அழியாச்‌ சுடர்கள்‌ 


SELVARA] 


அழியாச்‌ சுடர்கள்‌ Cpyright © by selvaraj. All Rights Reserved. 


This book was produced with Pressbooks. 


CONTENTS 


நூறு சிறந்த சிறுகதைகள்‌ - எஸ்‌.ராமகிருஷ்ணன்‌ தேர்வு 


காஞ்சனை : புதுமைப்பித்தன்‌ 
2.கடவுளும்‌ கந்தசாமி பிள்ளையும்‌ : புதுமைப்பித்தன்‌ 
3.செல்லம்மாள்‌ : புதுமைப்பித்தன்‌ 
4.அழியாச்சுடர்‌ :மெளனி 
5.பிரபஞ்ச கானம்‌ : மெளனி 
6.விடியுமா : கு.ப.ரா 
7.கனகாம்பரம்‌ : கு.ப.ரா 
8.நட்சத்திர குழந்தைகள்‌ :பி. எஸ்‌. ராமையா 
9.ஞானப்பால்‌ : பிச்சமூர்த்தி 
10.பஞ்சத்து ஆண்டி : தி.ஜானகிராமன்‌ 
11.பாயசம்‌ : தி.ஜானகிராமன்‌ 
12.ராஜா வந்திருக்கிறார்‌ : கு. அழகிரிசாமி 
13.அன்பளிப்பு : கு. அழகிரிசாமி 
14.இருவர்‌ கண்ட ஒரே கனவு கு. அழகிரிசாமி 
15.கோமதி : கி. ராஜநாராயணன்‌ 
16.கன்னிமை : கி.ராஜநாராயணன்‌ 
17.கதவு. கி.ராஜநாராயணன்‌ 
18.பிரசாதம்‌ :சுந்தர ராமசாமி 
19.ரத்னாபாயின்‌ ஆங்கிலம்‌ :சுந்தர ராமசாமி 
20.விகாசம்‌ : சுந்தர ராமசாமி 
21.பச்சை கனவு :லா.ச.ராமாமிருதம்‌ 
22.பாற்கடல்‌ :லா.ச.ராமாமிருதம்‌ 
23.ஒரு ராத்தல்‌ இறைச்சி : நகுலன்‌ 
24.புலிக்கலைஞன்‌ :அசோகமித்ரன்‌ 
25.காலமும்‌ ஐந்து குழந்தைகளும்‌ : அசோகமித்ரன்‌ 
26.பிரயாணம்‌ : அசோகமித்ரன்‌ 
27.குருபீடம்‌ : ஜெயகாந்தன்‌ 


28.முன்நிலவும்‌ பின்பனியும்‌ : ஜெயகாந்தன்‌ 
29.அக்னிபிரவேசம்‌ :ஜெயகாந்தன்‌ 
30.தாலியில்‌ பூச்சூடியவர்கள்‌ : பா.ஜெயபிரகாசம்‌ 
31.காடன்‌ கண்டது : பிரமீள்‌ 
32.உயரமாக சிவப்பா மீசை வைக்காமல்‌ : ஆதவன்‌ 
33.ஒரு அறையில்‌ இரண்டு நாற்காலிகள்‌ : ஆதவன்‌ 
34.பைத்தியக்கார பிள்ளை : எம்‌.வி. வெங்கட்ராம்‌ 
35.மகாராஜாவின்‌ ரயில்வண்டி : அ. முத்துலிங்கம்‌ 
36.நீர்மை : ந.முத்துசாமி 
37.அம்மா ஒரு கொலை செய்தாள்‌ : அம்பை 
38.காட்டிலே ஒரு மான்‌ :அம்பை 
39.எஸ்தர்‌ : வண்ணநிலவன்‌ 
40.மிருகம்‌ : வண்ணநிலவன்‌ 
41.பலாப்பழம்‌ : வண்ணநிலவன்‌ 
42.சாமியார்‌ ஜுவுக்குப்‌ போகிறார்‌... - சம்பத்‌ 
43.புற்றில்‌ உறையும்‌ பாம்புகள்‌ : ராஜேந்திரசோழன்‌ 
44.தனுமை : வண்ணதாசன்‌ 
45.நிலை : வண்ணதாசன்‌ 
46.நாயனம்‌ : ஆ.மாதவன்‌ 
47.நகரம்‌ :சுஜாதா 
48.ஃபிலிமோத்ஸவ்‌ - சுஜாதா 
49.தக்கையின்‌ மீது நான்கு கண்கள்‌ : சா.கந்தசாமி 
50.டெரிலின்‌ சர்ட்டும்‌ எட்டு முழு வேஷ்டி அணிந்த 
மனிதர்‌ : ஜி. நாகராஜன்‌ 
51.ஓடிய கால்கள்‌ : ஜி.நாகராஜன்‌ 
52.தங்க ஒரு : கிருஷ்ணன்‌ நம்பி 
53.மருமகள்வாக்கு : கிருஷ்ணன்‌ நம்பி 
54.ரீதி : பூமணி 
55.இந்நாட்டு மன்னர்‌ : நாஞ்சில்‌ நாடன்‌ 
56.அப்பாவின்‌ வேஷ்டி : பிரபஞ்சன்‌ 
57.மரி எனும்‌ ஆட்டுக்குட்டி : பிரபஞ்சன்‌ 
58.சோகவனம்‌ : சோ.தர்மன்‌ 


59.இறகுகளும்‌ பாறைகளும்‌ :மாலன்‌ 
60.ஒரு கப்‌ காப்பி : இந்திரா பார்த்தசாரதி 
61.முங்கில்‌ குருத்து : திலீப்குமார்‌ 
62.கடிதம்‌ : திலீப்குமார்‌ 
63.மறைந்து திரியும்‌ கிழவன்‌ : சுரேஷ்குமார இந்திரஜித்‌ 
64.சாசனம்‌ : கந்தர்வன்‌ 
65.மேபல்‌ :தஞ்சை பிரகாஷ்‌ 
66.அரசனின்‌ வருகை : உமா வரதராஜன்‌ 
67.நுகம்‌ : எக்பர்ட்‌ சச்சிதானந்தம்‌ 
68.முள்‌ : சாரு நிவேதிதா 


69.ஒவ்வொரு ராஜகுமாரிக்குள்ளும்‌ : சுப்ரபாரதி 
மணியன்‌ 


70.வனம்மாள்‌ :அழகிய பெரியவன்‌ 

71.கனவுக்கதை : சார்வாகன்‌ 
72.ஆண்மை : எஸ்‌.பொன்னுதுரை 
73.நீக்கல்கள்‌ : சாந்தன்‌ 
74.மூன்று நகரங்களின்‌ கதை :கலாமோகன்‌ 

75.அந்நியர்கள்‌ : சூடாமணி 
76.சித்தி : மா. அரங்கநாதன்‌ 
77.புயல்‌ : கோபி கிருஷ்ணன்‌ 

78.மதினிமார்கள்‌ கதை : கோணங்கி 
79.கறுப்பு ரயில்‌ : கோணங்கி 

80.வெயிலோடு போயி : தமிழ்செல்வன்‌ 
81.பத்மவியூகம்‌ : ஜெயமோகன்‌ 
82.பாடலிபுத்திரம்‌ : ஜெயமோகன்‌ 
83.ராஜன்‌ மகள்‌ : பா.வெங்கடேசன்‌ 
84.தாவரங்களின்‌ உரையாடல்‌ : எஸ்‌.ராமகிருஷ்ணன்‌ 
85.புலிக்கட்டம்‌ : எஸ்‌.ராமகிருஷ்ணன்‌ 
86.இருளப்பசாமியும்‌ 21 ஆட்டுகிடாய்களும்‌ 
:வேல.ராமமூர்த்தி 
87.ஒரு திருணையின்‌ பூர்வீகம்‌ :சுயம்புலிங்கம்‌ 
88.விளிம்பின்‌ காலம்‌ : பாவண்ணன்‌ 


89.காசி : பாதசாரி 
90.சிறுமி கொண்டு வந்த மலர்‌ : விமாலதித்த மாமல்லன்‌ 
91.மூன்று பெர்னார்கள்‌ - பிரேம்‌ - ரமேஷ்‌ 
92.மரப்பாச்சி : உமா மகேஸ்வரி 
93.வேட்டை : யூமா வாசுகி 
94.நீர்விளையாட்டு : பெருமாள்‌ முருகன்‌ 
95.அழகர்சாமியின்‌ குதிரை : பாஸ்கர்‌ சக்தி 
96.கண்ணியத்தின்‌ காவலர்கள்‌ : திசேரா 
97.ஹார்மோனியம்‌ : செழியன்‌ 
98.தம்பி : கெளதம சித்தார்த்தன்‌ 
99.ஆண்களின்‌ படித்துறை. ஜே.பி.சாணக்யா 
100.பூனைகள்‌ இல்லாத வீடு : சந்திரா 


அழியாச்‌ சுடர்கள்‌ நவீன இலக்கிய கர்த்தாக்களின்‌ 
படைப்புப்‌ பெட்டகம்‌ 


நூறு சிறந்த சிறுகதைகள்‌ - 
எஸ்‌.ராமகிருஷ்ணன்‌ தேர்வு 


என்னைப்‌ பற்றி 
சொந்த ஊர்‌ விருதுநகர்‌ மாவட்டத்தின்‌ மல்லாங்கிணர்‌. 

அப்பா சண்முகம்‌ .கால்நடை மருத்துவர்‌. அம்மா 
மங்கையர்கரசி. 

கடந்த முப்பது ஆண்டுகாலமாகச்‌ சிறுகதைகள்‌, 
நாவல்‌, கட்டுரைகள்‌. நாடகம்‌, 
குழந்தைகள்‌ இலக்கியம்‌, மொழிபெயர்ப்பு, சினிமா, 
ஊடகம்‌, இணையம்‌ என்று பல்வேறு 
தளங்களிலும்‌ தீவிரமாக இயங்கி வருகிறேன்‌. 

நூற்றுக்கும்‌ மேற்பட்ட புத்தகங்களை 
எழுதியிருக்கிறேன்‌. 

எனது சிறுகதைகள்‌, கட்டுரைகள்‌ ஆங்கிலம்‌, 
மலையாளம்‌, ஹிந்தி, வங்காளம்‌, தெலுங்கு, கன்னடம்‌ 
பிரெஞ்சு, ஜெர்மன்‌ உள்ளிட்ட மொழிகளில்‌ வெளியாகி 
உள்ளன. 

இந்தியா முழுவதும்‌ சுற்றியலைந்தவன்‌. எனது 
இந்தியா மறைக்கபட்ட இந்தியா என இரண்டு வரலாற்று 
நூல்களை எழுதியிருக்கிறேன்‌. 

உலக இலக்கியம்‌ மற்றும்‌ உலக சினிமா குறித்து 
விரிவான உரைகள்‌ நிகழ்த்திருக்கிறேன்‌. இது 
முன்னோடியான நிகழ்வு. 

2018ம்‌ ஆண்டு சாகித்ய அகாதமி விருது 
பெற்றுள்ளேன்‌. எனது சஞ்சாரம்‌ நாவலுக்காக இந்த 
விருது அளிக்கபட்டது. 

எனது புத்தகங்களை ஆராய்ந்து இதுவரை 21 பேர்‌ 
எம்பில்‌ பட்டம்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. ஆறு பேர்‌ டாக்டர்‌ 
பட்டம்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. நான்கு 


பல்கலைகழகங்களிலும்‌ 12 கல்லூரிகளிலும்‌ எனது 
நூல்கள்‌ பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. 

கனடாவின்‌ இயல்‌ விருது, தமிழக அரசின்‌ விருது, 
சிகேகே இலக்கிய விருது, மாக்சிம்கார்க்கி விருது , 
முற்போக்கு எழுத்தாளர்கள்‌ சங்கத்தின்‌ சிறந்த 
நாவலுக்கான விருது, ஞானவாணி விருது, நல்லி திசை 
எட்டும்‌ விருது, விஸ்டம்‌ விருது, கண்ணதாசன்‌ விருது, 
பெரியார்‌ விருது, துருவா விருது, எஸ்‌.ஆர்‌.வி. இலக்கிய 
விருது, சேலம்‌ தமிழ்‌ சங்க விருது, விகடன்‌ விருது, 
கொடீசியா வழங்கும்‌ வாழ்நாள்‌ சாதனையாளர்‌ விருது, 
இயற்றமிழ்‌ வித்தகர்‌ விருது. இலக்கியச்சிந்தனை விருது 
உள்ளிட்ட பல்வேறு விருதுகளைப்‌ பெற்றிருக்கிறேன்‌. 

முழுநேர எழுத்தாளரான நான்‌ தற்போது தேசாந்திரி 
என்ற பதிப்பகம்‌ ஒன்றை துவக்கி நடத்திவருகிறேன்‌. 

மனைவி சந்திர பிரபா. மகன்கள்‌ ஹரிபிரசாத்‌, 
ஆகாஷ்‌. 

சென்னையில்‌ வசித்து வருகிறேன்‌. 


காஞ்சனை: 
புதுமைப்பித்தன்‌ 


அன்று இரவு முழுவதும்‌ எனக்குத்‌ தூக்கம்‌ 
பிடிக்கவேயில்லை. காரணம்‌ என்னவென்று சொல்ல 
முடியவில்லை. மனசுக்குக்‌ கஷ்டமும்‌ இல்லை, 
அளவுக்கு மிஞ்சிய இன்பமும்‌ இல்லை, இந்த 
மாதிரித்‌ தூக்கம்‌ பிடிக்காமல்‌ இருக்க. 
எல்லோரையும்‌ போலத்தான்‌ நானும்‌. ஆனால்‌ 
என்னுடைய தொழில்‌ எல்லோருடையதும்போல்‌ அல்ல. 
நான்‌ கதை எழுதுகிறேன்‌; அதாவது, சரடுவிட்டு, அதைச்‌ 
சகிக்கும்‌ பத்திரிகை ஸ்தாபனங்களிலிருந்து 
பிழைக்கிறவன்‌; என்னுடையது அங்கீகரிக்கப்படும்‌ 
பொய்‌: அதாவது - கடவுள்‌, தர்மம்‌ என்று பல 
நாமரூபங்களுடன்‌, உலக “மெஜாரிட்டி யின்‌ 
அங்கீகாரத்தைப்‌ பெறுவது; இதற்குத்தான்‌ சிருஷ்டி, 
கற்பனா லோக சஞ்சாரம்‌ என்றெல்லாம்‌ 
சொல்லுவார்கள்‌. இந்த மாதிரியாகப்‌ பொய்‌ 
சொல்லுகிறவர்களையே இரண்டாவது பிரம்மா 
என்பார்கள்‌. இந்த நகல்‌ பிரம்ம பரம்பரையில்‌ நான்‌ 
கடைக்குட்டி. இதை எல்லாம்‌ நினைக்கப்‌ 
பெருமையாகத்தான்‌ இருக்கிறது. நாங்கள்‌ 
உண்டாக்குவது போல்‌, அந்தப்‌ பிரமனின்‌ 
கைவேலையும்‌ பொய்தானா? நான்‌ பொய்யா? 
திடீரென்று இந்த வேதாந்த விசாரம்‌ இரவு சுமார்‌ 
பன்னிரண்டு மணிப்போதுக்கு ஏற்பட்டால்‌, 
தன்னுடைய ஜீரண சக்தியைப்‌ பற்றி யாருக்குத்தான்‌ 


சந்தேகம்‌ தோன்றாது? “அட சட்‌!” என்று 
சொல்லிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தேன்‌. 

உட்கார்ந்தபம எட்டினாற்‌ போல மின்சார விளக்கைப்‌ 
போடுவதற்கு வாக்காக வீட்டைக்‌ கட்டி 
வைத்திருந்தான்‌. போட்டேன்‌. வெளிச்சம்‌ கண்களை 
உறுத்தியது. பக்கத்துக்‌ கட்டிலில்‌ என்‌ மனைவி தூங்கிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. தூக்கத்தில்‌ என்ன கனவோ? 
உதட்டுக்‌ கோணத்தில்‌ புன்சிரிப்பு கண்ணாம்பூச்சி 
விளையாடியது. வேதாந்த விசாரத்துக்கு மனிதனை 
இழுத்துக்கொண்டு போகும்‌ தன்னுடைய நளபாக 
சாதுர்யத்தைப்‌ பற்றி இவள்‌ மனசு கும்மாளம்‌ 
போடுகிறது போலும்‌! தூக்கக்‌ கலக்கத்தில்‌ சிணுங்கிக்‌ 
கொண்டு புரண்டு படுத்தாள்‌. அவள்‌ மூன்று மாசக்‌ 
கர்ப்பிணி. நமக்குத்தான்‌ தூக்கம்‌ பிடிக்கவில்லை 
என்றால்‌, அவளையும்‌ ஏன்‌ எழுப்பி உட்கார்த்தி 
வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌? 

உடனே விளக்கை அணைத்தேன்‌. எனக்கு எப்போதும்‌ 
இருட்டில்‌ உட்கார்ந்துகொண்டிருப்பதில்‌ ஒரு நிம்மதி. 
இருட்டோ டு இருட்டாய்‌, நாமும்‌ இருட்டும்‌ ஐக்கியமாய்‌, 
பிறர்‌ பார்வையில்‌ விழாமல்‌ இருந்து விடலாம்‌ 
அல்லவா? நாமும்‌ நம்‌ இருட்டுக்‌ கோட்டைக்குள்‌ இருந்து 
கொண்டு நம்‌ இஷ்டம்போல்‌ மனசு என்ற கட்டை 
வண்டியை ஓட்டிக்‌ கொண்டு போகலாம்‌ அல்லவா? 
சாதாரணமாக எல்லோரும்‌ மனசை நினைத்த 
இடத்துக்கு நினைத்த மாத்திரத்தில்‌ போகும்‌ ரதம்‌ என்று 
சொல்லுவார்கள்‌. மனித வித்து அநாதி காலந்தொட்டு 
இன்று வரையில்‌ நினைத்து நினைத்துத்‌ தேய்ந்து 
தடமாகிவிட்ட பாதையில்‌ தான்‌ இந்தக்‌ கட்டை வண்டி 
செல்லுகிறது. சக்கரம்‌ உருண்டு உருண்டு பள்ளமாக்கிய 
பொடிமண்‌ பாதையும்‌ நடுமத்தியில்‌ கால்கள்‌ 
அவ்வளவாகப்‌ பாவாத திரடுந்தான்‌ உண்டு; ஒவ்வொரு 
சமயங்களில்‌ சக்கரங்கள்‌ தடம்புரண்டு திரடு ஏறி 
“டொடக்‌' என்று உள்ளே இருக்கிறவர்களுக்கு அதிர்ச்சி 
கொடுக்கிறதும்‌ உண்டு; மற்றப்படி சாதுவான, 


ஆபத்தில்லாத மயிலைக்‌ காளைப்‌ பாதை. நினைவுச்‌ 
சுகத்தில்‌ இருட்டில்‌ சிறிது அதிகமாகச்‌ சுண்ணாம்பு 
தடவிவிட்டேன்‌ போலும்‌! நாக்கு, சுருக்கென்று 
பொத்துக்கொண்டது. நான்‌ அதைப்‌ 
பொருட்படுத்துவதில்லை. இருட்டில்‌ வெற்றிலை 
போடுவது என்றால்‌, அதிலும்‌ மனசை, கயிற்றை 
முதுகில்‌ போட்டு விட்டுத்தானே போகும்படி 
விட்டுவிடுவது என்றால்‌, இந்த 
விபத்துக்களையெல்லாம்‌ பொருட்படுத்தலாமா? 
உள்ளங்கையில்‌ கொட்டி வைத்திருந்த 
புகையிலையைப்‌ பவித்தரமாக வாயில்‌ போட்டுக்‌ 
கொண்டேன்‌. 

சி என்ன நாற்றம்‌! ஒரேயடியாகப்‌ பிணவாடை 
அல்லவா அழிக்கிறது? குமட்டல்‌ எடுக்க, 
புகையிலையின்‌ கோளாறோ என்று ஜன்னல்‌ பக்கமாகச்‌ 
சென்று அப்படியே உமிழ்ந்து, வாயை உரசிக்‌ 
கொப்புளித்துவிட்டு வந்து படுக்கையின்‌ மீது 
உட்கார்ந்தேன்‌. 

துர்நாற்றம்‌ தாங்க முடியவில்லை, உடல்‌ அழுகி, 
நாற்றம்‌ எடுத்துப்‌ போன பிணம்‌ போல; என்னால்‌ சகிக்க 
முடியவில்லை. எனக்குப்‌ புரியவில்லை. ஜன்னல்‌ 
வழியாக நாற்றம்‌ வருகிறதோ? ஊசிக்‌ காற்றுக்‌ கூட 
இழையவில்லையே! கட்டிலை விட்டு எழுந்திருந்து 
ஜன்னலில்‌ பக்கம்‌ நடந்தேன்‌. இரண்டடி எடுத்து 
வைக்கவில்லை: நாற்றம்‌ அடியோடு மறைந்துவிட்டன. 
என்ன அதிசயம்‌! திரும்பவும்‌ கட்டிலுக்கு வந்தேன்‌. 
மறுபடியும்‌ நாற்றம்‌. அதே துர்க்கந்தம்‌. கட்டிலின்‌ 
அடியில்‌ ஏதேனும்‌ செத்துக்‌ கிடக்கிறதோ? விளக்கை 
ஏற்றினேன்‌. கட்டிலடியில்‌ தூசிதான்‌ தும்மலை 
வருவித்தது. எழுந்து உடம்பைத்‌ தட்டிக்‌ கொண்டு 
நின்றேன்‌. 

தும்மல்‌ என்‌ மனைவியை எழுப்பிவிட்டது. “என்ன, 
இன்னுமா உங்களுக்கு உறக்கம்‌ வரவில்லை? மணி 
என்ன?” என்று கொட்டாவி விட்டாள்‌. 


மணி சரியாகப்‌ பன்னிரண்டு அடித்து ஒரு நிமிஷம்‌ 
ஆயிற்று. 

என்ன அதிசயம்‌! நாற்றம்‌ இப்பொழுது ஒருவித 
வாசனையாக மாறியது. ஊதுவத்தி வாசனை: அதுவும்‌ 
மிகவும்‌ மட்டமான ஊதுவத்தி; பிணத்துக்குப்‌ பக்கத்தில்‌ 
ஏற்றி வைப்பது. 

“உனக்கு இங்கே ஒரு மாதிரி வாசனை தெரியுதா?” 
என்று கேட்டேன்‌. 

“ஒண்ணும்‌ இல்லியே” என்றாள்‌. 

சற்று நேரம்‌ மோந்து பார்த்துவிட்டு, “ஏதோ லேசா 
ஊதுவத்தி மாதிரி வாசனை வருது; எங்காவது ஏற்றி 
வைத்திருப்பார்கள்‌: எனக்கு உறக்கம்‌ வருது: விளக்கை 
அணைத்துவிட்டுப்‌ படுங்கள்‌” என்றாள்‌. 

விளக்கை அணைத்தேன்‌. லேசாக வாசனை 
இருந்துகொண்டுதான்‌ இருந்தது. ஜன்னலருகில்‌ சென்று 
எட்டிப்‌ பார்த்தேன்‌. நட்சத்திர வெளிச்சந்தான்‌. 

லேசாக வீட்டிலிருந்த ஜன்னல்‌, வாசல்‌, கதவுகள்‌ 
எல்லாம்‌ படபடவென்று அடித்துக்கொண்டன. ஒரு 
வினாடிதான்‌. அப்புறம்‌ நிச்சப்தம்‌. பூகம்பமோ? நட்சத்திர 
வெளிச்சத்தில்‌ பழந்தின்னி வெளவால்‌ ஒன்று தன்‌ 
அகன்ற தோல்‌ சிறகுகளை விரித்துக்‌ கொண்டு பறந்து 
சென்று எதிரில்‌ உள்ள சோலைகளுக்கு அப்பால்‌ 
மறைந்தது. 

துர்நாற்றமும்‌ வாசனையும்‌ அடியோடு மறைந்தன. 
நான்‌ திரும்பி வந்து படுத்துக்‌ கொண்டேன்‌. 

2 

நான்‌ மறுநாள்‌ விடியற்காலம்‌ தூக்கம்‌ கலைந்து 
எழுந்திருக்கும்போது காலை முற்பகலாகிவிட்டது. 
ஜன்னல்‌ வழியாக விழுந்து கிடந்த தினசரிப்‌ 
பத்திரிகையை எடுத்துக்கொண்டு வீட்டின்‌ 
வெளிமுற்றத்துக்கு வந்து பிரம்பு நாற்காலியில்‌ 
உட்கார்ந்தேன்‌. கிரீச்சிட்டு ஆட்சேபித்துவிட்டு அது 
என்னைச்‌ சுமந்தது. 

“ராத்திரி பூராவும்‌ தூங்காமே இவ்வளவு நேரம்‌ கழித்து 


எழுந்ததும்‌ அல்லாமல்‌ இப்படி வந்து உட்கார்ந்து 
கொண்டால்‌ காப்பி என்னத்துக்கு ஆகும்‌?” என்று என்‌ 
சகதர்மிணி பின்பக்கமாக வந்து நின்று உருக்கினாள்‌. 
“ஐக்கிய நாடுகளின்‌ ஜரூர்‌ மிகுந்த எதிர்‌ தாக்குதல்கள்‌ 
தங்குதடையில்லாமல்‌ முன்னேறி வருவதில்‌” 
அகப்பட்டுக்‌ கொண்ட ஜனநாயகத்திலும்‌ உலக 
சமாதானத்திலும்‌ உறுதி பிறழாத நம்பிக்கை கொண்ட 
எனக்குச்‌ சற்றுச்‌ சிரமமாகத்தான்‌ இருந்தது. 

“அது உன்‌ சமையல்‌ விமரிசையால்‌ வந்த வினை” 
என்று ஒரு பாரிசத்‌ தாக்குதல்‌ நடத்திவிட்டு எழுந்தேன்‌. 

“உங்களுக்குப்‌ பொழுதுபோகாமே என்‌ மேலே குத்தம்‌ 
கண்டு பிடிக்கணும்னு தோணிட்டா, வேறே 
என்னத்தைப்‌ பேசப்‌ போறிய? எல்லாம்‌ நீங்கள்‌ 
எளுதுகிற கதையை விடக்‌ குறைச்சல்‌ இல்லை!” என்று 
சொல்லிக்‌ கொண்டே அடுப்பங்கரைக்குள்‌ புகுந்தாள்‌. 

நானும்‌ குடும்ப நியதிகளுக்குக்‌ கட்டுப்பட்டு, பல்லைத்‌ 
துலக்கிவிட்டு, கொதிக்கும்‌ காப்பித்‌ தம்ளரைத்‌ துண்டில்‌ 
ஏந்தியபடி பத்திரிகைப்‌ பத்திகளை நோக்கினேன்‌. 

அப்போது ஒரு பிச்சைக்காரி, அதிலும்‌ வாலிபப்‌ 
பிச்சைக்காரி, ஏதோ பாட்டுப்‌ பாடியபடி, “அம்மா, தாயே!” 
என்று சொல்லிக்‌ கொண்டு வாசற்படியண்டை வந்து 
நின்றாள்‌. 

நான்‌ ஏறிட்டுப்‌ பார்த்துவிட்டு இந்தப்‌ 
பிச்சைக்காரர்களுடன்‌ மல்லாட முடியாதென்று 
நினைத்துக்‌ கொண்டு பத்திரிகையை உயர்த்தி வேலி 
கட்டிக்‌ கொண்டேன்‌. 

“உனக்கு என்ன உடம்பிலே தெம்பா இல்லை? நாலு 
வீடு வேலை செஞ்சு பொளெச்சா என்ன?” என்று 
அதட்டிக்‌ கொண்டே நடைவாசலில்‌ வந்து நின்றாள்‌ என்‌ 
மனைவி. 

“வேலை கெடச்சாச்‌ செய்யமாட்டேனா? கும்பி 
கொதிக்குது தாயே! இந்தத்‌ தெருவிலே இது வரையில்‌ 
பிடியரிசிக்‌ கூடக்‌ கிடைக்கவில்லை; மானத்தை 
மறைக்க முழத்துணி குடம்மா” என்று பிச்சைக்கார 


அஸ்திரங்களைப்‌ பிரயோகிக்க ஆரம்பித்தாள்‌. 

“நான்‌ வேலை தாரேன்‌; வீட்டோ டவே இருக்கியா? 
வயத்துக்குச்‌ சோறு போடுவேன்‌: மானத்துக்குத்‌ துணி 
தருவேன்‌; என்ன சொல்லுதே!” என்றாள்‌. 

“அது போதாதா அம்மா? இந்தக்‌ காலத்திலே அதுதான்‌ 
யார்‌ கொடுக்கிறா?” என்று சொல்லிக்கொண்டே என்‌ 
மனைவியைப்‌ பார்த்துச்‌ சிரித்து நின்றாள்‌. 

“என்ன, நான்‌ இவளை வீட்டோ டே ரெண்டு நாள்‌ 
வெச்சு எப்படி இருக்கான்னுதான்‌ பாக்கட்டுமா? 
எனக்குந்தான்‌ அடிக்கம இளைப்பு இளைப்பா வருதே” 
என்றாள்‌ என்‌ மனைவி. 

“சீ! உனக்கு என்ன பைத்தியமா? எங்கேயோ கெடந்த 
பிச்சைக்காரக்‌ களுதையை வீட்டுக்குள்‌ ஏத்த வேண்டும்‌ 
என்கிறாயே! பூலோகத்திலே உனக்கு வேறே ஆளே 
ஆம்பிடலியா?” என்றேன்‌. 

வெளியில்‌ நின்ற பிச்சைக்காரி “களுக்‌: என்று 
சிரித்தாள்‌. சிரிப்பிலே ஒரு பயங்கரமான கவர்ச்சி 
இருந்தது. என்‌ மனைவி வைத்த கண்‌ மாறாமல்‌ 
அவளையே பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. மனசு 
முழுவதும்‌ அந்த அநாமத்திடமே ஐக்கியமாகிவிட்டது 
போல்‌ இருந்தது. 

“முகத்தைப்‌ பார்த்தா ஆள்‌ எப்படி என்று சொல்ல 
முடியாதா? நீ இப்படி உள்ளே வாம்மா” என்று 
மேலுத்தரவு போட்டுக்கொண்டு அவளை உள்ளே 
அழைத்துச்‌ சென்றாள்‌. 

உள்ளுக்குள்ளே பூரிப்புடன்‌ அந்த மாய்மாலப்‌ 
பிச்சைக்காரி பின்‌ தொடர்ந்தாள்‌. என்ன! நான்‌ 
கண்களைத்‌ துடைத்துக்‌ கொண்டு அவள்‌ 
பாதங்களையே பார்த்தேன்‌. அவை தரைக்குமேல்‌ ஒரு 
குன்றிமணி உயரத்துக்கு அந்தரத்தில்‌ நடமாடின. 
உடம்பெல்லாம்‌ எனக்குப்‌ புல்லரித்தது. மனப்‌ 
பிரமையா? மறுபடியும்‌ பார்க்கும்‌ போது, பிச்சைக்காரி 
என்னைப்‌ புன்சிரிப்புடன்‌ திரும்பிப்‌ பார்த்தாள்‌. ஐயோ, 
அது புன்சிரிப்பா! எலும்பின்‌ செங்குருத்துக்குள்‌ ஐஸ்‌ 


ஈட்டியைச்‌ செருகியதுமாதிரி என்னைக்‌ கொன்று 
புரட்டியது அது! 

என்‌ மனைவியைக்‌ கூப்பிட்டேன்‌. அவள்‌ வீட்டுக்குள்‌ 
வருவது நல்லதற்கல்ல என்று சொன்னேன்‌. இந்த 
அபூர்வத்தை வேலைக்காரியாக 
வைத்துக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌ என்று 
ஒரேயடியாகப்‌ பிடிவாதம்‌ செய்தாள்‌. மசக்கை 
விபரீதங்களுக்கு ஓர்‌ எல்லை இல்லையா? என்னவோ 
படுஆபத்து என்றுதான்‌ என்‌ மனசு படக்குப்‌ படக்கு 
என்று அடித்துக்கொண்டது. மறுபடியும்‌ எட்டி அவள்‌ 
பாதங்களைப்‌ பார்த்தேன்‌. எல்லோரையும்‌ போல்‌ அவள்‌ 
கால்களும்‌ தரையில்தான்‌ பாவி நடமாடின. இது என்ன 
மாயப்பிரமை! 

தென்னாலிராமன்‌ கறுப்பு நாயை வெள்ளை நாயாக்க 
முடியாது என்பதை நிரூபித்தான்‌. ஆனால்‌ என்‌ 
மனைவி பிச்சைக்காரிகளையும்‌ நம்மைப்‌ போன்ற 
மனிதர்களாக்க முடியும்‌ என்பதை நிரூபித்தாள்‌. 
குளித்து முழுகி, பழசானாலும்‌ சுத்தமான ஆடையை 
உடுத்துக்‌ கொண்டால்‌ யாரானாலும்‌ அருகில்‌ 
உட்காரவைத்துப்‌ பேசிக்‌ கொண்டிருக்க முடியும்‌ என்பது 
தெரிந்தது. வந்திருந்த பிச்சைக்காரி சிரிப்பு மூட்டும்படிப்‌ 
பேசுவதில்‌ கெட்டிக்காரி போலும்‌! அடிக்கடி “களுக்‌” 
“களுக்‌: என்ற சப்தம்‌ கேட்டது. என்‌ மனைவிக்கு அவள்‌ 
விழுந்து விழுந்து பணிவிடை செய்வதைக்‌ கண்டு 
நானே பிரமித்து விட்டேன்‌. என்னையே கேலிசெய்து 
கொள்ளும்படியாக இருந்தது, சற்றுமுன்‌ எனக்குத்‌ 
தோன்றிய பயம்‌. 

சாயந்தரம்‌ இருக்கும்‌; கருக்கல்‌ நேரம்‌. என்‌ மனைவியும்‌ 
அந்த வேலைக்காரியும்‌ உட்கார்ந்து சிரித்துப்‌ பேசியபடி 
கதை சொல்லிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. நான்‌ 
முன்கூடத்தில்‌ விளக்கேற்றிவிட்டு ஒரு புஸ்தகத்தை 
வியாஜமாகக்‌ கொண்டு அவளைக்‌ கவனித்தவண்ணம்‌ 
இருந்தேன்‌. நான்‌ இருந்த ஹாலுக்கும்‌ அவர்கள்‌ இருந்த 
இடத்துக்கும்‌ இடையில்‌ நடுக்கட்டு ஒன்று உண்டு. 


அதிலே நான்‌ ஒரு நிலைக்‌ கண்ணாடியைத்‌ 
தொங்கவிட்டு வைத்திருந்தேன்‌. அவர்களுடைய 
பிம்பங்கள்‌ அதிலே நன்றாகத்‌ தெரிந்தன. 

“நீ எங்கெல்லாமோ சுத்தி அலஞ்சு வந்திருக்கியே; ஒரு 
கதை சொல்லு” என்றாள்‌ என்‌ மனைவி. 

“ஆமாம்‌. நான்‌ காசி அரித்துவாரம்‌ எல்லா எடத்துக்கும்‌ 
போயிருக்கிறேன்‌. அங்கே, காசியில்‌ ஒரு கதையைக்‌ 
கேட்டேன்‌; உனக்குச்‌ சொல்லட்டா?” என்றாள்‌. 

“சொல்லேன்‌: என்ன கதை?” என்று கேட்டாள்‌ என்‌ 
மனைவி. 

“அஞ்சுநூறு வருச மாச்சாம்‌. காசியிலே ஒரு ராசாவுக்கு 
ஒத்தைக்‌ கொரு மக இருந்தா. பூலோகத்திலே 
அவளெப்போல அளகு தேடிப்‌ புடிச்சாலும்‌ 
கெடெக்காதாம்‌. அவளெ ராசாவும்‌ எல்லாப்‌ படிப்பும்‌ 
படிப்பிச்சாரு. அவளுக்குக்‌ குருவா வந்தவன்‌ மகாப்‌ 
பெரிய சூனியக்காரன்‌. எந்திரம்‌, தந்திரம்‌, மந்திரம்‌ 
எல்லாம்‌ தெரியும்‌. அவனுக்கு இவமேலே ஒரு கண்ணு. 
ஆனா இந்தப்‌ பொண்ணுக்கு மந்திரி மவனெக்‌ 
கட்டிக்கிடணும்னு ஆசை. 

“இது அவனுக்குத்‌ தெரிஞ்சுப்போச்சு; யாருக்குத்‌ 
தெரிஞ்சுபோச்சு? அந்தக்‌ குருவுக்கு...” 

என்ன அதிசயம்‌! நான்‌ அவள்‌ 
சொல்லிக்கொண்டிருக்கும்‌ கதையைக்‌ 
கேட்டுக்கொண்டிருக்கிறேனா அல்லது கையில்‌ உள்ள 
புஸ்தகத்தை வாசித்துக்‌ கொண்டிருக்கிறேனா? 
கையிலிருப்பது “சரித்திர சாசனங்கள்‌: என்ற இங்கிலீஷ்‌ 
புஸ்தகம்‌. அதிலே வாராணசி மகாராஜன்‌ மகளின்‌ கதை 
என்‌ கண்ணுக்கெதிரே அச்செழுத்துக்களில்‌ விறைத்துப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தது. கையில்‌ விரித்துவைத்த 
பக்கத்தில்‌ கடைசி வாக்கியம்‌, “அந்த மந்திரவாதிக்கு 
அது தெரிந்துவிட்டது” என்ற சொற்றொடரின்‌ இங்கிலீஷ்‌ 
மொழிபெயர்ப்பு. மூளை சுழன்றது. நெற்றியில்‌ 
வியர்வை அரும்பியது. என்ன, எனக்குப்‌ பைத்தியம்‌ 
பிடித்துவிட்டதா! பிரித்துப்‌ பிடித்து வைத்திருந்த 


பக்கத்திலேயே கண்களைச்‌ செருகியிருந்தேன்‌. 
எழுத்துக்கள்‌ மங்க ஆரம்பித்தன. 

திடீரென்று ஒரு பேய்ச்‌ சிரிப்பு! வெடிபடும்‌ 
அதிர்ச்சியோடு என்‌ மனசை அப்படியே கவ்வி 
உறிஞ்சியது. அதிர்ச்சியில்‌ தலையை நிமிர்த்தினேன்‌. 
எனது பார்வை நிலைக்‌ கண்ணாடியில்‌ விழுந்தது. 
அதனுள்‌, ஒரு கோர உருவம்‌ பல்லைத்‌ திறந்து உன்மத்த 
வெறியில்‌ சிரித்துக்‌ கொண்டிருந்தது. எத்தனையோ 
மாதிரியான கோர உருவங்களைக்‌ கனவிலும்‌, 
சிற்பிகளின்‌ செதுக்கிவைத்த கற்பனைகளிலும்‌ 
பார்த்திருக்கிறேன்‌. ஆனால்‌ இந்த மாதிரி ஒரு 
கோரத்தைக்‌ கண்டதே இல்லை. குரூபமெல்லாம்‌ 
பற்களிலும்‌ கண்களிலுமே தெறித்தது. முகத்தில்‌ மட்டும்‌ 
மோக லாகிரியை எழுப்பும்‌ அற்புதமான அமைதி. 
கண்களிலே ரத்தப்‌ பசி! பற்களிலே சதையைப்‌ பிய்த்துத்‌ 
தின்னும்‌ ஆவல்‌. இந்த மங்கலான பிம்பத்துக்குப்‌ 
பின்னால்‌ அடுப்பு நெருப்பின்‌ தீ நாக்குகள்‌. வசமிழந்து 
அதையே பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. தோற்றம்‌ 
கணத்தில்‌ மறைந்தது; அடுத்த நிமிஷம்‌ அந்தப்‌ 
பிச்சைக்காரியின்‌ முகமே தெரிந்தது. 

“உன்‌ பெயர்‌ என்ன என்று கேட்க மறந்தே 
போயிட்டுதே” என்று மனைவி கேட்பது எனது 
செவிப்புலனுக்கு எட்டியது. 

“காஞ்சனைன்னுதான்‌ கூப்பிடுங்களேன்‌. கதேலெ 
வர்ற காஞ்சனை மாதிரி. எப்படிக்‌ கூப்பிட்டா என்ன! 
ஏதோ ஒரு பேரு” என்றாள்‌ பிச்சைக்காரி. 

என்‌ மனைவியைத்‌ தனியாக அங்கு விட்டிருக்க மனம்‌ 
ஒப்பவில்லை. என்ன நேரக்கூடுமோ? பயம்‌ மனசைக்‌ 
கவ்விக்கொண்டால்‌ வெடவெடப்புக்கு வரம்பு உண்டா? 

நான்‌ உள்ளே போனேன்‌. இருவரும்‌ குசாலாகவே 
பேசிக்‌ கொண்டிருந்தனர்‌. 

வலுக்கட்டாயத்தின்‌ பேரில்‌ சிரிப்பை வருவித்துக்‌ 
கொண்டு நுழைந்த என்னை, “பொம்பளைகள்‌ வேலை 
செய்கிற எடத்தில்‌ என்ன உங்களுக்காம்‌?” என்ற பாணம்‌ 


எதிரேற்றது. 

காஞ்சனை என்று சொல்லிக்‌ கொண்டவள்‌ குனிந்து 
எதையோ நறுக்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. விஷமம்‌ 
தளும்பும்‌ சிரிப்பு அவளது உதட்டின்‌ கோணத்தில்‌ 
துள்ளலாடியது. நான்‌ வேறு ஒன்றும்‌ சொல்ல 
முடியாமல்‌ புஸ்தக வேலியின்‌ மறைவில்‌ நிற்கும்‌ 
பாராக்காரன்‌ ஆனேன்‌. மனைவியோ கர்ப்பிணி. அவள்‌ 
மனசிலேயா பயத்தைக்‌ குடியேற்றுவது? அவளை 
எப்படிக்‌ காப்பாற்றுவது? 

சாப்பிட்டோம்‌. தூங்கச்‌ சென்றோம்‌. நாங்கள்‌ 
இருவரும்‌ மாடியில்‌ படுத்துக்‌ கொண்டோ ம்‌. காஞ்சனை 
என்பவள்‌ கீழே முன்கூடத்தில்‌ படுத்துக்‌ கொண்டான்‌. 

நான்‌ படுக்கையில்‌ படுத்துத்தான்‌ கிடந்தேன்‌. இமை 
மூட முடியவில்லை. எப்படி முடியும்‌? எவ்வளவு நேரம்‌ 
இப்படிக்‌ கிடந்தேனோ? இன்று மறுபடியும்‌ அந்த 
வாசனை வரப்போகிறதா என்று மனம்‌ படக்கு 
படக்கென்று எதிர்பார்த்தது. 

எங்கோ ஒரு கடிகாரம்‌ பன்னிரண்டு மணி அழுக்கும்‌ 
வேலையை ஆரம்பித்தது. 

பதினோராவது ரீங்காரம்‌ ஓயவில்லை. 

எங்கோ கதவு கிரீச்சிட்டது. 

திடீரென்று எனது கைமேல்‌ கூரிய நகங்கள்‌ விழுந்து 
பிறாண்டிக்‌ கொண்டு நழுவின. 

நான்‌ உதறியடித்துக்கொண்டு எழுந்தேன்‌. நல்ல 
காலம்‌: வாய்‌ உளறவில்லை. 

என்‌ மனைவியின்‌ கைதான்‌ அசப்பில்‌ விழுந்து 
கிடந்தது. 

அவளுடையதுதானா? 

எழுந்து குனிந்து கவனித்தேன்‌. நிதானமாகச்‌ சுவாசம்‌ 
விட்டுக்‌ கொண்டு தூங்கினாள்‌. 

கீழே சென்று பார்க்க ஆவல்‌; ஆனால்‌ பயம்‌! 

போனேன்‌. மெதுவாகக்‌ கால்‌ ஓசைப்படாமல்‌ 
இறங்கினேன்‌. 

ஒரு யுகம்‌ கழிந்த மாதிரி இருந்தது. 


மெதுவாக முன்‌ கூடத்தை எட்டிப்‌ பார்த்தேன்‌. 
வெளிவாசல்‌ சார்த்திக்‌ கிடந்தது. அருகிலிருந்த 
ஜன்னல்‌ வழியாக விழுந்த நிலா வெளிச்சம்‌ காலியாகக்‌ 
கிடக்கும்‌ பாயையும்‌ தலையணையையும்‌ சுட்டிக்‌ 
காட்டியது. 

கால்கள்‌ எனக்குத்‌ தரிக்கவில்லை. வெடவெடவென்று 
நடுங்கின. 

திரும்பாமலே பின்னுக்குக்‌ காலடி வைத்து நடந்து 
மாடிப்படியருகில்‌ வந்தேன்‌. உயரச்‌ சென்றுவிட்டாளோ? 

விடுவிடு என்று மாடிக்குச்‌ சென்றேன்‌. 

அங்கே அமைதி. 

பழைய அமைதி. 

மனம்‌ தெளியவில்லை. 

மாடி ஜன்னலருகில்‌ நின்று நிலா வெளிச்சத்தை 
நோக்கினேன்‌. 

மனித நடமாட்டம்‌ இல்லை. 

எங்கோ ஒரு நாய்‌ மட்டும்‌ அழுது பிலாக்கணம்‌ 
தொடுத்து ஓங்கியது. 

பிரம்மாண்டமான வெளவால்‌ ஒன்று வானத்தின்‌ 
எதிர்‌ கோணத்திலிருந்து எங்கள்‌ வீடு நோக்கிப்‌ பறந்து 
வந்தது. 

வெளியே பார்க்கப்‌ பார்க்கப்‌ பயம்‌ தெளிய 
ஆரம்பித்தது. என்னுடைய மனப்பிரமை அது என்று 
நிதானத்துக்கு வந்தேன்‌. 

ஆனால்‌ கீழே! 

மறுபடியும்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற ஆவல்‌. 

கீழே இறங்கினேன்‌. 

தைரியமாகச்‌ செல்ல முடியவில்லை. 

அதோ! காஞ்சனை பாயில்‌ உட்கார்ந்துதான்‌ 
இருக்கிறாள்‌. என்னைப்‌ பார்த்துச்‌ சிரித்தாள்‌. விஷச்‌ 
சிரிப்பு. உள்ளமே உறைந்தது. நிதானமாக இருப்பதைப்‌ 
போலப்‌ பாசாங்கு செய்து கொண்டு, “என்ன, தூக்கம்‌ 
வரவில்லையா?” என்று முணுமுணுத்துக்கொண்டே 
மாடிப்‌ படிகளில்‌ ஏறினேன்‌. 


அப்பொழுது சாம்பிராணி வாசனை வந்ததா? வந்தது 
போலத்‌ தான்‌ ஞாபகம்‌. 

நான்‌ எழுந்திருக்கும்போது நெடுநேரமாகிவிட்டது. 

“என்ன, வரவரத்தான்‌, இப்படித்‌ தூங்கித்‌ 
தொலைக்கிறக: காப்பி ஆறுது!” என்று என்‌ மனைவி 
எழுப்பினாள்‌. 

இருட்டுக்கும்‌ பயத்துக்கும்‌ ஒளிவிடம்‌ இல்லாத 
பகலிலே எல்லாம்‌ வேறு மாதிரியாகத்தான்‌ 
தோன்றுகிறது. ஆனால்‌, மனசின்‌ ஆழத்திலே அந்தப்‌ 
பயம்‌ வேரூன்றிவிட்டது. இந்த ஆபத்தை எப்படிப்‌ 
போக்குவது? 

தன்‌ மனைவி சோரம்‌ போகிறாள்‌ என்ற 
மனக்கஷ்டத்தை, தன்னைத்‌ தேற்றிக்‌ கொள்வதற்காக 
வேறு யாரிடமும்‌ சொல்லிக்‌ கொள்ள முடியுமா? அதே 
மாதிரிதான்‌ இதுவும்‌, என்னைப்‌ போன்ற ஒருவன்‌, ஜன 
சமுதாயத்துக்காக இலக்கிய சேவை செய்கிறேன்‌ என்று 
தம்பட்டம்‌ அடித்துக்‌ கொண்டு மனப்பால்‌ குடித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஒருவன்‌, “ஸார்‌, எங்கள்‌ வீட்டில்‌ 
புதுசாக ஒரு பேய்‌ குடிவந்துவிட்டது. அது என்‌ 
மனைவியை என்ன செய்யுமோ என்று பயமாக 
இருக்கிறது; ஆபத்தைப்‌ போக்க உங்களுக்கு ஏதாவது 
வழி தெரியுமா?” என்று கேட்டால்‌, நான்‌ நையாண்டி 
செய்கிறேனா அல்லது எனக்குப்‌ பைத்தியம்‌ 
பிடித்துவிட்டதா என்றுதான்‌ சந்தேகிப்பான்‌. யாரிடம்‌ 
இந்த விவகாரத்தைச்‌ சொல்லி வழி தேடுவது? எத்தனை 
நாட்கள்‌ நான்‌ பாராக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருக்க 
முடியும்‌? 

இது எந்த விபர்தத்தில்‌ கொண்டு போய்‌ விடுமோ? 
சொல்லவும்‌ முடியாமல்‌ மெல்லவும்‌ முடியாமல்‌ 
திண்டாடிக்‌ கொண்டிருந்தேன்‌. என்‌ மனைவிக்கு அந்தப்‌ 
புதிய வேலைக்காரி என்ன சொக்குப்பொடி 
போட்டுவிட்டாளோ? அவர்கள்‌ இருவரும்‌ மனசில்‌ 
துளிக்கூடப்‌ பாரமில்லாமல்‌ கழித்துவிட்டார்கள்‌. 

இன்றைப்‌ பார்த்துப்‌ பகலும்‌ இராத்திரியை விரட்டிக்‌ 


கொண்டு ஓடி வந்தது. இவ்வளவு வேகமாகப்‌ பொழுது 
கழிந்ததை நான்‌ ஒரு நாளும்‌ அநுபவித்ததில்லை. 

இரவு படுக்கப்‌ போகும்போது என்‌ மனைவி, 
“காஞ்சனை, இன்றைக்கு மாடியிலேயே நமக்கு அடுத்த 
அறையில்‌ படுத்துக்‌ கொள்ளப்‌ போகிறாள்‌” என்று 
கூறிவிட்டாள்‌. எனக்கு மடியில்‌ நெருப்பைக்‌ கட்டியது 
போல ஆயிற்று. 

இது என்ன சூழ்ச்சி! 

இன்று தூங்குவதே இல்லை. இரவு முழுவதும்‌ 
உட்கார்ந்தே கழிப்பது என்று தீர்மானித்தேன்‌. 

“என்ன படுக்கலியா?” என்றாள்‌ என்‌ மனைவி. 

“எனக்கு உறக்கம்‌ வரவில்லை” என்றேன்‌. மனசுக்குள்‌ 
வல்‌ ஈட்டிகளாகப்‌ பயம்‌ குத்தித்‌ தைத்து வாங்கியது. 

“உங்கள்‌ இஷ்டம்‌” என்று திரும்பிப்‌ படுத்தாள்‌. 
அவ்வளவுதான்‌. நல்ல தூக்கம்‌; அது வெறும்‌ உறக்கமா? 

நானும்‌ உட்கார்ந்து உட்கார்ந்து அலுத்துப்‌ போனேன்‌. 

சற்றுப்‌ படுக்கலாம்‌ என்று உடம்பைச்‌ சாய்த்தேன்‌. 

பன்னிரண்டு மணி அடிக்க ஆரம்பித்தது. 

இதென்ன வாசனை! 

பக்கத்தில்‌ படுத்திருந்தவள்‌ அமானுஷ்யக்‌ குரலில்‌ 
வீரிட்டுக்‌ கத்தினாள்‌. வார்த்தைகள்‌ ரூபத்தில்‌ வரும்‌ 
உருவற்ற குரல்களுக்கு இடையே காஞ்சனை என்ற 
வார்த்தை ஒன்றுதான்‌ புரிந்தது. 

சட்டென்று விளக்கைப்‌ போட்டுவிட்டு அவளை 
எழுப்பி உருட்டினேன்‌. 

பிரக்ஞை வரவே, தள்ளாடிக்‌ கொண்டு எழுந்து 
உட்கார்ந்தாள்‌. “ஏதோ ஒன்று என்‌ கழுத்தைக்‌ கடித்து 
ரத்தத்தை உறிஞ்சின மாதிரி இருந்தது” என்றாள்‌ 
கண்களைத்‌ துடைத்துக்‌ கொண்டு. 

கழுத்தைக்‌ கவனித்தேன்‌. குரல்வளையில்‌ குண்டூசி 
நுனி மாதிரி ரத்தத்துளி இருந்தது. அவள்‌ 
உடம்பெல்லாம்‌ நடுங்கியது. 

“பயப்படாதே: எதையாவது நினைத்துக்‌ கொண்டு 
படுத்திருப்பாய்‌” என்று மனமறிந்து பொய்‌ சொன்னேன்‌. 


அவள்‌ உடம்பு நடுநடுங்கிக்‌ கொண்டிருந்தது. 
மயங்கிப்‌ படுக்கையில்‌ சரிந்தாள்‌. அதே சமயத்தில்‌ 
வெளியில்‌ சேமக்கலச்‌ சபதம்‌ கேட்டது. 

கர்ணகடூரமான குரலில்‌ ஏதோ ஒரு பாட்டு. 

அதிகாரத்‌ தோரணையிலே, “காஞ்சனை! காஞ்சனை!” 
என்ற குரல்‌. 

என்‌ வீடே கிடுகிடாய்த்துப்‌ போகும்படியான ஓர்‌ 
அலறல்‌! கதவுகள்‌ படபடவென்று அடித்துக்‌ 
கொண்டன. 

அப்புறம்‌ ஓர்‌ அமைதி. ஒரு சுடுகாட்டு அமைதி. 

நான்‌ எழுந்து வெளிவாசலின்‌ பக்கம்‌ எட்டிப்‌ 
பார்த்தேன்‌. 

நடுத்தெருவில்‌ ஒருவன்‌ நின்றிருந்தான்‌. அவனுக்கு 
என்ன மிடுக்கு! 

“இங்கே வா” என்று சமிக்ஞை செய்தான்‌. 

நான்‌ செயலற்ற பாவை போலக்‌ கீழே இறங்கிச்‌ 
சென்றேன்‌. 

போகும்போது காஞ்சனை இருந்த அறையைப்‌ 
பார்க்காமல்‌ இருக்க முடியவில்லை. நான்‌ 
எதிர்பார்த்தபடியேதான்‌ இருந்தது. அவள்‌ இல்லை. 

தெருவிற்குப்‌ போனேன்‌. 

“அம்மா நெத்தியிலே இதைப்‌ பூசு. காஞ்சனை 
இனிமேல்‌ வர மாட்டாள்‌. போய்‌ உடனே பூசு. அம்மாவை 
எளுப்பாதே” என்றான்‌. 

விபூதி சுட்டது. 

நான்‌ அதைக்‌ கொண்டுவந்து பூசினேன்‌, அவள்‌ 
நெற்றியில்‌. அது வெறும்‌ விபூதிதானா! எனக்குச்‌ 
சந்தேகமாகவே இருக்கிறது. அவன்‌ கையில்‌ சேமக்கலம்‌ 
இல்லை என்பதும்‌ ஞாபகம்‌ இருக்கிறதே! 

மூன்று நாட்கள்‌ கழிந்துவிட்டன. 

காலையில்‌ காப்பி கொடுக்கும்போது, “இந்த 
ஆம்பிளைகளே இப்படித்தான்‌!” என்றாள்‌ என்‌ 
மனைவி. இதற்கு என்ன பதில்‌ சொல்ல? 

கலைமகள்‌, ஜனவரி 1943 


2.கடவுளும்‌ கந்தசாமி 
பிள்ளையும்‌ : 
புதுமைப்பித்தன்‌ 


புதுமைப்பித்தன்‌ 

கலைமகள்‌, அக்டோபர்‌, நவம்பர்‌ 1943 

1 

மேலகரம்‌ மே. க. ராமசாமிப்‌ பிள்ளை அவர்களின்‌ 
ஏகபுத்திரனும்‌ செல்லப்பா என்பவருமான மேலகரம்‌ மே. 
க. ரா. கந்தசாமிப்‌ பிள்ளையவர்கள்‌, “பிராட்வே யும்‌ 
“எஸ்பிளனேடு'ம்‌ கூடுகிற சந்தியில்‌ ஆபத்தில்லாத 
ஓரத்தில்‌ நின்றுகொண்டு வெகு தீவிரமாக யோசித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. “டிராமில்‌ ஏறிச்சென்றால்‌ ஒன்றே 
காலணா. காலணா மிஞ்சும்‌. பக்கத்துக்‌ கடையில்‌ 
வெற்றிலை பாக்குப்‌ போட்டுக்‌ கொண்டு வீட்டுக்கு 
நடந்து விடலாம்‌. பஸ்ஸில்‌ ஏறிக்‌ கண்டக்டரை 
ஏமாற்றிக்‌ கொண்டே ஷணென்ட்ரலைக்‌ கடந்துவிட்டு 
அப்புறம்‌ டிக்கட்‌ வாங்கித்‌ திருவல்லிக்கேணிக்குப்‌ 
போனால்‌ அரைக்‌ “கப்‌” காப்பி குடித்துவிட்டு வீட்டுக்குப்‌ 
போகலாம்‌; ஆனால்‌ வெற்றிலை கிடையாது...” 
'கண்டக்டர்தான்‌ என்னை ஏமாற்று ஏமாற்று என்று 
வெற்றிலை வைத்து அழைக்கும்போது அவனை 
ஏமாற்றுவது, அதாவது அவனை ஏமாறாமல்‌ 
ஏமாற்றுவது தர்ம விரோதம்‌. நேற்று அவன்‌ அப்படிக்‌ 
கேட்டபடி ஷணென்ட்ரலிலிருந்து மட்டும்‌ 
கொடுத்திருந்தால்‌ காப்பி சாப்பிட்டருக்கலாம்‌.' 


“இப்பொழுது காப்பி சாப்பிட்டால்‌ கொஞ்சம்‌ 
விறுவிறுப்பாகத்‌ தான்‌ இருக்கும்‌.” 

இப்படியாக மேற்படியூர்‌ மேற்படி விலாசப்‌ 
பிள்ளையவர்கள்‌ தர்ம விசாரத்தில்‌ ஈடுபட்டிருக்கும்‌ 
பொழுதுதான்‌ அவருக்குக்‌ கடவுள்‌ பிரசன்னமானார்‌. 
திடீரென்று அவருடைய புத்தி பரவசத்தால்‌ 
மருளும்படித்‌ தோன்றி, “இந்தா, பிடி வரத்தை” என்று 
வற்புறுத்தவில்லை. 

“ஐயா, திருவல்லிக்கேணிக்கு எப்படிப்‌ போகிறது?” 
என்று தான்‌ கேட்டார்‌. 

“டிராமிலும்‌ போகலாம்‌, பஸ்ஸிலும்‌ போகலாம்‌, கேட்டுக்‌ 
கேட்டு நடந்தும்‌ போகலாம்‌: மதுரைக்கு வழி வாயிலே” 
என்றார்‌ ஸ்ரீ கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“நான்‌ மதுரைக்குப்‌ போகவில்லை; 
திருவல்லிக்கேணிக்குத்தான்‌ வழி கேட்டேன்‌; எப்படிப்‌ 
போனால்‌ சுருக்க வழி?” என்றார்‌ கடவுள்‌. இரண்டு 
பேரும்‌ விழுந்துவிழுந்து சிரித்தார்கள்‌. 

சாடி மோதித்‌ தள்ளிக்கொண்டு நடமாடும்‌ ஜனக்‌ 
கூட்டத்திலிருந்து விலகி, செருப்பு ரிப்பேர்‌ செய்யும்‌ 
சக்கிலியன்‌ பக்கமாக இருவரும்‌ ஒதுங்கி நின்றார்கள்‌. 
மேலகரம்‌ ராமசாமிப்‌ பிள்ளையின்‌ வாரிசுக்கு 
நாற்பத்தைந்து வயசு; நாற்பத்தைந்து வருஷங்களாக 
அன்ன ஆகாரமில்லாமல்‌ வளர்ந்தவர்‌ போன்ற தேகக்‌ 
கட்டு; சில கறுப்பு மயிர்களும்‌ உள்ள நரைத்த தலை; 
இரண்டு வாரங்களாக க்ஷவரம்‌ செய்யாத முகவெட்டு; 
எந்த ஜனக்‌ கும்பலிலும்‌, எவ்வளவு தூரத்திலும்‌ போகும்‌ 
நண்பர்களையும்‌ கொத்திப்‌ பிடிக்கும்‌ 
அதிதீட்சண்யமான கண்கள்‌: காரிக்கம்‌ ஷர்ட்‌, காரிக்கம்‌ 
வேஷ்டி, காரிக்கம்‌ மேல்‌ அங்கவஸ்திரம்‌. 

வழி கேட்டவரைக்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை கூர்ந்து 
கவனித்தார்‌. வயசை நிர்ணயமாகச்‌ சொல்ல 
முடியவில்லை. அறுபது இருக்கலாம்‌; 
அறுபதினாயிரமும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ அத்தனை 
வருஷமும்‌ சாப்பாட்டுக்‌ கவலையே இல்லாமல்‌ 


கொழுகொழு என்று வளர்ந்த மேனி வளப்பம்‌. 
தலையிலே துளிக்கூடக்‌ கறுப்பில்லாமல்‌ நரைத்த சிகை, 
கோதிக்‌ கட்டாமல்‌ சிங்கத்தின்‌ பிடரிமயிர்‌ மாதிரி 
கழுத்தில்‌ விழுந்து சிலிர்த்துக்‌ கொண்டு நின்றது. 
கழுத்திலே நட்ட நடுவில்‌ பெரிய கறுப்பு மறு. கண்ணும்‌ 
கன்னங்கறேலென்று, நாலு திசையிலும்‌ சுழன்று, 
சுழன்று வெட்டியது. சில சமயம்‌ வெறியனுடையது 
போலக்‌ கனிந்தது. சிரிப்பு? அந்தச்‌ சிரிப்பு, கந்தசாமிப்‌ 
பிள்ளையைச்‌ சில சமயம்‌ பயமுறுத்தியது. சில சமயம்‌ 
குழந்தையுடையதைப்‌ போலக்‌ கொஞ்சியது. 

“ரொம்பத்‌ தாகமாக இருக்கிறது” என்றார்‌ கடவுள்‌. 
“இங்கே ஜலம்‌ கிலம்‌ கிடைக்காது; வேணுமென்றால்‌ 
காப்பி சாப்பிடலாம்‌; அதோ இருக்கிறது காப்பி 
ஹோட்டல்‌” என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 
“வாருங்களேன்‌, அதைத்தான்‌ சாப்பிட்டுப்‌ பார்ப்போம்‌” 
என்றார்‌ கடவுள்‌. 

கந்தசாமிப்‌ பிள்ளை பெரிய அபேதவாதி. அன்னியர்‌, 
தெரிந்தவர்‌ என்ற அற்ப பேதங்களைப்‌ பாராட்டுகிறவர்‌ 
அல்லர்‌. 

“சரி, வாருங்கள்‌ போவோம்‌” என்றார்‌. “பில்லை நம்‌ 
தலையில்‌ கட்டிவிடப்‌ பார்த்தால்‌?” என்ற சந்தேகம்‌ 
தட்டியது. “துணிச்சல்‌ இல்லாதவரையில்‌ துன்பந்தான்‌” 
என்பது கந்தசாமிப்‌ பிள்ளையின்‌ சங்கற்பம்‌. 
இருவரும்‌ ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்‌ நுழைந்தனர்‌. 
கடவுள்‌ கந்தசாமிப்‌ பிள்ளையின்‌ பின்புறமாக 
ஒண்டிக்கொண்டு பின்‌ தொடர்ந்தார்‌. 

இருவரும்‌ ஒரு மேஜையருகில்‌ உட்கார்ந்தார்கள்‌. 
பையனுக்கு மனப்பாடம்‌ ஒப்பிக்க இடங்‌ கொடுக்காமல்‌, 
“சூடா, ஸ்ட்ராங்கா இரண்டு கப்‌ காப்பி!” என்று 
தலையை உலுக்கினார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“தமிழை மறந்துவிடாதே. இரண்டு கப்‌ காப்பிகள்‌ என்று 
சொல்‌” என்றார்‌ கடவுள்‌. 

“அப்படி அல்ல: இரண்டு கப்கள்‌ காப்பி என்று சொல்ல 
வேண்டும்‌” என்று தமிழ்க்‌ கொடி நாட்டினார்‌ பிள்ளை. 


முறியடிக்கப்பட்ட கடவுள்‌ அண்ணாந்து பார்த்தார்‌. 
“நல்ல உயரமான கட்டிடமாக இருக்கிறது: வெளிச்சமும்‌ 
நன்றாக வருகிறது” என்றார்‌. 

“பின்னே பெரிய ஹோட்டல்‌ கோழிக்‌ குடில்‌ மாதிரி 
இருக்குமோ? கோவில்‌ கட்டுகிறது போல என்று 
நினைத்துக்‌ கொண்டீராக்கும்‌! சுகாதார 
உத்தியோகஸ்தர்கள்‌ விடமாட்டார்கள்‌” என்று தமது 
வெற்றியைத்‌ தொடர்ந்து முடுக்கினார்‌ பிள்ளை. 
கோவில்‌ என்ற பதம்‌ காதில்‌ விழுந்ததும்‌ கடவுளுக்கு 
உடம்பெல்லாம்‌ நடுநடுங்கியது. 

“அப்படி என்றால்‌...?” என்றார்‌ கடவுள்‌. தோற்றாலும்‌ 
விடவில்லை. “சுகாதாரம்‌ என்றால்‌ என்ன என்று 
சொல்லும்‌?” என்று கேட்டார்‌ கடவுள்‌. 

“ஓ! அதுவா? மேஜையை லோஷன்‌ போட்டுக்‌ கழுவி, 
உத்தியோகஸ்தர்கள்‌ அபராதம்‌ போடாமல்‌ பார்த்துக்‌ 
கொள்வது. பள்ளிக்கூடத்திலே, பரீட்சையில்‌ 
பையன்கள்‌ தோற்றுப்‌ போவதற்கென்று சொல்லிக்‌ 
கொடுக்கும்‌ ஒரு பாடம்‌; அதன்படி இந்த ஈ, கொசு 
எல்லாம்‌ ராக்ஷசர்களுக்குச்‌ சமானம்‌. அதிலும்‌ இந்த 
மாதிரி ஹோட்டல்களுக்குள்ளே வந்துவிட்டால்‌ 
ஆபத்துதான்‌. உயிர்‌ தப்பாது என்று 
எழுதியிருக்கிறார்கள்‌” என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 
அவருக்கே அதிசயமாக இருந்தது இந்தப்‌ பேச்சு. நாக்கில்‌ 
சரஸ்வதி கடாட்சம்‌ ஏற்பட்டுவிட்டதோ என்று 
சந்தேகித்தார்‌. 

கடவுள்‌ அவரைக்‌ கவனிக்கவில்லை. இவர்கள்‌ 
வருவதற்கு முன்‌ ஒருவர்‌ சிந்திவிட்டுப்‌ போன 
காப்பியில்‌ சிக்கிக்‌ கொண்டு தவிக்கும்‌ ஈ ஒன்றைக்‌ 
கடவுள்‌ பார்த்துக்‌ கொண்டே இருந்தார்‌. அது முக்கி 
முனகி ஈரத்தைவிட்டு வெளியே வர முயன்று 
கொண்டிருந்தது. 

“இதோ இருக்கிறதே!” என்றார்‌ கடவுள்‌. உதவி 
செய்வதற்காக விரலை நீட்டினார்‌. அது பறந்துவிட்டது. 
ஆனால்‌ எச்சில்‌ காப்பி அவர்‌ விரலில்‌ பட்டது. 


“என்ன ஐயா, எச்சிலைத்‌ தொட்டுவிட்டீரே! இந்த 
ஜலத்தை எடுத்து மேஜைக்குக்‌ கீழே கழுவும்‌” என்றார்‌ 
பிள்ளை. 

“ஈயை வரவிடக்கூடாது, ஆனால்‌ மேஜையின்‌ கீழே 
கழுவ வேண்டும்‌ என்பது சுகாதாரம்‌” என்று முனகிக்‌ 
கொண்டார்‌ கடவுள்‌. 

பையன்‌ இரண்டு கப்‌' காப்பி கொண்டுவந்து 
வைத்தான்‌. 

கடவுள்‌ காப்பியை எடுத்துப்‌ பருகினார்‌. சோமபானம்‌ 
செய்த தேவகளை முகத்தில்‌ தெறித்தது. 

“நம்முடைய லீலை” என்றார்‌ கடவுள்‌. 

“உம்முடைய லீலை இல்லைங்காணும்‌, 
ஹோட்டல்காரன்‌ லீலை. அவன்‌ சிக்கரிப்‌ பவுடரைப்‌ 
போட்டு வைத்திருக்கிறான்‌: உம்முடைய லீலை எல்லாம்‌ 
பில்‌ கொடுக்கிற படலத்திலே” என்று காதோடு காதாய்ச்‌ 
சொன்னார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. சூசகமாகப்‌ பில்‌ 
பிரச்சனையைத்‌ தீர்த்துவிட்டதாக அவருக்கு ஓர்‌ 
எக்களிப்பு. 

“சிக்கரிப்‌ பவுடர்‌ என்றால்‌...?” என்று சற்றுச்‌ 
சந்தேகத்துடன்‌ தலையை நிமிர்த்தினார்‌ கடவுள்‌. 
“சிக்கரிப்‌ பவுடர்‌, காப்பி மாதிரிதான்‌ இருக்கும்‌; ஆனால்‌ 
காப்பி அல்ல; சிலபேர்‌ தெய்வத்தின்‌ பெயரைச்‌ 
சொல்லிக்‌ கொண்டு ஊரை ஏமாற்றிவருகிற மாதிரி” 
என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 

தெய்வம்‌ என்றதும்‌ திடுக்கிட்டார்‌ கடவுள்‌. 
பெட்டியடியில்‌ பில்லைக்‌ கொடுக்கும்பொழுது, கடவுள்‌ 
புத்தம்புதிய நூறு ரூபாய்‌ நோட்டு ஒன்றை நீட்டினார்‌; 
கந்தசாமிப்‌ பிள்ளை திடுக்கிட்டார்‌. 

“சில்லறை கேட்டால்‌ தரமாட்டேனா? அதற்காக 
மூன்றணா பில்‌ எதற்கு? கண்ணைத்‌ துடைக்கவா, 
மனசைத்‌ துடைக்கவா?” என்றார்‌ ஹோட்டல்‌ 
சொந்தக்காரர்‌. 

“நாங்கள்‌ காப்பி சாப்பிடத்தான்‌ வந்தோம்‌” என்றார்‌ 
கடவுள்‌. 


“அப்படியானால்‌ சில்லறையை வைத்துக்கொண்டு 
வந்திருப்பீர்களே?” என்றார்‌ ஹோட்டல்‌ முதலாளி. 
அதற்குள்‌ சாப்பிட்டுவிட்டு வெளியே காத்திருப்போர்‌ 
கூட்டம்‌ ஜாஸ்தியாக, வீண்‌ கலாட்டா வேண்டாம்‌ என்று 
சில்லறையை எண்ணிக்‌ கொடுத்தார்‌. “தொண்ணூற்று 
ஒன்பது ரூபாய்‌ பதின்மூன்று- சரியா? 
பார்த்துக்கொள்ளும்‌ சாமியாரே!” 

“நீங்கள்‌ சொல்லிவிட்டால்‌ நமக்கும்‌ சரிதான்‌: எனக்குக்‌ 
கணக்கு வராது” என்றார்‌ கடவுள்‌. 

ஒரு போலிப்‌ பத்து ரூபாய்‌ நோட்டைத்‌ தள்ளிவிட்டதில்‌ 
கடைக்காரருக்கு ஒரு திருப்தி. 

வெளியே இருவரும்‌ வந்தார்கள்‌. வாசலில்‌ அவ்வளவு 
கூட்டமில்லை. இருவரும்‌ நின்றார்கள்‌. 

கடவுள்‌, தம்‌ கையில்‌ கற்றையாக அடுக்கியிருந்த 
நோட்டுக்களில்‌ ஐந்தாவதை மட்டும்‌ எடுத்தார்‌. சுக்கு 
நூறாகக்‌ கிழித்துக்‌ கீழே எறிந்தார்‌. 

கந்தசாமிப்‌ பிள்ளைக்கு, பக்கத்தில்‌ நிற்பவர்‌ 
பைத்தியமோ என்ற சந்தேகம்‌. திடுக்கிட்டு வாயைப்‌ 
பிளந்து கொண்டு நின்றார்‌. 

“கள்ள நோட்டு; என்னை ஏமாற்றப்‌ பார்த்தான்‌; நான்‌ 
அவனை ஏமாற்றிவிட்டேன்‌” என்றார்‌ கடவுள்‌. 
அவருடைய சிரிப்பு பயமாக இருந்தது. 

“என்‌ கையில்‌ கொடுத்தால்‌, பாப்பான்‌ குடுமியைப்‌ 
பிடித்து மாற்றிக்‌ கொண்டு வந்திருப்பேனே!” என்றார்‌ 
கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“சிக்கரிப்‌ பவுடருக்கு நீர்‌ உடன்பட்டீரா இல்லையா? 
அந்த மாதிரி இதற்கு நான்‌ உடன்பட்டேன்‌ என்று 
வைத்துக்கொள்ளும்‌. அவனுக்குப்‌ பத்து ரூபாய்தான்‌ 
பெரிசு; அதனால்தான்‌ அவனை ஏமாற்றும்படி 
விட்டேன்‌” என்றார்‌ கடவுள்‌. 

வலிய வந்து காப்பி வாங்கிக்‌ கொடுத்தவரிடம்‌ எப்படி 
விடைபெற்றுக்‌ கொள்வது என்று பட்டது கந்தசாமிப்‌ 
பிள்ளைக்கு. 

“திருவல்லிக்கேணிக்குத்தானே? வாருங்கள்‌ மராமில்‌ 


ஏறுவோம்‌” என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“அது வேண்டவே வேண்டாம்‌; எனக்குத்‌ தலை சுற்றும்‌; 
மெதுவாக நடந்தே போய்விடலாமே” என்றார்‌ கடவுள்‌. 
“ஜயா, நான்‌ பகலெல்லாம்‌ காலால்‌ நடந்தாச்சு. என்னால்‌ 
அடி எடுத்து வைக்க முடியாது; ரிக்ஷாவிலே ஏறிப்‌ 
போகலாமே” என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. “நாம்தாம்‌ 
வழி காட்டுகிறோமே; பத்து ரூபாய்‌ நோட்டைக்‌ கிழிக்கக்‌ 
கூடியவர்‌ கொடுத்தால்‌ என்ன?' என்பதுதான்‌ 
அவருடைய கட்சி. 

“நர வாகனமா? அதுதான்‌ சிலாக்கியமானது” என்றார்‌ 
கடவுள்‌. 

இரண்டு பேரும்‌ ரிக்ஷாவில்‌ ஏறிக்‌ கொண்டார்கள்‌. “சாமி, 
கொஞ்சம்‌ இருங்க; வெளக்கை ஏத்திக்கிறேன்‌” என்றான்‌ 
ரிக்ஷாக்காரன்‌. 

பொழுது மங்கி, மின்சார வெளிச்சம்‌ மிஞ்சியது. 
“இவ்வளவு சீக்கிரத்தில்‌ அன்னியோன்னியமாகி 
விட்டோமே! நீங்கள்‌ யார்‌ என்றுகூட எனக்குத்‌ தெரியாது; 
நான்‌ யார்‌ என்று உங்களுக்குத்‌ தெரியாது. பட்டணத்துச்‌ 
சந்தை இரைச்சலிலே இப்படிச்‌ சந்திக்க 
வேண்டுமென்றால்‌...” 

கடவுள்‌ சிரித்தார்‌. பல்‌, இருட்டில்‌ மோகன மாக 
மின்னியது. “நான்‌ யார்‌ என்பது இருக்கட்டும்‌. நீங்கள்‌ 
யார்‌ என்பதைச்‌ சொல்லுங்களேன்‌” என்றார்‌ அவர்‌. 
கந்தசாமிப்‌ பிள்ளைக்குத்‌ தம்மைப்‌ பற்றிச்‌ சொல்லிக்‌ 
கொள்வதில்‌ எப்பொழுதுமே ஒரு தனி உத்ஸாகம்‌. 
அதிலும்‌ ஒருவன்‌ ஓடுகிற ரிக்ஷாவில்‌ தம்மிடம்‌ 
அகப்பட்டுக்கொண்டால்‌ விட்டுவைப்பாரா? 
கனைத்துக்‌ கொண்டு ஆரம்பித்தார்‌. 

“சித்த வைத்திய தீபிகை என்ற வைத்தியப்‌ 
பத்திரிகையைப்‌ பார்த்ததுண்டா?” என்று கேட்டார்‌ 
கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“இல்லை” என்றார்‌ கடவுள்‌. 

“அப்பொழுது வைத்திய சாஸ்திரத்தில்‌ பரிச்சயமில்லை 
என்றுதான்‌ கொள்ள வேண்டும்‌” என்றார்‌ கந்தசாமிப்‌ 


பிள்ளை. 

“பரிச்சயம்‌ உண்டு” என்றார்‌ கடவுள்‌. 

“இதென்னடா சங்கடமாக இருக்கிறது?” என்று 
யோசித்தார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. “உங்களுக்கு 
வைத்திய சாஸ்திரத்தில்‌ பரிசயமுண்டு; ஆனால்‌ சித்த 
வைத்திய தீபிகையுடன்‌ பரிசயமில்லை என்று 
கொள்வோம்‌; அப்படியாயின்‌ உங்கள்‌ வைத்திய 
சாஸ்திர ஞானம்‌ பரிபூர்ணமாகவில்லை. நம்மிடம்‌ 
பதினேழு வருஷத்து இதழ்களும்‌ பைண்டு 
வால்யூம்களாக இருக்கின்றன. நீங்கள்‌ அவசியம்‌ 
வீட்டுக்கு ஒரு முறை வந்து அவற்றைப்‌ படிக்க 
வேண்டும்‌: அப்பொழுதுதான்‌...” 

“பதினேழு வருஷ இதழ்களா? பதினேழு பன்னிரண்டு 
இருநூற்று நாலு.' கடவுளின்‌ மனசு நடுநடுங்கியது. 
“ஒருவேளை கால்‌ வருஷம்‌ ஒருமுறைப்‌ பத்திரிகையாக 
இருக்கலாம்‌' என்ற ஓர்‌ அற்ப நம்பிக்கை தோன்றியது. 
“தீபிகை மாதம்‌ ஒரு முறைப்‌ பத்திரிகை. வருஷ சந்தா 
உள்‌ நாட்டுக்கு ரூபாய்‌ ஒன்று; வெளிநாடு என்றால்‌ 
இரண்டே முக்கால்‌; ஜீவிய சந்தா ரூபாய்‌ 25. நீங்கள்‌ 
சந்தாதாராகச்‌ சேர்ந்தால்‌ ரொம்பப்‌ பிரயோஜனம்‌ உண்டு; 
வேண்டுமானால்‌ ஒரு வருஷம்‌ உங்களுக்கு 
அனுப்புகிறேன்‌. அப்புறம்‌ ஜீவிய சந்தாவைப்‌ 
பார்க்கலாம்‌” என்று கடவுளைச்‌ சந்தாதாராகச்‌ 
சேர்க்கவும்‌ முயன்றார்‌. 

“பதினேழு வால்யூம்கள்‌ தவிர, இன்னும்‌ இருபத்தைந்து 
ரூபாயை வாங்கிக்கொண்டு ஓட ஓட விரட்டலாம்‌ என்று 
நினைக்கிறாரா? அதற்கு ஒரு நாளும்‌ இடம்‌ கொடுக்கக்‌ 
கூடாது” என்று யோசித்து விட்டு, “யாருடைய ஜீவியம்‌?” 
என்று கேட்டார்‌ கடவுள்‌. 

“உங்கள்‌ ஆயுள்தான்‌. என்‌ ஆயுளும்‌ அல்ல, பத்திரிகை 
ஆயுளும்‌ அல்ல; அது அழியாத வஸ்து. நான்‌ 
போனாலும்‌ வேறு ஒருவர்‌ சித்த வைத்திய தீபிகையை 
நடத்திக்கொண்டுதான்‌ இருப்பார்‌; அதற்கும்‌ ஏற்பாடு 
பண்ணியாச்சு” என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 


இந்தச்‌ சமயம்‌ பார்த்து ரிக்ஷாக்காரன்‌ வண்டி வேகத்தை 
நிதானமாக்கிவிட்டுப்‌ பின்புறமாகத்‌ திரும்பிப்‌ 
பார்த்தான்‌. 

வேகம்‌ குறைந்தால்‌ எங்கே வண்டியில்‌ இருக்கிற ஆசாமி 
குதித்து ஓடிப்போவாரோ என்று கந்தசாமிப்‌ 
பிள்ளைக்குப்‌ பயம்‌. 

“என்னடா திரும்பிப்‌ பார்க்கிறே? மோட்டார்‌ வருது, 
மோதிக்காதே; வேகமாகப்‌ போ” என்றார்‌ கந்தசாமிப்‌ 
பிள்ளை. 

“என்ன சாமி, நீங்க என்ன மனுசப்பெறவியா அல்லது 
பிசாசுங்களா? வண்டியிலே ஆளே இல்லாத மாதிரி 
காத்தாட்டம்‌ இருக்கு” என்றான்‌ ரிக்ஷாக்காரன்‌. 
“வாடகையும்‌ காத்தாட்டமே தோணும்படி குடுக்கிறோம்‌; 
நீ வண்டியே இஸ்துக்கினு போ” என்று அதட்டினார்‌ 
கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“தவிரவும்‌ நான்‌ வைத்தியத்‌ தொழிலும்‌ நடத்தி 
வருகிறேன்‌; சித்த முறைதான்‌ அநுஷ்டானம்‌. 
வைத்தியத்திலே வருவது பத்திரிகைக்கும்‌, 
குடும்பத்துக்கும்‌ கொஞ்சம்‌ குறையப்‌ போதும்‌. இந்த 
இதழிலே ரசக்கட்டைப்‌ பற்றி ஒரு கட்டுரை 
எழுதியிருக்கேன்‌: பாருங்கோ, நமக்கு ஒரு பழைய சுவடி 
ஒன்று கிடைத்தது; அதிலே பல அபூர்வப்‌ பிரயோகம்‌ 
எல்லாம்‌ சொல்லியிருக்கு” என்று ஆரம்பித்தார்‌ 
கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“ஏதேது, மகன்‌ ஓய்கிற வழியாய்க்‌ காணமே” என்று 
நினைத்தார்‌ கடவுள்‌. “தினம்‌ சராசரி எத்தனை பேரை 
வேட்டு வைப்பீர்‌?” என்று கேட்டார்‌. 

“பெருமையாகச்‌ சொல்லிக்கொள்ளும்படி அவ்வளவு 
ஒன்றுமில்லை. மேலும்‌ உங்களுக்கு, நான்‌ 
வைத்தியத்தை ஜீவனோபாயமாக வைத்திருக்கிறேன்‌ 
என்பது ஞாபகம்‌ இருக்க வேண்டும்‌. வியாதியும்‌ 
கூடுமானவரையில்‌ அகன்றுவிடக்கூடாது. ஆசாமியும்‌ 
தீர்ந்துவிடக்கூடாது. அப்பொழுதுதான்‌, சிகிச்சைக்கு 
வந்தவனிடம்‌ வியாதியை ஒரு வியாபாரமாக வைத்து 


நடத்த முடியும்‌. ஆள்‌ அல்லது வியாது என்று 
முரட்டுத்தனமாகச்‌ சிகிச்சை பண்ணினால்‌, தொழில்‌ 
நடக்காது. வியாதியும்‌ வேகம்‌ குறைந்து படிப்படியாகக்‌ 
குணமாக வேண்டும்‌. மருந்தும்‌ வியாதிக்கோ 
மனுஷனுக்கோ கெடுதல்‌ தந்து விடக்‌ கூடாது. இதுதான்‌ 
வியாபார முறை. இல்லாவிட்டால்‌ இந்தப்‌ பதினேழு 
வருஷங்களாகப்‌ பத்திரிகை நடத்திக்‌ கொண்டிருக்க 
முடியுமா?” என்று கேட்டார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 
கடவுள்‌ விஷயம்‌ புரிந்தவர்‌ போலத்‌ தலையை 
ஆட்டினார்‌. 

“இப்படி உங்கள்‌ கையைக்‌ காட்டுங்கள்‌, நாடி எப்படி 
அடிக்கிறது என்று பார்ப்போம்‌” என்று கடவுளின்‌ வலது 
கையைப்‌ பிடித்தார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“ஓடுகிற வண்டியில்‌ இருந்துகொண்டா?” என்று 
சிரித்தார்‌ கடவுள்‌. 

“அது வைத்தியனுடைய திறமையைப்‌ பொறுத்தது” 
என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 

நாடியைச்‌ சில விநாடிகள்‌ கவனமாகப்‌ பார்த்தார்‌. 
“பித்தம்‌ ஏறி அடிக்கிறது: விஷப்‌ பிரயோகமும்‌ பழக்கம்‌ 
உண்டோ ?” என்று கொஞ்சம்‌ விநயத்துடன்‌ கேட்டார்‌ 
பிள்ளை. 

“நீ கெட்டிக்காரன்‌ தான்‌; வேறும்‌ எத்தனையோ உண்டு” 
என்று சிரித்தார்‌ கடவுள்‌. 

“ஆமாம்‌, நாம்‌ என்னத்தையெல்லாமோ 
பேசிக்கொண்டிருக்கிறோம்‌; அதிருக்கட்டும்‌, 
திருவல்லிக்கேணியில்‌ எங்கே?” என்றார்‌ கந்தசாமிப்‌ 
பிள்ளை. 

“ஏழாம்‌ நம்பர்‌ வீடு, ஆபீஸ்‌ வேங்கடாசல முதலி சந்து” 
என்றார்‌ கடவுள்‌. 

“அடெடே! அது நம்ம விலாசமாச்சே; அங்கே யாரைப்‌ 
பார்க்க வேண்டும்‌?” 

“கந்தசாமிப்‌ பிள்ளையை!” 

“சரியாய்ப்‌ போச்சு, போங்க; நான்‌ தான்‌ அது. 
தெய்வந்தான்‌ நம்மை அப்படிச்‌ சேர்த்து 


வைத்திருக்கிறது. தாங்கள்‌ யாரோ? இனம்‌ 
தெரியவில்லையே?” என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 
“நானா? கடவுள்‌!” என்றார்‌ சாவகாசமாக, மெதுவாக. 
அவர்‌ வானத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டு தாடியை 
நெருடினார்‌. 

கந்தசாமிப்‌ பிள்ளை திடுக்கிட்டார்‌. கடவுளாவது, 
வருவதாவது! 

“பூலோகத்தைப்‌ பார்க்க வந்தேன்‌; நான்‌ இன்னும்‌ சில 
நாட்களுக்கு உம்முடைய அதிதி.” 

கந்தசாமிப்‌ பிள்ளை பதற்றத்துடன்‌ பேசினார்‌. 
“எத்தனை நாள்‌ வேண்டுமானாலும்‌ இரும்‌; அதற்கு 
ஆட்சேபம்‌ இல்லை. நீர்‌ மட்டும்‌ உம்மைக்‌ கடவுள்‌ என்று 
தயவு செய்து வெளியில்‌ சொல்லிக்‌ கொள்ள 
வேண்டாம்‌; உம்மைப்‌ பைத்தியக்காரன்‌ என்று 
நினைத்தாலும்‌ பரவாயில்லை. என்னை என்‌ 
வீட்டுக்காரி அப்படி நினைத்துவிடக்கூடாது” என்றார்‌. 
“அந்த விளக்குப்‌ பக்கத்தில்‌ நிறுத்துடா” என்றார்‌ 
கந்தசாமிப்‌ பிள்ளை. 

வண்டி நின்றது. இருவரும்‌ இறங்கினார்கள்‌. 

கடவுள்‌ அந்த ரிக்ஷாக்காரனுக்குப்‌ பளபளப்பான 
ஒற்றை ரூபாய்‌ நோட்டு ஒன்றை எடுத்துக்‌ கொடுத்தார்‌. 
“நல்லா இருக்கணும்‌ சாமீ” என்று உள்ளம்‌ குளிரச்‌ 
சொன்னான்‌ ரிக்ஷாக்காரன்‌. 

கடவுளை ஆசீர்வாதம்‌ பண்ணுவதாவது! 
“என்னடா, பெரியவரைப்‌ பாத்து நீ என்னடா 
ஆசீர்வாதம்‌ பண்ணுவது?” என்று அதட்டினார்‌ 
கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“அப்படிச்‌ சொல்லடா அப்பா: இத்தனை நாளா, காது 
குளிர மனசு குளிர இந்த மாதிரி ஒரு வார்த்தை 
கேட்டதில்லை. அவன்‌ சொன்னால்‌ என்ன?” என்றார்‌ 
கடவுள்‌. 

“அவன்கிட்ட இரண்டணாக்‌ கொறச்சுக்‌ குடுத்துப்‌ 
பார்த்தால்‌ அப்போ தெரியும்‌!” என்றார்‌ கந்தசாமிப்‌ 
பிள்ளை. 


“எசமான்‌, நான்‌ நாயத்துக்குக்‌ கட்டுப்பட்டவன்‌, 
அறியாயத்துக்குக்‌ கட்டுப்பட்டவனில்லெ, சாமி! நான்‌ 
எப்பவும்‌ அன்னா அந்த லெக்கிலேதான்‌ குந்திக்கிட்டு 
இருப்பேன்‌; வந்தா கண்‌ பாக்கணும்‌” என்று ஏர்க்காலை 
உயர்த்தினான்‌ ரிக்ஷாக்காரன்‌. 

“மகா நியாயத்துக்குக்‌ கட்டுப்பட்டவன்‌ தான்‌! தெரியும்‌ 
போடா: கள்ளுத்‌ தண்ணிக்கிக்‌ கட்டுப்பட்டவன்‌” 
என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“வாடகை வண்டியெ இஸ்துகிட்டு நாள்‌ முச்சூடும்‌ 
வெயிலிலே ஓடினாத்‌ தெரியும்‌. உன்னை என்ன 
சொல்ல? கடவுளுக்குக்‌ கண்ணில்லெ; உன்னியே 
சொல்ல வச்சான்‌, என்னியே கேக்க வச்சான்‌” என்று 
சொல்லிக்கொண்டே வண்டியை இழுத்துச்‌ சென்றான்‌. 
கடவுள்‌ வாய்விட்டு உரக்கச்‌ சிரித்தார்‌. விழுந்து விழுந்து 
சிரித்தார்‌. மனசிலே மகிழ்ச்சி, குளிர்ச்சி. 

“இதுதான்‌ பூலோகம்‌” என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 
“இவ்வளவுதானா!” என்றார்‌ கடவுள்‌. 

இருவரும்‌ வீட்டை நோக்கி நடந்தார்கள்‌. 

வீட்டுக்கு எதிரில்‌ உள்ள லாந்தல்‌ கம்பத்தின்‌ பக்கத்தில்‌ 
வந்ததும்‌ கடவுள்‌ நின்றார்‌. 

கந்தசாமிப்‌ பிள்ளையும்‌ காத்து நின்றார்‌. 

“பக்தா!” என்றார்‌ கடவுள்‌. 

எதிரில்‌ கிழவனார்‌ நிற்கவில்லை. 

புலித்‌ தோலாடையும்‌, சடா முடியும்‌, மானும்‌, மழுவும்‌, 
பிறையுமாகக்‌ கடவுள்‌ காட்சியளித்தார்‌. கண்ணிலே 
மகிழ்ச்சி வெறி துள்ளியது. உதட்டிலே புன்சிரிப்பு. 
“பக்தா!” என்றார்‌ மறுபடியும்‌. 

கந்தசாமிப்‌ பிள்ளைக்கு விஷயம்‌ புரிந்துவிட்டது. 

“ஓய்‌ கடவுளே, இந்தா பிடி வரத்தை என்கிற வித்தை 
எல்லாம்‌ எங்கிட்டச்‌ செல்லாது. நீர்‌ வரத்தைக்‌ 
கொடுத்துவிட்டு உம்பாட்டுக்குப்‌ போவீர்‌; இன்னொரு 
தெய்வம்‌ வரும்‌, தலையைக்‌ கொடு என்று கேட்கும்‌. 
உம்மிடம்‌ வரத்தை வாங்கிக்‌ கொண்டு பிறகு தலைக்கு 
ஆபத்தைத்‌ தேடிக்கொள்ளும்‌ ஏமாந்த சோணகிரி நான்‌ 


அல்ல. ஏதோ பூலோகத்தைப்‌ பார்க்க வந்தீர்‌; நம்முடைய 
அதிதியாக இருக்க ஆசைப்பட்டீர்‌; அதற்கு ஆட்சேபம்‌ 
எதுவும்‌ இல்லை. என்னுடன்‌ பழக வேண்டுமானால்‌ 
மனுஷனைப்‌ போல, என்னைப்‌ போல நடந்து கொள்ள 
வேண்டும்‌: மனுஷ அத்துக்குக்‌ கட்டுப்பட்டிருக்க 
வேண்டும்‌: நான்‌ முந்திச்‌ சொன்னதை மறக்காமல்‌ 
வீட்டுக்கு ஒழுங்காக வாரும்‌” என்றார்‌ கந்தசாமிப்‌ 
பிள்ளை. 

கடவுள்‌ மெளனமாகப்‌ பின்‌ தொடர்ந்தார்‌. கந்தசாமிப்‌ 
பிள்ளையின்‌ வாதம்‌ சரி என்று பட்டது. இதுவரையில்‌ 
பூலோகத்தில்‌ வரம்‌ வாங்கி உருப்பட்ட மனுஷன்‌ யார்‌ 
என்ற கேள்விக்குப்‌ பதிலே கிடையாது என்றுதான்‌ 
அவருக்குப்‌ பட்டது. 

கந்தசாமிப்‌ பிள்ளை வாசலருகில்‌ சற்று நின்றார்‌. “சாமி, 
உங்களுக்குப்‌ பரமசிவம்‌ என்று பேர்‌ கொடுக்கவா? 
அம்மையப்பப்‌ பிள்ளை என்று கூப்பிடவா?” என்றார்‌. 
“பரமசிவந்தான்‌ சரி; பழைய பரமசிவம்‌.” 

“அப்போ, உங்களை அப்பா என்று உறவுமுறை 
வைத்துக்‌ கூப்பிடுவேன்‌; உடன்பட வேணும்‌” என்றார்‌ 
கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“அப்பா என்று வேண்டாமப்பா; பெரியப்பா என்று 
கூப்பிடும்‌. அப்போதுதான்‌ என்‌ சொத்துக்கு 
ஆபத்தில்லை” என்று சிரித்தார்‌ கடவுள்‌. பூலோக 
வளமுறைப்படி நடப்பது என்று தீர்மானித்தபடி சற்று 
ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும்‌ என்று 
பட்டது கடவுளுக்கு. 

“அப்படி உங்கள்‌ சொத்து என்னவோ?” என்றார்‌ 
கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“இந்தப்‌ பிரபஞ்சம்‌ முழுவதுந்தான்‌” என்றார்‌ கடவுள்‌. 
“பயப்பட வேண்டாம்‌; அவ்வளவு பேராசை நமக்கு 
இல்லை” என்று கூறிக்கொண்டே நடைப்படியில்‌ காலை 
வைத்தார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 

2 

வீட்டு முன்‌ கூடத்தில்‌ ஒரு தகர விளக்கு அவ்விடத்தைக்‌ 


கோவிலின்‌ கர்ப்பக்‌ கிருகமாக்கியது. அதற்கு அந்தப்‌ 
புறத்தில்‌ நீண்டு இருண்டு கிடக்கும்‌ பட்டகசாலை. 
அதற்கப்புறம்‌ என்னவோ? ஒரு குழந்தை, அதற்கு நாலு 
வயசு இருக்கும்‌. மனசிலே இன்பம்‌ பாய்ச்சும்‌ அழகு. 
கண்ணிலே எப்பொழுது பார்த்தாலும்‌ காரணமற்ற 
சந்தோஷம்‌. பழைய காலத்து ஆசாரப்படி உச்சியில்‌ 
குறுக்காக வகிடு எடுத்து முன்னும்‌ பின்னுமாகப்‌ 
பின்னிய எலிவால்‌ சடை வாலை வாளைத்துக்‌ 
கொண்டு நின்றது. முன்புறம்‌ சடையைக்‌ கட்டிய 
வாழமைநார்‌, கடமையில்‌ வழுவித்‌ தொங்கி, குழந்தை 
குனியும்போதெல்லாம்‌ அதன்‌ கண்ணில்‌ விழுந்து 
தொந்தரவு கொடுத்தது. குழந்தையின்‌ கையில்‌ ஒரு 
கரித்துண்டும்‌. ஓர்‌ ஓட்டுத்‌ துண்டும்‌ இருந்தன. இடையில்‌ 
முழங்காலைக்‌ கட்டிக்கொண்டிருக்கும்‌ கிழிசல்‌ 
சிற்றாடை. குனிந்து தரையில்‌ கோடு போட முயன்று, 
வாமைநார்‌ கண்ணில்‌ விழுந்ததனால்‌ நிமிர்ந்து நின்று 
கொண்டு, இரண்டு கைகளாலும்‌ வாழை நாரைப்‌ 
பிடித்துப்‌ பலங்கொண்ட மட்டும்‌ இழுத்தது. அதன்‌ 
முயற்சி பலிக்கவில்லை. வலித்தது. அழுவோமா 
அல்லது இன்னும்‌ ஒரு தடவை இழுத்துப்‌ பார்ப்போமா 
என்று அது தர்க்கித்துக்‌ கொண்டிருக்கும்‌ போது அப்பா 
உள்ளே நுழைந்தார்‌. 

“அப்பா!” என்ற கூச்சலுடன்‌ கந்தசாமிப்‌ பிள்ளையின்‌ 
காலைக்‌ கட்டிக்கொண்டது. அண்ணாந்து பார்த்து, 
“எனக்கு என்னா கொண்டாந்தே?” என்று கேட்டது. 
“என்னைத்தான்‌ கொண்டாந்தேன்‌” என்றார்‌ கந்தசாமிப்‌ 
பிள்ளை. 

“என்னப்பா, தினந்தினம்‌ உன்னியேத்தானே 
கொண்டாரே; பொரி கடலையாவது 
கொண்டாரப்படாது?” என்று சிணுங்கியது குழந்தை. 
“பொரி கடலை உடம்புக்காகாது; இதோ பார்‌. உனக்கு 
ஒரு தாத்தாவைக்‌ கொண்டு வந்திருக்கிறேன்‌” என்றார்‌ 
கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“இதுதான்‌ உம்முடைய குழந்தையோ?” என்று கேட்டார்‌ 


கடவுள்‌. குழந்தையின்‌ பேரில்‌ விழுந்த கண்களை மாற்ற 
முடியவில்லை அவருக்கு. 

கந்தசாமிப்‌ பிள்ளை சற்றுத்‌ தயங்கினார்‌. 

“சும்மா சொல்லும்‌: இப்பொவெல்லாம்‌ நான்‌ சுத்த 
சைவன்‌; மண்பானைச்‌ சமையல்தான்‌ பிடிக்கும்‌. பால்‌, 
தயிர்கூடச்‌ சேர்த்துக்‌ கொள்ளுவதில்லை” என்று 
சிரித்தார்‌ கடவுள்‌. 

“ஆசைக்கு என்று காலம்‌ தப்பிப்‌ பிறந்த 
கருவேப்பிலைக்‌ கொழுந்து” என்றார்‌ கந்தசாமிப்‌ 
பிள்ளை. 

“இப்படி உட்காருங்கள்‌; இப்பொ குழாயிலே தண்ணீர்‌ 
வராது; குடத்திலே எடுத்துக்‌ கொண்டு வருகிறேன்‌” 
என்று உள்ளே இருட்டில்‌ மறைந்தார்‌ கந்தசாமிப்‌ 
பிள்ளை. 

கடவுள்‌ துண்டை உதறிப்‌ போட்டுவிட்டுக்‌ கூடத்தில்‌ 
உட்கார்ந்தார்‌. 

மனசிலே ஒரு துறுதுறுப்பும்‌ எல்லையற்ற நிம்மதியும்‌ 
இருந்தன. 

“வாடியம்மா கருவேப்பிலைக்‌ கொழுந்தே?” என்று 
கைகளை நீட்டினார்‌ கடவுள்‌. 

ஒரே குதியில்‌ அவருடைய மடியில்‌ வந்து ஏறிக்‌ 
கொண்டது குழந்தை. 

“எம்பேரு கருகப்பிலைக்‌ கொளுந்தில்லெ; வள்ளி. 
அப்பா மாத்திரம்‌ என்னெக்‌ கறுப்பி கறுப்பின்னு 
கூப்பிடுதா; நான்‌ என்ன அப்பிடியா?” என்று கேட்டது. 
அது பதிலை எதிர்பார்க்கவில்லை. அதன்‌ 
கண்களுக்குத்‌ தாத்தாவின்‌ கண்டத்தில்‌ இருந்த கறுப்பு 
மறு தென்பட்டது. 

“அதென்ன தாத்தா, கன்னங்கறேலுன்னு நவ்வாப்‌ பழம்‌ 
மாதிரி களுத்திலே இருக்கு? அதைக்‌ கடிச்சுத்‌ திங்கணும்‌ 
போலே இருக்கு” என்று கண்களைச்‌ சிமிட்டிப்‌ பேசிக்‌ 
கொண்டு மடியில்‌ எழுந்து நின்று, கழுத்தில்‌ பூப்போன்ற 
உதடுகளை வைத்து அழுத்தியது. இளம்‌ பல்‌ கழுத்தில்‌ 
கிளுகிளுத்தது. கடவுள்‌ உடலே குளுகுளுத்தது. 


“கூச்சமா இருக்கு” என்று உடம்பை நெளித்தார்‌ கடவுள்‌. 
“ஏன்‌ தாத்தா, களுத்திலே நெருப்பு கிருப்புப்‌ பட்டு 
பொத்துப்‌ போச்சா? எனக்கும்‌ இந்தா பாரு” என்று தன்‌ 
விரல்‌ நுனியில்‌ கன்றிக்‌ கறுத்துப்‌ போன 
கொப்புளத்தைக்‌ காட்டியது. 

“பாப்பா, அது நாகப்பளந்தாண்டி யம்மா: முந்தி ஒரு 
தரம்‌ எல்லாரும்‌ கொடுத்தாளேன்னு வாங்கி வாயிலே 
போட்டுக்கொண்டேன்‌. எனக்குப்‌ பங்கில்லியான்னு 
களுத்தெப்‌ புடிச்சுப்புட்டாங்க. அதிலெ இருந்து அது 
அங்கியே சிக்கிக்கிச்சு; அது கெடக்கட்டும்‌. உனக்கு 
விளையாடத்‌ தோழிப்‌ பிள்ளைகள்‌ இல்லியா?” என்று 
கேட்டார்‌ கடவுள்‌. 

“வட்டும்‌ கரித்துண்டும்‌ இருக்கே: நீ வட்டாட வருதியா?” 
என்று கூப்பிட்டது. 

குழந்தையும்‌ கடவுளும்‌ வட்டு விளையாட 
ஆரம்பித்தார்கள்‌. 

ஒற்றைக்‌ காலை மடக்கிக்கொண்டே நொண்டியடித்து 
ஒரு தாவுத்‌ தாவினார்‌ கடவுள்‌. 

“தாத்தா, தோத்துப்‌ போனியே” என்று கை கொட்டிச்‌ 
சிரித்தது குழந்தை. 

“ஏன்‌?” என்று கேட்டார்‌ கடவுள்‌. 

கால்‌ கரிக்கோட்டில்‌ பட்டுவிட்டதாம்‌. 

“முந்தியே சொல்லப்படாதா?” என்றார்‌ கடவுள்‌. 
“ஆட்டம்‌ தெரியாமே ஆட வரலாமா?” என்று கையை 
மடக்கிக்‌ கொண்டு கேட்டது குழந்தை. 

அந்தச்‌ சமயத்தில்‌ ஸ்ரீ கந்தசாமிப்‌ பிள்ளை முன்னே வர, 
ஸ்ரீமதி பின்னே குடமும்‌ இடுப்புமாக இருட்டிலிருந்து 
வெளிப்பட்டார்கள்‌. 

“இவுங்கதான்‌ கைலாசவரத்துப்‌ பெரியப்பா, 
கரிசங்கொளத்துப்‌ பொண்ணை இவுங்களுக்கு 
ஒண்ணுவிட்ட அண்ணாச்சி மகனுக்குத்‌ தான்‌ 
கொடுத்திருக்கு. தெரியாதா?” என்றார்‌ கந்தசாமிப்‌ 
பிள்ளை. 

“என்னமோ தேசாந்திரியாகப்‌ போயிட்டதாகச்‌ 


சொல்லுவார்களே, அந்த மாமாவா? வாருங்க மாமா, 
சேவிக்கிறேன்‌” என்று குடத்தை இறக்கி வைத்துவிட்டு 
விழுந்து நமஸ்கரித்தாள்‌. காது நிறைந்த பழங்காலப்‌ 
பாம்படம்‌ கன்னத்தில்‌ இடிபட்டது. 

“பத்தும்‌ பெருக்கமுமாகச்‌ சுகமாக வாழவேணும்‌” என்று 
ஆசீர்வதித்தார்‌ கடவுள்‌. 

காந்திமதி அம்மையாருக்கு (அதுதான்‌ கந்தசாமிப்‌ 
பிள்ளை மனைவியின்‌ பெயர்‌) என்றும்‌ அநுபவித்திராத 
உள்ள நிறைவு ஏற்பட்டது. மனமும்‌ குளிர்ந்தது. 
கண்ணும்‌ நனைந்தது. 

“வாசலில்‌ இருக்கற அரிசி மூட்டையை அப்படியே 
போட்டு வச்சிருந்தா?” என்று ஞாபகமூட்டினார்‌ கடவுள்‌. 
“இவுகளுக்கு மறதிதான்‌ சொல்லி முடியாது. அரிசி 
வாங்கியாச்சான்னு இப்பந்தான்‌ கேட்டேன்‌. 
இல்லைன்னு சொன்னாக. ஊருக்கெல்லாம்‌ மருந்து 
கொடுக்காக; இவுக மறதிக்குத்தான்‌ மருந்தைக்‌ 
காங்கலெ. படெச்ச கடவுள்தான்‌ பக்கத்திலே 
நின்னுதான்‌ பார்க்கணும்‌” என்றாள்‌ காந்திமதி 
அம்மாள்‌. 

“பாத்துக்கிட்டுத்தான்‌ நிக்காறே” என்றார்‌ கடவுள்‌ 
கிராமியமாக. 

“பாத்துச்‌ சிரிக்கணும்‌, அப்பந்தான்‌ புத்தி வரும்‌” 
என்றாள்‌ அம்மையார்‌. 

கடவுள்‌ சிரித்தார்‌. 

கடவுளும்‌ கந்தசாமிப்‌ பிள்ளையும்‌ வாசலுக்குப்‌ 
போனார்கள்‌. 

“இந்தச்‌ செப்பிடுவித்தை எல்லாம்‌ கூடாது என்று 
சொன்னேனே” என்றார்‌ பிள்ளை காதோடு காதாக. 
“இனிமேல்‌ இல்லை” என்றார்‌ கடவுள்‌. 

கந்தசாமிப்‌ பிள்ளை முக்கி முனகிப்‌ பார்த்தார்‌; மூட்டை 
அசையவே இல்லை. 

“நல்ல இளவட்டம்‌!” என்று சிரித்துக்‌ கொண்டே 
மூட்டையை இடுப்பில்‌ இடுக்கிக்‌ கொண்டார்‌ கடவுள்‌. 
“நீங்க எடுக்கதாவது; உங்களைத்தானே, ஒரு பக்கமாத்‌ 


தாங்கிப்‌ பிடியுங்க; சும்மா பாத்துக்கிட்டே நிக்கியளே!” 
என்று பதைத்தாள்‌ காந்திமதியம்மாள்‌. 

“நீ சும்மா இரம்மா; எங்கே போடணும்னு சொல்லுதெ?” 
என்றார்‌ கடவுள்‌. 

“இந்தக்‌ கூடத்திலியே கெடக்கட்டும்‌; நீங்க இங்கே சும்மா 
வச்சிருங்க” என்று வழி மறித்தாள்‌ காந்திமதியம்மாள்‌. 
கந்தசாமிப்‌ பிள்ளையும்‌ கடவுளும்‌ சாப்பிட்டுவிட்டு 
வாசல்‌ திண்ணைக்கு வரும்பொழுது இரவு மணி 
பதினொன்று. 

“இனிமேல்‌ என்ன யோசனை?” என்றார்‌ கடவுள்‌. 
“தூங்கத்தான்‌” என்றார்‌ பிள்ளை கொட்டாவி 
விட்டுக்கொண்டே. 

“தாத்தா. நானும்‌ ஒங்கூடத்தான்‌ படுத்துக்குவேன்‌” என்று 
ஓடிவந்தது குழந்தை. 

“நீ அம்மையெக்‌ கூப்பிட்டுப்‌ பாயும்‌ தலையணையும்‌ 
எடுத்துப்‌ போடச்‌ சொல்லு” என்றார்‌ கந்தசாமிப்‌ 
பிள்ளை. 

“என்னையுமா தூங்கச்‌ சொல்லுகிறீர்‌?” என்று கேட்டார்‌ 
கடவுள்‌. 

“மனுஷாள்கூடப்‌ பழகினால்‌ அவர்களைப்‌ 
போலத்தான்‌ நடந்தாகணும்‌: தூங்க இஷ்டமில்லை 
என்றால்‌ பேசாமல்‌ படுத்துக்கொண்டிருங்கள்‌. 
ராத்திரியில்‌ நடமாடினால்‌ அபவாதத்துக்கு இடமாகும்‌” 
என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 

3 

கந்தசாமிப்‌ பிள்ளை பவழக்காரத்‌ தெரு சித்தாந்த 
தீபிகை ஆபீசில்‌ தரையில்‌ உட்கார்ந்து கொண்டு 
பதவுரை எழுதிக்‌ கொண்டிருக்கிறார்‌. போகர்‌ நூலுக்கு 
விளக்கவுரை பிள்ளையவர்கள்‌ பத்திரிகையில்‌ 
மாதமாதம்‌ தொடர்ச்சியாகப்‌ பிரசுரமாகி வருகிறது. 
“ஆச்சப்பா இன்னமொன்று சொல்லக்‌ கேளு, அப்பனே 
வயமான செங்கரும்பு, காச்சிய வெந்நீருடனே கருடப்‌ 
பிச்சு, கல்லுருவி புல்லுருவி நல்லூமத்தை 
(கருடப்பச்சை என்றும்‌ பாடம்‌)...” என்று எழுதிவிட்டு, 


வாசல்‌ வழியாகப்‌ போகும்‌ தபாற்காரன்‌ உள்ளே 
நுழையாமல்‌ நேராகப்‌ போவதைப்‌ பார்த்துவிட்டு, 
“இன்றைக்கு பத்திரிகை போகாது” என்று முனகியபடி, 
எழுதியதைச்‌ சுருட்டி மூலையில்‌ வைத்துவிட்டு 
விரல்களைச்‌ சொடுக்கு முறித்துக்‌ கொண்டார்‌. 
வாசலில்‌ ரிக்ஷா வந்து நின்றது. கடவுளும்‌ குழந்தையும்‌ 
இறங்கினார்கள்‌. வள்ளியின்‌ இடுப்பில்‌ பட்டுச்‌ 
சிற்றாடை: கை நிறைய மிட்டாய்ப்‌ பொட்டலம்‌. 
“தாத்தாவும்‌ நானும்‌ செத்த காலேஜ்‌ உசிர்‌ 
காலேஜெல்லாம்‌ பார்த்தோம்‌” என்று துள்ளியது 
குழந்தை. 

“எதற்காக ஓய்‌, ஒரு கட்டடத்தைக்‌ கட்டி, எலும்பையும்‌ 
தோலையும்‌ பொதிந்து பொதிந்து வைத்திருக்கிறது? 
என்னைக்‌ கேலி செய்ய வேண்டும்‌ என்ற நினைப்போ?” 
என்று கேட்டார்‌ கடவுள்‌. குரலில்‌ கடுகடுப்புத்‌ 
தொனித்தது. 

“அவ்வளவு ஞானத்தோடே இங்கே யாரும்‌ 
செய்துவிடுவார்களா? சிருஷ்டியின்‌ அபூர்வத்தைக்‌ 
காட்டுவதாக நினைத்துக்கொண்டுதான்‌ அதை 
எல்லாம்‌ அப்படி வைத்திருக்கிறார்கள்‌. அது 
கிடக்கட்டும்‌; நீங்க இப்படி ஓர்‌ இருபத்தைந்து ரூபாய்‌ 
கொடுங்கள்‌; உங்களை ஜீவிய சந்தாதாராகச்‌ 
சேர்த்துவிடுகிறேன்‌; இன்று பத்திரிகை போய்‌ ஆக 
வேணும்‌” என்று கையை நீட்டினார்‌ பிள்ளை. 

“இது யாரை ஏமாற்ற? யார்‌ நன்மைக்கு?” என்று சிரித்தார்‌ 
கடவுள்‌. 

“தானம்‌ வாங்கவும்‌ பிரியமில்லை; கடன்‌ வாங்கும்‌ 
யோசனையும்‌ இல்லை: அதனால்‌ தான்‌ 
வியாபாரார்த்தமாக இருக்கட்டும்‌ என்கிறேன்‌. 
நன்மையைப்‌ பற்றிப்‌ பிரமாதமாகப்‌ பேசிவிட்டீர்களே! 
இந்தப்‌ பூலோகத்திலே நெய்‌ முதல்‌ நல்லெண்ணம்‌ 
வரையில்‌ எல்லாம்‌ கலப்படம்‌ தான்‌. இது உங்களுக்குத்‌ 
தெரியாதா?” என்று ஒரு போடு போட்டார்‌ கந்தசாமிப்‌ 
பிள்ளை. 


கடவுள்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தார்‌. 

“அதிருக்கட்டும்‌, போகரிலே சொல்லியிருக்கிறதே, 
கருடப்பச்சை; அப்படி ஒரு மூலிகை உண்டா? அல்லது 
கருடப்பிச்சுதானா?” என்று கேட்டார்‌ கந்தசாமிப்‌ 
பிள்ளை. 

“பிறப்பித்த பொறுப்புதான்‌ எனக்கு; பெயரிட்ட 
பழியையும்‌ என்மேல்‌ போடுகிறீரே, இது நியாயமா? நான்‌ 
என்னத்தைக்‌ கண்டேன்‌? உம்மை உண்டாக்கினேன்‌; 
உமக்குக்‌ கந்தசாமிப்‌ பிள்ளையென்று உங்க அப்பா 
பெயர்‌ இட்டார்‌; அதற்கும்‌ நான்‌ தான்‌ பழியா?” என்று 
வாயை மடக்கினார்‌ கடவுள்‌. 

“நீங்கள்‌ இரண்டு பேரும்‌ வெயிலில்‌ அலைந்துவிட்டு 
வந்தது கோபத்தை எழுப்புகிறது போலிருக்கிறது. 
அதற்காக என்னை மிரட்டி மடக்கிவிட்டதாக 
நினைத்துக்கொள்ள வேண்டாம்‌; அவசரத்தில்‌ 
திடுதிப்பென்று சாபம்‌ கொடுத்தீரானால்‌, இருபத்தைந்து 
ரூபாய்‌ வீணாக நஷ்டமாய்ப்‌ போகுமே என்பதுதான்‌ என்‌ 
கவலை” என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 

பொட்டலத்தை அவிழ்த்துத்‌ தின்றுகொண்டிருந்த 
குழந்தை, “ஏன்‌ தாத்தா அப்பாகிட்டப்‌ பேசுதே? 
அவுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது; இதைத்‌ தின்னு 
பாரு, இனிச்சுக்‌ கெடக்கு” என்று கடவுளை அழைத்தது. 
குழந்தை கொடுக்கும்‌ லட்டுத்‌ துண்டுகளை சாப்பிட்டுக்‌ 
கொண்டே, “பாப்பா, உதுந்தது எனக்கு, முழுசு உனக்கு!” 
என்றார்‌ கடவுள்‌. 

குழந்தை ஒரு லட்டை எடுத்துச்‌ சற்று நேரம்‌ கையில்‌ 
வைத்துக்‌ கொண்டே யோசித்தது. 

“தாத்தா. முழுசு வாய்க்குள்ளே கொள்ளாதே. உதுத்தா 
உனக்குன்னு செல்லுதியே. அப்போ எனக்கு 
இல்லையா?” என்று கேட்டது குழந்தை. 

கடவுள்‌ விழுந்துவிழுந்து சிரித்தார்‌. “அவ்வளவும்‌ 
உனக்கே உனக்குத்தான்‌” என்றார்‌. 

“அவ்வளவுமா! எனக்கா!” என்று கேட்டது குழந்தை. 
“ஆமாம்‌. உனக்கே உனக்கு” என்றார்‌ கடவுள்‌. 


“அப்புறம்‌ பசிக்காதே! சாப்பிடாட்டா அம்மா 
அடிப்பாங்களே! அப்பா லேவியம்‌ குடுப்பாங்களே!” 
என்று கவலைப்பட்டது குழந்தை. 

“பசிக்கும்‌; பயப்படாதே!” என்றார்‌ கடவுள்‌. 

“தாங்கள்‌ வாங்கிக்‌ கொடுத்திருந்தாலும்‌, அது 
ஹோட்டல்‌ பட்சணம்‌. ஞாபகம்‌ இருக்கட்டும்‌” என்றார்‌ 
கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“நான்‌ தான்‌ இருக்கிறேனே!” என்றார்‌ கடவுள்‌. 
“நீங்கள்‌ இல்லையென்று நான்‌ எப்பொழுது 
சொன்னேன்‌?” என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 

சில விநாடிகள்‌ பொறுத்து, “இன்றைச்‌ செலவு போக, 
அந்த நூறு ரூபாயில்‌ எவ்வளவு மிச்சம்‌?” என்றார்‌ 
கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“உமக்கு ரூபாய்‌ இருபத்தைந்து போகக்‌ கையில்‌ ஐம்பது 
இருக்கிறது” என்று சிரித்தார்‌ கடவுள்‌. 

“அதற்குப்‌ பிறகு என்ன யோசனை?” 

“அதுதான்‌ எனக்கும்‌ புரியவில்லை.” 

“என்னைப்‌ போல வைத்தியம்‌ செய்யலாமே!” 
“உம்முடன்‌ போட்டிபோட நமக்கு இஷ்டம்‌ இல்லை.” 
“அப்படி நினைத்துக்கொள்ள வேண்டாம்‌. என்னோடே 
போட்டி போடல்லே; லோகத்து முட்டாள்தனத்தோடே 
போட்டி போடுகிறீர்கள்‌; பிரியமில்லை என்றால்‌ 
சித்தாந்த உபந்நியாசங்கள்‌ செய்யலாமே?” 

“நீர்‌ எனக்குப்‌ பிழைக்கிறதற்கா வழி சொல்லுகிறீர்‌: 
அதில்‌ துட்டு வருமா!” என்று சிரித்தார்‌ கடவுள்‌. 
“அப்போ?” 

“எனக்குத்தான்‌ கூத்து ஆட நன்றாக வருமே: என்ன 
சொல்லுகிறீர்‌? தேவியை வேண்டுமானாலும்‌ 
தருவிக்கிறேன்‌.” 

கந்தசாமிப்‌ பிள்ளை சிறிது யோசித்தார்‌. “எனக்கு 
என்னவோ பிரியமில்லை!” என்றார்‌. 

“பிறகு பிழைக்கிற வழி? என்னங்காணும்‌, பிரபஞ்சமே 
எங்கள்‌ ஆட்டத்தை வைத்துத்தானே பிழைக்கிறது?” 
“உங்கள்‌ இஷ்டம்‌” என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 


கந்தசாமிப்‌ பிள்ளை மறுபடியும்‌ சிறிது நேரம்‌ சிரித்தார்‌. 
“வாருங்கள்‌, போவோம்‌” என்று ஆணியில்‌ கிடந்த 
மேல்வேட்டியை எடுத்து உதறிப்‌ போட்டுக்‌ கொண்டார்‌. 
“குழந்தை!” என்றார்‌ கடவுள்‌. 

“அதுதான்‌ உறங்குகிறதே: வருகிற வரையிலும்‌ 
உறங்கட்டும்‌” என்றார்‌ பிள்ளை. 

கால்மணிப்‌ போது கழித்து மூன்று பேர்‌ திவான்‌ பகதூர்‌ 
பிரகதீசுவர சாஸ்திரிகள்‌ பங்களாவுக்குள்‌ நுழைந்தனர்‌. 
ஒருவர்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை: மற்றொருவர்‌ கடவுள்‌; 
மூன்றாவது பெண்‌ - தேவி. 

“நான்‌ இவருக்குத்‌ தங்கபஸ்பம்‌ செய்து கொடுத்து 
வருகிறேன்‌. நான்‌ சொன்னால்‌ கேட்பார்‌” என்று 
விளக்கிக்‌ கொண்டே முன்‌ வராந்தாப்‌ படிக்கட்டுகளில்‌ 
ஏறினார்‌ பிள்ளை: இருவரும்‌ பின்‌ தொடர்ந்தனர்‌. 
தேவியின்‌ கையில்‌ ஒரு சிறு மூட்டை இருந்தது. 

“சாமி இருக்காங்களா: நான்‌ வந்திருக்கேன்‌ என்று 
சொல்லு” என்று அதிகாரத்தோடு வேலைக்காரனிடம்‌ 
சொன்னார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“பிள்ளையவர்களா! வரவேணும்‌, வரவேணும்‌; பஸ்பம்‌ 
நேத்தோடே தீர்ந்து போச்சே; உங்களைக்‌ 
காணவில்லையே என்று கவலைப்‌ பட்டேன்‌” என்ற 
கலகலத்த பேச்சுடன்‌ வெம்பிய சரீரமும்‌, மல்‌ வேஷ்டியும்‌, 
தங்க விளிம்புக்‌ கண்ணாடியுமாக ஒரு திவான்‌ பகதூர்‌ 
ஓடி வந்தது. எல்லோரையும்‌ கும்பிட்டுக்கொண்டே அது 
சாய்வு நாற்காலியில்‌ உட்கார்ந்து கொண்டது. 
“உட்காருங்கள்‌, உட்காருங்கள்‌” என்றார்‌ திவான்‌ 
பகதூர்‌. 

கந்தசாமிப்‌ பிள்ளை அவரது நாடியைப்‌ பிடித்துப்‌ 
பார்த்துக்‌ கொண்டே, “பரவாயில்லை; சாயங்காலம்‌ 
பஸ்மத்தை அனுப்பி வைக்கிறேன்‌; நான்‌ வந்தது 
இவாளை உங்களுக்குப்‌ பரிசயம்‌ பண்ணி வைக்க. 
இவாள்‌ ரெண்டு பேரும்‌ நாட்டிய சாஸ்திர சாகரம்‌; 
உங்கள்‌ நிருத்திய கலாமண்டலியில்‌ வசதி பண்ணினா 
செளகரியமாக இருக்கும்‌” என்றார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 


திவான்‌ பகதூரின்‌ உத்ஸாகம்‌ எல்லாம்‌ ஆமையின்‌ 
காலும்‌ தலையும்‌ போல்‌ உள்வாங்கின. கைகளைக்‌ 
குவித்து, ஆள்காட்டி விரல்களையும்‌ கட்டை 
விரல்களையும்‌ முறையே மூக்கிலும்‌ 
மோவாய்க்கட்டையிலுமாக வைத்துக்கொண்டு “உம்‌”, 
“உம்‌” என்று தலையை அசைத்துக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

“இவர்‌ பெயர்‌ கூத்தனார்‌; இந்த அம்மாளின்‌ பெயர்‌ 
பார்வதி. இருவரும்‌ தம்பதிகள்‌” என்று உறவைச்‌ சற்று 
விளக்கிவைத்தார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“நான்‌ கேள்விப்பட்டதே இல்லை: இதற்கு முன்‌ நீங்கள்‌ 
எங்கேயாவது ஆடியிருக்கிறீர்களா?” என்று தேவியைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு கூத்தனாரிடம்‌ திவான்‌ பகதூர்‌ 
கேட்டார்‌. 

கடவுளுக்கு வாய்‌ திறக்கச்‌ சந்தர்ப்பம்‌ கொடுக்காமல்‌ 
“நாங்கள்‌ ஆடாத இடம்‌ இல்லை” என்றாள்‌ தேவி. 
“என்னவோ என்‌ கண்ணில்‌ படவில்லை. இருக்கட்டும்‌; 
அம்மா ரொம்பக்‌ கறுப்பா இருக்காங்களே, சதஸிலே 
சோபிக்காதே என்று தான்‌ யோசிக்கிறேன்‌” என்றார்‌ 
வர்ணபேத திவான்‌ பகதூர்‌. 

“பெண்‌ பார்க்க வந்தீரா அல்லது நாட்டியம்‌ 
பார்க்கிறதாக யோசனையோ?” என்று கேட்டாள்‌ தேவி. 
“அம்மா, கோவிச்சுக்கப்படாது. ஒன்று சொல்லுகிறேன்‌ 
கேளுங்க; கலைக்கும்‌ கறுப்புக்கும்‌ கானாவுக்கு மேலே 
சம்பந்தமே கிடையாது. நானும்‌ முப்பது வருஷமா 
இந்தக்‌ கலாமண்டலியிலே பிரஸிடெண்டாக இருந்து 
வருகிறேன்‌. சபைக்கு வந்தவர்கள்‌ எல்லாருக்கும்‌ 
கண்கள்‌ தான்‌ கறுத்திருக்கும்‌.” 

“உம்ம மண்டலியுமாச்சு, சுண்டெலியுமாச்சு!” என்று 
சொல்லிக்‌ கொண்டே தேவி எழுந்திருந்தாள்‌. 

“இப்படி கோவிச்சுக்கப்படாது” என்று ஏக காலத்தில்‌ 
திவான்‌ பகதூரும்‌ கந்தசாமிப்‌ பிள்ளையும்‌ 
எழுந்திருந்தார்கள்‌. 

“இவர்கள்‌ புதுப்‌ புதுப்‌ பாணியிலே 


நாட்டியமாடுவார்கள்‌. அந்த மாதிரி இந்தப்‌ 
பக்கத்திலேயே பார்த்திருக்க முடியாது. சாஸ்திரம்‌ 
இவர்களிடம்‌ பிச்சை வாங்க வேணும்‌. ஒரு முறை தான்‌ 
சற்றுப்‌ பாருங்களேன்‌” என்று மீண்டும்‌ சிபார்சு செய்தார்‌ 
கந்தசாமிப்‌ பிள்ளை. 

“சரி, பார்க்கிறது; பார்க்கிறதுக்கு என்ன ஆட்சேபம்‌?” 
என்று சொல்லிக்கொண்டு சாய்வு நாற்காலியில்‌ 
சாய்ந்தார்‌. “சரி, நடக்கட்டும்‌!” என்று சொல்லிக்கொண்டு 
இமைகளை மூடினார்‌. 

“எங்கே இடம்‌ விசாலமாக இருக்கும்‌?” என்று தேவி 
எழுந்து நின்று சுற்றுமுற்றும்‌ பார்த்தாள்‌. 

“அந்த நடு ஹாலுக்குள்ளேயே போவோமே” என்றார்‌ 
கடவுள்‌. 

“சரி” என்று உள்ளே போய்க்‌ கதவைச்‌ 
சாத்திக்கொண்டார்கள்‌. 

சில விநாடிகளுக்கெல்லாம்‌ உள்ளிருந்து கணீரென்று 
கம்பீரமான குரலில்‌ இசை எழுந்தது. 

மயான ருத்திரனாம்‌ - இவன்‌ 

மயான ருத்திரனாம்‌! 

கதவுகள்‌ திறந்தன. 

கடவுள்‌ புலித்தோலுடையும்‌ திரிசூலமும்‌ பாம்பும்‌ 
கங்கையும்‌ சடையும்‌ பின்னிப்‌ புரள, கண்மூடிச்‌ 
சிலையாக நின்றிருந்தார்‌. 

மறுபடியும்‌ இசை, மின்னலைச்‌ சிக்கலெடுத்து உதறியது 
போல, ஒரு வெட்டு வெட்டித்‌ திரும்புகையில்‌ கடவுள்‌ 
கையில்‌ சூலம்‌ மின்னிக்‌ குதித்தது; கண்களில்‌ வெறியும்‌, 
உதட்டில்‌ சிரிப்பும்‌ புரண்டோட, காலைத்‌ தூக்கினார்‌. 
கந்தசாமிப்‌ பிள்ளைக்கு நெஞ்சில்‌ உதைப்பு எடுத்துக்‌ 
கொண்டது. கடவுள்‌ கொடுத்த வாக்கை மறந்துவிட்டார்‌ 
என்று நினைத்துப்‌ பதறி எழுந்தார்‌. 

“ஓய்‌ கூத்தனாரே, உம்‌ கூத்தைக்‌ கொஞ்சம்‌ நிறுத்தும்‌.” 
“சட்‌! வெறும்‌ தெருக்கூத்தாக இருக்கு; என்னங்காணும்‌, 
போர்னியோ காட்டுமிராண்ம மாதிரி வேஷம்‌ 
போட்டுக்கொண்டு” என்று அதட்டினார்‌ திவான்‌ பகதார்‌. 


ஆடிய பாதத்தை அப்படியே நிறுத்தி, சூலத்தில்‌ 
சாய்ந்தபடி பார்த்துக்கொண்டே நின்றார்‌ கடவுள்‌. 
“ஓய்‌! கலைன்னா என்னன்னு தெரியுமாங்காணும்‌? 
புலித்தோலைத்தான்‌ கட்டிக்கொண்டீரே. பாம்புன்னா 
பாம்பையா புடிச்சுக்கொண்டு வருவா? பாம்பு மாதிரி 
ஆபரணம்‌ போட்டுக்‌ கொள்ள வேணும்‌: புலித்தோல்‌ 
மாதிரி பட்டுக்‌ கட்டிக்‌ கொள்ள வேணும்‌; கலைக்கு 
முதல்‌ அம்சம்‌ கண்ணுக்கு அழகுங்காணும்‌! 
வாஸ்தவமாகப்‌ பார்வதி பரமேசுவராளே இப்படி 
ஆடினாலும்‌ இது நாட்டிய சாஸ்திரத்துக்கு ஒத்து வராது. 
அதிலே இப்படிச்‌ சொல்லலே. முதல்லே அந்தப்‌ 
பாம்புகளையெல்லாம்‌ பத்திரமாகப்‌ புடிச்சுக்‌ 
கூடையிலே போட்டு வச்சுப்புட்டு வேஷத்தைக்‌ 
கலையும்‌. இது சிறுசுகள்‌ நடமாடற எடம்‌, ஜாக்கிரதை!” 
என்றார்‌ திவான்‌ பகதூர்‌. 

ஸ்ரீ கந்தசாமிப்‌ பிள்ளையையும்‌ அவர்‌ லேசில்‌ 
விட்டுவிடவில்லை. “கந்தசாமிப்‌ பிள்ளைவாள்‌, நீர்‌ 
ஏதோ மருந்து கொடுத்துக்கொண்டிருக்கிறீர்‌ 
என்பதற்காக இந்தக்‌ கூத்துப்‌ பார்க்க முடியாது; 
கச்சேரியும்‌ வைக்க முடியாது; அப்புறம்‌ நாலு பேரோடே 
தெருவிலே நான்‌ நடமாட வேண்டாம்‌?” 

கால்‌ மணி நேரங்கழித்துச்‌ சித்த வைத்திய தீபிகை 
ஆபீசில்‌ இரண்டு பேர்‌ உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள்‌, 
தேவியைத்‌ தவிர. குழந்தை பாயில்‌ படுத்துத்‌ தூங்கிக்‌ 
கொண்டிருந்தது. 

இரண்டு பேரும்‌ மெளனமாக இருந்தார்கள்‌. “தெரிந்த 
தொழிலைக்‌ கொண்டு லோகத்தில்‌ பிழைக்க முடியாது 
போல இருக்கே!” என்றார்‌ கடவுள்‌. 

“நான்‌ சொன்னது உங்களுக்குப்‌ பிடிக்கவில்லை; 
உங்களுக்குப்‌ பிடித்தது லோகத்துக்குப்‌ பிடிக்கவில்லை; 
வேணும்‌ என்றால்‌ தேவாரப்‌ பாடசாலை நடத்திப்‌ 
பார்க்கிறதுதானே!” 

கடவுள்‌, ச்சு” என்று நாக்கைச்‌ சூள்‌ கொட்டினார்‌. 
“அதுக்குள்ளேயே பூலோகம்‌ புளிச்சுப்‌ போச்சோ!” 


“உம்மைப்‌ பார்த்தால்‌ உலகத்தைப்‌ பார்த்ததுபோல்‌” 
என்றார்‌ கடவுள்‌. 
“உங்களைப்‌ பார்த்தாலோ?” என்று சிரித்தார்‌ கந்தசாமிப்‌ 
பிள்ளை. 
“உங்களிடமெல்லாம்‌ எட்டி நின்று வரம்‌ கொடுக்கலாம்‌; 
உடன்‌ இருந்து வாழ முடியாது” என்றார்‌ கடவுள்‌. 
“உங்கள்‌ வர்க்கமே அதற்குத்தான்‌ லாயக்கு” என்றார்‌ 
கந்தசாமிப்‌ பிள்ளை. 
அவருக்குப்‌ பதில்‌ சொல்ல அங்கே யாரும்‌ இல்லை. 
மேஜையின்‌ மேல்‌ ஜீவிய சந்தா ரூபாய்‌ இருபத்தைந்து 
நோட்டாகக்‌ கிடந்தது. 
“கைலாசபுரம்‌ பழைய பரமசிவம்‌ பிள்ளை, ஜீவிய சந்தா 
வரவு ரூபாய்‌ இருபத்தைந்து” என்று கணக்கில்‌ 
பதிந்தார்‌ கந்தசாமிப்‌ பிள்ளை. 
“தாத்தா ஊருக்குப்‌ போயாச்சா, அப்பா?” என்று கேட்டுக்‌ 
கொண்டே எழுந்து உட்கார்ந்தது குழந்தை. 

கலைமகள்‌, அக்டோ பர்‌, நவம்பர்‌ 1943 


3.செல்லம்மாள்‌ : 
புதுமைப்பித்தன்‌ 


புதுமைப்பித்தன்‌ கலைமகள்‌, மார்ச்‌ 1943 

1 

செல்லம்மாளுக்கு அப்பொழுதுதான்‌ மூச்சு ஒடுங்கியது; 
நாடியும்‌ அடங்கியது. செல்லம்மாள்‌ பெயரற்ற 
வெற்றுடம்பு ஆனாள்‌. அதாவது பதியின்‌ 
முன்னிலையிலே, உற்றார்‌ உறவினருக்கு ஐந்நூறு 
அறுநூறு மைல்‌ தூரத்திலே, பட்டணத்துத்‌ தனிமையிலே 
மாண்டு போனாள்‌. 

நெற்றியில்‌ வியர்வை ஆறாகப்‌ பொழிந்து 
கொண்டிருந்த பிரமநாயகம்‌ பிள்ளை, கையிலிருந்த 
தவிட்டு முடிப்பைச்‌ சற்று எட்ட வைத்துவிட்டு, 
செல்லம்மாளாக இருந்த அந்த உடம்பைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

Abstract-Paintings-Modern-001- 

சற்று அரைக்கண்‌ போட்டபடி திறந்திருந்த இமைகளை 
மூடினார்‌. அங்கொன்றும்‌ இங்கொன்றுமாக வசமிழந்து 
கிடந்த கைகளை எடுத்து நெஞ்சின்‌ மேல்‌ மடித்து 
வைத்தார்‌. இடது கால்‌ சற்று ஒரு புறமாக மடிந்து 
கோணியிருந்தது. அதை நிமிர்த்தி, இரண்டு 
கால்களையும்‌ சேர்த்துவைத்துக்‌ கிடத்தினார்‌. வாயிதழ்‌ 
சற்றுத்‌ திறந்திருந்தது. அதையும்‌ மூடினார்‌. 
செல்லம்மாள்‌ இறந்துவிட்டாள்‌ என்று உள்மன 
உணர்ச்சி இருந்ததே ஒழிய, ஸ்பரிசத்தில்‌ அவருக்குப்‌ 
புலப்படவில்லை. அப்பொழுதுதான்‌ மூச்சு அடங்கியது. 


ஒரு பெரும்பளுவை இறக்கிக்‌ கழுத்துக்கு ஆசுவாசம்‌ 
கொடுப்பது போலவே, அவரது மனசிலிருந்து 
பெரும்பளு இறங்கியது. மனசிலே, மரணப்‌ பிரிவினால்‌ 
துன்பப்‌ பிரவாகம்‌ மதகுடைத்துக்‌ கொண்டு பெருகி 
அவரை நிலைகுலையச்‌ செய்யவில்லை. 
சகதர்மிணியாக இருந்த ஒரு ஜன்மத்துக்குத்‌ துன்பச்‌ 
சுமை குறைந்துவிட்டது என்பதிலே அவருடைய 
மனசுக்கு ஒரு நிம்மதி. 

பிரமநாயகம்‌ பிள்ளைக்கு மனப்பக்குவம்‌ 
ஏற்பட்டுவிட்டது. சாவின்‌ சாயையிலே அவரது மனம்‌ 
நிலை குலையவில்லை. அதனால்‌ பிரமநாயகம்‌ 
பிள்ளையைப்‌ பந்தவினையறுத்த யோகி என 
நினைத்து விடக்‌ கூடாது; அல்லது, அவரது மனசுக்கு 
வேலி போட்டுப்‌ பாதுகாத்து வளர்த்து, “போதி” மரம்‌ 
வரையில்‌ கொண்டுவிடும்‌ ஞானமிகுந்த சுத்தோதனப்‌ 
பெருந்தகையல்ல அவரது பிதா. வறுமை, நோய்‌, 
சாக்காடு மூன்றையும்‌ நேரில்‌ அநுபவித்தவரே. 
பிரமநாயகம்‌ பிள்ளை வாழ்வின்‌ மேடுபள்ளங்களைப்‌ 
பார்த்திருக்கிறார்‌ என்றால்‌, அவர்‌ ஏறிய சிறுசிறு 
மேடுகள்‌ யாவும்‌ படிப்படியாக இறங்கிக்‌ கொண்டே 
போகும்‌ பள்ளத்தின்‌ கோளாறுகளேயாகும்‌. வாழ்வு 
என்ற ஓர்‌ அநுபவம்‌ அவருக்கு ஏற்படும்போது அவர்‌ 
மேட்டிலிருந்துதான்‌ புறப்பட்டார்‌. 

குடும்பத்தின்‌ சகல செலவுகளுக்கும்‌ வருஷந்தோறும்‌ 
வருமானம்‌ அளிக்கும்‌ நிலபுலன்களைப்‌ பங்கிட்டால்‌, 
பட்டினி கிடக்காமல்‌ பார்த்துக்‌ கொள்ளக்கூடிய அளவு 
துண்டுகளாகப்‌ பாகப்‌ படுத்துவதை அவசியமாக்கும்‌ 
அளவுக்கு வம்ச விருத்தி உடையவர்‌ பிரமநாயகம்‌ 
பிள்ளையின்‌ பிதா. 

பிரமநாயகம்‌ பிள்ளை நான்காவது குழந்தை. சிறு 
வயசில்‌ படிப்பில்‌ சற்றுச்‌ சூடிகையாக இருந்ததால்‌, 
மற்றவர்களுக்குக்‌ கையெழுத்து வாசிக்கும்வரையில்‌ 
கைகாட்டிவிட்டு அவரைப்‌ படிப்பித்தார்‌ அவர்‌ 
தகப்பனார்‌. அவருக்கு இருந்த பொருள்‌ வசதி, மகன்‌ 


ஊரைவிட்டு ஐந்நூறு அறுநூறு மைல்‌ எட்டி வந்தும்‌, 
பட்டினி கிடக்காமல்‌ மட்டும்‌ பார்த்துக்‌ கொள்ளக்‌ கூடிய 
அளவுக்கே கல்வி வசதி அளித்தது. உற்ற பருவத்தில்‌ 
பிரமநாயகம்‌ பிள்ளைக்குச்‌ செல்லம்மாள்‌ கையைப்‌ 
பிடித்து, அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க வைக்கும்‌ 
பாக்கியம்‌ கிடைத்தது. 

பிரமநாயகம்‌ பிள்ளையின்‌ தகப்பனார்‌ காலமானார்‌. 
சொத்து பாகமாயிற்று. குடும்பக்‌ கடன்‌ விவகாரம்‌ 
வியாச்சிய எல்லையை எட்டாதபடி மூத்தவர்‌ இருந்த 
சமாளிக்க, பிரமநாயகம்‌ பிள்ளை 
ஜீவனோபாயத்துக்காகச்‌ செல்லம்மாளைக்‌ 
கைப்பிடித்து அழைத்துக்‌ கொண்டு சென்னைக்கு 
வந்து தஞ்சம்‌ புகுந்தார்‌. 

சென்னை அவருக்கு நிம்மதியற்ற வாழ்வைக்‌ 
கொடுத்து அக்கினிப்‌ பரீட்சை செய்தது. செல்லம்மாள்‌ 
வீட்டிலே அவருக்கு நிம்மதியற்ற வாழ்வைக்‌ கொடுத்துச்‌ 
சோதித்தாள்‌: குணத்தினால்‌ அல்ல, உடம்பினால்‌. 
அவளுக்கு உடம்பு நைந்துவிட்டது. பிள்ளைக்கு 
வெளியில்‌ சதா தொல்லை. வீட்டிலே உள்ளூர அரிக்கும்‌ 
ரணம்‌. 

பிரமநாயகம்‌ பிள்ளை ஒரு ஜவுளிக்‌ கடையில்‌ வேலை 
பார்க்கிறார்‌. ஜவுளிக்கடை முதலாளி, ஒரு ஜோடி 
ஜீவன்கள்‌ உடலைக்‌ கீழே போட்டுவிடாமல்‌ 
இருக்கவேண்டிய அளவு ஊதியம்‌ தருகிறார்‌. 
செல்லம்மாளின்‌ வியாதி அதில்‌ பாதியைத்‌ 
தின்றுவிடுவதுடன்‌ கடன்‌ என்ற பெயரில்‌ வெளியிலும்‌ 
படருகிறது. 

பிரமநாயகம்‌ பிள்ளைக்கு மனசில்‌ எழும்‌ தொல்லைகள்‌, 
முதலில்‌ ரணம்‌ காட்டி, பிறகு ஆறி மரத்துப்‌ போன 
வடுவாகிவிட்டன. சம்பளத்தேதி என்று ஒன்று இல்லை. 
தேவையான போது வாங்கிக்கொள்ள வேண்டும்‌ 
என்பது சம்பிரதாயம்‌. அதாவது தேவையை முன்கூட்டி 
எதிர்பார்த்து, அதற்காக முதலாளியின்‌ மனசைப்‌ 
பக்குவமடையச்‌ செய்து, பிறகு தினசரி இடைவிடாமல்‌ 


கேட்டுக்‌ கேட்டு, வழக்கம்போல இன்றும்‌ கிடைக்காது 
என்ற மன ஓய்ச்சலுடன்‌ கேட்கும்போது, நிதானத்தைக்‌ 
குலைக்கும்படியாக அவர்‌ கொடுத்து விடுவதைப்‌ 
பெற்றுக்கொண்டு வீடு திரும்புவதே அவர்‌ வேலை 
பார்க்கும்‌ ஸ்தாபனத்தின்‌ வளமுறை. இப்படியாக, மாதம்‌ 
முழுவதும்‌ தவணை வாரியாகத்‌ தேவைகளைப்‌ 
பிரித்து, ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்த தொகையை 
அத்தியாவசியமாக முளைத்த வேறு ஒன்றுக்காகச்‌ 
செலவழித்துவிட்டு, பாம்பு தன்‌ வாலைத்‌ தானே 
விழுங்க முயலும்‌ சாதுர்யத்துடன்‌ பிரமநாயகம்‌ 
பிள்ளை தமது வாழ்வின்‌ ஜீவனோபாய வசதிகளைத்‌ 
தேவை என்ற எல்லை காணமுடியாத 
பாலைவனத்தைப்‌ பாசனம்‌ செய்ய, தவணை என்ற 
வடிகால்களை உபயோகிக்கிறார்‌. 

செல்லம்மாளுக்கு உடம்பு இற்றுப்‌ போயிற்று. 
இடைவிடாத மன உளைச்சலும்‌ பட்டினியும்‌ சேர்ந்து 
நோய்‌ அவளைக்‌ கிடத்திவிடும்‌. காலையில்‌ கண்ட 
ஆரோக்கியம்‌ மாலையில்‌ அஸ்தமித்துவிடும்‌. இதை 
முன்னிட்டும்‌ சிக்கனத்தை உத்தேசித்தும்‌ பிரமநாயகம்‌ 
பிள்ளை நகரின்‌ எல்லை கடந்து, சற்றுக்‌ கலகலப்புக்‌ 
குறைவாக உள்ள, மின்சார வசதி இல்லாத இடத்தில்‌ 
வசித்து வந்தார்‌. அதிகாலையில்‌ பசியை ஆற்றிக்‌ 
கொண்டு கைப்‌ பொட்டணத்துடன்‌ கால்‌ நடையாகவே 
புறப்பட்டுத்‌ தமது வயிற்றுப்‌ பிழைப்பின்‌ 
நிலைக்களத்துக்கு வந்துவிடுவார்‌. பிறகு அங்கிருந்து 
நன்றாக இருட்டி, செயலுள்ளவர்கள்‌ சாப்பிட்டுக்‌ 
களைப்பாறும்‌ தருணத்தில்‌ வீட்டு நடையை மிதிப்பார்‌. 
செல்லம்மாள்‌ அன்றைப்‌ பொழுதைக்‌ கழித்த 
நிலைதான்‌ அவரது சாப்பாட்டுக்கு மூலாதார வசதி. 
வரும்போது வீடு இருட்டி, வெளிவாசல்‌ கதவு 
தாழிடாமல்‌ சாத்திக்‌ கிடந்தது என்றால்‌ அவர்‌ உள்ளே 
சென்று கால்‌ முகம்‌ கழுவி அநுட்டானாதிகளை 
முடித்துக்‌ கொண்ட பிற்பாடு அடுப்பு மூட்டினால்‌ தான்‌ 
இரு ஜீவன்கள்‌ பசியாறுவதற்கு மார்க்கம்‌ உண்டு. அவர்‌ 


வீடு அடையும்‌ தருணத்தில்‌ அந்தப்‌ பிராந்தியத்துக்‌ 
கடைகள்‌ யாவும்‌ மூடிக்‌ கிடக்குமாகையால்‌ வீட்டில்‌ 
உள்ளதை வைத்துத்தான்‌ கழிக்க வேண்டும்‌. சில 
சமயங்களில்‌ வீட்டில்‌ உள்ளது என்பது காலியான 
பாத்திரங்கள்‌ என்ற பொருட்‌ பொலிவுக்குள்‌ 
பந்தப்பட்டுக்‌ கிடக்கும்‌. அச்சமயங்களிலும்‌ 
பிள்ளையவர்களின்‌ நிதானம்‌ குலைந்துவிடாது. 
வெந்நீர்‌ வைத்தாவது மனைவிக்குக்‌ கொடுப்பார்‌. 
இப்படியாக, பிரமநாயகம்‌ பிள்ளை சென்னையில்‌ பத்து 
வருஷங்களையும்‌ கழித்துவிட்டார்‌. அவருக்கு 
ஒவ்வொரு சமயங்களில்‌ ஊருக்குப்‌ போய்விடுமோமா 
என்ற துணிச்சலான நினைவு தோன்றுவதும்‌ உண்டு. 
ஆனால்‌ அடுத்த நிமிஷம்‌, சக்தியின்மை மனசில்‌ 
ஆழ்ந்த ஏமாற்றத்தை, கைப்பை, தரையிட்டுவிடும்‌. 
மேலும்‌ அங்கு எப்படியெல்லாம்‌ இருக்குமோ என்ற பயம்‌ 
அவருடைய மனசை வெருட்டியது. 

சங்கடங்களை நிவர்த்தித்துக்‌ கொள்ளும்‌ 
மார்க்கங்களைப்‌ பற்றி அவர்‌, அதோ கிடத்தி 
இருக்கிறதே அந்தச்‌ சடலத்துடன்‌, அதில்‌ மூச்சு 
ஓடிக்கொண்டு பேசாத சில சமயங்களில்‌, உல்லாசமாக 
ஊருக்குப்‌ போய்விடுவதில்‌ உள்ள சுகங்களைப்‌ பற்றிப்‌ 
பேசியதும்‌ உண்டு. செல்லம்மாள்‌, வறண்ட உதடுகளில்‌ 
சில சமயம்‌ உற்சாகமிகுதியால்‌ களுக்கென்று சிரித்து 
வெடிப்பு உண்டு பண்ணிக்‌ கொள்வாள்‌. ஊர்ப்‌ பேச்சு, 
தற்சமயம்‌ பிரச்சனைகளை மறப்பதற்குச்‌ 
செளகரியமாக, போதை தரும்‌ கஞ்சா மருந்தாகவே 
அந்தத்‌ தம்பதிகளுக்கு உபயோகப்பட்டு வந்தது. 

2 


அன்று பிரமநாயகம்‌ பிள்ளை அதிகாலையில்‌ 
பழஞ்சோற்று மூட்டையுடன்‌ நடைப்படியைத்‌ 
தாண்டும்பொழுது செல்லம்மாளுக்கு எழுந்து நடமாட 
முடிந்தது. இரவு அவர்‌ திரும்பும்போது திருப்தியுடன்‌ 
சாப்பிட, அவருக்குப்‌ பிரியமான காணத்‌ துவையலும்‌ 
ஒரு புளியிட்ட கறியும்‌ வைக்கப்‌ போவதாகச்‌ 


சொல்லிவிட்டு, கையில்‌ உமிக்கரிச்‌ சாம்பலுடன்‌ 
புழைக்கடைக்குச்‌ சென்றாள்‌. 

“இண்ணைக்கித்தான்‌ சித்தெ தலெ தூக்கி நடமாடுதெ. 
வீணா உடம்பெ அலெட்டிக்கிடாதே” என்று 
நடைப்படியைத்‌ தாண்டிய திரு. பிள்ளை திரும்பி 
நின்று மனைவியை எச்சரித்துவிட்டு, வெளிப்‌ புறமாகக்‌ 
கதவை இழுத்துச்‌ சாத்தி, ஒரு கையால்‌ அதைச்‌ சற்றுப்‌ 
பிடித்துச்‌ சமன்‌ செய்து, நிலைக்கும்‌ கதவுக்கும்‌ இருந்த 
இடைவெளியில்‌ விரலை விட்டு உள்தாழ்ப்பாளைச்‌ 
சமத்காரமாகப்‌ போட்டார்‌. பிறகு தாழ்ப்பாள்‌ 
கொண்டியில்‌ விழுந்துவிட்டதா என்பதைக்‌ கதவைத்‌ 
தள்ளிப்பார்த்து விட்டு, தெருவில்‌ இறங்கி நடந்தார்‌. 
அன்று வழி நெடுக அவரது மனசு கடைக்காரப்‌ 
பிள்ளையின்‌ மனப்‌ பக்குவத்தையும்‌ செல்லம்மாளின்‌ 
அபிலாஷைகளையுமே சுற்றிச்‌ சுற்றி வட்டமிட்டு 
வந்தது. 

செல்லம்மாள்‌, பேச்சின்‌ போக்கில்‌, அதாவது முந்திய 
நாள்‌ இரவு, நெஞ்சு வலிக்கு 
ஒற்றடமிட்டுக்கொண்டிருக்கும்போது, “வருகிற 
பொங்கலுக்கு வீட்டு அரிசி சாப்பிடவேணும்‌. ஊருக்கு 
ஒருக்க போய்ப்போட்டு வரலாம்‌; வரும்போது 
நெல்லிக்காய்‌ அடையும்‌, ஒரு படி முருக்க வத்தலும்‌ 
எடுத்துக்கிட்டு வரணும்‌” என்று சொல்லி விட்டாள்‌. 
பேச்சிலே வார்த்தைகள்‌ மேன்மையாகத்தான்‌ இருந்தன. 
அதைவிட அவள்‌ புலிப்‌ பால்‌ கொண்டுவரும்படி 
கேட்டிருக்கலாம்‌; பிரம்ம வித்தை கற்று வரும்படி 
சொல்லியிருக்கலாம்‌. அவை அவருக்கு எட்டாக்‌ 
கனவாகப்‌ பட்டிரா. 

“அதற்கு என்ன, பார்த்துக்‌ கொள்ளுவோமே! இன்னம்‌ 
புரட்டாசி களியலியே; அதற்க ப்புறமல்லவா 
பொங்கலைப்‌ பற்றி நினைக்கணும்‌?” என்றார்‌. 

“அது சதிதான்‌; இப்பமே சொன்னாத்தானே, அவுக ஒரு 
வளி பண்ணுவாக!” என்று அவகாச அவசியத்தை 
விளக்கினாள்‌ செல்லம்மாள்‌. “அவுக” என்றது கடை 


முதலாளிப்‌ பிள்ளையைத்தான்‌. 

“தீபாவளிக்கு ஒங்க பாடு கவலையில்லே; 
கடையிலேயிருந்து வரும்‌; இந்த வருஷம்‌ எனக்கு 
என்னவாம்‌?” என்று கேட்டாள்‌. 

“எதுவும்‌ உனக்குப்‌ பிடித்தமானதாப்‌ பாத்து எடுத்துப்‌ 
போட்டாப்‌ போச்சு. மொதல்லே நீ எளுந்து தலையைத்‌ 
தூக்கி உக்காரு” என்று சிரித்தார்‌ பிரமநாயகம்‌. 

வழி நெடுக, “அவளுக்கு என்னத்தைப்‌ பற்றுக்‌ 
கணக்கில்‌ எழுதிவிட்டு எடுத்துக்‌ கொண்டு வருவது? 
பழைய பாக்கியே தீரவில்லையே! நாம்‌ மேலும்‌ மேலும்‌ 
கணக்கேற்றிக்‌ கொண்டே போனால்‌ 
அநுமதிப்பார்களா?' என்றெல்லாம்‌ எண்ணமிட்டுக்‌ 
கொண்டே நடந்தார்‌. கடைக்குள்‌ நுழைந்து சோற்றுப்‌ 
பொட்டணத்தையும்‌ மேல்வேட்டியையும்‌ அவருடைய 
மூலையில்‌ வைத்தார்‌. 

“என்னடே பெரமநாயகம்‌, ஏன்‌ இத்தினி நாளிய? யாரு 
வந்து கடையெத்‌ தெறப்பான்னு நெனச்சுக்கிட்டே? 
வீட்டிலே எப்படி இருக்கு? சதி, சதி, மேலே போயி அரைப்‌ 
பீசு 703 எடுத்துக்கிட்டு வா: கையோட வடக்கு 
மூலையிலே, பனியன்‌ கட்டு இருக்கு பாரு, அதையும்‌ 
அப்படியே தூக்கியா” என்ற முதலாளி ஆக்ஞை அவரை 
ஸ்தாபன இயக்கத்தில்‌ இணைத்துவிட்டது. ஒரு கஜம்‌, 
அரைக்‌ கஜன்‌, பட்டு, பழுக்கா, சேலம்‌, கொள்ளேகாலம்‌, 
பாப்லின்‌, டுவில்‌ - என்றெல்லாம்‌ பம்பரமாக வயிற்றுக்‌ 
கடவுளுக்கு லக்ஷார்ச்சனை செய்து கொண்டிருந்தார்‌ 
பிரமநாயகம்‌ பிள்ளை. 

மாலை ஒன்பது மணிக்கு முதலாளிப்‌ 
பிள்ளையவர்களிடம்‌ தயங்கித்‌ தயங்கித்‌ தமது 
தேவையை எடுத்துச்‌ சொல்லி, மாதிரி காட்டுவதற்காக 
மூன்று சேலைகளைப்‌ பதிவு செய்துவிட்டு, மேல்‌ 
வேட்டியில்‌ முடிந்தவராக வீடு நோக்கி நடந்தார்‌. 

2 

நடைப்படியருகில்‌, பிரமநாயகம்‌ பிள்ளை வந்து 
மூட்டையை இறக்கிவைத்துவிட்டு, கதவுச்‌ 


சந்துக்கிடையில்‌ வழக்கம்போல்‌ விரல்களை விட்டு 
உள்தாழை நெகிழ்த்தினார்‌. தெருவில்‌, இருள்‌ விழுங்கிய 
நாய்‌ ஒன்று உறக்கக்‌ கலக்கத்துடன்‌ ஊளையிட்டு 
அழுதது. அதன்‌ ஏக்கக்‌ குரல்‌ அலைமேல்‌ அலையாக 
மேலோங்கி எழுந்து மங்கியது. 

பிரமநாயகம்‌ பிள்ளை கதவைத்‌ தள்ளித்‌ திறந்து 
கொண்டு உள்ளே நுழைந்தார்‌. 

வீட்டில்‌ விளக்கில்லை. “உறங்கி இருப்பாள்‌. 
நாளியாகலே...' என நினைத்துக்‌ கொண்டே 
நிலைமாடத்தில்‌ இருந்த நெருப்புப்‌ பெட்டியை எடுத்து 
அருகிலிருந்த சிமினி விளக்கை ஏற்றினார்‌. அந்த 
மினுக்கட்டான்‌ பூச்சி இருளைத்‌ திரட்டித்‌ திரட்டிக்‌ 
காட்டியது. அதன்‌ மங்கலான வெளிச்சம்‌ அவரது 
ஆகிருதியைப்‌ பூதாகாரமாகச்‌ சுவரில்‌ நடமாட 
வைத்தது. 

முதல்‌ கட்டைத்‌ தாண்டி உள்ளே நுழைந்தார்‌. 
செல்லம்மாள்‌ புடைவைத்‌ துணியை விரித்து, 
கொடுங்கை வைத்து இடதுபுறமாக ஒருக்களித்துக்‌ 
கிடந்தாள்‌. வலதுகை பின்புறமாக விழுந்து தொய்ந்து 
கிடந்தது. அவள்‌ கிடந்த நிலை, தூக்கமல்ல என்பதை 
உணர்த்தியது. பிரமநாயகம்‌ பிள்ளை குனிந்து 
முகத்துக்கு நேரே விளக்கைப்‌ பிடித்துப்‌ பார்த்தார்‌. கண்‌ 
ஏறச்‌ செருகியிருந்தது. நெஞ்சில்‌ மட்டும்‌ சிறிது துடிப்பு; 
சுவாசம்‌ மெல்லிய இழைபோல்‌ ஓடிக்கொண்டிருந்தது. 
நிமிர்ந்து பின்புறமாகப்‌ புழைக்கடைக்குச்‌ சென்றார்‌. 
போகும்போது அவரது பார்வை சமையற்‌ கட்டில்‌ 
விழுந்தது. உணவெல்லாம்‌ தயாரித்து வரிசையாக 
எடுத்து அடுக்கி இருந்தது. அடுப்பில்‌ வெந்நீர்‌ 
கொதித்துக்‌ கொண்டிருந்தது. 

சாவகாசமாக, கிணற்றில்‌ ஜலம்‌ மொண்டு கால்‌ 
கைகளைச்‌ சுத்தம்‌ செய்துகொண்டார்‌. திரும்ப உள்‌ 
நுழைந்து அடுப்படியிலிருந்த அகல்‌ விளக்குத்‌ திரியை 
நிமிண்டித்‌ திருத்தி ஏற்றினார்‌. பக்கத்திலிருந்த 
மாடத்திலிருந்து ஒரு சுக்குத்‌ துண்டையும்‌ நெருப்புப்‌ 


பெட்டியையும்‌ எடுத்துக்‌ கொண்டு உள்கட்டுக்குத்‌ 
திரும்பி வந்தார்‌. 

சுவரின்‌ பக்கத்திலிருந்த குத்துவிளக்கை 
ஏற்றிவைத்துவிட்டு, செல்லம்மாளருகில்‌ வந்து 
உட்கார்ந்தார்‌. கையும்‌ காலும்‌ ஜில்லிட்டிருந்தன. கற்பூரத்‌ 
தைலத்தை உள்ளங்கையில்‌ ஊற்றி, சூடு ஏறும்படித்‌ 
தேய்த்துவிட்டு, கமறலான அதன்‌ நெடியை மூக்கருகில்‌ 
பிடித்தார்‌. பிரயோஜனம்‌ இல்லை. எண்ணெயை 
ஊற்றிச்‌ சற்றுப்‌ பதற்றத்துடன்‌ மூக்கின்‌ மேலும்‌ 
கபாலத்திலும்‌ தடவினார்‌. பிறகு எழுந்து சென்று 
கொதிக்கும்‌ நீரை ஒரு பாத்திரத்தில்‌ எடுத்துக்‌ கொண்டு 
வந்து, கையிலும்‌ காலிலும்‌ நெஞ்சிலுமாக 
ஒற்றடமிட்டார்‌. அதிலும்‌ பிரயோஜனம்‌ இல்லை. சுக்குத்‌ 
துண்டை விளக்கில்‌ கரித்துப்‌ புகையை மூக்கருகில்‌ 
பிடித்தார்‌. 

முகம்‌ ஒரு புறமாகச்‌ சாய்ந்திருந்ததனால்‌ வாக்காக 
இல்லை. மெதுவாக அவளைப்‌ புரட்டி மலர்த்திப்‌ படுக்க 
வைத்தார்‌. மறுபடியும்‌ சுக்குப்‌ புகையைப்‌ 
பிரயோகித்தார்‌. 

இரண்டு முறை ஊதியதும்‌ செல்லம்மாள்‌, புகையைத்‌ 
தவிர்க்கச்‌ சிறிது தலையை அசைக்க ஆரம்பித்தாள்‌. 
உடலையே அதிர வைக்கும்‌ ஒரு பெரிய தும்மல்‌. 
மறுபடியும்‌ மயக்கம்‌. மறுபடியும்‌ புகையை ஊத, முனகி, 
சிறு குழந்தை மாதிரி அழுதுகொண்டே, “தண்ணி...” 
என்று கேட்டாள்‌ செல்லம்மாள்‌. 

“இந்தா, கொஞ்சம்‌ வாயை இப்படித்‌ திறந்துக்கோ” என்று 
சிறு தம்ளரில்‌ வெந்நீரை எடுத்து வாயை நனைக்க 
முயன்றார்‌. அதற்குள்‌ மறுபடியும்‌ பல்‌ கிட்டிவிட்டது: 
மயக்கம்‌. 

பிரமநாயகம்‌ பிள்ளை, தாம்‌ அநுபவபூர்வமாகக்‌ கண்ட 
சிகிச்சையை மீண்டும்‌ பிரயோகித்தார்‌. 

செல்லம்மாள்‌ சிணுங்கிக்கொண்டே ஏறிட்டு விழித்தாள்‌. 
எங்கிருக்கிறோம்‌ என்பது அவளுக்குப்‌ புரியாததுபோல 
அவள்‌ பார்வை கேள்விகளைச்‌ சொரிந்தது. 


“நீங்க எப்ப வந்திய? அம்மெயெ எங்கே? உங்களுக்காகச்‌ 
சமைச்சு வச்சிக்கிட்டு எத்தனை நேரமாக்‌ காத்துக்கிட்டு 
இருப்பா?” என்றாள்‌. 

பிரமநாயகம்‌ பிள்ளை இம்மாதிரியான கேள்விக்குப்‌ 
பதில்‌ சொல்லி, இதமாக, புரண்டு கிடந்த பிரக்ஞையைத்‌ 
தெளிவிப்பதில்‌ நிபுணர்‌. கேள்விகளுக்குச்‌ சரியான 
பதில்‌ சொல்ல வேண்டும்‌ என்பதில்லை: கேட்டதற்கு 
உரிய பதில்‌ சொன்னால்‌ போதும்‌. 

திடீரென்று செல்லம்மாள்‌ அவரது கையை எட்டிப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு, “அம்மா, அம்மா, ஊருக்குப்‌ 
போயிடுவோம்‌. அந்தத்‌ துரோகி வந்தா புடிச்சுக்‌ கட்டிப்‌ 
போட்டு விடுவான்‌... துரோகி! துரோகி...” என்று உச்ச 
ஸ்தாயியில்‌ கத்திக்‌ கொண்டு போனாள்‌. குரல்‌ 
கிரீச்சிட்டது. பிரமநாயகம்‌ பிள்ளை இடது கையால்‌ ஒரு 
துணியைக்‌ குளிர்ந்த ஜலத்தில்‌ நனைத்து நெற்றியில்‌ 
இட்டார்‌. 

செல்லம்மாள்‌ மறுபடியும்‌ பிதற்ற ஆரம்பித்தாள்‌. 
எதிரிலிருப்பது யார்‌ என்பது அவளுக்குப்‌ 
புலப்படவில்லை. “அம்மா, அம்மா... நீ எப்போ வந்தே?... 
தந்தி கொடுத்தாங்களா...?” என்றாள்‌. 

“ஆமாம்‌. இப்பந்தான்‌ வந்தேன்‌. தந்தி வந்தது. உடம்புக்கு 
எப்படி இருக்கிறது?” என்று பிரமநாயகம்‌ பிள்ளை 
தாயாக நடித்தார்‌. செல்லம்மாளின்‌ தாய்‌ இறந்து ஐந்து 
வருஷங்கள்‌ ஆகின்றன. இவளுக்கு இம்மாதிரிப்‌ 
பிதற்றல்‌ வரும்போதெல்லாம்‌ தாய்‌ உயிருடன்‌ 
இருப்பதாக ஒரு பிரமை தொடர்ந்து ஏற்படும்‌. 

“அம்மா, எனக்குக்‌ கொஞ்சம்‌ தண்ணி தா... இவுங்க 
இப்படித்தாம்மா... என்னைப்‌ போட்டுட்டுப்‌ போட்டுட்டுக்‌ 
கடைக்குப்‌ போயிடுதாக... எப்ப ஊருக்குப்‌ போகலாம்‌?... 
யாரு எங்காலையும்‌ கையையும்‌ கட்டிப்‌ போட்டுப்‌ 
போட்டா?... இனிமே நான்‌ பொடவெயே கேக்கலே... 
என்னைக்‌ கட்டிப்‌ போடாதிய... மெதுவா நகந்து நகந்தே 
ஊருக்குப்‌ போயிடுதேன்‌. ஐயோ! என்னெவிட்டிடுங்‌ 
கன்னா! நான்‌ உங்களை என்ன செஞ்சேன்‌?... கொஞ்சம்‌ 


அவுத்துவிட மாட்டியளா?... நான்‌ எங்கம்மையைப்‌ 
பாத்துப்போட்டு வந்திடுதேன்‌... அப்புறம்‌ என்னைக்‌ 
கட்டிப்‌ போட்டுக்கிடுங்க.” 

மறுபடியும்‌ செல்லம்மாளுக்கு நினைவு தப்பியது. 
வைத்தியரைப்‌ போய்‌ அழைத்து வரலாமா என்று 
நினைத்தார்‌ பிரமநாயகம்‌ பிள்ளை. “இவளை இப்படியே 
தனியாக விட்டுவிட்டு எப்படிப்‌ போவது? கொஞ்ச 
தூரமா?” 

மறுபடியும்‌ சுக்குப்‌ பிரயோகம்‌ செய்தார்‌. 

நாடி மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. 

செல்லம்மாள்‌ செத்துப்‌ போவாளோ என்ற பயம்‌ 
பிரமநாயகம்‌ பிள்ளையின்‌ மனசில்‌ லேசாக 
ஊசலாடியது. 

அந்தப்‌ பயத்திலே மன உளைச்சலோ சொல்லை மீறும்‌ 
துக்கத்தின்‌ வலியோ இல்லை. வியாதியஸ்தனின்‌ நாக்கு 
உணரும்‌ ஒரு கைப்பும்‌, அதற்குச்‌ சற்று ஆழமாக ஒரு 
நிம்மதியும்‌ இருந்தன. எவ்வளவு கஷ்டப்பட்டும்‌ என்ன 
பலன்‌ என்ற ஒரு மலைப்பு. 

செல்லம்மாள்‌ சிணுங்கிக்‌ கொண்டே ஒரு புறமாகச்‌ 
சரிந்து படுத்தாள்‌. 

என்ன சொல்லுகிறாள்‌ என்பது பிடிபடாமல்‌, காலுக்கு 
ஒற்றடமிட்டுச்‌ சூடு உண்டாக்கிக்‌ கொண்டிருந்த 
பிரமநாயகம்‌ பிள்ளை, “என்ன வேண்டும்‌?” என்று 
கேட்டுக்கொண்டு அவளது தலைப்‌ புறமாகத்‌ 
திரும்புமுன்‌, சுவாசம்‌ சரியாக ஓட ஆரம்பித்தது. 
செல்லம்மாள்‌ மயக்கத்திலிருந்து விடுபட்டுத்‌ தூங்க 
ஆரம்பித்தாள்‌. முகத்தில்‌ வெறிச்சோடிக்கிடந்த நோய்க்‌ 
களை மங்கி அகன்றது. 

பத்து நிமிஷம்‌ கழியவில்லை: செல்லம்மாள்‌ விழித்துக்‌ 
கொண்டாள்‌. மேலெல்லாம்‌ ஏன்‌ நனைந்திருக்கிறது 
என்று தடவிப்‌ பார்த்துக்‌ கொண்டு சிதறிக்‌ கிடந்த 
ஞாபகத்தைக்‌ கோவை செய்ய முயன்றாள்‌. 

“தலையை வலிக்கிறது” என்றாள்‌ சிணுங்கிக்‌ 
கொண்டே. 


“மேலெல்லாம்‌ பூட்டுப்‌ பூட்டாக வலிக்குது” என்று 
சொல்லிவிட்டுக்‌ கண்களை மெதுவாக மூடினாள்‌. 
“மனசை அலட்டிக்‌ கொள்ளாமல்‌ நிம்மதியாகத்‌ தூங்கு; 
காலையில்‌ சரியாகப்‌ போய்விடும்‌” என்றார்‌. 

“உம்‌” என்று கொண்டு கண்களை மூடியவள்‌, “நாக்கை 
வறட்டுது: தண்ணி” என்றாள்‌, எழுந்து உட்கார்ந்து 
கொண்டு. 

“ஏந்திரியாதே: விளப்போறே” என்று கொண்டே 
முதுகைத்‌ தாங்கியபடி வெந்நீரை ஒரு தம்ளரில்‌ 
கொடுத்தார்‌. அதைத்‌ தொட்டுப்‌ பார்த்துவிட்டு, “அது 
வாண்டாம்‌. பச்சைத்‌ தண்ணி கொடுங்க. நாக்கை 
வறட்டுது” என்றாள்‌. 

“பச்சைத்‌ தண்ணி குடிக்கப்படாது: வெந்நிதான்‌ 
உடம்புக்கு நல்லது” என்று சொல்லிப்‌ பார்த்தார்‌: தர்க்கம்‌ 
பண்ணி அவளை அலட்டுவதைவிடக்‌ குளிர்ந்த 
ஜலத்தைக்‌ கொடுத்துவிடுவதே நல்லது என்று ஊற்றிக்‌ 
கொடுத்துவிட்டு மெதுவாகப்‌ படுக்க வைத்தார்‌. 
கண்ணை மூடிச்‌ சில விநாடிகள்‌ கழித்ததும்‌, 
“உங்களைத்தானே: எப்ப வந்திய? சாப்பிட்டியளா?” 
என்றாள்‌. 

“நான்‌ சாப்பிட்டாச்சு. நீ படுத்துத்‌ தூங்கு: சும்மா 
ஒண்ணை மாத்தி ஒண்ணை நெனச்சுக்காதே” என்றார்‌ 
பிரமநாயகம்‌ பிள்ளை. பதில்‌ அவள்‌ செவியில்‌ 
விழுந்தது: பிரக்ஞையில்‌ பதியவில்லை. செல்லம்‌ 
தூங்கிவிட்டாள்‌. 

பிரமநாயகம்‌ பிள்ளை கோரைப்‌ பாயை எடுத்து வாசல்‌ 
கதவுப்‌ புறமாக விரித்துக்‌ கொண்டு, “முருகா” என்று 
கொட்டாவியுடன்‌ உட்காரும்பொழுது, ஒரு கோழி 
கூவியது. உலகம்‌ துயிலகன்றது. 
பிள்ளையவர்களுக்குச்‌ சற்று உடம்பைச்‌ சரிக்க இடம்‌ 
கொடுக்கவில்லை. முழங்காலைக்‌ கட்டிக்கொண்டே 
உட்கார்ந்து கொண்டிருந்தார்‌. மனம்‌ மட்டும்‌ தொடர்பற்ற 
பல பழைய நிகழ்ச்சிகளைத்‌ தொட்டுத்‌ தொட்டுத்‌ தாவிக்‌ 
கொண்டிருந்தது. 


பொழுதும்‌ புலர ஆரம்பித்தது. கறிகாய்‌ 
விற்பனைக்காகத்‌ தலையில்‌ சுமடு எடுத்துச்‌ செல்லும்‌ 
பெண்கள்‌, வர்த்தகத்தில்‌ சற்றுச்‌ செயலிருந்ததால்‌ கை 
வண்டியில்‌ காய்கறி ஏற்றி நரவாகன சவாரி செய்யும்‌ 
பெண்களின்‌ குரல்‌ பிள்ளையவர்களை நினைவுக்‌ 
கோயிலிலிருந்து விரட்டியது. உள்ளே சென்று குனிந்து 
கவனித்தார்‌. கொடுங்கையாக மடித்து, கன்னத்துக்கு 
அண்டை கொடுத்து, உதடுகள்‌ ஒருபுறம்‌ சுழிக்க, அவள்‌ 
ஆழ்ந்த நித்திரையில்‌ இருந்தாள்‌. 

எழுந்திருந்ததும்‌ வயிற்றிற்கு ஏதாவது சுடச்சுடக்‌ 
கொடுத்தால்‌ நலம்‌ என்று நினைத்தவராய்‌ 
உள்கட்டுக்குச்‌ சென்று அடுப்பைப்‌ பற்ற வைத்துவிட்டு, 
புழைக்கடைப்புறம்‌ சென்றார்‌. 

அவர்‌ திரும்பிவந்து “முருகா” என்று விபூதியை 
நெற்றியில்‌ இட்டுக்கொண்டிருக்கையில்‌, செல்லம்மாள்‌ 
விழித்து எழுந்திருந்து படுக்கையில்‌ உட்கார்ந்து 
தலையை உதறிக்‌ கோதிக்‌ கட்டிக்‌ கொண்டு சிணுங்கிய 
வண்ணம்‌ உள்ளே ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. 

“இப்பொ எப்படி இருக்கு? நல்லாத்‌ தூங்கினெ போல 
இருக்கே” என்றார்‌ பிரமநாயகம்‌ பிள்ளை. 
“மேலெல்லாம்‌ அடிச்சுப்‌ போட்டாப்பலே பெலகீனமா 
இருக்கு. பசிக்கிது... சுடச்சுட ஏதாவது இருந்தாத்‌ 
தேவலை” என்று செல்லம்மாள்‌, தலையைச்‌ சற்று 
இறக்கி, உச்சியைச்‌ சொறிந்தபடி, புருவத்தை நெறித்துக்‌ 
கொண்டு சொன்னாள்‌. 

“அடுப்பிலே கருப்பட்டிக்‌ காப்பிப்‌ போட்டிருக்கேன்‌; 
பல்லைத்‌ தேச்சுப்பிட்டுச்‌ சாப்பிட்டாப்‌ போகுது; பல்‌ 
தேய்க்க வெந்றி எடுத்துத்‌ தரட்டுமா?” என்றார்‌. 
“வெந்நியெ எடுத்துப்‌ பொறவாசல்லெ வச்சிருங்க. நான்‌ 
போய்த்‌ தேச்சுக்கிடுதேன்‌” என்றாள்‌ செல்லம்மாள்‌. 
“நல்ல கதையாத்தான்‌ இருக்கு; நேத்துக்‌ கெடந்த 
கெடப்பெ மறந்து போனியா? நடமாடப்‌ படாது.” 
“ஒங்களுக்குத்தான்‌ என்ன, வரவர அசிங்கம்‌ கிசிங்கம்‌ 
இல்லாமெப்போகுது” என்று சொல்லிக்‌ கொண்டே 


சுருட்டி வாரிக்‌ கட்டிக்‌ கொண்டு எழுந்தாள்‌. கால்‌ 
தள்ளாடியது. 

மூசுமூசென்று இரைத்துக்‌ கொண்டு சுவரில்‌ கைகளை 
ஊன்றிக்‌ கொண்டாள்‌. பிரமநாயகம்‌ பிள்ளை 
சட்டென்று பாய்ந்து அவளது தோள்பட்டையைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டார்‌. 

“பைய என்னைப்‌ பொறவாசலுக்குக்‌ கொண்டு 
விட்டிருங்க. பல்லைத்‌ தேக்கட்டும்‌. நிக்க முடியல்லே” 
என்றாள்‌. 

அவளுடைய விதண்டாவாதத்துக்குப்‌ போக்குக்‌ 
கொடுத்து, கைத்தாங்கலாகப்‌ புழைக்கடையில்‌ 
கொண்டுபோய்‌ அவளை உட்கார வைத்தார்‌. 
பல்லைத்‌ தேய்த்துவிட்டு, “அப்பாடா” “அம்மாடா” என்ற 
அங்கலாய்ப்புகளுடன்‌ செல்லம்மாள்‌ மீண்டும்‌ 
படுக்கையில்‌ வந்து படுப்பதற்குள்‌ உடல்‌ 
தளர்ந்துவிட்டது. படுத்தவுடன்‌ தளர்ச்சியாகக்‌ 
கண்களை மூடினாள்‌. 

பிள்ளையவர்கள்‌ காப்பி எடுத்துவந்து 
ஆற்றிக்கொண்டு, “பதமாக இருக்கு, குடி; 
ஆறிப்போச்சுன்னு சொல்லாதே” என்றார்‌. அதற்கு 
அவளால்‌ பதில்‌ சொல்ல முடியவில்லை. 
கையமர்த்தினாள்‌. சில நிமிஷங்கள்‌ கழித்து 
மெதுவாகக்‌ கண்களைத்‌ திறந்தாள்‌. சிரமத்துடன்‌ 
கைகளை ஊன்றிக்‌ கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள்‌. 
தம்ளரிலிருந்த காப்பியைத்‌ தொட்டுப்‌ பார்த்துவிட்டு, 
“சூடே இல்லையே! அடுப்பிலே கங்கு கெடக்கா? 
கொஞ்சம்‌ வச்சு எடுத்து வாருங்க” என்றாள்‌. 

“அதெ அப்பிடியே வச்சிறு; வேறெ சூடா இருக்கு; 
தாரேன்‌” என்று வேறு ஒரு பாத்திரத்தில்‌ இன்னும்‌ 
கொஞ்சம்‌ எடுத்துவந்து தந்தார்‌. 

காப்பியை எடுத்து நெஞ்சுக்கு இதமாக 
ஒற்றடமிட்டுக்கொண்டு, சாவகாசமாக ஒவ்வொரு 
மிடறாகக்‌ குடித்துக்‌ கொண்டிருந்த செல்லம்மாள்‌, “நீங்க 
என்ன சாப்பிட்டிய?” என்றாள்‌. 


“பழையது இருந்தது. ஓர்‌ உருண்டை சாப்பிட்டேன்‌. நீ 
காப்பியைச்‌ சீக்கிரம்‌ குடி. நேரமாகுது. வைத்தியனைப்‌ 
போய்ப்‌ பார்த்துக்கிட்டு வாரேன்‌” என்றார்‌. 
“வைத்தியனும்‌ வேண்டாம்‌; ஒண்ணும்‌ வேண்டாம்‌. 
எனக்கு என்ன இப்ப? வீணாக்‌ காசெக்‌ கரியாக்காதிக. 
புளிப்பா எதுவும்‌ தின்னாத்‌ தேவலை. புளிச்ச 
தோசைமாவு இருந்துதே, அதெ என்ன பண்ணிய?” 
என்றாள்‌. 

“புளிப்பாவது கத்திரிக்காயாவது? காப்பியைக்‌ 
குடிச்சுப்பிட்டுப்‌ படுத்திரு. நான்‌ வைத்தியனைக்‌ 
கூட்டிக்கிட்டு வாரேன்‌; நேத்துக்‌ கெடந்த கெடப்பு மறந்து 
போச்சுப்‌ போலே!” என்று எழுந்தார்‌. 

“அந்தக்‌ காப்பியை ஏன்‌ வீணாக்கிறிய? நீங்க 
சாப்பிடுங்களேன்‌” என்றாள்‌ செல்லம்மாள்‌. 
வைத்தியனைத்‌ தேடிச்‌ சென்ற பிரமநாயகம்‌ பிள்ளை, 
பஞ்சத்தில்‌ அடிபட்டவன்‌ போன்ற சித்த வைத்திய 
சிகாமணி ஒருவனைத்‌ தேடிப்‌ பிடித்து அழைத்துக்‌ 
கொண்டு வந்தார்‌. இருவரும்‌ உள்ளே நுழைந்தபோது 
படுக்கையில்‌ செல்லம்மாளைக்‌ காணவில்லை. 
அடுப்பங்கரையில்‌ “சுர்‌” “சுர்‌' என்று தோசை சுடும்‌ சப்தம்‌ 
கேட்டது. வைத்தியரைப்‌ பாயை விரித்து 
உட்காரவைத்துவிட்டு, “என்னத்தைச்‌ சொன்னாலும்‌ 
காதுலே ஏறமாட்டேன்கிறதே: இன்னம்‌ என்ன 
சிறுபிள்ளையா?” என்று குரல்‌ கொடுத்துக்‌ கொண்டு 
உள்ளே நுழைந்தார்‌ பிள்ளை. 

வேர்க்க விறுவிறுக்க, செல்லம்மாள்‌ தன்‌ சக்திக்கு மீறிய 
காரியத்தில்‌ ஈடுபட்டிருந்தாள்‌. கை நடுக்கத்தால்‌ தோசை 
மாவு சிந்திக்‌ கிடந்தது. தட்டத்தில்‌ ஒரு தோசை கரிந்து 
கிடந்தது. அடுத்தது வாக்காக வரும்‌ என்று எண்ணெய்‌ 
மிளகாய்ப்‌ பொடி முதலிய உபகரணங்களுடன்‌ 
தோசைக்‌ கல்லைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌ 
செல்லம்மாள்‌. அவரை ஏறிட்டுப்‌ பார்த்துச்‌ சிரித்தாள்‌. 
“போதும்‌ போதும்‌. சிரிக்காதே; வைத்தியர்‌ 
வந்திருக்கிறார்‌. ஏந்திரி” என்று அவளைக்‌ கையைப்‌ 


பிடித்துத்‌ தூக்கினார்‌. 

“இதெக்‌ கல்லை விட்டு எடுத்துப்‌ போட்டு வருகிறேன்‌.” 
“நீ ஏந்திரி” என்று சொல்லிக்கொண்டே வெந்து 
கொண்டிருந்த தோசையுடன்‌ கல்லைச்‌ சட்டுவத்தால்‌ 
ஏந்தி எடுத்து அகற்றினார்‌. 

“நீங்க போங்க. நானே வருதேன்‌” என்று குலைந்த 
உடையைச்‌ சீர்திருத்திக்கொண்டு, தள்ளாடிப்‌ பின்‌ 
தொடர்ந்து வந்து பாயில்‌ உட்கார்ந்தாள்‌. 

வைத்தியன்‌ நாடியைப்‌ பரீட்சித்தான்‌. நாக்கை நீட்டச்‌ 
சொல்லிக்‌ கவனித்தான்‌. 

“அம்மா, இப்படி இருக்கிறபோது நீங்க எழுந்திரிச்சு 
நடக்கவே கூடாது. உடம்பு இத்துப்‌ போச்சு. தெகன 
சக்தியே இல்லியே! இன்னும்‌ மூணு நாளைக்கு வெறும்‌ 
பால்‌ கஞ்சிதான்‌ ஆகாரம்‌. உடம்புக்கு வலு கொஞ்சம்‌ 
வந்ததும்‌ மருந்து கொடுக்கலாம்‌. காப்பியைக்‌ கொஞ்ச 
நாளைக்கி நிறுத்தி வையிங்க. காலையிலும்‌ 
ராத்திரியிலும்‌ பால்‌. மத்தியான்னமாக்‌ கஞ்சி. 
படுக்கையெ விட்டு எந்திரிக்கவே கூடாது. ஐயா, மயக்கம்‌ 
வந்தா இந்தச்‌ செந்தூரத்தைத்‌ தேனில்‌ குழப்பி நாக்கிலெ 
தடவுங்க. இந்தத்‌ தைலத்தை மூக்குத்‌ தண்டிலும்‌ 
பொட்டிலும்‌ தடவுங்க; நான்‌ மூணு நாள்‌ கழிஞ்சு 
வருகிறேன்‌” என்று மருந்துக்குக்‌ கையில்‌ ஒரு ரூபாய்‌ 
வாங்கிக்‌ கொண்டு வெளியேறினான்‌. 

“பாத்துப்‌ பாத்து, நல்ல வைத்தியனைத்‌ தேடிப்‌ 
புடிச்சாந்திய: பால்‌ கஞ்சிச்‌ சாப்பிடணுமாம்‌; ஆய்‌! நான்‌ 
என்ன காச்சக்காரியா? ஒடம்பிலே பெலகீனம்‌ 
இருக்கிறதெக்‌ கண்டுபிடிக்க வைத்தியனா வரணும்‌? 
மனுசான்னா மயக்கம்‌ வாறதில்லையா! வந்தா, வந்த 
வளியாப்‌ போகுது” என்றாள்‌ செல்லம்மாள்‌. 

இந்தச்‌ சமயத்தில்‌ வெளியில்‌, “ஐயா, ஐயா!” என்று ஒரு 
குரல்‌ கேட்டது. 

“என்ன, முனுசாமியா! உள்ளே வா. ஏன்‌ வரலேன்னு 
கேட்டு விட்டாகளாக்கும்‌. வீட்டிலே அம்மாவுக்கு உடம்பு 
குணமில்லே: நேத்துத்‌ தப்பினது மறு பிழைப்பு: 


நாளைக்கு முடிஞ்சா வருகிறேன்‌ என்று சொல்லு. 
முனிசாமி, நீ எனக்கு ஒரு காரியம்‌ செய்வாயா? அந்த 
எதிர்ச்‌ சரகத்திலே ஒரு மாட்டுத்‌ தொழுவம்‌ இருக்குது 
பாரு; அங்கே பால்கார நாயுடு இருப்பார்‌. நான்‌ கொஞ்சம்‌ 
கூப்பிட்டேன்‌ என்று கூட்டிக்கொண்டு வா” என்று 
அனுப்பினார்‌. 

“என்‌ பேரிலே பளியெப்‌ போட்டுக்‌ கடைக்குப்‌ போகாமே 
இருக்க வேண்டாம்‌. போய்ச்‌ சம்பளப்‌ பணத்தெ 
வாங்கிக்கிட்டு வாருங்க” என்றாள்‌ செல்லம்மாள்‌. 
“அடெடே! மறந்தே போயிட்டேன்‌. நேத்துப்‌ பொடவை 
எடுத்தாந்து வச்சேன்‌; உனக்கு எது புடிச்சிருக்கு பாரு. 
வேண்டாதகெக்‌ குடுத்து அனுப்பிடலாம்‌” என்று 
மூட்டையை எடுத்து வந்து வைத்தார்‌ பிரமநாயகம்‌ 
பிள்ளை. 

“விடியன்னையே மூட்டையைப்‌ பாத்தேன்‌; 
கேக்கணும்னு நெனச்சேன்‌; மறந்தே போச்சு” என்று 
கூறிக்கொண்டே மூட்டையிலிருந்த மூன்று 
புடைவைகளையும்‌ புரட்டிப்‌ புரட்டிப்‌ பார்த்தாள்‌. 
“எனக்கு இந்தப்‌ பச்சைதான்‌ புடிச்சிருக்கு; என்ன 
வெலையாம்‌?” என்றாள்‌. 

“அதெப்பத்தி ஒனக்கென்ன? புடிச்சதெ எடுத்துக்கோ” 
என்று பச்சைப்‌ புடைவையை எடுத்து அலமாரியில்‌ 
வைத்துவிட்டு, மற்ற இரண்டையும்‌ மூட்டையாகக்‌ 
கட்டிச்‌ சுவரோத்தில்‌ வைத்தார்‌. 

“தண்டமானிக்குக்‌ காசெச்‌ செலவு பண்ணிப்புட்டு, 
பின்னாலே கண்ணைத்‌ தள்ளிக்கிட்டு நிக்காதிய. நான்‌ 
இப்பவே சொல்லிப்‌ பிட்டேன்‌” என்று கண்டிப்புப்‌ 
பண்ணினாள்‌ செல்லம்மாள்‌. 

வந்த பால்கார நாயுடுவிடம்‌ மூன்று தினங்களுக்குச்‌ 
சுத்தமான பசும்பாலுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு, கடை 
முதலாளியிடம்‌ தாம்‌ கேட்டதாக ரூ.15 வாங்கி 
வரும்படியும்‌, சேலை மூட்டையைச்‌ சேர்ப்பித்து 
விடும்படியும்‌ முனிசாமியிடம்‌ சொல்லியனுப்பினார்‌. 
4 


அன்று பாயில்‌ தலை சாய்க்க ஆரம்பித்ததிலிருந்து 
செல்லம்மாளுக்கு உடம்பு மோசமாகிக்‌ கொண்டே 
போயிற்று. க்ஷ்ணம்‌ அதிகமாயிற்று. மத்தியான்னம்‌ 
அவளைக்‌ கவனித்துச்‌ சுச்ருஷை செய்ததன்‌ பயனாக, 
அடுப்பில்‌ கிடந்த பால்‌ கஞ்சி, பசை மாதிரிக்‌ குளு குளு 
என்றாகிவிட, பிரமநாயகம்‌ பிள்ளை அதில்‌ வெந்நீரை 
விட்டுக்‌ கலக்கி அவளுக்குக்‌ கொடுக்க முயன்றார்‌. 
பலவீனத்தினால்‌ அரோசிகம்‌ அதிகமாகிவிடவே உடனே 
வாந்தி எடுத்து விட்டது. ஆனால்‌ குமட்டல்‌ 
நிற்கவில்லை. செல்லம்மாள்‌ நினைத்து நினைத்து 
வாயிலெடுக்க ஆரம்பித்தாள்‌. உடல்‌ தளர்ச்சி 
மிகுந்துவிட, மறுபடியும்‌ பழைய கோளாறுகள்‌ தலை 
தூக்க ஆரம்பித்தன. 

அருகில்‌ இருந்து கொண்டு காலையும்‌ கையையும்‌ 
பிடித்துப்‌ பிடித்துக்‌ கை ஓய்ந்ததுதான்‌ மிச்சம்‌. பகல்‌ 
மூன்று மணிக்கெல்லாம்‌ சோர்வு மேலீட்டால்‌ 
செல்லம்மாள்‌ மயங்கிக்‌ கிடந்தாள்‌. செத்துப்‌ போய்‌ 
விடுவோமோ என்ற பயம்‌ அவளுக்கு ஏற்பட்டது. 
ஒவ்வொரு சமயங்களில்‌ மூக்கும்‌ கையும்‌ குரக்கு 
வலித்து இழுத்து வாங்க ஆரம்பித்தன. 

“எனக்கு என்னவோ ஒரு மாதிரியாக வருது, வேறொரு 
வைத்தியனைப்‌ பார்த்தால்‌ தேவலை” என்றாள்‌ 
செல்லம்மாள்‌. 

“உடம்பு தளர்ந்திருப்பதால்‌ இப்படி இருக்கிறது. 
சொல்லுகிறபடி, ஆடாமெ அசங்காமெ படுத்துக்‌ 
கிடந்தாத்தானே! பயப்பட வேண்டாம்‌; எல்லாம்‌ 
சரியாகப்‌ போயிடும்‌” என்றார்‌ பிரமநாயகம்‌ பிள்ளை. 
அவருக்கும்‌ உள்ளுக்குள்‌ சற்று விபரீதமாகப்‌ பட்டது. 
“கொஞ்ச நேரத்தில்‌ பால்காரன்‌ வருவான்‌. பாலை 
வாங்கி வைத்துவிட்டு டாக்டரைக்‌ கூப்பிட்டுக்கொண்டு 
வருகிறேன்‌. குன்னத்தூர்‌ அத்தையெ வரச்சொல்லிக்‌ 
காயிதம்‌ எழுதட்டா?” என்றார்‌. 

“எளுதி என்னத்துக்கு? அவளாலே இந்தத்‌ தூரா 
தொலைக்குத்‌ தன்னந்தனியா வந்துக்கிட முடியுமா? 


கொஞ்சம்‌ கருப்பட்டிக்‌ காப்பி சுடச்சுடப்‌ போட்டுத்‌ 
தாரியளா? இந்த வாந்தியாவது செத்தெ நிக்கும்‌” என்று 
சொல்லிவிட்டுச்‌ சற்று கண்ணை மூடினாள்‌. 

“இந்த மாங்கொட்டைத்‌ துண்டெக்‌ கொஞ்சம்‌ வாயிலே 
ஒதுக்கிக்கோ: நான்‌ காப்பி போட்டுத்‌ தாரேன்‌” என்று 
அடுப்பங்கரைக்குச்‌ சென்றார்‌. 

அவர்‌ அடுப்பைப்‌ பிரித்துவிட்டு அனலில்‌ சற்று வெந்நீர்‌ 
இடலாம்‌ என்று தவலைத்‌ தண்ணீரை 
அடுப்பேற்றும்போது பால்காரனும்‌ வந்தான்‌. 
கருப்பட்டிக்‌ காப்பியைச்‌ செல்லம்மாள்‌ அருகில்‌ 
வைத்துவிட்டுப்‌ பாலைக்‌ காய்ச்சி ஒரு பாத்திரத்தில்‌ 
ஊற்றி வைத்துவிட்டு, “நான்‌ போய்‌ டாக்டரைக்‌ 
கூட்டிக்கொண்டு வருகிறேன்‌” என்று வெளியே 
புறப்பட்டார்‌. 

“சுருங்க வந்து சேருங்க; எனக்கு ஒருபடியா வருது” 
என்று மூடிய கண்களைத்‌ திறக்காதபடி சொன்னாள்‌ 
செல்லம்மாள்‌. அவ்வளவு தளர்ச்சி. வெளிக்கதவு 
கிறீச்சிட்டு, பிரமநாயகம்‌ பிள்ளை புறப்பட்டுவிட்டதை 
அறிவித்தது. 

அவர்‌ திரும்பி வரும்போது பொழுது கருக்கிவிட்டது. 
எவரோ ஓர்‌ ஒன்றரையணா எல்‌.எம்‌.பி.யின்‌ வீட்டு 
வாசலில்‌ அவரது வருகைக்காகக்‌ காத்துக்‌ காத்து 
நின்றார்‌. அவரும்‌ வருவதாகக்‌ காணவில்லை. கவலை, 
கற்பனையால்‌ பல மடங்கு பெருகித்‌ தோன்ற, 
நிலைமையும்‌ விலாசமும்‌ தெரிவித்து, உடனே வரும்படி 
கெஞ்சிக்‌ கடுதாசி எழுதிவைத்துவிட்டு வீட்டுக்குத்‌ 
திரும்பி வந்தார்‌. 

கதவைத்‌ திறந்துகொண்டு உள்ளே நுழைந்ததும்‌ அவர்‌ 
கண்ட காட்சி திடுக்கிட வைத்தது. செல்லம்மாள்‌ 
முற்றத்தில்‌ மயங்கிக்‌ கிடந்தாள்‌. சற்று முன்‌ குடித்த 
காப்பி வாந்தியெடுத்துச்‌ சிதறிக்‌ கிடந்தது. 

அவசர அவசரமாக விளக்கை ஏற்றினார்‌. வெந்நீரை 
எடுத்து வந்து அவள்‌ மேல்‌ சிதறிக்‌ கிடந்த 
குமட்டல்களைக்‌ கழுவி, அவளைத்‌ தூக்கிவந்து 


படுக்கையில்‌ கிடத்தினார்‌. 

வைத்தியன்‌ கொடுத்துவிட்டுச்‌ சென்ற செந்தூரத்தைத்‌ 
தேனில்‌ குழப்பி நாக்கில்‌ தடவினார்‌. மூக்கிலும்‌, கால்‌ 
கைகளிலும்‌ தைலத்தைத்‌ தடவினார்‌. பிரக்ஞை 
வரவில்லை. மூச்சு இழையோடிக்கொண்டிருந்தது. 
மீண்டும்‌ தைலத்தைச்‌ சற்றுத்‌ தாராளமாகவிட்டு உடலில்‌ 
தேய்த்து மயக்கம்‌ தெளிவிக்க முயன்றுகொண்டிருந்தார்‌. 
அச்சமயம்‌ வெளியே ஒரு ரிக்ஷா வந்து நின்றது. “ஸார்‌! 
உள்ளே யார்‌ இருக்கிறது?” என்று குரல்‌ கொடுத்துக்‌ 
கொண்டே கைப்பெட்டியும்‌ வறுமையுமாக டாக்டர்‌ 
உள்ளே வந்தார்‌. 

“நல்ல சமயத்தில்‌ வந்தீர்களையா!” என்று 
சொல்லிக்கொண்டே அவரை வரவேற்றார்‌ பிரமநாயகம்‌ 
பிள்ளை. 

“இப்போ என்ன?” என்றபடியே அருகில்‌ வந்து 
உட்கார்ந்து கையைப்‌ பிடித்துப்‌ பார்த்தார்‌. வாயைத்‌ 
திறக்க முயன்றார்‌. பல்‌ கிட்டிவிட்டிருந்தது. 

“ஒரு நெருப்புப்‌ பெட்டி இருந்தாக்‌ கொண்டு வாருங்க; 
ஊசி குத்தணும்‌” என்றார்‌. 

பிரமநாயகம்‌ பிள்ளை அருகில்‌ மாடத்தில்‌ இருக்கும்‌ 
நெருப்புப்‌ பெட்டியை மறந்துவிட்டு அடுப்பங்கரைக்கு 
ஓடினார்‌. அவரது வருகைக்காகக்‌ காத்திருப்பதற்காக 
மோட்டுவளையைப்‌ பார்க்க முயன்ற டாக்டரின்‌ 
கண்களுக்கு மாடத்து நெருப்புப்‌ பெட்டி தெரிந்தது. 
எடுத்து “ஸ்பிரிட்‌' விளக்கை ஏற்றி மருந்து குத்தும்‌ 
ஊசியை நெருப்பில்‌ சுடவைத்துச்‌ சுத்தப்படுத்தினார்‌. 
கையில்‌ நெருப்புப்‌ பெட்டியுடன்‌ அசடு வழிய வேர்வை 
வழிய நின்று கொண்டிருந்த பிரமநாயகம்‌ 
பிள்ளையிடம்‌, இடது கையைச்‌ சற்று விளக்கருகில்‌ 
தூக்கிப்‌ பிடித்துக்‌ கொள்ளும்படி சொல்லிவிட்டு, 
மருந்தைக்‌ குத்தி ஏற்றினார்‌. இரண்டொரு விநாடிகள்‌ 
இருவரும்‌ அவளையே பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
செல்லம்மாள்‌ சிணுங்க ஆரம்பித்தாள்‌. 

டாக்டர்‌ மெதுவாகத்‌ தம்முடைய கருவிகளை எடுத்துப்‌ 


பெட்டியில்‌ வைத்தார்‌. “கொஞ்சம்‌ சீயக்காய்ப்‌ பொடி 
இருந்தால்‌ கொடுங்கோ” என்று கேட்டார்‌. பிரமநாயகம்‌ 
பிள்ளை வேட்டி துவைக்கும்‌ வெள்ளைச்‌ சவுக்காரக்‌ 
கட்டியைக்‌ கொடுக்க, மெளனமாகக்‌ கை கழுவிவிட்டு, 
“தூங்குகிறாப்‌ போலிருக்கிறது. எழுப்ப வேண்டாம்‌. 
எழுந்தால்‌ பால்‌ மட்டும்‌ கொடுங்கள்‌: இம்மாதிரிக்‌ 
கேஸ்கள்‌ வீட்டில்‌ வைத்திருப்பது சவுகரியக்‌ குறைச்சல்‌ 
ஐயா: ஆஸ்பத்திரிதான்‌ நல்லது” என்று கூறிக்கொண்டே 
பெட்டியைத்‌ தூக்கிக்‌ கொண்டு எழுந்து நடந்தார்‌. 

முன்‌ தொடர்ந்த பிள்ளை. “எப்படி இருக்கிறது?” என்று 
விநயமாகக்‌ கேட்க, “இப்பொழுது ஒன்றும்‌ 
சொல்லுவதற்கில்லை. எதற்கும்‌ நாளை காலை வந்து 
என்னிடம்‌ எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள்‌; 
பிறகு பார்ப்போம்‌; இந்த ரிக்ஷாக்காரனுக்கு ஒரு 
நாலணா கொடுங்கள்‌” என்று சொல்லிக்‌ கொண்டே 
வண்டியில்‌ ஏறிக்கொண்டார்‌. மடியிலிருந்த சில்லறை 
மனித மாட்டின்‌ மடிக்கு மாறியது. ரிக்ஷா செல்லுவதைப்‌ 
பார்த்து நின்றுவிட்டு உள்ளே திரும்பினார்‌. 
செல்லம்மாள்‌ தூங்கிக்கொண்டிருந்தாள்‌. 

பிரமநாயகம்‌ பிள்ளை ஓசைப்படாமல்‌ அருகில்‌ வந்து 
உட்கார்ந்து அவளையே பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
தொட்டால்‌ விழித்து விடுவாளோ என்ற அச்சம்‌. 
அவளுடைய நெஞ்சின்‌ மேல்‌ ஓர்‌ ஈ வந்து உட்கார்ந்தது. 
மென்மையான துணியின்‌ மேல்‌ அதற்கு 
உட்கார்ந்திருக்கப்‌ பிரியம்‌ இல்லை. மறுபடியும்‌ பறந்து 
வட்டமிட்டு, அவளது உள்ளங்கையில்‌ உட்கார்ந்தது. 
மறுபடியும்‌ பறந்து, எங்கு அமர்வது என்று பிடிபடாதது 
போல வட்டமிட்டுப்‌ பறந்தது. கடைசியாக அவளுடைய 
உதட்டின்‌ மேல்‌ உட்கார்ந்தது. 

“தூ தூ” என்று துப்பிக்கொண்டு உதட்டைப்‌ 
புறங்கையால்‌ தேய்த்தபடி செல்லம்மாள்‌ விழித்துக்‌ 
கொண்டாள்‌. 

சற்று நேரம்‌ அவரையே உற்றுப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 


“உங்களுக்குக்‌ கொஞ்சங்கூட இரக்கமே இல்லை. 
என்னை இப்படிப்‌ போட்டுட்டுப்‌ போயிட்டியளே” என்று 
கடிந்து கொண்டாள்‌. 

“நான்‌ இல்லாமலிருக்கப்போ நீ ஏந்திரிச்சு 
நடமாடலாமா?” என்று சொல்லிக்கொண்டே அவள்‌ 
கன்னத்தைத்‌ தடவிக்கொடுத்தார்‌. 

“நான்‌ செத்துத்தான்‌ போவேன்‌ போலிருக்கு; வீணாத்‌ 
தடபுடல்‌ பண்ணாதிய” என்று சொல்லிவிட்டுக்‌ 
கண்ணை மூடினாள்‌. 

“உடம்பில்‌ தளர்ச்சியாக இருக்கிறதால்‌ தான்‌ அப்படித்‌ 
தோணுது: காலைப்‌ பிடிக்கட்டா?” என்று மெதுவாகத்‌ 
தடவிக்கொடுத்தார்‌. 

“அப்பாடா! மேலெல்லாம்‌ வலிக்குது. உள்ளுக்குள்ளே 
ஜில்லுன்னு வருது. என்‌ கையைப்‌ புடிச்சிக்கிட்டுப்‌ 
பக்கத்திலேயே இருங்க” என்று அவர்‌ கையைச்‌ 
செல்லம்மாள்‌ தன்‌ இரண்டு கைகளாலும்‌ பிடித்துக்‌ 
கொண்டு கண்களை மூடிக்‌ கொண்டாள்‌. 

சற்று நேரம்‌ பேசாமல்‌ இருந்துவிட்டு, “அம்மையெப்‌ 
பாக்கணும்‌ போல இருக்கு” என்று கண்களைத்‌ 
திறக்காமலே சொன்னாள்‌. 

“நாளைக்கு உடனே வரும்படி தந்தி கொடுத்தாப்‌ 
போகுது: அதுக்கென்ன பிரமாதம்‌?” என்றார்‌ பிள்ளை. 
அவருக்குப்‌ பயம்‌ தட்டியது. பிரக்ஞை தடம்‌ 
புரண்டுவிட்டதா? 

“ஊம்‌, துட்டெ வீணாக்க வேண்டாம்‌. கடுதாசி போட்டால்‌ 
போதும்‌. அவ எங்கெ வரப்போறா? நாளைக்காவது நீங்க 
கடைக்குப்‌ போங்க” என்றாள்‌ செல்லம்மாள்‌. 

“நீ கொஞ்சம்‌ மனசெ அலட்டிக்காமே படுத்துக்கோ” 
என்று சொல்லிக்கொண்டே அவள்‌ 
கைப்பிடிப்பிலிருந்து வலது கையை 
விடுவித்துக்கொண்டு நெற்றியைத்‌ தடவிக்‌ கொடுத்தார்‌. 
“வலிக்குது. தாகமாக இருக்கு, கொஞ்சம்‌ வெந்நி” 
என்றாள்‌. 

“வெந்நி வயத்தைப்‌ பெரட்டும்‌; இப்பந்தானே 


வாந்தியெடுத்தது?” என்றார்‌. மெதுவாக அவள்‌ கைகள்‌ 
இரண்டையும்‌ பிடித்துக்‌ கொண்டு முகத்தையே 
பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. செல்லம்மாளுக்குக்‌ 
காலையிலிருந்த முகப்பொலிவு மங்கிவிட்டது. 
உதடுகள்‌ சற்று நீலம்‌ பாரித்துவிட்டன. அடிக்கடி 
வறட்சியைத்‌ தவிர்க்க உதட்டை நக்கிக்‌ கொண்டாள்‌. 
“நெஞ்சில்‌ என்னமாவோ படபடவென்று அடிக்குது” 
என்றாள்‌ மறுபடியும்‌. 

“எல்லாம்‌ தளர்ச்சியின்‌ கோளாறுதான்‌: பயப்படாதே” 
என்று நெஞ்சைத்‌ தடவிக்கொடுத்தார்‌. 

ஒரு விநாடி கழித்து, “பசிக்குது; பாலைத்‌ தாருங்க. நான்‌ 
தூங்குதேன்‌” என்றாள்‌ செல்லம்மாள்‌. 

“இதோ எடுத்து வாரேன்‌” என்று உள்ளே ஓடிச்‌ சென்றார்‌ 
பிரமநாயகம்‌ பிள்ளை. பால்‌ திறைந்து போயிருந்தது. 
அவருக்குத்‌ திக்கென்றது. மாடத்திலே உலர்ந்துபோன 
எலுமிச்சம்பழம்‌ இருந்தது. அதை எடுத்து வெந்நீரில்‌ 
பிழிந்து சர்க்கரையிட்டு அவளருகில்‌ கொண்டுவந்து 
வைத்துக்‌ கொண்டு உட்கார்ந்தார்‌. சற்று நேரம்‌ சூடான 
பானகத்தைக்‌ குடிக்கும்‌ பக்குவத்துக்கு ஆற்றினார்‌. 
“செல்லம்மா!” என்று மெதுவாகக்‌ கூப்பிட்டார்‌. 

பதில்‌ இல்லை. மூச்சு நிதானமாக வந்து 
கொண்டிருந்தது. 

“செல்லம்மா, பால்‌ தெரைஞ்சு போச்சு; பானகம்‌ தாரேன்‌. 
குடிச்சுப்புட்டுத்‌ தூங்கு” என்றார்‌. 

“ஆகட்டும்‌” என்பது போல அவள்‌ மெதுவாக 
அசைத்தாள்‌. 

சிறு தம்ளரில்‌ ஊற்றி மெதுவாக வாயில்‌ ஊற்றினார்‌. 
இரண்டு மடக்குக்‌ குடித்துவிட்டுத்‌ தலையை 
அசைத்துவிட்டாள்‌. 

“ஏன்‌, வெளக்கை...”- விக்கலுடன்‌ உடல்‌ குலுங்கியது. 
நெஞ்சு விம்மி அமர்ந்தது. காலும்‌ கையும்‌ வெட்டி 
வாங்கின. 

அதிர்ச்சி ஓய்ந்ததும்‌ பிள்ளை பானகத்தைக்‌ 
கொடுத்தார்‌. அது இருபுறமும்‌ வழிந்துவிட்டது. 


பாத்திரத்தை மெதுவாக வைத்துவிட்டுத்‌ தொட்டுப்‌ 
பார்த்தார்‌. 

உடல்தான்‌ இருந்தது. 

வைத்த கையை மாற்றாமல்‌ பூதாகாரமாகச்‌ சுவரில்‌ 
விழுந்த தமது சாயையைப்‌ பார்த்தார்‌. அதன்‌ கைகள்‌ 
செல்லம்மாள்‌ நெஞ்சைத்‌ தோண்டி உயிரைப்‌ 
பிடுங்குவனபோல்‌ இருந்தன. 

சித்த வைத்தியன்‌ கொடுத்த மருந்தில்‌ மிஞ்சிக்‌ 
கிடந்தவற்றை உடம்பில்‌ பிரயோகித்துப்‌ பார்த்தார்‌. 
“இனிமேல்‌ ஆவது ஒன்றுமில்லை” என்பது தெரிந்தும்‌ 
தவிட்டு ஒற்றடம்‌ கொடுத்துப்‌ பார்த்தார்‌. 

அவரது நெற்றியின்‌ வியர்வை அந்த உடலின்‌ கண்‌ 
இமையில்‌ சொட்டியது. 

அரைக்கண்‌ போட்டிருந்த அதை நன்றாக மூடினார்‌. 
குரக்குவலி இழுத்த காலை நிமிர்த்திக்‌ கிடத்தினார்‌. 
கைகளை நெஞ்சில்‌ மடித்து வைத்தார்‌. 

அருகில்‌ உட்கார்ந்திருந்தவர்‌ பிரக்ஞையில்‌ 
தளதளவென்று கொதிக்கும்‌ வெந்நீரின்‌ அழைப்புக்‌ 
கேட்டது. 

உள்ளே சென்று செல்லம்மாள்‌ எப்போதும்‌ குளிக்கும்‌ 
பருவத்துக்குப்‌ பக்குவப்படுத்தினார்‌. 

உடலை எடுத்து வந்தார்‌. “செல்லம்மாள்‌ இவ்வளவு 
கனமில்லையே: என்னமாக்‌ கனக்கிறது!” என்று 
எண்ணமிட்டார்‌. 

தலை வசப்படாமல்‌ சரிந்து சரிந்து விழுந்தது. 

கீழே உட்காரவைத்து, நின்று தமது முழங்காலில்‌ 
சாய்த்து வைத்துத்‌ தவலைத்‌ தண்ணீர்‌ முழுவதையும்‌ 
விட்டுக்‌ குளிப்பாட்டினார்‌. மஞ்சள்‌ இருக்குமிடம்‌ 
தெரியாததனால்‌ அதற்கு வசதி இல்லாமற்‌ 
போய்விட்டது. மேல்துணியை வைத்து உடலைத்‌ 
துவட்டினார்‌. 

மீண்டும்‌ எடுத்துக்‌ கொண்டு வந்து படுக்கையில்‌ 
கிடத்தினார்‌. அவளுக்கு என வாங்கிய பச்சைப்‌ 
புடவையை அந்த உடலில்‌ சுற்றிக்‌ கட்டப்பட்டது. 


நெற்றியில்‌ விபூதியும்‌ குங்குமமும்‌ இட்டார்‌. 
தலைமாட்டினருகில்‌ குத்துவிளக்கை ஏற்றிவைத்தார்‌. 
எப்பொழுதோ ஒரு சரஸ்வதி பூஜைக்கு வாங்கின 
சாம்பிராணி ஞாபகம்‌ வந்தது. கனல்‌ எடுத்து வந்து 
வைத்துப்‌ பொடியைத்‌ தூவினார்‌. நிறை நாழி 
வைத்தார்‌. 

செல்லம்மாள்‌ உடம்புக்குச்‌ செய்யவேண்டிய 
பவித்திரமான பணிவிடைகளைச்‌ செய்து 
முடித்துவிட்டு அதையே பார்த்து நின்றார்‌. 

கூடத்தில்‌ மூச்சுத்‌ திணறுவது போல்‌ இருந்தது. 
வெளிவாசலுக்கு வந்து தெருவில்‌ இறங்கி நின்றார்‌. 
ஊசிக்‌ காற்று அவர்‌ உடம்பை வருடியது. 

வானத்திலே தெறிகெட்டுச்‌ சிதறிக்‌ கிடந்த 
நட்சத்திரங்களில்‌ திரிசங்குக்‌ கிரகமண்டலம்‌ அவர்‌ 
கண்ணில்‌ பட்டது. அவருக்கு வான சாஸ்திரம்‌ 
தெரியாது. சங்கு மண்டலத்தின்‌ கால்‌, தூரத்தில்‌ தெரிந்த 
கறுப்பு ஊசிக்‌ கோபுரத்தில்‌ மாட்டிக்‌ கொண்டு 
அஸ்தமிக்கவோ உதயமாகவோ முடியாமல்‌ தவித்தது. 
அருகில்‌, “ஐயா!” என்றான்‌ முனிசாமி. 

“முதலாளி குடுத்தாங்க” என்று நோட்டுகளை 
நீட்டினான்‌; “அம்மாவுக்கு எப்படி இருக்கு?” என்றான்‌. 
“அம்மா தவறிப்‌ போயிட்டாங்க. நீ இந்த நோட்டை 
வச்சுக்க; ஒரு தந்தி எளுதித்‌ தாரேன்‌. அதெக்‌ 
குடுத்துப்புட்டு, முதலாளி ஐயா வீட்டிலே சொல்லு. 
வரும்போது அம்பட்டனுக்கும்‌ சொல்லிவிட்டு வா” 
என்றார்‌. 

நிதானமாகவே பேசினார்‌; குரலில்‌ உளைச்சல்‌ 
தொனிக்கவில்லை. 

பிரமித்துப்போன முனிசாமி தந்தி கொடுக்க ஓடினான்‌. 
பிரமநாயகம்‌ பிள்ளை உள்ளே திரும்பி வந்து 
உட்கார்ந்தார்‌. கனலில்‌ மீண்டும்‌ கொஞ்சம்‌ 
சாம்பிராணியைத்‌ தூவினார்‌. 

அந்த ஈ மறுபடியும்‌ அந்த உடலின்‌ முகத்தில்‌ வட்டமிட்டு 
உட்கார்ந்தது. 


பிரமநாயகம்‌ பிள்ளை அதை உட்காரவிடாமல்‌ 
விரட்டுவதற்கு விசிறியால்‌ மெதுவாக வீசிக்கொண்டே 
இருந்தார்‌. 

அதிகாலையில்‌, மனசில்‌ வருத்தமில்லாமல்‌, 
பிலாக்கணம்‌ தொடுக்கும்‌ ஒரு பெண்ணின்‌ 
அழுகையில்‌ வெளிப்பட்ட வேஷத்தை மறைப்பதற்கு 
வெளியில்‌ இரட்டைச்‌ சங்கு பிலாக்கணம்‌ தொடுத்தது. 


கலைமகள்‌, மார்ச்‌ [943 


4.அழியாச்சுடர்‌ மெளனி 


மெளனி (நன்றி : மணிக்கொடி 1937) 

வழக்கமாகக்‌ காலையில்‌ அவனைப்‌ பார்க்கப்‌ 
போவது போல நான்‌ அன்று செல்லவில்லை. 
உதயத்திலிருந்தே உக்கிரமாக வெய்யில்‌ அடித்தது. 
தெளிவுற விளங்காத ஒருவித அலுப்பு மேலிட்டதனால்‌ 
நான்‌ வீட்டை விட்டே வெளிக்‌- கிளம்பவில்லை. 
மாலையில்‌ சென்று அவனைப்‌ பார்த்துக்‌ கொள்ளலாம்‌ 
என்று எண்ணி, மிக உஷ்ணமான அன்று பகலை, என்‌ 
வீட்டிலேயே கழித்தேன்‌. 


நேற்று முன்தினம்‌ இது நிகழ்ந்தது. மாலை நாலரை 
மணி சுமாருக்கு நான்‌ அவன்‌ வீட்டை அடைந்தேன்‌. 
அவன்‌ என்‌ பாலிய சிநேகிதன்‌. நான்‌ சென்றபோது, தன்‌ 
வீட்டின்‌ முன்‌ அறையில்‌, அவன்‌ வழக்கம்போல்‌ ஒரு 
நாற்காலியில்‌ அமர்ந்திருந்தான்‌. திறந்த ஜன்னலுக்கு 
எதிரே உட்கார்ந்து இருந்த அவன்‌ ஏதோ ஆழ்ந்த 
யோசனையில்‌ இருப்பதாக எண்ணித்‌ திடீரென உட்புகச்‌ 
சிறிது தயங்கினபடியே ரேழியில்‌ நின்றேன்‌. என்‌ பக்கம்‌ 
பாராமலே, என்னை அவன்‌ உள்ளே அழைத்தது 
திடுக்கிடத்தான்‌ செய்தது. அவனுடைய அப்போதைத்‌ 
தோற்றமும்‌ கொஞ்சம்‌ ஆச்சரியமளிப்பதாகவே 
இருந்தது. உள்ளே ஒரே நாற்காலியும்‌ அதன்‌ அருகில்‌ 
ஒரு மேஜையும்‌ இருந்தன. மற்றும்‌ எதிரில்‌ வீதிப்‌ பக்கம்‌ 
ஜன்னல்‌ திறந்திருந்தது. 

“காபி சாப்பிட்டாகிவிட்டதா?' என்று கேட்டுக்‌- 
கொண்டே நான்‌ உள்ளே நுழைத்தேன்‌. 


“இல்லை' என்றான்‌. 

“என்ன?” 

“ஆமாம்‌. காலை முதல்‌ இங்கே உட்கார்ந்தபடிதான்‌ 
இருக்கிறேன்‌ _ யோசனைகள்‌_' எனக்‌ கொஞ்சம்‌ 
சிரித்தபடி கூறினான்‌. 

என்‌ நண்பன்‌ சிரிப்பதை மறந்து விட்டான்‌ என்பதும்‌, 
எனக்குத்‌ தெரிந்து சமீப காலத்தில்‌ சிரித்ததே இல்லை 
என்பதும்‌ உண்மை. அப்போது அவன்‌ சிரித்ததும்‌ 
உணர்ச்சி இழந்த நகைப்பின்‌ ஒலியாகத்தான்‌ கேட்டது. 
அவன்‌ பேசின தொனியும்‌, என்னைப்‌ பாராது வெளியே 
வெறித்துப்‌ பார்க்கும்‌ பார்வையும்‌ எனக்கு என்னவோ 
போல்‌ இருந்தன. மேலே நான்‌ யோசிக்க ஆரம்பிக்குமுன்‌ 
அவன்‌ பேச ஆரம்பித்தான்‌. அவன்‌ சமீப காலமாக 
ஒருவித மனிதனாக மாறிவிட்டான்‌. 

“இங்கே வாப்பா; இங்கே இப்படி உட்காரு; எதிரிலே பார்‌” 
என்று சொல்லிக்கொண்டே எழுந்து மேஜையின்‌ மீது 
அவன்‌ உட்கார்ந்து கொண்டான்‌; நான்‌ நாற்காலியில்‌ 
அமர்ந்தேன்‌. 

“நான்‌ உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து அதோ அங்கே 
என்ன தெரிகிறது பார்‌” என்றான்‌. 

இலையுதிர்ந்து நின்ற ஒரு பெரிய மரம்‌, பட்ட மரம்‌ 
போன்ற தோற்றத்தை அளித்துக்கொண்டு எனக்கு 
எதிரே இருந்தது. வேறு ஒன்றும்‌ திடீரென என்‌ 
பார்வையில்‌ படவில்லை. தனிப்பட்டு, 
தலைவிரிகோலத்தில்‌ நின்று, மெளனமாகப்‌ புலம்புவது 
போன்று அம்மரம்‌ எனக்குத்‌ தோன்றியது. ஆகாயத்தில்‌ 
பறந்து திடீரென அம்மரக்‌ கிளைகளில்‌ உட்காரும்‌ 
பட்சிகள்‌, உயிர்‌ நீத்தவையேபோல்‌ கிளைகளில்‌ 
அமைந்து ஒன்றாகும்‌. அவற்றின்‌ குரல்கள்‌ மரண 
ஒலியாக விட்டுவிட்டுக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தன. சிறிது 
சென்று, ஒன்றிரண்டாகப்‌ புத்துயிர்‌ பெற்றுக்‌ 
கிளைகளை விட்டு ஜிவ்வெனப்‌ பறந்து சென்றன. 
அதிக நேரம்‌ அம்மரத்தின்‌ தோற்றத்தைப்‌ பற்றி நான்‌ 
யோசித்துக்‌ கொண்டிருக்கவில்லை. காலையிலிருந்து 


உக்கிரமான வெய்யிலில்‌ பாதி மூடிய கண்களுடனும்‌, 
வெற்று வெளிப்பார்வையுடனும்‌ கண்ட தோற்றங்கள்‌ 
என்‌ நண்பனுக்கு எவ்வெவ்வகை மனக்‌ கிளர்ச்சிக்குக்‌ 
காரணமாயினவோ என்பதை என்னால்‌ அறிந்து 
கொள்ள முடியவில்லை. 

“என்ன?' என்று அவன்‌ கேட்டது என்னைத்‌ 
தூக்கிவாரிப்‌ போடும்படி இருந்தது. 

“அதோ, அந்த மரந்தான்‌: என்றேன்‌. 

“என்ன? மரமா? சரி என்று சொல்லிக்கொண்டே 
உட்கார்ந்தபடியே சிறிது குனிந்து அதைப்‌ பார்த்துவிட்டு 
அவன்‌ பேசலானான்‌. 

“ஆமாம்‌; அதுதான்‌: ஆகாயத்தில்‌ இல்லாத 
பொருளைக்‌ கண்மூடிக்‌ கை விரித்துத்‌ தேடத்‌ 
துழாவுவதைப்‌ பார்த்தாயா? ஆடி அசைந்து நிற்கிறது 
அது; ஆட்டம்‌ ஓய்ந்து நிற்கவில்லை..... மெல்லெனக்‌ 
காற்று மேற்கிலிருந்து அடிக்கும்‌. காதல்‌ முகந்த 
மேகங்கள்‌, கனத்து மிதந்து வந்து அதன்மேல்‌ தங்கும்‌...... 
தாங்காது தளர்ந்து ஆடும்‌...... விரிக்கப்பட்ட சாமரம்‌ 
போன்று ஆகாய வீதியை மேகங்களிலிருந்து 
சுத்தப்படுத்துவதா அது....? அல்லது தளிர்க்கும்‌ 
பொருட்டு மழைத்துளிகளுக்கு ஏங்கியா நிற்கிறது...? 
எதற்காக...?? 

“என்ன நீ பெரிய கவியாகிவிட்டாயே! ஏன்‌ உனக்கு 
இவ்வளவு வேகமும்‌ வெறுப்பும்‌.....!' என்றேன்‌. அவன்‌ 
பேச்சும்‌ வார்த்தைகளும்‌ எனக்குப்‌ பிடிக்கவில்லை. 

“சொல்லுகிறேன்‌ கேள்‌: நேற்று நேற்று என்று 
காலத்தைப்‌ பின்கடத்தி மனம்‌ ஒன்பது வருஷத்திற்கு 
முன்பு நடந்த ஒரு சம்பவத்திற்குச்‌ சென்று நின்றது. 
அந்த நிகழ்ச்சியை நினைப்பூட்டிக்‌ கொண்ட பிறகு என்‌ 
நிலை தடுமாறிப்‌ போய்விட்டது. என்னவெல்லாமோ 
என்‌ மனம்‌ சொல்ல முடியாத வகையில்‌ 
அடித்துக்கொள்ளுகிறது. அவ்வளவுதான்‌...” எனச்‌ 
சொல்லி நிறுத்தினான்‌. அவன்‌ கண்கள்‌, காண முடியாத 
அசரீரியான ஏதோ வஸ்துவைப்‌ பார்க்கத்‌ 


துடிப்பதுபோல என்றுமில்லாதபம ஜொலித்தன. 
என்னிடம்‌ சொல்லுவதற்கு அல்ல என்பதை அவன்‌ 
பேசும்‌ வகை உணர்த்தியது. 

“ஆம்‌, ஒன்பது வருஷத்துக்கு முன்பு நான்‌ கல்லூரி 
மாணவன்‌. எனக்கு அப்போது வயது பதினெட்டு, 
அக்கால நிகழ்ச்சி ஒன்றே இன்று காலை முதல்‌ 
பல்லவியாகப்‌ பலவிதமான கற்பனையில்‌ 
தோன்றுகிறது. அப்போது நான்‌ பார்ப்பதற்கு எப்படி 
இருப்பேன்‌ என்பது உனக்கு ஞாபகம்‌ இருக்கலாம்‌...” 

"நன்றாக... நீ...” 

“சரி, சரி, என்‌ நீண்ட மூக்கு, முகத்திற்கு வெகு முன்பாக 
நீண்டு செல்லுபவர்களைத்‌ திருப்பி இழுப்பது போல 
வளைந்திருக்கும்‌. அதன்‌ கீழ்‌ மெல்லிய உதடுகள்‌ 
மிருதுவாகப்‌ பளீரென்ற பல்‌ வரிசைகளைப்‌ பிறர்‌ 
கண்கூசச்‌ சிறிது காண்பிக்கும்‌. அப்போதுதான்‌ நான்‌ 
கிராப்‌ புதிதாகச்‌ செய்து கொண்டேன்‌. நீண்டு கறுத்துத்‌ 
தழைத்திருந்த என்‌ கூந்தலைப்‌ பறிகொடுத்ததாகவே 
பிறர்‌ நினைக்கும்படி, படியாத என்‌ முன்‌ குடுமியை, என்‌ 
கையால்‌ நான்‌ அடிக்கடி தடவிக்கொள்ளுவேன்‌. 
குறுகுறுவென்ற கண்களோடு என்‌ அழகிலேயே நான்‌ 
ஈடுபட்டு மதிப்பும்‌ கொண்டிருந்தேன்‌. அப்போது 
என்னை அநேகர்‌ பார்த்திருக்கலாம்‌. என்னைப்‌ பற்றிய 
அவர்களுடைய எண்ணங்களை நான்‌ 
கண்டுகொள்ளவில்லை. இப்போதோவெனின்‌ நான்‌ 
பார்ப்பது வறட்டுப்‌ பார்வைதான்‌. என்னுடைய 
கண்கள்‌ வறண்டவை தாமே! என்‌ அழகு 
இளமையிலேயே முடிவடைந்து விட்டது போலும்‌. 
ஆனால்‌, என்‌ வாழ்க்கை இளமையில்‌ 
முடியவில்லையே. அவளும்‌ என்னைப்‌ பார்த்தது 
உண்டு.” 

“அவள்‌ யார்‌?” என்றேன்‌ நான்‌. 

“ஆமாம்‌, அவளும்‌: சொல்லுவதைக்‌ கேள்‌. நான்‌ 
கோவிலுக்குப்‌ போய்‌ எத்தனை வருஷமாகிறது? அந்தத்‌ 
தினத்திற்குப்‌ பின்பு, நேற்று வரையில்‌ நான்‌ 


கோவிலுக்குப்‌ போனதில்லை. அதற்கு முன்‌ அடிக்கடி 
போய்க்கொண்டு இருந்தேன்‌. நீயும்‌ என்னோடு 
வருவதுண்டே. நான்‌ சொல்லும்‌ அன்றிரவிலும்‌ நீ என்‌ 
பக்கத்தில்‌ இருந்தாய்‌. 

“அது திருவிழா நாள்‌ அல்ல... அவளும்‌ 
வந்திருந்தாள்‌. அவள்‌ வருவது எனக்குத்‌ தெரியாது. 
நாம்‌ கோவிலை விட்டு வெளி வந்தபோது உள்ளே 
போய்க்‌ கொண்டிருந்த அவளை இருவரும்‌ கோவில்‌ 
வாயிலில்‌ சந்தித்தோம்‌. அவளுக்கு அப்போது வயது 
பதின்மூன்று இருக்கலாம்‌. அவள்‌ சட்டென்று என்னைத்‌ 
திரும்பிப்‌ பார்த்தாள்‌. அவள்‌ பார்வையைத்‌ திருப்பியது 
நானாக இருக்கலாம்‌. ஆனால்‌ திரும்பி, உன்னையும்‌ 
கூட்டிக்கொண்டு அவள்‌ பின்னோடு உள்‌ செல்ல 
என்னை இழுத்தது எது? எனக்குத்‌ தெரியவில்லை. 
அப்போதைய சிறு பிள்ளைத்தனமாக இருக்கலாம்‌. 
காதல்‌, அது, இது என்று காரணம்‌ காட்டாதே. 
காரணமற்றது என்றாலும்‌ மனக்குறைவு உண்டாகிறது. 
கர்வந்தான்‌ காரணம்‌ என்று வைத்துக்‌ கொள்‌. 

“அவள்‌ பின்னோடு நான்‌ சென்றேன்‌. அநேகந்தரம்‌ 
அவளைத்‌ தொடக்கூடிய அளவு அவ்வளவு சமீபம்‌ 
நான்‌ நெருங்கியதும்‌ உண்டு. என்‌ வாய்‌ அடிக்கடி ஏதோ 
முணுமுணுத்ததும்‌ உண்டு. அது எதையும்‌ 
சொல்வதற்கல்ல என்பது எனக்குத்‌ தெரியும்‌. ஏனெனில்‌ 
சொல்லுவதற்கு ஒன்றும்‌ இல்லை. 

“ஈசுவர சந்நிதியில்‌ நின்று தலை குனிந்து அவள்‌ 
தியானத்தில்‌ இருந்தாள்‌. அவளுக்குப்‌ பின்‌ வெகு 
சமீபத்தில்‌ நான்‌ நின்றிருந்தேன்‌. அவளுடைய கூப்பிய 
கரங்களின்‌ இடை வழியாகக்‌ கர்ப்பக்கிருகச்‌ 
சரவிளக்குகள்‌ மங்கி வெகு தூரத்திற்கு அப்பாலே 
பிரகாசிப்பதாகக்‌ கண்டேன்‌. அவன்‌ கண்கள்‌, 
விக்கிரகத்திற்குப்பின்‌ சென்று வாழ்க்கையின்‌ ஆரம்ப 
இறுதி எல்லைகளைத்‌ தாண்டி இன்ப மயத்தைக்‌ 
கண்டுகளித்தனபோலும்‌! எவ்வளவு நேரம்‌ அப்படி 
இருந்தனவோ தெரியாது. “காலம்‌” அவள்‌ உருவில்‌, 


அந்தச்‌ சந்நிதியில்‌ ஓடாமல்‌ சமைந்து நின்றுவிட்டது. 

“தியானத்தினின்றும்‌ விடுபட்டு என்‌ பக்கம்‌ அவள்‌ 
திரும்பிய போது ஒரு பரவசம்‌ கொண்டவனேபோல 
என்னையும்‌ அறியாதே “உனக்காக நான்‌ எது செய்யவும்‌ 
காத்து இருக்கிறேன்‌; எதையும்‌ செய்ய முடியும்‌ என்று 
சொல்லி விட்டேன்‌! நீயும்‌, அவளுடன்‌ வந்தவர்களும்‌ 
சிறிது எட்டி நின்றிருந்தீர்கள்‌. உங்கள்‌ காதுகளில்‌ 
அவ்வார்த்தைகள்‌ விழவில்லை. ஆனால்‌ அவள்‌ காதில்‌ 
விழுந்தன என்பது நிச்சயம்‌. அவள்‌ சிரித்தாள்‌. 

“அவளுக்கு மட்டுந்தானா நான்‌ சொன்னது கேட்டது 
என்பதில்‌ எனக்கு அப்போதே சந்தேகம்‌. உள்ளிருந்த 
விக்கிரகம்‌ எதிர்த்‌ தூணில்‌ ஒன்றி நின்ற யாளி 
அவையும்‌ கேட்டு நின்றன என்று எண்ணினேன்‌. எதிரே 
லிங்கத்தைப்‌ பார்த்தபோது கீற்றுக்குமேலே சந்தனப்‌ 
பொட்டுடன்‌ விபூதி அணிந்த அந்த விக்கிரகம்‌, 
உருக்கொண்டு புருவஞ்‌ சுழித்துச்‌ சினங்கொண்டது. 
தூணில்‌ ஒன்றி நின்ற யாளியும்‌ மிகமருண்டு பயந்து 
கோபித்து முகம்‌ சுழித்தது; பின்கால்களில்‌ எழுந்து 
நின்று பயமூட்டியது. அவளைப்‌ பார்த்தேன்‌. அவள்‌ 
மறுபக்கம்‌ திரும்பி இருந்தாள்‌. பின்னிய ஜடை 
பின்தொங்க, மெதுவாகத்‌ தன்னோடு வந்தவர்களுடன்‌ 
சென்றாள்‌. நான்‌ அவளைச்‌ சிறிது தொடர்ந்து நோக்கி 
நின்றேன்‌. ஆழ்ந்து அமுங்கிய உலக நிசப்தத்தைக்‌ 
குலைக்க அவளுடைய சதங்கைகள்‌ ஒலிக்கும்‌ ஒலி 
அவசியம்‌ போலும்‌! வந்தவர்களுடன்‌ குதூகலமாகப்‌ 
பேசி, வார்த்தைகளாடிக்‌-கொண்டே கால்‌ சதங்கைகள்‌ 
கணீரென்று ஒலிக்கப்போய்‌ விட்டாள்‌. சந்நிதியின்‌ 
மெளனம்‌ அவளால்‌ உண்டான சப்தத்தின்‌ 
எதிரொலியில்‌ சிதைவுற்றது. வெளவால்கள்‌ 
கிரீச்சிட்டுக்‌ கொண்டு குறுக்கும்‌ நெடுக்குமாகப்‌ 
பறந்தன. 

என்‌ நண்பன்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கும்போதே என்‌ 
மனம்‌ ஓடியது. அது கட்டுக்கடங்காமல்‌ சித்திரம்‌ வரைய 
ஆரம்பித்தது _ கோவில்‌, சந்நிதானம்‌, ஆம்‌. பகலிலும்‌ 


பறக்கும்‌ வெளவால்கள்‌ பகலென்பதையே 
அறியாதுதான்‌ கோவிலில்‌ உலாவுகின்றன. 

பகல்‌ ஒளி பாதிக்குமேல்‌ உட்புகத்‌ தயங்கும்‌. உள்ளே, 
இரவின்‌ மங்கிய வெளிச்சத்தில்‌ சிலைகள்‌ ஜீவ 
களைகொண்டு நிற்கின்றன. ஆழ்ந்த அனுபவத்திலும்‌ 
அந்தரங்கத்திலும்‌ மெளனமாகக்‌ கொள்ளும்‌ கூடமான 
பேரின்ப உணர்ச்சியை வளர்க்கச்‌ சிறப்பித்ததுதானா 
கோவில்‌? கொத்து விளக்குகள்‌ எரிந்து கொண்டுருக்கும்‌. 
அதன்‌ பிரகாசத்தில்‌ நடமாடும்‌ பக்தர்களுக்கும்‌, 
அவர்கள்‌ நிழலுக்கும்‌ வித்தியாசம்‌ காணக்கூடாத 
திகைப்பைக்‌ கொடுக்கும்‌. அச்சந்நிதானம்‌ எந்த 
உண்மையை உணர்த்த ஏற்பட்டது? நாம்‌ 
சாயைகள்தாமா.....? எவற்றின்‌ நடமாடும்‌ நிழல்கள்‌ 
நாம்‌? என்பன போன்ற பிரச்னைகளை என்‌ மனம்‌ 
எழுப்பியபோது, ஒரு தரம்‌ என்‌ தேகம்‌ முழுவதும்‌ 
மயிர்க்கூச்செறிந்தது. 

என்‌ நண்பனின்‌ பார்வை மகத்தானதாக இருந்தது. 
ஏதோ ஒரு வகையில்‌, ஒரு ரகசியத்தை உணர்ந்த அவன்‌ 
பேச்சுக்கள்‌ உன்னதமாக என்‌ காதில்‌ ஒலித்துக்‌- 
கொண்டிருந்தன. பேச்சினால்‌ தன்‌ உணர்ச்சிகளை 
வெளிப்படுத்த முடியாது என நினைக்கும்போது அவன்‌ 
சிறிது தயங்கி நிற்பான்‌. அப்போது அவன்‌ கண்கள்‌ 
பிரகாசத்தோடு ஜொலிக்கும்‌. 

“அவள்‌ சென்றாள்‌, பிராகாரத்தைச்‌ சுற்றிவர. 
பின்னப்பட்டிருந்த அவள்‌ கூந்தல்‌ மெதுவாக அசைந்து 
ஆடியது. அவள்‌ நடை அமுத்தலாக அவளை முன்‌ 
செலுத்தியது. ' பின்தொடர்‌ பின்தொடர்‌: என என்‌ 
மனத்தில்‌ மறுக்க முடியாதபடி ஓர்‌ எண்ணம்‌ 
தோன்றியது. வெளியில்‌ நான்‌ வாய்விட்டுச்‌ 
சொல்லவில்லை. பிராகார ஆரம்பத்தில்‌ ஒரு வில்வ 
மரம்‌ இருந்தது. அதன்‌ இலைகளின்‌ ஊடே நிலவு 
தெளிக்கப்பட்டு வெண்மைத்‌ திட்டுகளாகப்‌ படிந்து 
தெரிந்தது. “பிரியமானவளே என்னைப்‌ பார்‌ என்று 
மனத்தில்‌ நான்‌ சொல்லிக்‌ கொண்டேன்‌. அவள்‌ 


என்னைத்‌ திரும்பிப்‌ பார்த்தாள்‌. அவளும்‌ பின்தொடர்‌: 
என்று சொல்லுவதைத்தான்‌ அவள்‌ பார்வையில்‌ 
கண்டேன்‌. ஏதோ ஒரு சப்தம்‌ கேட்டது. அது 
தலைகீழாகத்‌ தொங்கும்‌ ஒரு வெளவாலின்‌ சப்தம்‌; 
காதில்‌ சிரித்து மனத்தில்‌ மரண பயத்தைக்‌ கொடுக்கும்‌ 
சப்தம்‌. வில்வ மரத்தடியிலிருந்து அவளைத்‌ தொடர்ந்து 
நோக்கி நின்றேன்‌. பிறகு அவள்‌ பின்தொடரச்‌ 
சென்றுகொண்டு இருந்தேன்‌. 

“பகல்‌ போன்று நிலவு காய்ந்தது. பின்‌ நீண்டு 
தொடர்ந்த அவள்‌ நிழலேபோன்று நானும்‌ அவளைத்‌ 
தொடர்ந்தேன்‌. மூலைத்‌ திருப்பத்திற்குச்‌ சிறிது முன்பு 
அவள்‌ என்னைப்‌ பார்க்கத்‌ திரும்பினாள்‌. நான்‌ 
சொன்ன வார்த்தைகளைத்‌ திருப்பிக்கொள்ளும்படிக்‌ 
கேட்டுக்‌ கெஞ்சுவது போல அவள்‌ பார்வை இருந்தது. 
அவள்‌ வருத்தத்திலும்‌ வச்கரமாகத்‌ தோன்றினாள்‌. 
அருகில்‌ நெருங்கிய நான்‌ மறுபடியும்‌ ஒரு தரம்‌ “என்ன 
வேண்டுமானாலும்‌ உனக்காக_' என்று ஆரம்பித்தவன்‌ 
முழுவதும்‌ சொல்லி முடிக்கவில்லை. நான்‌ திரும்பி 
வேகமாக வந்துவிட்டேன்‌. அவளும்‌ கீழ்ப்‌ 
பிராகாரத்திற்குச்‌ சென்றுவிட்டாள்‌. வில்வ மரத்தடியில்‌ 
நின்றிருந்த உன்னை அடைந்தேன்‌. இருவரும்‌ பேசாது 
வீடு சேர்ந்தோம்‌.” 

அவன்‌ பேச்சைக்‌ கொஞ்சம்‌ நிறுத்தியபோது, “யார்‌ 
அவள்‌? எனக்கு ஞாபகமில்லையே?' என்று கேட்டேன்‌. 
என்னுடைய கேள்வி அவன்‌ மனத்திலேபடவில்லை. 
அவன்‌ மேலே பேச ஆரம்பித்தான்‌. எனக்கு ஆத்திரம்‌ 
மூண்டது. 

“அன்று முதல்‌ நான்‌ கோவிலுக்குப்‌ போவதை 
நிறுத்திவிட்டேன்‌; எதற்காக நின்றேன்‌ என்பது எனக்குத்‌ 
தெரியாது. சுபாவமாகத்தான்‌ போவது நின்றுவிட்டது 
என்று நினைத்தேன்‌. 

“நேற்று இரவு என்‌ மனம்‌ நிம்மதி கொண்டு 
இருக்கவில்லை. எங்கேயோ அலையத்‌ தொடங்கியது. 
கோவிலுக்குச்‌ சென்று ஈசுவர தரிசனம்‌ செய்து 


வரலாமெனப்‌ புறப்பட்டேன்‌. இரவின்‌ நாழிகை கழித்தே 
சென்றேன்‌. அதிகக்‌ கூட்டமில்லாமல்‌ இருக்க 
வேண்டுமென்பதுதான்‌ என்னுடைய எண்ணம்‌. பெரிய 
கோபுர வாயிலைக்‌ கடக்கும்போதே, சுவாமியின்‌ 
கர்ப்பக்கிருகம்‌ தெரியும்‌. 

“வெகு காலமாக, ஜோதி கொண்டு ஜொலிப்பது 
போன்று நிசப்தத்தில்‌ தனிமையாக ஒரு பெரிய சுடர்‌ 
விளக்கு லிங்கத்தருகில்‌ எரிந்து கொண்டிருக்கும்‌. அது 
திடீரெனச்‌ சிறிது மறைந்து பழையபடியே அமைதியில்‌ 
தெரிந்தது. யாரோ ஒரு பக்தன்‌ கடவுளை வழிபட 
உள்ளே சென்றான்‌ போலும்‌. நான்‌ மெதுவாகப்‌ போய்க்‌- 
கொண்டிருந்தேன்‌. உலகின்‌ கடைசி மனிதன்‌ 
வழிபாட்டை முடித்துக்‌ கொண்டு அநந்தத்திலும்‌ 
உலகின்‌ அவியாத ஒளியை உலகில்விட்டுச்‌ 
சென்றதுபோலத்‌ தோன்றின அந்தத்‌ தீபத்தின்‌ மறைவும்‌ 
தோற்றமும்‌. தூண்டப்படாது என்னுள்‌ எரிந்த ஒளி 
நிமிர்ந்து ஜொலிக்கத்தான்‌ நேற்று இது நிகழ்ந்தது. 
கோவிலில்‌ நான்‌ நினைத்தபடி ஒருவரும்‌ இல்லாமல்‌ 
இல்லை. 

“அவளுக்கு இப்போது இருபத்திரண்டு வயது 
இருக்கலாம்‌. நாகரிகப்‌ பாங்கில்‌ அவள்‌ இருந்தாள்‌. 
அவளை இப்போது கோவிவில்‌ கண்டதும்‌, என்‌ மனம்‌ 
வேதனை கொண்டது. எதிர்பாராது நேர்ந்த இந்தச்‌ 
சந்திப்பினால்‌ அவளிடம்‌ நான்‌ ஒருவகை வெறுப்புக்‌ 
கொள்ளலானேன்‌. அவள்‌ என்னைத்‌ தெரிந்து 
கொள்ளவில்லை என்று நினைத்தேன்‌. இப்போது 
என்னுடைய நாகரிகப்‌ போக்கு எண்ணங்கள்‌ தடுமாறி, 
மனமாற்றம்‌ கொள்ளும்‌ நிலைமையில்‌ இருப்பதால்‌, 
அவளுடைய அமுத்தலும்‌ நாகரிக நாசுக்கும்‌ எனக்குச்‌ 
சிறிது ஆறுதலைக்‌ கொடுத்தன. நான்‌, முன்பு அவள்‌ 
காது கேட்கச்‌ சொன்னவற்றை நினைத்துக்‌ 
கொண்டபோது, என்னையே நான்‌ வெறுத்துக்‌ 
கொள்ளாதபடி, அவள்‌ புதுத்‌ தோற்றம்‌ ஆறுதல்‌ 
கொடுத்தது. முழு வேகத்தோடு அவளை வெறுத்தேன்‌. 


ஆனால்‌ அவள்‌ கடவுளின்‌ முன்பு தியானத்தில்‌ 
நிற்கும்போது தன்னுடைய மேற்பூச்சை அறவே அழித்து 
விட்டாள்‌. கடவுளின்‌ முன்பு மனிதர்கள்‌ எவ்வளவு 
எழில்‌ கொள்ள முடிகிறது, எத்தகைய மனக்கிளர்ச்சிக்கு 
உடன்படுதல்‌ முடிகிறது என்பதை அப்போது நான்‌ 
உணர்ந்தேன்‌. 

“அவள்‌ தியானத்தின்‌ மகிமை என்னைப்‌ 
பைத்தியமாக்கிவிட்டது. வெறித்து வெறுமனே நிற்கச்‌ 
செய்தது: ஓர்‌ இன்ப மயம்‌, ஒரு பரவசம்‌. திரும்பிய 
அவள்‌ என்னைக்‌ கண்டுகொண்டுவிட்டாள்‌. எதிரில்‌ 
நின்ற தூணை அவள்‌ சிறிது நேரம்‌ ஊன்றிப்‌ 
பார்த்தாள்‌. என்‌ வாக்கின்‌ அழியாத சாட்சியாக 
அமைந்து நின்ற அந்த யாளியும்‌ எழுந்து நின்று 
கூத்தாடியதைத்தான்‌ நான்‌ பார்த்தேன்‌. மேலே உற்று 
நோக்கியபோது ஐயோ! மற்றொரு யாளி வெகுண்டு 
குனிந்து என்னைப்‌ பார்த்துக்கொண்டிருந்தது. அவள்‌ 
பார்க்குமிடத்தைப்‌ பார்த்து நின்ற என்‌ மனம்‌ 
பதைத்துவிட்டது. என்னை நோக்கி ஆணை 
இடுபவளாகத்‌ தோன்றினாள்‌. அவள்‌ பார்வை என்னை 
ஊடுருவித்‌ துளைத்துச்‌ சென்றது. ஒருவன்‌, தன்‌ 
உள்ளூற உறைந்த ரகசியத்தை, ஒரு பைத்தியத்தின்‌ 
பகற்கனாவில்‌ பாதி சொல்லிவிட்டு மறைவது போல 
அவள்‌ பார்வை என்னை விட்டு அகன்றது. 
உணர்ச்சிகள்‌ எண்ணங்களாக மாறுமுன்‌, அவள்‌ 
சொன்னது என்ன என்பதை மனம்‌ புரிந்து 
கொள்ளுமுன்‌, அவள்‌ போய்விட்டாள்‌. குனிந்த என்‌ 
தலை நிமிர்ந்தபோது அவள்‌ மறுபடியும்‌ என்‌ பக்கம்‌ 
திரும்பியதை நான்‌ பார்த்தேன்‌. ஆழமான இருண்ட 
சுரங்கத்தினின்றும்‌ இருமணிகள்‌ மின்னுவதுபோல இரு 
சொட்டுக்‌ கண்ணீர்‌ அவள்‌ கண்களினின்றும்‌ 
உதிர்ந்தது. 

“நான்‌ விதியின்‌ நிழல்‌. என்னிடம்‌ காதலின்‌ முழு 
வசீகரக்‌ கடுமையை நீ காணப்போகிறாய்‌. 

“அவள்‌ என்ன சொன்னாள்‌? அவள்‌ என்ன செய்யச்‌ 


சொன்னாள்‌? நான்‌ என்ன செய்ய இருக்கிறது? எல்லாம்‌ 
ஒரு கனவுதானா? அவள்‌ பேசவில்லை. சத்தத்தில்‌ 
என்ன இருக்கிறது: பேச்சில்‌? உருவில்‌ _ சீ சீ எல்லாம்‌ 
அர்த்தமற்றவை உண்மையை உணர்த்த முடியாதவை; 
எல்லாம்‌ இருளடைகின்றன. இறுகிய பிடிப்பிலும்‌ 
துவண்டு புகை போன்று நழுவுகின்றன. ஆனால்‌ 
எல்லாம்‌ மாயை என்பதை மட்டும்‌ உணர்த்தாது ' மேலே 
அதோ: என்று காட்டியும்‌ நாம்‌ பார்த்து அதன்‌ வழியே 
போகத்‌ தெரிந்துகொள்ளுமுன்‌ மறையவுந்தான்‌ இந்தச்‌ 
சுட்டு விரல்கள்‌ இருக்கின்றன. இருண்ட வழியில்‌ 
அடையும்‌ தடுமாற்றத்தில்‌ அகஸ்மாத்தாகத்‌ தாண்டிக்‌ 
குதித்தாவது சரியான வழியை அடைய மாட்டோமா 
என்ற நம்பிக்கைதான்‌ நமக்கு இருப்பது. 

“அதோ மரத்தைப்‌ பார்‌. அதன்‌ விரிக்கப்பட்ட 
கோடுகள்‌, அதன்‌ ஒவ்வொரு ஜீவ அணுவும்‌ வான 
நிறத்தில்‌ கலப்பது தெரியவில்லையா? மெல்லென 
ஆடும்போது அது வான வெளியில்‌ தேடுகிறது. அது 
குருட்டுத்தனமாகத்தானே அங்கே தேடுகிறது.....?” 

நன்றாக இருட்டிவிட்டது. அவன்‌ வெளியில்‌ 
வெறித்துப்பார்த்துக்‌ கொண்டு இருக்கும்போது, நான்‌ 
சொல்லிக்‌ கொள்ளாமலே வெளிக்‌ கிளம்பிவிட்டேன்‌. 

வீதியில்‌ வந்ததும்‌ உயரே உற்று நோக்கினேன்‌. இரவின்‌ 
வளைந்த வானத்திலே கற்பலகையில்‌ குழந்தைகள்‌ 
புள்ளியிட்டதுபோல எண்ணிலா நட்சத்திரங்கள்‌ 
தெரிந்தன. தத்தம்‌ பிரகாசத்தை மினுக்கி மினுக்கி 
எவ்வளவுதான்‌ கொட்டினும்‌, உருகி மடிந்துபடும்‌ 
அழிவே கிடையாது போல அவைகள்‌ ஜொலித்தன. 
மேலே இருப்பதை அறிய முடியாத தளர்ச்சியுடன்‌ ஒரு 
பெருமூச்செறிந்தேன்‌. நடந்து நடந்து வீட்டை 
அடைந்தேன்‌. 

இன்று காலையில்‌ அவனை வீட்டில்‌ காணோம்‌. 
அவன்‌ எங்கே எதற்காகச்‌ சென்றானோ எனக்குத்‌ 
தெரியாது. அவனுக்குத்‌ தெரியுமோ என்பதும்‌ தெரியாது. 
எல்லாம்‌ “அவனுக்குத்‌ தெரியும்‌ என்ற எண்ணந்தான்‌ _ 


அவன்‌ என்பது இருந்தால்‌. 


5.பிரபஞ்ச கானம்‌ : மெளனி 


நன்றி : இச்சிறுகதை 1936ல்‌ மணிக்கொடி இதழில்‌ 
வெளியானது. கலைஞன்‌ பதிப்பகம்‌ வெளியிட்ட “இந்த 
நூற்றாண்டின்‌ சிறுகதைகள்‌: என்ற விட்டல்‌ ராவ்‌ 
தொகுத்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. 

அவன்‌ அவ்வூர்‌ வந்து, மூன்று வருஷம்‌ ஆகிறது. 
வந்த சமயம்‌, மேல்‌ காற்று நாளே ஆயினும்‌, அன்றைய 
தினம்‌ உலகத்தின்‌ வேண்டா விருந்தினன்‌ போன்று 
காற்று அலுப்புறச்‌ சலித்து ரகசியப்‌ புக்கிடமாக, 
மரக்கிளைகளில்‌ போய்‌ ஓடுங்கியது போன்று 
அமர்ந்திருந்தது. 

அடிக்கடி அவன்‌, தன்‌ வாழ்க்கைப்‌ புத்தகத்தைப்‌ 
பிரித்து வெறித்துத்‌ திகைத்து திண்ணையில்‌ 
நிற்பதுண்டு. பின்‌ புரட்டுதலில்‌ கவலைக்‌ கண்ணீர்‌ 
படிந்து, மாசுபட்ட ஏடுகள்‌, அவன்‌ மனக்கண்முன்‌ 
தோன்றும்‌. முன்னே எழுதப்படாத ஏடுகளில்‌, தன்‌ 
மனப்போக்குக்‌ கொண்டு எழுதுவதால்‌, பளீரெனத்‌ 
தோன்றுபவை சில, மங்கி மறைதல்‌ கொள்ளுபவை 
சில. இரண்டுமற்று சில நேரத்தில்‌, எதையோ நினைத்து 
உருகுவான்‌. 

சிற்சில சமயம்‌, இயற்கையின்‌ விநோதமான அழகுத்‌ 
தோற்றங்கள்‌ மனதிற்குச்‌ செல்லும்‌ நேர்பாட்டையைக்‌ 
கொள்ளும்போது, தன்னை மறந்து அவன்‌ மனம்‌, 
ஆனந்தம்‌ அடைவதுண்டு. மற்றும்‌ சிற்சில சமயம்‌, 
தன்னால்‌ கவலைகளைத்‌ தாங்க முடியாது என்று 
எண்ணும்போது, தன்னைவிடக்‌ காற்று அழுத்தமாகத்‌ 
தாங்கும்‌ என்று எண்ணித்‌ தன்‌ கவலைகளை காற்றில்‌ 


விடுவான்‌. ஆனால்‌ சூல்‌ கொண்ட மேகம்‌ மழையை 
உதிர்ப்பதே போன்று, அவை காற்றில்‌ மிதந்து பிரிந்து, 
உலகையே கவலைமயமாக்கிவிடும்‌. எட்டாத தூரத்தில்‌ 
வானில்‌ புதைந்து கேலிக்‌ கண்சிமிட்டும்‌ 
நட்சத்திரங்களைப்‌ பார்க்கும்போது, அவனது பாழ்பட்ட, 
பழைய வாழ்க்கை நினைவு எழும்‌ கோபித்து, வானில்‌ 
அந்த நட்சத்திரங்களைத்‌ தானே வாரி இறைத்தவன்‌ 
போன்ற உரிமை உணர்ச்சியுடன்‌ அவற்றைப்‌ பிடுங்கி, 
கடலில்‌ ஆழ்த்த எண்ணுவான்‌. அந்தப்‌ புதிய 
ஸ்தானத்தில்‌ அவை எவ்வகையாகுமென்ற சந்தேகம்‌ 
கொண்டவன்‌ போல அண்ணாந்து நோக்குவான்‌. 
அவையும்‌, அதே ஐயம்‌ கொண்டு விழிப்பது போன்று, 
அவனுக்குத்‌ தோன்றும்‌. 

அவ்வூரின்‌ குறுகிய வீதிகள்‌, நோக நீண்டு உயர்ந்த 
வீடுகளைக்‌ கொண்டிருந்தன. மாலை வேளையில்‌, 
வீடுகளின்‌ மேற்பாகத்திலே சாய்ந்த சூரியக்‌ கிரணங்கள்‌ 
விழும்போது, ரகசியக்‌ குகைகளின்‌ வாய்போன்று, 
இருண்ட உள்‌ பாகத்தை வீட்டின்‌ திறந்த வாயில்கள்‌ 
காட்டி நிற்கும்‌, அது “வா” வென்ற வாய்த்‌ திறப்பல்ல. 
உள்ளே சென்றதும்‌ மறைந்துவிடும்‌ எண்ணங்களை 
விழுங்க நிற்கும்‌ அசட்டு வாய்த்‌ திறப்புப்‌ போன்றுதான்‌ 
தோற்றமளிக்கும்‌. 

அவன்‌, அந்தரங்கக்‌ குகையில்‌ மறைந்த 
எண்ணங்களோவெனில்‌, பழுக்க காய்ந்த சூட்டுக்‌ 
கோலால்‌, எழுதப்பட்டனவே போன்று அடிக்கடி 
எழுந்தன. மழுங்கி மறைந்திருந்த அந்த நினைவுகளை 
மிகுந்த அனல்‌ கொண்டு ஜொலித்து எழுச்‌ செய்ய 
அவனுக்கு ஒரு சிறிய குழந்தையின்‌ அழுகை போதும்‌, 
ஒரு காகத்தின்‌ கரைதல்‌ போதும்‌. மூன்று 
வருஷங்களுக்கு முன்னால்‌ அவன்‌ சென்றான்‌. 

காலத்தைக்‌ கையைப்‌ பிடித்து நிறுத்திக்‌ கனிந்த 
காதலுடன்‌ தழுவினாலும்‌, அது நகர்ந்து சென்று 
கொண்டேதான்‌ இருக்கும்‌. ஆனாலும்‌ அவன்‌ பிரிந்த 
நேரம்‌ அவனுக்கு அப்படியே நிலைத்து நின்றுவிட்டது. 


அந்த நிகழ்ச்சி, காலபோக்கில்‌, சலனமடையாது. 
அவனுக்கு நின்றது நின்றதுதான்‌. அதுமுதல்‌, உலகிலே 
உலக வாழ்விலே, ஒருவகை வெறுப்பைக்‌ கொண்டான்‌. 
அப்வெறுப்பே, அவன்‌ உள்ளத்தில்‌ கசிந்த தணலாய்‌ 
கண்களில்‌ பிரகாசித்து நின்றது. மனது மாறுதலை மிக 
வேண்டும்‌ நேரத்தில்‌, உலகின்‌ சந்தோஷத்தை விட 
மனத்தைத்‌ தாக்கும்‌ துக்கம்‌ வேறொன்றுமில்லை 
என்பதை அவன்‌ உணர்ந்தான்‌; அவனுக்குச்‌ 
சந்தோஷமே கிடையாது. வெறுப்புத்தான்‌ அவன்‌ 
மனதில்‌ நிறைந்திருந்தது. 

எட்டி, மேற்கு வெளியில்‌ தெரிந்த சூரியன்‌, சிவந்து 
இருந்தது. கவியும்‌ மேகம்‌, பற்பல வர்ணச்‌ சித்திரமாக 
அதைச்‌ சுற்றி அமைந்து, மெழுகி, மெழுகி மாறி மாறிப்‌ 
பல உருவங்கள்‌ கொண்டது. வாய்விரிந்து நின்ற ஒரு 
மேகக்‌ குகையின்‌ மேலிருந்து இறங்கிய நீண்ட 
வெண்மையான தொன்று புகுந்து அதனுடன்‌ கலந்து 
ஒரு உருக்கொள்ளலாயிற்று. மிக அற்புதமான, உன்னத 
ஜீவிகளைக்‌ கொண்டு... அப்போது உலகமும்‌ மஞ்சள்‌ 
நிறத்தில்‌ இன்ப வருத்தமயமாகத்‌ தோன்றிது. 

அவள்‌ கண்கள்‌, அடிக்கடி குறி தவறாது பார்வையை 
அவன்மீது வீசி எறிந்து ஜொலித்தன. மாலை வெளிச்சம்‌ 
மயங்கியது. அப்போது அவள்‌ உட்சென்று 
மறைந்துவிட்டாள்‌. அவன்‌ இருந்த வீட்டிற்கு நேர்‌ எதிரே 
சிறிது தள்ளி நின்ற தன்‌ விட்டினுள்‌ அவள்‌ 
சென்றுவிட்டாள்‌. அடிக்கடி அவள்‌ இவனைப்‌ பார்ப்பது 
உண்டு. அதனால்‌, இவன்‌ மனபோக்கு கொஞ்சம்‌ 
மாறுதல்‌ அடைய இடமேற்பட்டது. அவளது 
பார்வையால்‌ வாழ்க்கை, நடுவே சிறிது வசீகரம்‌ 
கொண்டது. உலகத்திலும்‌ சிறு ஒளி உலாவுவதைக்‌ 
கொஞ்சம்‌ இவன்‌ உணர ஆரம்பித்தான்‌. 

ஒருநாள்‌ காலை, அவன்‌ அரசமரத்‌ துறைக்கு 
ஸ்நானம்‌ செய்யச்சென்றான்‌. அங்கே, அவள்‌ 
குளித்துவிட்டுப்‌ புடவை துவைத்துக்‌ கொண்டு 
இருந்தாள்‌. அவள்‌ இடம்விட்டுச்‌ சென்றபின்‌, ஸ்நானம்‌ 


செய்ய எண்ணி அரசமரத்தடியில்‌ நின்றிருந்தான்‌. 
அவளுக்குப்பின்‌ சிறு அலைகள்‌ மிதக்கும்‌ குளத்தின்‌ 
ஜலப்‌ பரப்பு - எதிர்க்கரையின்‌ ஓரத்தில்‌ நரைத்த 
நான்கைந்து நாரைகள்‌, ஜலத்தில்‌ தம்‌ சாயலைக்‌ கண்டு 
குனிந்து நின்றிருந்தன. வானவெளிச்சம்‌, ஜலப்‌ 
பரப்பின்‌ மேல்‌ படர்ந்து தவித்துக்‌ கொண்டிருந்தது. 
எதிர்க்கரையில்‌ நின்ற சிறு சிறு மரங்கள்‌, இக்கரையில்‌ 
நிற்கும்‌ இவளை எட்டித்‌ தொடும்‌ ஆர்வத்தோடு கட்டை 
விரல்களில்‌ நின்று குனிந்தனவே போன்று சாய்ந்து 
இருந்தன. மெல்லெனக்‌ காற்று வீசியது. குளத்தில்‌ 
பூத்திருந்த அல்லிப்‌ பூக்களின்‌ தலைகள்‌ ஆடின - 
அவன்‌ மனதின்‌ கனம்‌ கொஞ்சம்‌ குறைந்தது. 

அவன்‌ தலைக்கு மேலே, சிறிது பின்னால்‌ ஒரு மீன்‌ 
கொத்திக்‌ குருவி சிறகடித்துக்‌ குனிந்து நோக்கி நின்றது. 
திடீரென்று ஜலத்தில்‌ விழுந்து, ஒரு மீனைக்‌ கொத்திப்‌ 
பறந்தது; பக்கத்து மரக்கிளையில்‌ உட்கார்ந்தது. குளத்து 
மேட்டில்‌, ஒரு குடியானவப்‌ பெண்‌ சாணம்‌ தட்டிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அதை, துவைத்துக்‌ கொண்டிருந்த 
இவள்‌ பார்த்தாள்‌. “எனக்காகத்தான்‌ அதோ தட்டிக்‌ 
கொண்டிருப்பது - நன்குலர்ந்த பின்‌, அடுக்கடுக்காக -” 
என்று அவள்‌ பார்த்ததாக எண்ணிய இவன்‌ நெஞ்சு 
உலர்ந்தது. 

அவன்‌ அவ்வூர்‌ வந்தபின்‌, அவள்‌ பாடிக்‌ 
கேட்டதில்லை. அவள்‌ பாடியே மூன்று வருஷத்திற்கு 
மேலிருக்கும்‌. அவள்‌ ஒருதரம்‌ நோய்வாய்ப்பாட்டுக்‌ 
கிடந்தபோது, அவள்‌ இருதயம்‌ பலவீனப்பட்டு 
இருப்பதாகச்‌ சொல்லிப்‌ பரிசோதனை செய்த டாக்டர்‌ 
அவள்‌ பாடுவது கூடாதென்றார்‌. அது முதல்‌, அவள்‌ 
சங்கீதம்‌ அவளுள்ளே உறைந்து கிடந்தது. அவளுக்கு 
வீணையிலும்‌ பயிற்சி உண்டு. ஒரு தரம்‌, அவள்‌ 
வீணைவாசிக்க அவன்‌ கேட்டான்‌. அதன்‌ பிறகு 
அவளுடைய சங்கீதத்தைப்‌ பற்றியும்‌, பிரபஞ்சத்தைப்‌ 
பற்றியும்‌அவன்‌ “அபிப்பிராயமும்‌ உறுதியாகிவிட்டது” 
அவள்தான்‌ சங்கீதம்‌; பிரபஞ்ச கானம்‌ அவளுள்‌ 


அடைடட்டுவிட்டது” என்று எண்ணலானான்‌. 
காகத்தின்‌ கரைதலும்‌, குருவிகளின்‌ ஆரவாரமும்‌, 
மரத்திடைக்‌ காற்றின்‌ ஓலமும்‌ காதுக்கு வெறுப்பாகி 
விட்டன. அவளுடைய சங்கீதம்‌ வெளிவிளக்கம்‌ 
கொள்ளாததனால்‌ இயற்கையே ஒருவகையில்‌ 
குறைவுபட்டது போலவும்‌, வெளியில்‌ மிதப்பது வெறும்‌ 
வறட்டுச்‌ சப்தம்தான்‌ என்றும்‌ எண்ணலானான்‌. 

அவன்‌ அவ்வூர்‌ வந்து வெகுநாட்கள்‌ சென்றவின்‌ ஒரு 
ஆடி வெள்ளிக்கிழமையன்று, அவள்‌ வீணை வாசிக்கக்‌ 
கேட்டான்‌. அவள்‌ வீட்டின்‌ உள்ளே தீபம்‌ எரிந்து 
கொண்டிருந்தது. முற்றத்தில்‌ பிரகாசமான ஒரு விளக்கு 
ஏற்றி மாட்டப்பட்டிருந்தது. திறந்த வாயிற்படியின்‌ 
வழியாக, இருண்ட வீதியின்‌ நடுவே குறுக்காக முற்றத்து 
வெளிச்சம்‌ படர்ந்து தெரிந்தது. உள்ளே, அவள்‌ தம்பி 
படித்துக்‌ கொண்டிருந்தான்‌. கூடத்திலிருந்து வீணை 
மீட்டும்‌ நாதம்‌ கேட்டது. அவள்‌ வாசிக்க ஆரம்பித்தாள்‌. 
இவன்‌, எதிர்வீட்டுத்‌ திண்ணையில்‌ ஒருபுறமாக இருள்‌ 
மறைவில்‌ நின்று கேட்டான்‌. 

சுமார்‌ ஒன்றரை மணி நேரம்‌ வாசித்தாள்‌. அவ்வளவு 
நேரமும்‌ ஒரே வினாடி போலக்‌ கழிந்துவிட்டது. உலகமே 
குமுறி சங்கீத மயமானதாக நினைத்தான்‌. அவள்‌ 
வாசித்துக்‌ கொண்டிருக்கும்‌ போதே நடுவில்‌ இவன்‌ 
மனதில்‌ பளீரென்று ஒரு எண்ணம்‌ தோன்றியது. அதை 
உதற முடியாத ஓர்‌ உண்மையென உணர்ந்தான்‌. அவள்‌ 
பாட்டின்‌ பாணியும்‌ அதைப்‌ பலப்படுத்தியது. இவன்‌ 
மனத்தில்‌ ஒருவகைப்‌ பயம்‌ தோன்ற ஆரம்பித்து, உடல்‌ 
குலுங்கியது. அவள்‌ முடிக்கும்‌ முன்பே தன்‌ இதயம்‌ 
பிளந்துவிடுமென நினைத்தான்‌. அவள்‌ வாசிப்பதை 
நிறுத்திவிட மாட்டாளா என்று துடித்துக்‌ கொண்டே 
கேட்டு நின்றான்‌. 

“ஆம்‌, அவள்‌ பாடுவது கூடாது; டாக்டர்‌ சொல்லியது 
உண்மையானால்‌ முடிவு நிச்சயம்‌. ஆனால்‌, அவள்‌ 
முடிவு... பாட்டினாலா அவள்‌ முடிவு? அவர்‌ நினைக்கும்‌ 
காரணத்தினாலன்று” மனோவேகத்தின்‌ பலனாகப்‌ 


பிறந்த ஒரு உணர்ச்சி அவன்‌ உள்ளத்தில்‌ ஒரு அற்புதத்‌ 
தத்துவமாக மாறியது. 

அதன்‌ பின்பு, மனக்‌ களங்கமின்றியும்‌ 
கூடுமானவரையில்‌ தன்‌ சாயையின்‌ 
சம்பந்தமற்றதுமான ஒருபுற உணர்வைக்‌ கொண்டும்‌ 
மேலே சிந்தனைகளை எழுப்புவான்‌. அப்படியும்‌ தான்‌ 
முன்‌ உணர்ந்ததையே மனத்தில்‌ உறுதிப்படுத்திக்‌ 
கொண்டான்‌ -”இயற்கை” ஏதோ ஒரு வகையில்‌ 
குறைவுபட்டது என்ற எண்ணம்‌ - பிரபஞ்ச கானமும்‌, 
வசீகரமும்‌ திரண்டு அவளாக 
உருக்கொண்டதனால்தான்‌ அந்தக்‌ குறைவு என்ற 
நிச்சயம்‌, உறுதிப்பட்டது. நிலவு பூப்பது விரசமாகத்‌ 
தோன்றியது அவனுக்கு. அந்தியில்‌ ஆந்தைகள்‌ 
பொந்துவாயில்‌ அலறுவது வெலித்தியாகக்‌ கேட்டது. 
உலக சப்தங்களே பாழ்பட்டு ஒலித்தன. தன்‌ உன்மத்த 
மிகுதியில்‌ சுருதி கலைந்த வீணையில்‌ தேர்ச்சி பெற்ற 
ஒருவன்‌ வாசிக்கும்‌ கானங்கள்தான்‌ இந்தச்‌ சப்தங்கள்‌. 
சுருதி ஓடி அவளிடம்‌ ஒளிந்து கொண்டு “இயற்கை” 
அன்னை அளிக்கக்கூடிய, அளிக்க வேண்டிய இன்பம்‌ 
பாதிக்குமேல்‌ (சப்த ரூபத்திலும்‌, காட்சி ரூபத்திலும்‌) 
அவளிடம்‌ அடங்கி மறைந்து போய்விட்டது. மேலே 
யோசிக்கும்‌ போது, “இழந்ததைப்‌ பெற இயற்கைச்‌ சக்தி” 
முயலுவதையும்‌, தனியாகப்‌ பிரிந்து அவளாக 
உருக்கொண்ட பிரபஞ்சகானமும்‌, வசீகரமும்‌ வெளியே 
பரந்துபட முயலுவதையும்‌ யாரால்‌ எவ்வளவு நாள்‌, 
எப்படித்‌ தடுக்க முடியும்‌? அவள்‌ முடிவு பாட்டினால்‌” 
என்ற எண்ணம்‌ வலுவாக எழுந்து நின்றது. அடிக்கடி 
அவன்‌ மனது அதனால்‌ மிகுந்த துக்கமடையும்‌. 

சில மாதங்கள்‌ சென்றன. அவனுக்கோ அவன்‌ 
யோசனைகள்தான்‌; கணநேரம்‌ நீண்டு, 
நெங்காலமாயிற்றென்ற எண்ணந்தான்‌... 

அன்று அவன்‌ கலியாணத்தின்‌, மூன்றாம்‌ நாள்‌, 
அன்று மாலை நலுங்கு நடந்து கொண்டிருந்தது... 

சமீப காலத்தில்‌ அவன்‌ வருத்தம்‌ அதிகமாயிற்று. 


தன்னுள்‌ வருத்தமே தனிப்பட்டு அழுதுகொண்டு 
இரவில்‌ இருள்‌ வழியே உருவற்று ஊளையிட்டோடியது 
என்று எண்ணினான்‌ ஓரோர்‌ சமயம்‌. அவள்‌ 
கலியாணத்தின்‌ முதல்நாள்‌ இரவு அவனால்‌ உறக்கங் 
கொள்ள முடியவில்லை. உலகில்‌ அவச்சத்தம்‌ 
இருளோடு கூடி மிதந்தது. இரவின்‌ ஒளியற்ற ஆபாசத்‌ 
தோற்றம்‌... அவன்‌ நெடுநேரம்‌ திண்ணைத்‌ தூணில்‌ 
சாய்ந்து நின்றுகொண்டிருந்தான்‌. 

அவள்‌ வீட்டின்‌ முன்‌ அறை ஜன்னல்‌ மூடி இருந்தது. 
பொருந்தாத கதவுகளின்‌ இடைவழியே, உள்‌ 
வெளிச்சத்தின்‌ சாய்வு ஒளிரேகை தெருவிலும்‌, இவன்‌ 
திண்ணைச்‌ சுவரிலும்‌ படிந்திருந்தது. இவன்‌ 
உள்ளத்தையும்‌ அது சிறிது தடவி மனஆறுதலை 
அளித்தது. ஒருவகை இன்பம்‌ கண்டான்‌. யாரோ 
குறுக்காக எதிர்வீட்டின்‌ உள்ளே நடப்பதால்‌ அவ்வொளி 
ரேகை நடுநடுவே மறைந்து தெரிந்து கொண்டிருந்தது. 
அது இவனுக்கு வெகுபுதுமையாகத்‌ தோன்றியது. 
அதையே, குறித்து நோக்குவான்‌. “ஆம்‌... அவள்‌, 
நிதானமற்று, உள்ளே உலாவுகிறாள்‌... அடைபட்டது, 
வெளியே போக ஆயத்தம்‌ கொள்ளுகிறது...!” மேலே 
அவனால்‌ யோசிக்க முடியவில்லை. அவன்‌ மனம்‌ 
துக்கம்‌ அடைந்தது. 

ஆகாயத்தில்‌, இருட்பாய்‌ விரிப்பின்‌ நடுநடுவே 
வெளிச்சப்புள்ளி வர்ணந்‌ தீட்டிக்‌ கொண்டது போன்று 
எண்ணிலா நட்சத்திரங்கள்‌ பிரகாசித்தன. அவை 
ஆழ்ந்த துக்கத்தில்‌ உதிராது, மடியாது, ஐயமுற்று 
வினாவி நிற்பவை போன்று தோன்றின இவனுக்கு. 
“அவளால்‌, பிரபஞ்ச ஜோதியே, அழகே, 
குன்றிவிட்டதுதான்‌ உண்மை”. அப்போது துக்க 
ஓலத்தில்‌ வாடைக்‌ காற்று வீச ஆரம்பித்தது. 
எட்டிபோகும்‌ நரியின்‌ ஊளை, ஒரே இடத்தில்‌ பதிந்து 
பரவும்‌ பறைச்சேரி நாய்க்‌ குறைப்பு போன்ற மிகக்‌ 
கோரமான, சப்தங்கள்தான்‌ இருள்‌ வெளியில்‌ மிதந்தன. 
அவளிடம்‌ அடைபட்ட உன்னத கானம்‌ வெளியில்‌ 


படரும்‌ நாளை வேண்டிக்‌ கூவும்‌ பிரலாபிப்புப்‌ 
போன்றுதான்‌ அந்தச்‌ சப்தங்கள்‌ அவன்‌ காதில்‌ 
விழுந்தன. தூரத்தில்‌ கிழக்கு அடிவானத்திலிருந்து, 
புகைந்து மேலோங்கும்‌ முகில்‌ கூட்டம்‌. 

நன்றாக மழை அடித்து நின்றது. தெருவில்‌, 
உறிஞ்சியது போக மீதி மழை ஜலம்‌ வாய்க்காலாக 
ஓடியது. மிகுந்தது சிறு சறு ஜலத்திட்டுகளாக நின்றது. 
ஒருதரம்‌, அவள்‌ ஜன்னலைத்‌ திறந்து மூடினாள்‌. 
ஒளித்திட்டுக்களாய்த்‌ தோய்ந்து ஜொலித்தது தெரு 
முழுவதும்‌. சிறு தூரம்‌ விழுவது நின்றபாடில்லை. ஒரு 
பூனை தெரு நடுவே, குறுக்காக ஓடியபோது, 
வெளிச்சத்தில்‌ விழுந்து மிதந்து மறைந்தது... 

கல்யாணம்‌ மூன்றாம்நாள்‌, நலுங்கு 
நடந்துகொண்டிருந்தது. கூனிக்‌ குறுகி உட்கார்ந்திருந்த 
மாப்பிள்ளை எதிரில்‌ வெற்றிலைத்‌ தாம்பாளத்தைக்‌ 
கையில்‌ ஏந்தி அவர்‌ அதை ஏற்றுக்கொள்வதை 
எதிர்பார்த்து அவள்‌ நின்றிருந்தாள்‌. அவள்‌ பாட 
வேண்டுமென்பது அவர்‌ எண்ணம்போலும்‌, சுற்றி 
இருந்த, மாப்பிள்ளை வீட்டுப்‌ பெண்கள்‌ இவளைப்‌ 
பார்த்து “பாடு பாடு” என்றார்கள்‌. இவளோ 
முடியாதென்று சொல்வது போன்று மெளனமாக 
நின்றிருந்தாள்‌. இவள்‌ பாடக்கூடாதென்று எண்ணியே, 
அவனும்‌ எட்டிய தூணமியில்‌ உட்கார்ந்து வேடிக்கை 
பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. பெண்கள்‌ எல்லோரும்‌, 
இவள்‌ மனது நோக ஏதேதோ பேசினர்‌. அவள்‌ மனது 
வெறுப்படைந்தது. ஒருவகை அலக்ஷ£யம்‌ அவள்‌ 
கண்களில்‌ தெரிந்தது. எட்டித்‌ தூணில்‌ சாய்ந்திருந்த 
அவனை ஒருதரம்‌ பார்த்தாள்‌. இவள்‌ பார்வை, தவறாது, 
குறி கொண்டு அவனைத்‌ தாக்கியது. அப்போது 
உச்சிமேட்டிலிருந்து, ஒரு காகம்‌ விகாரமாகக்‌ கரைந்து 
கொண்டிருந்தது. அந்தப்‌ பக்கம்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌ 
இவன்‌. பின்னும்‌ ஒருதரம்‌ இவனை விழித்துப்‌ 
பார்த்தாள்‌. மதுக்குடித்த தேனீக்களைப்‌ போன்று 
குறுகுறுவென்றிருந்தன அவன்‌ விழிகள்‌. அவள்‌ உடம்பு 


ஒரு தரம்‌ மயிர்சிலிர்த்தது. திடீரென்று “நான்‌ 
பாடுகிறேன்‌ - கேட்க வேண்டுமா? சரி என்றாள்‌ அவள்‌. 
இவன்‌ மனதோவெனில்‌, நிம்மதியற்று வெடிக்கும்‌ 
துக்கத்தில்‌ ஆழ்ந்தது. அவள்‌ விளக்கம்‌ கொண்டு 
விரிவுபட எண்ணிவிட்டாள்‌ போலும்‌! அவள்‌ பாட 
ஆரம்பித்தாள்‌. 

ஆரம்பித்த அவள்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
மெய்மறந்தாள்‌. சாஸ்திர வரையறுப்பை அறிந்தும்‌ 
கட்டுப்பாட்டின்‌ எல்லையை உணர்ந்தும்‌, உடைத்துக்‌ 
கொண்டு பிரவாகம்‌ போன்று அவள்‌ கானம்‌ 
வெளிப்பட்டது. அங்கிருந்த யாவரும்‌ மெய்மறந்தனர்‌. 

தலை கிறுகிறுத்து ஒன்றும்‌ புரியாமல்‌ இவன்‌ 
தூணோடு தூணாகி விட்டான்‌. 

அவள்‌ சங்கீதத்தின்‌ ஆழ்ந்த அறிதற்கரிய ஜீவ 
உணர்ச்சிக்‌ கற்பனைகள்‌, காதலைவிட ஆறுதல்‌ இறுதி 
எல்லையைத்‌ தாண்டிப்‌ பரிமாணம்‌ கொண்டன. 
மேருவைவிட உன்னதமாயும்‌, மரணத்தைவிட 
மனத்தைப்‌ பிளப்பதாயும்‌, மாதரின்‌ முத்தத்தைவிட 
ஆவலைத்‌ தூண்டி இழுப்பதாயும்‌ இருந்தன. மேலே, 
இன்னும்‌ மேலே, போய்க்‌ கொண்டிருந்தன... 

அவள்‌ ஒரு மணி நேரம்‌ பாடினாள்‌. அவளுள்‌ 
அடைபட்ட சங்கீதம்‌ விரிந்து வியாபகம்‌ 
கொள்ளலாயிற்று. வெளி உலகம்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக மாறுதல்‌ அடைந்து கொண்டிருந்தது... 

இவன்‌ மனப்புத்தகம்‌, பிரிந்து உணர்ச்சி மிகுதியில்‌ 
படிக்கப்பட்டது. “காலம்‌” விறைத்து நின்றுவிட்டது... 
அந்தியின்‌ மங்கல்‌ வெளிச்சம்‌ மறையுமுன்‌ மஞ்சள்‌ 
கண்டது. இவன்‌ முகம்‌ ஒளிகொண்டு சவக்களை 
பெற்றிருந்தது. 

கடைசிக்‌ காகக்‌ கூட்டத்தின்‌ ஒருமித்த கரைதல்‌ கூச்சல்‌ 
கேட்டது. முற்றத்துக்‌ கொட்டகையின்‌ மீது குருவிகள்‌ 
உட்கார்ந்துகொண்டு ஆரவாரித்தன. இவன்‌ திடீரென்று, 
வாய்திறந்து “ஐயோ... அதோ... சங்கீதம்‌, இனிமை, 
இன்பம்‌ எல்லாம்‌ திறந்த வெளியில்‌, நிறைகிறதே...” 


என்று கத்தினான்‌, அதே சமயம்‌, அவளும்‌ கீழே 
சாய்ந்தாள்‌. “இயற்கை அன்னை” தன்‌ குறையை, 
நிவர்த்தித்துக்‌ கொண்டாள்‌. இழந்ததை, அணைத்துச்‌ 
சேர்த்துக்‌ கொண்டாள்‌... ஆகாயவீதி, அழகு பட்டது. 
மேக மலை மறைப்பினின்றும்‌ விடுபட்ட 
பிறைச்சந்திரன்‌ சோபை மிகுந்து பிரகாசித்தது. 
வெளியே, அவ்வூர்‌ குறுகிய விதியே ஒரு களை 
கொண்டது. 

குளக்கரை, அரசமரத்திலிருந்து, நேர்கிழக்கே, 
பார்த்தால்‌, வளைந்த வானம்‌ பூமியில்‌ புதைபடும்‌ 
வரையில்‌, கண்வெளி வீதியை மறைக்க 
ஒன்றுமில்லை. மேற்கே, ஒரு அடர்ந்த மாந்தோப்பு. 

காலை நேரம்‌ வந்தது. மூலைமுடுக்குகளிலும்‌, 
தோப்பின்‌ இடைவெளிகளிலும்‌, தாமதமாக உலாவி 
நின்ற மங்கலை ஊர்ந்து துரத்த ஒளிவந்து பரவியது. 
பல பல மூலைகளிலிருந்து, பக்ஷ£க்‌ குரல்கள்‌ கேட்டுப்‌ 
பதிலளித்துக்‌ கொண்டிருந்தன. இரவின்‌ இருளைத்‌ 
திரட்டி அடிவானத்தில்‌, நெருப்பிடப்பட்டதே போன்று 
கிழக்கு புகைந்து, சிவந்து, தணல்கண்டது... காலைச்‌ 
சூரியன்‌ உதித்தான்‌. சிறிது சென்று, வானவெளியை 
உற்றுநோக்க இயலாதபடி ஒளி மயமாயிற்று. உலகப்‌ 
பேரிரைச்சல்‌, ஒரு உன்னத சங்கீதமாக ஒலித்தது. 
மனத்தில்‌ ஒரு திருப்தி - சாந்தி, அவன்‌, வீடு 
அடைந்தான்‌. 

மாலையில்‌, மேற்கே நோக்கும்‌ போது மரங்களின்‌ 
இடைவெளி வழியாக பரந்த வயல்‌ வரப்புக்கள்‌ 
நேர்க்கோடு போல்‌ மறைந்து கொண்டிருந்தன. அவை 
விரிந்து விரிந்து சென்று அடிவானில்‌ கலக்கும்‌. தூரத்து 
வரப்புக்களில்‌ வளர்ந்து நின்ற நெட்டைப்‌ 
பனைமரங்களின்‌ தலைகள்‌ வானை முட்டி மறைவது 
போன்று தோன்றும்‌. “வாழ்க்கை...? ஒரு உன்னத 
மனவெழுச்சி...” அவன்‌ பார்த்து நின்றான்‌. 

குளத்துமேட்டு வறட்டிகள்‌ உலர்ந்து அடுக்கப்பட்டு 
இருந்தன. 


(விடியுமா : கு.ப.ரா 


தந்தியைக்‌ கண்டு எல்லோரும்‌ இடிந்து 
உட்கார்ந்துபோனோம்‌. அதில்‌ கண்டிருந்த விஷயம்‌ 
எங்களுக்கு அர்த்தமே ஆகவில்லைபோல்‌ இருந்தது. 
“சிவராமையர்‌ - டேஞ்சரஸ்‌-' என்ற இரண்டு 
வார்த்தைகளே இருந்தன. தந்தி சென்னை 
ஜெனரல்‌&¢முகா ஆஸ்பத்திரியிலிருந்து வந்திருந்தது. 
என்‌ தமக்கை இரண்டு மாதங்களுக்கு முன்புதான்‌ 
சென்னையிலிருந்து வந்தாள்‌. அப்பொழுது எங்கள்‌ 
அத்திம்பேர்‌ நன்றாகக்‌ குணமடைந்து விட்டார்‌. 
க்ஷயத்தின்‌ சின்னம்‌ கொஞ்சம்கூட இல்லையென்று 
பிரபல வைத்தியர்கள்‌ நிச்சயமாகச்‌ 
சொல்லிவிட்டார்கள்‌. 

ஓங்கித்‌ தலையில்‌ அடித்ததுபோலக்‌ குஞ்சம்மாள்‌ 
பிரமை தட்டிப்‌ போய்‌ உட்கார்ந்திருந்தாள்‌. 

எங்கள்‌ எல்லோருடைய மனத்திலும்‌ ஒரு பெருத்த போர்‌ 
நடந்து கொண்டிருந்தது. “இருக்காது!” "ஏன்‌ 
இருக்கக்கூடாது? இருக்கும்‌” என்று இரண்டு விதமாக 
மனத்தில்‌ எண்ணங்கள்‌ உதித்துக்‌ கொண்டிருந்தன. 
“இருக்கும்‌!” என்ற கட்சி, தந்தியின்‌ பலத்தில்‌ வேரூன்றி 
வலுக்க வலுக்க, “இருக்காது!' என்ற கட்சி 
மூலைமுடுக்குகளிலெல்லாம்‌ ஓடிப்பாய்ந்து தனக்குப்‌ 
பலம்‌ தேட ஆரம்பித்தது. 

தந்தியில்‌ கண்டிருந்ததைத்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ 
படித்தோம்‌. அதில்‌ ஒன்றும்‌ பிசகு இருக்கவே முடியாது. 
சென்னை ஜெனரல்‌ ஆஸ்பத்திரியிலிருந்துதான்‌ 
வந்திருந்தது. சந்தேகமில்லை. காலையில்‌ 


அமழுத்திருக்கிறார்கள்‌. குஞ்சம்மாள்‌ பேருக்குத்தான்‌! 
தவறு எப்படி நேர்ந்திருக்க முடியும்‌? 

ஆனால்‌, இவ்வளவு சீக்கிரத்தில்‌ என்ன நேர்ந்திருக்க 
முடியும்‌? மூன்று நாட்களுக்கு முன்புதானே கடிதம்‌ 
வந்தது? ஏதாவது உடம்பு செளகரியமில்லாமல்‌ 
இருந்தால்‌ அதில்‌ எழுதாமல்‌ இருப்பாரோ? 

என்‌ தமக்கையும்‌ நானும்‌ சாயந்தரம்‌ ரெயிலில்‌ 
சென்னைக்குப்‌ புறப்பட்டோம்‌. அதுதான்‌ அன்று 
கும்பகோணத்திலிருந்து சென்னைக்குப்‌ போகும்‌ 
முதல்வண்டு. 

புறப்படுவதற்கு முன்‌ நல்லவேளை பார்த்துப்‌ 
“பரஸ்தானம்‌' இருந்தோம்‌. சாஸ்திரிகள்‌, “ஒண்ணும்‌ 
இருக்காது. கிரகம்‌ கொஞ்சம்‌ பீடிக்கும்‌, அவ்வளவுதான்‌!” 
என்றார்‌. அம்மா, தெய்வங்களுக்கெல்லாம்‌, ஞாபகமாக 
ஒன்றைக்‌ கூடவிடாமல்‌, பிரார்த்தனை செய்துகொண்டு, 
மஞ்சள்‌ துணியில்‌ காணிக்கை முடிந்து வைத்தாள்‌. 
குஞ்சம்மாளுக்கு மஞ்சள்‌ கிழங்கு, குங்குமம்‌, புஷ்பம்‌, 
வெற்றிலைப்‌ பாக்கு க்ஷேமதண்டுலம்‌ எல்லாம்‌ மறந்து 
போகாமல்‌ மடி நிறையக்‌ கட்டிக்கொடுத்தாள்‌. பசியுடன்‌ 
போகக்கூடாது என்று. புறப்படும்பொழுது 
கட்டாயப்படுத்தி இருவரையும்‌ சாப்பிடச்‌ செய்தாள்‌. 
குஞ்சம்மாள்‌, இயந்திரம்போலச்‌ சொன்னதையெல்லாம்‌ 
செய்தாள்‌: “ஸ்வாமிக்கு நமஸ்காரம்‌ பண்ணு!” என்றதும்‌ 
போய்‌ நமஸ்காரம்‌ செய்தாள்‌. 

அவள்‌ கதிகலங்கிப்‌ போயிருந்தாள்‌ என்பது அவள்‌ 
பேச்சற்றுப்‌ போயிருந்ததிலிருந்தே நன்றாகத்‌ தெரிந்தது. 
அவளுடைய கலகலப்பு, முதல்‌ தடவையாக அன்று, 
எங்கோ அடங்கிவிட்டது. 

அம்மா வாசலில்‌ போய்ச்‌ சகுனம்‌ பார்த்தாள்‌. திவ்யமான 
சகுனம்‌. காவேரியிலிருந்து அடுத்தவீட்டுச்‌ சுந்தரி ஜலம்‌ 
எடுத்துக்கொண்டு எதிரே வந்தாள்‌. 

“ஓண்ணும்‌ இருக்காது! நமக்கேன்‌ அப்படியெல்லாம்‌ 
வரது? நாம்‌ ஒருத்தருக்கு ஒண்ணும்‌ கெடுதல்‌ 
எண்ணல்லே” என்றெல்லாம்‌, அம்மா அடிக்கடி 


தன்னையும்‌ பிறரையும்‌ சமாதானம்‌ செய்து 
கொண்டிருந்தாள்‌. 

ரெயில்‌ ஏறுகிறபோது மணி சுமார்‌ எட்டு இருக்கும்‌. இரவு 
பூராவும்‌ போயாக வேண்டுமே என்று துடித்தோம்‌. போய்‌ 
இறங்குவதற்குமுன்‌ செய்வதற்கு ஒன்றுமில்லை 
என்றதால்‌, கொஞ்சங்‌ கொஞ்சமாகத்‌ துடிப்பும்‌, 
கலக்கலுங்கூட மட்டுப்பட்டன. இரண்டு ஜன்னல்களின்‌ 
அருகில்‌ நேர்‌ எதிராக இரண்டு பெஞ்சுகளில்‌ 
உட்கார்ந்தோம்‌. 

“நீ புறப்படுகிறபோது ஒன்றுமே” இல்லையே, அக்கா?” 
என்றேன்‌. ஏதாவது பேச்சுக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்று. 
“ஓண்ணுமில்லையே! இருந்தால்‌ புறப்பட்டு வருவேனா?' 
என்று அவள்‌ ஏக்கம்‌ நிறைந்த குரலில்‌ பதில்‌ 
சொன்னாள்‌. 

“அதற்குள்‌ திடீரென்று ஒன்றும்‌ ஏற்படுவதற்குக்‌ 
காரணமே இல்லையே!” 

எது எப்படியானாலும்‌, மனசைச்‌ சில மணி 
நேரங்களாவது ஏமாற்றித்‌ தத்தளிப்பைக்‌ கொஞ்சம்‌ 
குறைத்துக்‌ கொள்ளலாம்‌ என்று நினைத்தது போலப்‌ 
பேச்சு வெளிவந்தது. 

“நான்‌, இந்த நோன்பிற்காக இங்கே தாமதம்‌ செய்யாமல்‌, 
போயிருக்காமல்‌ போனேன்‌!” 

ஒருவேளை, அக்கா, நோன்பிற்காக நீ இங்கே 
இருந்துவிட்டதுதான்‌ அத்திம்பேருக்குக்‌ கோபமோ? 
அவர்‌ உடனே வரும்படியாக எழுதியிருந்தார்‌. நாம்‌ ஒரு 
வாரத்தில்‌ வருவதாகப்‌ பதில்‌ எழுதினோம்‌. 
அதற்காகத்தான்‌ இப்படித்‌ தந்தி அடித்துவிட்டாரோ?' 
“ஆஸ்பத்திரியிலேயிருந்து வந்திருக்கே?” 

ஆஸ்பத்திரி பேரை வைத்து அத்திம்பேரே அடிக்கக்‌ 
கூடாதா?” 

“அப்படி அடிக்க முடியுமோ?” குஞ்சம்மாள்‌ குரலில்‌ 
ஆவல்‌ இருந்தது. 

“ஏன்‌ முடியாது? தந்தியாபீஸில்‌ - * 

“ஒருவேளை அப்படி இருக்குமோ?” என்று 


கேட்டபொழுது குஞ்சம்மாளின்‌ முகம்‌ கொஞ்சம்‌ 
மலர்ந்துவிட்டது. 

“அப்படித்தான்‌ இருக்கவேண்டும்‌. இப்படித்‌ திடீரென்று 
ஒன்றும்‌ ஏற்படக்‌ காரணமே இல்லை. முந்தா நாள்‌ 
தானே கடிதாசு வந்தது? 

“ஆமாம்‌! அதில்‌ ஓடம்பெப்‌ பத்தி ஒண்ணுமே 
இல்லையே?” 

“தந்தி அடித்தால்‌ நாம்‌ உடனே புறப்பட்டு வருவோம்‌ 
என்றுதான்‌ அடித்திருக்கிறார்‌. வீட்டிலிருந்து அடித்தால்‌ 
கூட அவ்வளவு தாக்காது என்று ஆஸ்பத்திரி பேரை 
வைத்து அடித்திருக்கிறார்‌”. 

“அப்படி அடிக்க முடியுமாடா, அம்பி? 
அப்படியிருக்குமா?' என்று மறுபடியும்‌ குஞ்சம்மாள்‌ 
சந்தேகத்துடன்‌ கேட்டாள்‌. 

அவள்‌ அப்படிக்‌ கேட்ட பொழுது, முடியாது என்று 
எனக்குத்‌ தெரிந்திருந்தால்கூடச்‌ சொல்ல மனம்‌ 
வந்திருக்குமோ, என்னவோ? 

“நீ வேண்டுமானால்‌ பாரேன்‌! எழும்பூர்‌ ஸ்டேஷனில்‌ 
வந்து இருக்கப்‌ போகிறார்‌ என்றேன்‌. 

மனத்தில்‌, ஆழத்தில்‌ பீதி அதுபாட்டிற்குப்‌ புழுப்போலத்‌ 
துளைத்துக்கொண்டே இருந்தது. மேலே மட்டும்‌ 
சமாதானம்‌ கொஞ்ச நேரத்திற்கு ஒரு தரம்‌ அந்தத்‌ திகில்‌ 
மேல்மட்டத்திற்கு வந்து தலையெடுக்கும்‌; உடம்பு 
பதறும்‌: நெஞ்சு உலரும்‌: அடிவயிறு கலங்கும்‌: முகம்‌ 
விகாரமடையும்‌. மறுபடியும்‌ மெதுவாகச்‌ சமாதானத்தின்‌ 
பலம்‌ அதிகமாகும்‌; பயத்தைக்‌ கீழே அமுக்கிவிடும்‌. 
சுகமோ துக்கமோ எந்த நிலைமையிலும்‌ நீடிக்க 
முடியாது என்பதற்கு மனித சுபாவத்தில்‌ இதுவும்‌ ஓர்‌ 
அத்தாட்சியோ? 

ரெயில்‌ வண்டி வெறி பிடித்ததுபோல்‌ தலைதெறிக்க 
ஓடிக்கொண்டிருந்தது; எங்கேயோ சென்னையில்‌ 
விடியப்போகும்‌ ஒரு காலையை நோக்கிக்‌ 
கனவேகமாகப்‌ போய்க்‌ கொண்டிருந்ததுபோல்‌ 
இருந்தது. 


துக்கத்தில்‌ தலையெடுக்கும்‌ தைரியம்போல தொலை 
இருளில்‌ அந்த ஒளித்தொடர்‌ விரைந்து சென்று 
கொண்டிருந்தது. 

சென்னை போய்ச்‌ சேரும்பொழுது, எங்கள்‌ கவலையும்‌ 
அந்த இருளைப்‌ போலப்பின்‌ தங்கிவிடாதா? நிம்மதி, 
காலையைப்‌ போல, அங்கே எங்களை வந்தடையாதா? 
இருள்‌. நிச்சயம்‌ கூட வராது! சென்னையில்‌ 
காலைதான்‌! - இவ்வாறெல்லாம்‌ பேதைமனம்‌ 
தன்னைத்‌ தேற்றிக்‌ கொண்டே இருந்தது. 

குஞ்சம்மாள்‌ மூட்டையிலிருந்து வெற்றிலை பாக்கை 
எடுத்து எனக்குக்‌ கொடுத்துத்‌ தானும்‌ போட்டுக்‌ 
கொண்டாள்‌. 

எங்களவர்க்குள்ளேயே குஞ்சம்மாள்‌ அதிக அழகு என்று 
பெயர்‌. நல்ல சிவப்பு; ஒற்றை நாடித்‌ தேகம்‌; அவளுக்கு 
தெருவிலேயே ஒரு செல்வாக்கு உண்டு. 

அன்று என்னவோ, இன்னும்‌ அதிகமாக, அவள்‌ 
ஒளிர்ந்து கொண்டிருந்தாள்‌. அவள்‌ முகத்தில்‌ என்றுமே 
இல்லாத ஓர்‌ ஏக்கம்‌ என்று முதல்‌ முதலாகத்‌ 
தென்பட்டதாலோ என்னவோ, அவள்‌ அழகு மிளிர்ந்து 
தோன்றினாள்‌. 

குஞ்சம்மாளுக்குப்‌ புஷ்பம்‌ என்றால்‌ பிராணன்‌. யாரு 
கேலி செய்தாலும்‌ லட்சியம்‌ செய்யமாட்டாள்‌. தலையை 
மிஞ்சிப்‌ பூ வைத்துக்‌ கொள்ளுவாள்‌. ஆனால்‌ அன்று 
அவள்‌ தலையில்‌ வைத்துக்‌ கொண்டிருந்த 
பூவைப்போல, அது என்றும்‌ சோபித்ததில்லை என்று 
என்‌ கண்களுக்குப்‌ பட்டது. வெற்றிலைக்காவி 
அவளுடைய உதடுகளில்‌ அன்றுதான்‌ அவ்வளவு 
சிவப்பாகப்‌ பிடித்திருந்ததுபோல இருந்தது. 
சோர்வில்தான்‌ செளந்தரியம்‌ பரிமளிக்குமோ? அல்லது-? 
கடைசியாக, அணைவதற்கு முன்னால்‌, விளக்கு-? 
இல்லை! இல்லை! 

குஞ்சம்மாள்‌ அன்று என்னவோ அப்படி இருந்தாள்‌. 
வெற்றிலையைப்‌ பாதி மென்றுகொண்டே, “அம்பு, ஒங்க 
அத்திம்பேருக்கு வாக்கப்பட்டு நான்‌ என்ன சுகத்தைக்‌ 


கண்டேன்‌?” என்றாள்‌ குஞ்சம்மாள்‌. 

அவளுடைய கண்களில்‌ ஜலம்‌ மளமளவென்று 
பெருகிற்று. 

“என்னிக்கும்‌ பிடிவாதம்‌, என்னிக்கும்‌ சண்டை, நான்‌ 
அழாத நாள்‌ உண்டா? - என்‌ வாழ்வே அழுகையாக.” 
என்று உணர்ச்சி வேகத்தில்‌ ஆரம்பித்தவள்‌ சட்டென்று 
நிறுத்திக்கொண்டாள்‌. 

“எதிலாவது நான்‌ சொன்ன பேச்சைக்‌ கேட்டது உண்டா? 
எப்படியோ ஆயுசுடன்‌ இருந்தால்‌ போதுமென்று 
தோன்றிவிட்டது, போனதடவை உடம்புக்கு வந்தபோது!” 
இருவரும்‌ வெகுநேரம்‌ மெளனமாக இருந்தோம்‌. ஆனால்‌ 
மனசு மட்டும்‌ மெளனமாக இருக்கவில்லை. 

நல்ல நிசிவேளை. வண்டியில்‌ ஜனங்கள்‌ உட்கார்ந்து 
கொண்டும்‌ படுத்துக்‌ கொண்டும்‌ அநேக தினுசாகத்‌ 
தூங்கிக்கொண்டிருந்தார்கள்‌. வண்டி ஒரு சின்ன 
ஸ்டேஷனில்‌ நின்றதும்‌, சிலர்‌ எழுந்து இறங்கிப்‌ 
போவார்கள்‌, மெளனமாகப்‌ பிசாசுகள்‌ போல. 
அப்பொழுதுதான்‌ தூங்கி எழுந்த சிலர்‌, “இதென்ன 
ஸ்டேஷன்‌?” என்று தலையை நீட்டிக்‌ கேட்பார்கள்‌. 
போர்ட்டர்‌ ஒருவன்‌ ஏதாவது ஒரு ஸ்டேஷன்‌ பெயரை 
அரைகுறையாகத்‌ தூங்கி வழிந்துகொண்டே 
சொல்லுவான்‌. மறுபடியும்‌ வண்டி பூரான்‌ மாதிரி ஓட 
ஆரம்பிக்கும்‌. 

சுமார்‌ ஒரு மணிக்கு வண்டி விழுப்புரம்‌ ஸ்டேஷனுக்குள்‌ 
ஆர்ப்பாட்டத்துடன்‌ போய்‌ நின்றது. அதுவரையிலும்‌ 
வண்டியில்‌ அமைதியும்‌ நிசப்தமும்‌ இருந்தன. அந்த 
ஸ்டேஷனில்‌ கூட்டமும்‌ கூக்குரலும்‌ அதிகமாயின. அது 
வரையில்‌ காலியாகவே வந்த எங்கள்‌ பலகையில்‌ 
சாமான்கள்‌ நிறைந்தன. நகரத்தார்‌ இனத்தைச்‌ சேர்ந்த 
பெண்மணி ஒருத்தி, பெண்‌ குழந்தையும்‌ புட்டியுமாக 
என்‌ தமக்கையின்‌ பக்கத்தில்‌ வந்து உட்கார்ந்தாள்‌. 
அவள்‌ அணிந்திருந்த முதல்‌ தரமான வைரங்களுடன்‌ 
அவள்‌ முகமும்‌ ஜொலித்துக்‌ கொண்டு இருந்தது. ஏதோ 
ஓர்‌ உள்ளப்பூரிப்பில்‌ அவள்‌ தன்னையே மறந்து தன்‌ 


குழந்தையுடன்‌ கொஞ்சினாள்‌. 

வண்டி புறப்பட்ட சற்று நேரத்திற்கெல்லாம்‌ என்‌ 
தமக்கையின்‌ பக்கம்‌ தன்‌ புன்னகை பூத்த முகத்தைத்‌ 
திருப்பி; “எங்கிட்டுப்‌ போறீக அம்மா?” என்று கேட்டாள்‌. 
என்‌ தமக்கை சுருக்கமாக, “பட்டணம்‌” என்றாள்‌. 
நானும்‌ அங்கேதாம்மா வாரேன்‌! என்று ஆரம்பித்து, 
அந்தப்‌ பெண்‌ வரிசையாகக்‌ கேள்விகள்‌ கேட்டுக்‌ 
கொண்டே இருந்தாள்‌. பிறகு தன்‌ பக்கத்திலிருந்த 
ஓலைப்‌ பெட்டியிலிருந்து கொஞ்சம்‌ மல்லிகைப்பூ 
எடுத்துக்‌ குஞ்சம்மாளுக்குக்‌ கொடுத்தாள்‌. 

என்‌ தமக்கை மெய்சிலிர்த்துப்‌ போனாள்‌. வெகு 
ஆவலுடன்‌ அந்தப்‌ பூவை வாங்கி ஜாக்கிரதையாகத்‌ 
தலையில்‌ வைத்துக்கொண்டாள்‌. அம்பாளே அந்த 
உருவத்தில்‌ வந்து தனக்குப்‌ பூவைக்‌ கொடுத்து, 
“கவலைப்படாதே! உன்‌ பூவிற்கு ஒருநாளும்‌ 
குறைவில்லை!” என்று சொன்னதுபோல எண்ணினாள்‌. 
அதுவரையில்‌ அவளுக்கு ஒவ்வொரு வார்த்தை பதில்‌ 
சொல்லிக்‌ கொண்டு வந்தவள்‌. உடனே இளகி, 
அவளிடம்‌ சங்கதி பூராவும்‌ சொன்னாள்‌. 

“மகாலட்சுமி போலே இருக்கீங்கம்மா! ஒங்களுக்கு 
ஒண்ணும்‌ கொறவு வராது! என்று அவள்‌ 
சொன்னதைத்‌ தெய்வ வாக்காக 
எடுத்துக்கொண்டுவிட்டாள்‌ குஞ்சம்மாள்‌. அந்த 
ஆறுதலில்‌ கொஞ்ச நேரம்‌ அவளுடன்‌ கவலை மறந்து 
பேசிக்‌ கொண்டிருந்தாள்‌. 

திடீரென்று ஞாபகம்‌ வந்துவிட்டது. ஏதோ பெருத்த 
குற்றம்‌ செய்தவள்‌ போலத்‌ திகிலடைந்தாள்‌. “ஐயையோ! 
பைத்தியம்‌ போல்‌ இப்படிச்‌ சிரிச்சுண்டு பேசிக்‌ 
கொண்டிருக்கிறேனே!' என்று எண்ணினவள்போல 
அவள்‌ கலவரமடைந்தது நன்றாகத்‌ தெரிந்தது. 
வண்டிபோன வேகத்தில்‌ விர்ரென்று அடித்த காற்றிலும்‌ 
அவளுடைய முகத்தில்‌ வியர்வை தென்பட்டது. 
ஆனால்‌ எவ்வளவு நேரந்தான்‌ கவலைப்பட முடியும்‌? 
கவலையால்‌ ஏற்பட்ட அசதியிலேயே எங்களை 


அறியாமல்‌ கண்ணயர்ந்தோம்‌. 

துக்கத்தில்‌, நித்திரையும்‌ நினைவு மறதியும்‌ 
சேர்ந்துதான்‌ வாழ்க்கைக்கு ஒரு சிறு போதையாகித்‌ 
தாபத்தைத்‌ தணிக்கின்றனவோ? 

வண்டி செங்கற்பட்டை நெருங்குகிற சமயம்‌. வாரிச்‌ 
சுருட்டிக்‌ கொண்டு எழுந்து உட்கார்ந்தோம்‌. கிழக்கு 
வெளுத்துக்கொண்டிருந்தது. வண்டி ஏதோ ஒரு 
குக்கிராமத்தைக்‌ கடந்து போய்க்கொண்டிருந்தபொழுது 
கோழி கூவியதுகூடக்‌ காதில்‌ வந்துபட்டது. 

“அப்பா! விடியுமா? என்கிற நினைப்பு ஒருபக்கம்‌. 
“ஐயோ! விடுகிறதே! இன்னிக்கி என்ன வச்சிருக்கோ!' 
என்ற நினைப்பு மற்றொரு பக்கம்‌. 

இரவின்‌ இருட்டு அளித்திருந்த ஆறுதலைக்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகத்‌ தலைகாட்டிய வெளிச்சம்‌ பறிக்க 
வருவதுபோல்‌ இருந்தது. 

எங்கேயோ, கண்காணாத தூரத்தில்‌ உருவடைந்த ஒரு 
காட்சியில்‌ ஈடுபட்டவளாய்‌ நிலைகுத்திய பார்வையுடன்‌ 
குஞ்சம்மாள்‌ அசையாமல்‌ உட்கார்ந்திருந்தாள்‌. 
“செங்கற்பட்டில்‌ பல்‌ தேய்த்துக்கொண்டு காபி 
சாப்பிடுவோமா?” என்று கேட்டேன்‌. 

“எல்லாம்‌ பட்டணத்தில்தான்‌!' என்று சொல்லிவிட்டாள்‌ 
குஞ்சம்மாள்‌. பக்கத்தில்‌ நகரத்தார்‌ பெண்‌ 
கவலையற்றுத்‌ தூங்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. 

“இதோ ஆயிற்று, இதோ ஆயிற்று!' என்று 
சொல்வதுபோல வண்டி தாவிப்‌ பறந்து 
கொண்டிருந்தது. 

ஆனால்‌ எங்களுக்கு என்னவோ பட்டணம்‌ நெருங்க 
நெருங்க, வண்டி வேண்டுமென்றே ஊர்வதுபோல 
இருந்தது. 

எழும்பூர்‌ வந்தது கடைசியாக. 

ஸ்டேஷனில்‌ யாருமில்லை; அதாவது எங்கள்‌ 
அத்திம்பேர்‌ இல்லை - எல்லோரு இருந்தார்கள்‌. 
“ஆனால்‌ அவர்‌ ஸ்டேஷனுக்கு எதற்காக வரவேண்டும்‌? 
அங்கே எதிர்பார்ப்பது சரியில்லைதான்‌” என்று 


அப்பொழுது தோன்றிற்று. 

வீட்டுக்குப்‌ போனோம்‌. வீடு பூட்டியிருந்தது. 

உடம்பு செளகரியமில்லைதான்‌! சந்தேகமில்லை 
இப்பொழுது! 

ஜெனரல்‌ ஆஸ்பத்திரிக்குப்‌ போனோம்‌. அரைமணி 
நேரம்‌ துடித்த பிறகு குமாஸ்தா வந்தார்‌. 

“நீங்கள்‌ கும்பகோணமா?' என்றார்‌. 

்‌'ஆமாம்‌-” என்றேன்‌. 

“நோயாளி - நேற்றிரவு- இறந்துபோய்விட்டார்‌' என்று 
குமாஸ்தா சாவதானமாகச்‌ சொன்னார்‌. 

'இறந்து-? அது எப்படி? அதற்குள்ளா?' அப்பொழுதும்‌ 
சந்தேகமும்‌ அவநம்பிக்கையும்‌ விடவில்லை. 
“சிவராமையர்‌-?” 

ஆமாம்‌, ஸார்‌!” 

“ஒருவேளை.-' 

“சற்று இருங்கள்‌. பிரேதத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌” 
என்று சுருக்கமாகச்‌ சொல்லிவிட்டுக்‌ குமாஸ்தா தம்‌ 
ஜோலியைக்‌ கவனிக்கப்‌ போனார்‌. 

கொஞ்சநேரம்‌ கழித்துப்‌ பிரேதத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டோம்‌. 

அப்பொழுது, அதைப்‌ பார்த்தவுடன்‌, நிச்சயமாயிற்று! 
ஒருவழியாக மனத்திலிருந்த பயம்‌ தீர்ந்தது; திகில்‌ 
தீர்ந்தது. 

பிறகு-? 

விடிந்துவிட்டது. 

3836383826 


தட்டச்சு : சென்ஷி 


£கனகாம்பரம்‌ : கு.ப.ரா 


1 

“மணி! வாசலில்‌ நின்று கொண்டே ராமு கூப்பிட்டான்‌. 
நண்பன்‌ வீட்டில்‌ இருக்கிறானோ இல்லையோ என்று 
அவனுக்குச்‌ சந்தேகம்‌. 

“எங்கேயோ வெளிலே போயிருக்கா. நீங்க யாரு?” 
மணியின்‌ மனைவி கதவண்டை நின்றுகொண்டு 
மெல்லிய குரலில்‌ கேட்டான்‌. 

ராமுவுக்குக்‌ கொஞ்சம்‌ தூக்கி வாரிப்போட்டுவிட்டது. 
மணியும்‌ அவனும்‌ கலாசாலையில்‌ சேர்ந்து 
படித்தவர்கள்‌. மணியின்‌ மனைவியைப்‌ பற்றி 1௨௨ 
அவனுக்கு அதிகமாகத்‌ தெரியாது. அவளை அவன்‌ 
அதுவரையில்‌ பார்த்ததுகூட இல்லை. புதுக்குடித்தனம்‌ 
நடத்த அவள்‌ சென்னைக்கு வந்து ஒரு மாதந்தான்‌ 
ஆகியிருந்தது. அந்த மாதம்‌ முழுதும்‌ ராமு 
சென்னையில்‌ இல்லை. அதற்கு முன்‌ சாரதாவும்‌ 
அவனைப்‌ பார்த்ததில்லை. 

ராமுவும்‌ மணியைப்‌ போல மிகவும்‌ முற்போக்கமான 
கொள்கைகள்‌ உடையவன்தான்‌. கலாசாலை 
விவாதங்களிலும்‌ சர்ச்சைகளிலும்‌ பேசியபொழுது, 
ஸ்தீரி புருஷர்கள்‌ சமானர்களாகப்‌ பழக 
வேண்டுமென்றும்‌, பெண்களின்‌ முன்னேற்றம்‌ மிகவும்‌ 
அவசியமான சீர்திருத்தமென்றும்‌ ஆவேசத்துடன்‌ 
கர்ஜித்து வந்தான்‌. ஆனால்‌ அநுஷ்டானத்தில்‌ அந்தக்‌ 
கொள்கைகள்‌ சோதனைக்கு வந்தபொழுது அவன்‌ 
கலவர அடைந்துவிட்டான்‌. முன்பின்‌ பரிச்சயமின்றி 
மணியின்‌ மனைவி தன்னுடன்‌ பேசியது அவனுக்கு 


ஆச்சரியமாகப்‌ போய்விட்டது. அவன்‌ அதைச்‌ சிறிதும்‌ 
எதிர்பார்க்கவே இல்லை. “வீட்டில்‌ மணி இல்லாவிட்டால்‌ 
பதில்‌ வராது. கொஞ்சநேரம்‌ நின்று பார்த்துவிட்டுப்‌ 
போய்‌ விடுவோம்‌” என்றே அவன்‌ ஒரு குரல்‌ கூப்பிட்டுப்‌ 
பார்த்தான்‌. 

மணியின்‌ மனைவி சாரதா படித்த பெண்ணும்‌ அல்ல; 
அசல்‌ கிராமாந்தரம்‌; எந்தப்‌ பக்கத்திலும்‌ ரெயில்‌ 
பாதைக்கே இருபது மைல்‌ தூரத்திலுள்ள ஒரு சோழ 
தேசக்‌ கிராமத்துப்‌ பெரிய மிராசுதாரின்‌ பெண்‌. 
அவளுடைய நடை உடை பாவனைகளிலும்‌, அந்தச்‌ 
சில நிமிஷங்களில்‌ அவன்‌ கண்களில்‌ பட்டமட்டில்‌ ஒரு 
விதப்‌ புதுமாதிரியான சின்னமும்‌ காணவில்லை. 
விலையுயர்ந்த பெங்களூர்ப்‌ பட்டுச்‌ சேலையை 
நேர்த்தியாகக்‌ “கொசாம்‌” விட்டுக்‌ கட்டிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அதற்கேற்ற வர்ணம்‌ கொண்ட 
பழையமாதிரி ரவிக்கைதான்‌ அணிந்திருந்தாள்‌. 
தலைமயிரை நடுவே வகிரெடுத்துத்தான்‌ பின்னிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. பின்னல்கூட, நவநாகரிகப்‌ 
போக்குப்படித்‌ தொள தொள'வென்று காதை மூடிக்‌ 
கொண்டு இருக்கவில்லை. பின்னலை எடுத்துக்‌ கட்டிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. நெற்றியில்‌ பூர்ணசந்திரன்‌ போலப்‌ 
பெரிய குங்குமப்பொட்டு இருந்தது. உடம்பின்‌ மேலிருந்த 
வைரங்கள்‌ பூத்துக்கொட்டிக்‌ கொண்டிருந்தன. மூக்கில்‌ 
புலாக்கு இருந்தது. கைக்காரியமாக இருந்தவள்‌, 
அவசரமாக யாரென்று பார்த்துப்‌ பதில்‌ சொல்ல 
வந்தாள்‌ என்பது அவள்‌ தோற்றத்திலிருந்து தெரிந்தது. 
அப்பேர்ப்பட்டவள்‌ தன்னுடன்‌ வந்து பேசினதும்‌ ராமு 
மனம்‌ தடுமாறிப்‌ போனான்‌. 

ஒரு பெண்‌ வந்து தன்னுடன்‌ பேசிவிட்டாள்‌ என்பதால்‌ 
அவன்‌ கூச்சமடையவில்லை. கலாசாலையிலும்‌ 
வெளியிலும்‌ படித்த பெண்கள்‌ பலருடன்‌ பேசிப்‌ 
பழகினவன்‌ தான்‌ அவன்‌. அது அவனுக்கு 
சகஜமாயிருந்தது. இந்தப்‌ படிக்காத பெண்‌ தன்னுடன்‌ 
பேசினதுதான்‌ அவனுக்குக்‌ குழப்பத்தை 


உண்டாக்கிவிட்டது. படித்த பெண்கள்‌ கூடப்‌ புது 
மனிதர்களிடம்‌ பேசுவது கஷ்டமாயிற்றே! 
அப்படியிருக்க, நவநாகரிக முறையில்‌ ஆண்களுடன்‌ 
பழகுவது என்பதே அறியாத பிரதேசத்தில்‌ பிறந்து 
வளர்ந்த பெண்‌ பிற புருஷனுடன்‌ பேசுவதென்றால்‌, 
அது ராமுவுக்கு விபரீதமாகப்பட்டது. ஆனால்‌ அவள்‌ 
சொன்ன வார்த்தைகள்‌ மெல்லிய தொனியுடன்தான்‌ 
வெளிவந்தன. அவன்‌ முகத்தைப்‌ பார்த்துக்கூடப்‌ 
பேசவில்லை அவள்‌. தலைகுனிந்த வண்ணமாகவே 
இருந்தாள்‌. இருந்தாலும்‌ அவன்‌ மனம்‌ என்னவோ 
சமாதானப்படவில்லை. 

“நான்‌ - நான்‌ - மணியின்‌ சிநேகிதன்‌ - “ என்று சொல்லி 
மேலே என்ன சொல்லுவது என்பது தெரியாமல்‌ 
தத்தளித்தான்‌. 

“இதோ வந்துடுவா உள்ளே வந்து உட்காருங்கோ” 
என்றாள்‌ சாரதா. 

அதைக்‌ கேட்டதும்‌ உண்மையிலேயே ராமு திகைத்துப்‌ 
போனான்‌. தலை கிர்ரென்று சுற்றிற்று. ஏதோ தப்புச்‌ 
செய்துவிட்டவன்போலச்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்தான்‌. ஒரு 
சிறு தனிவீட்டில்‌, தனியாக இருக்கும்‌ இளம்பெண்‌ 
தன்னை உள்ளே வந்து உட்காரச்‌ சொன்னாள்‌! - 
அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. 

“இல்லை, அப்புறம்‌ வரேன்‌” என்று அரைகுறையாகக்‌ 
கூறி தலையெடுத்துப்‌ பார்க்காமல்‌ வெகு வேகமாய்ப்‌ 
போய்விட்டான்‌. 

2 

ஐந்து நிமிஷத்திற்கெல்லாம்‌ இலையும்‌ காய்கறியும்‌ 
வாங்கிக்கொண்டு மணி உள்ளே நுழைந்தான்‌. 

“உங்க சிநேகிதராமே? - வந்து தேடினார்‌” என்று சாரதா 
குதூகுலமாகக்‌ குதித்துக்கொண்டு அவனை 
எதிர்கொண்டு போய்ச்‌ சொன்னாள்‌. அவள்‌ மேனியும்‌ 
குரலும்‌ ஒரு படையெடுப்புப்போல்‌ அப்பொழுது 
அவனைத்‌ தாக்கின. மணி புதுக்குடித்தனத்தின்‌ 
தொல்லைகளிலும்‌ தன்னை வந்து தாக்கிய அந்த இன்ப 


அலையை அநுபவித்து ஆறுதல்‌ அடைந்தான்‌. 

“யார்‌ அது?” என்று அவளுடைய கன்னத்தைக்‌ 
கிள்ளிக்கொண்டு கேட்டான்‌. 

“யார்னு கேக்கல்லே' என்று சொல்லிக்கொண்டு வலி 
கொண்டவள்‌ போலப்‌ பாசாங்கு செய்து, “ஹா!” 
என்றாள்‌. 

திடீரென்று மணியின்‌ முகம்‌ சிவந்தது, கோபம்‌ பொங்கி 
எழுந்தது. 

“எவ்வளவு தரம்‌ சொல்லுகிறது உனக்கு? யார்‌ என்று 
கேட்கிறது என்ன கேடு உனக்கு? ஒரு வார்த்தை 
கேட்டுவிட்டால்‌ என்ன மோசம்‌? உன்‌ கையைப்‌ பிடிச்சு 
இழுத்துடுவாளோ?' என்று வார்த்தைகளை வீசினான்‌. 
ஒரு வாரத்திற்கு முன்புதான்‌ இப்படி ஒரு சம்பவம்‌ 
நடந்து மணி சாரதாவைத்‌ தாறுமாறாகக்‌ கோபித்துக்‌ 
கொண்டான்‌. “பட்டணத்தில்‌ நண்பர்கள்‌ அடிக்கடி 
தேடுவார்கள்‌; பதில்‌ சொல்லாமல்‌ உள்ளே நுழைந்து 
கொண்டு கதவைச்‌ சாத்திக்கொள்ளக்‌ கூடாது; 
பட்டணத்தின்‌ நாகரிகத்திற்கு ஏற்றவாறு 
நடந்துகொள்ள வேண்டும்‌' - இந்த மாதிரி உபதேசங்கள்‌ 
செய்து முடித்தான்‌. அதன்‌ காரணமாக இருவரும்‌ 
இரண்டு நாள்‌ பேசாமல்கூட இருந்தார்கள்‌. 

இந்தத்‌ தடவை. தான்‌ சொல்லப்போகிற பதில்‌ மணிக்கு 
மிகவும்‌ சந்தோஷத்தை உண்டாக்கப்‌ போகிறது என்ற 
நிச்சயமான எண்ணத்தில்‌, “வேண்டிய மட்டும்‌ பேசட்டும்‌” 
என்று சாரதா வாயை மூடிக்‌ கொண்டிருந்தாள்‌. பிறகு 
அவன்‌ ஓய்ந்ததும்‌ சாவதானமாகப்‌ பதில்‌ சொன்னாள்‌. 
“யாருன்னு கேட்டேன்‌. சிநேகிதன்னு சொன்னார்‌. பேர்‌ 
சொல்லல்லே. “உள்ளே வந்து உக்காருங்கோ; 
வந்துடுவா'ன்னேன்‌. அப்புறம்‌ வரேன்னு போய்ட்டார்‌”. 
சாரதா ஆவலுடன்‌ மணியின்‌ முகத்தைக்‌ கவனித்தாள்‌. 
அதில்‌ எவ்விதமான சந்தோஷக்‌ குறியும்‌ 
தோன்றாததைக்‌ கண்டு அவள்‌ முகம்‌ சுண்டிப்‌ 
போய்விட்டது. சடக்கென்று திரும்பி உள்ளே 
போய்விட்டாள்‌. 


மணியோ அந்த மாதிரிப்‌ பதிலை அவளிடமிருந்து 
எதிர்பார்க்கவே இல்லை. முதலில்‌ அவனுக்கு முகத்தில்‌ 
அடித்தாற்போல்‌ இருந்தது அவள்‌ பதில்‌: பிறகு தான்‌ 
சொன்னதற்கு மேலாக, அதியாக அவள்‌ நடந்து 
கொண்டுவிட்டது அவனுக்கு அதிருப்தியை 
உண்டாக்கிற்று. அதன்‌ பிறகு ஏன்‌ அப்படிச்‌ செய்தாள்‌? 
நாம்‌ சொன்னதற்காகக்‌ கீழ்படிந்து நடந்த மாதிரியா 
அது? அல்லது... என்று கொஞ்சம்‌ அவன்‌ மனம்‌ தடுமாற 
ஆரம்பித்தது. எல்லாம்‌ சேர்ந்து அவன்‌ வாயை 
அடக்கிவிட்டன. சாரதாவும்‌ அவனைச்‌ 
சாந்தப்படுத்தவோ பேச்சில்‌ இழுக்கவோ முயலவில்லை. 
அவளுக்கும்‌ கோபம்‌. 

சாப்பாடு முடிந்து வெளியே போகும்வரை மணி 
ஒருவார்த்தை கூடப்பேசவில்லை. தெருவழியாகப்‌ 
போய்க்கொண்டே என்ன என்னவோ யோசித்தான்‌. 
அவன்‌ மனம்‌ சொல்லமுடியாத வேதனையை 
அடைந்தது. சாரதா அவ்வளவு தூரம்‌ போய்விடுவாள்‌ 
என்று அவன்‌ எதிர்பார்க்கவில்லை. படித்த பெண்‌ 
அம்மாதிரி செய்திருந்தால்‌ அதில்‌ ஒன்றும்‌ விசேஷம்‌ 
இராது. ஒரு கிராமாந்தரப்‌ பெண்‌, முகம்‌ தெரியாதவனை 
உள்ளே வந்து உட்காரச்‌ சொன்னது மிகவும்‌ அநாகரிகம்‌. 
சிநேகிதன்‌ என்ன நினைத்திருப்பான்‌? “என்ன தைரியம்‌ 
இந்தப்‌ பெண்ணிற்கு?” என்றோ, அல்லது “சுத்த அசடு!” 
என்றோ நினைத்திருப்பான்‌ அல்லது... 

இம்மாதிரி யோசித்துக்கொண்டே போய்க்‌ 
கொண்டிருந்தான்‌. 

எங்கேயோ போய்விட்டுத்‌ திரும்பி வந்து கொண்டிருந்த 
ராமு, தெருவில்‌ மணி எதிரே வருவதைக்‌ கண்டு மிகவும்‌ 
சங்கடமடைந்தான்‌. அப்பொழுது மணியைக்‌ கண்டு 
பேசுவதா வேண்டாமா என்று கூட அவனுக்குச்‌ சந்தேகம்‌ 
வந்துவிட்டது. வீட்டுக்கு வந்திருந்ததாகச்‌ சொல்வதா 
வேண்டாமா? அவன்‌ மனைவி சொன்னதைச்‌ 
சொல்வதா வேண்டாமா? இப்பேர்ப்பட்ட பிரச்சினைகள்‌ 
எழுந்தன. ஒருவேளை மணியின்‌ அநுமதியின்‌ பேரில்‌ 


அவ்வளவு சகஜமாகப்‌ பேசியிருந்தால்‌ சரியாய்ப்‌ 
போய்விடும்‌. இல்லாவிட்டால்‌ தான்‌ சொல்லுவதால்‌ 
அந்தப்‌ பெண்ணின்‌ அசட்டுத்தனமோ, அல்லது 
அறியாமையோ மணிக்குக்‌ கோபத்தை 
உண்டாக்கினால்‌? அவர்களிடையே பெருத்த 
மனத்தாங்கல்‌ ஏற்பட்டால்‌? யார்‌ கண்டார்கள்‌? மனித 
சுபாவம்‌ எது வேண்டுமானாலும்‌ நினைக்கும்‌. அந்த 
மாதிரி மனஸ்தாபத்திற்குத்‌ தான்‌ காரணமாகக்கூடாது. 
அவள்‌ தானாக மணியிடம்‌ முழுவதும்‌ 
சொல்லியிருக்கிறாள்‌ என்பது என்ன நிச்சயம்‌? 
சொல்லியிராவிட்டால்‌ அசட்டுத்தனம்‌ ஆபத்தாக 
அல்லவோ முடியும்‌? 

இவ்விதம்‌ எண்ணியவனாய்‌, ராமு, சடக்கென்று ஒரு 
சந்தில்‌ திரும்பி மணியின்‌ கண்ணில்‌ படாமல்‌ 
தப்பினான்‌. ஆனால்‌ அன்று காலையில்‌ நடந்த 
சம்பவத்தைத்‌ தன்‌ மனத்தைவிட்டு அகற்ற அவனால்‌ 
முடியவில்லை. அந்தப்‌ பால்வடியும்‌ புதுமுகத்தின்‌ 
களங்கமற்ற பார்வை; தடங்கல்‌, திகைப்பு, பயம்‌ 
இவையற்ற அந்தத்‌ தெளிவான சொற்கள்‌! “இதோ 
வந்துடுவா! என்றாள்‌ அவள்‌. அதில்‌ என்ன நேர்மை! 
என்ன மரியாதை! இன்னும்‌, தன்னை உள்ளே வரும்படி 
அழைத்ததில்‌ என்ன நம்பிக்கை! - தன்‌ புருஷனின்‌ 
நண்பன்‌ என்றதால்‌ ஏற்பட்டது! “சே, சே, அந்த நாலு 
வார்த்தைகளில்‌ அவள்‌ எவ்வளவு அர்த்தத்தை 
வைத்து விட்டாள்‌! நமையும்‌ நம்பினாள்‌... அவளா 
அசடு? அதனால்தான்‌ எனக்கு அந்தக்‌ கலவரம்‌ 
ஏற்பட்டது. மணியை மாலையில்‌ கண்டு அவனிடம்‌ 
சொல்ல வேண்டும்‌”. இந்த மாதிரி எண்ணிக்கொண்டு 
ராமு நடந்தான்‌. ஆனால்‌ தான்‌ முதலில்‌ அந்தப்‌ பேச்சை 
எடுப்பதற்கு முன்பு, நிலைமை எவ்வாறு இருக்கிறது 
என்று அறிந்து கொள்ள வேண்டுமென்று 
தீர்மானித்தான்‌. மாலை ஏழு மணிக்குச்‌ சென்றால்‌ 
அவன்‌ நிச்சயம்‌ வீட்டிலிருப்பான்‌ என்று எண்ணினான்‌. 
3 


மாலை ஆறு மணி இருக்கும்‌. சாரதா 
வீட்டுக்காரியங்களைச்‌ செய்து முடித்துவிட்டு அறையில்‌ 
தலையை வாரிப்‌ பின்னிக்கொண்டு 
உட்கார்ந்திருந்தாள்‌. பக்கத்தில்‌ ஒரு தட்டில்‌ 
தொடுக்கப்படாத கனகாம்பர புஷ்பங்கள்‌, எதிரே முகம்‌ 
பார்க்கும்‌ கண்ணாடி, ரிப்பன்‌, சீப்பு, வாசனைத்‌ தைலம்‌ 
முதலியவை இருந்தன. 

உள்ளே நுழைந்த மணிக்கு இவற்றையெல்லாம்‌ 
பார்த்ததும்‌ ஏதோ ஒரு ஆத்திரம்‌ பொங்கிக்கொண்டு 
வந்தது. 

“இது என்ன பூவென்று இதை நித்தியம்‌ வாங்கித்‌ 
தலையில்‌ வைத்துக்‌ கொள்ளுகிறாய்‌?' என்று அவன்‌ 
அவலை நினைத்துக்கொண்டு உரலை இடித்தான்‌ 
ஆனால்‌, கனகாம்பரத்தைத்தான்‌ அவன்‌ 
சொல்லுகிறான்‌ என்று நினைத்துச்‌ சாரதா, அந்தச்‌ 
சந்தர்ப்பத்தில்தான்‌ அவனது பட்டண நாகரித்தை 
இடித்துக்‌ காட்ட வேண்டுமென்று தீர்மானித்தாள்‌. 
“பட்டணத்துலே எல்லோரும்‌ இதைத்தானே வச்சுக்கறா? 
சங்கீத வித்வத்சபைலே கூட இதைத்தானே 
தலைதாங்காமெ வச்சுண்டு வந்தா? என்று சாரதா 
சொன்னாள்‌. 

“எல்லாம்‌ பட்டணத்துலே செய்யறாப்பலே 
செய்யணும்னு யார்‌ சொன்னது? அப்படி கட்டாயமா? 
பட்டணத்துப்‌ பெண்கள்‌ மாதிரிதான்‌ இருக்கு, அவர்கள்‌ 
வைத்துக்‌ கொள்ளுகிற கனகாம்பரமும்‌. 
வாசனையில்லாத பூவை எங்கேயாவது தலையில்‌ 
வைத்துக்கொள்வதுண்டா? காக்கரட்டான்‌ பூவைத்‌ 
தலையில்‌ வச்சுக்கற பெண்களுடைய வாழ்க்கை 
ரஸனையும்‌ அப்படித்தான்‌ இருக்கும்‌.” 

நீங்கதானே நான்‌ பட்டணத்துப்‌ பெண்‌ மாதிரி 
இருக்கணும்னேள்‌? இல்லாட்டா ஒங்களுக்கு வெக்கமா 
இருக்கும்னேளா?' என்று சாரதா மணியின்‌ 
முகக்குறியை ஜாக்கிரதையாகக்‌ கவனித்துக்கொண்டு 
கூறினாள்‌. 


“அதுக்காக மூணாம்‌ மனுஷனைப்‌ போய்‌ 
ஆத்துக்குள்ளே வந்து உக்காருங்கறதோ?” என்று மணி 
ஆத்திரத்தில்‌ கொட்டிவிட்டான்‌. 

சாரதாவின்‌ முகம்‌ சட்டென்று மாறுதல்‌ அடைந்தது. 
என்ன கிராமாந்தரமானாலும்‌ அவள்‌ பெண்‌: அளவு 
கடந்த கோபத்துடன்‌ மணியின்‌ முகத்தை ஒரு நிமிஷம்‌ 
ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. அவன்‌ எண்ணங்கள்‌ அவன்‌ 
முகத்தில்‌ அவளுக்குப்‌ பட்டவர்த்தனமாகத்‌ தெரிந்தன. 
தனக்கு - தன்‌ பெண்மைக்கு -அவன்‌ செய்த 
அவமரியாதையை அறிந்தவள்‌ போல அவளுடைய 
முகத்தில்‌ ஓரு ஆழ்ந்த வெறுப்புக்குறி தோன்றிற்று. பாதி 
போட்ட பின்னலை அவிழ்ந்து முடிந்துகொண்டு 
கனகாம்பரப்பூவைத்‌ தட்டுடன்‌ அப்படியே எடுத்து 
அலமாரியில்‌ வைத்துவிட்டுச்‌ சமையலறைக்குள்‌ 
போய்விட்டாள்‌. 

இந்த மகத்தான கோபத்தின்‌ முன்பு மணி அயர்ந்து 
போனான்‌. அடிபட்ட நாய்போல மெளனமாக 
அறைக்குப்‌ போய்‌ நாற்காலியில்‌ உட்கார்ந்துகொண்டு 
ஒரு புத்தகத்தைப்‌ படிப்பதாகப்‌ பாசாங்கு செய்தான்‌. 
ஏழு அடிக்கும்‌ சமயத்தில்‌ ராமு வந்தான்‌. மணி 
கலகலப்புடன்‌ பேச முயற்சி செய்தும்‌ பயன்படவில்லை. 
வந்ததும்‌ வராததுமாய்‌ ராமு, “மணி. நான்‌ காலையில்‌ 
வந்திருந்தேன்‌. நீ எங்கே போயிருந்தாய்‌?' என்றான்‌. 
“நீயா வந்திருந்தாய்‌?' என்று கேட்டுவிட்டு மணி 
மெளனத்தில்‌ ஆழ்ந்தான்‌. 

“மணி, எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்தில்‌ என்‌ பெயரைக்‌ 
கூடச்‌ சொல்ல மறந்து போனேன்‌... 

ராமுவின்‌ தொண்டை அடைபட்டது. மணி தலை 
குனிந்து கொண்டான்‌: அவனால்‌ பேசவே 
முடியவில்லை. நண்பர்கள்‌ இருவரும்‌ சில நிமிஷ நேரம்‌ 
மெளனமாக உட்கார்ந்திருந்தார்கள்‌. ராமு 
நிலைமையை ஊகுித்துவிட்டான்‌. திடீரென்று 
எழுந்தான்‌. 

“மணி, நான்‌ போய்விட்டு வருகிறேன்‌. இதைச்‌ 


சொல்லத்தான்‌ வந்தேன்‌.” 

“இங்கேயே சாப்பிடேன்‌, ராமு?” 

“இல்லை. இன்று வேண்டாம்‌!” 

4 

இரவு சாப்பாடு பேச்சில்லாமல்‌ முடிந்தது. ஜன்னல்‌ 
வழியே பாய்ந்த நிலவைக்‌ கவனிப்பதுபோல மணி 
ஏங்கிப்போய்‌ உட்கார்ந்து கொண்டிருந்தான்‌. சாரதா 
பால்‌ டம்ளரை எடுத்து வந்து மெளனமாக நீட்டினாள்‌. 
அதுவரையில்‌ அவளுடைய முகத்தைப்‌ பார்க்கக்கூட 
அவனுக்குத்‌ தைரியம்‌ வரவில்லை. அப்பொழுதுதான்‌ 
தலையெடுத்துப்‌ பார்த்தான்‌. அவள்‌ முகத்தில்‌ 
தோன்றிய துக்கக்‌ குறியைக்‌ கண்டு அவன்‌ பதறிப்‌ 
போனான்‌: எழுந்து அவள்‌ தோளைப்‌ 
பிடித்துக்கொண்டான்‌. 

“சாரதா!” என்று சொல்லி மேலே பேச முடியாமல்‌ 
நிறுத்தினான்‌. 

“வேண்டாம்‌!” என்று சாரதா அவன்‌ முகத்தைத்‌ 
தடவினாள்‌. 

“நான்‌ சொன்னது- என்று மணி தன்‌ மனத்தை 
வெளியிட ஆரம்பித்தான்‌. 

“கனகாம்பரம்‌ எனக்குப்‌ பிடிக்காதே! நீங்கள்‌ 
சொன்னதில்‌ தப்பென்ன?' என்று சாரதா, 
பெண்களுக்கென்றே ஏற்பட்ட சாதுரியத்துடன்‌ பேச்சை 
மாற்றிவிட்டாள்‌. 

RIKI IR 


6.நட்சத்திர குழந்தைகள்‌ :பி. 
எஸ்‌. ராமையா 


அப்பா நட்சத்திரங்களுக்குக்‌ கூட அப்பா உண்டோ?” 

“உண்டு அம்மா!” 

“அவர்‌ யார்‌ அப்பா?” psramaiya 

“சுவாமி.” 

“சுவாமியா? அப்பா! அவர்‌ கூட 
உன்னைப்போலத்தானே இருப்பார்‌? நட்சத்திரம்‌ ரொம்ப 
அழகாயிருக்கே. அவர்‌ அப்பா கூட அழகாத்தானே 
இருப்பார்‌?” 

“ஆமாம்‌ அம்மா! சுவாமியினுடைய அழகைப்‌ போல 
வேறு யாருக்கும்‌ அழகு இல்லை.” 

சுவாமி கூட உன்னைப்‌ போல நல்லவர்தானே?” 

“ஆமாம்‌” 

“ஆமாம்‌. எனக்குக்கூடத்‌ தெரியறது. சுவாமி ரொம்ப.... 
ரொம்ப நல்லவர்‌. நட்சத்திரமே பளிச்சின்னு அவ்வளவு 
நன்னாயிருக்கே. அவா அப்பா எப்படி இருப்பார்‌!” 

“அவர்‌ ரொம்ப நல்லவர்‌. நம்மையெல்லாம்‌ விடப்‌ 
பெரியவர்‌.” 

“அப்பா! நட்சத்திரம்‌ எப்போ பிறக்கும்‌?” 

“சாயங்காலத்தில்‌.” 

“எப்படியப்பா அது பிறக்கிறது?” 

நாம்‌ சத்தியத்தையே பேசுவதால்‌; நாம்‌ ஒவ்வொரு 
தடவையும்‌ ஓர்‌ உண்மையைச்‌ சொல்லும்பொழுது ஒரு 
நட்சத்திரம்‌ பிறக்கிறது.” 

“நான்‌ கூட நிஜத்தையே சொன்னால்‌ நட்சத்திரம்‌ 


பிறக்குமா அப்பா.” 

“ஆமாம்‌ அம்மா! நீ ஒவ்வொரு தடவையும்‌ நிஜம்‌ 
சொல்லும்‌ பொழுது ஒரு நட்சத்திரம்‌ பிறக்கிறது.” 

“அப்பா! 

“என்ன அம்மா!” 

நம்ம ஊரிலே அவ்வளவு பேரும்‌ - குழந்தைகள்‌ 
எல்லாம்‌ - நிஜத்தையே பேசினா எவ்வளவு நட்சத்திரம்‌ 
பிறக்கும்‌? நிறைய (இரண்டு கைகளையும்‌ 
விரித்துக்காட்டு இவ்வளவு நட்சத்திரம்‌ 
பிறக்குமோல்லியோ?” 

“ஆமாம்‌ அம்மா! 

அதைக்‌ கேட்டவுடன்‌ குழந்தை ரோஹிணி 
வேறொன்றும்‌ பேசாமல்‌ ஆழ்ந்த சிந்தனையில்‌ 
மூழ்கியவளாய்த்‌ திரும்பிவிட்டாள்‌. அவள்‌ தனது 
முதிரா உள்ளத்தினுள்ளே சுவாமியைப்‌ பற்றியும்‌, 
அவருடைய நட்சத்திரக்‌ குழந்தைகளின்‌ அழகைப்‌ 
பற்றியும்‌ மனிதர்கள்‌ யாவரும்‌ சத்தியத்தையே 
பேசுவதைப்‌ பற்றியும்‌ கற்பனை செய்து காண 
முயன்றுகொண்டே வாசலுக்குச்‌ சென்றாள்‌. 

குழந்தை ரோஹிணிக்கு ஆறு வயதுதான்‌ ஆகிறது. 
ஆனாலும்‌ அவளுடைய வார்த்தைகள்‌ யாவும்‌ மணி 
மணியாக இருக்கும்‌. முத்தும்‌ பவளமும்‌ கோத்த ஹாரம்‌ 
போல இருக்கும்‌ அவளது பேச்சு. அவளுடைய 
கேள்விகள்‌ எல்லாம்‌ தெய்வ உலகத்துக்‌ கேள்விகள்‌. 
அவளுடைய இளம்‌ நெஞ்சில்‌ உதிப்பவை சுவர்க்க 
உலகத்து எண்ணங்கள்‌. 

ஸ்ரீமான்‌ சோமசுந்தரம்‌, பி.ஏ. வரையில்‌ 
படித்திருக்கிறார்‌. ஆனாலுங்கூடக்‌ குழந்தை 
ரோஹிணியின்‌ சில கேள்விகளுக்குப்‌ பதில்‌ சொல்லத்‌ 
தெரியாமல்‌ ஒவ்வொரு சமயம்‌ திணறிப்‌ போய்விடுவார்‌; 
“ஐயோ! இந்தக்‌ குழந்தையின்‌ மனத்தைக்கூட என்னால்‌ 
திருப்தி செய்யக்‌ கூடவில்லையே!”' என்று ஏங்கி நிற்பார்‌. 
ஆனால்‌ ரோஹிணியைக்‌ கண்டவுடன்‌, 
ரோஹிணியைப்‌ பற்றி நினைத்தவுடன்‌, அவருடைய 


உள்ளத்திலெழும்‌ கர்வம்‌ ஒரு சக்கரவர்த்திக்குக்கூட 
இராது. 

பட்டணத்தில்‌ இருக்கும்பொழுது குழந்தை இயந்திர 
தேவதையின்‌ குழந்தைகளைப்‌ பற்றிப்‌ புதிய புதிய 
கேள்விகளைக்‌ கேட்பாள்‌. கிராமத்திற்கு வந்தவுடன்‌ 
அவளுடைய கேள்விகள்‌ அதியாச்சரியமாக மாறிவிடும்‌. 
இயற்கைத்‌ தேவியின்‌ சிறு விளையாட்டுகளின்‌ 
இடையே அவளுடைய உள்ளம்‌ சென்று கலந்து 
கொள்ளும்‌. அவளுடைய எண்ணங்கள்‌ இயற்கை 
அன்னையுடன்‌ இறக்கை விரித்துப்‌ பறப்பவையாக 
இருக்கும்‌. 

சோமசுந்தரம்‌ அப்பொழுது தபால்‌ ஆபிஸுக்குப்‌ 
புறப்பட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. தினந்தோறும்‌ 
தபால்காரன்‌ வருவதற்குள்‌ அங்கேயே நேரில்‌ போய்‌ 
ஏதாவது கடிதம்‌ உண்டாவென்று பார்த்துவிட வேண்டும்‌ 
என்ற ஆவலுடன்‌ அவசரம்‌ அவசரமாகப்‌ போவார்‌: 
கடிதம்‌ எதுவும்‌ வராவிட்டாலும்‌ தினசரிப்‌ 
பத்திரிகையாவது வருமே என்று போவார்‌. அவ்வாறு 
அவர்‌ புறப்பட்டுக்‌ கொண்டிருந்த பொழுதுதான்‌ 
குழந்தை நட்சத்திரங்களைப்‌ பற்றிக்‌ கேட்டாள்‌. 

அதற்கு மேல்‌ ரோஹிணிக்கு அப்பொழுது 
தெரிந்துகொள்ள வேண்டிய விஷயம்‌ வேறு ஒன்றும்‌ 
இல்லை. நட்சத்திரங்களினுடைய அப்பாவைப்‌ பற்றிக்‌ 
கற்பனை செய்து கனவு காண்பதற்குத்தான்‌ 
அவளுடைய சிறிய மனசில்‌ இடம்‌ இருந்தது. 

சோமசுந்தரம்‌ அதைப்பற்றிச்‌ சிந்தித்துக்கொண்டே 
தபால்‌ ஆபிஸுக்குச்‌ சென்றார்‌. 

மாலை நேரம்‌ வந்தது. குழந்தை ரோஹிணி 
அப்பொழுதுதான்‌ குளித்துவிட்டு அம்மா செய்துவிட்ட 
அலங்காரங்களுடன்‌ வாசலில்‌ வந்தாள்‌. அவர்கள்‌ 
வீட்டு வாசலில்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ இரண்டு பாதா 
மரங்கள்‌ உண்டு. அவற்றின்‌ நடுவில்‌ சென்று நின்றாள்‌. 
சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ சமயம்‌; வானவீதியில்‌ வெளியும்‌ 
ஒளியும்‌ மோனத்திலே கலந்து நகை செய்து 


கொண்டிருந்தன. குழந்தை ரோஹிணி மேற்றிசைக்‌ 
கோடியில்‌ நடந்து கொண்டிருந்த இந்திர ஜாலத்தைக்‌ 
கண்டாள்‌. அவளுடைய நிஷ்களங்க நெஞ்சத்தில்‌ 
பரவசநிலை பிறந்தது. 

ஆஹா! என்ன அழகு! அங்கு, அந்த வானவெளியிலே, 
“உமை கவிதை செய்து: கொண்டிருந்தாள்‌. 
ரோஹிணியின்‌ முகம்‌ மலர்ந்தது. அங்கு ஒரு புதிய ஒளி 
தோன்றியது. அது வானவெளியில்‌ தோன்றிய திவ்ய 
ஒளியின்‌ பிரதி அல்ல. குழந்தையின்‌ இருதய 
சந்திரனிலிருந்து வெளிப்பட்டு முகத்தில்‌ வீசும்‌ நிலவு! 
அவளுடைய கண்கள்‌ சுடர்‌ எரியும்‌, இரண்டு 
மீன்களெனப்‌ பிரகாசித்தன. காலையிலே 
அதிகாலையில்‌, சூர்யோதய காலத்தில்‌, 
தாமரையொன்று மலர்வதைக்‌ கண்டிருக்கிறீர்களா? 
கொஞ்சமாகத்‌ திறந்து அது தனது காதலனைக்‌ கண்டு 
இளநகையாடுஅதைப்‌ பார்த்ததுண்டா? அந்தத்‌ 
தாமரையைப்‌ போல மலர்ந்து வியப்பின்‌, 
சந்தோஷத்தின்‌, இளநகை தவழ்ந்து ஆட 
ரோஹிணியின்‌ சிறிய அழகிய வாய்‌ சிறிது 
திறந்திருந்தது. 

“அவள்‌ யார்‌? வானத்திலே அப்படிப்‌ படம்‌ எழுதி 
விளையாடும்‌ அந்த வானுலக ரோஹிணி எப்படி 
இருப்பாள்‌?” 

குழந்தை ரோஹிணி பலகையில்‌ சித்திரம்‌ எழுதி 
விளையாடுவதுண்டு. முதலில்‌ ஒரு படம்‌ வரைவாள்‌. 
“சீ! இது நன்றாயில்லை' என்று அதை அழித்துவிட்டு 
வேறு ஒன்றும்‌ எழுதுவாள்‌. அதையும்‌ துடைத்துவிட்டுப்‌ 
புதிய தினுசாக மற்றொன்று வரைவாள்‌. 

வானத்து ரோஹிணியும்‌ அவ்வாறே புதிய புதிய 
படங்களை எழுதுகிறாள்‌. ஆனால்‌ அவள்‌ அழித்து 
அழித்து வரையவில்லை. மாற்றுகிறாள்‌. எல்லாம்‌ 
வர்ணப்‌ படங்கள்‌! புதிய புதிய வர்ணங்கள்‌. 
ஒன்றைப்போல்‌ மற்றொன்று இல்லை. கணந்தோறும்‌ 
நவநவமாய்க்‌ களிப்புத்‌ தோன்றுகிறது. அந்த வானுலக 


ரோஹிணிக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்‌? 
குழந்தை ரோஹிணிக்கும்‌ சந்தோஷந்தான்‌ வானுலக 
ரோஹிணியின்‌ சந்தோஷத்தைப்‌ பற்றி நினைப்பதில்‌. 
சந்தியா தேவி நாணத்தினால்‌ தலை குனிந்து கீழ்த்திசை 
அடிவானத்தினின்றும்‌ மெல்ல அடி வைத்து 
வானவீதியிலே வந்து கொண்டிருக்கிறாள்‌. 
அவளுடைய வருகை ஓர்‌ இனிய சங்கீதத்தைப்‌ 
போன்றிருக்கிறது. கல்யாணி ராகத்தின்‌ அவரோகணம்‌ 
போல. அவளுடைய செளந்தர்யம்‌ இனிமையானது; 
உள்ளம்‌ கவர்வது. அது நாணத்தினால்‌ ஆக்கப்பட்டது: 
நிமிர்ந்து பார்க்காது; ஆனாலும்‌ மகிழ்ச்சி ஊட்டுவது. 
அவளுடைய நிறம்‌ சப்தவர்ணங்களில்‌ ஒன்றல்ல; 
அவற்றிற்குப்‌ புறம்பானது; அதன்‌ பெயர்‌ மாலை; 
ஆதலால்‌ அது மயக்கம்‌ தருவது. 

வர்ணப்‌ படங்கள்‌ எழுதுவது நின்று விட்டது. இனி 
வேறு வகையான சித்திரங்கள்‌, வெள்ளை 
மேகத்தினால்‌ ஆக்கப்படும்‌ உருவங்கள்‌. ஒளியையும்‌ 
நிழலையும்‌ கலந்து எழுதப்படும்‌ ஓவியங்கள்‌. 
அவற்றின்‌ விளிம்புகளில்‌ சுடர்‌ கலந்த வெள்ளி முலாம்‌ 
பூசப்பட்டிருக்கிறது. அவைகள்‌ ஏன்‌ இப்படி அங்கும்‌ 
இங்கும்‌ அலைந்துகொண்டே இருக்கின்றன. ஓரிடத்தில்‌ 
இருந்தால்‌ என்ன? ஆகாசத்திற்கு இந்த நீல வர்ணம்‌ 
எப்படி வந்தது? பூமி ஒவ்வோரிடத்தில்‌ ஓவ்வொரு 
வர்ணமாக இருக்கிறதே; வானம்‌ மாத்திரம்‌ ஏன்‌ இப்படி 
ஒரே நீலமாக இருக்கிறது? நேர்‌ மேலே இரண்டு மேக 
வடிவங்கள்‌ மெதுவாக அசைந்து கொண்டிருக்கின்றன. 
இரண்டிற்கும்‌ நடுவில்‌ நீலவர்ணம்‌ களங்கமற்றாது; 
ரோஹிணியின்‌ உள்ளத்தைப்‌ போன்றது. அந்த 
இடத்திலே, அந்த இரண்டு வெண்மையான மேகக்‌ 
கூட்டங்களின்‌ இடையிலுள்ள நீலப்‌ பட்டாடையிலே, 
திடீரென்று ஒரு சுடர்‌ தோன்றுகிறது! அடேயப்பா! அது 
எவ்வளவு துரிதமாகத்‌ தோன்றி விட்டது! கண்‌ 
இமைக்கும்‌ நேரத்தைவிடச்‌ சீக்கிரமாக; மின்வெட்டும்‌ 
நேரத்தில்‌, அது கூட அதிகம்‌, ஒரு கணத்தின்‌ ஆயிரத்தில்‌ 


ஒரு பங்கு நேரத்தில்‌ அந்தச்‌ சுடர்ப்பொறி 
பிறந்துவிட்டது! 

“அம்மா, சுவாமிக்கு ஒரு நட்சத்திரக்‌ குழந்தை 
பிறந்துவிட்டது! என்று கூவினாள்‌ குழந்தை 
ரோஹிணி. கைகளைக்‌ கொட்டுகிறாள்‌. அவளது 
கண்கள்‌ சிரிக்கின்றன. உள்ளம்‌ களிவெறி கொள்கிறது. 

அவளுடைய தாய்‌ வீட்டு வாசற்படியின்‌ அருகில்‌ 
நிற்கிறாள்‌. அவளது கவனம்‌ வீதியில்‌ போவோர்‌ 
வருவோர்மீது சென்று லயித்திருக்கிறது. அதோ போகும்‌ 
பெண்ணினுடைய ஆடையைப்‌ பற்றிச்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌. குழந்தை ரோஹிணியின்‌ 
வார்த்தைகள்‌ அவளுடைய செவிகளில்‌ படவில்லை. 
ஆனால்‌ குழந்தையின்‌ சந்தோஷம்‌ மாத்திரம்‌ 
அவளுடைய மனத்தில்‌ சென்று தாக்கி அதை 
ரோஹிணியிடம்‌ இழுத்துச்‌ செல்லுகிறது. குழந்தையை 
அப்படியே விழுங்க விரும்புபவளைப்‌ போலக்‌ கரை 
புரண்டோடும்‌ ஆசையுடன்‌ அம்மாவின்‌ கண்கள்‌ 
குழந்தையைப்‌ பார்க்கின்றன. 

வானவெளியிலே இருள்‌ பரவுகிறது. இருளும்‌ 
அழகாகத்தான்‌ இருக்கிறது. அதிலும்‌ இனிமை 
இருக்கிறது: மாதாவின்‌ சிநேகத்தைப்‌ போன்ற இனிமை. 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக நட்சத்திரங்கள்‌ பிறந்து 
கொண்டே இருக்கின்றன. அப்பா! எத்தனை 
நட்சத்திரங்கள்‌! குழந்தை ரோஹிணியால்‌ அவற்றை 
எண்ண முடியவில்லை. அவை பிறக்கும்‌ வேகந்தான்‌ 
என்ன! அந்த வேகத்தைக்‌ குழந்தையின்‌ சிறிய மனம்‌ 
தொடர்ந்து செல்வது சாத்தியமில்லை. 

'வா கண்ணே! உள்ளே போகலாம்‌. இருட்டிப்‌ 
போய்விட்டது” என்று அம்மா அழைக்கிறாள்‌. 

“இரு அம்மா போகலாம்‌. மானத்தைப்‌ பாரு. எவ்வளவு 
அழகாயிருக்கு!” என்று நிற்கச்‌ சொல்லுகிறாள்‌ குழந்தை. 

“ஆமாம்‌; அழகாய்த்தான்‌ இருக்கிறது. இருட்டிப்‌ 
போய்விட்டதே. இனிமேல்‌ இப்படி வாசலில்‌ 
நிற்கக்கூடாது. வா அம்மா உள்ளே” என்று மறுபடி 


அழைக்கிறாள்‌ அம்மா. 

“அம்மா!” 

“உம்‌. 

“மானம்‌ இப்போ எதைப்போலே இருக்கு. 
சொல்லட்டுமா?” 

“சொல்லு.” 

“உன்‌ முகத்தைப்போலே, நீ என்னை முத்தமிடுகிறாயே, 
அப்போ உன்‌ முகம்‌ இந்த மானத்தைப்‌ போலேயே 
இருக்கு. 

அம்மாவுக்கு அதன்‌ பொருள்‌ விளங்கவில்லை. அது 
சரியென்று தோன்றவில்லை. ஆனால்‌ அந்த 
வார்த்தைகளில்‌ இருக்கும்‌ ஏதோ ஒன்று, “அது 
வாஸ்தவந்தான்‌” என்று சொல்லியது அவளுடைய 
மனத்தில்‌. 

அம்மா சட்டென்று கீழிறங்கிச்‌ சென்று குழந்தையை 
இழுத்துக்‌ கட்டிலடங்காத காதலுடன்‌ முத்தாடினாள்‌. 
அம்மாவுக்கு வீட்டில்‌ வேலை இருக்கிறது. மற்றொரு 
முறை, “உள்ளே வாடா குஞ்சு' என்று சொல்லிவிட்டு 
வீட்டினுள்‌ சென்று விட்டாள்‌. 

குழந்தை ரோஹிணி -சீரவிருஞ்சுடர்‌ மீனொரு 
வானத்துத்‌ திங்களையும்‌ சமைத்தே ஓரடியாக 
விழுங்கிடும்‌ உள்ளச்‌ செல்வம்‌” படைத்து அப்படியே 
நின்றிருந்தாள்‌. 

வெளியே சென்றிருந்த சோமசுந்தரம்‌ வீட்டிற்குத்‌ 
திரும்பி வந்தார்‌. வாசலில்‌ தனியாக வானத்தின்‌ 
அழகில்‌ லயித்து நின்ற ரோஹிணியைக்‌ கண்டார்‌. 

“ரோஹிணிக்‌ குஞ்சு! என்ன அம்மா பார்க்கிறாய்‌? 
உள்ளே போகலாம்‌ வா: என்று அழைத்தார்‌. 

குழந்தை, “இரு அப்பா! அந்த மானம்‌ எவ்வளவு 
அழகாயிருக்கு! அவ்வளவு குழந்தைகளையுடைய 
சுவாமிக்கு எவ்வளவு சந்தோஷம்‌ இருக்கும்‌! அப்பா!” 
என்றாள்‌. 

அதற்குள்‌ சோமசுந்தரத்தின்‌ மனத்தில்‌ வேறு ஏதோ 
சிந்தனை வந்துவிட்டது. குழந்தை சொல்லியது 


சரியாகக்கூட காதில்‌ விழவில்லை. “உம்‌” என்று சொல்லி 
விட்டு வீட்டிற்குள்‌ சென்றார்‌. 

அடுத்த வினாடி ஒரு விண்மீன்‌ நிலை தவறிச்‌ சுடர்‌ 
வீசிக்‌ கொண்டு வானத்தினின்று கீழே விழுந்து 
மறைந்தது. அதன்‌ பிரயாணம்‌ சில வினாடிகளே 
கண்ணுக்குத்‌ தெரிந்தது. 

குழந்தையின்‌ கண்களில்‌ கண்ணீர்‌ பெருகியது. 
இரண்டு கண்களினின்றும்‌ இரண்டு நீர்‌ வடிவமான 
முத்துக்கள்‌ கீழே உதிர்ந்தன. அந்தச்‌ சின்னஞ்‌ சிறு 
இருதயத்தில்‌ விவரிக்க இயலாத, சுருக்கென்று தைக்கும்‌ 
ஒரு வேதனை காணுகின்றது. குழந்தை விம்மி விம்மி 
அழத்‌ தொடங்கினாள்‌. அழுகையினிடையில்‌ “அப்பா!?' 
என்று இரும்பை உருக்கும்‌ குரலில்‌ கூப்பிட்டுக்‌ 
கொண்டே வீட்டினுள்‌ சென்றாள்‌. 

சோமசுந்தரம்‌ அப்பொழுதுதான்‌ ஒரு சாய்வு 
நாற்காலியில்‌ அமர்ந்து அருகிலிருந்த மேஜை மீதிருந்து 
ஒரு புத்தகத்தைக்‌ கையில்‌ எடுத்தார்‌. குழந்தையின்‌ 
குரலைக்‌ கேட்டவுடன்‌ அவருடைய கையினின்றும்‌ 
புத்தகம்‌ “தொப்‌'பென்று கீழே விழுந்தது. அவருடைய 
இருதயம்‌ ஆயிரம்‌ சுக்கல்களாகச்‌ சிதறி விழுந்ததுபோல்‌ 
இருந்தது. உடல்‌ பதைத்தது. 

என்னடா கண்ணே! என்‌ ராசாத்தி அல்லவா! என்‌ 
ரோஹிணிக்குஞ்சை யார்‌ என்ன செய்தார்கள்‌?” என்று 
படபடப்புடன்‌ கேட்டுக்‌ கொண்டே குழந்தையை வாரித்‌ 
தூக்கித்‌ தோளின்‌ மேல்‌ சாத்திக்‌ கொண்டார்‌. 

“அப்பா! எனக்குத்‌ தெரிஞ்சு போச்சு” என்று 
விக்கல்களுக்கும்‌ விம்மல்களுக்கும்‌ இடையில்‌ 
சொன்னாள்‌ குழந்தை. 

“என்னடா கண்ணே, தெரிஞ்சுபோச்சு?” 

அப்பா நம்ப ஊரிலே, யாரோ ஒரு பொய்‌ சொல்லி 
விட்டார்‌ அப்பா! 

விக்கல்கள்‌, விம்மல்கள்‌, ஹூங்காரத்துடன்‌ ஒரு 
அழுகை. 

“ஏன்‌ அம்மா அப்படித்‌ தோன்றுகிறது உனக்கு?” 


“நீதானே அப்பா சொன்னே, நாம்‌ ஒரு நிஜம்‌ 
சொன்னால்‌ ஒரு நட்சத்திரம்‌ பிறக்கிறதுன்னு, 
அப்போ.... ஒரு நட்சத்திரம்‌... கீழே விழுந்தா..... யாரோ 
ஒரு பொய்‌.... சொல்லிட்டாங்கன்னுதானே........... 


அர்த்தம்‌? சுவாமியினுடைய.......... மனசு........... 
இப்போ........... எப்படி இருக்கும்‌ அப்பா? ............ 
எனக்கே........... நிறைய........ அழ வரதே.....' என்று 
சொல்லிவிட்டு அழத்‌ தொடங்கினாள்‌ அந்தக்‌ கபடமற்ற 
குழந்தை. 


அந்தப்‌ பச்சை உள்ளத்தில்‌ எழுந்த துக்கத்தையும்‌ 
அதன்‌ துன்பத்தையும்‌ நாவின்‌ மொழிகளால்‌ 
விவரிப்பது இயலாத காரியம்‌. அது இருதயம்‌ 
இருதயத்தினொடு தனது சொந்த பாஷையில்‌ உணர்த்த 
வேண்டிய புனிதமான ஒரு துக்கம்‌. 


RRR 


ஞானப்பால்‌ : பிச்சமூர்த்தி 


லிங்கங்‌ கட்டி சத்திரத்துக்கு வந்து ஒரு வருஷமாகி 
விட்டது. 

அவன்‌ வந்தது தனக்கடித்த அதிர்ஷ்டம்‌ என்றுதான்‌ 
தவசிப்பிள்ளை 
நினைத்துக்கொண்டான்‌. எப்பொழுதுமே தனக்கு 
அதிருஷ்டம்தான்‌ என்ற நினைப்பு 
அவன்‌ நெஞ்சில்‌ தடித்தே இருந்தது. “அனா “ஆவன்னா 
தெரியாத கரிக்கட்டைக்குப்‌ 
பதினைந்து ரூபாய்‌ சம்பளமும்‌, சாப்பாடும்‌, தினம்‌ 
ஆறுபேருக்குச்‌ சாப்பாடு 
போட்டுச்‌ சமாளிக்கும்‌ அதிகாரமும்‌ எல்லாருக்கும்‌ 
இலேசில்‌ கிடைத்துவிடுமா 
என்ன? பிள்ளை குட்டி இருந்திருந்தாலாவது 
துரதிர்ஷ்டத்தைப்‌ பற்றி நினைக்க 
வேண்டி இருக்கும்‌; சத்திரத்து முதலியாரை 
வையவேண்டி இருக்கும்‌. 

N.Pidchamoorthy தவசிப்பிள்ளையின்‌ அதிருஷ்டம்‌, 
அவன்‌ ஒண்டிக்கட்டை முதலெடுப்பிலேயே 
முதலியாரை வாழ்த்திடும்‌ வாய்ப்பாகவே அந்த வேலை 
அமைந்துவிட்டது. அதைத்‌ 
தவிர, வாழ்த்துவதற்கு அதில்‌ இன்னும்‌ பல வாய்ப்புகள்‌ 
இருந்தன. போகப்போகத்தான்‌ தெரிந்தது. சத்திரத்துக்கு 
வேண்டிய கறிகாய்‌ சாமான்கள்‌ வாங்குகிற பொறுப்பு 
அவனைச்‌ சேர்ந்ததுதானே? அவன்‌ முதலில்‌ 
யோக்கியனாகத்தான்‌ இருந்தான்‌. இருந்தாலும்‌ கைக்கு 


உறையைப்‌ போட்டுக்‌ கொண்டு தேன்‌ எடுக்க முடியுமா? 
கையில்‌ ஒட்டிக்கொள்வதை நக்காமல்தான்‌ இருக்க 
முடியுமா? அவனுக்குத்‌ தெரியாவிட்டாலும்‌ சொல்லிக்‌ 
கொடுக்க வதங்கிய கத்திரிக்காயும்‌ , தேசல்‌ படிக்கல்லும்‌, 
தக்கைப்‌ போட்ட எண்ணெய்ச்‌ செம்பும்‌, கறிகாய்‌ 
கடைக்காரியும்‌, மளிகை மாணிக்கம்‌ செட்டியாரும்‌ 
இருக்கும்பொழுது அவனால்‌ என்ன செய்துவிட 
முடியும்‌? முதலாளியை வாழ்த்துவதற்கான ஆதாரங்கள்‌ 
இதில்‌ எல்லாம்‌ ஏராளமாக இருந்தன. 
சத்திரத்துக்குத்‌ தவசிப்பிள்ளைதான்‌ சர்வாதிகாரி. 
ஆகையால்‌ சட்டமும்‌ இல்லை, 
நெறிகளும்‌ இலலை. தானம்‌ கொடுத்த மாட்டைப்‌ 
பல்லைப்‌ பிடித்து பார்ப்பார்களா? 
அங்கே வேலை செய்துக்‌ கொண்டிருந்த ஆளுக்குத்‌ 
தவசிப்பிள்ளை ஒருநாள்‌ சீட்டைக்‌ 
கிழித்துவிட்டான்‌. ஆனால்‌ பாவம்‌! தவசிப்பிள்ளை 
பேரில்‌ மட்டும்‌ குற்றம்‌ 
சொல்லக்கூடாது. அதிருஷ்டம்‌ வந்து பிடரியில்‌ 
குந்திக்கொண்டு 
கட்டளையிட்டால்‌ நிறைவேற்ற வேண்டியதுதானே!. 
ஒரு நாள்‌ எங்கிருந்தோ ஒரு லிங்கங்‌ கட்டி அங்கு 
வந்து சேர்ந்தான்‌. 
வந்தவனைத்‌ தவசிப்‌ பிள்ளை ஒன்றும்‌ கேட்கவில்லை. 
சத்திரத்துக்கு வந்த பிறகு 
பெற்ற அனுபவத்தால்‌ தவசிப்பிள்ளைக்கு “எக்ஸ்ரே” 
பார்வை அந்துவிட்டது. ஆனால்‌ 
அதன்‌ உதவி இல்லாமலேயே தவசிப்‌ பிள்ளையால்‌ 
லிங்கங்கட்டியை எடை போட்டுவிட முடிந்துவிட்டது. 
மழுக்கிய தலை, கழுத்திலே வெள்ளிப்பெட்டி மூடிய 
லிங்கம்‌, இடுப்பில்‌ 
பழுப்பேறீய வேஷ்டி- நாலுமுழ நீளம்‌, இருபத்தி நாளு 
அங்குல அகலம்‌. 
லிங்கங்கட்டி தலையைத்‌ தடவிக்கொண்டு 
நின்றானேயொழிய எதுவும்‌ பேசவில்லை. 


ஆனால்‌ தவசிப்பிள்ளை பதில்‌ சொல்லிவிட்டான்‌. 
“சமையல்‌ ஆன பிறகு சாப்பிடலாம்‌. இப்போது எங்கே 
இருந்து எங்கே போறீங்க?” 
“பண்டாரத்துக்கு ஊரேது, பேரேது, போக்கிடமேது? 
சோறு கண்டால்‌ சொர்க்கம்‌. 
ஒரு கவளம்‌ சோறு இங்கே நெதம்‌ கிடைச்சா இது தான்‌ 
போக்கிடம்‌. அதை இதைச்‌ 
செஞ்சிக்கிட்டுக்‌ கிடந்துடுவேன்‌” 
தவசிப்‌ பிள்ளைக்கு ஒரே யோசனை. 
ஆளைப்பார்த்தால்‌ சுமை தாங்கி மாதிரி 
இருக்கிறான்‌. எந்த வேலை வைத்தாலும்‌ தாங்குவான்‌! 
சமையல்‌ பாத்திரம்‌ 
விளக்குகிற காத்தானோடு தினம்‌ போராட முடிகிறதா? 
அஞ்சு ரூபாய்‌ சம்பளமும்‌, 
மிச்சம்‌ மீதம்‌ தினம்‌ சோறு கிடைக்கிறதே - அது 
போதாதாம்‌! தினம்‌ 
அமடுத்துக்கொள்கிறான்‌! சோறு கொடுத்தால்‌ 
குழம்பில்லையா என்கிறான்‌: குழம்பு 
கொடுத்தால்‌ கறியில்லையா என்கிறான்‌: சோறு குழம்பு 
கறி கொடுத்தால்‌, 
இவ்வள்வு தானோ என்கிறான்‌! இவன்‌ வம்பே 
இல்லாமல்‌ ஒழித்துவிட்டால்‌? 
சுமைதாங்கிதான்‌ வந்திருக்கிறான்‌! ஒரு கவளம்‌ சோறு 
செலவு! ஐந்து ரூபாய்‌ 
மிச்சம்‌! 
மறுநாள்‌ காத்தான்‌ சீட்டு முன்னறிவிப்பின்றிக்‌ 
கிழிக்கப்பட்டது. லிங்கங்‌ 
கட்டிக்கு அந்தப்‌ பதவி அளிக்கப்பட்டதென்ற விசயம்‌ 
தெரியவே தெரியாது. 
சோற்றுக்காக தினம்‌ ஊர்‌ ஊராய்‌ அலையவேண்டாம்‌! 
ஒரு மணி நேரம்‌ பாத்திரம்‌ 
தேய்த்துப்‌ பண்டம்‌ கழுவிக்‌ கொடுத்தால்‌ புண்ணியம்‌! 
நாவுக்கரசர்‌ உழவாரப்படை 
வைத்திருக்கவில்லையா? பெரிய அதிருஷ்டம்‌ 


அடிுத்துவிட்டதாக 
லிங்கங்கட்டிக்கு அதிக மகிழ்ச்சி. தவசிப்பிள்ளையும்‌ 
தனக்கு அதிருஷ்டம்‌ 
அடித்ததென்று நினைத்துக்கொண்டான்‌. 

வந்த புதிதில்‌ எல்லாமே நன்றாக இருந்தன. ஒரு 
கவளம்‌ கேட்ட ஆளுக்கு இரண்டு 
வேளையும்‌ மூன்று கவளமும்‌ கிடைத்துவிட்டால்‌ மனம்‌ 
துள்ளாதா? பாத்திரங்கள்‌ 
கரி போகத்தேய்க்கப்பெற்றுப்‌ பளபளப்பாக இருந்தன. 
முனகாத நல்ல ஆள்‌ கிடைப்பது 
ஒரு வாய்ப்புத்தான்‌. “சத்திரத்து வேலைக்குத்தான்‌ 
புணையாம்‌! காத்தான்‌ சாமான்‌ தூக்க்கும்‌ 
கூலிக்காரனல்லவாம்‌!” என்ன லூட்டி அடித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌! அப்பாடா என்றிருந்த 
தவசிப்பிள்ளைக்கு தினம்‌ சாப்பிட்டுவிட்டுச்‌ 
சத்திரத்துத்‌ திண்ணையில்‌ லிங்கங்கட்டி படுத்துக்‌ 
கொண்டபோது , ஆயாடீ என்று சொல்லிக்‌ கொண்டே 
ஆறுதலாகப்‌ படுத்துக்கொண்டான்‌ தவசிப்பிள்ளை. 

அதோடு விசயம்‌ போய்விடவில்லை சத்திரத்தில்‌ வந்து 
போகிறவர்கள்‌ லிங்கங்‌ 
கட்டியைப்‌ பாராட்டாமல்‌ போவதில்லை. 

“நல்ல ஆளு! பக்திமான்‌! நாள்‌ தவறாமல்‌, மணி 
பிசகாமல்‌ திருக்குளத்தில்‌ 
பல்லைத்‌ தேய்த்துத்‌ துணி துவைத்துக்‌ குளித்துவிட்டு 
பட்டையாய்த்‌ 
திருநீறிட்டுக்‌ கொண்டு கிழக்கே சூரியனைப்‌ பார்த்துத்‌ 
தவறாமல்‌ செய்கிறாரே, அது ஒண்ணே போதும்‌! இந்த 
மாதிரி ஆளைப்‌ பார்க்கறதே அபூர்வமாயிடுத்தே!” 
என்று வியப்படைவார்கள்‌. 

ஆமாம்‌! இந்தக்‌ கிரியைகளை லிங்கங்‌ கட்டி 
அலட்சியப்படுத்துவதில்லை. அதற்கு 
மேல்‌ படிப்பு கிடிப்பு என்று லிங்கங்க்‌ கட்டி 
தொந்தரவெதுவும்‌ பட்டுக்கொள்வதில்லை “ஒருகால்‌ 
சிவசிதம்பரம்‌ என்று சொன்னால்‌ இருக்காது 


ஊழ்வினையே” என்று மட்டும்‌. பேச்சு நடுவில்‌ 
புகுத்துவான. அதை நம்பினானா 
இல்லையா என்று கேட்டால்‌ அவனுக்கே 
சொல்லத்தெரியாது. லிங்கங்‌ கட்டி வெள்ளை 
வேட்டிப்‌ பண்டாரமானபோது சமய அறிவு ஒன்றையும்‌ 
சம்பாதித்துக்‌ கொள்ளவில்லை. 
லிங்கத்தைக்‌ கயிற்றில்‌ கட்டிக்‌ கழுத்தில்‌ 
மாட்டிக்கொண்டு செய்யவேண்டிய 
காரியங்களை எல்லாம்‌ சொல்லிக்கொடுத்துவிட்டு, 
பசுபதியும்‌ பரந்த உலகமும்‌ 
இருக்குமட்டும்‌ கவலையில்லை, கிழக்கே போ 
என்றார்கள்‌.அன்று முதல்‌ சொன்னபடி 
செய்து கொண்டு வந்தானே ஒழிய, தன்‌ 
கிரியைகளையும்‌ மனத்தையும்‌ 
பிணைக்கவேண்டுமென்று அவனுக்கு 
தோன்றியதில்லை இரண்டும்‌ ஒன்றிய செயல்நெறி 
காணவேண்டும்‌ என்று துடித்ததில்லை. 

எனவே சத்திரத்துக்கு வந்து போகிறவர்களில்‌ 
யாராவது இரண்டணா நாலணா 
கொடுத்தால்‌, அதை மறுப்பதில்லை. மறுக்க வேண்டும்‌ 
என்று தோன்றியதில்லை. 
அதற்கு மாறாகக்‌ காசு தேவையாக இருந்தால்‌ கொஞ்சம்‌ 
புதுக்‌ காசாகக்‌ கொடுங்கள்‌ 
என்று வாங்கிக்கொண்டு கெட்டியாக்‌ இடுப்பில்‌ 
சொருகிக்கொள்வான்‌. 

வந்த எட்டு ஒன்பது மாதங்களுக்குள்‌ புது 
விளக்குமாறு தேய ஆரம்பித்துவிட்டது. 
லிங்கங்கட்டியின்‌ பேரில்‌ எவ்வித வஞ்சனையுமில்லை. 
தவசிப்பிள்ளையோ பெரிய பேர்வழி! நாளாக ஆக 
லிங்கங்கட்டியின்‌ உணவில்‌ ஒரு கவளம்‌ இரண்டு 
கவளம்‌ குறைய ஆரம்பித்தது. சிலநாள்‌, கறியோ 
குழம்போ கூட இருக்காது. சத்திரத்துக்கு வந்தவர்கள்‌ 
அதிகமாகச்‌ சாப்பிட்டுவிட்டார்கள்‌ போல்‌ இருக்கிறது 
என்று நினைத்துக்கொண்டான்‌. 


அவனுக்கு ஆட்சேபனை இல்லை என்றாலும்‌ அவன்‌ 
வயிறு புகார்‌ செய்தது. இரண்டொரு நாள்‌ பல்லைக்‌ 
கடித்துக்கொண்டிருந்தான்‌. புண்யவான்‌ தருமம்‌ 
பண்ணியிருக்கிறான்‌! ஒரு கவளம்‌ குறைந்து போனால்‌ 
என்ன பிரமாதம்‌ என்று ஒரு 
நாள்‌ இரண்டு நாள்‌ நினைத்துக்‌ கொண்டான்‌ 
முடியவில்லை. மூன்றாவது தினம்‌ 
முதல்‌ சத்திரத்துச்‌ சாப்பாட்டுக்கு பிறகு கருமாதி, 
கல்யாணம்‌, மகேசுவர 
பூஜை என்று கேள்விப்பட்டால்‌, தவறாமல்‌ அங்கும்‌ 
போய்ச்‌ சாப்பிடுவதென்று 
வழக்கப்படுத்திக்கொண்டான்‌. கொள்ளுத்‌ தண்ணி 
ஊத்துவதாகக்‌ கேள்விப்பட்டால்‌ 
கூட அங்கு போய்‌ வாசனையாவது பார்த்துவிட்டு 
வந்தான்‌! அங்கெல்லாம்‌ கூட 
இரண்டணா ஓரணா கிடைத்தது. 

லிங்கங்‌ கட்டிக்குக்‌ காசு கிடைக்கிறது என்று 
தெரிந்தவுடன்தான்‌ 
தவசிப்பிள்ளை தேய்பிறை மரபை உணவில்‌ புகுத்த 
ஆரம்பித்தான்‌. சத்திரத்தில்‌ 
பண்டாரத்துக்கு விருந்தா வைப்பார்கள்‌? எதோ 
புண்ணிய காரியத்தில்‌ அப்படி 
இப்படித்தான்‌ இருக்கும்‌ என்று சொல்லும்பொழுது 
லிங்கங்‌ கட்டிக்கூட சகஜம்‌ 
தான்‌ என்று ஒத்து ஊதிவிடுவான்‌. “வேண்டுமானால்‌ 
ஏதாவது ஓட்டலில்‌ வாங்கிச்‌ 
சாப்பிடு சாமியாரே!” என்று உபதேசம்‌ செய்வான்‌ 
தவசிப்பிள்ளை. 

லிங்கங்‌ கட்டிக்குக்‌ காசு சேர்ந்துபோய்விட்ட்தென்று 
எப்படியோ தவசிப்பிள்ளை கணக்குப்‌ 
பண்ணிவிட்டான்‌. அதை எப்படியாவது கரைத்துவிட 
வேண்டுமென்ற விஷம எண்ணம்‌ அவனுக்கு வந்து 
விட்டது. 

தவசிப்பிள்ளையிடனிடத்தில்‌ பணத்தை வைத்திரு 


என்று லிங்கங்‌ கட்டி 

கொடுத்திருந்தால்‌ இந்த்‌ விசம எண்ணம்‌ 
தோன்றியிருக்குமா என்பது ரசமான 

கேள்வி. ஆனால்‌ விடை எளிது. நிச்சயமாக தோன்றியே 
இருக்காது. இதில்‌ வந்த 

கஷ்டமென்னவென்றால்‌ பாலுக்குப்‌ பூனையைக்‌ 
காவல்‌ வைக்கமுடியாது என்பதுதான்‌. 

லிங்கங்‌ கட்டி எதோ குருட்டுச்‌ சாமர்த்தியத்துடன்‌ 
சில்லறை அடகு பிடித்து 

வந்த கிழவியிடம்‌ இந்த பணத்தைக்‌ கொடுத்து 
வைத்திருந்தான்‌. கடவுள்‌ 

பொய்யாகப்‌ போனால்‌ கூட அந்தக்‌ கிழவி பொய்யாக 
போகமாட்டாள்‌ என்று அந்த 

வட்டாரத்திலே அவளூக்கு நல்ல பேர்‌!. 

ஆனால்‌ இந்த இரகசியம்‌ தவசிபிள்ளைக்குத்‌ 
தெரியாது. திருட்டுப்‌ பயல்‌ என்று 
கறுவிக்கொண்டே எப்போதும்‌ போல்‌ அரை வயிற்றுச்‌ 
சோறு போட்டு முழு வேலையையும்‌ வாங்கிக்‌ 
கொண்டிருந்தான்‌. 

தவசிப்பிள்ளைக்கு ஒரு யோசனை தோன்றிற்று. 

“என்ன லிங்கங்‌ கட்டி! உனக்குத்தான்‌ பெண்டாட்டி 
இல்லியே!” 

”பண்டாரமாச்சே!” 

“அப்படின்னா. தொடுப்புக்கூட?” 

“அதென்னங்க, நாக்கு அழுகிப்போயிடாது” 

“கோவிச்சுக்காதே. ஒம்‌ பணத்தைப்‌ பின்னே என்ன 
செய்யறே?” 

“பத்திரமா இருக்குங்க” 

“நீ நின்னா நெடுஞ்சுவரு, விழுந்தா குட்டிச்சுவர்‌. 
பெண்ணா பிள்ளையா பெண்டாட்டியா ? 
ஒண்ணும்தான்‌ இல்லை. காலணாவுக்கு காராபூந்தி கூட 
வாங்கிச்‌ 
சாப்பிடமாட்டே. பணத்தைப்‌ பத்திரமா வைச்சுட்டு 
என்ன பண்ணுவே?” 


உள்ளபடியே லிங்கங்க்‌ கட்டிக்குத்‌ திகைப்பாய்‌ 
போய்விட்டது. ஆமாம்‌, பணத்தை 
வைத்துக்கொண்டு என்ன பண்ணுகிறது? 

“பின்னே எறிஞ்சிடலாமா?” 

”அதுக்குச்‌ சொல்லவில்லை. ஒரு நல்ல காரியம்‌ 
சொல்றேன்‌, யோசிச்சுப்பாரு”. 

ஷை (5 

ழுத்து லிங்கம்‌ இருக்கில்லே?” 

“ஆமாம்‌” 

“இதைக்‌ கவுத்தாலே கட்டிப்‌ போட்டுக்கிட்டுக்‌ 
கிடக்கிறியே! இருக்கிற பணத்துக்குப்‌ பவுனைக்‌ 
கிவுனை வாங்கிச்‌ செயின்‌ பண்ணி லிங்கத்தை அதில்‌ 
கோத்துப்பிடேன்‌. கழுத்துக்கும்‌ அழகாயிருக்கும்‌. 
லிங்கமும்‌ பார்வையாயிருக்கும்‌. திருக்குளத்திலே 
திருநீறும்‌ தங்கச்‌ செயின்‌ லிங்கமுமாகக்‌ கிழக்கே 
சூரியனைப்‌ பார்த்துக்கொண்டு நிக்கறதைப்‌ பார்த்தால்‌ 
அசல்‌ சிவப்பழம்பாங்க . நல்லா இருக்குமே?” 

“என்‌ கழுத்துக்கு என்னாத்துக்குங்க?” 

“ஒன்‌ கழுத்துக்கா செயின்‌? இல்லை இல்லை 
லிங்கத்துக்குச்‌ செயின்‌ செய்யச்‌ 
சொல்றேன்‌. செயின்‌ போட்ட லிங்கத்தை மடியிலே 
கட்டிக்கிறியா? 

"இல்லை , இல்லே”. 

“அப்படின்னா கழுத்திலேதானே போட்டுக்கணும்‌?” 

“செஞ்சால்‌ பாத்துக்குவாம்‌”என்று லிங்கங்‌ கட்டி 
சொல்லிப்‌ பேச்சை வெட்டி 
விட்டுவிட்டான்‌. தவசிப்பிள்ளையும்‌ அதோடு 
போய்விட்டான்‌. 

தென்னம்‌ நெற்று சீக்கிரமாக முளைத்துவிடாது. 
கொஞ்சம்‌ காலம்‌ பிடிக்கும்‌. 
அதுமாதிரி லிங்கங்‌ கட்டி மனத்திலே போட்ட தென்னம்‌ 
நெற்றும்‌ மெதுவாக 
முளைக்க ஆரம்பித்தது. கிழவி நல்லவள்தான்‌ . 
ஆனால்‌ வயசாயிடுச்சே! ஒரு 


சமயத்தைப்‌ போல ஒரு சமயம்‌ இருக்குமா? ஆள்‌ யாரும்‌ 
தெரியவில்லையே! 
தவசிப்பிள்ளை சொல்றது நல்ல யோசனைதான்‌. 
லிங்கத்துக்கு செயின்‌ பண்ணினால்‌ 
நல்லாத்தான்‌ இருக்கும்‌ என்றெல்லாம்‌ யோசனை 
செய்துகொண்டே இருந்தான்‌. 

இதற்குள்‌ வயது ஒரு வருஷம்‌ கூடிவிட்டது. 
புகையிலையைப்‌ போலக்‌ காய்ந்து வந்த 
லிங்கங்‌ கட்டி வெள்ளரிப்பழம்‌ மாதிரி ஆகிவிட்டான்‌. 

ஒருநாள்‌ திடீரென்று ஆசாரியிடம்‌ போய்த்‌ தனக்குச்‌ 
செயின்‌ செய்ய எவ்வ்ளவு 
பவுன்‌ வேண்டுமென்று கேட்டான்‌. ஆசாரிக்குச்‌ சிரிப்புத்‌ 
தாங்கவில்லை. “இந்த 
வயதிலா கலியாணம்‌ செய்துகொள்ளப்போகிறா?” 
என்று கிண்டலாகக்‌ கேட்டான்‌. 

“இல்லை ,இந்த லிங்கத்துக்கு” என்று காட்டினதும்‌ 
வியாபார ரீதியில்‌ ஆசாரி 
பேசத்‌ தொடங்கிவிட்டான்‌. 

“முக்கால்பவுனிலேருந்து செய்யலாம்‌.” 

“அதுக்குக்‌ குறைஞ்சி?” 

“கூலி?” 

“உனக்காகப்‌ பதினைஞ்சு ரூபாய்‌.” 

“என்னய்யா, முக்கால்‌ பவுனுக்கு...” 

“அதானய்யா - சின்னச்‌ செயினுக்குப்‌ பெரிய கூலி, 
பெரிய செயினுக்கு சின்னக்கூலி. 
பெரிய செயினாவே லிங்கத்துக்குப்‌ பண்ணிக்‌ 
கட்டிக்கியேன்‌?” 

”ஏதோப்‌ பாத்துக்‌ கூலி வாங்கிக்கோ அய்யா, பவுன்‌ 
வாங்கியாறேன்‌” என்று 
திரும்பி விட்டான்‌. 

பதினைந்து நாள்‌ கழித்துத்‌ திருக்குளத்தில்‌ 
நீராடிவிட்டுத்‌ திறுநீரணிந்து 
தங்க்ச்‌ செயினும்‌ லிங்கமும்‌ துலங்க, லிங்கக்கட்டி 
சத்திரத்துக்குத்‌ 


திரும்பி வந்தான்‌. 

தவசிப்பில்ளை திண்ணையில்‌ ஏதோ சில்லறை 
வியாபாரம்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்தான்‌. லிங்கங்‌ 
கட்டியைப்‌ பார்த்ததும்‌ புதுமையாக இருந்தது. 
இன்னதென்று ஒரு நிமிசம்‌ விளங்கவில்லை. 
பிறகுதான்‌ தெரிந்தது. “சபாஷ்‌! சபாஷ்‌! ரகசியமா 
செஞ்சிட்டியே!” என்றான்‌ சந்தோஷம்‌ பொங்க . 

“என்ன பிரமாத காரியம்‌! ஏதோ ஆண்டவனுக்கு 
உவப்பாயிருக்கேன்னு ..” 

“நல்ல காரியம்‌, நல்ல காரியம்‌” என்றான்‌ 
தவசிப்பிள்ளை. கண்ணிலே படாத காசாக 
வைத்துக்கொள்வதை விட்டுத்‌ திருட்டுப்‌ பயலை 
வருத்தி அழைப்பது போன்ற 
காரியத்தைச்‌ செய்துவிட்டானே இந்த ஆள்‌ என்று 
நினைத்துக்கொண்டான்‌. ஏன்‌ இந்த 
யோசனை சொன்னோமென்ற கழிவிரக்கத்தின்‌ சாயல்‌ 
கூடப்‌ படர்ந்துவிடது. 

செயின்‌ போட்ட லிங்கங்கட்டி ஆகிவிட்டதற்காக 
அவன்‌ ஒன்றும்‌ மாறிவிடவில்லை. 
வழக்கம்‌ போல சத்திரத்துக்‌ காரியங்களைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டான்‌. கழிவிரக்கம்‌ 
காட்டிய தவசிப்‌ பிள்ளையும்‌ மாறவில்லை. 
பண்டாரத்துக்குக்‌ கொடுக்கிற 
கவளத்தில்‌ ஏற்றம்‌ ஒன்றும்‌ ஏற்படவில்லை. 

இதற்குப்‌ பிறகு நான்கு மாதம்‌ இருக்கலாம்‌. 


லிங்கங்கட்டிக்குத்‌ திடீரென்று 
ஒரு நினைப்பு வந்தது. “தம்பி! திருமுலைப்பால்‌ 
உத்சவத்துக்குப்‌ 


போகனுமின்னு தோணுது. போயிட்டு ஒரு வாரத்திலே 
வந்திடறேன்‌” என்றான்‌ 
தவசிப்பிள்ளையிடம்‌. 
“குடுத்து வச்சிருக்கணும்‌. போயிட்டுவா “. 
“பாத்திரம்‌ எல்லாம்‌ விளக்கணுமே?” 
“யாரையாவது வச்சுப்‌ பார்த்துக்கிடறேன்‌.” 


மறுநாள்‌ சீர்காழிக்கு லிங்கங்கட்டி புறப்பட்டு 
விட்டான்‌. ஒரு வாரம்‌ லிங்கங்‌ கட்டியில்லாமல்‌ 
பொழுதை ஓட்ட வேண்டுமே என்ற கவலைகொண்ட 
தவசிப்‌ 
பிள்ளை படுக்க போகுமுன்‌ ஒரு நாளாச்சு என்ற 
கணக்கிட்டுக்‌ கொண்டு 
படுத்தான்‌. ஒவ்வொரு தினமும்‌ ரப்பர்‌ மிட்டாய்‌ மாதிரி 
நீண்டது. 

நான்காம்‌ நாள்‌ காலை தவசிப்‌ பிள்ளை காய்கறி 
நறுக்கிக்‌ கொண்டிருந்தான்‌. 
முற்றிலும்‌ எதிர்பாராமல்‌ லிங்கங்‌ கட்டி எதிரே வந்து 
நின்றான்‌. 
தவசிப்பிள்ளைக்குக்‌ கனவா என்று கூடத்தோன்றி 
விட்டது. 

“என்ன. லிங்கங்‌ கட்டியா?” 

“பின்னே?” 

”அதுக்குள்ளார வந்துட்டியே?” என்று கேட்டுக்‌ 
கொண்டே லிங்கங்‌ கட்டியை 
மேலும்‌ கீழும்‌ பார்த்தான்‌. கைம்பெண்‌ கழுத்துப்‌ 
போலிருந்தது. 

“என்ன பண்டாரம்‌, லிங்கம்‌ சங்கிலி ஒண்ணையும்‌ 
காணோமே?” 

“ஆமாம்‌” 

“எங்கே?” 

“ஏமாந்து போயிட்டேன்‌” 

“எப்படிப்‌ போச்சு?” 

“அதாங்க ஞானப்பால்‌” 

“விளக்கமாகச்‌ சொன்னா அல்ல தெரியும்‌?” 

“திருவிழா பாத்தூட்டு முந்தா நாள்‌ ராத்திரி சத்திரத்து 
வாசல்லே குந்திக்கிட்டு இருந்தேன்‌. வேறு யாராரோ 
திண்ணையிலே வாழைத்‌ தோலைச்‌ 
சீவிப்போட்டாமாதிரி தலைமாடு கால்மாடா விழுந்து 
கிடந்தாங்க. “திண்ணையிலே யாரோ ரெண்டு ஆள்‌ 
என்னவோ பதி பசு பாசம்‌ இன்னு சத்தம்‌ போட்டுப்‌ 


பேசிக்கிட்டு இருந்தாங்க. நடுவிலே அதிலே ஒரு ஆள்‌ 
பாடினாரு. கொஞ்சநேரத்துக்கெலாம்‌ பேச்சு 
அடங்கிப்போய்‌, பாட்டாப்‌ பாட ஆரம்பிச்சுட்டாரு. 
ரொம்ப நல்லாக்‌ குயில்‌ கணக்காப்‌ பாடினாரு. 
அப்படியே 

சாஞ்சுக்கிட்டிருந்தவன்‌ அதிலே சொக்கிப்‌ போயிட்டேன்‌... 

“ மாங்காய்ப்‌ பாலுண்டு 
மலைமேலிருப்போர்க்குத்‌ 
தேங்காய்ப்ப்பால்‌ ஏதுக்கடீ- குதம்பாய்‌” 

இன்னு ஒரு பாட்டு பாடினாரு . அப்படியே 
மெய்மறந்தே போயிட்டேன்‌. பொறவு, 
பாட்டே காதில்‌ விழல்லை. 

“அப்புறம்‌ நெனைப்பு வந்தப்பொ கண்ணைத்‌ துறந்து 
பார்த்தேன்‌. கிழக்கு வெளுத்துக்‌ கிட்டிருந்தது. திருவிழா 
அலுப்பும்‌ அந்தப்பாட்டும்‌ என்னை அப்படி 
அமமட்டிவிட்டது. நல்ல தூக்கம்ன்னு நினைத்துக்‌ 
கிட்டபோது ஒரு திகில்‌ பிறந்தது. கழுத்தென்னவோ 
லேசாக இருந்தது. தொட்டுத்‌ தடவிப்‌ பார்த்தேன்‌. 
லிங்கமா செயினா ஒண்ணையும்‌ காணோம்‌. யாரோ 
தூங்கிக்கொண்டிருந்தபொழுது அடிச்சிக்கிட்டுப்‌ 
பொயிட்டார்கள்‌! 
சத்திரத்துத்‌ திண்ணையில்‌ இருந்தவர்களை 
ஒவ்வொருவராகப்‌ பார்த்தேன்‌. திருடி 
இருப்பார்கள்‌ என்று அவர்களைப்‌ பார்த்தால்‌ 
தோணவில்லை. 

“என்ன பாக்குறீங்க பண்டாரம்‌” என்று திண்ணையில்‌ 
இருந்தவர்கள்‌ விசாரித்தார்கள்‌. 

நான்‌ நடந்ததைச்‌ சொன்னேன்‌. அவர்கள்‌ 
சிரித்தார்கள்‌” 

“சாமி எடுத்துக்கிட்டுப்‌ போயிருக்கும்‌ ஞானப்பால்‌ 
குடுக்க வேணாம்‌?” என்றார்கள்‌. 

“எனக்குச்‌ சுருக்கென்று பட்டது. “லிங்கத்துக்குப்‌ போய்‌ 
மட்டி மாதிரி தங்கச்‌ சங்கிலி செஞ்சேனே? 
பைத்தியக்காரத்தனம்‌! என்று நினைத்துக்கொண்டே 


ஊருக்குத்‌ திரும்பி வந்துவிட்டேன்‌.” 

“ஞானப்பால்‌ கிடைச்சுப்‌ போச்சு” 

“அப்புறம்‌?” 

“நான்‌ போறேன்‌” 

“எங்கே?” 

“இப்படியே நீளமா” 

“பின்னே ஏன்‌ வந்தே?” 

“சம்பளங்‌ கொடுத்து வேறு ஆள்‌ பாத்து 
வச்சுக்குங்கன்னு சொல்ல வந்தேன்‌”: 

“அடப்பாவி! நெசமாகவே ஞானப்பால்‌ 
கிடைச்சிட்டுதா?” 

லிங்கங்‌ கட்டி பதில்‌ சொல்லவில்லை. மழுங்கிய 
தலையைத்‌ தடவி கொண்டே தெருவில்‌ 
இறங்கிவிட்டான்‌. 


SR IRR RRR 


0.பஞ்சத்து ஆண்டி: 
தி.ஜானகிராமன்‌ 


அடுத்த வீட்டிலோ, எதிர்‌ வீட்டிலோ சத்தம்‌ போடுவது 
போல இருந்தது: 

“எழுந்திரிய்யா, நல்லாப்படுத்துத்‌ தூங்கறே! தூக்கு 
சொல்றேன்‌, இந்த மூட்டை, முடிச்சு, பானை, சட்டி 
எல்லாத்தையும்‌. கிளம்புங்க... ம்‌! வரவரச்‌ சத்திரமாப்‌ 
போயிடுச்சு, இந்தத்‌ திண்ணை... எழுந்திருக்க 
மாட்டிஙக்‌?... இன்னிக்கிப்‌ புரட்டாசி சனிக்கிழமை.” 

இரைச்சல்‌ அதிர அதிரக்‌ கேட்டது. நன்னையனுக்குத்‌ 
தன்னைப்‌ பார்த்துத்தான்‌ இவ்வளவு சத்தமும்‌ என்று 
நிச்சயம்‌ வந்தது. கண்ணைப்‌ பிட்டுக்கொண்டான்‌. 
ஓட்டுத்‌ திண்ணையில்ய்ப்‌ஃ ஓர்‌ அடுக்கை வைத்துச்‌ 
சாணத்‌ தண்ணீர்‌ கரைத்துக்‌ கொண்டிருந்தாள்‌, 
வீட்டுக்கார அம்மாள்‌. உடனே வாரிச்‌ சுருட்டிக்கொண்டு 
எழுந்து, பெரிய பானையையும்‌ தூங்கிக்‌ கொண்டிருந்த 
பெரிய குழந்தையையும்‌ தோளில்‌ சார்த்தித்‌ 
திண்ணையை விட்டுக்‌ கீழே இறங்கினான்‌ அவன்‌. 
அதற்குள்‌ அவன்‌ பெண்டாட்டி, கைக்குழந்தை, 
இரண்டாவது மூட்டை இரண்டையும்‌ எடுத்துக்கொண்டு 
நடந்தாள்‌. இரைச்சலில்‌ விழித்துக்கொண்ட நடுக்‌ 
குழந்தை அவர்களுடைய அவசரத்தைக்‌ கண்டு 
பரபரவென்று எழுந்து, அவர்களைத்‌ தொடர்ந்தது. 
நன்னையன்‌ அடுத்த வீட்டுத்‌ திண்ணையில்‌ 
கைச்சுமைகளை இறக்கி, வேட்டியை இறுக்கக்‌ 
கட்டிக்கொண்டு, மீண்டும்‌ நடந்து, எதிர்த்த சாரியில்‌ 


ஆறேழு வீடு தள்ளியிருந்த பிள்ளையார்‌ கோயில்‌ 
திண்ணைக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌. 

முதுகில்‌ வெயில்‌ விழத்‌ தூங்குகிறவனை எழுப்புவது 
போல்‌ அவள்‌ எழுப்பினாளே தவிர, அப்படி ஒன்றும்‌ 
கண்‌ விழிக்க நேரமாகிவிடவில்லை. இருள்‌ சற்றே 
பிரிந்திருந்தது. சல்‌ சல்லென்று ஒவ்வொரு வாசலிலும்‌ 
கேட்ட, சாணி தெளிக்கிற ஓசை கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
இருளை விரட்டிக்‌ கொண்டிருந்தது. 

கோயில்‌ திண்ணை மீது போட்டதும்‌ குழந்தைகள்‌ 
மீண்டும்‌ சுருண்டு துயிலில்‌ ஆழ்ந்துவிட்டன. 
நன்னையனுக்குக்‌ கண்ணெல்லாம்‌ பொங்கிற்று. 
அவனுடைய பெண்டாட்டிக்கும்‌ கண்‌ திறக்க முடியாமல்‌ 
பொங்கிற்று. இரவு இருவரும்‌ சாப்பிடவில்லை. 
இராக்காலப்‌ பிச்சையாகக்‌ கிடைத்த பழைய சோறு 
குழந்தைகளுக்கே சரியாகக்‌ காணவில்லை. நாலு 
நாளாக ஒரு வேளைச்‌ சாப்பாடுதான்‌; அதுவும்‌ அரை 
வயிற்றுக்கு. ஆறாப்‌ பசி, அடி வயிற்றில்‌ அனலாகக்‌ 
குமைந்தது. இப்படியே இன்னும்‌ ஒரு வேளை இருந்தால்‌ 
குமட்டல்‌ கிளம்பிவிடும்‌. தலை கனத்தது. 
வறட்சியினால்‌ முணு முணு என்று வலித்தது. 
கண்ணைக்‌ கசக்கித்‌ தேய்த்துத்‌ தெருவைப்‌ பார்த்ததும்‌, 
அந்த அம்மாள்‌ கிழமை சொல்லிக்‌ கூச்சல்‌ போட்டது 
நினைவுக்கு வந்தது. 

புரட்டாசி சனிக்கிழமைதான்‌. உலகத்துப்‌ 
பிச்சைக்காரரெல்லாம்‌ ஊரிலே கூடி விட்டார்கள்‌. ஒரு 
பெரிய ஆண்டிக்‌ கூட்டம்‌ போய்க்‌ கொண்டிருந்தது. 
எத்தனை ஆண்டிகள்‌! நாற்பது ஐம்பது இருக்கும்‌! 
பொழுது புலருவதற்கு முன்னால்‌ எத்தனை ஆண்டிகள்‌! 
இவர்கள்‌ எப்போது கண்‌ விழித்தார்கள்‌? இரவு எங்கே 
படுத்திருந்தார்கள்‌? எங்கிருந்து வந்தார்கள்‌? பல்‌ 
தேய்க்கவில்லையா? எல்லாம்‌ ஒரே வார்ப்பு! வெளுத்துப்‌ 
போன காவித்துணி. கழுத்தில்‌ கொட்டை, கையில்‌ ஓடு. 
பாதி பேர்‌ மொட்டை, பாதி பரட்டை, படுகிழங்கள்‌, கண்‌ 
குருடு, கால்‌ விந்தல்‌!- முன்னை வினைப்‌ பயன்கள்‌ 


ஊர்வலம்‌ போவது போல்‌ இருந்தது நன்னையனுக்கு. 
திண்ணையில்‌ உட்கார்ந்தவாறே அவன்‌ கேட்டான்‌: 

“சாமி, எங்கே போறீங்க?” 

“சிவகுரு செட்டியார்‌ வீட்டிலே கொடுக்கறாங்க.” 

“என்ன கொடுக்கறாங்க?” 

“வர்ற பரதேசிங்களுக்கெல்லாம்‌ ஒரு சல்லி, ஒரு பிடி 
அரிசி. போறோம்‌.” 

“சல்லியா?” 

“ஆமாம்‌.” 

“சல்லிக்காசு யாருக்குய்யா ஆம்பிடுது இப்ப! பெரிய 
தர்மந்தான்‌ போ!” 

“கட்டின வீட்டுக்கு யார்தான்‌ பளுது சொல்ல 
முடியாது?” என்று கூட்டத்தோடு நடக்கப்‌ பெருநடை 
போட்டான்‌ பரதேசி. 

நன்னையன்‌ கூட்டிப்‌ பார்த்தான்‌. அவன்‌, 
பெண்டாட்டி, மூன்று குழந்தைகள்‌ - ஐந்துபிடி அரிசியும்‌ 
ஐந்து சல்லியும்‌ தேறும்‌; கைக்குழந்தையையும்‌ ஆளாக 
மதித்தால்‌. 

“அஞ்சு பிடி அரிசி, ஒரு வயித்துச்‌ சுவரிலே ஒட்டிக்கக்‌ 
காணுமா?” என்று கேட்டுக்‌ கொண்டான்‌. 

“எல்லோரும்‌ போறாங்களே. நீங்களும்‌ போய்ப்‌ 
பாருங்களேன்‌” என்று யோசனை சொன்னாள்‌ மனைவி. 

“போய்ப்‌ பாருங்களேனா? நீ வரலியா?” 

“என்னாலே நடக்கறதுக்கு இல்லே. மூட்டை 
முடிச்செல்லாம்‌ தூக்க முடியாது. இந்த மூணும்‌ சுருண்டு 
சுருண்டு தூங்குது. வயித்துலே காத்துதான்‌ இருக்கு. 
அதுக எப்படி நடக்கும்‌?” 

அவன்‌ மட்டும்‌ எழுந்து உட்கார்ந்தான்‌. அதற்குள்‌ 
சிவகுரு செட்டியார்‌ வீட்டு வாசலில்‌ ஆண்டிகள்‌ “க்யூ 
வரிசையில்‌ உட்கார்ந்து விட்டார்கள்‌. உட்கார்ந்த 
ஒழுங்கைப்‌ பார்த்தால்‌ தொன்று தொட்ட வழக்கமாகத்‌ 
தோன்றிற்று. புரட்டாசியில்‌ மட்டும்‌ இல்லை. எல்லாச்‌ 
சனிக்கிழமைகளிலும்‌ சிவகுரு இந்தத்‌ தர்மத்தைச்‌ 
செய்கிறாராம்‌. நாற்பது ஐம்பது பேருக்குப்‌ பிறகு, கடைசி 


ஆளாக உட்கார வேண்டும்‌ என்று நினைத்தபோது, 
நன்னையனின்‌ காலும்‌ உள்ளமும்‌ ஏழெட்டு மைல்‌ 
நடந்து வந்தது போல களைத்துவிட்டன. 

இவர்களோடா உட்கார வேண்டும்‌? என்ன இருந்தாலும்‌ 
அவன்‌ பஞ்சத்து ஆண்டிதான்‌. சுபிட்சம்‌ என்ற 
வாடையை நுகராத இந்தப்‌ பரம்பரை ஆண்டிகளோடா 
உட்கார வேண்டும்‌! உட்கார்ந்தாலும்‌ மோசமில்லை. 
முகம்‌ தெரியாத ஊர்தானே? ஆனால்‌ செட்டியார்‌ 
இன்னும்‌ வாசலுக்கு வரவில்லை. ஒரு மணி நேரம்‌ 
செல்லுமாம்‌. பூஜையில்‌ உட்கார்ந்திருக்கிறாராம்‌. 
வெயில்‌ கூடக்‌ கிளம்பவில்லை. வேறு எங்கே போவது? 
நன்னையன்‌ உட்கார்ந்தான்‌. தான்‌ வேறு என்ற 
தன்மையுடன்‌, உள்ளங்‌ குன்ற, உடல்‌ குன்ற, ஓர்‌ அடி 
தள்ளினாற்‌ போல்‌ உட்கார்ந்து கொண்டான்‌. 
பரதேசிகளில்‌ பலர்‌ தூங்கி வழிந்து 
கொண்டிருந்தார்கள்‌. அவனுக்குப்‌ பக்கத்தில்‌ இருந்த 
பரதேசிக்குக்‌ கிராப்புத்‌ தலை. சீவாத பரட்டைக்‌ கிராப்பு; 
சீசாவுக்குள்‌ விட்டுக்‌ கழுவுகிற பிரஷ்‌ மாதிரி. கழுத்தில்‌ 
கொட்டை: தடிப்பயலாக வளர்ந்திருந்தான்‌. 

“சாமிக்கு என்ன ஊரு?” என்று அவன்‌ கேட்டான்‌. 
நன்னையனுக்கு அவனோடு பேசுவதற்கே கெளரவக்‌ 
குறைச்சலாக இருந்தது. பதில்‌ சொல்லவில்லை. 

“உங்களைத்தாங்க. எந்த ஊரு உங்களுக்கு?” 

“ஏன்‌!” 

“கேட்கக்கூடாதுங்களா?” 

“சேலம்‌.” 

“சேலமா? ஏ அப்பா? ரொம்பத்‌ தொலைவான 
ஊராச்சே.” 

“ஆமாம்‌.” 

“எங்கே இம்மாந்‌ தூரம்‌?” 

வரிசையில்‌ உட்கார்ந்த பிறகு, பதில்‌ சொல்லாமல்‌ 
எப்படி இருக்க முடியும்‌? 

“ஆமாம்‌, என்ன செய்யுறது? பிளைப்புப்‌ போயிடுச்சு, 
பிச்சைக்குக்‌ கிளம்பியாச்சு.” 


“அப்படீன்னா வேறெ பொளப்பு உண்டுன்னு 
சொல்லுங்க!” 

“இருந்தது. இப்ப இல்லே...” 

“என்ன! வெள்ளாமையா?” 

“நெசவு.” 

“நெசவா? வேட்டி புடவையெல்லாம்‌ நெய்வமுனு 
சொல்லுங்க.” 

“துண்டு துப்பட்டிக்கூட நெய்வோம்‌. நூல்‌ இல்லே. 
எத்தினி நாளைக்கு இருக்கிறதை வித்துத்‌ திங்க முடியும்‌! 
மூக்குலே, கையிலெ இருக்கிற வரைக்கும்‌ நகைதான்‌. 
வித்துக்‌ காசாக்கிட்டா, ரெண்டு நாள்‌ சோறுதானே! 
தீந்துது. இப்படிப்‌ பண்ணிக்கிட்டே வந்தா, அப்புறம்‌ 
விக்கிறதுக்கு என்ன இருக்கும்‌?” 

“ஏன்‌ நூல்‌ கிடைக்கலே?” 

“என்னமோ கிடைக்கலே.” 

“வேற பிளைப்புக்‌ கிடைக்கலியோ?” 

“வேறெ ஏதாவது தெரிஞ்சால்ல செய்யலாம்‌? வேட்டி 
புடவை நெய்யத்‌ தெரியும்‌. பொழுதெல்லாம்‌ தறியிலெ 
உக்காந்து, ரத்தம்‌ செத்த கூட்டம்‌ நாங்க. கோடாலி, 
மண்வெட்டி தூக்க முடியுமா? ஓடியாடி வேலைசெய்ய 
முடியுமா?” 

“பாவம்‌!” 

அதற்குள்‌ அவனை அடுத்து உட்கார்ந்திருந்த ஓர்‌ 
ஒற்றைக்‌ கண்ணன்‌ சொன்னான்‌: “பிச்சை எடுக்க 
மட்டும்‌ தெம்பு வேண்டியதில்லைன்னு இதுக்கு 
வந்தீங்களோ? இதுவும்‌ லேசுப்பட்டதில்லே. எங்களைப்‌ 
பாரு, இன்னிக்கு ஒரு ஊரு, சாயங்காலம்‌ ஒரு ஊரு, 
ராத்திரி வேறெ ஊரு, நாளைக்குக்‌ காலமே 
எத்தனையோ தூரம்‌ போயிருப்போம்‌. இதுக்கும்‌ 
ஓடியாடிப்‌ பாடு பட்டாத்தான்‌ உண்டு.” 

பரம்பரைப்‌ பிச்சைக்காரனின்‌ தொழில்‌ 
அபிமானத்துடன்‌ பேசின அவனுடைய குரலில்‌ 
கற்றுக்குட்டியைக்‌ கண்டு அசட்டையும்‌ ஆதரவும்‌ 
தொனித்தன. 


“இன்னிக்குத்‌ தஞ்சாவூருன்னா, நாளைக்குக்‌ 
கும்மாணம்‌, நாளை ராத்திரி திருடறமருதூரு, நாளைத்‌ 
தெறிச்சு மாயாவரம்‌, அப்புறம்‌ சீயாளி, கனகசபை, 
இப்படி நாளுக்கு ஒரு சீமையாப்‌ பறக்கிறோம்‌ நாங்க. 
நீங்க என்னமோ உடம்பு முடியலேன்னு பிச்சை எடுக்க 
வந்தேங்கிறீங்களே; என்னத்தைச்‌ சொல்றது?” 

“இப்படியே நடந்து நடந்து உயிரை விடவா நாம்‌ 
பிறந்திருக்கோம்‌?” 

“நடந்தாத்தான்‌ சோறு உண்டு. ஒரே ஊரிலே சுத்திச்‌ 
சுத்தி வந்தா, சனங்களுக்குக்‌ கச்சுப்‌ போயிடும்‌.... சும்மாக்‌ 
குந்தியிருக்கிறது சோம்பேறிப்‌ 
பிச்சைக்காரங்களுக்குத்தான்‌. சாமிங்க, 
சிவனடியாருங்க இவங்களுக்கெல்லாம்‌ யாத்திரை தான்‌ 
கொள்கை.” 

நீ பிச்சை எடுக்க லாயக்கில்லை” என்று சொல்லாமல்‌ 
சொல்வது போல்‌ இருந்தது. நன்னையனுக்கு இருப்புக்‌ 
கொள்ளவில்லை. “எப்பொழுதுமே பிச்சையா எடுக்கப்‌ 
போகிறோம்‌? ஏதோ சோதனைக்‌ காலம்‌! ஹும்‌. வெட்டிப்‌ 
பயல்கள்‌” என்று மனத்திற்குள்‌ சபித்துக்‌ கொண்டே 
எழுந்தான்‌. 

“என்ன அண்ணே, எளுந்திக்கிட்டீங்க?” 

“இருங்க. பல்‌ தேய்ச்சிட்டு வந்திடறேன்‌” என்று 
எழுந்தான்‌ அவன்‌. தெருக்கோடி திரும்பி, ஆற்றங்கரை 
நடப்பில்‌, குறுக்கே ஓடிய வாய்க்காலில்‌ இறங்கினான்‌. 
மதகின்மீது ஒரு செங்கல்‌ துண்டை உரைத்துப்‌ பல்லை 
விளக்கி, முகத்தைக்‌ கழுவிக்‌ கொண்டான்‌. ஒரு கை 
தண்ணீர்‌ மொண்டு விழுங்கினான்‌. அது நெஞ்சையும்‌ 
மார்பையும்‌ அடைத்து, உயிரைப்‌ பிடிப்பதுபோல்‌ 
வலியைக்‌ கொடுத்தது. நல்ல பசியில்‌ வெறும்‌ வயிற்றில்‌ 
ட்‌ தண்ணீர்‌ ஊற்றிய அதிர்ச்சி அது. மெதுவாக அதை 
உள்ளே இறக்கி, வாய்க்கால்‌ கரையிலேயே ஒரு நிமிஷம்‌ 
உட்கார்ந்தான்‌. மீண்டும்‌ எழுந்து, வயிறு கொண்ட 
மட்டும்‌ தண்ணீரைக்‌ குடித்துவிட்டுத்‌ தெருவை நோக்கித்‌ 
திரும்பினான்‌. 


சனிக்கிழமை: போட்டி ஏராளம்‌. அதையும்‌ 
மிஞ்சினால்தான்‌ வயிற்றில்‌ ஏதாவது போட முடியும்‌. 
போட்டியை மிஞ்ச ஒரு வழிதான்‌ உண்டு. உண்மையைக்‌ 
கலப்படமில்லாமல்‌ சொல்ல வேண்டும்‌. பிச்சை நமக்குத்‌ 
தொழில்‌ அல்ல என்று படப்படச்‌ சொல்ல வேண்டும்‌. 
அப்படித்தான்‌ கருணையை எழுப்பலாம்‌. 

வெயில்‌ வந்துவிட்டது. சிவகுரு செட்டியார்‌ இன்னும்‌ 
பூஜையில்தான்‌ இருக்கிறார்‌. பத்துப்‌ பதினைந்து 
வீட்டைக்‌ கடந்து சென்றான்‌ அவன்‌. அங்கும்‌ ஒரு 
போட்டி காத்திருந்தது. ஒரு குரங்காட்டி, குச்சியை 
இரண்டு முழ உயரத்தில்‌ பிடித்து, லங்கையைத்‌ தாண்டச்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்தான்‌. லங்கையையா 
சமுத்திரத்தையா என்று யோசிக்காமல்‌ குரங்கு தாண்டித்‌ 
தாண்டிக்‌ குதித்தது. வேடிக்கை பார்க்கச்‌ சிறுவர்களின்‌ 
கூட்டம்‌. ஒரே சிரிப்பு, கூச்சல்‌! மிகப்‌ பெரிய போட்டி இது! 
நன்னையன்‌ இன்னும்‌ இரண்டு வீடு தள்ளிப்‌ போய்‌ 
நின்றான்‌. 

வீடு பெரிய வீடு. வாசலில்‌ கொட்டகை. அங்கே சாய்வு 
நாற்காலியை மேற்கே பார்க்கப்‌ போட்டுச்‌ 
சாய்ந்திருந்தார்‌ ஒரு பெரியவர்‌. 

“அம்மா!” என்று நன்னையன்‌ கூப்பிட்டான்‌. 

“ஏனையா அம்மாவைக்‌ கூப்பிடறேஎ? ஐயா ஒண்ணும்‌ 
கொடுக்க மாட்டாருன்னா? கண்ணைப்‌ 
பிட்டுக்கறத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறியே; 
விடியட்டுமென்னு காத்திருந்தியா முகதரிசனம்‌ 
கொடுக்க! ஐயா எளுந்தவுடனே நல்ல பண்டமாப்‌ 
பாத்துக்‌ கண்‌ விளிக்கட்டுமேன்னு வந்தியாக்கும்‌? 
எனக்கு ஓண்ணும்‌ புரியலியே. சும்மா நின்னுக்கிட்டே 
இருந்தா? பதில்‌ சொல்லுய்யா... விடியக்‌ காலமே 
எளுந்திருக்கறத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறியே?.... 
என்ன எண்ணம்னு கேக்கறேன்‌. பேசாம 
படுக்கையிலேருந்து எளுந்து மூஞ்சியைக்‌ 
களுவிக்கிட்டு வந்து சாஞ்சிருக்கேன்‌. மூஞ்சியைக்‌ 
காட்டுறியே. நீ என்ன குத்து விளக்கா? கண்ணாடியா? 


கட்டின பொஞ்சாதியா? சொல்லு-” 

மூச்சு விடாமல்‌ பேசிக்கொண்டே இருந்தார்‌ அவர்‌. 
பதில்‌ சொல்லு சொல்லு என்று சொன்னாரே தவிர, அது 
வருவதற்கு இடங்‌ கொடுக்காமல்‌ பேசிக்கொண்டே 
இருந்தார்‌. ஒரு பாக்கு வெட்டு நேரம்‌ கூட சும்மா 
இருந்தால்‌ அவன்‌ ஆரம்பிக்கலாம்‌; அவர்‌ நிற்கவில்லை. 

“ஏனையா, கோளி கத்தறத்துக்குள்ளாற இந்தத்‌ தாடி, 
மீசை, களிசல்‌, கையிலை ஒரு இளிக்கிற சொம்பு - 
இப்படி வந்து நிக்கிறியே.... உடனே 
போட்டுடுவாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை 
சொல்லேன்‌? பேசாமடந்தையா நிக்கிறியே.” 

நன்னையனுக்கு, “நீங்க பேசாம இருந்தா போதும்‌. 
நான்‌ போயிடறேன்‌. சும்மா அலட்டிக்காதீங்க” என்று 
சொல்லிவிட்டுப்‌ போய்விடலாம்போல்‌ இருந்தது. 
ஆனால்‌ அதற்கும்‌ அவர்‌ விடவில்லை. திருப்பித்‌ 
திருப்பி அவன்‌ கண்ணாடியாக, குத்துவிளக்காக, 
கட்டின பெண்டாட்டியாக இல்லாததை, நாலைந்து 
தடவை இடித்துக்‌ காட்டிவிட்டு, “உனக்குத்தான்‌ வேலை. 
எங்க வீட்டுலெ ஒருத்தருக்கும்‌ வேலையே கிடையாது. 
பத்துப்‌ பசை தேய்க்கிறது, முகங்களுவறது, 
எல்லாத்தையும்‌ அப்படி அப்படியே போட்டுட்டு, 
உன்னை வந்து உபசாரம்‌ செய்யணும்‌; இல்லியா?-” 

அப்பாடா!... கொஞ்சம்‌ ஓய்ந்துவிட்டார்‌. 

“இல்லீங்க” என்று சொல்ல வாயெடுத்தான்‌ 
நன்னையன்‌. ஆனால்‌ மறுபடியும்‌ அவர்‌ 
பிடித்துக்கொண்டு விடப்‌ போகிறாரே என்று பயந்து 
நேராக விஷயத்துக்கு வந்துவிட்டான்‌. 

“நம்பளுக்குத்‌ தொழில்‌ நெசவுங்க. நமக்குச்‌ சேலம்‌. 
தறியிலே நெசுக்கிட்டு மானமாப்‌ பொளச்சிட்டிருந்தோம்‌. 
ஏளெட்டு மாசமா நூலே கிடைக்கலே. வேலை 
இல்லேன்னிட்டாங்க. இருந்ததை வித்துச்‌ சாப்பிட்டோம்‌. 
இங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வந்தோம்‌. 
இங்கேயும்‌ அப்படித்தான்‌ இருக்கு. மூணு நாள்‌ 
கோயில்லே தேசாந்திரிக்‌ கட்டளைக்குச்‌ சீட்டுக்‌ 


கொடுத்தாங்க. மூணு நாளைக்கு மேலே கிடையாதாம்‌. 
அப்பாலெ நிறுத்திட்டாங்க. நாலு நாளாக்‌ 
கால்வயித்துக்குக்‌ கூடக்‌ கிடைக்கலே. மூணு பச்சைக்‌ 
குளந்தை பட்டினி கிடக்குது. நேத்திலேருந்து நானும்‌ 
வீட்டிலேயும்‌ பட்டினிங்க” என்று மூச்சு விடாமல்‌ 
சொல்லி தீர்த்தான்‌. 

“இப்ப என்னை என்ன பண்ணச்‌ சொல்லுறே? தறியும்‌ 
நூலும்‌ வாங்கித்‌ தரச்‌ சொல்றியா?” 

“நாம்ப அப்படிக்‌ கேக்கலாம்களா? குளந்தைகளைப்‌ 
பார்க்க வளங்கிலங்க-எதோ கொஞ்சம்‌ வயித்துக்கு?” 

“இந்த பாரு, எனக்கு இப்ப ஒரு சந்தேகம்‌ வந்திடுச்சு. 
இந்தச்‌ சேலம்‌ டவுனு இப்ப இருக்கா, இல்லை ஈ காக்காய்‌ 
இல்லாமெ ஒரே பொட்டைக்காடாப்‌ போயிடிச்சான்னு 
தெரியலே. நானும்‌ ஆறு மாசமாப்‌ பாக்கறேன்‌. லக்ஷம்‌ 
பேரு உன்‌ மாதிரி வந்திட்டாங்க. நூல்‌ இல்லே. 
வேலையில்லேன்னு வயித்தை எக்கிக்கிட்டு வந்தி 
நிக்கிறாங்க. என்ன சொல்றே?” 

“அப்பறம்‌ என்னத்தைச்‌ சொல்றதுங்க?” 

“என்னத்தைச்‌ சொல்றதுங்களா? நான்‌ சொல்றேன்‌ 
கேளு. பிச்சைக்கும்‌ முதல்‌ போட்டுத்தான்‌ ஆகணும்‌. 
அதோ பாரு அநுமார்‌ நிக்கிறாரு. அவருதான்‌ 
அவனுக்கு முதல்‌.” 

திரும்பிப்‌ பார்த்தான்‌ நன்னையன்‌. குரங்காட்டி அவர்‌ 
பேசுவதைக்‌ கேட்ட வண்ணம்‌ நின்றுகொண்டிருந்தான்‌. 

பெரியவர்‌ சொன்னார்‌: 

“அந்த அநுமார்‌ அவனுக்கு முதல்‌, இன்னும்‌ கொஞ்ச 
நாளியிலே பாரு: அந்த அலுமினிய ஜோட்டி நிறைய 
அரிசி ரொப்பிக்கிட்டுப்‌ போயிடுவான்‌. அவன்‌ 
பொளைக்கிறவனா, நீயா? இந்த உலகத்திலே எந்தத்‌ 
தொழிலுக்கும்‌ முதல்‌ வேணும்டாப்பா, முதல்‌ வேணும்‌; 
பாம்பாட்டியும்‌ குரங்காட்டியும்‌. ஜாலராப்‌ 
போட்டுக்கிட்டுப்‌ பாடணும்‌: இல்லாட்டிக்‌ கொத்தமல்லி 
கறிவேப்பிலை விக்கணும்‌. இல்லாட்டி, மூட்டைதான்‌ 
தூக்கலாம்‌. அதுக்கும்‌ உங்கிட்ட முதல்‌ இல்லே. 


எலுமிச்சம்பழத்தை நறுக்கிப்‌ பத்துநாள்‌ புரட்டாசி 
வெயில்லே காயப்போட்டது போல நிக்கிறே.” 

ஒரு கணம்‌ மெளனம்‌. 

'குரங்காட்டியைவிட மட்டமாகப்‌ போய்விட்டோம்‌!” 
அவனுக்குத்‌ தொண்டையை அடைத்தது. சேலம்‌, தறி, 
அவன்‌ குடியிருந்த வீடு, பசுமாடு. முற்றத்தில்‌ சாயம்‌ 
நனைத்துத்‌ தொங்கின நூல்‌ பத்தை- எல்லாம்‌ அவன்‌ 
கண்‌ முன்‌ ஒருமுறை வந்து போயின. “எங்கோ பிறந்து, 
எங்கோ தொலைவில்‌ வாழ்ந்து, யாரோ முகம்‌ 
தெரியாதவரிடம்‌ பாட்டு வாங்கிக்‌ கொண்டிருக்கிறோமே! 
எதனால்‌? எதற்காக? அவன்‌ கண்‌ நிரம்பிற்று. 
உதட்டைக்‌ கடித்தால்‌ கண்ணீர்‌ தெறித்துவிடுமென்று 
மூச்சைப்‌ பிடித்து நிறுத்தி, வாயைத்‌ திறந்து 
கண்ணீரைக்‌ கன்னத்தில்‌ சொட்ட விடாமல்‌, 
தேக்கினான்‌. 

“என்ன சொல்றே?” என்று வழக்கமான கேள்வியைக்‌ 
கேட்டார்‌ அவர்‌. 

இதற்கு என்ன பதில்‌ சொல்வது? கண்டம்‌ நடுங்கிற்று. 
அவன்‌ பேசாமல்‌ நின்றான்‌. 

“சும்மா நின்னுக்கிட்டே இரு” என்று எழுந்து உள்ளே 
போய்விட்டார்‌ அவர்‌. 

குரங்காட்டி கேட்டான்‌: “நெசவு வேலையா 
உங்களுக்கு?” 

நன்னையன்‌ தலையை ஆட்டினான்‌. 

“காலங்‌ கெட்டுப்‌ போச்சுய்யா. இந்த மாதிரி 
அவதியையும்‌ பஞ்சத்தையும்‌ ஒருநாளும்‌ பாத்ததில்லே. 
பாயிலெ கிடந்தவங்க எல்லாரையும்‌ தரையிலெ 
உருட்டிடிச்சே இந்தப்‌ பாவி மவன்‌ பஞ்சம்‌. தருமம்‌ கெட்ட 
உலகம்‌!” என்று, நொடித்தவன்‌ நிலைமையை மனத்தில்‌ 
வாங்கி, இரக்கம்‌ சொல்லி, அவனையே 
பார்த்துக்கொண்டு நின்றான்‌ குரங்காட்டி. “நாங்கதான்‌ 
இப்படியே பிறந்திருக்கோம்‌. நீயும்‌ இப்படி ஆகணுமா, 
கண்ணராவி!” என்று அவன்‌ மனம்‌ கண்ணின்‌ 
வழியாகச்‌ சொல்லிற்று. அந்தப்‌ பார்வையைப்‌ 


பார்த்ததும்‌ ஆடிக்கொண்டிருந்த நன்னையன்‌ பொல 
பொலவென்று கண்ணீர்‌ உகுத்தான்‌. 

சற்றுக்‌ கழித்துப்‌ பத்துப்‌ புது இட்லி, இரண்டு 
வயிற்றுக்குப்‌ பழைய சோறு - எல்லாவற்றையும்‌ 
எடுத்துக்‌ கொண்டு வந்து போட்டாள்‌ பெரியவர்‌ 
மனிஅவி. குரங்காட்டிக்கும்‌ குரங்குக்கும்‌ இரண்டு இட்லி 
கிடைத்தன. 

“இந்த பாரு! நித்யம்‌ கிடைக்கும்‌ இந்த மாதிரின்னு 
நெனைச்சுக்காதே, நாளைக்கு வந்தியோ கெட்ட கோபம்‌ 
வந்திடும்‌! போ, பொளைக்கிற வளியைப்‌ பாரு” என்று 
வாசல்‌ நிலைப்படியிலிருந்தே சொல்லிவிட்டு 
அவனுடைய கும்பிடைக்கூட பார்க்காமல்‌ பெரியவர்‌ 
உள்ளே போய்‌ விட்டார்‌. 

நன்னையன்‌ கோயில்‌ திண்ணையை நோக்கி 
நடந்தான்‌. 

இந்தா, இதை வாங்கிக்க.” 

அவன்‌ பெண்டாட்டிக்கு அதைப்‌ பார்த்ததும்‌ சோற்றுக்‌ 
களஞ்சியத்தில்‌ குதித்துவிட்டாற்போல்‌ இருந்தது. 

“ஏது இத்தினி? கிளப்புலே வாங்கினீங்களா?” 

”கிளப்புலெ வாங்கும்படியாத்தானே இருக்குறோம்‌ 
இப்ப! பிச்சைதான்‌! வாங்கி வை.” 

பெரிய குழந்தை பலகாரத்தை வளைத்துக்‌ 
கொண்டது. நடுக்‌ குழந்தை, “அப்பா. குரங்குப்பா!” 
என்று கத்திற்று. குரங்காட்டி, திண்ணை ஓரமாக நின்று 
கொண்டிருந்தான்‌. 

“என்னாப்பா?” 

“ஐயா, நீங்க பொளைக்கத்‌ தெரியாதாங்க. அவங்க 
கொஞ்சம்‌ சோறும்‌ பலகாரமும்‌ கொடுத்தாப்‌ 
போதுமாய்யா? அப்படியே இன்னும்‌ நாலு வீட்டிலெ 
அரிசியும்‌ வாங்கியாரக்‌ கூடாது? ராத்திரிப்‌ போதுக்கு. 
மறுபடியும்‌ ஒரு நடை அலையணுமால்லியா?” 

“நீ சொல்லு. உனக்கென்ன? நேத்து மத்தியானமே 
புடிச்சு எல்லா வயிறும்‌ காயுது. இப்ப இதைத்‌ தின்கிறது. 
அப்புறம்‌ பாத்துக்கறோம்‌.” 


குரங்காட்டி சற்று நேரம்‌ பேசாமல்‌ இருந்துவிட்டுப்‌ 
பிறகு சொன்னான்‌: 

“இந்த ஊரிலே யாரையாவது தெரியுமா உங்களுக்கு?” 

“ஊரே புதிசு. ஏன்‌?” 

“இல்லே, கேட்டேன்‌. ஒரு சேதி சொல்லணும்‌.” 

“என்ன சேதி!” 

“சொன்னாக்‌ கோவிச்சுக்க மாட்டீங்களே?” 

“சேதியைச்‌ சொல்லேன்‌. கோவிச்சுக்கறது என்ன?” 

“சரி, சோறு தின்னுட்டு வாங்க. இங்க ஒருத்தரு 
இருக்காரு. உங்களைப்போல ஆளுங்களுக்கெல்லாம்‌ 
நிறையக்‌ கொடுப்பாரு. அவருகிட்ட அளச்சிக்கிட்டுப்‌ 
போறேன்‌.” 

“யாரு சொல்லேன்‌! வியாபாரியா?” 

“அதெல்லாம்‌ அப்புறம்‌ பேசிக்கலாம்‌. நீங்க 
சாப்பிடுங்க.” 

சாப்பாடு முடிந்ததும்‌, திண்ணையிலிருந்து இறங்கிக்‌ 
குரங்காட்டியோடு நடந்தான்‌ நன்னையன்‌. 
கடைத்தெருச்‌ சதுக்கத்தைக்‌ கடந்து, ரெயிலடி 
ரஸ்தாவில்‌ நடந்தார்கள்‌. கால்‌ நாழிகை தூரம்‌ 
போனதும்‌ ஊர்‌ முடிந்துவிட்டது. அப்பால்‌ ஒரு குளம்‌. 
அதர்கும்‌ அப்பால்‌ சாலையோரமாகத்‌ தோட்டிகளின்‌ 
சேரி. முப்பது குடிசைகள்‌ இருக்கும்‌. எங்கும்‌ திறந்த 
வெளி. பச்சை வயல்கள்‌. ரெயிலடிச்‌ சாலையின்‌ இரு 
மருங்கிலும்‌ தென்ன மரங்கள்‌. இந்தப்‌ பச்சையைப்‌ 
பார்க்கிறபோதெல்லாம்‌ நன்னையன்‌ காணாததைக்‌ 
கண்டதுபோல்‌ மயங்கி நின்றான்‌. 

சேரிக்கு முன்னால்‌ நின்று, “இங்கதான்‌ இருக்காரு 
நான்‌ சொன்ன ஆளு.”... “காளி, ஏ காளி!” என்று உரக்கக்‌ 
குரல்‌ கொடுத்தான்‌ குரங்காட்டு. 

“ஏன்‌?” என்று குடிசைகளின்‌ நடுவேயிருந்து பதில்‌ 
குரல்‌ வந்தது. 

“வைத்தியலிங்கத்தை அளைச்சுக்கிட்டு வா இப்பிடி.” 

நன்னையன்‌ ஒன்ரும்‌ புரியாமல்‌ விழித்தான்‌. 

கையில்‌ ஈயக்‌ காப்பும்‌ ஈய மோதிரமும்‌ ஈயக்‌ 


காதணியும்‌ ஈய மூக்குத்தியுமாக ஒரு பெண்பிள்ளை 
வந்தாள்‌. கூட, குட்டிப்‌ பருவத்தைக்‌ கடந்து வளர்ந்த 
குரங்கு ஒன்று ஓடிவந்தது. 

“இந்த பாருங்க, இவன்தான்‌ வைத்தியலிங்கம்‌.. ஏய்‌ 
வைத்தியலிங்கம்‌, வா இப்படி” என்று அழைத்தான்‌ 
குரங்குக்காரன்‌. 

குரங்கு துள்ளிக்‌ குதித்தது. அவனுடைய அரைத்‌ 
துணியைப்‌ பிடித்து, அண்ணாந்து பார்க்கக்‌ குலவிற்று. 
அவன்‌ கையிலிருந்த குரங்கின்மேல்‌ விழுந்து 
தள்ளிற்று. 

“இந்த பாருங்க. அப்பவே கோவிச்சுக்க மாட்டேன்னு 
சொல்லியிருக்கீங்க. நெசந்தானா?” 

“நான்‌ சொன்ன ஆளு இந்த வைத்தியலிங்கந்தான்‌!” 

“யாரு! என்னய்யா விளையாடறே?” 

"பாத்தீங்களா? கோவிச்சுக்கிறீங்களே! இவனை 
நானும்‌ எம்‌ பொஞ்சாதியும்‌ உசிராட்டம்‌ வளர்த்து 
வரோம்‌. இதை உங்களுக்குக்‌ கொடுத்திடட்டுமா?” 

“எனக்கு என்னாத்துக்கு?” 

“ஆமாங்க! உங்களுக்குப்‌ பிச்சை எடுக்கவே 
தெரியலியே! நெசவாளிங்களுக்கு எப்படிப்‌ பிச்சை 
எடுக்கத்‌ தெரியும்‌? அது பிறவியிலே வரணும்‌. வமிச 
குணங்க. லேசிலே கத்துக்க முடியாது: தச்சு வேலை, 
கொல்லு வேலை மாதிரிதான்‌. வன்னியர்‌ ஐயா 
சொன்னாப்போல உங்களுக்கு மூட்டை 
தூக்கறாத்துக்குக்கூட முதல்‌ இல்லே. நீங்க என்னா 
பண்ணப்‌ போறீங்க? அதுவும்‌ இந்த ஊரு. தரித்திரம்‌ 
பிடிச்ச ஊரு. செட்டியாரு, சனிக்கிழமை காசும்‌, 
அரிசியும்‌ கொடுப்பாரு. மைத்த நாளிலே பிச்சைக்காரன்‌ 
வாடையே அந்தப்பக்கம்‌ வீச விடமாட்டாரு. 
வன்னியரும்‌ தர்மசாலிதான்‌. அதுக்காகத்‌ தினந்தினம்‌ 
அவங்க வீட்டு வாசல்லெ போயி நிக்கறதுக்கு ஆச்சா? 
அவங்க ரெண்டு பேருந்தான்‌ கொடுக்கிறவங்க. மீதி 
அத்தனையும்‌ பிடாரி. போறதுக்கு முன்னாடி மேலே 
உளுந்து புடுங்குவாங்க. தண்ணியை வாரி மேலே 


வீசுவாங்க. தர்மம்‌ பெருத்த ஊரு! நீங்க ஏதாவது 
கொடுத்தா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்‌. 
அதுக்குத்தான்‌ சொல்றேன்‌. 

இந்த ஊர்லே ஒருத்தருக்கும்‌ உங்களைத்‌ தெரியாது. 
இந்த வைத்திலிங்கத்தை வச்சு ஆட்டுங்க. சோத்துக்‌ 
கவலையே இராது. நெசவாளி நெசவாளின்னு 
சொன்னா நம்பறத்துக்கு இந்த ஊர்லெ ஆளு 
கிடையாது.” 

நன்னையன்‌ புன்சிரிப்பு சிரித்தான்‌. 

“என்னையும்‌ குரங்காட்டியா அடிச்சிடணும்னு 
பாக்கறே! ம்‌... சொல்லு சொல்லு. தலைக்கு மேலே 
போயிடுச்சு! அப்பாலே சாண்‌ என்ன, முளம்‌ என்ன!” 

“தலைக்கு மேலே ஒண்ணும்‌ போயிடலீங்க. பஞ்சம்‌ 
பறந்து போச்சின்னா, நீங்க மறுபடியும்‌ ஓட்டு வீட்டுக்குப்‌ 
போயிடுவீங்க. இது எத்தினி நாளைக்கு? 
அதுவரைக்கும்தான்‌ சொல்லுறேன்‌. அப்படியும்‌ 
குரங்காட்டின்னா மட்டம்‌ இல்லே. ஐயா 
சொன்னாப்போல இது அப்படியே தங்கக்கட்டி, நல்ல 
முதலு, வேற யாரையாச்சும்‌ கூப்பிட்டு இதைக்‌ 
குடுத்திடுவேனா? உங்க குளந்தைகளையும்‌ 
அம்மாவையும்‌ பாத்தேன்‌. எனக்குப்‌ பொறுக்கலே.” 

“காளி, இவங்க ய்‌ ஆரு தெரியுமா? இவங்களுக்குச்‌ 
சேலம்‌. தறியிலே நெசு, மானமாப்‌ 
பொளச்சிக்கிட்டிருந்தவங்க. நூல்‌ கிடைக்கலியாம்‌, 
கையிலே ஓட்டை எடுத்திட்டாங்க. இவங்க அம்மா 
லச்சுமி மாதிரி இருக்காங்க. அந்த மகா லச்சுமியும்‌ வாடித்‌ 
தேம்புது. பச்சைக்‌ குளந்தை மூணு, துவண்டு துவண்டு 
விளுது, வைத்திலிங்கத்தை இவங்க வச்சுக்கட்டுமே. 
கண்ணராவியாக இருக்குது, பார்த்தா!” 

“என்ன, வைத்திலிங்கத்தையா!” 

“அட, என்னமோ? பதர்றியே? நம்மகிட்டத்தான்‌ மூணு 
இருக்கே. ஒண்ணைக்‌ கொடுக்கறது. இங்க வச்சு 
ஆட்றத்துக்கு ஆளைக்‌ காணும்‌. இவங்க மூஞ்சியைப்‌ 
பாத்துப்‌ பெரிய மனசு பண்ணு. உன்‌ கலியெல்லாம்‌ 


தீந்துரும்‌. ஒரு ராசா பொறப்பான்‌ உனக்கு.” 

“அவங்க கேக்கக்கூட இல்லைபோல்‌ இருக்கு. 
எடுத்துக்க, எடுத்துக்கன்னு அவங்க தலையிலெ 
கட்டுறியே?” 

“எல்லாம்‌ எடுத்துக்குவாங்க.” 

“ஏஞ்சாமி எடுத்துக்கிறீங்களா?” 

“எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்களேன்‌” என்று 
குரங்காட்டி நச்சரித்தான்‌. 

“சரிம்மா, எடுத்துகிறேன்‌.” 

“பாத்தியா, உங்கிட்டையா சொல்லிட்டாரு, 
எடுத்துக்கிறேன்னு!” 

அவள்‌ பளபளவென்று வெண்முத்துச்‌ சிரிப்புச்‌ 
சிரித்தாள்‌. அவனுடைய கருணை அவளையும்‌ 
தொட்டுத்தான்‌ விட்டது. அவள்‌ சொன்னாள்‌: “பாத்தியா, 
என்னை இந்தக்‌ குருமுட்டுலெ வச்சுச்‌ சரின்னு 
தலையாட்டச்‌ சொல்றே பாத்தியா... இரு இரு.. சாமி! 
அவங்க சொல்றாங்க, கொடுக்கிறேன்‌. எடுத்துக்கிட்டுப்‌ 
போங்க. வைத்திலிங்கம்‌ வயித்துக்‌ கவலையே 
வைக்கமாட்டான்‌.” 

கோயில்‌ சிலைபோலக்‌ கறுப்பாக, ஆரோக்கியமாக, 
பளபளவென்று வனப்பு வடிவாக நின்றாள்‌ அவள்‌. 

“அப்பாடா, காளியாத்தா மனசு இரங்கிட்டா! இனிமேக்‌ 
கவலையில்லே!” என்று குரங்காட்டி சிரித்தான்‌. 

சுற்றிலும்‌ வயல்‌. எட்டியவரையில்‌ பரந்து நின்ற 
பச்சை வயலில்‌ அலை ஓடிக்கொண்டிருந்தது. குளிர்ந்த 
காற்று. பஞ்சு பொதிந்த வானம்‌. அவள்‌, அவளுடைய 
போலிக்‌ கோபம்‌, சிரிப்பு எல்லாவற்றையும்‌ பார்த்தான்‌ 
நன்னையன்‌. துணிவு பிறந்தது. 

“இந்தக்‌ குச்சியைக்‌ கையிலே பிடியுங்க. பிடிச்சீங்களா? 
“லங்கையைத்‌ தாண்டுடா'ன்னு சொல்லுங்க. சும்மாச்‌ 
சொல்லுங்க.” 

“லங்கையைத்‌ தாண்டுடா!” 

வைத்திலிங்கம்‌ லங்கையை தாண்டிக்‌ குதித்தது. 

குச்சியை வாங்கி அதன்‌ கையிலே கொடுத்து, “ஆடு 


மேய்டா வைத்திலிங்கம்னு சொல்லுங்க” என்று சொல்லி 
கொடுத்தான்‌ குரங்காட்டி. 

“ஆடு மேய்டா வைத்திலிங்கம்‌.” 

குரங்கு குச்சியைப்‌ பிடரியில்‌ பிடித்துக்கொண்டு 
இப்படியும்‌ அப்படியும்‌ இரண்டு நடை போய்‌ வந்து, 
அடுத்த கட்டளைக்குக்‌ காத்து நின்றது. 

பிறகு பள்ளிக்கூடம்‌ போகும்‌ கோலம்‌, கைதி கை கட்டி 
நிற்கிற கோலம்‌, பெண்டாட்டியோடு ரகசியம்‌ பேசும்‌ 
நிலை, கோபுரம்‌ ஏறும்‌ வித்தை - எல்லாவற்றையும்‌ 
பாடம்‌ சொல்லிக்‌ கொடுத்தான்‌ குரங்காட்டி. 

நன்னையனையும்‌ குரங்காக ஆட்டி வைத்துவிட்டான்‌ 
அவன்‌! 

அவள்‌ சிரித்தாள்‌. 

“நல்ல வேளை, பழகின குரங்கு, புதுக்குரங்கு இப்படிச்‌ 
சுளுவா மசியாதுங்க” என்றாள்‌ அவள்‌, சிரித்ததற்குக்‌ 
காரணம்‌ சொல்வதற்காக. பிறகு, “சரி அளைச்சுக்கிட்டுப்‌ 
போங்க” என்றாள்‌. 

அதை உச்சிமோந்து காளி வழியனுப்பினாள்‌. குரங்கு 
தான்‌ போக மறுத்தது. சேரிக்குள்ளே ஓடிப்போய்‌ ஒரு பிடி 
கடலை எடுத்துவந்து நன்னையனிடம்‌ கொடுத்து, 
“இதைக்‌ கையிலே வச்சுக்கிட்டு ஓண்ணொண்ணாப்‌ 
போட்டுக்கிட்டே போங்க; ஓடியாரும்‌” என்று சொல்லிக்‌ 
கொடுத்தாள்‌ காளி. 

“நீ வரலியா?” என்று கேட்டான்‌ நன்னையன்‌. 

“நான்‌ பின்னாலெ வர்றேன்‌, போங்க” என்று 
நின்றுவிட்டான்‌ குரங்காட்டி. 

“என்னாங்க இது, குரங்கைப்‌ பிடிச்சுக்கிட்டு! ஏது” 

“எல்லாம்‌ பிளைக்கிறதுக்குத்தான்‌. குரங்காட்டி 
கொடுத்தான்‌.” 

“பஞ்சத்துக்கு மூணு குளந்தை பத்தாதுன்னு 
சொல்லியா?” 

“அந்தக்‌ குளதைங்கள்ளாம்‌ திங்கத்தான்‌ திங்கும்‌. இது 
திங்கவும்‌ திங்கும்‌, சம்பாரிச்சும்‌ போடும்‌. தூக்கு 
மூட்டையை: எதிர்த்த வீட்டுத்‌ திண்ணையில்‌ கட்டிப்‌ 


போடுவோம்‌.” 

ஜாகை மாறிற்று. திண்ணையிலிருந்த ஜன்னல்‌ 
கம்பியில்‌ குரங்கைக்‌ கட்டிப்‌ போட்டான்‌ அவன்‌. 

கைக்குழந்தை சிரித்துக்கொண்டு கையைக்‌ 
கொட்டிற்று. குரங்கைப்‌ பிடித்துத்‌ தலையில்‌ அடித்தது. 

“ரொம்ப நல்லக்‌ குரங்கு. பழகின மாதிரியல்ல 
நடந்துக்குது!” என்றாள்‌ அவள்‌. 

இரண்டாவது குழந்தை வீல்‌ என்று அழுதது. “ஏதுடா 
சனி!” என்று சொல்லப்‌ போகிறாளே என்று பயந்து, 
நன்னையன்‌ குரங்காட்டியின்‌ வாதங்களைத்‌ தான்‌ 
சொல்லுகிற மாதிரி எடுத்து விளக்கினான்‌. 

“நல்லதுதான்‌. குழந்தைகளுக்கும்‌ 
விளையாடுகிறதுக்கு ஆச்சு” என்று எதிர்பார்த்ததற்கு 
மாறாக, அவன்‌ கவலையைத்‌ தீர்த்தாள்‌ அவள்‌. 

முதல்‌ குழந்தை பயந்துகொண்டு, தூரத்தில்‌ நின்று 
கொண்டிருந்தது. 

“இதைப்‌ பாத்தியா, அநுமார்‌!” என்று ஆஞ்சநேயர்‌ 
கதையெல்லாம்‌ சொல்லி, அறிமுகப்படுத்தி பயத்தைப்‌ 
போக்குவதில்‌ ஈடுபட்டான்‌ நன்னையன்‌. தடவிக்‌ 
கொடுக்கச்‌ சொன்னான்‌. தனக்கும்‌ ஓர்‌ ஒத்திகையாக 
இருக்கட்டும்‌ என்று விளையாட்டுக்‌ காட்டுகிற 
போக்கில்‌, அதை லங்கையைத்‌ தாண்டு, ஆடு மேய்க்கிற 
வித்தை முதலியவைகளைச்‌ செய்து காட்டச்‌ 
சொன்னான்‌. 

கடைசியில்‌ வைத்திலிங்கம்‌ மூட்டையைப்‌ பிரித்துப்‌ 
பார்க்க ஆரம்பித்தது. அதற்கும்‌ பசி வேளை. 

“சும்மா எத்தினி நாளி விளையாடுவது? ராத்திரிக்கு 
என்ன செய்யறதாம்‌?” 

பொழுது போனது தெரியத்தான்‌ இல்லை. புதுக்‌ 
குழந்தையோடு குழந்தைகள்‌ விளையாடியதைப்‌ 
பார்த்து, வெகுநேரம்‌ மகிழ்ந்துவிட்டது குடும்பம்‌. 

அலுமினியப்‌ பேலாவை எடுத்துக்கொண்டு 
இறங்கினான்‌ அவன்‌. 

“ஏன்‌, இதை அளச்சிக்கிட்டு போகலியா?” 


”அதுக்குள்ளாறாவா?” 

அவ்வளவு சீக்கிரமாகப்‌ பரம்பரைப்‌ 
பிச்சைக்காரனாகச்‌ சரிந்துவிட அவன்‌ 
உடன்படவில்லை. முழங்காலுக்குக்‌ கீழே தொங்கத்‌ 
தொங்கத்‌ தட்டுச்சுற்றுக்‌ கட்டி, உடம்பில்‌ மல்‌ பாடியும்‌ 
போட்டுக்கொண்டு போனால்‌ குரங்குங்கூட அவனை 
குரங்காட்டியாக மதிக்காது. சற்றுக்‌ குழம்பி நின்று, 
கடைசியில்‌ ஒன்றியாகவே போனான்‌. 

உண்மைப்‌ பல்லவியைப்‌ பாடிக்கொண்டு, நாலைந்து 
தெருக்களில்‌ வாசல்‌ வாசலாக ஏறி இறங்கினான்‌. ஊர்‌ 
நடப்பே தெரியாத, தெரிந்துகொள்ளாத, கவலைப்படாத 
காதுகளெல்லாம்‌ அவனுடைய நூல்‌ பஞ்சக்‌ கதையைக்‌ 
கேட்டன. 

நாலு தெருச்‌ சுற்றிக்‌ கால்‌ ஓய்ந்தபோதுதான்‌ 
குரங்காட்டி சொன்னது சரி என்று பட்டது அவனுக்கு. 
அந்தச்‌ சின்னப்‌ பேலாவில்‌ பாதியை எட்டத்‌ தவித்தது 
அரிசி. திரும்பி வந்து திண்ணையில்‌ ஏறியபோது 
வெயில்‌ நன்றாக ஏறிவிட்டது. காலணாவும்‌ 
அரையணாவுமாக ஏழெட்டுக்‌ காசு சேர்ந்திருந்தது. 
பட்டாணிக்‌ கடலையும்‌ வாழைப்பழமும்‌ வாங்கி 
வந்தான்‌. 

வெயில்‌ கனல்‌ வீசிற்று. புரட்டாசிக்‌ காய்ச்சல்‌ 
சுள்ளென்று காய்ந்தது. குழந்தைகள்‌ கடலையையும்‌ 
வாழைப்பழத்தையும்‌ தின்று, தூங்கத்‌ தொடங்கின. 
குரங்கும்‌ அதையே தின்றது. வெயில்‌ தாங்க முடியாமல்‌, 
அதுவும்‌ ஒருக்களித்துப்‌ படுத்து அயர்ந்து 
உறங்கிவிட்டது. பெண்டாட்டியும்‌ உறங்கினாள்‌. 

தூங்கும்‌ குரங்கைப்‌ பார்த்து, நன்னையன்‌ சிரித்துக்‌ 
கொண்டான்‌. அது மனிதன்‌ மாதிரியே தூங்கிற்று. 
வெயில்‌ பட்ட வெண்‌ மேகத்தைப்‌ பார்க்க முடியாமல்‌ 
கண்ணை கையால்‌ மறைத்துக்கொண்டு தூங்கிற்று. 
அதற்கு வயசு என்ன? ஆறு மாதம்‌, ஒரு வருஷம்‌ 
இருக்கலாம்‌. அதற்குள்‌ முப்பத்தைந்தும்‌ முப்பதும்‌ ஆன 
மனிதப்‌ புருஷனின்‌ பெண்டாட்டியையும்‌ மூன்று 


குழந்தைகளையும்‌ பாதுகாக்கச்‌ சக்தியைப்‌ 
பெற்றுவிட்டது. இந்தப்‌ பொறுப்பு, தன்‌ தலையில்‌ 
விழுந்திருப்பது தெரியுமா அதற்கு? எங்கோ பிறந்து 
வளர்ந்தவனின்‌ குடும்பத்தை நூற்றைம்பது மைலுக்கு 
அப்பாலுள்ள ஒரு தோட்டச்‌ சேரிக்‌ குர்னக்கு எப்படிக்‌ 
காக்க நேர்ந்தது. நன்னையன்‌ வியந்து 
கொண்டிருந்தான்‌. வயிறு நிறைந்திருந்ததால்‌, 
துன்பத்தை நினைத்து அழாமல்‌, சிரித்துக்‌ கொள்ள 
மலர்ச்சியும்‌ தெம்பும்‌ இருந்தன அவனுக்கு. யுத்தம்‌ 
நடந்தபோது அவன்‌ வாழ்ந்த வாழ்வு, இந்த குரங்குக்குத்‌ 
தெரியுமா! தினம்‌ மூன்று ரூபாய்க்கு குறையாமல்‌ கூலி 
கிடைத்தது. அவளும்‌ நூல்‌ இழைத்து எட்டணா, 
பத்தணா சம்பாதித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. காலையில்‌ 
எழுந்ததும்‌ கிருஷ்ணா லாட்ஜில்‌ இரண்டு இட்லியும்‌ ஒரு 
முறுகல்‌ தோசையும்‌ காபியும்‌ சாப்பிட்டு விட்டு, 
அவளுக்கும்‌ குழந்தைகளுக்கும்‌ வாங்கி வருவான்‌. தாம்‌ 
தூம்‌ என்று செலவு. சினிமா தவறுவதில்லை. 
தேவைக்குமேல்‌ வேட்டி, சட்டை, புடவைகள்‌. அந்த 
நாளில்‌ மாதம்‌ பத்து ரூபாய்‌ எளிதில்‌ மிச்சம்‌ 
பிடித்திருக்க முடியும்‌. பிடித்திருந்தால்‌... 

கடைசியில்‌ அவனும்‌ அயர்ந்துவிட்டான்‌... 

இரண்டு மணி நேரம்‌ கழித்துக்‌ கண்விழித்தபோது - 
தானாகக்‌ கண்விழிக்கவில்லை அவன்‌. குழந்தைகள்‌ 
அவனை அடித்துத்‌ தட்டிக்‌ கூப்பிட்டன. 

“அப்பா, அப்பா. எளுந்திரிங்கப்பா, குரங்கு ஓடிப்‌ 
போயிடுச்சு. அப்பா, குரங்கு பிடிங்கிட்டுப்‌ போயிடுச்சு” 

விறுக்கென்று எழுந்து உட்கார்ந்தான்‌. 

“குரங்கு போயிடுச்சு, அதோ பாருங்க” என்றாள்‌ 
அவள்‌. 

“எங்கே?” 

குரங்கு எதிர்த்த வீட்டு ஓட்டுக்‌ கூரையின்‌ கூம்பில்‌ 
உட்கார்ந்திருந்தது. 

“பா, பா!” என்று கூப்பிட்டான்‌ அவன்‌. 

“எப்படி ஓடிச்சு?” 


“இதுங்களுக்கு விளையாட்டுக்‌ காட்டறதுக்காக 
அவுத்துப்‌ பிடிச்சுக்கிட்டிருந்தேன்‌. விசுக்குனு 
பிடுங்கிக்கிட்டுப்‌ போயிடுச்சு.” 

“நல்ல கெட்டிக்காரிதான்‌, போ!” 

அவள்‌, அவன்‌ இருவரும்‌ அழைத்தார்கள்‌. கடலையும்‌ 
வாழைப்பழமும்‌ அவர்களுடைய வயிற்றில்தான்‌ 
இருந்தன. வெறுங்கைகளைப்‌ பார்த்ததும்‌ அது இறங்கி 
வரத்‌ தயங்கிற்று. 

அதற்குள்‌ தெருவில்‌ போன சிறுவர்களும்‌ சிறுமிகளும்‌ 
கூடிவிட்டார்கள்‌. “ஹோ ஹோ!” என்று இரைச்சல்‌. 

"ஏய்‌, சீரங்கி!” 

“ட்ரூவ்‌!” 

கல்லை விட்டு அடித்தான்‌ ஒரு பயல்‌. வைத்திலிங்கம்‌ 
நறுக்கென்று ஒரு தாவு தாவிப்‌ பக்கத்தில்‌ இருந்த 
மின்சாரக்‌ கம்பத்தின்‌ மேல்‌ ஏறிற்று. உச்சியில்‌ 
கம்பிகளைப்‌ பிடித்தது. 

“போகாதே, போகாதே!” என்று யாரோ ஒருவர்‌ கூச்சல்‌ 
போட்டார்‌. அவ்வளவுதான்‌. உடம்பு ஒரு முறி முறிந்தது. 
கிர்ச்சென்று கோரமான கூச்சல்‌! பேயடித்தாற்போலத்‌ 
தடாரென்று அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுந்தது 
குரங்கு. இரண்டு துடிதுடித்து, கண்ணை மூடி 
ஒடுங்கிவிட்டது. 

அண்டை வீட்டுக்காரர்கள்‌ கூடினார்கள்‌. தெருவே 
கூடிற்று. அரைமணியில்‌ ஊரே கூடிவிட்டது. மின்சாரம்‌ 
தாக்கிய விலாப்பக்கம்‌ அப்படியே கருகிப்‌ போயிருந்தது. 
எதற்காக என்று தெரியாமல்‌ நன்னையனும்‌ 
பெண்டாட்டியும்‌ அழுதார்கள்‌. அதைப்‌ பார்த்துக்‌ 
குழந்தைகளும்‌ அழத்‌ தொடங்கின. 

“ஏண்டா, உன்‌ குரங்கா இது?” என்று கேட்டார்‌ ஒரு 
வயசானவர்‌. 

“ஆமாங்க.” 

“எப்படிச்‌ செத்துப்போச்சு?” 

நன்னையன்‌ கதையைச்‌ சொன்னான்‌. 

“ஏண்டா, அநுமார்‌ அவதாரம்டா அது. சாக 


விட்டுட்டியே. இதை வச்சுக்‌ காப்பாத்த முடியலியாடா. 
பாவிப்பயலே!” என்று அவன்‌ முதுகில்‌ இரண்டு 
குத்துவிட்டார்‌ அவர்‌. ஊருக்குப்‌ பெரியவர்களில்‌ 
ஒருவர்‌ போல்‌ இருக்கிறது. ஒருவரும்‌ அவரைத்‌ 
தடுக்கவில்லை. ஊரெல்லாம்‌ இதை வந்து பார்த்தது. 

காளியும்‌ புருஷனும்‌ ஓடிவந்தார்கள்‌. காளி 
வைத்திலிங்கத்தைத்‌ தொட்டுத்‌ தொட்டு அழுதாள்‌. 

“குரங்கின்‌ கையிலே பூமாலை கொடுத்தாப்பலே 
பண்ணிட்டீங்களே சாமி!” என்று நன்னையனைப்‌ 
பார்த்து வெதும்பினாள்‌. 

பரபரப்பு அதிகமாகிவிட்டது. தெருவில்‌ உள்ளவர்கள்‌ 
மும்முரமாக அங்கும்‌ இங்கும்‌ ஓடினார்கள்‌. 

ஒரு மணி நேரத்திற்குள்‌ ஒரு சின்னச்‌ சிங்காரச்‌ சப்பரம்‌ 
தயாராகிவிட்டது. சிறிய வாழைக்குலை, ஓலை நறுக்கு, 
இரண்டு மெழுகுவர்த்தி - சப்பரம்‌ வெகு அழகாக 
இருந்தது. வைத்திலிங்கத்தைக்‌ காலைத்‌ தொங்கவிட்டு, 
கையை அஞ்சலி பந்தம்‌ செய்து உட்காரவைத்து 
ஜோடித்தார்கள்‌. உட்கார வைக்குமுன்‌ 
குளிப்பாட்டியாகிவிட்டது. நெற்றியில்‌ நாம, 
திருச்சூர்ன்ணம்‌. மேலெல்லாம்‌ குங்குமம்‌. ஒரு ரோஜாப்பூ 
ஹாரம்‌. 

பஜனை கோஷ்டி, ஜாலர்‌ ஒலிக்க, “ரகுபதி ராகவ ராஜா 
ராம்‌” பாடிக்‌ கொண்டு முன்னால்‌ சென்றது. நல்ல 
கூட்டம்‌. நன்னையன்‌ கைதியைப்‌ போல்‌, பஜனை 
கோஷ்டியில்‌ நடுவில்‌ மாட்டிக்‌ கொண்டுவிட்டான்‌. 

ஒரு சந்துபொந்து விடாமல்‌ ஊர்‌ முழுதும்‌ சுற்றி, 
ஆற்றங்கரைப்‌ பாதையில்‌ வாய்க்காலுக்குப்‌ பக்கத்தில்‌ 
நின்றது ஊர்வலம்‌. பஜனை கோஷ்டியின்‌ திவ்ய நாமம்‌ 
ஆற்றங்கரை வெளியெல்லாம்‌ எதிரொலித்தது. அரை 
மணி நேரம்‌ ஆஞ்சனேயரின்‌ நாமம்‌ கடலலைபோல்‌ 
முழங்கிற்று. 

அழகாக இரண்டு முழம்‌ உயரத்துக்குச்‌ சிமிண்டு 
போட்டுச்‌ சமாதி எழுப்பி விட்டார்கள்‌. பின்னால்‌ 
அரசங்கன்றும்‌ நட்டு நீர்‌ ஊற்றினார்கள்‌. 


திவ்ய நாமம்‌ முடிந்தது. எல்லோரும்‌ விழுந்து 
வணங்கினார்கள்‌. 

“என்னடா, சும்மா நிக்கிறியே, கொலைகாரப்‌ பயலெ, 
விழுந்து கும்பிடுடா!” என்று ஊருக்குப்‌ பெரியவர்‌ ஓர்‌ 
இரைச்சல்‌ போட்டார்‌. பரபரவென்று இடுப்பில்‌ 
சோமனைக்‌ கட்டி நெடுஞ்சாண்கிடையாக நாலுமுறை 
எழுந்து எழுந்து விழுந்தான்‌ நன்னையன்‌. 

- கலைமகள்‌, அக்டோபர்‌ 1951 


11. பாயசம்‌ : தி.ஜானகிராமன்‌ 


சாமநாது அரசமரத்தடி மேடை முன்னால்‌ நின்றார்‌. 
கல்லுப்‌ பிள்ளையாரைப்‌ பார்த்தார்‌. நெற்றி முகட்டில்‌ 
குட்டிக்‌ கொண்டார்‌. தோப்புக்கரணம்‌ என்று காதைப்‌ 
பிடித்துக்கொண்டு லேசாக உடம்பை மேலும்‌ கீழும்‌ 
இழுத்துக்கொண்டார்‌. 

“நன்னா முழங்காலை மடக்கி உட்கார்ந்து 
எழுந்துண்டுதான்‌ போடேன்‌ நாலு தடவை. உனக்கு 
இருக்கிற பலம்‌ யாருக்கு இருக்கு? நீ என்ன சுப்பராயன்‌ 
மாதிரி நித்யகண்ர்ககப்கடம்‌ பூர்ண ஆயுசா? 
சுப்பராயன்‌ மாதிரி மூட்டு வியாதியா, ப்ளட்ப்ரஷரா, 
மண்டைக்‌ கிறுகிறுப்பா உனக்கு?” என்று யாரோ 
சொல்வது போலிருந்தது. யாரும்‌ சொல்லவில்லை. 
அவரேதான்‌ சொல்லிக்‌ கொண்டார்‌. அந்த மனதே 
மேலும்‌ சொல்லிற்று. “எனக்கு எழுபத்தேழு வயசுதான்‌. 
சுப்பராயனுக்கு அறுபத்தாறு வயசுதான்‌. இருக்கட்டும்‌. 
ஆனா யாரைப்‌ பார்த்தா எழுவத்தேழுன்னு சொல்லுவா? 
என்னையா, அவனையா? பதினஞ்சு லக்ஷம்‌ இருபது 
லக்ஷம்னு சொத்து சம்பாதிச்சா ஆயிடுமா? அடித்‌ 
தென்னமட்டை மாதிரி பாளம்‌ பாளமா இப்படி மார்‌ 
கிடைக்குமா? கையிலேயும்‌ ஆடுசதையிலியும்‌ கண்டு 
கண்டா இப்படிக்‌ கல்லுச்‌ சதை கிடைச்சுடுமா? 
கலியாணம்‌ பண்றானாம்‌ கலியாணம்‌! உலகம்‌ முழுக்கக்‌ 
கூட்டியாச்சு! மோளம்‌ கொட்டி, தாலிகட்டி கடைசிப்‌ 
பொண்ணையும்‌ ஜோடி சேத்து, கட்டுச்‌ சாதம்‌ கட்டி 
எல்லாரையும்‌ வண்டி ஏத்திப்ட்டு, நீ, என்ன பண்ணப்‌ 
போறே? கோதுமைக்‌ கஞ்சியும்‌ மாத்திரையும்‌ 


சாப்பிட்டுண்டு; பொங்கப்‌ பொங்க வெந்நீர்‌ போட்டு 
உடம்பைத்‌ துடச்சுக்கப்‌ போறே! கையைக்‌ காலை வீசி 
இப்படி, ஒரு நாளைக்கு வந்து காவேரியிலே ஒரு 
முழுக்குப்போட முடியுமான்னேன்‌!” 

சாமநாது சுற்றும்முற்றும்‌ பார்த்தார்‌. அரசமரத்து 
இலைகள்‌ சிலுசிலுவென்று என்னமோ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தன. காவேரிக்குப்‌ போகிற சந்தில்‌ 
இந்தண்டையும்‌ அந்தண்டையும்‌ குளித்தும்‌ குளிக்கவும்‌ 
ஆண்கள்‌, பெண்கள்‌, குளுவான்கள்‌ எல்லாம்‌ 
கடந்துகொண்டிருந்தார்கள்‌. முக்கால்வாசி புது 
முகங்கள்‌ - போகிற வாக்கில்‌ பட்டுப்‌ புடவைகள்‌, 
வெறுங்‌ குடங்கள்‌ - வருகிற வாக்கில்‌ 
சொள்ப்சொள்ப்பென்று ஈரப்‌ பட்டுப்‌ புடவைகள்‌, நிறை 
குடங்கள்‌. ஈரக்காலில்‌ பாதை மண்‌ ஓட்டி மிளகு 
மிளகாகத்‌ தெறிக்கிறது. கீரைத்தண்டு மாதிரி ஒரு குட்டி 
- ஐந்தாறு வயசு - குளித்துவிட்டு அம்மணமாக 
வருகிறது. காவேரியில்‌ குளித்துவிட்டு அங்கேயே உடை 
மாற்றி, நீல வெளுப்புடன்‌ சேலம்‌ பட்டுக்கரை 
வேஷ்டிகள்‌ நாலைந்து வருகின்றன. முக்காலும்‌ 
தெரியாத முகங்கள்‌. 

“கலியாணமா?” என்று ஒரு சத்தக்‌ கேள்வி. ஒரு நீல 
வெளுப்பு வேட்டிதான்‌ கேட்டது. 

“ஆமாம்‌.” என்று சாமநாது அந்த முகத்தைப்‌ பார்த்தார்‌ 
கண்ணில்‌ கேள்வியோடு. மனசிற்குள்‌ “ஏன்‌ இப்படிக்‌ 
கத்தறே? நான்‌ என்ன செவிடுன்னு நெனச்சுண்டியா?” 
என்று கேட்டார்‌. 

“தெரியலியா?” என்றது அந்த சலவை ஜரிகை வேஷ்டி. 
“நான்தான்‌ சீதாவோட மச்சினன்‌ - மதுரை!” 
“அப்படியா?... ஆமாமா இப்ப தெரியறது. சட்டுனு 
அடையாளம்‌ புரியலெ... இன்னும்‌ பலகாரம்‌ 
பண்ணலியே. போங்கோ... ராத்திரி முழுக்க ரயில்லெ 
வந்திருப்பேள்‌” என்று உபசாரம்‌ பண்ணினார்‌ சாமநாது. 
“இவா, சுப்பராயரோட சித்தப்பா. குடும்பத்துக்கே 
பெரியவாளா இருந்துண்டு, எல்லாத்தையும்‌ நடத்தி 


வைக்கறவா” என்று பக்கத்திலிருந்த இன்னொரு 
சலவை வேட்டியிடம்‌ அறிமுகப்படுத்திற்று மதுரை 
வேட்டி. அவர்‌ போனார்‌. 

“இவர்‌ வந்து...” என்று என்னமோ யாரோ என்று 
அறிமுகப்படுத்தவும்‌ செய்தது. 

“நீங்க போங்கோ - நான்‌ ஸ்நானம்‌ பண்ணிவிட்டு 
வந்துடறேன்‌” என்று சாமநாது அவர்களை 
அனுப்பினார்‌. 

மனசு சொல்லிற்று. “சீதாவுக்கு மச்சுனனா? சுப்பராயா, 
எப்படிடா இப்படி ஏழு பெண்ணைப்‌ பெத்தே! ஒரோரு 
குட்டிக்குமா கலியாணம்னு ரயில்‌ ரயிலா 
சம்பந்திகளையும்‌ மாப்பிள்ளைகளையும்‌ 
மச்சுனன்்‌களையும்‌ கொண்டு இறக்கறே. காவேரியிலே 
கால்‌ தட்றதுக்குள்ளே இன்னும்‌ எத்தனை 
மச்சுனன்களைப்‌ பாக்கப்‌ போறேனோ!” 

அரசமரத்தை விட்டு, பாதை அதிர அதிர, காவேரியை 
நோக்கி நடந்தார்‌ சாமநாது. நுனியை எடுத்து இடுப்பில்‌ 
செருகி, முழங்கால்‌ தெரிகிற மூலக்கச்சம்‌. வலது 
தோளில்‌ ஒரு ஈரிழைத்‌ துண்டு - திறந்த பாள மார்பு, 
எக்கின வயிறு, சதை வளராத கண்‌, முழுக்காது - 
இவ்வளவையும்‌ தானே பார்த்துக்கொண்டார்‌. 
காவேரி மணலில்‌ கால்‌ தட்டு முன்பே, தெருவிலிருந்த 
தவுல்‌ சத்தம்‌ தொடங்குவது கேட்டது. நாகஸ்வரமும்‌ 
தொடர்ந்தது. பத்தரை மணிக்குமேல்தான்‌ முகூர்த்தம்‌. 
மணி எட்டுக்கூட ஆகவில்லை. சும்மா தட்டுகிறான்கள்‌. 
அவனுக்குப்‌ பொழுது போக வேண்டும்‌. சுப்பராயனும்‌ 
பொழுது போகாமல்தானே ஏழு பெண்களையும்‌ 
நாலுபிள்ளைகளையும்‌ பெற்றான்‌. 

தண்ணீர்‌ முக்கால்‌ ஆறு ஓடுகிறது. இந்தண்டை கால்‌ 
பகுதி மணல்‌. ௬ுய்ருய்‌ என்று அடியால்‌ மணல்‌ 
அரைத்துக்‌ கொண்டு நடந்தார்‌. 

மேளம்‌ லேசாகக்‌ கேட்கிறது. கூப்பிடுவார்கள்‌. 
குடும்பத்திற்குப்‌ பெரியவன்‌. சித்தப்பா சித்தப்பா என்று 
சுப்பராயன்‌ கூப்பிட்டுக்கொண்டு வருவான்‌ - 


இல்லாவிட்டால்‌ அவன்‌ தம்பிகள்‌ கூப்பிடுவார்கள்‌ - 
என்னமோ நான்தான்‌ ஆட்டி வைக்கிறாற்‌ போல... 
கூப்பிடட்டும்‌.... 

சாமநாது பார்த்தார்‌ - இடது பக்கம்‌. 

ஆற்றின்‌ குறுக்கே புதுமாதிரிப்‌ பாலம்‌ - புதுப்பாலம்‌ - 
சுப்பராயனா அது நடந்துபோவது?... இல்லை... 
எத்தனையோ பேர்‌ போகிறார்கள்‌. லாரி போகிறது; சுமை 
வண்டிகள்‌: நடை சாரிகள்‌ - எல்லாமே சுப்பராயன்‌ 
மாதிரி தோன்றுகின்றன - லாரிகூட, மாடுகூட. 
சுப்பராயன்தான்‌ பாலம்‌ இந்த ஊருக்கு வருவதற்குக்‌ 
காரணம்‌. அவன்‌ இல்லாவிட்டால்‌ நாற்பது மைல்‌ 
தள்ளிப்போட்டருப்பார்கள்‌. சர்க்காரிடம்‌ அவ்வளவு 
செல்வாக்கு. 

வலது பக்கம்‌- பின்னால்‌- வேளாளத்‌ தெருவில்‌ - புகை 
- வெல்லம்‌ காய்ச்சுகிற புகை. புகை பூத்தாற்போல, 
அந்ததண்டை கருப்பங்‌ கொல்லை கருப்பம்‌ பூக்கள்‌ - 
காலை வெயில்‌ பட்டு பாதிப்‌ பூக்கள்‌ சிப்பிப்‌ 
பூக்களாகியிருக்கின்றன - கூர்ந்து பார்த்தால்‌ 
சுப்பராயன்‌ மாதிரி இருக்கிறது... சுப்பராயன்‌ தான்‌ 
கரும்புப்‌ பயிரைக்‌ கொண்டு வந்தான்‌ ஊருக்கு - எதிரே 
அக்கரையில்‌ நாலு இடத்தில்‌ புகை, வெல்ல ஆலைப்‌ 
புகை - எல்லாம்‌ சுப்பராயன்‌. 

அதோ பள்ளிக்கூடம்‌ - சுப்பராயன்‌. 

பாலத்துக்கு ஓரமாக கோவாப்பரட்டி- சுப்பராயன்‌. 

“ஏன்‌ கிடந்து வேகறேள்‌! உங்க அண்ணா பிள்லைதானே 
அவன்‌! நானும்‌ உங்க கையைப்‌ பிடிச்சுண்டு படியேறி 
இருபது வருஷம்‌ பாதி நாளைக்குப்‌ பழையது, வத்தக்‌ 
குழம்பு, இந்தப்‌ பவழமலை - வேற என்னத்தைக்‌ 
கண்டேன்‌? சுப்பராயனுக்கு மாசம்‌ நாலு ரூவா சம்பளம்‌ 
அனுப்பிக்க முடிஞ்சுதா, உங்களாலியும்‌, உங்க 
அண்ணாவாலேயும்‌! யாரோ உறவுன்னு ஒருத்தரைப்‌ 
பிடிச்சு மலைக்கோட்டையிலே கொண்டு படிக்க 
வச்சேளே - நன்னாப்‌ படிக்கிறான்னு - அதுதான்‌ 
முழுக்க முடிஞ்சுதா உங்களாலே, உங்க அண்ணாவாலே? 


முகாலரைக்‌ கால்‌ கிணறு தாண்ட வச்சாப்பல, கடசீ 
வருஷத்திலே போரும்‌ படிச்சதுனு இழுத்துண்டு 
வந்தேள்‌. குழந்தை ஆத்திரமா திரும்பி வந்தான்‌. 
அலையா அலைஞ்சான்‌. ஓடாக்‌ காஞ்சான்‌. லக்ஷ்மி 
வந்து பளிச்‌ பளிச்சுன்னு ஆடலானா, 
குடும்பத்துக்குள் ளே...” 

சாமநாதுவுக்குக்‌ கேட்க இஷ்டமில்லை. அது அவர்‌ 
மனைவி குரல்‌. இப்போது காற்றில்‌ கேட்கிறது. ஏழெட்டு 
வருஷம்‌ முன்பு, நேரில்‌ கேட்டது. 

சுப்பராயனைப்‌ படிக்க வைக்க முடியவில்லைதான்‌. 
ஊருக்கு வந்தான்‌. ஓடிப்போனான்‌. கோட்டையில்‌ 
கடையில்‌ உட்கார்ந்து கணக்கு எழுதினான்‌. அங்கே 
சண்டை. கடை வாடிக்கை ஒருவரிடமே கடன்‌ வாங்கி 
பாதி பங்கு லாபத்திற்கு அதே மாதிரி மளிகைக்கடை 
வைத்தான்‌. பயலுக்கு என்ன ராசி! முகராசியா! 
குணராசியா! சின்னக்‌ கடை மொத்தக்‌ கடையாகி, லாரி 
லாரியாக நெல்‌ பிடித்து, உளுந்து பிடித்து, பயறு பிடித்து 
இருபது வருஷத்துக்குள்‌ இருபது லட்சம்‌ சொத்து. 
உள்ளூரிலேயே கால்‌ பங்கு நிலம்‌ வாங்கியாகி விட்டது. 
அதையே பாகம்‌ பண்ணி சாமநாதுவுக்குப்‌ பாதி 
கொடுத்தான்‌. சாமநாதுவுக்குக்‌ கோபம்‌. அவர்‌ பங்கு 
ஊருக்கு சற்று எட்டாக்‌ கையில்‌ விழுந்தது. அது 
மட்டுமில்லை. ஆற்றுப்படுகைக்கும்‌ எட்டாக்கை. 
சண்டை. அப்போதுதான்‌ வாலாம்பாள்‌ சொன்னாள்‌: 
“என்ன! கொடுத்து வச்சேளா? உங்க பாட்டா சம்பாதிச்ச 
சொத்தா - இல்லே உங்க அப்பா சம்பாதிச்சதா? ஒண்டியா 
நின்னு மன்னாடி சம்பாதிச்சதை பாவம்‌ சித்தப்பான்னு 
கொடுக்கறான்‌. இந்த தான மாட்டுக்கு பல்லு 
சரியாயில்லெ, வாலு சரியாயில்லியா? பேசாம 
கொடுத்ததை வாங்கி வச்சுக்கட்டும்‌. ஊரிலே கேட்டா 
வழிச்சுண்டு சிரிப்பா. நான்‌ ஊர்ப்‌ பெரியவாள்ள 
ஒருத்தியா இருந்தேனோ...” 

“நீ இப்பவேதான்‌ வேறயா இருக்கியே! நீ அவனுக்கு 
பரிஞ்சுண்டு கூத்தாடறதைப்‌ பார்த்தா, நீ என்‌ 


ஆம்படையாளா. எங்க அண்ணா 
ஆம்படையாளான்னே புரியலியே.” 

“தூ- போறும்‌ - அசடு வழியவாண்டாம்‌” என்று 
வாலாம்பாள்‌ நகர்ந்துவிட்டாள்‌. 

“ம்ஹஹ” என்று அவருடைய அடித்தொண்டை மாட்டுக்‌ 
குரலில்‌ சிரித்தது - பெருமையோடு. பெருமை 
அசட்டுத்தனத்தோடு. பிறகு அவராகவே குழைந்து 
தொடர்ந்தார்‌. “கோச்சுக்காதெ. உன்‌ மனசு 
எப்படியிருக்குன்னு பார்த்தேன்‌.” 

“போரும்‌. என்னோட பேச வாண்டாம்‌.” 

மூன்று நாள்‌ வாலாம்பாள்‌ பேசத்தான்‌ இல்லை - அந்த 
அசட்டு விஷமத்திற்காக. 

அவள்‌ கண்ணை மூடுகிற வரையில்‌ சொத்துத்‌ தகராறு 
இல்லை. பாகம்‌ பிரித்தாகிவிட்டது. 
ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. இனிமேல்‌ என்ன? 
ஆனால்‌ முழு பாகமும்‌ கிடைக்கவில்லை. சாமநாதுவின்‌ 
வாலாம்பாள்‌ இப்போது இந்த உலகத்தில்‌ இல்லை. 
அவள்‌ பெற்ற முதல்‌ இரண்டு பிள்ளைகள்‌ - இந்த 
உலகத்தில்‌ இல்லை. மூன்றாவது பெண்‌ - இல்லை. 
நாலாவது பெண்‌ - கலியாணமாகி மூன்றாவது வருடம்‌ 
கணவனை இழந்து, பிறந்து வீட்டோடு வந்துவிட்டாள்‌. 
பழுப்பு நார்‌ மடி கட்டிக்கொண்டு பிறந்த வீட்டோடு 
வந்துவிட்டாள்‌. குடும்ப வழக்கப்படி தலைமுடியை 
வாங்கி நார்ப்பட்டுப்‌ புடவை அணிவித்தார்கள்‌. 
சுப்பராயனுடைய மூன்றாவது பெண்ணோடு ஒரே 
பந்தலில்தான்‌ அந்தக்‌ கலியாணம்‌ நடந்தது. 

ஐந்தாவது - பையன்‌ - டில்லியில்‌ ஏதோ வேலையாய்‌ - 
சித்திரம்‌ வரைகிறானாம்‌ - ஆறாவது பையன்‌ - 
எடுப்பாள்‌ மாதிரி இந்த சுப்பராயனின்‌ இந்த ஏழாவது 
பெண்‌ கலியாணச்‌ சந்தடியில்‌ 
அலைந்துகொண்டிருக்கிறான்‌. “போய்‌, குளிச்சுட்டு 
வாங்களேன்‌. சட்சட்டுனு. பெரியவாளா யாரு 
இருக்கறது?” என்று அவன்தான்‌ அவரைக்‌ காவேரிக்குக்‌ 
குளிக்கத்‌ துரை படுத்தி அனுப்பினவன்‌. 


ஈரிழையை இடுப்பில்‌ கட்டி முடிச்சிட்டு சாமநாது 
தண்ணீரில்‌ இறங்கினார்‌. முழுக்குப்‌ போட்டு, உடம்பைத்‌ 
தேய்த்தார்‌. 

பாலத்தின்‌ மீது பஸ்‌ போகிறது. பஸ்ஸின்‌ தலைக்கட்டு 
மேல்‌ வாழை இலைக்கட்டு - ஒரு சைகிள்‌ - நாலைந்து 
மூட்டைகள்‌ - கருப்பங்கட்டு - எல்லாம்‌ சுப்பராயன்‌. 
“அப்படியே அந்தப்‌ பயலைக்‌ கழுத்தைப்‌ பிடித்து 
உலுக்கி, கண்ணு பிதுங்க.... அவன்‌ பெண்‌ 
பிள்ளைகளை எல்லாம்‌ ஒரு சாக்கில்‌ கட்டி...” அவர்‌ 
பல்லை நெரித்தார்‌. 

“தாவேரியிலே கொண்டு அமுக்கட்டும்‌. அப்பதானே 
கரையேறாத நரகத்திலே கிடக்கலாம்‌. இப்பவே 
போங்கோ.” 

அவளேதான்‌. வாலாம்பாள்தான்‌. துவைக்கிற 
கருங்கல்லில்‌ அவள்‌ மாதிரி தெரிகிறது. கறுப்பு நிறம்‌. 
அலைபாய்கிற மயிர்‌ - பவழமாலை. கெம்புத்தோடு. 
ரவிக்கையில்லாத உடம்பு. நடுத்தர உடம்பு. அவள்‌ 
காவேரியில்‌ குளிக்கும்போது எத்தனையோ தடவை 
அவரும்‌ வந்து சற்றுத்‌ தள்ளி நின்று குளித்திருக்கிறார்‌. 
யாரோ வேற்றுப்‌ பெண்‌ பிள்ளையைப்‌ பார்ப்பதுபோல, 
ஓரக்கண்ணால்‌ பார்த்திருக்கிறார்‌. அந்த ஆற்று 
வெளியில்‌, வெட்ட வெளியில்‌ ஈரப்புடவையை இடுப்பு, 
மேல்கால்‌ தெரிந்து விடாமல்‌ சிரமப்பட்டு அவள்‌ 
தலைப்பு மாற்றிக்கொள்ளும்போது ஒரு தடவை அவர்‌ 
பார்த்துக்கொண்டேயிருந்து, அவள்‌ அதைக்‌ 
கவனித்ததும்‌ - சரேலென்று அவர்‌ ஏதோ தப்புப்‌ 
பண்ணிவிட்டது போல, அயல்‌ ஆண்‌ போன்று 
நாணினது... 

இப்போதும்‌ அது தெரிகிறது! ஏன்‌ அவள்‌ 
மேலுலகத்துக்கு முந்திக்கொண்டாள்‌? 
”சம்பாதிச்சதிலே பாதி நமக்குக்‌ கொடுத்திருக்கான்‌. 
மீதியை தன்‌ தம்பியோட பாகம்‌ பண்ணிண்டிருக்கான்‌ 
சுப்பராயன்‌. அவன்‌ பிள்ளைகளுக்கு அதிலியும்‌ கால்‌ 
கால்னுதான்‌ கிடைக்கும்‌. ஏன்‌ இப்படிக்‌ கரிக்கறேள்‌...?” 


என்று இந்தக்‌ காவேரியில்‌ அவரைப்‌ பிடித்து 
அலசினாள்‌ அவள்‌ ஒருநாள்‌. 

ராட்சச முண்டை! கடைசி மூச்சு வரைக்கும்‌ என்ன 
நியாய புத்தி! என்ன தர்ம புத்தி! 

“என்னை மனுஷனா வச்சிருந்தியேடி, என்‌ தங்கமே - 
போயிட்டியேடி” என்று முனகினார்‌. கண்ணில்‌ நீர்‌ 
வந்தது. திரும்பிப்‌ பார்த்தார்‌. அடுத்த துவைகல்‌ எங்கோ 
இருந்தது. யாரும்‌ கேட்டிருக்க மாட்டார்கள்‌. கேட்டாலும்‌ 
சுலோகம்‌ போலிருந்திருக்கும்‌. 

(நர்மதே சிந்து காவேரி என்று சுலோகம்‌ 
சொல்லிக்கொண்டே பிழிந்து) உடம்பைத்‌ துடைத்து 
(க்கொண்டு) அரை வேட்டியைப்‌ பிழிந்து கொசுவி 
உதறிக்‌ கட்டி (க்கொண்டு) விபூதி பூசிக்கொண்டு 
நடந்தார்‌ சாமநாது. (சித்தப்பா சித்தப்பா என்று 
அரற்றுவான்‌ சுப்பராயன்‌ பாவம்‌.) 

நாயனமும்‌ தவுலும்‌ நெருங்கிக்கொண்டிருந்தன. 
அரசமரத்து மேடைமுன்‌ நின்று பிள்ளையாரையும்‌ கல்‌ 
நாகங்களையும்‌ கும்பிட்டுவிட்டு விரைந்தார்‌. தெருவில்‌ 
நுழைந்தார்‌. 

கிராமமே கலியாணப்‌ பெண்‌ போல 
ஜோடித்துக்கொண்டிருக்கிறது. புதுப்‌ புடவைகளும்‌ 
நகைகளும்‌ சிவப்புப்‌ பாதங்களும்‌ சிவப்பு ஆடு 
சதைகளும்‌ முகங்களும்‌ வீடு வீடாக ஏறி 
இறங்கிக்கொண்டிருக்கின்றன. நாலு திண்ணைகளில்‌ 
சீட்டாட்டம்‌. தெருவெல்லாம்‌ சலவை வேஷ்டி. நாலு 
மூலைத்‌ தாச்சி பாய்கிற குளுவான்‌ இரைச்சல்கள்‌. 
“மணலூரார்‌ கலியாணம்னா கலியாணம்தான்‌”- 
சாமநாதுவே சொல்லிக்கொண்டார்‌. அவர்‌ குடும்பம்‌ 
ஊரே இல்லை. மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால்‌ 
(புரோகிதப்‌) பிழைப்புக்காக மணலூரை விட்டு இங்கு 
குடியேறி, ஒரு (அக்ரஹாரத்து) ஓரத்தில்‌ ஒரு குச்சில்‌ 
நுழைந்தது. இப்போது தெரு நடுவில்‌ பக்கம்‌ பக்கமாக 
இரண்டு மூன்று கட்டு வீடுகளில்‌ சொந்த இடம்‌ 
பிடித்துவிட்டது. மணலூர்ப்‌ பட்டம்‌ போகவில்லை. 


உள்ளூரான்களை எகிறி மிஞ்ச வந்த இந்த நிலை 
சாமநாதுவின்‌ பார்வையிலும்‌ நடையிலும்‌ இந்தக்‌ கணம்‌ 
எப்படித்‌ தெறிக்காமல்‌ போகும்‌? உள்ளூர்‌, வந்தவர்கள்‌ 
எல்லாரும்‌ பார்க்கட்டும்‌. 

அவர்‌ வீடு, சுப்பராயன்‌ வீடு இரண்டும்‌ அண்ணன்‌ 
தம்பியாக நிற்கின்றன. இரண்டு வாசல்களையும்‌ 
அடைத்து பந்தல்‌, திண்ணையெல்லாம்‌ புது வேட்டிக்‌ 
கூட்டம்‌. உள்ளே கூடத்தில்‌ பூ, பிச்சாணா, குழந்தைகள்‌ 
இரைச்சல்‌, ட்ரங்குகள்‌. 

தாண்டிக்கொண்டு உள்ளே போனார்‌. வேட்டியைக்‌ 
கட்டிக்கொண்டார்‌. கொல்லைக்குப்‌ போய்‌ காலை 
அலம்பி வந்து ஜபத்திற்கு உட்கார்ந்தார்‌. முன்பெல்லாம்‌ 
அறையின்‌ நான்கு சுவர்களிலும்‌ கிருஷ்ணன்‌, ராமன்‌, 
பிள்ளையார்‌ என்று வரிசையாகப்‌ படங்கள்‌ 
மாட்டியிருக்கும்‌. இப்போது ராமனும்‌ கிருஷ்ணனும்‌ 
பிள்ளையாரும்‌ பூஜை அலமாரிக்குள்‌ மட்டும்‌ 
இருந்தார்கள்‌. சுவர்களில்‌ மாது எழுதின படங்களாக 
மாட்டியிருக்கின்றன. 

மாது - அவருடைய மூன்றாவது பையன்‌. 
கலியாணத்திற்கு வரவில்லை. சுப்பராயன்‌ பெண்கள்‌ 
பிள்ளைகள்‌ என்ற எத்தனை கலியாணத்திற்குத்தான்‌ 
வருவான்‌? 

“அப்பா!” 

கூப்பிட்டது அவர்‌ பெண்தான்‌. நார்மடியும்‌ முக்காடுமாக 
நின்ற பெண்‌. 

“மாப்பிள்ளையை அழைச்சு மாலை மாத்தப்‌ போறா. 
பரதேசக கோலம்‌ புறப்படப்‌ போறது. போங்களேன்‌. 
நாளைக்கு ஜபம்‌ பண்ணிக்கலாமே.” 

“சரி, சரி- வரேன்‌ போ.” 

அவள்‌ ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌ அவரை. குழப்பம்‌. 
“போயேன்‌. அதான்‌ (நான்‌ இதோ) வரேன்னேனே... 
இதான்‌ வேலை” கடைசி வார்த்தைகள்‌. அவள்‌ காதில்‌ 
விழவில்லை. 

முண்டனம்‌ செய்த தலை. முப்பத்தோரு வயது. 


கன்னத்திலும்‌ கண்ணிலும்‌ இருபது வயது பாலாக 
வடிகிறது. 

"பொன்னா போயேன்‌. வரேன்‌.” 

அவள்‌ நகர்ந்தாள்‌ - கதவை லேசாக சாத்திக்கொண்டு. 
அவர்‌ கழுத்துக்குள்‌ அனலாகச்‌ சுடுகிறது. 
சுற்றும்முற்றும்‌ பார்த்தார்‌. மாது வரைந்த படங்கள்‌. 
கூர்ந்து பார்த்தார்‌. சிரிப்பு வருகிறது. ஒரு படம்‌ முழுதும்‌ 
வெறும்‌ முழங்கால்‌. அதில்‌ ஒரு கண்‌. கண்ணில்‌ ஒரு 
சீப்பு செருகியிருக்கிறது. இன்னொன்று பெண்பிள்ளை 
மாதிரி இருக்கிறது. ஒரு கால்‌ பன்றிக்கால்‌. வயிற்றைக்‌ 
கிழித்துக்‌ காட்டுகிறாள்‌. உள்ளே நாலு கத்தி - ஒரு பால்‌ 
டப்பா - ஒரு சுருட்டின சிசு. இன்னொன்று - தாமரைப்‌ பூ 
- அதன்மேல்‌ ஒரு செருப்பு. பாதிச்‌ செருப்பில்‌ ஒரு 
மீசை... 

என்ன இதெல்லாம்‌! திகைப்பூண்டு மிதித்தாற்போல 
மனம்‌ ஒடுங்கிப்‌ பார்த்துக்கொண்டே நின்றார்‌. கால்‌ 
வலிக்கிறது. எனக்குக்கூடவா? 

மேளச்சத்தம்‌. 

“அப்பா. கூப்பிடுறாப்பா?” - நார்மடித்‌ தலை எட்டிப்‌ 
பார்த்தது. சிறிசு முகம்‌. 

“இதோ.” 

சாமநாது வெளியே போனார்‌. 

“சித்தப்பா, எங்க போய்ட்டேள்‌?” 

சுப்பராயன்‌ குரல்‌. மூச்சு வாங்குகிற குரல்‌, கூனல்‌ முதுகு. 
மாலை மாற்றுகிறார்கள்‌ - பெண்ணும்‌ பிள்ளையும்‌. 
அதையும்‌ ஊஞ்சலையும்‌ பார்த்தால்‌, பார்வதி 
பரமேச்வரனை, லக்ஷ்மி நாராயணனைப்‌ பார்க்கிற 
புண்யமாம்‌. ஊரிலிருக்கிற விதவைகள்கூட மூலை 
முடுக்கெல்லாம்‌ வந்து நிற்கிறார்கள்‌. எங்கு பார்த்தாலும்‌ 
பல்‌. ஒடிந்த பல்‌, அழுக்கிடுக்குப்‌ பல்‌, தேய்ந்த பல்‌, 
விதவைப்‌ பல்‌, பொக்கைப்‌ பல்‌, சமையற்காரன்‌ கூட 
வந்து நிற்கிறான்‌. 

“கண்ணுூஞ்சலாடி நின்றார்‌...” 

நாயனக்காரன்‌ வாங்கி வாசிக்கிறான்‌ அந்த 


“ஊஞ்சலை'! 

சாமநாதனுக்கு மூச்சு முட்டிற்று. மெதுவாக நகர்ந்தார்‌. 
வியர்வை சுடுகிறது. காற்றுக்காகக்‌ கொல்லைப்பக்கம்‌ 
நடந்தார்‌. கூடத்தில்‌ ஈ, காக்காய்‌ இல்லை. 
கொல்லைக்கட்டு வாசற்படி தாண்டி கடைசிக்கட்டு. 
அங்கும்‌ யாருமில்லை. கோட்டையடுப்புகள்‌ 
மொலாமொலா என்று எரிகின்றன. கூட்டம்‌ கூட்டமாக 
நெருப்பு எரிந்தது. தவலை தவலையாகக்‌ கொதிக்கிறது. 
சாக்கு மறைவில்‌ எண்ணெய்ப்‌ பாடத்தோலும்‌ அழுக்குப்‌ 
பூணூலுமாக ஒரு பயல்‌ வெள்ளரிப்‌ பிஞ்சு 
நறுக்குகிறான்‌. வேறு ஒரு பிராணி இல்லை. பார்வதி 
பரமேச்வராள்‌ மாலை மாற்றுகிற காட்சியில்‌ 
இருக்கிறான்கள்‌. 

கோட்டையடுப்புக்கு இப்பால்‌ மேடைமீது ஒரு பாரி 
ஜோட்டுத்‌ தவலை. இடுப்பளவு - மேல்‌ வயிறளவு உயரம்‌ 
பாயசம்‌ மணக்கிறது. திராட்சையும்‌ முந்திரியுமாக 
மிதக்கிறது. எப்படித்தான்‌ தூக்கி மேடைமீது 
வைத்தான்களோ? மேல்‌ வளையங்களில்‌ கம்பைக்‌ 
கொடுத்து பல்லக்கு மாதிரி இரண்டு பேராகத்‌ 
தூக்கினால்தான்‌ முடியும்‌. ஐந்நூறு அறுநூறு பெயர்‌ 
குடிக்கிற பாயசம்‌. 

நான்‌ ஒண்டியாகவே கவிழ்த்து விடுவேன்‌. 

சாமநாது இரண்டு கைகளையும்‌ கொடுத்து மூச்சை 
அடக்கி, மேல்பக்கத்தைச்‌ சாய்த்தார்‌. ப்பூ - 
இவ்வளவுதானே. அடுத்தநொடி, வயிறளவு ஜோட்டி, 
மானம்‌ பார்க்கிற வாயை, பக்கவாட்டில்‌ சாய்த்துப்‌ 
படுத்துவிட்டது. பாயாசம்‌ சாக்கடையில்‌ ஓடிற்று. 
வெள்ளரிப்‌ பிஞ்சு நறுக்குகிற பயல்‌ ஓடிவந்தான்‌. 
“தாத்தா தாத்தா!” 

சாமநாதுவுக்கு முகம்‌, தோலியெல்லாம்‌ மணல்‌ 
படர்ந்தது. 

அரிவாள்‌ மணையை எடுத்துண்டுன்னா வரான்‌ பயல்‌! 
கை கால்‌ உதறல்‌ - வாய்‌ குழறிற்று. 

“படவாக்களா, எங்கே போயிட்டேள்‌ எல்லாரும்‌ - 


இத்தனை பெரிய எலியைப்‌ பாயசத்திலே 
நீஞ்சவிட்டுவிட்டு. இத்தனை பாயாசத்தையும்‌ 
சாக்கடைக்கா படைச்சேள்‌ - கிராதகன்களா! 
மூடக்கூடவா தட்டு இல்லே?” 

ஒரு வேலைக்காரி ஓடிவந்தாள்‌. 

என்னா பெரியசாமி!” 

“ஆமாண்டி- பெரியசாமி பார்க்காட்டா, பெருச்சாளி 
முழுகின பாயசம்தான்‌ கிடைச்சிருக்கும்‌. போங்கோ, 
எல்லாரும்‌ மாலை போட்டுண்டு ஊஞ்சலாடுங்கோ..?” 
இன்னும்‌ நாலைந்து பேர்‌ ஓடிவந்தார்கள்‌. 

நார்மடியும்‌ முக்காடுமாக அந்தப்‌ பெண்ணும்‌ ஓடி 
வந்தாள்‌. 

வேலைக்காரி அவளிடம்‌ சொன்னாள்‌. 

“எப்படிப்பா இத்தணாம்‌ பெரிய ஜோட்டியை சாச்சேள்‌!” 
அவள்‌ உடல்‌, பால்முகம்‌ - எல்லாம்‌ குரு படர்கிறது. 
“போ அந்தாண்டை” என்று ஒரு கத்தல்‌. “நான்‌ 
இல்லாட்டா இப்ப எலி பாஷாணம்தான்‌ 
கிடைச்சிருக்கும்‌. பாயசம்‌ கிடைச்சிருக்காது.” 

பெண்‌ அவரை முள்ளாகப்‌ பார்த்தாள்‌. கண்ணில்‌ முள்‌ 
மண்டுமோ? 

சாமநாதுவுக்கு அந்தப்‌ புதரைப்‌ பார்க்க முடியவில்லை. 
தலையைத்‌ திருப்பிக்கொண்டு, “எங்க அந்த 
சமையக்கார படவா?” என்று கூடத்தைப்‌ பார்க்கப்‌ 
பாய்ந்தார்‌. 

-பெபெபேபே 

பேபெபேபேஎ- 

ஆனந்த பைரவியில்‌ ஊஞ்சல்‌ பாட்டை வாங்கி 
நாயனம்‌ ஊதுகிறது. 

வாலாம்பாள்‌ பாடுகிற மாதிரியிருந்தது. 


12.ராஜா வந்திருக்கிறார்‌ : கு. 
அழகிரிசாமி 


எனக்கு சில்க்‌ சட்டை இருக்கே! உனக்கு இருக்கா! என்று 
கெட்டிக்காரத்‌ தனமாகக்‌ கேட்டான்‌ ராமசாமி. 
செல்லையா பதில்‌ சொல்லத்‌ தெரியாமல்‌ விழித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌: தம்பையா ஆகாயத்தைப்‌ பார்த்து 
யோசனை செய்தான்‌; மங்கம்மாள்‌ மூக்கின்‌ மேல்‌ 
ஆள்காட்டி விரலை வைத்துக்‌ கொண்டும்‌ கண்ணை 
இலேசாக மூடிக்கொண்டும்‌ லேசாக யோசனை செய்தாள்‌. 
அந்த மூவரும்‌ ராமசாமியின்‌ கேள்விக்கு என்ன பதில்‌ 
சொல்லப்போகிறார்கள்‌ என்று ஆவலோடு 
எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌ மற்றப்‌ 
பிள்ளைகள்‌. 

ku.alakirisamy அன்று பள்ளிக்கூடத்திலிருக்கும்போது 
ராமசாமிக்கும்‌ செல்லையாவுக்கும்‌ இடையே ஒரு போட்டி 
நடந்தது. ராமசாமி தன்‌ “ஐந்தாம்‌ வகுப்பிற்குரிய இந்திய 
தேச சரித்திரப்‌ புத்தகத்தை எடுத்து வைத்துக்‌ 
கொண்டான்‌. செல்லையா அந்த வருடம்‌ இந்திய தேச 
சரித்திரம்‌ வாங்கவில்லை; அதனால்‌ தன்னிடமுள்ள 
ஒரு சிவிக்ஸ்‌ புத்தகத்தை எடுத்து வைத்துக்‌ 
கொண்டான்‌. இருவரும்‌ படப்‌ போட்டியை ஆரம்பித்து 
விட்டார்கள்‌. 

ராமசாமி தன்‌ புத்தகத்தை முதலிலிருந்து ஒவ்வொரு 
தாளாகத்‌ திருப்புவான்‌; படம்‌ இருக்கும்‌ பக்கத்தைச்‌ 
செல்லையாவுக்குக்‌ காட்டி, ”இதோ, இந்தப்‌ படத்துக்குப்‌ 
பதில்‌ படம்‌ காட்டு” என்பான்‌. செல்லையா தன்‌ 


புத்தகத்தைத்‌ திறந்து அதில்‌ உள்ள ஒரு படத்தைக்‌ 
காட்டுவான்‌; பிறகு, இருவருமே புத்தகத்தைப்‌ பக்கம்‌ 
பக்கமாகப்‌ புரட்டுவார்கள்‌. யாராவது ஒருவருடைய 
புத்தகத்தில்‌ அடுத்த படியாகப்‌ படம்‌ வரும்‌; உடனே, 
அந்தப்‌ படத்துக்கு அடுத்தவன்‌ பதில்‌ படம்‌ காட்ட 
வேண்டும்‌. இவ்விதமாக பதிலுக்குப்‌ பதில்‌ படம்‌ காட்டிய 
வண்ணம்‌ புத்தகம்‌ முழுவதையும்‌ புரட்டுவார்கள்‌.எவன்‌ 
புத்தகத்தில்‌ அதிகப்‌ படங்கள்‌ இருக்கின்றனவோ, 
அவன்‌ ஜெயித்து விடுவான்‌; மற்றவன்‌ தோற்றுப்‌ 
போவான்‌. உடனே ஜெயித்தவன்‌, “உனக்குப்‌ படம்‌ காட்ட 
முடியல்லே! தோத்துப்‌ போயிட்டியே!” என்று பரிகாசம்‌ 
செய்வான்‌. இந்த மாதிரியான படப்‌ போட்டிதான்‌ 
அன்றும்‌ நடந்து கொண்டிருந்தது. 

போட்டி பாதியில்‌ நிற்கிறது. அந்தச்‌ சமயத்தில்‌ ஐந்தாம்‌ 
வகுப்புக்‌ கணக்கு வாத்தியார்‌ வந்துவிட்டார்‌. அந்த 
கணக்கு வாத்தியார்‌ மிகவும்‌ கெடுபிடியானவர்‌. அவர்‌ 
வகுப்பில்‌, பையன்கள்‌ வெளியே தெரியாமல்‌ 
விளையாடிக்‌ கொண்டிருக்க முடியாது. தவிரவும்‌ 
கணக்குப்‌ போடும்போது, பென்சிலும்‌, கையுமாக இருக்க 
வேண்டும்‌. இதில்‌, “படப்போட்டி” நடத்துவது எப்படி? 
வாத்தியார்‌ வந்ததும்‌ இவருடைய போட்டியும்‌ 
நின்றுவிட்டது. கடைசியில்‌, சாயங்காலம்‌ பள்ளிக்கூடம்‌ 
விட்டு வெளியே வந்த பிறகு, ஒரு வேப்பமரத்தின்‌ 
அடியில்‌ நின்று இருவரும்‌ அந்தப்‌ போட்டியை 
நடத்தினார்கள்‌. 

ராமசாமியின்‌ சரித்திரப்‌ புத்தகத்தில்‌ பாதிதான்‌ 
தாண்டியிருக்கும்‌; ஆனால்‌ செல்லையாவின்‌ சிவிக்ஸ்‌ 
புத்தகம்‌ முடிந்துவிட்டது. செல்லையா தோற்றுப்‌ 
போய்விட்டான்‌. பக்கத்தில்‌ நின்ற பிள்ளைகள்‌ 
அவனைக்‌ கேலி செய்தார்கள்‌. தங்கள்‌ அண்ணன்‌ 
தோற்றுப்‌ போனதைக்‌ கண்டு, தம்பையாவுக்கும்‌ 
மங்கம்மாளுக்கும்‌ சொல்லமுடியாத வருத்தம்‌. 

அந்த இடத்தை விட்டு எல்லோரும்‌ வீட்டுக்குப்‌ போகப்‌ 
புறப்பட்டார்கள்‌. நடந்து செல்லும்போதே, படப்‌ போட்டி 


வேறொரு அவதாரம்‌ எடுக்கத்‌ தொடங்கியது. “எங்கள்‌ 
வீட்டில்‌ அது இருக்கே, உங்கள்‌ வீட்டில்‌ இருக்கா?' என்று 
இருவரும்‌ ஒருவரிடம்‌ ஒருவர்‌ கேட்க ஆரம்பித்தனர்‌. 
இந்தப்‌ புதுப்‌ போட்டியின்‌ கடைசிப்‌ பகுதியில்‌ தான்‌ 
ராமசாமி, “எனக்கு சில்க்‌ சட்டை இருக்கே, உனக்கு 
இருக்கா?” என்று கேட்டான்‌. 

வேப்ப மரத்தைவிட்டு, அரை பர்லாங்‌ தூரத்திலுள்ள 
பார்வதியம்மன்‌ கோவில்‌ பக்கமாக வந்தாய்விட்டது. 
இன்னும்‌ செல்லையாவோ தம்பையாவோ ராமசாமிக்கு 
பதில்‌ சொல்லவில்லை. ஆனால்‌, மங்கம்மாள்‌ 
திடீரென்று எல்லோரையும்‌ இடித்துத்‌ தள்ளிக்கொண்டு, 
ராமசாமியின்‌ முன்னாள்‌ வந்து நின்றாள்‌ குழந்தைகள்‌ 
எல்லோரும்‌ மங்கம்மாவையே கவனித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 

அவள்‌, ரேகை சாஸ்திரியிடம்‌ காட்டுவது போலக்‌ 
கையை வைத்துக்‌ கொண்டு, “ஐயோ! சில்க்‌ சட்டை 
எதுக்காம்‌? ஹூம்‌, லேசாச்‌ சருகு மாதிரி இருக்கும்‌. 
சீக்கிரம்‌ கிழிஞ்சி போகும்‌. (செல்லையாவின்‌ 
சட்டையைக்‌ காட்டி) இதுதான்‌ கனமாயிருக்கு. ரொம்ப 
நாளைக்குக்‌ கிழியாமே இருக்கும்‌. நல்லாப்பாரு!” என்று 
மிகமிகப்‌ பரிகாசமாகச்‌ சொல்லிவிட்டு செல்லையாவின்‌ 
பக்கத்தில்‌ வந்து நின்றாள்‌. 

ராமசாமி திகைத்து நின்றுவிட்டான்‌. முதல்‌ வகுப்பில்‌ 
படிக்கும்‌ மங்கம்மாள்‌, ஐந்தாம்‌ வகுப்பில்‌ படிக்கும்‌ 
தன்னை இப்படித்‌ தோற்கடித்து விட்டாளே என்று 
சங்கடப்பட்டான்‌. பிள்ளைகள்‌ ராமசாமியைப்‌ பார்த்து, 
“தோத்துப்‌ போயிட்டியா!” என்று ஏளனம்‌ 
பண்ணினார்கள்‌. 

மங்கம்மாள்‌ செல்லையாவின்‌ சட்டையைப்‌ 
பிடித்துக்கொண்டு, அவனை ஓட்டி உரசி நின்று 
கொண்டாள்‌. நடக்கும்‌ போதும்‌ அப்படியே நடந்து 
வந்தாள்‌. அவள்‌ மனதிற்குள்ளே ஒரு பெருமிதம்‌. 
ராமசாமி அடுத்து கேள்வியைப்‌ போட்டான்‌: “எங்கள்‌ 
வீட்டிலே ஆறு பசு இருக்கு; உங்க வீட்டிலே இருக்கா?” 


இதற்குச்‌ செல்லையா பதில்‌ சொல்லவில்லை; 
மங்கம்மாளும்‌ பதில்‌ சொல்லவில்லை. தம்பையா, 
“இவுஹதான்‌ பணக்காரராம்‌! அதுதான்‌ ரொம்பப்‌ 
பெருமை ஹூம்‌! பெருமை பீத்திக்கலாம்‌...!” என்று 
சொல்லி நிலைமையைச்‌ சமாளிக்க முயன்றான்‌. அது 
முடியவில்லை. அந்தச்‌ சமயத்தில்‌ செல்லையா, “அது 
சரி, எங்க வீட்டிலே ஒன்பது கோழி இருக்கு, உங்க 
வீட்டிலே இருக்கா?” என்று ஒரு போடு போட்டான்‌. 
ராமசாமியும்‌ தயங்கவில்லை: “நாங்கள்‌ உங்களைப்‌ 
போலக்‌ கோழி அடிச்சுச்‌ சாப்பிட மாட்டோம்‌. நாங்க 
எதுக்குக்‌ கோழி வளக்கணும்‌? அதுதான்‌ எங்க வீட்டிலே 
கோழி இல்லே” என்றான்‌. 

“அதெல்லாம்‌ சும்மா. ஒன்பது கோழி இருக்கா, 
இல்லையா?” என்று ஒரே பிடிவாதமாகக்‌ கேட்டான்‌ 
செல்லையா. 

ராமசாமிக்கு பதில்‌ சொல்ல முடியவில்லையே என்று 
கூட வருத்தமில்லை. மற்றப்‌ பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 
ஒன்று கூடிக்‌ கொண்டு அவனைப்‌ பரிகாசம்‌ செய்வதை 
அவனால்‌ தாங்கமுடியவில்லை.அழுகை வரும்‌ போல 
இருந்தது. அதனால்‌ எல்லோரையும்‌ விட வேகமாக 
நடக்க ஆரம்பித்தான்‌. மற்றப்‌ பிள்ளைகளும்‌ அதே 
வேகத்தில்‌ நடந்தார்கள்‌. சிறு குழந்தையாக இருக்கும்‌ 
மங்கம்மாள்‌ அதே வேகத்தில்‌ நடக்க முடியாது. அதனால்‌ 
ஓடினாள்‌. 

சிற்சில குழந்தைகள்‌ தங்கள்‌ தங்கள்‌ வீட்டுக்கு நேராக 
வந்த மாத்திரத்தில்‌ கூட்டத்திலிருந்து விலகி வீட்டுக்குப்‌ 
போய்‌ விட்டார்கள்‌. கூட்டம்‌ குறையக்‌ குறைய 
ராமசாமியின்‌ அவமானமும்‌ குறைந்துகொண்டு வந்தது. 
மேலத்‌ தெருவுக்குள்‌ நுழையும்‌ போது, ராமசாமியும்‌ 
அவனுடைய எதிர்க்கட்சியைச்‌ சேர்ந்த மூவரும்தான்‌ 
மிஞ்சினார்கள்‌. ஏனென்றால்‌, அந்தக்‌ குக்கிராமத்துப்‌ 
பள்ளிப்‌ பிள்ளைகளில்‌, இவர்களுடைய வீடுகள்‌ தான்‌ 
மேலத்‌ தெருவில்‌ இருந்தன. 

ராமசாமியின்‌ வீடு முதலாவதாக வந்தது. “தப்பித்தோம்‌ 


பிழைத்தோம்‌” என்று வீட்டுக்குள்ளே பாய்ந்தான்‌ 
ராமசாமி. உடனே, வீதியில்‌ நின்ற அந்த மூவரும்‌, 
“தோத்தோ நாயே!” என்று திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்லிக்‌ 
கொண்டும்‌, கையால்‌ சொடுக்குப்‌ போட்டுக்கொண்டும்‌ 
நின்றார்கள்‌. 

அப்போது வீட்டுக்குள்ளிருந்து ஒரு மீசைக்காரன்‌ 
தலைப்பாக்‌ கட்டுடன்‌ வெளியே வந்தான்‌. அவன்‌ 
ராமசாமியின்‌ வீட்டு வேலைக்காரர்களில்‌ ஒருவன்‌. 
குழந்தைகள்‌ மூவரும்‌ கிழிந்துபோன அழுக்குத்‌ 
துணியுடனும்‌, பரட்டைத்‌ தலையுடனும்‌ தெருவில்‌ 
நின்று, ஒரே குரலில்‌ “தோத்தோ நாயே!” என்று 
சொல்வதைப்‌ பார்த்து, “சீ, கழுதைகளா! போறீகளா, 
எண்ணமும்‌ வேணுமா?” என்று அதட்டினான்‌. மூன்று 
பேரும்‌ நாலுகால்‌ பாய்ச்சலில்‌ ஓடிவிட்டார்கள்‌. 
அவர்கள்‌ போன பிறகு, “பிச்சைக்காரக்‌ கழுதை! 
தோத்தோ!... நாயே!...கழுதை! என்று தனக்குத்‌ தானே 
ஏகத்தாளமாச்‌ சொல்லிக்‌ கொண்டு, தன வேலையைக்‌ 
கவனிக்கப்‌ போனான்‌. 

செல்லையா, தம்பையா, மங்கம்மாள்‌ - மூன்று பேரும்‌ 
நெஞ்சோடு புத்தகக்‌ கட்டுக்களை 
அணைத்துக்கொண்டு வீடு சேரும்‌ போது, 
அவர்களுடைய தாயார்‌ தாயம்மாள்‌ வாசல்‌ பெருக்கித்‌ 
தண்ணீர்‌ தெளித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 

மங்கம்மாள்‌ ஒரே ஓட்டமாக ஓடி, “அம்மா...!” என்று 
தாயம்மாளைப்‌ பின்புறமாகக்‌ கட்டிக்கொண்டாள்‌. 
குனிந்து வாசல்‌ தெளித்துக்‌ கொண்டிருந்த தாய்‌ 
செல்லமாக, “ஐயோ!... இது என்னடா இது!” என்று 
முகத்தைச்‌ சுளித்துக்‌ கொண்டு அழுவது போலச்‌ 
சிரித்தாள்‌! அம்மா “அழுவ'தைக்‌ கண்டு 
மங்கம்மாளுக்கு அடக்க முடியாதபடி சிரிப்பு வந்தது. 
“ஐயா வந்துட்டாரா அம்மா?” என்று தம்பையா 
கேட்டான்‌. அப்பாவைத்‌ தான்‌ ஐயா என்று அந்த 
கிராமத்துப்‌ பிள்ளைகள்‌ குறிப்பிடிவார்கள்‌. 
“வரலையே!” என்று பொய்‌ சொல்லிவிட்டு, பொய்ச்‌ 


சிரிப்பும்‌ சிரித்தாள்‌ தாயம்மாள்‌. 

“நிஜம்மா?” என்று கேட்டான்‌ தம்பையா. 

“நிஜம்ம்ம்மா தான்‌!” என்று சொன்னாள்‌ தாயம்மாள்‌. 
அப்புறம்‌ சிரித்தாள்‌. 

மங்கம்மாள்‌ விறுவிறு என்று அம்மாவுக்கு முன்னாள்‌ 
வந்து நின்றாள்‌. வலது கையிலிருந்து புத்தகக்கட்டை 
இடது கையில்‌ இடுக்கிக்‌ கொண்டாள்‌. வலது கையின்‌ 
ஆள்காட்டி விரலை மூக்கின்‌ மேலும்‌, புருவங்களுக்கு 
மத்தியிலும்‌ வைத்துக்கொண்டு, முகத்தையும்‌ ஒரு 
பக்கமாகத்‌ திருப்பிக்கொண்டு, “அம்மா!... எனக்குத்‌ 
தெரிஞ்சு போச்சு!... நீ பொய்‌ சொல்றே!... ஐயா 
வந்துட்டாரு!” என்று நீட்டி நீட்டிச்‌ சொன்னாள்‌. 
தாயம்மாளுக்கு ஆனந்தம்‌ தாங்க முடியவில்லை. 
பல்லை இறுகக்‌ கட்டிக்கொண்டு, “போக்கிரிப்‌ 
பொண்ணு!” என்று மங்கம்மாளின்‌ கன்னத்தைக்‌ 
கிள்ளினாள்‌. 

செல்லையா மிகவும்‌ ஆழமான குரலில்‌, “ஐயா 
வரல்லையாம்மா?” என்று கேட்டான்‌. அவன்‌ குரலில்‌ 
சோகம்‌ ததும்பி, ஏமாற்றம்‌ இழையோழியிருந்தது. 
தாயம்மாள்‌ வீட்டிற்குள்‌ நுழைந்தாள்‌. மூளையிலிருந்த 
ஒரு ஜாதிக்காய்ப்‌ பொட்டியைச்‌ சுட்டிக்காட்டி, “அந்தப்‌ 
பெட்டியைத்‌ திறந்து பாரு மங்கம்மா” என்றாள்‌. 
மூவருமே ஓடிப்போய்ப்‌ பெட்டியைத்‌ திறந்தனர்‌. 
பெட்டிக்குள்ளே இருந்த ஜவுளிப்‌ பொட்டணத்தை 
வெளியே எடுத்து அவிழ்த்துப்‌ பார்த்தனர்‌. மறுநாள்‌ 
விடிந்த பிறகு ஆரம்பமாகும்‌ தீபாவளி, குழந்தைகளுக்கு 
அப்பொழுதே ஆரம்பித்துவிட்டது. ஒரே குதூகலம்‌! 
ஒவ்வொரு துணியாக எடுத்து, “இது யாருக்கு இது 
யாருக்கு” என்று இனம்‌ பிரித்துப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 

பொட்டணத்தில்‌ இரண்டு மல்‌ பனியன்களும்‌, இரண்டு 
கால்‌ சட்டைகளும்‌, ஒரு பாவாடையும்‌, ஒரு பச்சை 
நிறமான சட்டையும்‌, ஒரு நான்கு முழ ஈரிழைச்‌ சிட்டைத்‌ 
துண்டும்‌ இருந்தன. 


துண்டைத்‌ தவிர மற்ற உருப்படிகள்‌ 
இன்னின்னாருக்குத்தான்‌ என்று குழந்தைகளே பங்கு 
போட்டுவிட்டார்கள்‌. துண்டுயாரைச்‌ சேருவது என்று 
தெரியவில்லை உடனே செல்லையா கேட்டான்‌: “துண்டு 
யாருக்கும்மா?” 

“ஐயாவுக்கு” என்றாள்‌ தாயம்மாள்‌. 

“அப்படின்னா உனக்கு?” என்று மங்கம்மாள்‌ கேட்டாள்‌. 
தாயம்மாள்‌ சிரித்துக்கொண்டு, “எனக்குத்‌ தான்‌ ரெண்டு 
சீலை இருக்கே இன்னும்‌ எதுக்கு? எல்லோரும்‌ 
புதுத்துணி எடுக்க நாம்‌ என்ன பணக்காரரா?” 
“ஐயாவுக்கு மட்டும்‌ பிறகு புதுத்துண்டு எதுக்காம்‌?” 
என்றாள்‌ மங்கம்மா. 

“வாயாடி! வாயாடி! ஐயாவுக்கு ஒரு துண்டுகூட இல்லே. 
துண்டு இல்லாமே எத்தனை நாளைக்குப்‌ பழைய 
வேட்டியை உடம்பிலே போட்டுக்கிட்டு அலையறது?” 
என்று சொல்லிவிட்டு, மங்கம்மாளைத்‌ தூக்கி மடியில்‌ 
வைத்துக்‌ கொண்டாள்‌ தாய்‌. 

அந்தி மயங்கி, இருட்டத்‌ தொடங்கியது. 
விளக்கேற்றுவதற்காகத்‌ தாயம்மாள்‌ எழுந்தாள்‌. 
விளக்கேற்றிவிட்டுக்‌ குழந்தைகளை வெந்நீரில்‌ 
குளிப்பாட்டி விட்டாள்‌. ஐப்பசி மாதமானதால்‌ 
அநேகமாக நாள்‌ தவறாமல்‌ மழை பெய்திருந்தது. பூமி 
குளிர்ந்து ஜில்லிட்டு விட்டது. காற்றும்‌ ஈரக்காற்று. 
இதனால்‌ வெந்நீரில்‌ குளித்துவிட்டு வந்த 
குழந்தைகளை ஈரவாடை அதிக வேகத்துடன்‌ 
தாக்கியது. எல்லோரும்‌ குடுகுடு என்று முற்றத்திலிருந்து 
வீட்டுக்குள்ளே ஓடி வந்து விட்டார்கள்‌. 

குழந்தைகள்‌ சாப்பிடும்போதுதான்‌, அவர்களுடைய 
அப்பா பக்கத்துக்‌ கிராமத்துக்கு ஒரு தூர பந்துவின்‌ 
திடீர்‌ மரணத்தை முன்னிட்டுச்‌ சென்றிருப்பதாகவும்‌, 
மறுநாள்‌ மத்தியானத்துக்குள்‌ வந்துவிடுவார்‌ என்றும்‌, 
வரும்வரை காத்திருக்காமல்‌ குழந்தைகளோடு 
தீபாவளி கொண்டாடி விடவேண்டும்‌ என்று அவர்‌ 
சொல்லிவிட்டுப்‌ போயிருக்கிறார்‌ என்றும்‌ தாய்‌ 


தெரிவித்தாள்‌. 

சாப்பாடு முடிந்தது. ராப்‌ பாடம்‌ படிக்க மாடக்குழியில்‌ 
இருந்த அகல்‌ விளக்கைத்‌ தூண்டிவிட்டுக்‌ கொண்டு 
அதன்‌ முன்னால்‌ மூன்று பெரும்‌ உட்கார்ந்தார்கள்‌. 
தாயம்மாள்‌ சாப்பிட்டுவிட்டு, எச்சில்‌ கும்பாக்களைக்‌ 
கழுவ முற்றத்துக்கு வந்தாள்‌. முற்றத்தின்‌ மூலையில்‌ 
கொஞ்ச தூரத்துக்கு அப்பால்‌ ஒரு முருங்கை மரம்‌ 
உண்டு. அதன்‌ நிழலில்‌ கருப்பாக ஓர்‌ உருவம்‌ தெரிந்தது. 
பக்கத்து வீட்டு நாயாக இருக்கும்‌ என்று நினைத்து 
உள்ளே வந்துவிட்டாள்‌. 

மண்‌ தரையில்‌ முந்தானையை விரித்து ஒருக்களித்துப்‌ 
படுத்துக்கொண்டு, குழந்தைகள்‌ உரக்கச்‌ 
சத்தம்போட்டுப்‌ பாடம்‌ படிப்பதைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தாள்‌ தாய்‌. சிறிது நேரத்தில்‌, “தரை 
என்னமாக்‌ குளுருது! ராத்திரி எப்படிப்‌ 
படுத்துக்கிடுறது?” என்று தனக்குத்‌ தானே சொல்லிக்‌ 
கொண்டே எழுந்து உட்கார்ந்தாள்‌. அவளுடைய உடம்பு 
அவளுடைய ஸ்பரிசத்துக்கே “ஜில்‌' லென்றிருந்தது. 
தம்பையா, அண்ணனைப்‌ பார்த்து, “துணைக்கு 
வர்ரயா?” என்று கூப்பிட்டான்‌. இருட்டானதால்‌ வீட்டு 
முற்றத்துக்குப்‌ போய்‌ ஒன்றுக்குப்‌ போய்விட்டுவர 
அவனுக்கு பயம்‌. செல்லையா துணைக்குப்‌ போனான்‌. 
இந்தச்‌ சிறுவர்களின்‌ கண்ணிலும்‌ முருங்கை 
மரத்தடியில்‌ இருந்த கருப்பு உருவம்‌ தென்பட்டது. 
அதைப்‌ பார்த்து பயந்து போகாமல்‌ இவர்கள்‌ 
தைரியமாக நின்றதற்குக்‌ காரணம்‌, ராமசாமியின்‌ 
வீட்டை நோக்கிப்‌ போகும்‌ இரண்டு பேர்‌ இரண்டு 
“பெட்ரோமாக்ஸ்‌” விளக்குகளைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ 
கொண்டு போனதுதான்‌. ஆள்‌ நடமாட்டமும்‌ விளக்கு 
வெளிச்சமும்‌ சேர்ந்து தைரியம்‌ கொடுத்தன. இருவரும்‌ 
கருப்பு உருவத்தைக்‌ கூர்ந்து பார்த்தார்கள்‌. 

அது இவர்களைப்போன்ற ஒரு சிறுவனுடைய 
உருவம்தான்‌. 

உடனே இருவரும்‌ பக்கத்தில்‌ போனார்கள்‌. அப்பொழுது 


மழை இலேசாகத்‌ தூற ஆரம்பித்தது. அதனால்‌ 
முருங்கை மரத்துக்குக்‌ கீழாகப்போய்‌ நின்று கொண்டு, 
அந்தச்‌ சிறுவனுடைய நடவடிக்கைகளை கவனித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 

அவனுக்கு வயது எட்டு அல்லது ஒன்பது இருக்கும்‌. 
அவன்‌ உடம்பில்‌ அழுக்கடைந்த கெளபீனம்‌ ஒன்றைத்‌ 
தவிர, வேறு உடைகள்‌ கிடையாது, தரையில்‌ 
உட்கார்ந்தால்‌ குளிரும்‌ என்று, பாதங்கள்‌ மட்டும்‌ 
தரையில்‌ படும்‌ படியாக அவன்‌ குந்திக்‌ 
கொண்டிருந்தான்‌. அவனுக்கு முன்னாள்‌ மூன்று 
எச்சில்‌ இலைகள்‌. கிராமத்தில்‌ வெண்கலக்‌ கும்பாவில்‌ 
சாப்பிடாமல்‌, இல்லை போட்டுச்‌ சாப்பிடுகிற வீடு 
ராமசாமியின்‌ வீடுதான்‌. அந்த வீட்டின்‌ 
வாசலிலிருந்துதான்‌ அந்த எச்சில்‌ இலைகளை 
எடுத்துக்‌ கொண்டு வந்து, அவற்றில்‌ ஓட்டிக்‌ 
கொண்டிருந்த பருக்கைகளையும்‌ கரி வகைகளையும்‌ 
எடுத்து வாயில்‌ போட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. 
செல்லையாவோ தம்பையாவோ ஒன்றும்‌ சொல்லாமல்‌ 
பார்த்துக்கொண்டே நின்றார்கள்‌. 

ஏற்கனவே யாரோ கடித்துச்‌ சுவைத்துத்‌ துப்பிய 
முருங்கைக்‌ காய்ச்‌ சக்கைகளில்‌ ஒன்றை 
இலையிலிருந்து எடுத்தான்‌ சிறுவன்‌. அதை இரண்டாம்‌ 
தடவையாகக்‌ கடிக்க ஆரம்பித்தான்‌. 

“சீ! எச்சீ!... ஆய்‌...” என்று சொல்லிவிட்டுக்‌ கீழே “தூ” 
என்று துப்பினான்‌ தம்பையா. 

சிறுவன்‌ ஏறிட்டுப்‌ பார்த்துவிட்டுப்‌ பழையபடியும்‌ 
குனிந்து கொண்டான்‌. செல்லையாவுக்குத்‌ திடீரென்று 
ஏதோ உதயமானது போல்‌, “டேய்‌! ஏண்டா எங்க வீட்டு 
வாசலிலே வந்து உட்கார்ந்திருக்கே? போடா...” என்று 
அதட்டினான்‌. 

சிறுவன்‌ போகாவிட்டாலும்‌ பயந்துவிட்டான்‌; அதனால்‌ 
இடது கையால்‌ தலையைச்‌ சொறிந்துகொண்டு, 
அதிவேகமாக இலையை வழித்தான்‌. 

“உங்க வீட்டுக்குப்‌ போயேன்‌” என்றான்‌ தம்பையா. 


மழை பலமாகப்‌ பிடித்து விடும்போல 
இருந்தது.அதற்குள்ளாக அவனை விரட்டிவிட்டு, 
வீட்டிற்குள்‌ ஓடிவிட வேண்டும்‌ என்று செல்லையாவும்‌ 
தம்பையாவும்‌ முடிவு கட்டினார்கள்‌. 

“போடா... இல்லாட்டி உன்‌ மேலே துப்புவேன்‌” என்றான்‌ 
தம்பையா. சிறுவன்‌ எழுந்திருக்கும்‌ வழியைக்‌ 
காணோம்‌. 

அவனைக்‌ காலால்‌ மிதிக்க வேண்டுமென்று தம்பையா 
தீர்மானித்தான்‌. 

மழை “சட சட” வென்று பெய்ய ஆரம்பித்துவிட்டது. 
வெளியே போன குழந்தைகள்‌ மழையில்‌ என்ன செய்து 
கொண்டிருக்கிறார்கள்‌ என்ற திகைப்புடன்‌ தாயம்மாள்‌ 
ஓடிவந்து, “செல்லையா!...” என்று கூப்பிட்டாள்‌. 

“ம்ம்‌” என்று பதில்‌ வந்தது. 

“இருட்டிலே அங்க என்ன பண்றீங்க?” என்று சொல்லிக்‌ 
கொண்டே மரத்தின்‌ பக்கமாக வந்துவிட்டாள்‌. அங்கே 
வந்து, நின்று யோசிப்பதற்கு நேரமில்லை மழை. 
ஆகவே, மூன்று பேரையும்‌ அவசர அவசரமாக 
வீட்டுக்குள்ளே அழைத்துக்கொண்டு ஓடிவந்தாள்‌. 
சிறுவன்‌ விளக்கு வெளிச்சத்தில்‌ வந்து நின்றான்‌. 
அவனுடைய உடம்பெல்லாம்‌ ஒரே சிரங்கு. தலையில்‌ 
பொடுகு வெடித்துப்‌ பாம்புச்‌ சட்டை மாதிரி தோல்‌ 
பெயர்ந்திருந்தது. பக்கத்தில்‌ வந்து நின்றால்‌, ஒரு 
மாதிரி துர்வாடை. இந்தக்‌ கோலத்தில்‌ நின்றான்‌ 
சிறுவன்‌. 

“இது யாரம்மா?” என்று மங்கம்மாள்‌ திகைப்போடு 
கேட்டாள்‌. 

“யாரோ?யார்‌ பெத்த பிள்ளையோ?” என்று 
சொல்லிவிட்டு, மழையில்‌ நனைந்த குழந்தைகளைத்‌ 
துவட்டப்‌ பழைய துணியை எடுக்கப்போனாள்‌. அவள்‌ 
மறுபக்கம்‌ திரும்பியதும்‌, தம்பையா அம்மாவுக்குக்‌ 
கேட்காமல்‌, வாய்க்குள்ளேயே “போடா” என்று 
பயமுறுத்தினான்‌. 

செல்லையா, “போ” என்று அவனைப்‌ பிடித்துத்‌ 


தள்ளினான்‌. 

இவர்கள்‌ இருவரையும்‌ பார்த்து மங்கம்மாளும்‌ 
அர்த்தமில்லாமல்‌ “போயேன்‌” என்று 
சிணுங்கிக்கொண்டே சொன்னாள்‌. 

அவ்வளவுதான்‌, திடீரென்று மடை திறந்த மாதிரி “கோ: 
வென்று அழுது விட்டான்‌. விஷயம்‌ என்னவென்று 
தெரியாமல்‌ பதைபதைப்புடன்‌ ஓடி வந்தாள்‌ 
தாயம்மாள்‌. 

“ஏண்டா அழுகிறே? சும்மா இரு. அவனை என்ன 
சொன்னீங்க நீங்க? என்று தன்‌ குழந்தைகளைக்‌ 
கேட்டாள்‌. 

“அவன்‌ போன்னா, போகமாட்டேங்கிறான்‌” என்று புகார்‌ 
பண்ணுவதைப்‌ போலச்‌ சொன்னாள்‌ மங்கம்மாள்‌. 

“சீ, அப்படி எல்லாம்‌ சொல்லக்கூடாது! நீ சும்மா இரு 
அழாதேப்பா” என்று சொல்லிச்‌ சிறுவனைத்‌ 
தேற்றினாள்‌. 

சிறுவன்‌ அழுகையை அப்படியே நிறுத்திவிட்டான்‌. 
ஆனால்‌, பெருமூச்சு விடுவதை மட்டும்‌ அவனால்‌ 
நிறுத்த முடியவில்லை. 

“சும்மா இரு தம்பி!... அழாதே!” என்று இரண்டாவது 
தடவையும்‌ தாயம்மாள்‌ சொன்னாள்‌. 

பழைய துணியைக்‌ கொண்டு செல்லையாவும்‌ 
தம்பையாவும்‌ உடம்பைத்‌ துடைத்துக்கொண்டார்கள்‌. 
உடனே மங்கம்மாள்‌ தம்பையாவைப்‌ பார்த்து. “பாவம்‌! 
அவனுக்குக்‌ குடு!” என்றாள்‌. 

தம்பையா துணியைக்‌ கொடுத்தான்‌. 

“நீ சாப்பிட்டாயா?” என்று தாயம்மாள்‌ அவனைப்‌ 
பார்த்துக்‌ கேட்டாள்‌. 

“அவன்‌ எச்சியைச்‌ சாப்பிடுறான்‌, அம்மா. ராமசாமி 
வீட்டிலிருந்து எச்சிலையை எடுத்துவந்து சாப்பிடுறான்‌. 
அசிங்கம்‌!” என்று முகத்தைச்‌ சுளித்துக்கொண்டு 
சொன்னான்‌ தம்பையா. குழந்தைகள்‌ எல்லோரும்‌ 
சிரித்தார்கள்‌. “இந்தா தம்பையா! இனிமே அப்படிச்‌ 
சொல்லாதே!” என்று அதட்டிவிட்டு, “நீ யாரப்பா? உனக்கு 


எந்த ஊரு?” என்று தாயம்மாள்‌ சிறுவனை 
விசாரித்தாள்‌. 

“விளாத்திகுளம்‌” என்றான்‌ சிறுவன்‌. 

“உனக்குத்‌ தாய்‌ தகப்பன்‌ இல்லையா?” 

“இல்லை” 

“இல்லையா?” என்று அழுத்திக்‌ கேட்டாள்‌ தாயம்மாள்‌. 
“உம்‌... செத்துப்‌ போயிட்டாக.” 

“எப்போ, தம்பி?” 

“போன வருஷம்‌ அம்மா செத்துப்‌ போயிட்டா. ஐயா, 
நான்‌ சின்னப்பிள்ளையாயிருக்கும்‌ போதே செத்துப்‌ 
போயிட்டாராம்‌.” 

“உனக்கு அண்ணா தம்பி ஒருத்தரும்‌ இல்லையா?” 
“இல்லை” 

உடனே தம்பையா கேட்டான்‌: 

“தங்கச்சியும்‌ இல்லையா?” 

“இல்லை” 

“பாவம்‌” என்று சொல்லிவிட்டுத்‌ தம்பையா நிறுத்திக்‌ 
கொண்டான்‌. 

“இங்கே எதுக்கு வந்தே?” என்று தாயம்மாள்‌ கேட்டாள்‌. 
“கழுகுமலைக்குப்‌ போறேன்‌.” 

“அங்கே ஆரு இருக்கா?” 

“அத்தை” என்று பதில்‌ சொன்னான்‌ சிறுவன்‌. அவன்‌ 
விளாத்தி குளத்திலிருந்து கால்நடையாகவே நடந்து 
அந்தக்‌ கிராமம்‌ வரையிலும்‌ வந்திருந்தான்‌. இந்த 
இருபது மெயில்‌ பிரயாணத்துக்கு நான்கு 
நாட்களாகிவிட்டன. நான்காவது தினத்தில்‌ தான்‌ 
இந்தக்‌ கிராமத்தில்‌ வந்து தங்க நேர்ந்தது. அதுவும்‌ 
பொழுது இருட்டி விட்டதனாலும்‌ பசியும்‌ 
இருந்ததனாலும்‌ தான்‌ மறுநாள்‌ விடிந்த பிறகு, எட்டு 
மெயில்‌ தூரம்‌ நடந்து கழுகுமலைக்குப்‌ போனால்‌, 
அவனுடைய அத்தை தன்‌ வீட்டில்‌ அவனை வைத்துக்‌ 
கொள்ளுவாளா, விரட்டி விடுவாளா என்பது 
அவனுக்குத்‌ தெரியாது. அத்தையையும்‌ அவன்‌ 
பார்த்ததில்லை. எப்படியோ, ஒரு வழியில்‌ அவனுக்கு 


அவள்‌ அத்தை என்றும்‌, “அங்கே போ: என்றும்‌ யாரோ 
சொல்ல, அதை நம்பிக்கொண்டு அந்தச்‌ சிறுவன்‌ 
விளாத்திக்‌ குளத்திலிருந்து கால்நடையாகவே நடந்து 
வந்திருக்கிறான்‌. 

மேற்கண்ட விவரங்களை எல்லாம்‌ சிறுவனுடைய வாய்‌ 
மொழி மூலமாகவே தாயம்மாள்‌ அறிந்து கொண்டாள்‌. 
“உன்‌ பேரு என்ன?” என்று கடைசியாகக்‌ கேட்டாள்‌ 
தாயம்மாள்‌. 

“ராஜா” என்றான்‌ சிறுவன்‌. 

அப்புறம்‌ அவனுக்குச்‌ சாப்பாடு போட்டார்கள்‌. அவன்‌ 
சாப்பிட்ட பிறகு, குழந்தைகளுக்குப்‌ படுக்கையை 
எடுத்து விரித்தாள்‌. மண்‌ தரை ஈரச்‌ சதசதப்புடன்‌ 
இருந்ததால்‌, வெறும்‌ ஓலைப்பாயை விரித்துப்‌ 
படுப்பதற்கு இயலாமல்‌ இருந்தது. அதனால்‌, கிழிந்து 
போய்க்‌ கிடந்த மூன்று கோணிப்‌ பைகளை எடுத்து 
உதறி விரித்து, அதன்‌ மேல்‌ வீட்டிலிருந்த இரண்டு 
ஓலைப்‌ பைகளையும்‌ பக்கம்‌ பக்கமாக விரித்தாள்‌. 
ராஜா தெற்குக்‌ கோடியில்‌ படுத்துக்‌ கொண்டான்‌. 
அவனுக்குப்‌ பக்கமாகச்‌ செல்லையாவும்‌ அப்புறம்‌ 
தம்பையாவும்‌ படுத்துக்‌ கொண்டார்கள்‌. தம்பையாவின்‌ 
உடம்பு இரண்டு பாய்களிலுமே பாதிப்பாதி 
படிந்திருந்தது. வடகோடியில்‌ தாயம்மாளும்‌ 
மங்கம்மாளும்‌ படுத்துக்‌ கொண்டார்கள்‌. 

எங்கோ தூரத்தில்‌, ஒரு வீட்டில்‌ சீனிவெடி வெடிக்கும்‌ 
சப்தம்‌ கேட்டது. தீபாவளி மறுநாளானாலும்‌, யாரோ ஒரு 
துருதுருத்த பையன்‌ அப்பொழுதே (வேட்டுப்‌) போட 
ஆரம்பித்துவிட்டான்‌. 

வேட்டுச்‌ சத்தம்‌ கேட்டதும்‌, “எனக்கு மத்தாப்பு...” 
என்றாள்‌ மங்கம்மாள்‌. 

“எனக்கும்‌...” என்றான்‌ தம்பையா. 

“நம்ம கிட்ட அதுக்கெல்லாம்‌ பணம்‌ ஏது மங்கம்மா? 
ராமசாமி பணக்காரன்‌. அவனுக்குச்‌ சரி, எவ்வளவு 
வேட்டுன்னாலும்‌ போடுவான்‌.” 

“ஊஹும்‌ எனக்கு மத்தாப்பு...” என்று முரண்டு 


பண்ணினாள்‌ மங்கம்மாள்‌. 

“வம்பு பண்ணாதே. சொன்னாக்‌ கேளு. மத்தாப்பு 
கொளுத்தினா வயிறு நிறையாதா? காலையிலே உனக்கு 
தோசை சுட்டுத்‌ தாரேன்‌. நிறையச்‌ சாப்பிடு, மத்தாப்பு 
எதுக்கு?” 

மங்கம்மாள்‌ தன்‌ முரண்டை நிறுத்தவில்லை; 
அழுவதுபோல்‌ சிணுங்க ஆரம்பித்தாள்‌. 

செல்லையா தூங்க ஆரம்பித்தான்‌. 

அப்போது தெருவில்‌ ஆட்கள்‌ நடந்து செல்லும்‌ சந்தடி 
கேட்டது. 

“சமீன்‌ வந்து இறங்குறதுன்னா லேசா?” என்று 
தாயம்மாள்‌ தனக்குள்ளாகவே சொல்லிக்கொண்டு, 
“மங்கம்மா! நீ நல்ல பிள்ளை! பிடிவாதம்‌ பண்ணாதே. 
அடுத்த வருஷம்‌ நிறைய மத்தாப்பு வாங்குவோம்‌. இந்த 
வருஷம்‌ நாம்‌ எவ்வளவு சங்கடப்‌ பட்டோம்ன்னு 
உனக்குத்‌ தெரியாதா?” என்றாள்‌. அப்புறம்‌ அவளால்‌ 
சரியாகப்‌ பேச முடியவில்லை. வாய்‌ குழறியது. 
மங்கம்மாளைப்‌ பார்த்துத்தான்‌ அவள்‌ பேசினாள்‌. 
ஆனால்‌ அவள்‌ உண்மையில்‌ தன்னுடைய 
தாயாரிடத்திலோ, தன்னை உயிருக்கு உயிராகப்‌ பேணி 
வளர்த்த ஒரு கிழவியிடத்திலோ, தான்‌ வருஷக்‌ 
கணக்கில்‌ அனுபவித்த துயரங்களைக்‌ கண்ணீரும்‌ 
கம்பலையுமாகச்‌ சொல்லுவது போலவே பேசினாள்‌. ஒரு 
நீண்ட பெருமூச்சுடன்‌, “மங்கம்மாள்‌!... நீ கூட ஒரு நாள்‌ 
சாப்பாடு இல்லாமெ பள்ளிக்கூடம்‌ போனியே கண்ணு. 
உன்‌ வயித்துக்குக்‌ கூட அன்னிக்கு ஒருவாய்க்‌ ௯ூளு 
கெடைக்கல்லையே! (அவளுக்குக்‌ கண்ணீர்‌ 
வந்துவிட்டது.) சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும்‌ போது நீ 
மத்தாப்புக்‌ கேக்கலாமா, கண்ணு? பேசாமப்‌ படுத்துத்‌ 
தூங்கு” என்று தேற்றினாள்‌. மங்கம்மாளைப்‌ பரிவோடு 
தடவிக்‌ கொடுத்தாள்‌. 

“ஒரு மத்தாப்பாவது வாங்கித்‌ தா” என்றாள்‌ 
மங்கம்மாள்‌. 

அழுகையுடனும்‌ துயரச்‌ சிரிப்புடனும்‌ தாயம்மாள்‌ 


சொன்னாள்‌: “நீ தானே இப்படிப்‌ பிடிவாதம்‌ பண்றே? 
அந்தப்‌ பையனைப்‌ பாரு அவன்‌ மத்தாப்பு 
கேக்கிறானா... சோறு கிடைக்காமே, எச்சிலைக்கூட 
எடுத்துத்‌ திங்கறான்‌.... அவன்‌ சோறு வேணும்ன்னு கூட 
அழல்லே: நீ மத்தாப்பு வேனும்னு அழறே மங்கம்மா...” 
மங்கம்மாளுக்கு அவன்‌ மேல்‌ கோவம்‌ வந்துவிட்டது. 
அவனைப்‌ புகழ்ந்து, தன்‌ கோரிக்கையைத்‌ தாயார்‌ 
புறக்கணித்துக்‌ கொண்டுவருவது அவளுக்குப்‌ 
பிடிக்கவில்லை. உடனே, “அவனுக்கு ஒரே சிரங்கு!” 
என்று திட்டுவது போலக்‌ கடுமையாகச்‌ சொன்னாள்‌. 
“அவனுக்குத்‌ தாய்‌ தகப்பன்‌ இருந்தா அப்படி 
இருப்பானா? தாயில்லாப்‌ பிள்ளைன்னா யாரு 
கவனிப்பா? அவனோட அம்மா, முன்னாலே, 
அவனுக்குத்‌ தீபாவளிக்குப்‌ புதுவேட்டி, புதுச்சட்டை 
எல்லாம்‌ வாங்கிக்‌ குடுத்திருப்பா! மத்தாப்பும்‌ வாங்கிக்‌ 
கொடுத்திருப்பா. இப்போ, அவன்‌ அதை எல்லாம்‌ 
நினைச்சுக்‌ கேக்கிறானா பாரு.” 

“இப்போ அவன்‌ தூங்கிட்டான்‌. காலையில்‌ கேப்பான்‌” 
என்று சொல்லிவிட்டு மங்கம்மாள்‌ 
சிணுங்கினாள்‌.தாயம்மாளுக்குச்‌ சிரிப்பு வந்துவிட்டது. 
“வாயாடி” என்று சொல்லி மங்கம்மாளின்‌ கன்னத்தைச்‌ 
செல்லமாகக்‌ கிள்ளினாள்‌. 

தாயம்மாளுக்குத்‌ திகைப்பாக இருந்தது. “எதை 
மூடிக்கிறது? ஊம்‌? என்று ஒரு கணம்‌ யோசித்தால்‌. 
அப்புறம்‌. “என்‌ பிள்ளைகளை விடவா அந்தப்‌ பீத்தல்‌ 
பெரிசு?” என்று சொல்லிக்‌ கொண்டே எழுந்து போய்‌, மறு 
நாள்‌ கட்டிக்கொள்வதற்காக துவைத்து உலர்த்தி 
மடித்து வைத்திருந்த - உண்மையில்‌ “பீத்தல்‌' இல்லாத 
நாட்டுச்‌ சேலையை எடுத்துக்கொண்டு வந்து ராஜா 
உட்பட உல்லோருக்கும்‌ சேர்த்துப்‌ போர்த்தினாள்‌. 
மங்கம்மாளைப்‌ பார்த்து, “சரி, படுத்துக்கோ காலையிலே 
எப்படியும்‌ வாங்கித்‌ தாரேன்‌” என்று சொல்லி அவளை 
உறங்கப்‌ பண்ணுவதற்கு முயன்றாள்‌. 

மூன்றாவது தடவையாகவும்‌ சீனவெடியின்‌ சப்தம்‌ 


கேட்டது. 

தாயம்மாள்‌ தனக்குத்‌ தானே சொல்லிக்கொண்டாள்‌: 
“இன்னிக்கு அங்கே யாரும்‌ தூங்கமாட்டாக 
போலிருக்கிறது! ஊம்‌, அரண்மனைக்‌ காரியம்‌! ஆளு 
போறதும்‌ வாரதுமா இருக்கும்‌. ராமசாமியும்‌ தூங்காம 
வேட்டுப்‌ போடுறான்‌!” 

ராமசாமியின்‌ அக்காளைக்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ 
கொண்டவன்‌ ஒரு ஜமீன்தாரின்‌ மகன்‌. அந்த வருஷம்‌ 
தலை தீபாவளிக்காக அவனை அன்று மாலையில்‌ 
அழைத்து வந்திருந்தார்‌ ராமசாமியின்‌ தகப்பனார்‌. 
அந்த ஊரில்‌ மட்டுமில்லாமல்‌ அந்த வட்டாரத்திலேயே 
அவர்தான்‌ பெரிய மிராசுதார்‌. ஜமீன்தாரை, மிகவும்‌ 
கோலாகலமாக அழைத்து வந்து தீபாவளி நடந்த அநேக 
தினங்களாகவே அவர்‌ வீட்டில்‌ ஏற்பாடுகள்‌ நடந்து 
வந்தன. தீபாவளிக்கு முதல்‌ நாள்தான்‌ மாப்பிள்ளை 
வந்து இறங்கினான்‌. அதற்க்கு முன்‌ பத்துப்‌ பதினைந்து 
நாட்களாக ஒரு நிமிஷத்திற்கு ஒன்பது தடவை, “ராஜா 
வர்றார்‌, சிறப்பாகச்‌ செய்யணும்‌” என்று அவர்‌ 
சொல்லிக்கொண்டே இருந்தார்‌. உண்மையில்‌ வெகு 
சிறப்பாகத்தான்‌ ஏற்பாடுகள்‌ நடந்து கொண்டிருந்தன... 
“மங்கம்மா!” 

பதில்‌ இல்லை; தூங்கிவிட்டாள்‌. 

தாயம்மாளும்‌ அகல்‌ விளக்கை அணைத்துவிட்டுத்‌ 
தலையைச்‌ சாய்த்தாள்‌. 

முதல்‌ கோழி கூப்பிட்டதும்‌ தாயம்மாள்‌ கண்விழித்து 
விட்டாள்‌. அப்போது மணி நாலு ஆகவில்லை. நல்ல 
வேளையாக மழை அப்போதுதான்‌ நின்றிருந்தது சிறு 
தூவானம்‌ மட்டும்‌ ஓலைக்‌ கூரையில்‌ விழுவது, ஒரே 
நிதானத்துடன்‌ சோளம்‌ பொரிவது போலக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தது. அந்தத்‌ தெருவில்‌ வேறு சில வீடுகளில்‌ 
ஏற்கனவே எழுந்து தீபாவளிப்‌ பண்டிகையைக்‌ 
கொண்டாடத்‌ தொடங்கி விட்டதற்கு அடையாளமாக 
வேட்டுச்‌ சப்தமும்‌, வேட்டுச்‌ சப்தத்தைக்‌ கேட்டுப்‌ பயந்து 
நாய்கள்‌ குரைக்கும்‌ சப்தமும்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தன. 


தாயம்மாள்‌ எழுந்து விளக்கை ஏற்றினாள்‌. பழைய 
படியும்‌ மழை பிடித்து விடக்கூடாதே என்று அவளுக்கு 
பயம்‌. அதனால்‌ குழந்தைகளை எழுப்பி, விறுவிறு 
என்று குளிப்பாட்டிவிட்டு, மற்ற வேலைகளை 
கவனிக்கலாம்‌ என்று திட்டம்‌ செய்தாள்‌. 
குழந்தைகளுக்குப்‌ படுக்கையை விட்டு எழுந்திருக்க 
மனமில்லை. கடைசியில்‌ முனகிக்‌ கொண்டும்‌, புரண்டு 
படுத்துக்கொண்டும்‌ ஒருவழியாக எழுந்து விட்டார்கள்‌. 
அவள்‌ ஒவ்வொரு குழந்தையாக எண்ணெய்‌ தேய்த்து 
விட்டாள்‌. ஆனால்‌ ராஜா மட்டும்‌ எண்ணெய்‌ தேய்த்துக்‌ 
கொள்ள முடியாது என்று சொல்லித்‌ தூரத்தில்‌ போய்‌ 
உட்கார்ந்து கொண்டான்‌. தீபாவளிக்கு எண்ணெய்‌ 
தேய்த்துக்‌ குளிக்காவிட்டால்‌ தோஷம்‌ என்று 
சொன்னாள்‌. ராஜாவுக்கோ என்ன சொன்னாலும்‌ காதில்‌ 
ஏறவில்லை. 

“அரப்புக்‌ காந்தும்‌; நான்‌ மாட்டேன்‌.” என்று 
பிடிவாதமாகச்‌ சொன்னான்‌ ராஜா. 

“அரப்புப்‌ போடல்லே: சீயக்காய்‌ போட்டுக்‌ 
குளிப்பாட்டுறேன்‌. குளிர்ச்சியாயிருக்கும்‌” 

“ஊஹும்‌.” 

“தம்பி, சொன்னாக்‌ கேளுடா. என்னை உன்‌ அம்மான்னு 
நெனைச்சுக்கோ, உனக்குக்‌ காந்தும்‌ படியாக நன்‌ 
தேய்ப்பனா?-வா, எண்ணெய்‌ தேய்ச்சிக்‌ குளி. இந்தத்‌ 
தீபாவளியோடே பீடை எல்லாம்‌ விட்டுப்போகும்‌. 
குளிக்காம இருக்கக்கூடாதப்பா” - இப்படி வெகுநேரம்‌ 
கெஞ்சிய பிறகுதான்‌ அவன்‌ வேறு வழி இல்லாமல்‌ 
சம்மதித்தான்‌. 

ராஜா எழுந்து வந்து மணையில்‌ உட்கார்ந்தான்‌. “அது 
தான்‌ நல்ல பிள்ளைக்கு அடையாளம்‌. ஒரு 
பிள்ளைக்குத்‌ தேச்சி, ஒரு பிள்ளைக்கு தேக்காமல்‌ 
விடலாமா? என்‌ பிள்ளை குட்டியும்‌ நல்லா 
இருக்கனுமில்லப்பா!...” என்று மற்றவர்களுக்குச்‌ 
சொல்லுவது போலத்‌ தனக்குத்‌ தானே 
சொல்லிக்கொண்டே எண்ணெய்‌ தேய்த்தாள்‌. 


“தாயில்லாக்‌ குழந்தைன்னா இந்தக்‌ கோலம்‌ தான்‌. நான்‌ 
மூணாம்‌ வருஷம்‌ காய்ச்சலோட படுத்திருன்‌ தேனே, 
அப்போ கண்ணை மூடியிருந்தா என்‌ 
குழந்தைகளுக்கும்‌ இந்தக்‌ கதிதானே? அதுகளும்‌ 
தெருவிலே நின்னிருக்கும்‌.' - இப்படி என்னென்னவோ 
மனதுக்குள்‌ நினைத்துக்‌ கொண்டு அவசர அவசரமாகக்‌ 
குழந்தைகளைக்‌ குளிப்பாட்டினாள்‌. ஆனால்‌, 
தாயம்மாள்‌ பயபத்திரமாகச்‌ சீயக்காய்த்‌ தூளைப்‌ 
போட்டுத்‌ தேய்த்த போதிலும்‌, ராஜா பல தடவைகள்‌ 
“ஐயோ, ஐயோ: என்று அழுதுவிட்டான்‌. அவன்‌ 
அழும்போதெல்லாம்‌ அவள்‌ “இன்னிக்கோட உன்‌ சிரங்கு 
குணமாயிரும்‌” என்று மட்டும்‌ மாறி மாறிச்‌ 
சொல்லிக்கொண்டே இருந்தாள்‌. 

“யாரோ எவரோ? மழைன்னு வந்து வீட்டிலே 
ஒதுங்கிட்டான்‌. அவனைப்‌ போகச்‌ சொல்ல முடியுமா! 
அவன்‌ வந்த நேரம்‌, தீபாவளியாப்‌ போச்சு. 
குழந்தைகளுக்குள்ளே வஞ்சம்‌ செய்யலாமா? 
பார்க்கிறவுகளுக்கு நான்‌ செய்யறதெல்லாம்‌ 
கேலியாயிருக்கும்‌. அவுக கேலி செய்தாச்‌ செய்துட்டுப்‌ 
போகட்டும்‌. எனக்கும்‌ என்‌ குழந்தைகளுக்கும்‌ பகவான்‌ 
துணை செய்வான்‌.” 
அவள்‌ தோசை சுட்டுக்‌ கொடுத்தாள்‌. அவளுடைய 
குழந்தைகள்‌ புதுத்‌ துணி உடுத்திக்கொள்ள வேண்டும்‌ 
என்ற ஆவலினால்‌ அவசர அவசரமாகச்‌ 
சாப்பிட்டார்கள்‌. தம்பையா கடைசித்‌ தோசையைப்‌ 
பாதியிலேயே வைத்து விட்டு எழுந்துவிட்டான்‌. 
அவனால்‌ மேற்கொண்டும்‌ இரண்டு தோசைகள்‌ சாப்பிட 
முடியும்‌. இருந்தாலும்‌ அவசரம்‌. 
தெருவில்‌ ஜன நடமாட்டம்‌ தொடங்கிவிட்டது. மழையும்‌ 
பரிபூரணமாக நின்றுவிட்டது. உதயத்தின்‌ ஒளி சல்லாத்‌ 
துணியைப்போல அவ்வளவு மெல்லியதாக ஊரையும்‌ 
உலகத்தையும்‌ போர்த்தியது. 
புதுத்‌ துணிகளுக்கு மஞ்சள்‌ வைத்துச்‌ செல்லையாவும்‌ 
உடுத்துக்‌ கொண்டான்‌; தம்பையாவும்‌ உடுத்துக்‌ 


கொண்டான்‌. மங்கம்மாளும்‌ பாவாடையும்‌ சட்டையும்‌ 
போட்டுக்‌ கொண்டாள்‌. 

அவன்‌ கெளபீனத்தோடு நின்றான்‌. 

தாயம்மாளுக்குப்‌ “பகீர்‌” என்றது. இத்தனையும்‌ செய்தும்‌ 
புண்ணியமில்லாமல்‌ போய்விட்டதே என்று 
கலங்கினாள்‌. இந்த மாதிரியான ஒரு கட்டத்தை அவள்‌ 
எதிர்பார்க்கவே இல்லை. சிட்டைத்‌ துண்டை எடுத்துக்‌ 
கொடுப்பதா, கொடுக்காமல்‌ இருப்பதா? அவள்‌ 
மனதுக்குள்ளே வேதனை மிக்க போராட்டம்‌. மாதக்‌ 
கணக்கில்‌ ஒரு ரூபாய்த்‌ துண்டு இல்லாமல்‌ 
அவளுடைய கணவன்‌ பட்ட கஷ்டத்தையும்‌, வீதிவழிப்‌ 
போவதற்குக்‌ கூசியதையும்‌, “ஒரு துண்டு வாங்க 
வழியில்லையே!” என்று கணவன்‌ துயரத்துடன்‌ 
வாய்விட்டுப்‌ புலம்பியதையும்‌ நினைத்துப்‌ பார்த்தாள்‌. 
இந்தத்‌ துயரத்தின்‌ எதிர்புறத்தில்‌, ஒன்றும்‌ சொல்லாமல்‌, 
ஒன்றும்‌ செய்யாமல்‌, மெளனமாக நின்று 
கொண்டிருந்தான்‌ ராஜா. 

தாயம்மாளுக்குத்‌ திக்குத்‌ திசை தெரியவில்லை; 
ராஜாவின்‌ முகத்தை எதற்கோ ஒரு முறை ஏறிட்டுப்‌ 
பார்த்தாள்‌. ராஜாவோ வெகுநேரமாகக்‌ கண்கொட்டாமல்‌ 
அவளையே பார்த்த வண்ணம்‌ நின்று 
கொண்டிருந்தான்‌. 

“என்னைச்‌ சோதிக்கத்தான்‌ வந்திருக்கேடா நீ” என்று 
மனக்‌ கசப்புடன்‌ சொல்வது போலச்‌ சொன்னாள்‌ 
தாயம்மாள்‌. ஆனால்‌, அவளுக்கும்‌ மனக்‌ கசப்புக்கும்‌ 
வெகுதூரம்‌. மனதுக்குள்‌ ஏற்பட்ட சிக்கல்களை 
விடுவிக்கவே இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை அவள்‌ 
தூக்கிப்‌ போட்டாளே ஒழிய அவள்‌ சொற்களில்‌ 
மனக்கசப்பின்‌ நிழல்‌ கூடப்‌ படியவில்லை. 

அப்போது மங்கம்மாள்‌ எழுந்துவந்து அம்மாவின்‌ 
கன்னங்களில்‌ தன்‌ உள்ளங்கைகளை வைத்து, தன்‌ 
முகத்துக்கு நேராக அவளுடைய முகத்தைத்‌ 
திருப்பினாள்‌; அப்புறம்‌ ஏதோ ரகசியத்தைச்‌ 
சொல்லுவதுபோலச்‌ சொன்னாள்‌. 


“பாவம்‌! அவனுக்கு அந்தத்‌ துண்டைக்குடு அம்மா!” 
குழந்தை இந்த வார்த்தைகளைச்‌ சொல்லி 
நிறுத்தினாள்‌. ஒரு நிமிஷம்‌ மெளனம்‌ நிலவியது. பிறகு, 
திடீரென்று தாயம்மாளின்‌ முகம்‌ கோரமாக மாறியது. 
முந்தானையால்‌ முகத்தை மூடிக்‌ கொண்டு கேவிக்‌ கேவி 
அழுதாள்‌. அவளுடைய பெருமூச்சும்‌ விம்மலும்‌ 
வீட்டை அடைத்துக்‌ கொண்டு கேட்டன. 

குழந்தைக்கு விஷயம்‌ விளங்கவில்லை. மங்கம்மாள்‌, 
தான்‌ அப்படிச்‌ சொன்னதர்க்காகத்‌ தான்‌ அம்மா 
அழுகிறாள்‌ என்று பயந்துவிட்டாள்‌. 

தாய்‌, தன்‌ பலத்தை எல்லாம்‌ பிரயோகித்து 
அழுகையைத்‌ தொண்டைக்‌ குழியில்‌ அழுத்தினாள்‌, 
அவள்‌ நெஞ்சு வெடித்துவிடும்‌ போல்‌ விம்மியது. குரலும்‌ 
அந்த ஒரு நிமிஷத்தில்‌ ஜலதோஷம்‌ பிடித்ததுபோலக்‌ 
கம்மலாகி விட்டது. 

பிறகு தழுதழுத்துக்‌ கொண்டே சொன்னாள்‌: 
“தம்பையா!” 

“என்னம்மா!” 

“ஹூம்‌, ராஜாவுக்கு அந்தத்‌ துண்டை எடுத்துக்குடு.” 
வீட்டு முற்றத்தில்‌ காலைவெயில்‌ அடித்துக்‌ 
கொண்டிருந்தது. அந்தப்‌ பொன்னொளியில்‌ மஞ்சள்‌ 
பூசிய முகத்துடன்‌ புத்தாடை தரித்துக்கொண்டு நிற்கும்‌ 
மங்கம்மாள்‌, அப்போது எதையோ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. ஈரம்‌ காய்வதற்கா இருக்கமில்லாதத்‌ 
“தொள தொள: என்று சடை போடப்‌ பட்டிருந்ததால்‌, 
கூந்தல்‌, இரண்டு காதுகளையும்‌, கன்னங்களில்‌ 
பாதியையும்‌ மறைத்துக்‌ கொண்டிருந்தது. பரவலாகக்‌ 
கிடக்கும்‌. கூந்தலின்‌ நடுவே இளங்காற்றுப்‌ புகுந்து 
சிலுசிலுக்கும்‌ போது, சுகமும்‌ கூச்சமும்‌ தாங்க 
முடியாமல்‌ சிரித்துக்‌ கொண்டே இமைகளைக்‌ 
குவித்தாள்‌ மங்கம்மாள்‌. 

வெகு நேரமாக, தாயம்மாள்‌ அவளையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. சந்தர்ப்பவசமாக, அவளுக்கு நேராக 
மங்கம்மாள்‌ முகத்தைத்‌ திருப்பினாள்‌. 


“என்‌ ராஜாத்தி மகாலக்ஷ்மி மாதிரி இருக்கா!” என்று 
தன்னை மறந்து இன்பத்துடன்‌ சொல்லிவிட்டாள்‌ தாய்‌. 
அவ்வளவுதான்‌. குழந்தையின்‌ கையைப்‌ பிடித்து 
வெகுவேகமாக வீட்டுக்குள்ளே இழுத்துக்கொண்டு 
வந்து, திருஷ்டிப்‌ பரிகாரமாக அவளுடைய கன்னத்தில்‌ 
துலாம்பரமாகச்‌ சாந்துப்‌ பொட்டை எடுத்து வைத்தாள்‌. 
அப்புறம்‌ மங்கம்மாள்‌ வீதிக்கு ஓடிவிட்டாள்‌. 
ராமசாமியின்‌ வீட்டுப்‌ பக்கம்‌ எச்சில்‌ இலைகள்‌ 
ஏராளமாகக்‌ கிடந்தன. அங்கே நாலைந்து பேர்‌ நின்று 
பேசிக்‌ கொண்டும்‌, வெற்றிலை பாக்குப்‌ போட்டுத்‌ 
துப்பிக்‌ கொண்டும்‌ இருந்தார்கள்‌. ராமசாமி நீலநிறமான 
கால்சட்டையும்‌, அந்த ஊருக்கே புதிய புஷ்கோட்டும்‌ 
போட்டுக்‌ கொண்டு நின்றான்‌. மங்கம்மாளைப்‌ 
பார்த்ததும்‌ அவன்‌ பக்கத்தில்‌ ஓடிவந்தான்‌; 
மங்கம்மாளும்‌ அவனைப்‌ பார்த்து நடந்தாள்‌. இருவரும்‌ 
பாதி வழியில்‌ சந்தித்துக்‌ கொண்டனர்‌. சந்தித்த 
மாத்திரத்தில்‌, மிகவும்‌ சந்தோஷத்துடன்‌ ராமசாமி 
சொன்னான்‌... 

“எங்க வீட்டுக்கு ராஜா வந்திருக்கார்‌!” 
ஊர்க்காரர்களைப்‌ போல அவனும்‌ தன்‌ அக்காள்‌ 
புருஷனை ராஜா என்று சொன்னான்‌. ஆனால்‌ அவன்‌ 
சொன்னதற்குக்‌ காரணம்‌ சந்தோஷம்தானே ஒழிய 
மங்கம்மாளைப்‌ போட்டிக்கு அழைப்பதற்கு அல்ல. 
ஆனால்‌, அவளோ வேறுவிதமாக நினைத்து விட்டாள்‌. 
முதல்‌ நாள்‌ பள்ளிக்‌ கூடத்திலிருந்து வந்தபோது நடந்த 
போட்டிதான்‌ அவள்‌ ஞாபகத்தில்‌ இருந்தது. அவன்‌ 
சொன்னதற்குப்‌ பதில்‌ சொல்லி அவனுடைய 
“பெருமையை மட்டம்‌ தட்டவேண்டும்‌ என்று அவள்‌ 
மனம்‌ துடித்தது. 

அதனால்‌ ஒரு அரை அடி முன்னாள்‌ நகர்ந்து வந்து 
நின்றாள்‌. யாதொரு திகைப்பும்‌, தயக்கமும்‌ இல்லாமல்‌ 
ராமசாமியைப்‌ பார்த்து, ரேகை சாஸ்திரியிடம்‌ 
காட்டுவது போலக்‌ கையை வைத்துக்‌ கொண்டு, மிக 
மிக ஏளனமாகச்‌ சொன்னாள்‌. 


“ஐயோ! உங்க வீட்டுக்குத்தானா ராஜா வந்திருக்கார்‌? 
எங்க வீட்டுக்கும்‌ தான்‌ ராஜா வந்திருக்கார்‌. வேணும்னா 
வந்து பாரு.” 


2K 2K 2K RR OR ROR RR IRR ER RRR 


13.அன்பளிப்பு : கு. 
அழகிரிசாமி 


மறுநாள்‌ ஞாயிற்றுக்கிழமைதானே என்று, இரவு 
வெகுநேரம்‌ கண்விழித்துப்‌ படித்துக்‌ கொண்டிருந்து 
விட்டேன்‌. சனிக்கிழமை இரவு படுத்துக்‌ கொள்ளும்‌ 
போது மணி இரண்டிருக்கும்‌. எவ்வளவு 
காலதாமதமாகித்‌ தூங்கப்‌ போனாலும்‌, தூக்கம்‌ 
வருவதற்கு மேற்கொண்டு ஒரு அரைமணி நேரமாவது 
எனக்கு ஆகும்‌. எனவே இரண்டரைக்குத்தான்‌ தூங்க 
ஆரம்பித்திருப்பேன்‌. சுகமாகத்‌ தூங்கிக்‌ 
கொண்டிருக்கும்போது, முதுகில்‌ நாலைந்து கைகள்‌ 
வந்து பலமாக அடிக்க ஆரம்பித்து விட்டன. அடிகளால்‌ 
ஏற்பட்ட வலியை விட, அவற்றால்‌ ஏற்பட்ட ஓசை மிகப்‌ 
பெரியதாக இருந்தது. தூக்கம்‌ கலைந்து கண்‌ 
விழிப்பதற்குள்‌, வலதுபுஜத்தில்‌ எறும்பு கடிப்பதுபோல 
இருந்தது. 

“தூங்குமூஞ்சி மாமா!....” kமா.5ized 

“மணி ஏழரையாகிவிட்டது....” 

“எழுந்திருக்கிறீர்களா, பலமாகக்‌ கிள்ளவா” 

“முகத்தில்‌ ஜலத்தைக்‌ கொண்டுவந்து 
தெளித்துவிடுவோம்‌. இன்னும்‌ இரண்டு நிமிஷத்துக்குள்‌ 
எழுந்துவிட வேண்டும்‌”... 

இப்படியே பல குரல்கள்‌ பேசிக்‌ கொண்டிருந்தன. 
பேச்சின்‌ நடுவே இரண்டு அல்லது மூன்று பேர்‌ சேர்ந்து 
“சிரிடா சிரி என்று சிரித்தார்கள்‌. கண்‌ 
விழித்துவிட்டேன்‌. 


“யார்‌ அது? உம்‌! இதோ வருகிறேன்‌. தூக்கத்திலே 
வந்து....” என்று அதட்டிக்கொண்டே எழுந்து 
உட்கார்ந்தேன்‌. ஒரு பையனைத்‌ தவிர, அதாவது 
சாரங்கராஜனைத்‌ தவிர, மற்ற எல்லாக்‌ குழந்தைகளும்‌ 
விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்துவிட்டார்கள்‌. 

“கடிகாரத்தைப்‌ பாருங்கோ மாமா! மணி எட்டு ஆகப்‌ 
போகிறது! இன்னும்‌ தூங்கு மூஞ்சி மாதிரி தூங்கிக்‌ 
கொண்டு....” என்று சொல்லி விட்டுச்‌ சிரித்தாள்‌ சித்ரா. 
“அது இருக்கட்டும்‌, விடிந்ததும்‌ எங்கே இப்படிப்‌ பட்டாள 
“மார்ச்‌ பண்ண ஆரம்பித்துவிட்டது?” என்று கேட்டேன்‌. 

“இரவில்‌ வெகு நேரம்‌ கண்‌ விழித்தால்‌ உடம்புக்குக்‌ 
கெடுதல்‌ என்று எங்கள்‌ பாடப்‌ புத்தகத்தில்‌ 
போட்டிருக்கிறது, மாமா” என்றான்‌, இதுவரையில்‌ 
மெளனமாக இருந்த சாரங்கராஜன்‌. 

“நான்‌ படித்த பாடப்‌ புத்தகத்திலும்‌ அப்படித்தான்‌ 
போட்டிருந்தது! என்ன செய்வது?” என்று எனக்கு நானே 
சொல்லிக்‌ கொண்டேன்‌. ஆனால்‌ சிறுவன்‌ சாரங்கனிடம்‌ 
அவ்விதம்‌ சொல்லாமல்‌, “நாளை முதல்‌ சீக்கிரமாகவே 
தூங்கி விடுகிறேன்‌. கண்‌ விழிக்கவில்லை” என்றேன்‌. 
அவனுக்குப்‌ பரம சந்தோஷம்‌... அவன்‌ சொன்னதை 
அப்படியே ஏற்றுக்‌ கொண்டதற்காக.. 

மறு நிமிஷத்தில்‌, எல்லோருமாகச்‌ சேர்ந்து ஒருமிக்க, 
“என்ன புத்தகம்‌ கொண்டு வந்திருக்கிறீர்கள்‌?” என்று 
கேட்டார்கள்‌. 

“ஒரு புத்தகமும்‌ கொண்டு வரவில்லை!” 

“பொய்‌, பொய்‌, சும்மா சொல்கிறீர்கள்‌!” 

“நிஜமாக, ஒரு புத்தகமும்‌ கொண்டு வரவில்லை” 

“நேற்று புத்தகம்‌ கொண்டு வருவதாகச்‌ 
சொன்னீர்களே!” 

“நேற்றுச்‌ சொன்னேன்‌...” 

“அப்புறம்‌ ஏன்‌ கொண்டு வரவில்லை?” 

“புத்தகங்கள்‌ ஒன்றும்‌ வரவில்லை. வந்திருந்தால்‌ 
தான்‌ கொண்டு வந்திருப்பேனே.” 

பிருந்தா! மாமா பொய்‌ சொல்கிறார்‌; கொண்டு வந்து 


எங்கேயாவது ஒளித்து வைத்திருப்பார்‌. வாருங்கள்‌, 
தேடிப்‌ பார்க்கலாம்‌” என்றாள்‌ சித்ரா. 

அவ்வளவுதான்‌, என்னுடைய அறை முழுவதும்‌ 
திமிலோகப்‌ பட்டது. ஒரே களேபரம்‌. சித்ரா மேஜையைத்‌ 
திறந்து உள்ளே கிடக்கும்‌ பெரிய காகிதங்களையும்‌, 
துண்டுக்‌ காகிதங்களையும்‌, கடிதங்களையும்‌ எடுத்து 
வெளியே எறிந்தாள்‌. துழாவித்‌ துழாவிப்‌ பார்த்தாள்‌. 
மேஜையில்‌ புத்தகம்‌ எதுவும்‌ இல்லாது போகவே, 
அதிலிருந்து சாவிக்கொத்தை எடுத்துப்‌ பெட்டியைத்‌ 
திறந்து தேட ஆரம்பித்துவிட்டாள்‌. 

பிருந்தாவும்‌, சுந்தரராஜனும்‌ பீரோவைத்‌ திறந்து 
புத்தகங்களை எடுத்துக்‌ கண்டபடி கீழே போட்டார்கள்‌. 

சின்னஞ்‌ சிறு குழந்தையான கீதா கீழே உட்கார்ந்து, 
இறைந்து கிடக்கும்‌ ஆங்கிலப்‌ புத்தகங்களை 
அர்த்தமில்லாமல்‌ திறந்து பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 

சித்ரா பெட்டியில்‌ உள்ள சலவைத்‌ துணிகளை 
எடுத்து வெளியே போட்டாள்‌. என்னுடைய பழைய 
டைரிகள்‌, எனக்கு வந்த பழைய கடிதங்கள்‌, 
இரண்டொரு புத்தகங்கள்‌ - எல்லாம்‌ ஒரே குப்பையாக 
வந்து வெளியே விழுந்தன. 

பீரோவைச்‌ சோதனை போட்ட பிருந்தாவும்‌ 
சுந்தரராஜனும்‌ ஜன்னல்களில்‌ அடுக்கியிருந்த 
புத்தகங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்‌ கீழே 
போட்டார்கள்‌. 

சாரங்கன்‌ ஒருவன்‌ தான்‌ என்னோடு அமைதியாக 
உட்கார்ந்து கொண்டிருந்தான்‌. அவன்‌ எப்பொழுதுமே 
குறும்பு பண்ணமாட்டான்‌: விளையாட மாட்டான்‌. 
மற்றக்‌ குழந்தைகள்‌ எல்லோரும்‌ ஒரு விதம்‌: அவன்‌ 
ஒருவிதம்‌. என்னிடத்தில்‌ பயபக்தியோடு நடந்து 
கொள்ளும்‌ சிறுவன்‌ அவன்‌ ஒருவன்‌ தான்‌. 

ஜன்னலில்‌ இருந்த புத்தகங்கள்‌ ஒவ்வொன்றாக வந்து 
விழும்‌ போது, ஒரே சந்தடியும்‌ இரைச்சலுமாய்ப்‌ போய்‌ 
விடவே, சமையற்‌ கட்டிலிருந்து என்‌ தாயார்‌ 
ஓடிவந்தாள்‌. வந்து பார்த்தால்‌ எல்லாம்‌ ஒரே கந்தர்‌ 


கோளமாகக்‌ கிடந்தது. 

“என்னடா இது, இந்தக்‌ குழந்தைகள்‌ இப்படி 
அமர்க்களம்‌ பண்ணுகிறார்கள்‌, நீ பேசாமல்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறாயே” என்று என்னைப்‌ பார்த்துக்‌ 
கோபித்துக்‌ கொண்டாள்‌. 

“நீ வீட்டுக்குள்‌ போ அம்மா. இது எங்கள்‌ விவகாரம்‌. நீ 
எதற்கு வேலையைப்‌ போட்டுவிட்டு இங்கே வந்து நின்று 
கொண்டிருக்கிறாய்‌?” சொல்லிவிட்டுச்‌ சிரித்தேன்‌. 

“இவ்வளவு வயதாகியும்‌ இன்னும்‌ குழந்தைகளோடு 
குழந்தையாய்‌ விளையாடிக்‌ கொண்டிருப்பது ரொம்ப 
அழகாகத்தான்‌ இருக்கிறது!” என்று சொல்லிக்‌ 
கொண்டே அம்மா உள்ளே போய்விட்டாள்‌. பாதி தூரம்‌ 
போனதும்‌ அங்கே நின்ற வாக்கிலேயே, “ஏண்டா நீ 
எப்போது ஸ்நானம்‌ பண்ணப்‌ போகிறாய்‌?” என்று 
இரைந்து கேட்டாள்‌. 

“இரண்டு நிமிஷத்திலேயே வந்து விடுகிறேன்‌” என்று 
அம்மாவுக்குப்‌ பதில்‌ குரல்‌ கொடுத்துவிட்டு இந்தப்‌ 
பக்கம்‌ திரும்பும்போது, ஜன்னலிலிருந்து பத்துப்‌ 
பதினாறு கனமான புத்தகங்கள்‌ “தட தட” வென்று 
அருவி மாதிரி கீழே விழுந்தன. ஒரு பழைய தமிழ்‌ 
அகராதி அட்டை வேறு புத்தகம்‌ வேறாகப்‌ போய்‌ 
விழுந்தது. குப்புற விழுந்த சில புத்தகங்கள்‌ மீது சில 
கனமான புத்தகங்கள்‌ அமுக்கவே கீழே அகப்பட்ட 
புத்தகங்கள்‌ வளைந்து, ஒடிந்து, உருக்குலைந்து 
விட்டன. புத்தகங்கள்‌ ஒரே மொத்தமாகக்‌ கீழே 
விழுந்துவிட்டதைக்‌ கண்டு எல்லாக்‌ குழந்தைகளும்‌ 
பயந்ஹ்டு விட்டார்கள்‌. கீழே விழுந்து கிடக்கும்‌ 
புத்தகங்களையும்‌ என்னையும்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ 
பார்த்தார்கள்‌. கீழே விழுந்தவை மொத்தம்‌ அறுபது 
புத்தகங்களாவது இருக்கும்‌. குழந்தைகளின்‌ முகத்தில்‌ 
பயத்தின்‌ சாயல்‌ படர ஆரம்பித்துவிட்டது. நான்‌ என்ன 
சொல்லப்‌ போகிறேனோ என்று எதிர்பார்த்துக்‌ கொண்டு 
கண்ணிமைக்காமல்‌ என்‌ முகத்தையே பார்த்தார்கள்‌. 
மற்றக்‌ குழந்தைகளின்‌ பயத்தைப்‌ பார்த்த ஐந்து வயது 


நிரம்பாத கீதாவும்‌ பயந்து போய்‌ என்னைப்‌ பார்த்தாள்‌. 
நான்‌ வேண்டுமென்றே மெளனமாக இருந்தேன்‌. 
புத்தகங்களையும்‌ குழந்தைகளையும்‌ வெறித்த 
பார்வையோடு பார்த்தேன்‌. மெளனம்‌ நீடித்தது. ஒரு 
நிமிஷம்‌, இரண்டு நிமிஷம்‌, மூன்று நிமிஷம்‌... 
குழந்தைகளுக்கு என்‌ மெளனம்‌ சித்திரவதையாக 
இருந்தது. ஒவ்வொரு குழந்தையும்‌ மூச்சுப்‌ 
பேச்சிழந்துவிட்டது. சித்ராவின்‌ முகத்தில்‌ வியர்க்க 
ஆரம்பித்துவிட்டது. பயம்‌ அறியாத சித்ராவே பயந்து 
விட்டாள்‌. என்னை ஓட்டி உட்கார்ந்து இருந்த சாரங்கன்‌ 
நாலு அங்குலம்‌ நகர்ந்து உட்கார்ந்து கொண்டான்‌. 
என்னைத்‌ தொடவே அவனுக்குப்‌ பயமாகி விட்டது. 
அவனுடைய சலனத்தால்‌ தூண்டப்பெற்று, “நான்‌ 
வீட்டுக்குப்‌ போகிறேன்‌” என்று கிளம்பிவிட்டாள்‌ 
பிருந்தா. 

“பிருந்தா! இங்கே வா” என்று யாதொரு உணர்ச்சிப்‌ 
பிரதிபலிப்பும்‌ இல்லாமல்‌ சொன்னேன்‌. 

நான்‌ சொன்னபடி அவள்‌ உள்ளே வந்தாள்‌. இதற்கு 
மேல்‌ குழந்தைகளை பயமுறுத்த நான்‌ விரும்பவில்லை. 

எழுந்து நின்றேன்‌. என்‌ அறையின்‌ மற்றொரு ஜன்னல்‌ 
பக்கம்‌ சென்றேன்‌. அங்குள்ள புத்தகங்களில்‌ கை 
வைத்தேன்‌. என்‌ ஒவ்வொரு அசைவையும்‌ 
குழந்தைகளின்‌ கண்கள்‌ சர்வ ஜாக்கிரதையுடன்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருந்தன. புத்தகங்களின்‌ நடுவில்‌ 
பெரிய புத்தகங்களுக்குக்‌ கீழே இருந்த பதின்மூன்று 
கதைப்‌ புத்தகங்களை எடுத்துக்‌ கொண்டு 
திரும்பினேன்‌. கட்டிலில்‌ வந்து உட்கார்ந்து கொண்டு, 
“தோற்றுப்‌ போய்விட்டீர்களா? நீங்கள்‌ தேடு தேடு என்று 
தேடினீர்களே, புத்தகங்கள்‌ உங்களுக்குத்‌ 
தட்டுப்பட்டதா? வாருங்கள்‌, வாருங்கள்‌” என்று ஒரே 
உற்சாகத்துடன்‌ சொன்னேன்‌. குழந்தைகளுக்கு உயிர்‌ 
வந்துவிட்டது. என்னைப்‌ பார்த்து ஓடோடியும்‌ வந்தன. 
சாரங்கன்‌ என்‌ பக்கம்‌ நெருங்கி உட்கார்ந்தான்‌. என்‌ 
இடது கையில்‌ சாய்ந்தும்‌ உட்கார்ந்து கொண்டான்‌. 


சித்ராவுக்கு ஏனோ என்‌ மேல்‌ கோபம்‌ வந்துவிட்டது. 
வெகுநேரம்‌ மெளனமாக இருந்து அவர்களைப்‌ பயத்தில்‌ 
ஆழ்த்தி வைத்ததை எண்ணிக்‌ கோபப்‌ பட்டாளோ? 
அல்லது தான்‌ பயந்ததற்காக வெட்கப்பட்டு, தான்‌ 
பயப்படவில்லை என்பதாகக்‌ 
காட்டிக்கொள்ளுவதற்கும்‌, அதன்‌ மூலம்‌ வெட்கத்தை 
மறைப்பதற்குமாகக்‌ கோபப்பட்டாளோ? “விறு விறு” 
என்று கட்டிலில்‌ ஏறினாள்‌. எனக்குப்‌ பின்புறமாக வந்து, 
“பொய்தானே சொன்னீர்கள்‌, புத்தகங்கள்‌ கொண்டு 
வரவில்லை என்று? உம்‌, இனிமேல்‌ பொய்‌ 
சொல்லாதீர்கள்‌, சொல்லவில்லை என்று 
சொல்லுங்கள்‌” என்று சொல்லிவிட்டு, “சொல்லுங்கள்‌, 
சொல்லுங்கள்‌” என்று எச்சரித்துக்‌ கொண்டே முதுகில்‌ 
தன்‌ பலங்கொண்ட மட்டும்‌ அடித்தாள்‌. 

“ஐயோ! ஐயோ! பொய்‌ சொல்லவில்லை. இனிமேல்‌ 
பொய்‌ சொல்லவில்லை!” என்று வேதனையோடு 
சொல்கிறவன்‌ மாதிரி சொன்னேன்‌. குழந்தைகள்‌ 
எல்லோரும்‌ சிரித்தார்கள்‌. 

சுந்தரராஜன்‌ வந்து, “சாரங்கா, அந்தப்‌ பக்கம்‌ 
நகர்ந்துக்கடா” என்று சொல்லி அவனைத்‌ தள்ளிவிட்டு 
எனக்கும்‌ அவனுக்கும்‌ நடுவில்‌ வந்து உட்கார்ந்தான்‌. 
என்‌ கையிலுள்ள அத்தனை புத்தகங்களையும்‌ 
'வெடுக்‌'கென்று பிடுங்கிக்‌ கொண்டு “விறுவிறு” என்று 
ஒவ்வொன்றின்‌ பெயரையும்‌ உரக்க வாசித்தான்‌. 
கடைசிப்‌ புத்தகத்தின்‌ பெயரை வாசித்ததும்‌ “பளிச்‌” 
சென்று எழுந்து “இத்தனையும்‌ எனக்குத்தான்‌” என்று 
சொல்லிக்‌ கொண்டே வெளியே கிளம்பிவிட்டான்‌. 

குழந்தைகள்‌ உடனே அழுவதற்கு ஆயத்தமாகி 
விட்டன. அப்பொழுது மெளனமாக இருந்தவன்‌ 
சாரங்கன்தான்‌. 

“சுந்தர்‌! இதோ பார்‌. இந்தப்‌ புத்தகங்களை எடுத்துக்‌ 
கொண்டு ஓடினால்‌ அப்புறம்‌ உனக்குப்‌ புத்தகங்களே 
கொண்டு வர மாட்டேன்‌” என்றேன்‌. 

அவன்‌ கடகட'வென்று சிரித்துக்‌ கொண்டே, “பாவம்‌. 


மாமா பயந்து விட்டார்‌!” என்று கூறிக்‌ கொண்டு உள்ளே 
வந்தான்‌. 

புத்தகங்களை என்‌ கையில்‌ வாங்கி ஏழு 
புத்தகங்களில்‌, “என்‌ பிரியமுள்ள சித்ராவுக்கு 
அன்பளிப்பு” என்று எழுதி என்‌ கையெழுத்தையும்‌ 
போட்டுச்‌ சித்ராவிடம்‌ கொடுத்தேன்‌. மீதியுள்ள ஆறு 
புத்தகங்களிலும்‌, “என்‌ பிரியமுள்ள சுந்தரராஜனுக்கு 
அன்பளிப்பு” என்று எழுதி அவ்விதமாகவே 
கையெழுத்திட்டுச்‌ சுந்தரராஜனிடம்‌ கொடுத்தேன்‌. 

பிருந்தாவும்‌ தேவகியும்‌ “எனக்கு?” என்று 
ஏககாலத்தில்‌ கேட்டனர்‌. 

“சித்ராவிடமும்‌ சுந்தரிடமும்‌ வாங்கிப்‌ படித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. இதுவரையிலும்‌ நீங்கள்‌ மற்றப்‌ 
புத்தகங்களை எப்படி வாங்கிப்‌ படித்தீர்களோ, 
அப்படியே இப்பொழுதும்‌ வாங்கிப்‌ படித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌” என்றேன்‌. 

அந்த இரண்டு பெண்களும்‌ நான்‌ சொன்னதை 
ஆட்சேபமின்றி ஏற்றுக்‌ கொண்டுவிட்டார்கள்‌. 

“மத்தியானத்துக்குள்‌ இந்த ஏழு புத்தகங்களையும்‌ 
படித்து விடுவேன்‌. படித்து முடித்த பிறகு வருகிறேன்‌, 
மாமா” என்று கூறிவிட்டுப்‌ புறப்பட்டு விட்டாள்‌ சித்ரா. 
அவளைத்‌ தொடர்ந்து, சாரங்கனைத்‌ தவிர எல்லோரும்‌ 
எழுந்து தத்தம்‌ வீடுகளுக்குக்‌ கிளம்பினார்கள்‌. 
சாரங்கன்‌ இரண்டொரு தடவை என்‌ முகத்தையே 
ஏறிட்டுப்‌ பார்த்தான்‌. அவன்‌ ஒன்றும்‌ பேசவில்லை. 
அவன்‌ என்ன நினைத்துக்‌ கொண்டிருக்கிறான்‌ 
என்பதை அறிவிக்கும்‌ சலனமும்‌ முகத்தில்‌ இல்லை. 
அப்பொழுது அவன்‌ அவ்வாறு பார்த்ததற்கு ஒரு 
முக்கியத்துவமோ, ஒரு அர்த்தமோ இருந்ததாக நான்‌ 
கருதவும்‌ இல்லை. நான்‌ எழுந்து குப்பையாகக்‌ கிடக்கும்‌ 
புத்தகங்களையும்‌ துணிமணிகளையும்‌ எடுத்து 
அவையவை இருக்கவேண்டிய இடத்தில்‌ வைக்க 
ஆரம்பித்தேன்‌. சுருண்டு நசுங்கிக்‌ கிடந்த புத்தகங்களை 
நிமிர்த்துச்‌ சரி பண்ணினேன்‌. அவற்றின்மீது பெரிய 


புத்தகங்களைப்‌ பாரமாகத்‌ தூக்கி வைத்தேன்‌. இந்த 
வேலைகளைச்‌ செய்யும்போது சாரங்கன்‌ நான்‌ 
எதிர்பாராமலே எனக்கு உதவி செய்து 
கொண்டிருந்தான்‌. 

“எந்த வகுப்பு பாஸ்‌ பண்ணினால்‌ இந்தப்‌ 
புத்தகத்தைக்‌ கஷ்டமில்லாமல்‌ படிக்கலாம்‌?” என்று ஒரு 
புத்தகத்தை எடுத்து வைத்துக்‌ கொண்டு கேட்டான்‌ 
சாரங்கன்‌. அவன்‌ குரலில்‌, மூச்சைத்‌ திணற வைக்கும்‌ 
சங்கோஜம்‌ நிறைந்திருந்தது. அது மட்டுமின்ரி, 
பயந்தவனைப்‌ போல, முயற்சியில்‌ தோல்வியடைந்து 
புண்பட்டவனைப்‌ போல, அவன்‌ பேசினான்‌. 

“சாரங்கா! நீ கெட்டிக்காரப்‌ பையன்‌, உன்‌ வயதில்‌ 
நான்‌ இவ்வளவு கெட்டிக்காரனாக இருந்ததில்லை. 
அதனால்‌ நீ எஸ்‌. எஸ்‌. எல்‌. ஸி வகுப்புக்கு வந்ததும்‌ 
இந்தப்‌ புத்தகத்தைச்‌ சிரமமில்லாமல்‌ படித்துப்‌ புரிந்து 
கொள்ளலாம்‌ என்று பரிவோடு சொன்னேன்‌. 

அவன்‌ கையில்‌ வைத்துக்‌ கொண்டிருந்தது வால்ட்‌ 
விட்மனின்‌ கவித்‌ தொகுதி. 

“அப்படியானால்‌ இன்னும்‌ இரண்டு வருஷம்‌ 
இருக்கிறது” என்று அவன்‌ தனக்குத்தானே சொல்லிக்‌ 
கொண்டான்‌. பிறகு கையிலுள்ள புத்தகத்தை 
ஜன்னலில்‌ கொண்டு போய்‌ வைத்துவிட்டு வந்து 
உட்கார்ந்தான்‌. 

என்‌ தாயார்‌ கோபமாக என்னென்னவோ சொல்லிக்‌ 
கொண்டு அங்கே வந்தாள்‌. “ஏண்டா, நான்‌ எத்தனை 
தட்வை உனக்குச்‌ சொல்லுகிறது? வெந்நீர்‌ ஆறி 
அலர்ந்து ஜில்லிட்டுப்‌ போய்விட்டது” என்று 
சொல்லிவிட்டு “இந்தப்‌ பொல்லாத குட்டிகளை இப்படி 
அமர்க்களம்‌ பண்ண விடலாமா? என்ன பிரியமோ இது? 
ஊரார்‌ குழந்தைகளுக்கு இத்தனை சலுகை 
காட்டுகிறவர்களை நான்‌ பார்த்ததே இல்லை.... நீ 
ஸ்நானம்‌ பண்ணப்‌ போடா, நான்‌ எடுத்து வைக்கிறேன்‌” 
என்று வந்தாள்‌ அம்மா. 

“அம்மா! உனக்குப்‌ புத்தகங்களை இனம்‌ பிரித்து 


அடுக்கத்‌ தெரியாது. நீ போ, நான்‌ ஒரு நிமிஷத்தில்‌ 
வந்துவிடுகிறேன்‌.” 

“இன்றைக்கு அடுக்கி வைக்கவேண்டியது: நாளைக்கு 
அவர்கள்‌ வந்து குப்பையாக்க வேண்டியது: அப்புறம்‌ 
பழையபடியும்‌ அடுக்கி வைக்க வேண்டியது. உனக்கு 
வேறு வேலை என்ன?” என்று சொல்லிவிட்டு அவள்‌ 
சமையற்‌ கூடத்துக்குச்‌ சென்றுவிட்டாள்‌. 

நானும்‌ வெகு சீக்கிரத்திலேயே ஸ்நானம்‌ பண்ணக்‌ 
கிளம்பிவிட்டேன்‌. அப்பொழுது என்னோடு நடுக்கூடம்‌ 
வரையில்‌ நடந்து வந்தான்‌ சாரங்கன்‌. அப்புறம்‌ 
பளிச்சென்று மறு பக்கமாகத்‌ திரும்பி, “போய்விட்டு 
வருகிறேன்‌” என்று சொல்லிவிட்டுப்‌ போய்விட்டான்‌. 

“அம்மா! குழந்தைகளை இப்படிக்‌ கோபித்துக்‌ 
கொள்ளுகிறாயே! அதுகள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒரு 
பொக்கிஷம்‌!” என்று சொலிவிட்டு ஸ்நான அறைக்குள்‌ 
சென்றேன்‌. நான்‌ சொன்னது புகை மூட்டிய அடுப்பங்‌ 
கரையில்‌ திக்குமுக்காடும்‌ அம்மாவுக்குக்‌ கேட்டதோ 
என்னவோ? 

RK 

ஒவ்வொரு குழந்தையும்‌ ஒரு பொக்கிஷந்தான்‌. 
மாம்பலத்துக்கு வீடு மாற்றிவந்ததை என்‌ பாக்கியம்‌ 
என்றே நான்‌ கருதினேன்‌. இங்கே வந்திராவிட்டால்‌ 
இந்தப்‌ பொக்கிஷங்களை நான்‌ சந்தித்திருக்க முடியுமா? 
இங்கு வந்து நான்கு வருஷங்களாகின்றன. வீட்டில்‌ 
நானும்‌ என்‌ தாயாருந்தான்‌. ஒரு பெரிய வீட்டில்‌ ஒரு 
பகுதியிலே தான்‌ எங்கள்‌ குடித்தனம்‌. வந்து ஆறு 
மாதங்களாகும்‌ வரையில்‌ இந்தக்‌ குழந்தைகளின்‌ நட்பு 
எனக்கு ஏற்படவே இல்லை. ஒரு நாள்‌ திடீரென்று 
இரண்டு குழந்தைகள்‌ சுந்தரராஜனும்‌ சித்ராவும்‌ 
வந்தார்கள்‌. அன்று வநதது போலவே தினமும்‌ 
வந்தார்கள்‌. சில நாட்களுக்குள்‌ சம்பிரதாய 
மரியாதைகள்‌, நாசூக்குகள்‌ எல்லாம்‌ மறைந்தன. 
உண்மையான மனப்பாசம்‌ கொள்ளத்‌ தொடங்கினோம்‌. 
ஒன்றாக உட்கார்ந்து கதைகள்‌ படிப்பது, பத்திரிகைகள்‌ 


வாசிப்பது, கதைகள்‌ சொல்லுவது, செஸ்‌ 
விளையாடுவது - இப்படிப்‌ பொழுது போக்கினோம்‌. 
நான்‌ வேலை செய்யும்‌ பத்திரிகாலயத்துக்கு 
மதிப்புரைக்கு வரும்‌ புத்தகங்கள்‌ சிலவற்றாஇ எடுத்து, 
விமர்சனம்‌ எழுதும்படி தலைமையாசிரியர்‌ என்னிடம்‌ 
கொடுப்பார்‌. அப்படி மதிப்புரைக்காக வந்த புத்தகங்கள்‌ 
என்னிடம்‌ ஏராளமாக இருந்தன. குழந்தைகளுக்கு 
அவை நல்‌ விருந்தாக இருந்தன. ஒரே ஆவலோடு ஒரு 
சில தினங்களுக்குள்‌ அத்தனை புத்தகங்களையும்‌ 
சுந்தரராஜனும்‌ சித்ராவும்‌ படித்துத்‌ தீர்த்துவிட்டார்கள்‌. 
அவர்களுடைய புத்தகத்‌ தேவையை என்‌ மதிப்புரைப்‌ 
புத்தகங்களைக்‌ கொண்டு ஈடு செய்ய முடியவில்லை. 
இதனால்‌ அவ்வப்போது சில குழந்தைப்‌ புத்தகங்களை 
விலைக்கு வாங்கிக்‌ கொண்டு வந்து கொடுப்பேன்‌. 
அதனால்‌, அவர்கள்‌ தினந்தோறும்‌ நான்‌ காரியாலயம்‌ 
போகும்போது, “இன்று ஞாபகமாகப்‌ புத்தகங்கள்‌ 
கொண்டு வரவேண்டும்‌” என்று 
சொல்லியனுப்புவார்கள்‌. சாயங்காலத்தில்‌ 
வெறுங்கையோடு வீடு திரும்பினால்‌ ஒரே 
கலாட்டாதான்‌. 

சுந்தரராஜனும்‌ சித்ராவும்‌ நான்‌ குடியிருக்கும்‌ 
வீட்டுக்குப்‌ பக்கத்து வீட்டுக்‌ குழந்தைகள்‌; பணக்காரக்‌ 
குழந்தைகள்‌. குழந்தை என்று சொன்னாலும்‌ 
சுந்தரராஜனுக்குப்‌ பதின்மூன்று வயது: சித்ராவுக்கு 
ஒன்பது வயது. இந்த இருவரின்‌ புத்திசாலித்தனம்‌, 
களை நிறைந்த தோற்றம்‌, எல்லாவற்றையும்‌ விடச்‌ சீரிய 
மனப்பாங்கு - எல்லாம்‌ சேர்ந்து என்னை வசீகரித்தன; 
என்னை ஆட்கொண்டு விட்டன. அவர்கள்‌ மேல்‌ நான்‌ 
வைத்திருந்த அன்பு இம்மட்டு அம்மட்டு என்றில்லை. 
தினந்தோறும்‌ அவர்களுக்குப்‌ புதியதொரு மகிழ்ச்சியை 
உண்டாக்க வேண்டும்‌ என்றெல்லாம்‌ என்‌ மனம்‌ 
துடித்துக்‌ கொண்டிருக்கும்‌. இவர்களுடைய நட்பு 
தொடங்கி சில வாரங்கள்‌ ஆவதற்குள்ளாக மற்றக்‌ 
குழந்தைகளின்‌ பரிச்சயமும்‌ எனக்கு ஏற்பட்டது. 


பிருந்தா, தேவகி, கீதா, சாரங்கராஜன்‌ ஆகியவர்களும்‌ 
வர ஆரம்பித்தார்கள்‌. பிருந்தாவும்‌ தேவகியும்‌ 
சித்ராவுடன்‌ ஒரே வகுப்பில்‌ படிக்கும்‌ சமவயதுக் 
குழந்தைகள்‌. கீதா, தேவகியின்‌ தங்கை. சாரங்கராஜன்‌ 
சுந்தரராஜனுடைய பள்ளித்‌ தோழன்‌. எல்லோருடைய 
வீடுகளும்‌ ஒன்றையடுத்து ஒன்றாக இருந்தன. 
இவர்களில்‌ சாரங்கனுடைய வீட்டார்‌ தான்‌ வாடகை 
வீட்டில்‌ குடியிருப்பவர்கள்‌. மற்றக்‌ குழந்தைகள்‌ சொந்த 
வீடு உள்ள பணக்காரக்‌ குழந்தைகள்‌. 

எல்லோரிடத்திலும்‌ நான்‌ ஒன்று போலவே அன்பாக 
இருந்தேன்‌. சுந்தரராஜனும்‌ சித்ராவும்‌ எனக்கு முதலில்‌ 
பரிச்சயமானவர்கள்‌ என்பதற்காகவோ என்னவோ 
அவர்களிடத்தில்‌ எனக்கு ஒரு அலாதிப்‌ பிரியம்‌ 
இருந்தது. ஆனால்‌ வெளிப்படையான பேச்சிலும்‌ 
நடவடிக்கைகளிலும்‌ ஒரு குழந்தைக்கும்‌ மற்றொரு 
குழந்தைக்கும்‌ நான்‌ வித்தியாசம்‌ காட்டி நடந்து 
கொள்ளவில்லை. உள்ளன்பிலும்‌ வேற்றுமை 
காட்டவில்லை. முன்னால்‌ சொன்னதுபோல ஏதோ ஒரு 
அலாதிப்‌ பிரியம்‌ சித்ராவிடமும்‌ அவளது 
அண்ணனிடமும்‌ ஏற்பட்டிருந்தது. ஆனால்‌ 
குழந்தைகளோ என்னை ஒரே மாதிரி நேசித்தன. 
அவர்களுடைய பிரியத்தில்‌ வேற்றுமை இல்லை. 
ஒவ்வொரு குழந்தையும்‌ தனக்காகவே இந்த உலகத்தில்‌ 
பிறந்த நண்பன்‌ என்று என்னை நினைத்தது. 
ஒவ்வொன்றும்‌ ஒரு மகத்தான நம்பிக்கையாக, ஒரு 
பெரிய ஆறுதலாக, ஒரு நல்ல வழிகாட்டியாக என்னைக்‌ 
கருதியது. எந்த விதத்திலும்‌ தனக்குச்‌ சமதையான 
ஜீவன்‌ என்று என்னைக்‌ கருதியது. குழந்தைகள்‌ 
என்னைப்‌ பெரிய மனித பீடத்தில்‌ தூக்கி வைக்காமல்‌, 
நட்பு முறையில்‌ கைகோத்துக்‌ கொள்ள வந்தார்கள்‌. 
இவர்கள்‌ என்னோடு விளையாடினார்கள்‌; என்னோடு 
சண்டை போட்டார்கள்‌; என்னை அடித்தார்கள்‌; 
என்னைக்‌ கண்டித்தார்கள்‌; என்னை மன்னித்தார்கள்‌; 
என்னை நேசித்தார்கள்‌. 


உலகத்தில்‌ எல்லோரும்‌ குழந்தைகளைக்‌ கண்டால்‌ 
பிரியமாக நடந்து கொள்ளுவதும்‌, அல்லது 
விளையாடுவதுமாக இருக்கிறார்கள்‌. ஆனால்‌, 
அவர்களுடைய அன்பில்‌ ஒரு விளையாட்டுணர்ச்சியும்‌, 
ஒரு நடிப்பும்‌ கலந்திருக்கின்றன. குழந்தையைப்‌ 
போலப்‌ பேசி, குழந்தையைப்‌ போல ஆடிப்பாடி, 
குழந்தையை விளையாட்டுப்‌ பொம்மையாகக்‌ கருதி 
அதற்குத்‌ தக்கவாறு நடந்து கொள்ளுகிறார்கள்‌. 
ஆனால்‌ அந்தச்‌ சூதுவாதறியாத குழந்தைகளோ அப்படி 
நடிப்பதில்லை; அவர்களுடைய அன்பில்‌ அந்த 
விளையாட்டுணர்ச்சி கலக்கவில்லை. அவர்கள்‌ 
உண்மையிலேயே அன்பு காட்டுகிறார்கள்‌. இந்த 
உண்மை எனக்கு என்றோ, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில்‌ 
மனத்தில்‌ தைத்தது. அன்று முதல்‌ நான்‌ அவர்களைக்‌ 
குழந்தைகளாக நடத்தவில்லை. நண்பர்களாக 
நேசித்தேன்‌. உற்ற துணைவர்களாக மதித்தேன்‌. 
உள்ளன்பு என்ற அந்தஸ்தில்‌ அவர்களும்‌ நானும்‌ சம 
உயிர்களாக மாறினோம்‌. மாம்பலத்தில்‌ எனக்கு 
இவர்கள்தான்‌ நண்பர்கள்‌. குழந்தைகளுடன்‌ 
இம்மாதிரிப்‌ பழகுவதும்‌ இம்மாதிரி விளையாடுவதும்‌ 
அம்மாவுக்கு அவ்வளவாகப்‌ பிடிக்கவில்லை. ஐம்பது 
வயதுத்‌ தாயாருக்குத்‌ தன்‌ மகனை மனைவி 
மக்களுடன்‌ குடித்தனம்‌ செய்யும்‌ தகப்பனாகக்‌ 
காணத்தான்‌ பிடிக்குமே தவிர, குழந்தைகளுடன்‌ 
குழந்தையாக விளையாடிக்‌ கொண்டும்‌ சண்டை 
போட்டுக்கொண்டும்‌ இருப்பதைக்‌ காணப்‌ பிடிக்குமா? 

பதின்மூன்று புத்தகங்களை எடுத்துக்‌ கொடுத்த 
அந்தத்‌ தினம்‌, அந்த ஞாயிற்றுக்கிழமை கழிந்து 
இரண்டு வாரங்கள்‌ ஆகியிருக்கும்‌. பிருந்தா ஜுரத்தோடு 
படுத்துவிட்டாள்‌. அவளுடைய பெற்றோர்களை 
எனக்கு நேரில்‌ தெரியாது. அதனால்‌ அவளைப்‌ 
போய்ப்பார்த்துவிட்டு வர எனக்கு சங்கோஜமாக 
இருந்தது. ஆனால்‌ மற்றக்‌ குழந்தைகளிடத்தில்‌, 
“பிருந்தாவின்‌ உடம்பு எப்படி இருக்கிறது?” என்று 


தினமும்‌ விசாரித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. குழந்தைகள்‌ 
அதற்கு எப்படிப்‌ பதில்‌ சொல்லும்‌! ஜுரம்‌ அதிகமாக 
இருக்கிறதா, குறைந்திருக்கிறதா என்று அவர்களுக்குச்‌ 
சொல்லத்‌ தெரியவில்லை. “பிருந்தா எப்போது 
பார்த்தாலும்‌ படுத்துக்‌ கொண்டே இருக்கிறாள்‌” என்று 
மட்டும்‌ தெரிவித்தார்கள்‌. 

ஒருநாள்‌ இரவு எட்டு மணி இருக்கும்‌. வீட்டு முற்றத்தில்‌ 
ஈஸிச்சேரைப்‌ போட்டுக்‌ காற்றாட நிலா வெளிச்சத்தில்‌ 
படுத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. அப்போது தெரு வழியாகப்‌ 
போய்க்‌ கொண்டிருந்த பிருந்தாவின்‌ வீட்டு 
வேலைக்காரனை அழைத்து, “பிருந்தாவின்‌ உடம்பு 
எப்படி இருக்கிறது? ஜுரம்‌ குறைந்திருக்கிறதா” என்று 
கேட்டேன்‌. 

"இல்லை ஸார்‌, நாளுக்கு நாள்‌ அதிகமாகிக்‌ கொண்டு 
தான்‌ இருக்கிறது. எதுவும்‌ சாப்பிடுவதில்லை. இந்த 
நான்கு நாட்களில்‌ குழந்தை துரும்பாக மெலிந்து 
போய்விட்டது. தூக்கத்தில்‌ உங்களை நினைத்துத்தான்‌ 
என்னென்னவோ புலம்பிக்‌ கொண்டிருக்கிறாள்‌” 
என்றான்‌ வேலைக்காரன்‌. 

"என்னை நினைத்துப்‌ புலம்புகிறாளா!” என்று 
ஆச்சரியத்துடன்‌ கேட்டேன்‌. 

“ஆமாம்‌ ஸார்‌. நேற்று ராத்திரிகூட “மாமா புத்தகம்‌”, 
“மாமா புத்தகம்‌” என்று என்னென்னவோ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தாள்‌” என்றான்‌. 

எனக்குத்‌ தூக்கி வாரிப்‌ போட்டது. இந்த 
குழந்தையைப்‌ போய்ப்‌ பார்க்காமல்‌ இருந்ததற்காக 
மிகவும்‌ வருத்தப்பட்டேன்‌. என்‌ சங்கோஜத்தை மூட்டை 
கட்டி வைத்து விட்டு மறுநாள்‌ காலையில்‌ அவசியம்‌ 
போய்ப்‌ பார்த்து விட்டு வரவேண்டுமென்று தீர்மானம்‌ 
செய்து கொண்டேன்‌. “போய்வா” என்று 
வேலைக்காரனை அனுப்பிவிட்டு, தனியாகப்‌ படுத்து 
என்னென்னவோ யோசித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. சிறிது 
நேரத்தில்‌ என்னால்‌ பொறுத்துக்‌ கொண்டிருக்க 
முடியாது என்ற நிலைமை வந்துவிட்டது. 


அவ்வளவுதான்‌, உடனே எழுந்து வீட்டுக்குள்போய்‌ 
சட்டையை மாட்டிக்‌ கொண்டு “விறு விறு” என்று 
பிருந்தாவின்‌ வீட்டுக்குச்‌ சென்றேன்‌. அவளுடைய 
பெற்றோர்கள்‌ என்னை உள்ளே வரும்படி 
சொன்னார்கள்‌. பிருந்தா படுத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
அவளுக்குப்‌ பக்கத்தில்‌ கிடந்த நாற்காலியில்‌ 
உட்கார்ந்து கொண்டேன்‌. அவள்‌ கண்களை வெறுமனே 
மூடிக்‌ கொண்டிருந்தாள்‌. 

“பிருந்தா!” என்றேன்‌. 

கண்‌ விழித்து என்னைப்‌ பார்த்தாள்‌. அப்போது 
அவளுடைய முகத்தில்‌ யாதொரு மாறுதலும்‌ 
ஏற்படவில்லை. அப்புறம்‌ ஒருமுறை கண்களை மூடித்‌ 
திறந்து என்னை நன்றாக உற்றுப்‌ பார்த்தாள்‌. ஒரு 
நிமிஷம்‌ இப்படியே பார்த்துவிட்டு, திடீரென்று “மாமா!” 
என்று உரக்கக்‌ கூவினாள்‌; அப்படியே எழுந்து 
உட்கார்ந்து விட்டாள்‌. 

“பிருந்தா! படுத்துக்கொள்‌ அம்மா” என்று 
சொன்னேன்‌. 

அவள்‌ கேட்கவில்லை. எழுந்து என்‌ பக்கம்‌ வந்தாள்‌. 
என்னைக்‌ கட்டிக்‌ கொண்டு, என்‌ தோள்‌ மீது முகத்தைப்‌ 
புதைத்துக்‌ கொண்டாள்‌. அவளுடைய உடம்பு 
அனலாகச்‌ சுட்டது. அவளைத்‌ தட்டிக்கொடுத்து, 
படுக்கையில்‌ கொண்டு போய்ப்‌ படுக்க வைத்தேன்‌. 

“எந்நேரமும்‌ உங்கள்‌ நினைப்புத்தான்‌” என்றாள்‌ 
பிருந்தாவின்‌ தாயார்‌. 

என்னால்‌ ஒன்றும்‌ பேச முடியவில்லை. வாய்‌ 
அடைத்துவிட்டது. மெளனமாக உட்கார்ந்து 
கொண்டிருந்தேன்‌. சுமார்‌ ஒரு மணி நேரம்‌ அவள்‌ 
பக்கத்தில்‌ உட்கார்ந்திருந்து விட்டு, வீட்டுக்கு 
வருவதற்காகப்‌ புறப்பட்டு விட்டேன்‌. 

“போகவேண்டாம்‌ இங்கேயே இருங்கள்‌ மாமா!” என்று 
பிடிவாதம்‌ பிடித்தாள்‌, பிருந்தா. அப்புறம்‌ அவளைப்‌ 
பலவிதமாகச்‌ சமாதானப்படுத்தி, “நாளைக்‌ காலையில்‌ 
வருகிறேன்‌” என்று சொல்லிவிட்டு வந்தேன்‌. 


அவ்விதமே மறுநாள்‌ காலையில்‌ சென்றேன்‌. வெகு 
நேரம்‌ அங்கேயே இருந்தேன்‌. அவள்‌ ஜுரத்தினால்‌ 
கஷ்டப்படுகிறவள்‌ மாதிரியே இல்லை. என்னோரு 
பேசிக்கொண்டு தான்‌ இருந்தாள்‌. ஆபிசுக்கு நேரமாகி 
விட்டதென்று அவளிடம்‌ கூறிவிட்டு வெளியே எழுந்து 
வந்தேன்‌. தெருவோடு வந்து கொண்டிருக்கும்போது 
சாரங்கன்‌ தன்‌ வீட்டு ஜன்னல்‌ வழியாக என்னைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. அங்கிருந்த வாக்கிலேயே, 
“மாமா” என்று கூபிட்டான்‌. நான்‌ திரும்பிப்‌ 
பார்ப்பதற்குள்ளாகத்‌ தெருவுக்கு ஓடி வந்து விட்டான்‌. 

"எங்கள்‌ வீட்டுக்கும்‌ வாருங்கள்‌” என்று கையைப்‌ 
பிடித்து இழுத்தான்‌. 

“உங்கள்‌ வீட்டிற்கு எதற்கு?” 

"பிருந்தா வீட்டுக்கு மட்டும்‌...” 

“பிருந்தாவுக்கு ஜுரம்‌. அதனால்‌ போய்ப்‌ பார்த்து 
விட்டு வந்தேன்‌.” 

“ஊஹூம்‌, எங்கள்‌ வீட்டுக்கும்‌ வரவேண்டும்‌. ஆமாம்‌.” 

“சாரங்கா! இன்னொரு நாளைக்கு வருகிறேன்‌. 
கையைவிடு. எனக்கு ஆபிசுக்கு நேரமாகி விட்டது.” 

நான்‌ சொன்னபடியே கையை விட்டுவிட்டான்‌. தன்‌ 
இடது கையில்‌ வைத்திருந்த இரண்டு நெல்லிக்‌ 
காய்களில்‌ ஒன்றை எடுத்து “இந்தாருங்கள்‌” என்று 
எனக்குக்‌ கொடுத்தான்‌. நான்‌ சிரித்து விட்டேன்‌. 
“வேண்டாம்‌, நீயே வைத்துக்கொள்‌” என்றேன்‌. அவனோ 
கட்டாயப்படுத்தி என்னிடம்‌ கொடுத்தான்‌. நான்‌ என்ன 
சொல்லியும்‌ கேட்கவில்லை. அந்த நெல்லிக்காயை 
வாங்கிக்‌ கொள்ளாவிட்டால்‌ அவன்‌ என்‌ 
சிநேகிதத்தையே உதறித்‌ தள்ளி விடுவான்‌ போல்‌ 
இருந்தது. அதனால்‌ ஒன்றும்‌ சொல்லாமல்‌ வாங்கிக்‌ 
கொண்டேன்‌. அவனுக்கு அப்பொழுது சொல்ல முடியாத 
ஆனந்தம்‌. 

நான்‌ புறப்படும்போது, “எப்போது எங்கள்‌ வீட்டுக்கு 
வருவீர்கள்‌?” என்று கேட்டுக்கொண்டே என்னைத்‌ 
தொடர்ந்து நடந்து வந்தான்‌. 


“அடுத்த ஞாயிற்றுக்கிழமை” என்று பேச்சுக்குச்‌ 
சொல்லி வைத்தேன்‌. 

“கட்டாயம்‌ வர வேண்டும்‌” 

“சரி” 

அவன்‌ வீட்டுக்குப்‌ போய்விட்டான்‌. 

அதற்குப்‌ பிறகு நான்‌ பிருந்தாவின்‌ வீட்டுக்குப்‌ 
போகும்‌ போதெல்லாம்‌ “ஞாயிற்றுக்கிழமை வர 
வேண்டும்‌: கட்டாயம்‌ வர வேண்டும்‌” என்று எனக்கு 
ஞாபகமூட்டிக்‌ கொண்டே இருந்தான்‌. 

பிருந்தாவுக்கு மூன்று நாட்களில்‌ ஜுரம்‌ குணமாகி 
விட்டது ஓர்‌ ஆச்சரியமாகவே இருந்தது. நான்‌ தினமும்‌ 
அவள்‌ வீட்டுக்குப்‌ போய்‌ வந்தது தான்‌ அவளுக்கு 
மருந்தாக இருந்தது என்று அவளுடைய தகப்பனார்‌ 
என்னிடம்‌ கூறினார்‌. நான்‌ போய்‌ வந்ததன்‌ காரணமாக 
ஒரு குழந்தையின்‌ நோய்‌ குணமாகிவிட்டது என்று 
அவர்‌ சொன்னதைக்‌ கேட்க எனக்கு எப்படியோ 
இருந்தது. “எப்படியாவது உடம்பு குணமாயிற்றே, அது 
போதும்‌” என்றேன்‌. அப்புறம்‌, அவர்‌ சொன்னது ஒரு 
வேளை உண்மையாக இருக்கலாமோ என்றுகூட 
எனக்குத்‌ தோன்றியது. 

சனிக்கிழமையன்று குழந்தைகளுக்கு விடுமுறை. 
பிருந்தா உட்பட எல்லாக்‌ குழந்தைகளும்‌ என்‌ வீட்டுக்கு 
வந்துவிட்டார்கள்‌. புது வருஷம்‌ பிறந்து இரண்டு மூன்று 
தினங்களே ஆகியிருந்தன. நான்‌ வாக்களித்தபடி 
சுந்தரராஜனுக்கும்‌ சித்ராவுக்கும்‌ இரண்டு டைரிகள்‌ 
வாங்கிக்‌ கொண்டு வந்திருந்தேன்‌. அவற்றில்‌ வழக்கம்‌ 
போல “அன்பளிப்பு” என்று எழுதி அந்த இருவர்‌ 
கையிலும்‌ கொடுத்தேன்‌. மற்றக்‌ குழந்தைகள்‌ தமக்கு 
டைரி வேண்டுமென்று என்னிடம்‌ கேட்கவில்லை. நான்‌ 
எத்தனை புத்தகங்கள்‌ கொண்டு வந்தாலும்‌, என்ன 
பரிசு கொடுத்தாலும்‌ சுந்தரராஜனுக்கும்‌ சித்ராவுக்கும்‌ 
தான்‌ கொடுப்பேன்‌ என்று ஒவ்வொரு குழந்தைக்கும்‌ 
தெரியும்‌. அவர்கள்‌ இருவர்தான்‌ இப்படிப்பட்ட 
அன்பளிப்புக்குத்‌ தகுதியானவர்கள்‌, அவர்களுக்குக்‌ 


கொடுப்பதுதான்‌ நியாயம்‌ என்று எல்லாக்‌ 
குழந்தைகளும்‌ ஒப்புக்கொண்ட பாவனையில்‌ பேசாமல்‌ 
இருந்தன. முதல்‌ நட்பு என்ற காரணத்தினால்தானோ 
என்னவோ, ஒரு அலாதிப்‌ பிரியத்துடன்‌ அவர்களுக்கு 
மட்டும்‌ நான்‌ புத்தகங்களைக்‌ கொடுப்பது வழக்கமாகி 
விட்டது. இந்த நெடுநாளைய வழக்கம்‌ மற்றக்‌ 
குழந்தைகளுக்குப்‌ பழகியும்‌ போய்விட்டது. 
டைரிகளை வாங்கிக்கொண்டு அந்த இருவரும்‌ 
சாப்பிடப்‌ போய்‌ விட்டார்கள்‌. அவர்கள்‌ போனபிறகு 
மற்றவர்களும்‌ புறப்பட்டார்கள்‌. ஆனால்‌ அன்று 
சாரங்கன்‌ மட்டும்‌ போகவில்லை. எல்லோரும்‌ போன 
பிறகும்‌ கூட அவன்‌ உட்கார்ந்து கொண்டுதான்‌ 
இருந்தான்‌. என்னிடத்தில்‌ அந்தரங்கமாக, “மாமா! 
நாளைக்கு எங்கள்‌ வீட்டுக்கு வருவீர்களா? 
நாளைக்குத்தான்‌ ஞாயிற்றுக்கிழமை” என்றான்‌. 

“சரி சாரங்கா, எத்தனை தடவை சொல்லுகிறது? ஒரு 
தடவை சொன்னால்‌ ஞாபகமிருக்காதா?” என்றேன்‌. 

அவன்‌ எழுந்து, வால்ட்‌ விட்மனின்‌ கவித்‌ 
தொகுதியைக்‌ கையில்‌ எடுத்தான்‌. 

“இந்தப்‌ புத்தகத்தை எனக்குத்‌ தருவீர்களா?” என்று 
கெஞ்சுதலாகக்‌ கேட்டான்‌. எனக்கு அது வேடிக்கையாக 
இருந்தது. சிரித்துக்‌ கொண்டே, “இந்தப்‌ புத்தகம்‌ உனக்கு 
எதற்கு? அது உனக்கு இப்பொழுது புரியாது. நான்‌ 
அன்றைக்கே சொல்லவில்லையா? நீ எஸ்‌.எஸ்‌.எல்‌.ஸி 
வகுப்புக்கு வந்ததும்‌ கேள்‌; தருகிறேன்‌” என்றேன்‌. 

நான்‌ சொன்னதை அவன்‌ கேட்கவில்லை. 
பதின்மூன்று வயதுப்‌ பையன்‌ ஐந்து வயதுக்‌ 
குழந்தையைப்‌ போல முரண்டு பண்ணிக்கொண்டு, 
அந்தப்‌ புத்தகத்தை அவசியம்‌ கொடுத்தாக வேண்டும்‌ 
என்று பிடிவாதம்‌ பிடித்தான்‌. 

“சாரங்கா! உனக்குப்‌ புரியாது. சொன்னால்‌ கேள்‌” 
என்று சொன்னேன்‌. அப்புறம்‌ அவன்‌ கையிலிருந்து 
புத்தகத்தை வாங்கி ஜன்னலில்‌ கொண்டு போய்‌ 
வைத்தேன்‌. 


சாரங்கனின்‌ முகம்‌ ஏமாற்றத்தினால்‌ வெளிறிப்போய்‌ 
விட்டது. வறண்ட பார்வையோடு என்னைப்‌ பார்த்தான்‌. 
ஒன்றுமே சொல்லாமல்‌ எழுந்து வாசல்‌ பக்கம்‌ 
போனான்‌. சரி, வீட்டுக்குப்‌ போகிறான்‌ என்று நினைத்து, 
நான்‌ என்‌ வேலையைக்‌ கவனிக்கலானேன்‌. இரண்டு 
நிமிஷ நேரத்துக்குப்‌ பிறகு, திடீரென்று ஒரு அழுகைக்‌ 
குரல்‌ கேட்டது. அழுதது சாரங்கன்தான்‌. “சாரங்கா! ஏன்‌ 
அழுகிறாய்‌? சேச்சே, அழாதே ராஜா” என்று 
சொல்லிக்கொண்டே அவன்‌ பக்கத்தில்‌ எழுந்து 
சென்றேன்‌. ஆனால்‌, நான்‌ போகும்‌ வரையில்‌ அவன்‌ 
அங்கே நிற்கவில்லை, அழுகையை நிறுத்தினான்‌. 
என்னைத்‌ திரும்பிப்‌ பார்த்துப்‌ பெருமூச்சு விட்டான்‌. 
அவனுடைய வயிறு அசாதாரணமாக குழிந்து 
புடைத்தது. அப்பொழுது முகம்‌ ரத்தம்‌ போலச்‌ 
சிவந்துவிட்டது. இதெல்லாம்‌ எதற்கென்றே எனக்குப்‌ 
புரியவில்லை. அவன்‌ பக்கமாகப்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தேன்‌. என்னைப்‌ பார்க்கவே அவனுக்கு 
வெட்கமாகப்‌ போய்விட்டது. நான்‌ போய்‌ கையை எட்டிப்‌ 
பிடிப்பதற்குள்‌ ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான்‌. 

“சாரங்கா!.... சாரங்கா!” 

அவன்‌ ஓடியே விட்டான்‌. அன்று அவன்‌ நடந்து 
கொண்ட விதம்‌ எனக்கு ஒரு புதிராக இருந்தது. 
எப்பொழுதும்‌ அவன்‌ பிடிவாதம்‌ பண்ணமாட்டான்‌. 
என்னிடத்தில்‌ பேசுவதற்கே கூசுவான்‌. அப்படிப்பட்ட 
பையன்‌ எதற்காகப்‌ பிடிவாதம்‌ பிடித்தான்‌? எதற்காக 
அப்படி அழுதான்‌? எதற்காகத்தான்‌ அழுதானோ? 
அவனைப்‌ பின்‌ தொடர்ந்து சென்று, அழுத 
காரணத்தைக்‌ கேட்காவிட்டால்‌ என்‌ நெஞ்சு 
வெடித்துவிடும்‌ போல இருந்தது. ஆனால்‌, அவன்‌ 
வீட்டுக்குப்‌ போகவும்‌ என்னால்‌ இயலவில்லை. 
அவனுடைய பெற்றோர்கள்‌, பிற பெற்றோர்களைப்‌ 
போலவே எனக்குப்‌ பரிச்சயமில்லாதவர்கள்‌. 

பாவம்‌! ஏங்கி ஏங்கி அழுதான்‌, அவமானப்பட்டவன்‌ 
போல்‌ அழுதான்‌. பிற்பகலில்‌ குழந்தைகள்‌ என்‌ 


அறைக்கு வந்தால்‌, அவர்களை அனுப்பி அவனை 
அழைத்துவர வேண்டுமென்று தீர்மானித்தேன்‌. மூன்று 
மணிக்கெல்லாம்‌ முதல்‌ ஆளாக சுந்தரராஜன்‌ வந்து 
சேர்ந்தான்‌. அவனைச்‌ சாரங்கனிடம்‌ அனுப்பி 
வைத்தேன்‌. சாரங்கன்‌ தூங்கிக்‌ கொண்டிருப்பதாக 
சுந்தரராஜன்‌ என்னிடம்‌ வந்து தெரிவித்தான்‌. அதற்குப்‌ 
பிறகு அவனை வரவழைக்கும்‌ முயற்சியை 
நிறுத்தினேன்‌. மறுநாள்‌ காலையில்‌ அவன்‌ வந்தால்‌ 
பார்க்கிறது. இல்லையென்றால்‌ நானே அவன்‌ 
வீட்டுக்குப்‌ போவது இதே தீர்மானத்துடன்‌ மற்றக்‌ 
குழந்தைகளுடன்‌ அன்றைய மாலைப்‌ பொழுதைப்‌ 
போக்கினேன்‌. 

இரவில்‌ சாப்பிட்டுவிட்டுப்‌ படுத்துக்கொண்ட பிறகு 
தான்‌ என்‌ மனம்‌ மிகமிகக்‌ கஷ்டப்பட்டது. பக்கத்தில்‌ 
யாருமில்லாத அந்தத்‌ தனிமையில்‌ மனத்துயரம்‌ 
பெரிதாகிக்‌ கொண்டே இருந்தது. உள்ளத்தில்‌ 
எத்தனையோ துயரம்‌ படிந்த சிந்தனைகள்‌: “ஏன்‌ 
அழுதான்‌? நான்‌ அவனை ஒன்றும்‌ சொல்லவில்லையே! 
எல்லாக்‌ குழந்தைகளையும்‌ போலவே அவனையும்‌ என்‌ 
கண்ணுக்குக்‌ கண்ணாக வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. வால்ட்‌ விட்மன்‌ கவித்‌ 
தொகுதியைக்‌ கேட்டான்‌, அது அவனுக்குப்‌ புரியாது 
என்று வாங்கி வைத்துவிட்டேன்‌, இதற்காகவா அவன்‌ 
அழுதிருப்பான்‌? அவன்‌ விபரம்‌ தெரிந்த பையன்‌. 
எப்போதும்‌ நான்‌ சொல்வதை மறுதலிக்காமல்‌ 
ஏற்றுக்கொள்பவன்‌. அப்படிப்பட்ட பையன்‌ 
புத்தகத்தை நான்‌ திருப்பி வாங்கிக்கொண்டதற்காக 
இப்படி அழுதிருக்க முடியாது. நான்‌ திரும்பி வாங்கிக்‌ 
கொண்ட காரியம்‌, விம்மிவிம்மி அழத்தக்க மன 
வேதனையைத்‌ தர நியாயமில்லை! சாரங்கா! எதற்காக 
அழுதாய்‌? எதற்காக அழுதாயடா” 

ஞாயிற்றுக்‌ கிழமை. 

நேற்று பிற்பகலில்‌ அவன்‌ வராமல்‌ இருந்து விட்டதால்‌ 
இன்றும்‌ வரமாட்டான்‌ என்றே எண்ணியிருந்தேன்‌. 


சப்தரிஷி மண்டலம்‌ போன்ற எங்கள்‌ கூட்டத்தில்‌ இந்த 
ஒரு நக்ஷத்திரம்‌ மறைந்து நிற்பதை மற்றக்‌ குழந்தைகள்‌ 
பொருட்படுத்தவில்லை. அத்துடன்‌ அவர்கள்‌ 
கவலைப்படுவதற்கும்‌ இங்கே என்ன இருக்கிறது? 
ஒருநாள்‌ பிற்பகலில்‌ அவன்‌ வராமல்‌ இருந்தது 
அவர்களுக்கு ஒரு பிரிவாகத்‌ தோன்ற நியாயமில்லை. 
எனக்கும்‌ மற்றச்‌ சமயங்களில்‌ இது கவனத்தைக்‌ 
கவரத்தக்க விஷயமாக இல்லாமல்‌, சகஜமான 
காரியமாக இருந்திருக்கும்‌. ஆனால்‌, அவன்‌ நேற்று எந்த 
நிலையில்‌ என்னைப்‌ பிரிந்து சென்றான்‌. எந்த 
நிலையில்‌ என்னை விட்டுவிட்டுச்‌ சென்றான்‌ என்ற 
விபரங்கள்‌ எனக்கல்லவா தெரியும்‌? 

காலை பத்து மணி இருக்கும்‌. 
ஞாயிற்றுக்கிழமையானதால்‌ சாப்பாட்டைப்‌ பகல்‌ ஒரு 
மணிக்கு ஒத்திப்‌ போட்டுவிட்டு, காலையில்‌ பலகாரம்‌ 
பண்ணி நானும்‌ என்‌ தாயாரும்‌ சாப்பிட்டோம்‌. அப்புறம்‌ 
நான்‌ என்‌ அறைக்கு வந்து ஏதாவது படிக்கலாம்‌ என்று 
உட்கார்ந்தேன்‌. மனம்‌ என்னவோ அந்த வால்ட்‌ 
விட்மனின்‌ கவித்‌ தொகுதியைத்‌ தான்‌ படிக்க 
விரும்பியது. அதைக்‌ கையில்‌ எடுத்து விரித்ததும்‌ என்‌ 
கண்களுக்குக்‌ கவிதா வாசகங்கள்‌ தென்படவில்லை; 
சாரங்கன்‌ தான்‌ காட்சியளித்தான்‌; அவனுடைய 
கண்ணீரும்‌ ஏக்கமும்தான்‌ காட்சியளித்தன. இது 
சோதனையாக இருக்கிறதே! அவனாவது இங்கு 
வரக்கூடாதா? அல்லது வேறு குழந்தைகளாவது வரக்‌ 
கூடாதா என்று மறுகிக்கொண்டு கிடந்தேன்‌. 

சிறிது நேரத்திற்குப்‌ பிறகு பிருந்தா வந்தாள்‌. பாக்கிய 
தேவதை என ஒரு தெய்வ மகள்‌ உண்மையிலேயே 
இருந்து, ஒரு தரித்திரனின்‌ வீட்டில்‌ அடியெடுத்து 
வைத்தது போல இருந்தது பிருந்தாவின்‌ வரவு. 

“வா பிருந்தா! பிருந்தா என்ற பெயரை மாற்றி 
“பிரியதர்சினி” என்று பெயர்‌ வைத்தால்‌ உனக்குப்‌ 
பொருத்தமாக இருக்கும்‌ பிருந்தா!” என்றேன்‌. 

என்‌ பரவசம்‌ அவள்‌ உள்ளத்தைத்‌ தொடவில்லை. 


என்‌ சொற்கள்‌ அவள்‌ செவிக்கு எட்டவும்‌ இல்லை. 
“சுந்தரராஜனும்‌ சித்ராவும்‌ சினிமாவுக்குப்‌ போய்‌ 
விட்டார்கள்‌” என்று காரண காரியமில்லாமல்‌ 
சொன்னாள்‌ பிருந்தா. 
“சாரங்கன்‌?” என்று ஆவலோடு கேட்டேன்‌. 

“நான்‌ பார்க்கவில்லை” என்று சொல்லிவிட்டாள்‌. 
மேற்கொண்டு நான்‌ சாரங்கனைப்‌ பற்றி விசாரிக்கத்‌ 
தொடங்கும்போது, பிருந்தாவின்‌ வீட்டு வேலைக்காரன்‌ 

வந்து, “அம்மா கூப்பிடுகிறார்கள்‌” என்று சொல்லி 
அவளை அழைத்தான்‌. பிருந்தா உடனே, “போய்‌ 
வருகிறேன்‌” என்று சொல்லிக்‌ கிளம்பிவிட்டாள்‌. அவள்‌ 
போன பிறகு பழையபடியும்‌ அந்தக்‌ கவித்‌ தொகுதியை 
எடுத்து விரித்தேன்‌. அப்போது பிருந்தா வெகுவேகமாக 
ஓடிவந்தாள்‌. வந்து, “சாரங்கன்‌ வருகிறான்‌” என்று 
சொல்லிவிட்டு அந்த க்ஷ்ணத்திலேயே தன்‌ வீட்டை 
நோக்கி ஓடிவிட்டாள்‌. 

என்‌ இதயம்‌ “படபட'வென்று அடித்துக்கொண்டது. 
அதிவேகமாக வால்ட்‌ விட்மனின்‌ புத்தகத்தை மறைத்து 
வைத்து விட்டேன்‌. அதைப்‌ பார்த்தால்‌ சாரங்கனுக்குப்‌ 
பழையபடியும்‌ அழுகை வந்துவிடுமோ என்று எனக்குப்‌ 
பயம்‌. 

சாரங்கன்‌ வந்துவிட்டான்‌. 

“சாரங்கா....” 

ம்‌: 

“ஏன்‌ நீ இவ்வளவு நேர வரையிலும்‌ வரவில்லை? 
நேற்றும்‌ வரவில்லை?” 

அவன்‌ அதற்குப்‌ பதில்‌ சொல்லவில்லை, அவன்‌ 
முகத்தில்‌ துயரமோ, வேறு விதமான ஆழ்ந்த 
உணர்ச்சிகளோ பிரதிபலிக்கவில்லை. ஒரே 
சந்தோஷமாகத்தான்‌ இருந்தான்‌. இது மகிழ்ச்சிக்குரிய 
மாறுதல்தான்‌ என்று நான்‌ நினைத்துக்‌ கொண்டேன்‌. 

“எங்கள்‌ வீட்டுக்குப்‌ போவோமா?” 

உங்கள்‌ வீட்டுக்கா?” 

“ஆம்‌. நீங்கள்‌ வருவதாக அன்றே சொல்ல 


வில்லையா?” 

“சும்மா வேடிக்கைக்குச்‌ சொன்னேன்‌, சாரங்கா! 
உங்கள்‌ வீட்டுக்கு எதற்கு?” 

“எதற்கோ? நீங்கள்‌ வாருங்கள்‌” என்று இரண்டு 
கைகளாலும்‌ என்‌ கையைப்‌ பிடித்து இழுத்தான்‌. 

அவனுடைய வேண்டுகோள்‌ எனக்கு ஒரு 
பிரச்சனையாக மாறிவிட்டது. அன்று பிருந்தாவின்‌ 
வீட்டிலிருந்து வரும்போது அவனுடைய கட்டாயத்தைப்‌ 
பார்த்து, “ஞாயிற்றுக்கிழமை வருகிறேன்‌” என்று 
சொல்லி வைத்தேன்‌. அந்த விஷயத்தை அவன்‌ 
இவ்வளவு தூரம்‌ வற்புறுத்துவான்‌ என்று 
தெரிந்திருந்தால்‌ அப்படிச்‌ சொல்லியிருக்கவே 
மாட்டேன்‌. இந்தச்‌ சிறுவனின்‌ வேண்டுகோளுக்காக 
வேற்றார்‌ வீட்டுக்குப்‌ போவது எப்படி? போவதற்குக்‌ 
காரணமும்‌ வேண்டுமே! பிருந்தா வீட்டுக்குப்‌ 
போனதற்காவது அவளுடைய தேக செளக்கியம்‌ 
காரணமாக இருந்தது. இங்கே போவது எதற்காக? 
இவனுடைய அப்பாவை வீதியிலும்‌ பஸ்‌ ஸ்டாண்டிலும்‌ 
ஆயிரம்‌ தடவைகள்‌ பார்த்திருக்கிறேன்‌. ஒரு 
தடவைகூட நாங்கள்‌ பேசிக்‌ கொண்டதில்லை. 
ஒருவருக்கு ஒருவர்‌ அறிமுகமானவர்கள்‌ என்று 
எவ்வித சைகை ஜாடையின்‌ மூலமாகக்‌ கூடக்‌ காட்டிக்‌ 
கொண்டதில்லை. அப்படியிருக்க அங்கு நான்‌ எப்படிப்‌ 
போவது? 

சாரங்கன்‌ மிகவும்‌ அதிகமாக வற்புறுத்தத்‌ 
தொடங்கினான்‌. அவசரப்படவும்‌ ஆரம்பித்தான்‌. 
எனக்கு அது ஒரு தொந்தரவாகவே ஆகிவிட்டது. 
இத்தனை நாளும்‌ இவன்‌ வாய்மூடி மெளனியாக 
இருந்தது போதும்‌, இன்று பாடாய்ப்‌ படுத்துவதும்‌ 
போதும்‌” என்று சலித்துக்‌ கொண்டேன்‌. 

“வாருங்கள்‌ மாமா. சொல்லிவிட்டு மாட்டேன்‌ 
என்கிறீர்களே?” என்று கெஞ்சினான்‌. 

“சாரங்கா! நீ சிறு பிள்ளை. உன்‌ பேச்சைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டு நான்‌ வருவது எப்படி? இந்த நாசூக்கு எல்லாம்‌ 


உனக்குப்‌ புரியாது. என்னை விட்டுவிடு” என்று 
பொறுமையிழந்து சொன்னேன்‌. 

“ஏன்‌ வரமாட்டேன்‌ என்கிறீர்கள்‌?” என்று என்‌ 
முகத்தைக்‌ கூர்ந்து பார்த்துக்கொண்டு ஏக்கத்துடன்‌ 
கேட்டான்‌. 

“அங்கே எதற்கு?” 

“அதென்னமோ, கட்டாயம்‌ வரத்தான்‌ வேண்டும்‌.” 

நான்‌ கோபப்பட்டவன்‌ போல்‌ நடித்து, “என்னால்‌ 
வரமுடியாது. எனக்கு அவசரமான வேலை இருக்கிறது. 
இன்னொரு நாளைக்கு வேண்டுமானால்‌ பார்த்துக்‌ 
கொள்வோம்‌” என்று சொல்லிவிட்டு மறுபுறம்‌ திரும்பிக்‌ 
கொண்டேன்‌. ஏதோ ஒரு புத்தகத்தைத்‌ தேடுபவன்போல்‌ 
மேஜையைத்‌ துழாவிக்‌ கொண்டிருந்தேன்‌. 

சாரங்கன்‌ ஒன்றும்‌ சொல்லாமல்‌ மெளனமாக 
இருந்தான்‌. 

ஒரு நிமிஷம்‌ கழிந்திருக்கும்‌. அவனை ஒருமுறை 
திரும்பிப்‌ பார்த்தேன்‌. நான்‌ பார்த்த மாத்திரத்தில்‌ 
அவனும்‌ ஒரு முறை பெருமூச்சு விட்டுக்கொண்டு 
“வரமாட்டீர்களா” என்று தடுமாறும்‌ குரலில்‌ கேட்டான்‌. 

அவனுடைய இந்தக்‌ கடைசி முயற்சியைத்‌ தகர்த்து 
விட்டால்‌, பழையபடியும்‌ அழ ஆரம்பித்து விடுவான்‌ 
என்பதற்குரிய அடையாளம்‌ அவன்‌ முகத்தில்‌ 
தென்பட்டது. சாரங்கனைத்‌ திரும்பத்‌ திரும்ப அழ 
வைத்துப்‌ பார்க்க எனக்கு இஷ்டமில்லை. “தங்கமான 
பையனை ஏன்‌ இப்படிக்‌ கஷ்டத்துக்கு ஆளாக்க 
வேண்டும்‌? போய்விட்டுத்‌ தான்‌ வருவோமே! நம்மை 
வரவேண்டாமென்றா சொல்லப்‌ போகிறார்கள்‌? 
அப்படியிருக்க ஒரு முறை போய்‌ வருவதில்‌ என்ன 
நஷ்டம்‌?” என்று அதிசீக்கிரமாக யோசித்து முடிவு 
கட்டினேன்‌. அவன்‌ கண்ணீர்‌ சொரிவதற்குள்‌ என்‌ 
சம்மதத்தை தெரிவித்துவிட்டேன்‌. 

“சாரங்கா! வா! உன்‌ வீட்டுக்கே போகலாம்‌” 

இருவரும்‌ கைகோத்துக்கொண்டே சென்றோம்‌. அவன்‌ 
வீட்டுக்கு முன்னால்‌ போனதும்‌, என்‌ கையை 


விட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே வேகமாக ஓடினான்‌. 
அப்புறம்‌ வெளியில்‌ வந்து வாசல்‌ பக்கத்திலுள்ள 
அறையைத்‌ திறந்து, “வாருங்கள்‌, வாருங்கள்‌” என்று 
படபடப்பாக இரைந்து சொன்னான்‌. என்னுடைய 
தயக்கத்தையும்‌, என்னுடைய சங்கோஜத்தையும்‌ 
அளவிட்டுச்‌ சொல்ல முடியாது. வேறு வழியில்லாமல்‌ 
அந்த அறைக்குள்‌ சென்றேன்‌. அறையின்‌ 
சூழ்நிலையைக்‌ கொண்டே சாரங்கனின்‌ பெற்றோர்கள்‌ 
ஏழைகள்‌ என்று எளிதில்‌ தீர்மானிக்க முடிந்தது. 
நாற்காலியில்‌ உட்கார்ந்து கொண்டு, பக்கத்தில்‌ கிடந்த 
அவனுடைய சரித்திரப்‌ புத்தகத்தை எடுத்துப்‌ புரட்டிக்‌ 
கொண்டிருந்தேன்‌. சாரங்கன்‌ வீட்டுக்குள்ளே 
ஓடிவிட்டான்‌. அப்போது வெளியிலிருந்து வந்த 
அவனுடைய தகப்பனார்‌, அறைக்குள்‌ எட்டிப்‌ 
பார்த்தார்‌. என்னைப்‌ பார்த்து “வாருங்கள்‌” என்று 
சொல்லிவிட்டு, உள்ளே போய்விட்டார்‌. “என்ன 
விசேஷம்‌?” என்று என்னை அவர்‌ விசாரிக்காமல்‌ 
விட்டது எனக்கு ராஜமரியாதை செய்தது போல்‌ 
இருந்தது. 

சாரங்கன்‌ திரும்பி வரும்போது, ஒரு தட்டில்‌ 
உப்புமாவும்‌, ஒரு டம்ளரில்‌ காபியுமாக வந்து சேர்ந்தான்‌. 
நான்‌ திடுக்கிட்டு விட்டேன்‌; என்‌ சுவாசம்‌ அப்படியே 
நின்று விட்டது. 

“ஐயோ! இதெல்லாம்‌ எதற்கு? நான்‌ இப்போதுதானே 
சாப்பிட்டேன்‌?” 

சந்தோஷப்‌ படபடப்பில்‌ ஒன்றுமே சொல்லாமல்‌ வந்து 
அவன்‌ என்‌ வலது கையைப்‌ பிடித்து இழுத்து 
உப்புமாத்தட்டில்‌ கொண்டு போய்‌ வைத்தான்‌. சாரங்கன்‌ 
ரொம்பவும்‌ சிறுபிள்ளையாக இருக்கிறான்‌. இனிமேல்‌ 
இவனிடம்‌ கொஞ்சம்‌ கண்டிப்பாகத்தான்‌ நடந்து 
கொள்ளவேண்டும்‌. இன்று மட்டும்‌ ஏதோ கசப்பு 
மருந்தைச்‌ சாப்பிடுவோம்‌. வேறு வழியில்லை என்று 
எண்ணிக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தேன்‌. சிறு 
பையன்‌ பேச்சைக்‌ கேட்டு விருந்தாட வந்த என்னைப்‌ 


பற்றி அவனுடைய பெற்றோர்‌ என்ன 
நினைப்பார்களோ என்ற பயம்‌ ஒவ்வொரு நிமிஷமும்‌ 
எனக்கு அதிர்ச்சி கொடுத்த வண்ணமாக இருந்தது. 

ஒருவழியாகச்‌ சாப்பிட்டு முடிந்தது. தட்டையும்‌ 
டம்ளரையும்‌ உள்ளே கொண்டுபோய்‌ வைக்கப்‌ 
போனான்‌ சாரங்கன்‌. 

இந்தப்‌ பையனுக்கு எதற்கு என்‌ மேல்‌ இவ்வளவு 
அன்பு? இவன்‌ அன்பு என்னைத்‌ திணற அடிக்கிறதே! 
இது தாங்கமுடியாத அன்பு! தாங்க முடியாத பேதைமை! 
இரண்டும்‌ சேர்ந்து என்னை குரங்காட்டம்‌ 
ஆட்டுகின்றன. ஆனால்‌ இவனைக்‌ கோபிக்கக்‌ கூடாது. 
இவன்‌ இப்போது எனக்குக்‌ கொடுக்கும்‌ தொந்தரவே 
இவனுடைய அன்பை அளந்து காட்டுகிறது. ஏதோ ஒரு 
நாள்‌ என்னைக்‌ கஷ்டப்படுத்துவதனாலவது, இவன்‌ 
திருப்தியடையட்டும்‌. என்னுடைய முயற்சி எதுவும்‌ 
இல்லாமல்‌, என்னால்‌ மட்டுமே ஓர்‌ உயிர்‌ சந்தோஷமும்‌, 
திருப்தியும்‌ கொள்ள முடிகிறது என்றால்‌, அதை எந்தச்‌ 
சமயத்திலும்‌ தடுக்கக்‌ கூடாது. தடுக்க முயலுவது 
அமானுஷிகம்‌' என்று எண்ணித்‌ தேற்றிக்கொண்டேன்‌. 

சாரங்கன்‌ வெளியே வந்தான்‌. மேஜையைத்‌ திறந்து 
ஒரு பவுண்டன்‌ பேனாவை எடுத்தான்‌. என்‌ முகத்துக்கு 
எதிரில்‌ நிற்காமல்‌ என்‌ முதுகுப்‌ புறமாக வந்து நின்று 
கொண்டான்‌. அங்கே நின்ற வாக்கிலேயே, நான்‌ கையில்‌ 
வைத்திருந்த சரித்திரப்‌ புத்தகத்தை மெதுவாகப்‌ 
பிடித்து இழுத்துத்‌ தூரத்தில்‌ வைத்தான்‌. தூங்கும்‌ 
குழந்தையின்‌ கையிலிருக்கும்‌ கிலுகிலுப்பையை 
எவ்வளவு ஜாக்கிரதையாகத்‌ தனியே எடுத்து 
அப்புறப்படுத்துகிறோமோ, அது போல அதை 
அப்புறப்படுத்தினான்‌. பிறகு அவன்‌ வலது கையால்‌ 
தன்‌ கால்‌ சட்டையின்‌ பையில்‌ கையை விட்டு எதையோ 
எடுப்பதுபோல்‌ எனக்கு ஜாடையாகத்‌ தெரிந்தது. அதை 
என்‌ முன்பாக மேஜைமேல்‌ வைத்தான்‌. 

அது ஒரு டைரி. நான்‌ சுந்தரராஜனுக்கும்‌ சித்ராவுக்கும்‌ 
அன்பளிப்பாகக்‌ கொடுத்த டைரிகளைப்‌ போன்ற ஒரு 


டைரி. அதே கம்பெனியில்‌ செய்தது. அதே நிறமுடையது. 
அப்புறம்‌ பேனாவை என்‌ கையில்‌ கொடுத்து 
“எழுதுங்கள்‌” என்றான்‌. 

எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. “என்ன எழுத?” 
என்று கேட்டேன்‌. 

“என்‌ பிரியமுள்ள சாரங்கனுக்கு அன்பளிப்பு” என்று 
எழுதுங்கள்‌.” 

RAR IRR 


சக்தி அக்‌-நவ 1951 


14. இருவர்‌ கண்ட ஒரே கனவு 
கு. அழகிரிசாமி 


வெள்ளையம்மாள்‌ ஐந்தாறு நாட்களாகக்‌ 
கூலிவேலைக்குப்‌ போகவில்லை: போக முடியவில்லை. 
குளிர்காய்ச்சலோடு படுத்துக்‌ கிடந்தாள்‌ என்பது இங்கே 
ஒரு காரணமாகாது. உடம்பு சரியாக இருந்தாலும்‌ 
அவளால்‌ வேலைக்குப்‌ போயிருக்க முடியாது 
என்பதுதான்‌ உண்மை நிலை. அதனால்‌, வேலைக்குப்‌ 
போகாததற்குக்‌ காரணம்‌ உடுத்திக்‌ கொள்ளத்‌ துணி 
இல்லாமல்‌ போனதுதான்‌. 

சிற்சில வருஷங்களில்‌, வேலை கிடைக்கும்‌ காலத்தில்‌ 
கிராமத்துக்கு நாலைந்து விதவைகள்‌ இதேபோல்‌ 
துணியில்லாமல்‌ வீட்டை அடைத்துக்‌ கொண்டு 
அரைப்பட்டினியோ, முழுப்‌ பட்டினியோயப .5ize 
கிடப்பது சகஜம்‌ என்பது வெள்ளையம்மாளுக்கும்‌ 
தெரியும்‌. அதனால்‌, மானத்தை மறைக்க முடியாத 
பரிதாபத்தை நினைத்து அவள்‌ அதிகமாகக்‌ 
கவலைப்பட்டுவிடவில்லை. அவளுடைய 
கவலையெல்லாம்‌, தான்‌ உமைக்காவிட்டால்‌ 
குழந்தைகள்‌ பட்டினி கிடக்கவேண்டுமே என்பதுதான்‌. 
இந்தச்‌ சமயத்தில்‌ குளிர்‌ ஜூரமும்‌ வந்து அவளைப்‌ 
படாதபாடு படுத்திக்‌ கொண்டிருந்தது. 

அவள்‌ படுத்திருக்கும்‌ தாழ்வாரம்‌ ஒரு மாட்டுத்தொழு. 
ஐந்தாறு ஓலைகளை வைத்துக்‌ கட்டிய மறைவுக்கு 
இந்தப்புறம்‌ மாடுகளும்‌, அந்தப்புறம்‌ 
வெள்ளையம்மாளும்‌ அவளுடைய குழந்தைகளுமாக 


வசித்து வந்தார்கள்‌. வீடில்லாத ஏழைகள்‌ மாட்டுத்‌ 
தொழுவில்‌ குடியிருக்க இடம்‌ கேட்டால்‌, அந்தக்‌ 
காலத்தில்‌ வாடகை கேட்காமலே அனுமதிக்கும்‌ 
மனிதர்கள்‌ இருந்தார்கள்‌. இப்போது காலம்‌ 
மாறிவிட்டது. அதனால்‌, வாடகை 
கொடுக்காவிட்டாலும்‌, அதற்குப்‌ பதிலாகத்‌ தொழுவின்‌ 
சொந்தக்காரருடைய வீட்டில்‌-முதலாளி வீட்டில்‌ - 
அவ்வப்போது வெள்ளையம்மாள்‌ இலவசமாக வேலை 
செய்து வரவேண்டியிருந்தது. அப்படி ஊழியம்‌ 
செய்வதர்கு முதலாளி வீட்டிலிருந்து அழைப்பு வரும்‌ 
தினத்தில்‌ அவள்‌ கூலி கிடைக்கும்‌ வேலைக்கும்‌ 
போகக்கூடாது. விடிந்ததும்‌ முதலாளி வீட்டுக்குப்‌ போய்‌ 
விளக்கு வைக்கும்‌ நேரம்‌ வரை கலக்‌ கணக்கில்‌ 
நெல்லைக்‌ குத்திவிட்டு, ஆழாக்கு உமிகூட இல்லாமல்‌ 
தொழுவுக்குத்‌ திரும்புவாள்‌. இப்போது இந்த ஐந்தாறு 
தினங்களாக இந்த ஊழியத்துக்கு அழைப்பு வந்தும்‌ 
அவளால்‌ போக முடியவில்லை. அதனால்‌ அவள்‌ 
தொழுவை விட்டு உடனே கிளம்பிவிட வேண்டும்‌ என்று 
முதலாளியம்மாள்‌ காலையும்‌ மாலையும்‌ ஆள்‌ விட்டு 
விரட்டிக்‌ கொண்டிருந்தாள்‌. நல்ல வேளையாக இந்தத்‌ 
தொல்லை இப்போது இரண்டு நாட்களாக இல்லை; 
முதலாளியம்மாள்‌ அக்கம்பக்கத்தில்‌ உள்ளவர்களிடம்‌, 
“பாவம்‌, வெள்ளை, இருந்துட்டுபோறா போங்க. 
வெளியிலே புடிச்சித்‌ தள்ளினா எங்கே போவா? ஏதோ, 
நம்ம வீடே அடைக்கலம்னு வந்து சேந்துட்டா. என்ன 
பண்றது?” என்று சொல்லிக்‌ கொண்டிருந்தாள்‌. 
இவ்வளவு தூரம்‌ அவள்‌ உள்ளம்‌ 
விசாலமாகிவிட்டதற்குக்‌ காரணம்‌ வெள்ளையம்மாள்‌ 
இன்றோ நாளையோ செத்துப்‌ போய்விடுவாள்‌ என்று 
அவளுக்கு நம்பகமான தகவல்‌ கிடைத்ததுதான்‌. 
அவளுடைய சாவை முதலாளியம்மாள்‌ ஆவலோடு 
எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்த சமயத்தில்‌... 
வெள்ளையம்மாள்‌ குளிர்காய்ச்சலில்‌ வெடவெடத்துக்‌ 
கொண்டு தன்னுணர்வில்லாமல்‌ தொழுவில்‌ கிடந்தாள்‌. 


ஆறுவயதும்‌, ஐந்து வயதும்‌ ஆன அவளுடைய 
குழந்தைகள்‌ இரண்டும்‌ அப்போது அங்கே இல்லை. 
அதுவரையிலும்‌ பசி பொறுக்க மாட்டாமல்‌ 
அம்மாவைப்‌ பிய்த்துப்‌ பிடுங்கி விட்டு 
அப்பொழுதுதான்‌ வெளியே போயிருந்தன. அந்த 
இரண்டு சிறுவர்களும்‌ தெருவுக்குப்‌ போய்‌, வேலப்பன்‌ 
வீட்டு வாசலுக்கு அருகில்‌ முழங்கால்களைக்‌ கட்டிக்‌ 
கொண்டும்‌, முழங்கால்களுக்கு நடுவில்‌ முகத்தைப்‌ 
புதைத்துக்கொண்டும்‌ ஆளுக்கு ஒரு பக்கமாகக்‌ குந்திக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. சிறிது நேரத்துக்கு முன்புதான்‌ 
முதலாளி வீட்டு மாடுகளைத்‌ தொழுவில்‌ 
கொண்டுபோய்க்‌ கட்டிவிட்டு வந்து, மத்தியானக்‌ கஞ்சி 
குடித்த வேலப்பன்‌, வாயையும்‌ மீசையையும்‌ 
துடைத்துக்கொண்டு வெளியே வந்தான்‌. வாசலுக்கு 
அருகில்‌ அந்த இரண்டு சிறுவர்களும்‌ குந்திக்‌ 
கொண்டிருந்த கோலத்தைப்‌ பார்த்தான்‌. பார்த்ததும்‌, 
“என்னடா ஆக்கங்கெட்ட கழுதைகளா! ஏன்‌ 
முழங்காலைக்‌ கட்டிக்கிட்டு நடுத்தெருவிலே 
உக்காந்துக்கிட்டிருக்கீங்க?” என்று கேட்டான்‌. 

அவனுடைய பேச்சுக்குரல்‌ கேட்டு, சிறுவர்கள்‌ 
இருவரும்‌ தலையைத்‌ தாக்கிப்‌ பார்த்தார்கள்‌. 
இருவருடைய கண்களும்‌ சிவந்திருந்தன. 
வெகுநேரமாக அவர்கள்‌ பசியினால்‌ 
அழுதிருக்கிறார்கள்‌ என்பது வேலப்பனுக்குத்‌ 
தெரியாது. 

“உங்க அம்மா எங்கடா?” என்று அவன்‌ கேட்டான்‌. 

சிறுவர்கள்‌ பதில்‌ சொல்லவில்லை; சொல்வதற்குத்‌ 
தெம்பும்‌ இல்லை. 

“உங்க அம்மாவுக்கு உடம்பு தேவலையாயிட்டதா?” 

இந்தக்‌ கேள்விக்கு அர்த்தம்‌ தெரியாமல்‌ சிறுவர்கள்‌ 
விழித்தார்கள்‌. ஆகவே, அதற்கும்‌ மெளனமாகவே 
இருந்தார்கள்‌. 

மூன்று நாட்களுக்குமுன்‌ மாடு கட்டுவதற்குத்‌ 
தொழுவுக்குப்‌ போன வேலப்பன்‌, போகிற போக்கில்‌ 


சந்தர்ப்பவசமாக வெள்ளையம்மாளின்‌ 
இருப்பிடத்தைத்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. அவள்‌ 
கந்தலைப்‌ போர்த்திக்கொண்டு படுத்துக்கிடந்ததைப்‌ 
பார்த்துவிட்டு, “உடம்புக்கு என்ன பண்ணுது?” என்று. 
மாடு முரட்டுத்தனமாகத்‌ தன்னை இழுத்துக்கொண்டு 
போகும்‌ சிரமத்துக்கு இடையே, ஒரு கேள்வி கேட்டான்‌. 
வெள்ளையம்மாள்‌ ஈனஸ்வரத்தில்‌ பதில்‌ சொன்னது 
அவன்‌ காதில்‌ விழவில்லை. அவனும்‌ அவள்‌ 
பதிலுக்காகக்‌ காத்துக்கொண்டு நிற்கவில்லை. அவள்‌ 
உடம்புக்கு ஒன்றும்‌ இல்லாமலே சும்மா படுத்துக்‌ 
கொண்டும்‌ இருக்கலாம்‌ என்று நினைத்துக்கொண்டு, 
மாட்டைக்‌ கொண்டுபோய்க்‌ கட்டிவிட்டுத்‌ தன்‌ 
வீட்டுக்குப்‌ போனான்‌. அவளுக்கு உடம்பு சரியில்லாமல்‌ 
இருக்குமோ என்று அப்பொழுது ஏற்பட்ட சந்தேகம்‌ 
இப்போது திரும்பவும்‌ ஞாபகத்துக்கு வரவே மேற்படி 
கேள்வியைக்‌ கேட்டான்‌ வேலப்பன்‌. தண்ணீர்‌ காணாத 
பயிர்களைப்போல வாடித்‌ துவளும்‌ சிறுவர்கள்‌ 
மெளனமாக இருப்பதையும்‌, அவர்களுடைய கண்கள்‌ 
சிவந்திருப்பதையும்‌ பார்த்து, “கஞ்சி குடிச்சீ்ங்களாடா?” 
என்று அவன்‌ விசாரித்தான்‌. 

அப்போது தான்‌ சிறுவர்கள்‌ பதில்‌ சொன்னார்கள்‌. 

“இல்லே.” 

“கஞ்சின்னாத்தான்‌ பயக வாயைத்‌ திறப்பாங்க 
போலிருக்கு!” என்று ஒரு தடவை தமாஷாகச்‌ 
சொன்னான்‌ வேலப்பன்‌. உடனே, “எந்திரிச்சி உள்ளே 
வாங்கடா” என்று இருவரையும்‌ கூப்பிட்டான்‌. 

சிறுவர்‌ எழுந்து உள்ளே போனார்கள்‌. 

வேலப்பன்‌ தன்‌ மனைவியை அழைத்து, 
சிறுவர்களுக்குக்‌ கஞ்சி ஊற்றும்படி சொன்னான்‌. 
அவளும்‌ சோளச்‌ சாற்றை மோர்‌ விட்டுக்‌ கரைத்து ஒரு 
பெரிய மணி சட்டியில்‌ ஊற்றி, சட்டியின்‌ மேலேயே 
பருப்புத்‌ துவையலையும்‌ அப்பி வைத்துக்‌ கொண்டு 
அடுப்படியிலிருந்து வெளியே வந்தாள்‌; கஞ்சிச்‌ 
சட்டியைச்‌ சிறுவர்களிடம்‌ கொடுத்தாள்‌. 


இளையவன்‌ ஆவலோடும்‌ அவசரத்தோடும்‌ சட்டியைக்‌ 
கைநீட்டி வாங்கிக்‌ கொண்டான்‌. 

மூத்தவன்‌, “வேண்டாம்‌” என்று ஒரு வார்த்தை 
சொன்னான்‌. 

“வேண்டாமா! வாங்கிக்கோ நாயே!” என்று ஒரு 
அதட்டுப்‌ போட்டான்‌ வேலப்பன்‌. 

“இங்கேயே வச்சிக்‌ குடிச்சிட்டுப்‌ போங்களேண்டா” 
என்றாள்‌ வேலப்பனின்‌ மனைவி. 

”இல்லை இல்லை, கொண்டு போகட்டும்‌. இவுக 
ஆத்தாளும்‌ அங்கே வயித்துக்கு இல்லாமத்தான்‌ 
கெடப்பா. இல்லேன்னா, இதுகள்‌ எதுக்கு இப்படிக்‌ 
காயுது? அங்கே கொண்டு போனா, அவளும்‌ ஒருவாய்‌ 
குடிச்சுக்கிடுவா: என்று அவன்‌ சொன்னான்‌. 

சிறுவர்கள்‌ தொழுவுக்கு நடந்து வரும்போதே, “சீ! 
ஊரார்‌ வீட்டிலே கஞ்சி வாங்கிக்‌ கிட்டு வாறே! கேவலம்‌! 
இரு. அம்மாகிட்டச்‌ சொல்றேன்‌” என்றான்‌ மூத்தவன்‌. 

பசி என்பதற்காக அடுத்த வீட்டில்‌ கஞ்சி வாங்கிக்‌ 
குடிப்பது கேவலம்‌ என்று அவர்களுக்கு அம்மா சொல்லி 
வந்திருக்கிறாள்‌. அந்த நிலையில்‌ இப்போது கஞ்சிச்‌ 
சட்டியோடு போனால்‌ அம்மா அடிப்பாள்‌ என்று 
சின்னவனுக்கும்‌ தெரியும்‌. இருந்தாலும்‌, இரண்டு 
நாளையப்‌ பசி அவனுக்குப்‌ பதிலாக அவனுடைய 
ஸ்தானத்தில்‌ நின்று அண்ணனையும்‌ அம்மாவின்‌ 
உபதேசத்தையும்‌ எதிர்த்து முழுப்‌ பலத்தோடு 
போராடியது. 

“அம்மாவுக்குச்‌ சொல்லாதே, உனக்கும்‌ கஞ்சிதாறேன்‌” 
என்று ஆசை காட்டினான்‌ தம்பி. 

“சீ! நான்‌ குடிக்கவே மாட்டேன்‌” என்றான்‌ அண்ணன்‌. 

மேற்கொண்டு விவகாரம்‌ பண்ணுவதற்குத்‌ தம்பியின்‌ 
உடம்பில்‌ ஆவி இல்லை. ஒன்றும்‌ பேசாமல்‌ அங்கேயே 
நின்று கஞ்சியைக்‌ குடிக்க ஆரம்பித்து விட்டான்‌. 
“கேவலம்‌,கேவலம்‌” என்று சொல்லிக்கொண்டு 
சின்னவனை அடித்தான்‌ பெரியவன்‌. தம்பி ஒரு 
மடக்குத்தான்‌ குடித்திருந்தான்‌. அதற்குள்‌ முதுகில்‌ 


பலமாக அடி விழவே, ஒரு கையால்‌ சட்டியை 
இடுக்கிக்கொண்டு மறு கையால்‌ அண்ணனைத்‌ 
திரும்பி அடித்தான்‌ தம்பி. சண்டை முற்றிவிட்டது. 
கைகளால்‌ அடித்தும்‌, நகங்களால்‌ பிறாண்டியும்‌, 
பல்லால்‌ கடித்தும்‌ சண்டை போட்டதன்‌ பலனாகக்‌ 
கஞ்சிச்சட்டி கீழே விழுந்து உடைந்துவிட்டது. 
கஞ்சியெல்லாம்‌ தெருப்புழுதியோடு 
ஐக்கியமாகிவிட்டது. 

ஏமாற்றத்தோடும்‌ பயத்தோடும்‌ அதைப்‌ பார்த்தான்‌ 
தம்பி. 

அண்ணனும்‌ பார்த்தான்‌. மண்ணில்‌ கொட்டியதை 
இனிமேல்‌ எடுத்துக்‌ குடிக்க முடியாதே என்ற 
ஏமாற்றத்தினால்‌ அவன்‌ விட்ட பெருமூச்சில்‌ 
அவனுடைய உயிரே வெளிவந்து திரும்பியது. 
பெருமூச்சைத்‌ தொடர்ந்து அடக்கமுடியாத அழுகை 
வந்தது: அழுதுவிட்டான்‌. 

“அடுத்த வீட்டிலே வாங்கிச்‌ சாப்பிடுவது கேவலம்‌” 
என்று அம்மா சொல்லி வந்ததற்கு என்ன அர்த்தம்‌ 
என்று தெரியாமலே, தானும்‌ அப்படியே சொல்லி 
அதைப்‌ பிடிவாதமாக நிலைநாட்ட முயன்றபோது, 
இப்படிப்பட்ட ஒரு பெரு நஷ்டம்‌ ஏற்படும்‌ என்று அவன்‌ 
எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்குப்‌ பசி 
மும்மடங்காகிவிட்டது. அர்த்தமில்லாத உபதேசம்‌ 
செய்து, அதன்‌ மூலம்‌ இப்போது கைக்கு எட்டியதை 
வாய்க்கு எட்டாமல்‌ செய்துவிட்ட அம்மாவின்‌ மீது 
அண்ணனுக்குக்‌ கோபம்‌ சண்டாளமாக வந்தது. 

இருவரும்‌ தொழுவை நோக்கி ஓடிவந்தார்கள்‌. 
அம்மாவிடம்‌ வந்து பரஸ்பரம்‌ ஒருவனை ஒருவன்‌ 
குற்றம்‌ சொல்ல வேண்டும்‌ என்பதுதான்‌ அப்படி 
ஓடிவந்ததுதான்‌ நோக்கம்‌. 

அம்மா முன்போலவே கிழிந்துபோன பழைய 
கோணியின்‌ கந்தலைப்‌ போர்த்துக்கொண்டு கிடந்தாள்‌. 
வாய்‌ ஒரு புறம்‌ கோணித்‌ திறந்திருந்தது. கண்கள்‌ பாதி 
மூடியிருந்தன. உடம்பிலே அசைவே இல்லை. 


இப்படியெல்லாம்‌ அம்மா எத்தனையோ தடவை 
செத்துப்போகும்‌ விளையாட்டை ஆடியிருக்கிறாள்‌. 
அப்போதெல்லாம்‌ அம்மாவின்‌ மேல்‌ விழுந்து, 
“செத்துப்போக வேண்டாம்‌” என்று இருவரும்‌ கூச்சல்‌ 
போடுவார்கள்‌. இப்போதும்‌ அதேமாதிரி கூச்சல்‌ 
போட்டார்கள்‌; அம்மாவை அடித்தார்கள்‌. 

சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ சிரித்துக்கொண்டே, “நான்‌ 
செத்துப்‌ போகவில்லை” என்று சொல்லியவண்ணம்‌ 
கண்களை முழுக்கத்‌ திறப்பதுபோல அம்மா இன்று 
திறக்கவில்லை. அதனால்‌ சிறுவர்களுக்குக்‌ 
கடுங்கோபம்‌ வந்துவிட்டது. பிணத்தைப்‌ போட்டு 
அடிஅம என்று அடித்தார்கள்‌. “அம்மா, 
செத்துப்போகாதே! செத்துப்‌ போகாதே, அம்மா!” என்று 
கதறிக்கொண்டு அவளைக்‌ கிள்ளிக்‌ கிழித்தார்கள்‌. 
சின்னவன்‌ அவள்‌ மீது கிடந்த கந்தல்‌ கோணியையும்‌ 
கோபத்தோடு இழுத்துத்‌ தூரப்போட்டான்‌. அம்மா முழு 
நிர்வாணமாகக்‌ கிடந்தாள்‌. 

எப்படியும்‌ அம்மாவை எழுப்பிவிடுவது என்ற 
உறுதியோடு சிறுவர்கள்‌ உயிரைக்‌ கொடுத்துப்‌ 
போராடிக்கொண்டிருந்தார்கள்‌. எவ்வளவு நேரம்தான்‌ 
அமுக்க முடியும்‌? கை ஓய்ந்துபோன தம்பி 
அம்மாவின்மேல்‌ விழுந்து, “செத்துப்போகாதே அம்மா!” 
என்று ஓலமிட ஆரம்பித்து விட்டான்‌. அவன்‌ 
அழுவதைப்‌ பார்த்த பெரியவனும்‌, அம்மாவின்மேல்‌ 
விழுந்து அழுதான்‌. 

மாலையில்‌ வெள்ளையம்மாளின்‌ பிணத்தை 
எடுத்துத்‌ தகனம்‌ செய்வதற்காகச்‌ சிலர்‌ வந்து 
சேர்ந்தார்கள்‌. நாலு பச்சைக்‌ கட்டைகளையும்‌, ஐந்தாறு 
தென்னை ஓலைகளையும்‌ வைத்து ஒரு பாடை 
கட்டினார்கள்‌. பிணத்துக்கு உடுத்துவதற்காக ஒரு 
கிழவர்‌ புதிதாக வெள்ளைச்சேலை ஒன்று 
வாங்கிக்கொண்டு வந்து தர்மமாகக்‌ கொடுத்தார்‌. 
தாயார்‌ வெள்ளை வெளேர்‌ என்று புதுச்சேலை 
கட்டியிருப்பதைச்‌ சிறுவர்கள்‌ அன்றுதான்‌ 


முதன்முதலாகப்‌ பார்த்தார்கள்‌. ஆச்சரியத்தினால்‌ 
அழுகையை ஒரு நிமிஷம்‌ நிறுத்தினார்கள்‌. 
அவர்களுக்கு ஏதோ ஒருவிதமான ஆனந்தம்கூட 
ஏற்பட்டது; மறுநிமிஷம்‌ தங்களுக்கும்‌ அப்படி ஒரு 
புதுச்சேலை கிடைக்காதா என்று ஏங்கினார்கள்‌. பிறகு, 
அம்மா செத்துப்போனது ஞாபகம்‌ வந்து, பழையபடியும்‌ 
அழத்‌ தொடங்கினார்கள்‌. 

வெள்ளையம்மாளின்‌ பிணம்‌ சுடுகாட்டுக்குப்‌ போய்ச்‌ 
சாம்பலாகி விட்டது. இதையும்‌ சிறுவர்கள்‌ பார்க்கும்படி 
ஊரார்‌ விடவில்லை. பார்த்திருந்தால்‌ அம்மா 
மட்டுமல்லாமல்‌ அழகான புதுப்புடவையும்‌ சேர்ந்து 
தீயில்‌ எரிந்ததற்காகச்‌ சிறுவர்கள்‌ அழுதிருக்கக்கூடும்‌. 
பிணத்தைப்‌ பாடையில்‌ கொண்டுவந்து வைப்பதற்கு 
முன்பே வேலப்பன்‌ சிறுவர்களுக்கு முறுக்கு வாங்கிக்‌ 
கொடுத்துத்‌ தன்‌ வீட்டுக்கு அழைத்துச்‌ சென்றுவிட்டாள்‌. 
அங்கே இருவரும்‌ வயிறாரச்‌ சாப்பிட்டார்கள்‌. வயிறு 
நிறைந்த பிறகுதான்‌ அம்மாவின்‌ நினைவு 
முழுவேகத்தோடு வந்து சிறுவர்களின்‌ நெஞ்சில்‌ 
அழித்தது. வேலப்பனின்‌ மனைவி, “உங்க அம்மா 
வந்துருவாடா. அழாதீங்க. பேசாமல்‌ இங்கேயே 
விளையாடிக்கிட்டிருங்க” என்று சொல்லி 
அவர்களுடைய துயரத்தை மறக்க வைக்க முயன்றாள்‌. 

இரவு வந்ததும்‌ அவள்‌ விளக்கு ஏற்றினாள்‌. 
வேலப்பனும்‌ வீடு வந்து சேர்ந்தான்‌. சிறுவர்களுக்குச்‌ 
சுடுசாதம்‌ போட்டார்கள்‌. அதன்பின்‌ ஒரு பாயை விரித்து 
அதில்‌ அவர்களைப்‌ படுக்க வைத்தார்கள்‌. சாக்குப்‌ 
படுதாவிலேயே பிறந்த நாள்‌ முதல்‌ படுத்து உறங்கிய 
சிறுவர்களுக்குப்‌ பாய்ப்படுக்கை சொல்லமுடியாத 
பேரானந்தத்தை அளித்தது. இந்தப்‌ பாயில்‌ அம்மாவும்‌ 
தங்களோடு படுத்துக்கொண்டால்‌ இன்னும்‌ 
ஆனந்தமாக இருக்குமே என்று நினைத்து, “அம்மா, 
அம்மா” என்று பழையபடியும்‌ அழத்‌ தொடங்கினான்‌ 
சின்னவன்‌. வேலப்பன்‌ அவர்களைத்‌ தூங்கும்படி 
நயமாகவும்‌ இரக்கத்தோடும்‌ சொன்னான்‌. அவர்கள்‌ 


இருவருக்கும்‌ சேர்த்து ஒரு பழைய வேஷ்டியைக்‌ 
கொண்டு வந்து போர்த்திவிட்டு, அரிக்கன்‌ விளக்கின்‌ 
வெளிச்சத்தைக்‌ குறைத்து வைத்துவிட்டு தானும்‌ 
பக்கத்திலேயே ஒரு பாயை விரித்துப்‌ படுத்து விட்டான்‌. 

வயிறு பூரணமாக நிறைந்துவிட்டது. படுக்கையும்‌ 
வழக்கம்போல அரித்துப்‌ பிடுங்கும்‌ கோணியல்ல. அதே 
போலப்‌ போர்வையும்‌ கோணியாகவோ கந்தலாகவோ 
இல்லாமல்‌ வேஷ்டியாக இருந்தது. இத்தனை 
வசதிகளும்‌ ஒரு சேர அமைந்துவிட்டதால்‌ சிறுவர்கள்‌ 
சுகமாகத்‌ தூங்கிவிட்டார்கள்‌. 

அதற்கு அப்புறமும்‌ இரண்டு மணி நேரம்‌ ஆகிவிட்டது. 
ஒரே நிசப்தம்‌; தாங்கமுடியாத குளிர்‌; மழையாகக்‌ 
கொட்டிக்‌ கொண்டிருந்தது. தைமாதப்‌ பனி. 
போர்வையாகக்‌ கிடந்த வேஷ்டி, அவர்கள்‌ தாறுமாறாக 
உருண்டு புரண்டதால்‌ தனியே விலகி, சுருண்டுபோய்‌ 
ஒரு பக்கத்தில்‌ கிடந்தது. 

சந்தர்ப்பவசமாகத்‌ தூக்கத்திலிருந்து 
விழித்துக்கொண்ட வேலப்பன்‌ சிறுவர்களைத்‌ 
திரும்பிப்‌ பார்த்தான்‌. வெறுங்‌ கோவணத்தோடு குளிரில்‌ 
நடுங்கிக்கொண்டு கிடந்த சிறுவர்களின்‌ மீது மீண்டும்‌ 
வேஷ்டியை எடுத்துப்‌ போர்த்தினான்‌. அப்போது அவன்‌ 
கொஞ்சங்கூட எதிர்பாராதவாறு சிறுவர்கள்‌ இருவரும்‌ 
ஏகாலத்தில்‌ ஒரே குரலில்‌, “அம்மா” என்று வீடே 
அலறும்படி கத்தினார்கள்‌. 

வேலப்பனுக்கு ரத்த ஓட்டமே நின்றுவிட்டது போல்‌ 
இருந்தது. அதிர்ச்சியால்‌ வாயடைத்துப்போய்‌ நின்றான்‌. 
அவன்‌ மனைவி தாக்கத்திலிருந்து துள்ளி விழுந்து 
எழுந்தாள்‌. என்னவோ ஏதோ என்று எழுந்து உட்கார்ந்து 
விட்டார்கள்‌. 

தைரியசாலியான வேலப்பனுக்கு அதிர்ச்சி நீங்கியது. 
“கடவுளே! இந்தக்‌ குழந்தைகள்‌ என்ன பாவம்‌ 
பண்ணிச்சி, இதுகளை இப்படிப்‌ போட்டுச்‌ 
சோதிக்கிறயே!” என்று வாய்‌ விட்டுப்‌ புலம்பினான்‌. 

கணவனும்‌ மனைவியும்‌ வெகுநேரம்வரை 


என்னென்னவோ சொல்லிச்‌ சமாதானப்படுத்தியும்‌ 
சிறுவர்கள்‌ அம்மாவை அழைப்பதையோ, சுற்றுமுற்றும்‌ 
திரும்பிப்‌ பர்த்து அம்மாவைத்‌ தேடுவதையோ 
நிறுத்தவில்லை. அவள்‌ கதவு மறைவிலோ, சுவர்‌ 
மறைவிலோ நிச்சயமாக ஒளிந்து கொண்டிருப்பதாகவே 
நினைத்துப்‌ பயங்கரமாகக்‌ கூப்பாடு போட்டு 
அழைத்தார்கள்‌. 

“ரெண்டும்‌ ஏதாச்சும்‌ கனாக்‌ கண்டிருக்குமோ?” 
என்றாள்‌ வேலப்பன்‌ மனைவி. 

"என்னான்னு தெரியலையே!” என்று சொல்லிவிட்டுத்‌ 
தலையில்‌ கைவைத்த வண்ணம்‌ அப்படியே ஒரு 
சுவரில்‌ சாய்ந்து உட்கார்ந்துவிட்டான்‌ வேலப்பன்‌. 

அவள்‌ நினைத்ததுபோலக்‌ குழந்தைகள்‌ கனவு 
கண்டது உண்மைதான்‌. ஆனால்‌, இரண்டு 
சிறுவர்களும்‌ ஒரே சமயத்தில்‌ ஒரே கனவைக்‌ 
கண்டார்கள்‌ என்பதை நிச்சயமாக அவளால்‌ 
நினைத்திருக்க முடியாது. யாரால்தான்‌ முடியும்‌? 

சிறுவர்கள்‌ தூங்கும்போது, கனவில்‌ அவர்களுடைய 
அம்மா வந்தாள்‌. குழந்தைகள்‌ இருவரையும்‌ 
தனித்தனியாக வாரி எடுத்து முத்தமிட்டாள்‌. 
அம்மாவின்‌ புதுச்சேலையைக்‌ குழந்தைகள்‌ 
ஆசையோடு தொட்டுத்‌ தொட்டுப்‌ பார்த்தார்கள்‌. 

“என்‌ கண்ணுகளா, இந்தச்‌ சீலை இனி 
உங்களுக்குத்தான்‌. உங்களுக்குக்‌ கொடுக்கத்தான்‌ 
அம்மா வந்திருக்கிறேன்‌. நான்‌ செத்துப்‌ போகவில்லை” 
என்றாள்‌ தாய்‌. பிறகு குழந்தைகளைப்‌ படுக்க 
வைத்தாள்‌. அதன்பின்‌ தான்‌ உடுத்தியிருக்கும்‌ புதுச்‌ 
சேலையை அவர்களுக்குப்‌ போர்த்திவிட்டு, பிறந்த 
மேனியுடன்‌ வெளியே நடந்தாள்‌. அம்மா தங்களை 
விட்டு விட்டு எங்கோ போகிறாள்‌ என்பதைப்‌ 
பார்த்தபோதுதான்‌ சிறுவர்கள்‌ வீடே அலறும்படியாக 
“அம்மா” என்று கத்தினார்கள்‌. அவ்வளவில்‌ 
அவர்களுடைய தூக்கமும்‌ கலைந்துவிட்டது. எழுந்து 
கண்களைத்‌ திறந்து பார்க்கும்போது எதிரே அம்மா 


இல்லை: சுடுகாட்டுக்குப்‌ போனபிறகும்‌ அம்மா வீடு தேடி 
வந்து அவர்களுக்குப்‌ போர்த்திய அந்த வெள்ளைப்‌ 
புடவையும்‌ இல்லை: வேலப்பன்தான்‌ நின்று 
கொண்டிருந்தான்‌. 


15.கோமதி : கி. 
ராஜநாராயணன்‌ 


கோமதிசெட்டியாருக்கு வயசு முப்பது. அவனது 
பெற்றோர்கள்‌ அவனுக்கு பெண்குழந்தை 
என்று நினைத்துத்தான்‌ கோமதி என்று பெயர்‌ 
வைத்தார்கள்‌. அவனுக்குமுன்‌ பிறந்த 
ஏழும்‌ அசல்‌ பெண்கள்‌. இவனுக்கு சிறு 
பிராயத்திலிருந்தே ஜடைபோட்டு பூ வைத்துக்‌ 
கொள்வதிலும்‌, வளை அணிந்து கொள்வதிலும்‌ 
கொள்ளை ஆசை. உருவம்‌ ஆணாக இருந்தாலும்‌, 
இயல்பு அச்சு அசல்‌ பெண்ணாகவே வளர்ந்து வந்தான்‌. 
நீட்டி, நீட்டு தலை அசைத்துப்‌ பேசுவது அவனுக்கு 
குழந்தையாக இருக்கும்போதுதான்‌ பொருத்தமாக 
இருந்தது. பெண்குழந்தைகளோடுதான்‌ விருப்பமாக 
விளையாடப்‌ போவான்‌.ஆண்களோடு 
விளையாடவேண்டியது ஏற்பட்டுவிட்டால்‌ வீடுகட்டி, 
கல்யாணம்‌ பண்ணி விளையாடும்‌ 
விளையாட்டில்தான்‌ பிரியம்‌ அதிகம்‌. அதிலும்‌ 
மணப்பெண்ணாக தன்னை வைப்பதென்றால்தான்‌, 
விளையாட வரச்‌ சம்மதிப்பான்‌. 

வயசு ஆகஆக அவன்‌ ஆண்களோடு சேர்ந்து 
பழகுவதையே &ரஃ2விட்டுவிட்டான்‌. பெண்கள்‌ இருக்கும்‌ 
இடங்களில்தான்‌ சதா அவனைப்‌ பார்க்கலாம்‌. ஏதாவது 
அதிசயமான சங்கதியைக்‌ கேள்விப்பட்டால்‌ பட்டென்று 
கையைத்தட்டி இடதுகை மணிக்‌ கட்டின்‌ மேல்‌ வலது 
முழங்கையை ஊன்றி ஆள்காட்டி விரலைக்‌ 


கொக்கிபோல்‌ வளைத்துத்‌ தன்‌ மூக்கின்மேல்‌ 
ஒட்டவைத்துக்‌ கொள்வான்‌. அகலமான கருஞ்சாந்துப்‌ 
பொட்டை வைத்து வெற்றிலை போட்டுக்கொண்டு கீழ்‌ 
உதட்டைத்‌ துருத்தியும்‌, நாக்கை நாக்கை நீட்டியபடியும்‌ 
சிகப்பாகப்‌ பிடித்திருக்கிறதா என்று அடிக்கடி 
பார்த்துக்கொள்வான்‌. தலைமுடியை அள்ளிச்‌ சொருகி 
“கொப்பு வைத்து பூவைத்துக்கொள்ளுவான்‌. அவன்‌ 
அணிந்திருக்கும்‌ 
பாடி பெண்கள்‌ அணிந்துகொள்ளும்‌ ஜம்பரின்‌ 
மாடலில்‌ அமைந்திருக்கும்‌. மேலே போட்டுக்கொள்ளும்‌ 
துண்டை அடிக்கடி மாராப்பை சரி பண்ணுவதுபோல்‌ 
இழுத்து இழுத்து 
விட்டுக்கொண்டு இடுப்பை இடதும்‌ வலதும்‌ ஆட்டி 
அசல்‌ பெண்களைப்போல்‌ கையை ஒய்யாரமாக வீசி 
நடப்பான்‌. எவ்வன புருஷர்களைக்‌ கண்டுவிட்டால்‌ 
கோமதிக்கு எங்கோ இல்லாத வெட்கம்‌ வந்துவிடும்‌. 

பெண்கள்‌ இவனை வித்தியாசமாகவே நினைப்பது 
இல்லை. நடத்துவதும்‌ இல்லை. இவன்‌ எங்கு 
சென்றாலும்‌ இவனைப்‌ பிரியமாக 
வைத்துக்கொள்வார்கள்‌. ஆண்‌ பெண்‌ சம்பந்தமான 
பால்‌ 
உணர்ச்சி கதைகளைச்‌ சொல்லி அவர்களை 
மகிழ்விப்பான்‌. மனசைத்‌ தொடும்படியான 
ஒப்பாரிகளைப்‌ பாடி அவர்களின்‌ கண்ணீரை 
வரவழைப்பான்‌. ஆனால்‌ ஒரு இடத்தில்‌ நிலைத்து 
இருக்கமாட்டா. ஒரு வீட்டில்‌ சிலநாள்‌ இருப்பான்‌: 
திடீரென்று சொல்லாமல்‌ கொள்ளாமல்‌ 
இன்னொரு வீட்டிற்குப்‌ போய்விடுவான்‌. 

இவனுக்கு ஒரே ஒரு கலை அற்புதமாகக்‌ 
கைவந்திருந்தது. சமையல்‌ பண்ணுவதில்‌ இவனுக்கு 
நிகர்‌ இவனேதான்‌. விருந்து நாட்களில்‌ கோமதி கோமதி 
என்று இவனுக்கு ஏகப்பட்ட 
கிராக்கி. 


3838322222 


ஒரு தடவை தூரத்து ஊரிலுள்ள தனது பந்துக்கள்‌ 
வீட்டுக்‌ கல்யாணத்திற்குப்‌ போகும்படி நேர்ந்தது 
இவனுக்கு. கல்யாணவீட்டுக்கு வந்திருந்த பெண்களில்‌, 
பிரசித்தி பெற்ற ரகுபதி நாயக்கரின்‌ வீட்டுப்‌ 
பெண்களும்‌ வந்திருந்தார்கள்‌.அவர்களுடைய 
அழகையும்‌ நகை ஆபரணங்களையும்‌ உடைகளையும்‌ 
உல்லாசமான பேச்சுக்களையும்‌ கண்டு கோமதி 
அப்படியே சொக்கிப்போய்‌ விட்டான்‌! 

ரகுபதி நாயக்கரின்‌ இளையபேத்தி குமாரி சுலோ 
இவனைக்‌ கண்டதும்‌, இவனுடைய அங்க 
அசைவுகளையும்‌ தளுக்கையும்‌ கண்டு தன்‌ வைர 
வளையல்‌ குலுங்கக்‌ கைகொட்டிக்‌ கலகலவெனச்‌ 
சிரித்தாள்‌. அந்தச்‌ சிரிப்பில்‌ அடக்கமுடியாமல்‌ 
கண்களில்‌ பொங்கிய கண்ணீரைத்‌ 
துடைத்துக்‌ கொண்டாள்‌. சிரிப்பை அடக்க அவள்‌ 
அவனோடு பேச்சுக்‌ கொடுத்தாள்‌. ரகுபதி 
நாயக்கரின்‌ வீட்டுப்‌ பெண்களுக்கு இவனைப்‌ பற்றி 
அங்கிருந்த ஒருத்தி விஸ்தாரமாகச்‌ 
சொல்லி அறிமுகம்‌ செய்து வைத்தாள்‌. 

பெண்கள்‌ விலகி உட்கார்ந்து அவனைத்‌ தங்கள்‌ 
அருகே உட்கார வைத்துக்கொண்டார்கள்‌. 
பட்டுச்‌ சிலைகளின்‌ சரசரப்பும்‌ வியர்வையோடு கலந்த 
மல்லிகைப்‌ பூவின்‌ சுகந்த 
நெடியும்‌ கோமதியைக்‌ கிறங்க அடித்தது. பெண்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ காதோடு காதாக 
பேசிக்கொண்டு சிரிக்கும்‌ ஒலி, வளையல்‌ ஒலியோடு 
போட்டியிட்டது. கோமதி ஏதோ 
வாய்திறந்து பேச ஆரம்பித்தபோது சுலோ குனிந்து தன்‌ 
காதை அவன்‌ வாய்‌ அருகே 
நீட்டினாள்‌. 

“யக்கா, இந்தச்‌ சேலை என்ன விலை?” 

சுலோ சிரித்தாள்‌. சிரித்துவிட்டு, “இதோ - இது ஐநூறு 
ரூபாய்‌ விலை - “அவள்‌ 
வாயிலிருந்து ஒரு மதுரமான வாடை வீசியது. 


“யக்கா, உனக்கு இந்தச்‌ சேலை ரொம்ப நல்லாயிருக்கு.” 

சுலோ மீண்டும்‌ சிரித்தாள்‌. பெண்மைக்கே உரிய 
நாணம்‌ கலந்த சப்தமில்லாத குமிழ்ச்‌ 
சிரிப்பு வந்து அவளைக்‌ குலுக்கியது. 

“நீ எங்க வீட்டுக்கு வாரையா? சமையல்‌ செய்ய?” 

சரி, என்ற பாவனையில்‌ தலையை ஆட்டினான்‌ 
கோமதி. 

கோமதிக்கு, சுலோ தன்‌ வலதுகை நிறைய 
அணிந்திருந்த வளையல்கள்மீதுதான்‌ கண்ணாக 
இருந்தது. 

அந்த வளையல்கள்தான்‌ அவளுடைய சங்குபோன்ற 
வெண்ணிறமான கைக்கு எவ்வளவு பொருத்தமாக 
இருந்தது. ரகுபதி நாயக்கரின்‌ வீட்டுப்பெண்கள்‌ 
எல்லோருமே அப்படித்தான்‌ ஒரு 
கையில்‌ வைர வளையல்களும்‌ ஒரு கையில்‌ 
கருவளையல்களும்‌ அணிந்திருப்பார்கள்‌. அந்த 
வீட்டுப்‌ பெண்களை நினைத்தாலே சிவந்த உதடுகளும்‌ 
வெண்மையான பற்களுமே ஞாபகத்துக்கு 
வரும்‌. 

இப்போது இருக்கும்‌ ரகுபதி நாயக்கரின்‌ பேரனான 
ரகுபதி நாயக்கர்‌ தன்‌ 
குடும்பத்திலுள்ள அழகை மேலும்‌ மேலும்‌ வளர்த்துச்‌ 
செழுமைப்படுத்தினார்‌. தன்னுடைய 
அழகுமிகுந்த நான்கு புத்திரர்களுக்கும்‌ 
ஆந்திரதேசத்துக்குச்‌ சென்று தங்க 
விக்ரகங்களைப்போலுள்ள எட்டு ஸ்திரி 
ரத்தினங்களைக்‌ கொண்டுவந்து ஆளுக்கு இரண்டு 
பேரை கல்யாணம்‌ பண்ணி வைத்தார்‌. தன்‌ 
குடும்பத்திலிருந்து வெளியே கொடுக்கவேண்டிய 
பெண்களுக்கும்‌ அவர்‌ அழகுமிகுந்த 
மாப்பிள்ளைகளையே தேர்ந்தெடுப்பார்‌. இந்த 
மாப்பிள்ளைகளுக்கு சொத்து இருக்கவேண்டும்‌ என்று 
அவசியமில்லை. அழகுமிகுந்த 
பெண்ணையும்‌ கொடுத்து அவனுக்கு வேண்டிய 


சொத்தையும்‌ எழுதி வைப்பார்‌. எவ்வளவு 
எடுத்துக்‌ கொடுத்தாலும்‌ குறைவுபடாத சம்பத்து 
இருந்தது அவர்கள்‌ குடும்பத்திற்கு. 

இப்பேர்ப்பட்ட ஒரு இடத்துக்குத்தான்‌ கோமதி 
சமையல்‌ உத்தியோகத்துக்குப்‌ பெட்டி 
படுக்கையுடன்‌ போய்ச்‌ சேர்ந்தான்‌. பக்கத்து 
வீட்டிலுள்ள பெண்களெல்லாம்‌ இவனைப்‌ 
பார்க்க வந்து விட்டார்கள்‌. இவனுடைய நடையையும்‌, 
நீட்டிப்‌ பேசுகிற பேச்சையும்‌, 
அசைவுகளையும்‌ கண்ட பெண்கள்‌ சிரித்து 
ரஸித்தார்கள்‌. உற்சாகமூட்டினார்கள்‌. அன்று 
எல்லோருக்கும்‌ ஒரு பெரிய விருந்தே நடந்தது. அவன்‌ 
படைத்த உணவை 
ருசிபார்த்தபின்தான்‌ பெண்களுக்கு அவன்‌ மீதுள்ள 
இளப்பம்‌ ஓரளவு நீங்கியது. அவனை 
பரிவாகவும்‌ இரங்கத்தக்க ஒரு ஜீவனாகவும்‌, 
தங்களோடு, தங்கள்‌ இனத்தோடு சேர்ந்த ஒரு 
ஆத்மாவாகவும்‌ நடத்தினார்கள்‌. 

சாப்பிட்டு முடித்த ரகுபதி நாயக்கர்‌, இந்தப்‌ புது 
சமையல்காரனை 
பார்க்கவேண்டுமென்று சொல்லி மாடியிலுள்ள 
தன்பகுதிக்கு வரவழைத்தார்‌. கோமதி 
பயந்து ஒரு பூனைபோல்‌ மெல்ல நுழைந்து அவர்‌ எதிரே 
வந்து நின்றான்‌. இவனைப்‌ 
பார்த்ததுதான்‌ தாமதம்‌. ரகுபதி நாயக்கர்‌ ஆகாயத்தை 
நோக்கி கடகடவென்று சிரிக்க 
ஆரம்பித்துவிட்டார்‌. அவருடைய வெண்ணிறமான 
மீசையோடு பற்களின்‌ ஒளி போட்டியிட்டது. 
கோமதி உண்மையாகவே பயந்து போனான்‌. 
அவனுடைய பயத்தைக்‌ கண்டு ரகுபதி நாயக்கர்‌ 
இன்னும்‌ உரக்கச்‌ சிரித்தார்‌. வீட்டுப்பெண்கள்‌ எல்லாம்‌ 
சிறிது தள்ளி நின்று இதை 
வேடிக்கை பார்த்தார்கள்‌. 

“பலே, பலே; வா இங்கே. உன்‌ பேர்‌ என்ன?” 


கோமதி” 

“கோமதியா! பேஷ்‌ பேஷ்‌....!” என்று முழங்காலில்‌ 
கையால்‌ தட்டிக்கொண்டு மீண்டும்‌ 
அந்த கடகடத்த சிரிப்பையும்‌ அவிழ்த்து விட்டார்‌ 
ரகுபதிநாயக்கர்‌. பின்பு எழுந்து, 
தன்‌ பீரோவைத்‌ திறந்து ஒரு ஜோடி பட்டுக்கரை 
வேஷ்டிகளை எடுத்து “இந்தா, பிடி” 
என்று கொடுத்தனுப்பினார்‌. 

வேறு யாராவது இருந்தால்‌ இந்த வெகுமதியைக்‌ 
கண்டு மகிழ்ந்து போயிருப்பார்கள்‌. 
ஆனால்‌ கோமதி அந்த வேஷ்டிகளை கடைசிவரையும்‌ 
உடுத்தவே இல்லை. 

383838 RRR IR IR 

ஒரு நாள்‌ பகல்‌ உணவுக்குப்பிறகு “அந்தப்புர”த்தில்‌ 
பெண்கள்‌ எல்லோரும்‌ சாவகாசமாக 
உட்கார்ந்திருந்தார்கள்‌. சிலர்‌ பதினைந்தாம்‌ புலியும்‌, 
சிலர்‌ தாயமும்‌ 
விளையாடிக்கொண்டிருந்தார்கள்‌. கோமதி, ஒரு 
பெண்ணுக்குத்‌ தலையில்‌ பேன்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தான்‌. அவனுக்கு திடீரென்று 
என்ன உற்சாகம்‌ வந்ததோ 
தெரியவில்லை. தன்‌ இனிமையான பெண்‌ குரலில்‌ 
சோகம்‌ ததும்ப ஒரு ஒப்பாரியைப்‌ 
பாடினான்‌. உணர்ச்சியோடு பாமனான்‌. 
விதவைக்கோலம்‌ பூண்டுவிட்ட ஒரு பெண்‌ 
சொல்லுவதாக பாவம்‌: 

“கருப்பும்‌ சிகப்புமாய்‌ - நான்‌ 
கலந்துடுத்தும்‌ நாளையிலே 
சிகப்பும்‌ கருப்புமாய்‌ - நான்‌ 
சேர்ந்துடுத்தும்‌ நாளையிலே 
நீலமும்‌ பச்சையுமாய்‌ - நான்‌ 
நிரந்துடுத்தும்‌ நாளையிலே 
கைக்களையன்‌ சேலையை - என்‌ 
கழுத்திலிட்டுப்‌ போனியளே 


கைக்களையன்‌ சேலை: எந்தன்‌ 
கழுத்தை அறுக்காதோ 
ஈழுவன்‌ சேலை: எந்தன்‌ 
இடுப்பை முறிக்காதோ” 

அங்கிருந்த விதவைப்பெண்கள்‌ இதைக்‌ கேட்டவுடன்‌ 
அழுதே விட்டார்கள்‌. சுமங்கலிகள்‌ 
மெளனமாகக்‌ கண்ணீர்‌ வடித்தார்கள்‌. உடனே கோமதி 
கருவளையைப்‌ பற்றிய ஒரு வேடிக்கையான 
நாடோடி பாடல்‌ ஒன்றைப்‌ பாடி அபிநயம்‌ பிடிக்கத்‌ 
தொடங்கினான்‌. 

“சோளம்‌ இடிக்கையிலே 
சொன்னயடி ஒரு வார்த்தை: - “ஐயோ 
கையைப்‌ பிடிக்காதிங்கோ - என்‌ 
கருவளைவி சேதமாகும்‌....... ட்‌ 

'கொல்‌'லென்று பெண்கள்‌ சிரித்தார்கள்‌; வடித்த 
கண்ணீரைத்‌ துடைத்துக்கொண்டே 
சிரித்தார்கள்‌. 

383838 RRR IR IRR 

அதிகாலையில்‌ பரபரப்பாகவும்‌ உற்சாகமாகவும்‌ 
கோமதி வேலை செய்துகொண்டு இருந்தான்‌. 
பெண்கள்‌ குளிக்கும்‌ அறைகளில்‌ கொண்டுபோய்‌ 
வெந்நீர்‌ ரொப்புவதும்‌, சோப்புகளும்‌ 
துவாலைகளைக்‌ கொண்டு கொடுப்பதும்‌ அவர்களுக்கு 
முதுகு தேய்த்துவிடுவதுமாக 
வழக்கமான வேலைகளில்‌ பம்பரமாகச்‌ 
சுழன்றுகொண்டிருந்தான்‌. அவனுடைய சுதாரிப்புக்கு 
இன்று ஒரு காரணமுண்டு. சுலோவின்‌ அண்ணன்‌ ரகு 
பட்டணத்திலிருந்து இன்று மாலை 
லீவுக்கு வருகிறான்‌. தன்‌ அண்ணனைப்‌ பற்றி சுலோ 
கோமதியிடம்‌ பல சந்தர்ப்பங்களில்‌ 
சொல்லக்‌ கேட்டிருக்கிறான்‌... அவருக்கு என்னென்ன 
சமையல்‌ வகைகள்‌ பிடிக்கும்‌ 
என்றெல்லாம்‌ கேட்டுத்‌ தெரிந்துகொண்டிருந்தான்‌ 
கோமதி. 


அந்த மாலை நேரம்‌ இப்போதே வந்துவிடக்கூடாதா 
என்றிருந்தது. பிறபகல்‌ நத்தைபோல்‌ 
ஊர்ந்து அந்த மாலைநேரமும்‌ வந்தது. 
போர்டிகோவுக்குள்‌ கார்‌ வந்து நின்றதும்‌ 
முன்பக்கம்‌ பெண்களெல்லாம்‌ வந்தார்கள்‌. கோமதி 
மட்டும்‌ கதவு இடுக்குவழியே 
ஒளிந்துகொண்டு பார்த்தான்‌. சுலோ ஓடிச்சென்று 
காரின்‌ பின்கதவைத்‌ திறந்தாள்‌. 
ஆணழகனான ரகு ஆஜானுபாகுவாக இறங்கி ஜம்‌ 
என்று நின்றான்‌. பெண்கள்‌ அவனுக்கு 
திருஷ்டி சுற்றி கழித்து அவன்‌ உள்ளே வர விலகி 
நின்றார்கள்‌. ரகுவைப்‌ பார்த்த 
கோமதிக்கு என்ன செய்வதென்றே தோன்றவில்லை. 
முதலில்‌ அதிர்ச்சியாயிருந்தது. 
மலமலவென்று கண்களை மூடித்‌ திறந்தான்‌. 
திடீரென்று எங்கேயும்‌ இல்லாத வெட்கம்‌ 
வந்து அவனைச்‌ சூழ்ந்துகொண்டது. ஒருவரும்‌ 
பார்ப்பதற்குள்‌ உள்ளே ஒரே 
ஓட்டமாகப்போய்‌ குளிப்பறைக்குள்‌ போய்க்‌ கதவை 
பூட்டிக்கொண்டான்‌. 

இரவு சாப்பாட்டின்போது ரகுவுக்கு சுலோவே 
பரிமாறினாள்‌. கோமதி மறைவில்‌ நின்றுகொண்டு ரகு 
சுவைத்துச்‌ சாப்பிடுவதையே வைத்த கண்‌ வாங்காமல்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தான்‌. “சாப்பாடெல்லாம்‌ 
புதுமாதிரி இருக்கிறதே. இப்போது சமையலுக்கு யார்‌ 
இருக்கிறார்கள்‌?” என்று கேட்டான்‌. “புது ஆள்‌ 
வந்திருக்கிறதண்ணா: என்று சொல்லிக்கொண்டே 
பின்புறம்‌ பார்த்தாள்‌. கோமதி மறைந்துகொண்டு 
தன்னைப்பற்றி சொல்லவேண்டாம்‌ என்று ஜாடை 
செய்தான்‌. சுலோவும்‌ சிரித்துக்கொண்டே ரகுவுக்குத்‌ 
தோன்றாமல்‌ வேறு பேச்சுக்கு மாற்றிவிட்டாள்‌. 

ரகு மாடிக்குப்‌ போனபிறகு சுலோ கோமதியைக்‌ 
கூப்பிட்டு, “அண்ணா உன்னைப்‌ பார்த்தால்‌ 
மிகவும்‌ சந்தோஷப்படுவான்‌; மண்டு! நீ ஏன்‌ வேண்டாம்‌ 


என்று சொன்னாய்‌? பாலை 

எடுத்துக்கொண்டு வா” என்று சொல்லிவிட்டு 

அண்ணாவின்‌ அறைக்குப்‌ போய்விட்டாள்‌. 
கோமதிக்கு உடம்பெல்லாம்‌ வேர்த்து படபடவென்று 

வந்தது. தன்னைச்‌ சிறிது 

ஆசுவாசப்படுத்திக்கொண்டு நிலைக்கண்ணாடியின்‌ 

முன்போய்‌ நின்று தன்னை நன்றாகப்‌ 

பார்த்து, தலையிலுள்ள பூவை சரிப்படுத்திக்‌ 

கொண்டான்‌. பால்‌ டம்ளரை ஒரு தட்டில்‌ 

எடுத்துக்‌ கொண்டு மாடியை நோக்கி இப்பொழுதுதான்‌ 

புதுப்பெண்‌ முதல்‌ இரவுக்குப்‌ 

போகிறதைப்போல்‌ அடிமேல்‌ அடிவைத்து ஏறிச்‌ 

சென்றான்‌. தட்டோடு கை நடுங்கியதால்‌ 

எங்கே பால்‌ கொட்டி விடுமோ என்று நினைத்து 

தம்ளரை ஒரு கையால்‌ பிடித்துக்கொண்டே 

போனான்‌. 

“கோமதி... கோமதி.. உள்ளே வாயேன்‌” என்று சுலோ 
கூப்பிட்டாள்‌. 

“யார்‌ கோமதி?” என்று கேட்டான்‌ ரகு. 

“அதுதான்‌: நான்‌ அப்போ சொல்லவில்லையா; 
சமையலுக்கு ஒரு புது ஆள்‌ 
வந்திருக்கிறதென்று?” 

“ஓஹோ: சரிதான்‌” என்று சொல்லிக்கொண்டு 
தலையை ஆட்டிக்‌ கொண்டான்‌. “யாரோ 
பெண்பிள்ளை 
போலிருக்கிறது” என்று எண்ணிக்கொண்டு 
சுலோவைப்‌ பார்த்தவாறு தன்‌ பேச்சைத்‌ 
தொடர்ந்தான்‌. 

கோமதி மெதுவாகப்‌ பக்கத்தில்‌ வந்து நின்றான்‌. 

“அண்ணா பாலை எடுத்துக்கொள்‌” 

ரகு திரும்பிப்‌ பார்த்தான்‌. முகத்தைச்‌ சுழித்தான்‌. இந்த 
ரஸவிஹாரத்தை அவன்‌ ஆண்மை 
நிறைந்த உள்ளத்தால்‌ தாங்கமுடியவில்லை. சுலோவை 
இதெல்லாம்‌ என்ன என்ற முறையில்‌ 


கோபத்தோடு பார்த்தான்‌. சுலோ கலகலவென்று 
சிரித்தாள்‌. கருங்கல்‌ தரையில்‌ கண்ணாடி 
வளையல்கள்‌ தொடர்ந்து விழுந்து உடைவதுபோல்‌ 
இருந்தது அவளுடைய சிரிப்பு. 
இந்த இக்கட்டான நிலையில்‌ என்ன செய்வதென்றே 
தெரியவில்லை கோமதிக்கு. அவமானம்‌ 
தாங்கவில்லை. தட்டை மேஜைமீது வைத்துவிட்டு 
கையால்‌ முகத்தை மூடிக்கொண்டு 
மூஸ்மூஸ்‌ என்று அழ ஆரம்பித்துவிட்டான்‌. ரகு 
கோமதியை நோக்கி “சீ போ வெளியே” 
என்று கத்தினான்‌. கோமதி துயரம்‌ தாங்காமல்‌ வெளியே 
ஓடுவதைப்‌ பார்க்கப்‌ பரிதாபமாக 
இருந்தது. 
383838 RRR IR IR 
"என்ன காரியம்‌ செய்து விட்டாயண்ணா” 
சுலோவிற்கு மனசு மிகவும்‌ கஷ்டமாகப்‌ போய்விட்டது. 
தான்‌ விளையாட்டாக நினைத்தது 
இப்படி அண்ணாவுக்கு எரிச்சலை 
உண்டுபண்ணிவிடும்‌ என்று அவள்‌ 
எதிர்பார்க்கவில்லை. 
கோமதியை நினைத்து மிகவும்‌ துக்கப்பட்டாள்‌. 
“இரக்கப்படத்‌ தகுந்த ஒரு ஜென்மத்திடம்‌ இப்படிக்‌ 
கொடுமையாக நடந்து கொள்ளலாமா?” 
என்று கேட்டாள்‌. ரகுவுக்கும்‌ “பாவம்‌” நாம்‌ ஏன்‌ இப்படி 
நடந்துகொண்டோம்‌ என்று பட்டது. “தான்‌ இனிமேல்‌ 
அவனிடம்‌ சுமுகமாக நடந்துகொள்வதாகக்‌' கூறினான்‌. 
அன்றிரவு தனக்குச்‌ சாப்பாடே வேண்டாம்‌ 
என்றுவிட்டு வெறும்‌ தரையில்‌ 
படுத்துக்கொண்டான்‌ கோமதி. 
383838 RRR IR IRR 
மறுநாள்‌ சுலோ கோமதிக்கு எவ்வளவோ சமாதானம்‌ 
சொல்ல வேண்டி இருந்தது. என்ன 
சொல்லியும்‌ கோமதிக்கு மனசு சமாதானப்படவில்லை. 
ரகு வந்து கோமதியிடம்‌ சிரித்துப்‌ 


பேசியதும்‌ கோமதிக்கு எல்லாம்‌ சரியாகப்‌ போய்விட்டது. 
பழைய கோமதி ஆனான்‌. 

குளிப்பறையில்‌ ரகுவுக்கு தண்ணீர்‌ எடுத்து வைத்தான்‌. 
சோப்பும்‌ துவாலையும்‌ கொண்டு 

வைத்தான்‌. ரகுவும்‌ சந்தோஷமாகக்‌ குளிக்க வந்தான்‌. 

“சரி, நீ போகலாம்‌: நான்‌ குளித்துக்கொள்கிறேன்‌” 
என்றான்‌ ரகு. 

“உங்களுக்கு நான்‌ முதுகு தேய்க்கிறேனே.....!” என்று 
குழைந்தான்‌ கோமதி. 

“வேண்டாம்‌ வேண்டாம்‌; நானே 
தேய்த்துக்கொள்வேன்‌” என்று சொல்லி, பிடரியைப்‌ 
பிடித்து தள்ளாத குறையாக கோமதியை வெளியேற்றி 
கதவைப்‌ பூட்டிகொண்டான்‌ ரகு. அந்தக்‌ 
கதவுக்குமேல்‌ ஒரு சிறு பாட்டு ஜன்னல்‌ ஒன்றிருந்தது. 
பக்கத்திலிருந்த பெரிய ஆட்டுரல்மேல்‌ ஏறி அந்த 
ஜன்னல்‌ வழியாய்க்‌ குளிப்பறைக்குள்‌ 
திருட்டுத்தனமாக வேறு எதையோ பார்ப்பதுபோல்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌ கோமதி, சுலோ இந்த 
நாடகத்தையெல்லாம்‌ ஒன்று விடாமல்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தாள்‌. அவளால்‌ சிரிப்பை அடக்க 
முடியவில்லை. கண்களில்‌ பிதுங்கும்‌ கண்ணீரைத்‌ 
துடைத்துக்‌ கொண்டே அப்பால்‌ போய்விட்டாள்‌. 

383838 RRR 262826 

சாப்பிடுங்கள்‌: இன்னுங்கொஞ்சம்‌ வாங்கிக்‌ 
கொள்ளுங்கள்‌” என்று கோமதி பலமாக 
உபசரித்துக்கொண்டே ரகுவுக்குப்‌ பரிமாறினான்‌. 

“வேண்டாம்‌; வேண்டாம்‌ போதும்‌; போதும்‌” என்று 
சொல்லும்வரை திணற அடித்தான்‌. தன்‌ 
மனதுக்குப்‌ பிடித்தவர்களை தான்‌ சமைத்ததை தன்‌ 
கையாலேயே பரிமாறி அவர்கள்‌ உண்பதைக்‌ 
காண்பதில்‌ எப்பவுமே கோமதிக்கு பரம திருப்தி. 
அதோடு சுலோவும்‌ சேர்ந்துகொண்டு 
ரகுவைத்‌ திண்டாட வைத்து வேடிக்கை பார்த்தாள்‌. 

“சுலோ, இந்தப்‌ பயலுக்கு நீ ரொம்பவும்‌ இளக்காரம்‌ 


கொடுக்கிறாய்‌. இவனைக்‌ கண்டாலே 
எனக்குப்‌ பிடிக்கவில்லை. நான்‌ இவனை 
வெறுக்கிறேன்‌” என்று ரகு இங்கிலீஷில்‌ 
சொன்னான்‌. 

'ஐயோ பாவம்‌; அண்ணா, அப்படியெல்லாம்‌ 
சொல்லாதே” என்று பதிலுக்குச்‌ சொன்னாள்‌. 
சொல்லிவிட்டு சுலோ கோமதியின்‌ முகத்தைப்‌ பார்த்துச்‌ 
சிரித்தாள்‌. இவர்கள்‌ இரண்டு 
பேரும்‌ பேசிக்கொண்டது கோமதிக்கு 
விளங்கவில்லையானாலும்‌ தன்‌ சமையலைப்‌ பற்றியும்‌ 
தன்னைப்பற்றியும்தான்‌ தன்‌ எஜமானர்கள்‌ புகழ்ந்து 
பேசிக்கொள்கிறார்கள்‌ என்று 
எண்ணி மகிழ்ந்தான்‌ கோமதி. 

அவர்கள்‌ எல்லோரும்‌ சாப்பிட்டு மாடிக்குப்‌ போனபின்‌ 
கோமதி பெண்களின்‌ 
குளிப்பறைக்குப்‌ பக்கத்தில்‌ தனக்கென்று ஒதுக்கப்பட்ட 
தன்னுடைய தனித்த அறையில்‌ 
வெற்றிலைப்‌ பாக்கு, புகையிலைகளைப்‌ போட்டு 
முழக்கிக்கொண்டிருந்தான்‌. சந்தோஷத்தை 
அவனால்‌ அடக்க முடியவில்லை. குரலெடுத்துப்‌ 
பாடவேண்டும்போல்‌ இருந்தது. 

SKK IR RRR 262826 

இரவுச்‌ சாப்பாடு முடிந்தது. வழக்கம்போல்‌ கோமதி 
ரகுவுக்கு பால்‌ எடுத்துக்கொண்டு 
போனான்‌. ரகு தனியாக உட்கார்ந்து ஏதோ 
எழுதிக்கொண்டிருந்தான்‌. பக்கத்தில்‌ கொண்டு 
வந்து வைத்துவிட்டு எதிரேயுள்ள கண்ணாடியில்‌ தன்‌ 
முகத்தை இப்படியும்‌ அப்படியுமாக 
ஒரு தடவை பார்த்துக்கொண்டான்‌. மீண்டும்‌ பக்கத்தில்‌ 
வந்து உராய்ந்துகொண்டு 
“பாலைச்‌ சாப்பிடுங்கோன்னா; ஆறிப்போகிறது” என்று 
கொஞ்சலாகச்‌ சொன்னான்‌. சொன்னதோடு 
அவன்‌ நின்றிருந்தாலும்‌ ரகுவிற்கு கோபம்‌ 
வந்திருக்காது; நாடியை வேறு தொட்டுத்‌ 


தாங்கினான்‌. ரகு பேனாவை எறிந்துவிட்டு அப்படியே 
கோமதியின்‌ செவிட்டில்‌ ஓங்கி ஒரு 
அறை விட்டான்‌. இதை கோமதி எதிர்பார்க்கவில்லை. 
கன்னத்தைக்‌ கையால்‌ பொத்திக்கொண்டு 
ரகுவைப்‌ பார்த்து சிரிக்க முயன்றான்‌; 
சிரிக்கமுடியவில்லை. பீதியும்‌ சிரிப்பும்‌ 
மாறிமாறி முகத்தில்‌ தோன்றி இறுதியில்‌ பீதி முற்றி 
பயங்கரமாக முகம்‌ மாறியது. இது 
ரகுவுக்கு இன்னும்‌ ஆவேசத்தை உண்டு பண்ணியது. 
தன்‌ வலது காலை உயர்த்தி ஓங்கி அவன்‌ 
நெஞ்சில்‌ உதைத்துத்‌ தள்ளினான்‌. 

“ஓ” என்று பயங்கர ஊளையுடன்‌ தடால்‌ என்று 
தரையில்‌ விழுந்தான்‌ கோமதி. 
பக்கத்தறையிலிருந்த சுலோ ஓடிவந்து ரகுவை 
தடுக்காவிட்டால்‌ கோமதி என்னாவாகி 
இருப்பானோ. 

அன்று இரவு மூன்று பேர்களும்‌ தூங்கவில்லை. 
குளிப்பறைக்குப்‌ பக்கத்திலிருந்த 
அறையிலிருந்து இரவு பூராவும்‌ ஒப்பாரி வைத்து அழும்‌ 
சோகக்குரல்‌ கேட்டுக்கொண்டே 
இருந்தது. 

மறுநாள்‌ ரகு ஏதோ அவசர ஜோலியாக 
பட்டணத்துக்குப்‌ புறப்பட்டு விட்டான்‌. சுலோவின்‌ 
முகத்தில்‌ அருளே இல்லை. இதை ரகு கவனித்தான்‌. 
கோமதி தன்‌ அறையிலிருந்து வரவே 
இல்லை. 

எல்லோரிடமும்‌ சொல்லிக்கொள்ள வந்தபோது 
ஸ்திரிகள்‌ கூட்டத்தில்‌ கோமதி இல்லாதது 
கண்டு, “அவன்‌ எங்கே; கோமதி” என்று கேட்டான்‌ ரகு. 

“அவனுக்கு உடம்புக்கு சரியில்லை போலிருக்கிறது. 
இன்று வெளியிலேயே காணோம்‌” என்று 
சொன்னார்கள்‌. சுலோ ஒன்றுமே தெரியாததுபோல்‌ 
மெளனமாக இருந்தாள்‌. ரகு கையில்‌ ஒரு 
பொட்டலத்துடன்‌ கோமதியின்‌ இருப்பிடம்‌ சென்றான்‌. 


“கோமதி! யேய்‌ கோமதி; கதவைத்‌ திற” என்று 
அன்போடு கேட்டான்‌. கோமதியும்‌ கதவைத்‌ 
திறந்தான்‌. தலைவிரிகோலமாக கண்கள்‌ வீங்கப்‌ 
பார்க்கப்‌ பாவமாக இருந்தான்‌. 

“இந்தா இதை வைத்துக்கொள்‌” என்று அந்தப்‌ 
பொட்டலத்தை கோமதியிடம்‌ கொடுத்தான்‌ ரகு. 
அதை தலைகுனிந்தவாறே மெளனமாக 
வாங்கிக்கொண்டான்‌. “அதில்‌ என்ன இருக்கிறது என்று 
பார்‌!” 

கோமதி பொட்டலத்தை அவிழ்த்தான்‌. நிறைய 
செவந்தி பூக்களும்‌, அருமையான கருவளைகளும்‌ 
இருந்தன. பெண்களெல்லோரும்‌ சிரித்தார்கள்‌. 
கோமதியும்‌ சிரித்தான்‌; அவன்‌ கண்களில்‌ 
கண்ணீர்‌ வந்தது. 

ரகு ஊருக்குச்‌ சென்று பல நாட்கள்‌ ஆகிவிட்டது. 
கோமதி எல்லா வேலைகளையும்‌ 
முன்போலவே செய்கிறானென்றாலும்‌ அவன்‌ முன்‌ 
போல கலகலப்பாக இல்லை. தனியாக ஏதாவது 
ஓரிடத்தில்‌ இருந்து கொண்டு எதையோ 
பறிகொடுத்தவன்போல்‌ எதையாவது பார்த்துக்‌ 
கொண்டிருப்பான்‌. மனதை அறுக்கும்‌ 
பெருமூச்சுக்களை அடிக்கடி விடுவான்‌. உடம்பு 
மெலிந்துவிட்டது. சுலோ இதையெல்லாம்‌ மெளனமாக 
கவனித்துக்கொண்டு வந்தாள்‌. 

ஒருநாள்‌ இரவு இரண்டுமணி இருக்கும்‌. சுலோ 
தற்செயலாகக்‌ கண்விழித்தாள்‌. கீழே 
கோமதியின்‌ அறையில்‌ இன்னும்‌ விளக்கு எரிந்து 
கொண்டிருந்தது. “ஏன்‌?” என்று 
பார்க்கவேண்டும்போல்‌ இருந்தது. மெதுவாக இறங்கி 
வந்தாள்‌. பார்த்தாள்‌. கோமதியைக்‌ 
காணோம்‌. உள்ளே ஒரு பெண்‌ மட்டும்‌ தனியாக 
உட்கார்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது. 
திகிலும்‌ ஆச்சரியமாகவும்‌ இருந்தது. 


யார்‌ இந்தப்‌ பெண்‌; கோமதி எங்கே? 


அரவமில்லாமல்‌ சுலோ பக்கவசத்திலிருந்த ஜன்னல்‌ 
வழியாகப்‌ போய்ப்‌ பார்த்தாள்‌. 
அந்தப்‌ பெண்‌ முழங்காலைக்‌ கட்டிகொண்டு 
உட்கார்ந்திருந்தாள்‌. கைகள்‌ நிறைய 
கருவளைகள்‌ போட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. தலையில்‌ 
ஜடைநிறைய செவ்வந்திப்‌ பூக்கள்‌. 
அவள்‌ எதிரே ரகுவின்‌ படம்‌ இருந்தது! சுலோ முகத்தைக்‌ 
கூர்ந்து பார்த்தாள்‌. அந்த 
பெண்ணின்‌ கண்களிலிருந்து கண்ணீர்‌ தாரையாக 
இறங்கிக்கொண்டிருந்தது. முன்னால்‌ 
குனிந்து வளையல்கள்‌ மீது முகத்தைக்‌ 
கவிழ்ந்துகொண்டாள்‌ அந்தப்‌ பெண்‌. அவளுடைய 
கண்களின்‌ நீர்ப்பட்டு அந்தக்‌ கருவளைகள்‌ நனைந்து 
அதிலிருந்து பிரகாசமான 
வைரங்களைப்‌ போல்‌ கண்ணீர்‌ சொட்டிக்‌ 
கொண்டிருந்தது. 

எதிரேயுள்ள ஜன்னல்‌ வழியாக இப்பொழுது 
நன்றாகப்‌ பார்க்க முடிந்தது சுலோவால்‌. 
அடையாளம்‌ கண்டுகொண்டாள்‌. 
சேலையுடுத்திக்கொண்டிருந்த அது வேறு யாருமில்லை. 
கோமதிதான்‌! 

சுலோ திடுக்கிட்டுப்‌ போனாள்‌. பீதியால்‌ 
நிலைகொள்ள முடியவில்லை. திரும்பி 
மாடிப்படி ஏற காலைத்‌ தூக்கி வைக்க முயன்றாள்‌ - 
முடியவில்லை, அப்படியே 
உட்கார்ந்துவிட்டாள்‌. 

SKORIK RRR IK 


16.கன்னிமை : 
கி.ராஜநாராயணன்‌ 


சொன்னால்‌ நம்பமுடியாதுதான்‌! நாச்சியாரம்மாவும்‌ 
இப்படி மாறுவாள்‌ என்று 
நினைக்கவேயில்லை. 

1ம்2 அவள்‌ எனக்கு ஒன்றுவிட்ட சகோதரி. நாங்கள்‌ 
எட்டுப்பேர்‌ அண்ணன்‌ தம்பிகள்‌. 
“பெண்ணடி யில்லை என்று என்‌ தாய்‌ அவளைத்‌ தத்து 
எடுத்துத்‌ தன்‌ மகளாக்கிக்‌ 
கொண்டாள்‌. 

அம்மாவைவிட எங்களுக்குத்தான்‌ சந்தோஷம்‌ 
ரொம்ப. இப்படி ஒரு அருமைச்‌ சகோதரி யாருக்குக்‌ 
கிடைப்பாள்‌? அழகிலும்‌ சரி, புத்திசாலித்தனத்திலும்‌ சரி 
அவளுக்கு 
நிகர்‌ அவளேதான்‌. 

அவள்‌ “மனுஷி'யாகி எங்கள்‌ வீட்டில்‌ கன்னிகாத்த 
அந்த நாட்கள்‌ எங்கள்‌ 
குடும்பத்துக்கே பொன்‌ நாட்கள்‌. 

வேலைக்காரர்களுக்குக்கூட அவளுடைய 
கையினால்‌ கஞ்சி ஊற்றினால்தான்‌ திருப்தி. 
நிறைய்ய மோர்விட்டுக்‌ கம்மஞ்சோற்றைப்‌ பிசைந்து 
கரைத்து மோர்‌ மிளகு வத்தலைப்‌ பக்குவமாக 
எண்ணெயில்‌ வறுத்துக்‌ கொண்டுவந்து விடுவாள்‌. 
சருவச்‌ சட்டியிலிருந்து வெங்கலச்‌ செம்பில்‌ 
கடகடவென்று ஊற்ற, அந்த மிளகு வத்தலை எடுத்து 
வாயில்‌ போட்டு நொறு நொறுவென்று 


மென்றுகொண்டே, அண்ணாந்து கஞ்சியை 
விட்டுக்கொண்டு அவர்கள்‌ ஆனந்தமாய்க்‌ 
குடிக்கும்போது பார்த்தால்‌, “நாமும்‌ அப்படிக்‌ குடித்தால்‌ 
நன்றாக இருக்கும்போலிருக்கிறதே!” என்று தோன்றும்‌. 
ஒரு நாளைக்கு உருத்த பச்சை வெங்காயம்‌ 
கொண்டுவந்து “கழுத்துக்‌ கொள்ள 
கொடுப்பாள்‌. ஒரு நாளைக்குப்‌ பச்சை மிளகாயும்‌, 
உப்பும்‌. பச்சை மிளகாயின்‌ 
காம்பைப்‌ பறித்துவிட்டு அந்த இடத்தில்‌ சிறிது 
கம்மங்கஞ்சியைத்‌ தொட்டு அதை 
உப்பில்‌ தோய்ப்பார்கள்‌. உப்பு அதில்‌ தாராளமாய்‌ 
ஒட்டிக்கொள்ளும்‌. அப்படியே 
வாயில்‌ போட்டுக்கொண்டு கசமுச என்று 
மெல்லுவார்கள்‌. அது, கஞ்சியைக்‌ “கொண்டா 
கொண்டா”: என்று சொல்லுமாம்‌! இரவில்‌ அவர்களுக்கு 
வெதுவெதுப்பாகக்‌ குதிரைவாலிச்‌ சோறுபோட்டு 
தாராளமாஅ பருப்புக்கறி விட்டு நல்லெண்ணெயும்‌ 
ஊற்றுவாள்‌. இதுக்குப்‌ புளி ஊற்றி அவித்த 
சீனியவரைக்காய்‌ வெஞ்சனமாகக்‌ கொண்டுவந்து 
வைப்பாள்‌. இரண்டாந்தரம்‌ சோற்றுக்குக்‌ கும்பா நிறைய 
ரஸம்‌. ரஸத்தில்‌ ஊறிய உருண்டை உருண்டையான 
குதிரைவாலிப்‌ பருக்கைகளை அவர்கள்‌ கை நிறைய 
எடுத்துப்‌ பிழிந்து உண்பார்கள்‌. 
வேலைக்காரர்களுக்கு மட்டுமில்லை, 
பிச்சைக்காரர்களுக்குக்கூட நாச்சியாரம்மா 
என்றால்‌ “குலதெய்வம்‌'தான்‌. அவளுக்கு என்னவோ 
அப்படி அடுத்தவர்களுக்குப்‌ 
படைத்துப்‌ படைத்து அவர்கள்‌ உண்டு பசி ஆறுவதைப்‌ 
பார்த்துக்கொண்டிருப்பதில்‌ ஒரு தேவ திருப்தி. 
அவள்‌ வாழ்க்கைப்பட்டு, புருஷன்‌ வீட்டுக்குப்‌ 
போனபிறகு எங்கள்‌ நாக்குகள்‌ எல்லாம்‌ 
இப்போது சப்பிட்டுப்‌ போய்விட்டது. உயர்ந்த ஜாதி 
நெத்திலியைத்‌ தலைகளைக்‌ கிள்ளி 
நீக்கிவிட்டுக்‌ காரம்‌ இட்டு வறுத்துக்‌ கொடுப்பாள்‌. 


இப்போது யாருமில்லை எங்களுக்கு. அந்தப்‌ 
பொன்முறுவல்‌ பக்குவம்‌ யாருக்கும்‌ கைவராது. 
பருப்புச்சோற்றுக்கு உப்புக்கண்டம்‌ வறுத்துக்‌ 
கொடுப்பாள்‌. ரஸ சாதத்துக்கு முட்டை அவித்துக்‌ 
காரமிட்டுக்‌ கொடுப்பாள்‌. திரண்ட கட்டி வெண்ணெயை 
எடுத்துத்‌ தின்னக்‌ கொடுப்பாள்‌, அம்மாவுக்குத்‌ 
தெரியாமல்‌. 

அவள்‌ அப்பொழுது எங்கள்‌ வீட்டிலிருந்தது வீடு 
நிறைந்திருந்தது. தீபம்போல்‌ வீடு 
நிறைஒளி விட்டுப்‌ பிரகாசித்துக்கொண்டிருந்தாள்‌. 

மார்கழி மாசம்‌ பிறந்துவிட்டால்‌ வீட்டினுள்ளும்‌ 
தெருவாசல்‌ முற்றத்திலும்‌ தினமும்‌ 
வகை வகையான கோலங்கள்‌ போட்டு 
அழகுபடுத்துவாள்‌. அதிகாலையில்‌ எழுந்து நீராடி 
திவ்யப்பிரபந்தம்‌ பாடுவாள்‌. இப்பொழுதும்‌ பல 
திருப்பாவைப்‌ பாடல்களை என்னால்‌ பாராமல்‌ 
ஒப்புவிக்கமுடியும்‌. சிறுவயசில்‌ அவளால்‌ பிரபந்தப்‌ 
பாடல்களைப்‌ பாடக்‌ கேட்டுக்கேட்டு எங்கள்‌ 
எல்லோர்க்கும்‌ அது மனப்பாடம்‌ ஆகிவிட்டது. 

அப்பொழுது எங்கள்‌ வீட்டில்‌ மரத்‌ திருவிளக்கு என்று 
ஒன்று இருந்தது. அது 
அவ்வளவும்‌ மரத்தினாலேயே ஆனது. தச்சன்‌ அதில்‌ பல 
இடங்களில்‌ உளிகளைப்‌ பதித்து நேர்கோடுகளால்‌ ஆன 
கோலங்களைப்‌ போட்டிருந்தான்‌. 
மொங்காங்கட்டையின்‌ வடிவத்தில்‌ நிற்கும்‌ பெரிதான 
பற்கள்‌ இருக்கும்‌. அதில்‌ உயரத்துக்குத்‌ தகுந்தபடி 
ஏற்றவும்‌ இறக்கவும்‌ வசதியாக இருக்கும்படியாக “ட' 
வடிவத்தில்‌ ஒரு துளையிட்ட சக்கையில்‌ “சல்ல முத்த” 
என்று சொல்லப்படும்‌ மாட்டுச்சாண உருண்டையின்‌ 
மீது மண்‌ அகல்விளக்கு வைக்கப்பட்டு எரியும்‌. சாணி 
உருண்டை தினமும்‌ விளக்கு இடும்‌ போதெல்லாம்‌ 
மாற்றிவிட்டுப்‌ புதிதாக வைக்கப்படும்‌. அப்புறம்‌ % 
மாதிரி ஒரு போர்வைப்‌ பலகை கொண்டு இரவு வெகு 
நேரம்‌ வரைக்கும்‌ பெண்கள்‌ புடைசூழ இவள்‌ உரக்க 


ராகமிட்டு வாசிப்பாள்‌. வாசித்துக்கொண்டே 
வரும்போது இவளும்‌ மற்றப்‌ பெண்களும்‌ கண்ணீர்‌ 
விடுவார்கள்‌. கண்ணீரைத்‌ துடைத்துக்கொண்டே 
தொண்டை கம்மத்‌ திரும்பவும்‌ ராகமிட்டு வசனத்தைப்‌ 
பாடுவாள்‌. அவர்கள்‌ கண்ணீர்‌ விடுவதையும்‌ மூக்கைச்‌ 
சிந்துவதையும்‌ நான்‌ படுக்கையில்‌ படுத்துக்கொண்டு 
பேசாமல்‌ இந்தக்‌ காட்சிகளையெல்லாம்‌ பார்த்துக்‌ 
கொண்டேயிருப்பேன்‌. 

அவள்‌ வாசிப்பதை என்‌ காதுகள்‌ 
வாங்கிக்கொள்ளாது. என்‌ கண்களே பார்க்கவும்‌ 
செய்யும்‌; “கேட்க” வும்‌ செய்யும்‌. 

விளக்கின்‌ ஒளியில்தான்‌ அவள்‌ எவ்வளவு அழகாகப்‌ 
பிரகாசிக்கிறாள்‌. அழகுக்கும்‌ 
விளக்கின்‌ ஒளிக்கும்‌ ஏதோ சம்பந்தம்‌ இருக்கிறது. 
கறிக்கு உப்பைப்போல்‌ அழகுக்கும்‌ 
அதி ருசி கூட்டுகிறதுபோலும்‌ விளக்கு. 

தானாகக்‌ கண்கள்‌ சோர்ந்து மூடிக்கொண்டுவிடும்‌. 

அதிகாலையில்‌ ரங்கையா வந்து என்னை 
எழுப்பினான்‌. ராமர்‌, லக்ஷ்மணர்‌, சீதை மூவரும்‌ 
எங்கள்‌ தெருவின்‌ முடிவிலுள்ள கிழக்காகப்‌ பார்த்த 
ஒரு வீட்டிலிருந்து இறங்கிக்‌ காட்டுக்குப்‌ போகிறார்கள்‌. 
பார்வதி அம்மன்‌ கோயிலைத்‌ தாண்டி, 
பள்ளிக்கூடத்தையும்‌ கடந்து, கம்மாய்க்கரை வழியாக 
அந்த மூவரும்‌ போகிறாள்‌. எனக்குத்‌ தொண்டையில்‌ 
வலிக்கிறாற்போல்‌ இருக்கிறது. முகத்தைச்‌ சுளிக்க 
முடியவில்லை. ரங்கையா தோள்களைப்‌ பிடித்துப்‌ 
பலமாக உலுக்கியதால்‌ விழித்துவிட்டேன்‌. சே! நன்றாக 
விடிந்துவிட்டிருக்கிறது. ரங்கையா சிரித்துக்கொண்டு 
நின்றிருந்தான்‌, கிளம்பு கிளம்பு என்று 
ஜரூர்ப்படுத்தினான்‌. 

நாச்சியாரம்மா செம்பு நிறையத்‌ தயிர்‌ கொண்டுவந்து 
வைத்தாள்‌, இருவரும்‌ 
வயிறுமுட்டக்‌ குடித்துவிட்டுக்‌ கிளம்பினோம்‌. 

ரங்கையா எங்கள்‌ மச்சினன்‌: “வீட்டுக்கு மேல்‌” 


வரப்போகும்‌ மாப்பிள்ளை. 

நாச்சியாரம்மாவை இவனுக்குத்தான்‌ கொடுக்க 
இருக்கிறோம்‌. இவனும்‌ 

நாச்சியாரம்மாபேரில்‌ உயிரையே வைத்திருக்கிறான்‌; 
அவளும்‌ அப்படித்தான்‌. 

“புல்லை யையும்‌ 'மயிலை': யையும்‌ பிடித்து ரங்கையா 
வண்டி போட்டான்‌. அவை இரண்டும்‌ எங்கள்‌ 
தொழுவில்‌ பிறந்தவை. ஒன்று இரண்டு; இன்னொன்று 
நாலு பல்‌. பாய்ச்சலில்‌ புறப்பட்டது வண்டி. ஊணுக் 
கம்பைப்‌ பிடித்துத்தொத்தி, அவற்றில்‌ இரண்டைக்‌ 
கைக்கு ஒன்றாகப்‌ பிடித்துக்கொண்டு குனிந்து 
நின்றுகொண்டேன்‌. சட்டத்தில்‌ இரும்பு வளையங்கள்‌ 
அதிர்ந்து குலுங்கிச்‌ சத்தம்‌ எழுப்பியது. வண்டியின்‌ 
வேகத்தினால்‌ ஏற்பட்ட குலுக்கலில்‌ உடம்பு அதிர்ந்தது. 
கல்லாஞ்சிரட்டைத்‌ தாண்டி வண்டியின்‌ அறைத்‌ 
தடத்துக்குள்‌ காளைகள்‌ நிதானங்கொண்டு நடை 
போட்டன. 

நடுவோடைப்‌ பாதையிலுள்ள வன்னிமரத்தருகில்‌ 
வண்டியை அவிழ்த்து, காளைகளை 
மேய்ச்சலுக்காக ஓடைக்குக்‌ கொண்டு போனோம்‌. 

காட்டில்‌ பருத்தி எடுக்கும்‌ பெண்கள்‌ காட்டுப்‌ 
பாடல்கள்‌ பாடிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. அவர்களிடையே 
நாச்சியாரம்மாவும்‌ நிரை போட்டுப்‌ பருத்தி 
எடுத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. பருத்தி “காடாய்‌” 
வெடித்துக்‌ கிடந்தது; பச்சை 
வானத்தில்‌ நட்சத்திரங்களைப்போலே. ரங்கையா தன்‌ 
மடியிலிருந்த கம்பரக்‌ கத்தியால்‌ 
கருவைக்‌ குச்சியைச்‌ சீவி, பல்‌ தேய்க்கத்‌ தனக்கு ஒன்று 
வைத்துக்கொண்டு எனக்கு 
ஒன்று கொடுத்தான்‌. போக இன்னொன்று தயார்‌ செய்து 
வைத்துக்கொண்டான்‌! 

நேரம்‌, கிடை எழுப்புகிற நேரத்துக்கும்‌ 
அதிகமாகிவிட்டது. காளைகள்‌ வயிறு முட்டப்‌ 


புல்மேய்ந்து விட்டு வன்னிமர நிழலில்‌ படுத்து 
அசையபோட்டுக்‌ கொண்டிருந்தன. 

நாச்சியாரம்மா, பருத்தியைக்‌ கருவமரத்து நிழலில்‌ 
கூறுவைத்துக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. மடிப்‌ பருத்தி, பிள்ளைப்‌ பருத்தி, 
போடு பருத்தி என்று 
பகிர்ந்து போட, பள்ளுப்‌ பெண்கள்‌ சந்தோஷமாக 
நாச்சியாரம்மாவை வாழ்த்திக்கொண்டே வாங்கிச்‌ 
சென்றுகொண்டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ எங்கள்‌ வீட்டில்‌ 
வேறு யார்‌ வந்து கூறுவைத்துக்‌ கொடுத்தாலும்‌ 
ஒப்பமாட்டார்கள்‌. நாச்சியாரம்மாதான்‌ வேணும்‌ 
அவர்களுக்கு. 

கிஸ்தான்‌ தாட்டுக்களில்‌ பகிர்ந்த பருத்தி 
அம்பாரத்தைப்‌ பொதியாக்கட்டி வண்டியில்‌ 
பாரம்‌ ஏற்றிக்கொண்டு வீட்டுக்குப்‌ புறப்பட்டோம்‌. 
பள்ளுப்பெண்கள்‌ முன்கூட்டிப்‌ 
புறப்பட்டுப்‌ போய்‌ விட்டார்கள்‌ - நாச்சியாரம்மாவும்‌ 
நானும்‌ வண்டியில்‌ 
ஏறிக்கொண்டு பருத்திப்‌ பொட்டணங்களின்மேல்‌ 
உட்கார்ந்துகொண்டு ஊணுக்கம்புகளைப்‌ 
பிடித்துக்கொண்டோம்‌. ரங்கையா வண்டியை 
விரட்டினான்‌. 

வருகிற பாதையில்‌ மடியில்‌ பகிர்ந்த பருத்தியோடு 
நடந்து வருகிற பெண்டுகளின்‌ 
கூட்டத்தைக்‌ கடந்துகொண்டே வந்தது வண்டி. 
அவர்கள்‌ வேண்டுமென்று 
குடிகாரர்களைப்போல்‌ தள்ளாடி நடந்துகொண்டே 
வேடிக்கைப்‌ பாடல்களைப்‌ பாடிக்கொண்டும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ கேலிசெய்து தள்ளிக்கொண்டும்‌ 
வந்தார்கள்‌. தொட்டெரம்மா கோயில்‌ பக்கத்தில்‌ 
வந்ததும்‌ ரங்கையா கயிறுகளை முழங்கைகளில்‌ சுற்றி 
இழுத்து வண்டியை நிறுத்தினான்‌. தொட்டெரம்மா 
கோயிலின்‌ இலந்தைமுள்‌ கோட்டையின்மேல்‌ 
நாச்சியாரம்மா ஒரு கூறு பருத்தியை எடுத்து இரு 


கைகளிலும்‌ ஏந்திப்‌ பயபக்தியோடு அந்த 
முள்கோட்டையின்‌ மீது போட்டாள்‌. பின்னால்‌ 
வந்துக்கொண்டிருந்த பள்ளுப்பெண்கள்‌ 
குலவையிட்டார்கள்‌. ரங்கையா கயிற்றை நெகிழ்ந்து 
விட்டதும்‌ புல்லையும்‌ மயிலையும்‌ வால்களை 
விடைத்துக்கொண்டு பாய்ந்து புறப்பட்டது. 

> IR IR RRR IRR 

ஊரெல்லாம்‌ ஒரே சலசலப்பு. என்ன ஆகுமோ என்ற 
பயம்‌. தலையைத்‌ தொங்கப்‌ போட்டுக்கொண்டே வந்து 
சேர்ந்தான்‌ ரங்கையா. “என்ன ஆச்சி?” என்று அவனைக்‌ 
கேட்பதுபோல்‌ பார்த்தோம்‌ யாவரும்‌. அவன்‌ என்னை 
மட்டிலும்‌ “ராஜா, இங்கே வா” என்று தனியாகக்‌ கூப்பிட்டு 
விஷயத்தைச்‌ சொன்னான்‌. 

எங்கள்‌ ஊரில்‌, சுந்தரத்தேவன்‌ என்று ஒரு பெரிய 
போக்கிரி இருந்தான்‌. ஏழுதடவை 
ஜெயிலுக்குப்‌ போனவன்‌. மூன்று கொலைகள்‌ 
செய்தவன்‌. அதில்‌ ஒன்று இரட்டைக்‌ கொலை. 
அவனுடைய மகனை, எங்கள்‌ தகப்பனார்‌ எங்கள்‌ 
புஞ்சையில்‌ “வாங்கித்திங்க” 
பருத்திச்சுளை எடுத்தான்‌ என்றதுக்கு ஊணுக்கம்பால்‌ 
அடி நொறுக்கி எடுத்து 
விட்டார்‌. பையனைக்‌ கட்டிலில்‌ வைத்து 
எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய வீட்டில்‌ 
கிடத்தியிருக்கிறார்கள்‌. சுந்தரத்தேவன்‌ வெட்டரிவாளை 
எடுத்துக்கொண்டு வந்து எங்கள்‌ வீட்டை நோக்கிப்‌ 
புறப்பட்டுக்கொண்டிருக்கிறான்‌. விஷயம்‌ இதுதான்‌. 
ரங்கையா போய்‌ எவ்வளவு சமாதானம்‌ சொல்லியும்‌ 
கேட்கவில்லை அவன்‌. 

நாச்சியாரம்மா சுந்தரத்தேவன்‌ வீட்டை நோக்கிப்‌ 
போனாள்‌. அவள்‌ அங்கு போயிருப்பாள்‌ என்று 
நாங்கள்‌ முதலில்‌ நினைக்கவில்லை; பிறகுதான்‌ 
தெரியவந்தது. 

அங்கு அவள்‌ போனபோது ஒரே கூட்டம்‌. அழுகைச்‌ 
சத்தம்‌. நாச்சியாரம்மா நுழைந்ததும்‌ பரபரப்பு 


உண்டானது. பெண்கள்‌ பணிவாக வழிவிட்டு விலகி 
நின்றனர்‌. அடிப்பட்ட சிறுவ்னை அந்தக்‌ கட்டிலிலேயே 
கிடந்த்தியிருந்தது. இரத்த உறவு கொண்ட பெண்கள்‌ 
ஓவென்று அழுதுகொண்டிருந்தார்கள்‌. சிறுவனின்‌ தாய்‌ 
கதறியது உள்ளத்தை உலுக்குவதாக இருந்தது. 
நாச்சியாரம்மா சிலையானாள்‌. அவள்‌ கண்களிலிருந்து 
தாரை தாரையாக நீர்‌ வடிந்தது. அவள்‌ சுந்தரத்தேவனை 
ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. பின்பு கட்டிலின்‌ 
சட்டத்தில்‌ உட்கார்ந்தாள்‌. தன்‌ முந்தானையாள்‌ 
கண்ணீரை ஒத்திக்கொண்டு 
அச்சிறுவனின்‌ இரத்தம்‌ உறைந்த முகத்தைத்‌ 
துடைத்தாள்‌. சுந்தரத்தேவன்‌ கட்டிலின்‌ 
பக்கத்தில்‌ நெருங்கி அரிவாளைத்‌ தரையில்‌ ஊன்றி 
ஒற்றைக்‌ கால்‌ மண்டியிட்டு 
உட்கார்ந்துகொண்டு இடது முழங்கையைக்‌ கட்டிலின்‌ 
சட்டத்தில்‌ ஊன்றி முகத்தில்‌ 
ஐந்து விரல்களால்‌ விரித்து மூடிக்கொண்டு ஒரு 
குழந்தைபோல்‌ குமுறி அழுதான்‌. 

நாச்சியாரம்மா சிறுவனை மூர்ச்சை தெளிவித்தாள்‌. 
வீட்டிலிருந்த புளித்த மோரை 
வருத்திச்‌ சிறிது கொடுத்துத்‌ தெம்பு உண்டாக்கினாள்‌. 
மஞ்சணத்தி இலைகளைப்‌ 
பறித்துக்கொண்டு வரச்‌ சொன்னாள்‌. அதை வதக்கித்‌ 
தன்‌ கையாலேயே ஒத்தடம்‌ கொடுத்தாள்‌. 

சுவரொட்டி இலைகளை வாட்டிப்‌ பக்குவப்படுத்திக்‌ 
காயங்களைக்‌ கட்டினாள்‌. பின்பு 
வீட்டுக்கு வந்து, பத்துப்‌ பக்கா நெல்‌ அரிசியும்‌, இரண்டு 
கோழிகளையும்‌ 
கொடுத்தனுப்பினாள்‌. நாங்கள்‌ ஊமைகளைப்போல்‌ 
ஒன்றுமே பேசாமல்‌ அவைகளை எல்லாம்‌ 
பார்த்துக்கொண்டே இருந்தோம்‌. 

எங்கள்‌ தகப்பனாரோ, இப்பொழுதுதான்‌ ஒன்றுமே 
நடக்காதது போல்‌ தலையில்‌ கட்டிய 
லேஞ்சியோடு நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டு 


சுவர்நிழலில்‌ சூரித்தட்டை 
வீசிக்கொண்டிருந்தார்‌. இடையிடையே வாயில்‌ ஊறும்‌ 
வெற்றிலை எச்சியை இரண்டு 

விரல்களை உதட்டில்‌ அழுத்திப்‌ பதித்துக்கொண்டு 
பீச்சித்‌ துப்புவார்‌. அது 
கம்மந்தட்டைகளையெல்லாம்‌ தாண்டித்‌ தூரப்போய்‌ 
விழும்‌. 


SRR RR RRR 


எல்லாப்‌ பெண்களையும்போல்‌ நாச்சியாரம்மாவுக்கும்‌ 


ஒருநாள்‌ கல்யாணம்‌ நிச்சயமானது. அந்தக்காலத்துப்‌ 


பெண்கள்‌ தங்களுக்குக்‌ கல்யாணம்‌ நிச்சயமானவுடன்‌ 


அழுவார்கள்‌. அவர்கள்‌ ஏன்‌ அப்படிச்‌ செய்தார்கள்‌ 
என்று இன்றுவரைக்கும்‌ நான்‌ யாரிடமும்‌ காரனம்‌ 


கேட்டுத்‌ தெரிந்துகொள்ளவில்லை. ஆனால்‌, அதில்‌ ஒரு 


“தேவ ரகஸியம்‌' ஏதோ இருக்கிறது என்று மட்டும்‌ 


நிச்சயம்‌. நாச்சியாரம்மாவும்‌ ஒரு மூணுநாள்‌ உட்கார்ந்து 


கண்ணீர்‌ வடித்து “விசனம்‌” காத்தாள்‌. 


வழக்கம்போல்‌ மூன்றுநாள்‌ கல்யாணம்‌. அந்த மூன்று 


நாளும்‌ அவள்‌ “பொண்ணுக்கு இருந்த அழகைச்‌ 

சொல்லிமுடியாது. கல்யாணம்‌ முடிந்த நாலாம்நாள்‌ 

அவள்‌ எங்களையெல்லாம்‌ விட்டுப்‌ பிரிந்து மறுவீடு 

போகிறாள்‌. சுமங்கலிகள்‌ அவளுக்கு ஆரத்தி 

எடுத்தார்கள்‌. ஆரத்தி சுற்றிக்கொண்டே அவர்கள்‌ 

பாடினார்கள்‌. அந்தப்‌ பாடலின்‌ 

ஒவ்வொரு கடேசி அடியும்‌ கீழ்க்கண்டவாறு முடியும்‌- 
*“மாயம்ம லக்ஷ்மியம்ம போயிராவே...' 

(எங்கள்‌ தாயே லக்ஷ்மி தேவியே போய்‌ வருவாய்‌)* 
அந்தக்‌ காட்சி இன்னும்‌ என்‌ மனசில்‌ பசுமையாக 

இருக்கிறது. அவளை நாங்கள்‌ 

உள்ளூரில்தான்‌ கட்டிக்கொடுத்திருக்கிறோம்‌. ஐந்து 

வீடுகள்‌ தள்ளித்தான்‌ அவளுடைய 

புக்ககம்‌. அவளுக்கு நாங்கள்‌ விடை கொடுத்து 

அனுப்புவது என்பதில்‌ 

அர்த்தமில்லைதான்‌. ஆனால்‌ ஏதோ ஒன்றுக்கு 


நிச்சயமாக விடை கொடுத்தனுப்பி 
இருக்கிறோம்‌. 

அந்த ஒன்று இப்பொழுது எங்கள்‌ 
நாச்சியாரம்மாவிடம்‌ இல்லை. அது 
அவளிடமிருந்துபோயே போய்விட்டது. 

2 

ஆம்‌ அது ரொம்ப உண்மை. 

ராஜா அடிக்கம சொல்லுவான்‌. இப்பொழுதுதான்‌ 
தெரிகிறது எனக்கு. 

நான்‌ நாச்சியாரம்மாவைக்‌ கல்யாணம்‌ செய்து 
அடைந்து கொண்டேன்‌. ஆனால்‌ அவளிடமிருந்து 
எதையோ பிரித்துவிட்டேன்‌. 

அவள்‌ இப்பொழுது ரெட்டிப்புக்‌ கலகலப்பாக 
உண்மையாகவே இருக்கிறாள்‌. என்‌ 
குடும்பத்தைப்‌ பிரகாசிக்கச்‌ செய்கிறாள்‌. எங்கள்‌ 
கல்யாணத்துக்கு முன்பு எனக்கு 
இருந்த நாச்சியாரம்மாள்‌; இப்பொழுது இருக்கும்‌ என்‌ 
நாச்சியாரம்மாள்‌; நான்‌ அந்த 
அவளைத்தான்‌ மிகவும்‌ நேசிக்கிறேன்‌. 

இப்பொழுது மூணு குழந்தைகள்‌ எங்களுக்கு, 
தொடர்ந்த பிரசவம்‌. இது அவளைப்‌ 
பாதித்திருப்பது உண்மைதான்‌. குழந்தைகளையும்‌, 
குடும்பத்தையுமே சதா கவனிக்கும்‌ 
சுயநலமி ஆகிவிட்டாள்‌. 

எங்கோ ஓர்‌ இடத்தில்‌ கோளாறாகிவிட்டது. சந்தேகமே 
இல்லை. ஓய்வு ஒழிச்சலில்லாமல்‌ முன்னைவிடப்‌ 
பலமடங்கு அவள்‌ இப்பொழுது உடைக்கிறாள்‌. 
உழைத்து ஓடாய்த்‌ தேய்ந்து வருகிறாள்‌ என்னவள்‌. 
ஒருநாளில்‌ அவள்‌ தூங்குகிற நேரம்‌ மிகவும்‌ அற்பம்‌. 
என்ன பொறுமை, என்ன பொறுமை! 

குழந்தைக்கு முலையூட்டிவிட்டு விலகிய 
மாராப்பைக்கூடச்‌ சரி செய்து கொள்ளாமல்‌ 
தூளியில்‌ இட்டு ஆட்டும்‌ இந்த இவளா அவள்‌? 


ஏகாலிக்கும்‌, குடிமகளுக்கும்‌ சோறுபோட 
எழுந்திருக்கும்போது முகம்‌ சுளிக்கிறாள்‌. 
குழந்தைக்குப்‌ பாலூட்டும்போதோ, அல்லது தான்‌ 
சாப்பிட உட்காரும்போதோ 
பார்த்துத்தான்‌ அவர்கள்‌ சோறு வாங்கிப்‌ போக 
வருகிறார்கள்‌ தினமும்‌ என்று புகார்‌ 
செய்கிறாள்‌. பிச்சைக்காரர்களுக்கு “வாய்தாப்‌' 
போடுகிராள்‌. வேலைக்காரகளின் மேல்‌ 
எரிந்து விழுகிராள்‌. “அப்பப்பா என்ன தீனி 
தின்கின்றான்கள்‌ ஒவ்வொருத்தரும்‌” 
என்று வாய்விட்டே சொல்ல ஆரம்பித்துவிட்டாள்‌. 
குடுகுடுப்பைக்காரன்‌ இப்பொழுதெல்லாம்‌ 
அட்டகாசமாக வந்து எங்கள்‌ தலைவாசலில்‌ 
வெகுநேரம்‌ புகழ்வதில்லை. பெருமாள்‌ மாட்டுக்காரன்‌ 
தன்‌ மாட்டுக்கு 
கம்மஞ்சோற்றையும்‌ பருத்திக்கொட்டையையும்‌ 
தவிட்டையும்‌ கலந்து வைக்கும்‌ அந்த “நாச்சியார்‌ எங்கே 
போனாள்‌ என்று தேடிக்கொண்டிருக்கிறான்‌. 
கல்யாணத்துக்கு முன்‌ நாச்சியாரு, நின்ற 
கண்ணிப்பிள்ளை சேகரித்து மெத்தைகள்‌, 
தலையணைகள்‌ தைப்பாள்‌. மெத்தை உறைகளிலும்‌ 
தலையணை உறைகளிலும்‌ பட்டு நூலால்‌ 
வேலைப்பாடுகள்‌ செய்வாள்‌. அவள்‌ தனியாக 
உட்கார்ந்துகொண்டு நிம்மதியாகவும்‌ 
நிதானமாகவும்‌ யோசித்து யோசித்துச்‌ செய்யும்‌ அந்தப்‌ 
பின்னல்‌ வேலைகளில்‌, தன்‌ 
கன்னிப்‌ பருவத்தின்‌ எண்ணங்களையும்‌ 
கனவுகளையுமே அதில்‌ பதித்துப்‌ பின்னுவதுபோல்‌ 
தோன்றும்‌. இடையிடையே அவளுக்குள்‌ அவளாகவே 
குறுநகை செய்து கொள்வாள்‌. சில சமயம்‌ வேலையைப்‌ 
பாதியில்‌ நிறுத்திவிட்டுப்‌ பார்வை எந்தப்‌ 
பொருள்பேரிலும்‌ படியாமல்‌ “பார்த்து'க்கொண்டே 
இருப்பாள்‌. அப்புறம்‌ நீண்ட ஒரு பெருமூச்சு 
விட்டுவிட்டு மீண்டும்‌ தையலில்‌ மூழ்குவாள்‌. 


ஒருநாள்‌ நாச்சியாருவின்‌ வீட்டுக்குப்‌ போயிருந்தேன்‌. 
எனக்கு ஒரு புதிய ஏர்வடம்‌ 
தேவையாக இருந்தது. அவர்களுடைய வீட்டில்‌ 
அப்பொழுது களத்து ஜோலியாக எல்லாரும்‌ வெளியே 
போயிருந்தார்கள்‌. அடுப்பங்கூடத்தை ஒட்டி ஒரு 
நீளமான ஓடு வேய்ந்த கட்டிடம்‌. அதில்‌ “குறுக்க மறுக்க 
நிறையக்‌ குலுக்கைகள்‌. குதிரைவாலி, 
நாத்துச்சோளம்‌, வரகு, காடைக்கண்ணி முதலிய 
தானியங்கள்‌ ரொம்பி இருக்கும்‌. புதிய 
ஏர்‌ வடங்கள்‌ ஓட்டின்‌ கைமரச்‌ சட்டங்களில்‌ கட்டித்‌ 
தொங்கவிடப்பட்டிருந்தது. 
தொங்கிய கயிறுகளுக்கு மத்தியில்‌, மண்‌ ஓட்டில்‌ 
ஓட்டை போட்டுக்‌ 
கோர்த்திருந்தார்கள்‌. ஏர்வடத்தைக்‌ கத்தரிக்கக்‌ கயிறு 
வழியாக இறங்கி மண்‌ 
ஓட்டுக்கு வந்ததும்‌ எலிகள்‌ கீழே விழுந்துவிடும்‌. ஆள்‌ 
புழக்கம்‌ அங்கு 
அதிகமிராததால்‌ தேள்கள்‌ நிறைய இருக்கும்‌. 
பதனமாகப்‌ பார்த்துக்‌ குலுக்கை மேல்‌ ஏறி நின்றேன்‌. 
மத்தியான வெயிலால்‌ ஓட்டின்‌ வெக்கை தாள 
முடியாததாக இருந்தது. 
தற்செயலாக மறுபக்கம்‌ திரும்பிப்‌ பார்த்தேன்‌. அங்கே 
தரையில்‌ நாச்சியாரு ஒரு 
தலைப்பலகையை வைத்துக்கொண்டு 
தூங்கிக்கொண்டிருந்தாள்‌! மார்பின்மீது விரித்துக்‌ 
கவிழ்க்கப்பட்ட “அல்லி அரசாணி மாலைப்‌ புத்தகம்‌. 
பக்கத்தில்‌ வெங்கலப்‌ 
பல்லாங்குழியின்‌ மீது குவிக்கப்பட்ட சோழிகள்‌. 
ஜன்னலில்‌ ஒரு செம்பு, பக்கத்தில்‌ 
ஒரு சினுக்குவலி, இரண்டு பக்கமும்‌ பற்கள்‌ உள்ள ஒரு 
மரச்சீப்பு, ஒரு ஈருவாங்கி, 
ஒரு உடைந்த முகம்பார்க்கும்‌ கண்ணாடி முதலியன 
இருந்தன. அவள்‌ அயர்ந்து 
தூங்கிக்கொண்டிருந்தாள்‌. பால்‌ நிறைந்து கொண்டே 


வரும்‌ பாத்திரத்தில்‌ 
பால்நுரைமீது பால்‌ பீச்சும்போது ஏற்படும்‌ 
சப்தத்தைப்போல்‌ மெல்லிய குறட்டை ஒலி. 
அவள்‌ தூங்கும்‌ வைபவத்தைப்‌ பார்த்துக்கொண்டே 
இருந்தேன்‌. அடர்ந்த நீண்டு வளைந்த ரெப்பை 
ரோமங்களைக்‌ கொண்ட மூடிய அவள்‌ கண்கள்‌ 
அவ்வளவு அழகாய்‌ இருந்தது. மெதுவாக இறங்கிப்‌ 
போய்‌ அந்த மூடிய கண்களில்‌ புருவத்துக்கும்‌ ரெப்பை 
ரோமங்களுக்கும்‌ மத்தியில்‌ முத்தமிட வேண்டும்போல்‌ 
இருந்தது. 

சொல்லி வைத்ததுபோல்‌ நாச்சியாரு கண்களைத்‌ 
திறந்தாள்‌. தூக்கத்தினால்‌ சிவந்த 
விழிகள்‌ இன்னும்‌ பார்க்க நன்றாக இருந்தது. 
குலுக்கைமேல்‌ இருந்த என்னை அதே கணம்‌ 
பார்த்துவிட்டாள்‌. “இது என்ன வேடிக்கை?' 
என்பதுபோல்‌ சிரித்துப்‌ பார்த்தாள்‌. 
அவள்‌ எழுந்த வேகத்தில்‌ புஸ்தகம்‌ அவளுடைய 
காலடியில்‌ விழுந்தது. விழுந்த 
புஸ்தகத்தைத்‌ தொட்டு வேகமாக இரு கண்களிலும்‌ 
ஒற்றிக்கொண்டு அதை எடுத்து ஜன்னவில்‌ வைத்தாள்‌. 
பின்பு லஜ்ஜையோடு சிரித்துத்‌ தலைகவிந்துகொண்டே, 
நழுவும்‌ மார்பு சேலையை வலதுகையினால்‌ மார்போடு 
ஒட்ட வைத்துக்கொண்டு மெதுவாக அந்த இடத்தை 
விட்டு நழுவினாள்‌. 

கல்யாணத்துக்கு முன்பிருந்தே நாங்கள்‌ பரஸ்பரம்‌ 
ஒருவரையொருவர்‌ அறிந்துகொண்டோம்‌. யாரும்‌ 
அறியாமல்‌ தொலைவில்‌ இருந்துகொண்டே ரகசியமாக 
ஓட்டிப்‌ பழகினோம்‌. இதயங்கள்‌ அப்படி ஒன்றி 
ஊசலாடின. பேசாத ரகசியங்கள்தான்‌ எங்களுக்குள்‌ 
எத்தனை! 

எனக்கு என்னென்ன செளகரியங்கள்‌ 
வேண்டுமென்று நான்‌ உணர்த்தாமலே அவளுக்குத்‌ 
தெரிந்திருந்தது. ஆச்சரியப்படும்படி அவைகள்‌ செய்து 
முடிக்கப்பட்டிருக்கும்‌ அப்போது. 


SRR RR RRR 


ஒரு நாள்‌ கோவில்பட்டியிலிருந்து ராத்திரி வந்தேன்‌. 
அன்று வீட்டிற்கு நிறையச்‌ 
சாமான்கள்‌ வாங்க வேண்டியிருந்தது. காலம்‌ 
முன்னைமாதிரி இல்லை. ஒரும்பாகிவிட்டது. 
முன்னெல்லாம்‌ கொஞ்ச ரூபாயில்‌ நிறையச்‌ 
சாமான்கள்‌ வாங்கிக்கொண்டு வரலாம்‌. இப்போதோ 
நிறைய ரூபாய்கள்‌ கொண்டுபோய்‌ கொஞ்ச 
சாமான்களையே வாங்கமுடிகிறது. 

வந்ததும்‌ வராததுமாய்ச்‌ சாமான்களையெல்லாம்‌ 
வண்டியிலிருந்து இறக்கி 
வைத்துவிட்டுப்‌ பணப்பையையும்‌ கச்சாத்துகளையும்‌ 
நாச்சியாருவிடம்‌ கொடுத்துவிட்டு அப்படியே வந்து 
கட்டிலில்‌ வீழ்ந்தேன்‌. உடம்பெல்லாம்‌ 
அமுத்துப்போட்டதுமாதிரி வலி. கண்கள்‌ ஜிவ்வென்று 
உஷ்ணத்தைக்‌ கக்கிக்கொண்டிருந்தது. மண்டைப்‌ 
பொருத்தோடுகளில்‌ ஆக்ரா இறக்கியது போல்‌ தெறி. 
கம்பளியை இழுத்துப்‌ போர்த்திக்கொண்டேன்‌. 
குழந்தைகள்‌ அயர்ந்து தூங்கிக்கொண்டிருந்தன. 
அரிக்கன்‌ லாம்பை சரியாகத்‌ துடைத்துத்‌ திரியைக்‌ 
கத்தரித்து விடாததாலோ என்னவோ சுடர்‌ 
பிறைவடிவில்‌ எரிந்துகொண்டிருந்தது. சிம்னியில்‌ 
புகைபிடிக்க ஆரம்பித்திருந்தது. 

அந்த வெளிச்சத்தில்‌ அவள்‌ கச்சாத்துக்களிலிருந்த 
தொகைகளைக்‌ கூட்டிக்கொண்டும்‌, 
மீதிப்பணத்தை எண்ணிக்‌ கணக்குப்‌ பார்த்துக்‌ 
கொண்டுமிருந்தாள்‌. 

கணக்கில்‌ ஒரு ஐந்து ரூபாய்‌ சொச்சம்‌ உதைத்தது. 
அந்த ரூபாய்க்கான கணக்கு என்ன 
என்று என்னிடம்‌ கேட்டாள்‌. 

எல்லாத்தையும்‌ எடுத்துவை 

கணக்கு எங்கெயும்‌ போய்விடாது; 

காலையில்‌ பாத்துக்கலாம்‌, எல்லாம்‌.” 

அவள்‌ பிடிவாதமாகக்‌ கணக்குப்‌ 


பார்த்துக்கொண்டிருந்தாள்‌. 

எனக்கு கண்களைத்‌ திறக்க முடியவில்லை. 
மூடிக்கொண்டே இருக்கவேண்டும்போல்‌ 
இருந்தது. என்னுடைய நெற்றி ஒரு இதமான 
விரல்களின்‌ ஒத்தடத்துக்கு ஏங்கியது. 
மூக்கு மயிர்‌ கருகும்படியான உஷ்ணக்காற்றை நான்‌ 
வெளிவிட்டுக்‌ கொண்டிருந்தேன்‌. 
நல்ல உயர்ந்த காய்ச்சல்‌. 

சூழ்நிலையின்‌ பிரக்ஞை வட்டம்‌ சுருங்கிக்கொண்டே 
வந்தது. சின்ன, மெல்லிய 
சப்தங்கள்கூடக்‌ கோரமாகக்‌ கேட்டன. கண்களைத்‌ 
திறந்து நாச்சியாரு என்ன செய்கிறாள்‌ என்று திரும்பிப்‌ 
பார்த்தேன்‌. அவள்‌ ரூபாய்‌ அணா பைசாவில்‌ 
மூழ்கியிருந்தாள்‌. 

குளிர்ந்த காற்றுப்பட்டதால்‌ கண்கள்‌ நீரை 
நிறைத்தன, துடைத்துக்கொள்ளக்‌ கையை 
எடுக்க இஷ்டமில்லை. அதை இமைகளாலேயே மூடி 
வெளியேற்றினேன்‌. மீண்டும்‌ 
நாச்சியாருவையே பார்த்தேன்‌. அவளுடைய 
ரவிக்கையின்‌ அவிழ்க்கப்பட்ட முடிச்சு 
முடியப்படாமலே தொங்கின. கூந்தல்‌ வாரிச்‌ 
சேர்க்கப்படாததால்‌ கற்றைகள்‌ 
முன்முகத்தில்‌ வந்து விழுந்து கிடந்தன. 

என்ன ஆனந்தமான “சொகம்‌' இந்தக்‌ கண்களை 
மூடிக்கொண்டே இருப்பதினால்‌! கானல்‌ 
அலைகளைப்போல்‌ என்‌ உடம்பிலிருந்து மேல்‌ நோக்கிச்‌ 
செல்லும்‌ உஷ்ண அலைகள்‌ கண்ணால்‌ 
பார்க்கமுடியாமலிர்ந்தாலும்‌ தெரிந்தது. நான்‌ 
எரிந்துக்கொண்டிருக்கும்‌ ஒரு 
சிதைக்குள்‌ படுத்திருப்பதுபோல்‌ குளிருக்கு அடக்கமாக 
இருந்தது. உயர்ந்த 
காய்ச்சலின்‌ போதை இடைவிடாது மீட்டப்படும்‌ 
சுருதிபோல்‌ லயிப்பு மயமாக இருந்தது. 

இந்த ஆனந்தத்தில்‌ பங்குகொள்ள எனக்கு ஒரு 


துணைவேண்டும்போல்‌ இருந்தது. அவள்‌ எங்கே? 
அவள்தான்‌; என்‌ அருமை நாச்சியாரு. 
“நாச்சியாரு, என்‌ பிரியே! நீ எங்கிருக்கிறாய்‌?” 


SRR ROR RRR 


நன்றி: தீபம்‌ 


17கதவு. கி.ராஜநாராயணன்‌ 


கதவு ஆட்டம்‌ ஆரம்பமாகியது. 

பக்கத்து வீட்டுக்‌ குழந்தைகளும்‌ ஆரவாரத்தோடு 
கலந்து கொண்டார்கள்‌. 

“எல்லோரும்‌ டிக்கட்டு வாங்கிக்கிடுங்க' என்றான்‌ 
சீனிவாசன்‌. உடனே “எனக்கொரு 
டிக்கெட்‌, உனக்கொரு டிக்கெட்‌” என்று சத்தம்‌ 
போட்டார்கள்‌. 

kரa3 “எந்த ஊருக்கு வேணும்‌? ஏய்‌ இந்த மாதிரி இடிச்சி 
தள்ளினா என்ன அர்த்தம்‌? அப்புறம்‌ நான்‌ 
விளையாட்டுக்கு வர மாட்டேன்‌” 

“இல்லை, இல்லை, இடிச்சி தள்ளலே” 

“சரி, எந்த ஊருக்கு டிக்கெட்‌ வேணும்‌?” 

குழந்தைகள்‌ ஒருவருக்கொருவர்‌ முகத்தைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டார்கள்‌. ஒருவன்‌ “திருநெல்வேலிக்கு” 
என்று சொன்னான்‌. “திருநெல்வேலிக்கு, 
திருநெல்வேலிக்கு” 
என்று கூப்பாடு போட்டுச்‌ சொன்னார்கள்‌ எல்லோரும்‌. 

லட்சுமி ஒரு துணியால்‌ கதவைத்‌ துடைத்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. சீனிவாசன்‌ 
வெறுங்கையால்‌ டிக்கெட்‌ கிழித்துக்‌ கொடுத்து 
முடிந்ததும்‌, கதவில்‌ பிடித்துத்‌ 
தொத்திக்‌ கொண்டார்கள்‌. சிலர்‌ கதவை முன்னும்‌ 
பின்னும்‌ ஆட்டினார்கள்‌. தன்‌ மீது 
ஏறி நிற்கும்‌ அக்குழந்தைகளை அந்த பாரமான பெரிய 
கதவு பொங்கிப்‌ பூரித்துப்‌ போய்‌ இருக்கும்‌ 
அக்குழந்தைகளை வேகமாக ஆடி மகிழ்வித்தது. 


“திருநெல்வேலி வந்தாச்சி” என்றான்‌ சீனிவாசன்‌. 
எல்லோரும்‌ இறங்கினார்கள்‌. கதவைத்‌ தள்ளியவர்கள்‌ 
மக்கெட்‌ வாங்கிக்‌ கொண்டார்கள்‌. ஏறினவர்கள்‌ 
தள்ளினார்கள்‌. மீண்டும்‌ கதவாட்டம்‌ 
தொடங்கியது. 

அது பழைய காலத்துக்‌ காரை வீடு. பெரிய ஒரே 
கதவாகப்‌ போட்டிருந்தது. அதில்‌ வசித்து வந்தவர்கள்‌ 
முன்பு வசதி உள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள்‌. 
இப்பொழுது ரொம்பவும்‌ நொடித்துப்‌ போய்‌ விட்டார்கள்‌. 
அந்த வீட்டிலுள்ள பெண்‌ குழந்தைகளில்‌ மூத்ததிற்கு 
எட்டு வயது இருக்கும்‌. இன்னொன்று கைக்குழந்தை. 
அம்மா காட்டுக்கு வேலை செய்யப்‌ போய்‌ விடுவாள்‌. 
அப்பா மணி முத்தாறில்‌ கூலி வேலை செய்யப்‌ 
போய்விட்டார்‌. லட்சுமியும்‌ சீனிவாசனும்‌ 
கைக்குழந்தையை அம்மா 
காட்டிலிருந்து வரும்‌ வரை வைத்துக்‌ கொண்டு 
கதவோடு விளையாடிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. 

ஒருநாள்‌ தெருவில்‌ ஒரு தீப்பெட்டிப்‌ படம்‌ ஒன்றை 
லட்சுமி கண்டெடுத்தாள்‌. படத்தில்‌ 
ஒரு நாய்‌ இருந்தது. அழுக்காக இருந்ததால்‌ படத்தில்‌ 
எச்சிலைத்‌ துப்பி தன்‌ 
பாவாடையால்‌ துடைத்தாள்‌. இதனால்‌ சில இடங்களில்‌ 
இருந்த அழுக்கு படம்‌ பூராவும்‌ 
பரவிற்று. ஆனால்‌ லட்சுமிக்கு மிகவும்‌ திருப்தி, படம்‌ 
சுத்தமாகிவிட்டதென்று. 
படத்தை முகத்துக்கு நேராகப்‌ பிடித்து தலையைக்‌ 
கொஞ்சம்‌ சாய்த்துக்‌ கொண்டு 
பார்த்தாள்‌. அப்புறம்‌ இந்தப்‌ பக்கமாகச்‌ சாய்த்துக்‌ 
கொண்டு பார்த்தாள்‌. 
சிரித்துக்‌ கொண்டாள்‌. காண்பிக்க பக்கத்தில்‌ யாராவது 
இருக்கிறார்களா என்றும்‌ 
சுற்றும்‌ முற்றும்‌ பார்த்தாள்‌. ஒருவரும்‌ இல்லை. வீட்டை 
நோக்கி வேகமாக நொண்டி 


அடித்துக்‌ கொண்டே போனாள்‌, சந்தோஷம்‌ தாங்க 
முடியாமல்‌. 

லட்சுமி வீட்டுக்கு வந்தபோது சீனிவாசன்‌ நாடியைத்‌ 
தாங்கிக்‌ கொண்டு வாசல்‌ 
படிக்கட்டில்‌ உட்கார்ந்திருந்தான்‌. அவனைக்‌ கண்டதும்‌ 
லட்சுமி படத்தைப்‌ 
பின்புறமாக மறைத்துக்‌ கொண்டு, “டேய்‌ நா என்ன 
கொண்டு வந்திருக்கேன்‌ சொல்லு 
பாப்போம்‌” என்றாள்‌ 

“என்ன கொண்டு வந்திருக்கியோ? எனக்குத்‌ 
தெரியாது” 

“சொல்லேன்‌ பாப்போம்‌” 

“எனக்குத்‌ தெரியாது” 

லட்சுமி தூரத்தில்‌ இருந்தவாறே படத்தைக்‌ 
காண்பித்தாள்‌. 

“அக்கா, அக்கா, எனக்குத்‌ தரமாட்டியா?” என்று 
கேட்டுக்‌ கொண்டே இறங்கி வந்தான்‌ 
சீனிவாசன்‌. “முடியாது: என்ற பாவனையில்‌ தலையை 
அசைத்து படத்தை மேலே தாக்கிப்‌ பிடித்தாள்‌. 
சீனிவாசன்‌ சுற்றிச்‌ சுற்றி வந்தான்‌. “ம்ஹும்‌, முடியாது. 
மாட்டேன்‌... நான்‌ எவ்ளோ கஷ்டப்பட்டு தேடி எடுத்துக்‌ 
கொண்டு வந்திருக்கேன்‌ 
தெரியுமா?” என்றாள்‌. 

“ஒரே தடவை பாத்துட்டுக்‌ கொடுத்துர்றேன்‌ அக்கா, 
அக்கா” என்று கெஞ்சினான்‌. 

“பார்த்துட்டுக்‌ கொடுத்துறனும்‌” 

“சரி” 

“கிழிக்கப்படாது” 

“சரி சரி” 

சீனிவாசன்‌ படத்தை வாங்கிப்‌ பார்த்தான்‌. 
சந்தோஷத்தினால்‌ அவன்‌ முகம்‌ மலர்ந்தது. 

“டேய்‌, உள்ளப்‌ போய்‌ கொஞ்சம்‌ கம்மஞ்சோறு 
கொண்டா, இந்தப்‌ படத்தை நம்ம கதவிலே ஒட்டணும்‌” 
என்றாள்‌. 


“ரொம்பச்‌ சரி” என்று உள்ளே ஓடினான்‌ சீனிவாசன்‌. 

ரெண்டு பேருமாகச்‌ சேர்ந்து கதவில்‌ ஒட்டினார்கள்‌. 
படத்தைப்‌ பார்த்து 
சந்தோஷத்தினால்‌ கை தட்டிக்‌ கொண்டு குதித்தார்கள்‌. 
இதைக்‌ கேட்டு பக்கத்து 
வீட்டுக்‌ குழந்தைகளும்‌ ஓடி வந்தன. மீண்டும்‌ கதவு 
ஆட்டம்‌ தொடங்கியது. 

2: 
அந்தக்‌ கதவைக்‌ கொஞ்சம்‌ கவனமாகப்‌ 
பார்க்கிறவர்களுக்கு இந்தக்‌ குழந்தைகள்‌ ஓட்டிய 
படத்துக்குச்‌ சற்று மேலே இதே மாதிரி வேறு ஒரு ப்டம்‌ 
ஓட்டி இருப்பது தெரிய வரும்‌. அந்தப்‌ படம்‌ ஓட்டி 
எத்தனையோ நாட்கள்‌ ஆகி விட்டதால்‌ அழுக்கும்‌ 
புகையும்‌ பட்டு மங்கிப்‌ போயிருந்தது. ஒருவேளை அது 
லட்சுமியின்‌ தகப்பனார்‌ குழந்தையாக இருக்கும்போது 
ஓட்டியதாக இருக்கலாம்‌. 

குழந்தைகள்‌ இப்படி விளையாடிக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது கிராமத்துத்‌ தலையாரி அங்கே வந்தான்‌. 

“லட்சுமி உங்க ஐயா எங்கே?” 

“ஊருக்குப்‌ போயிருக்காக” 

“உங்க அம்மா?” 

“காட்டுக்கு போயிருக்காக” 

“வந்தா தீர்வைய கொண்டு வந்து போடச்‌ சொல்லு, 
தலையாரித்‌ தேவரு வந்து தேடீட்டு போனாருன்னு 
சொல்லு” 

சரி என்ற பாவனையில்‌ லட்சுமி தலையை 
ஆட்டினாள்‌. 

மறுநாள்‌ தலையாரி லட்சுமியின்‌ அம்மா இருக்கும்‌ 
போதே வந்து தீர்வை பாக்கியைக்‌ 
கேட்டான்‌. 

“ஐயா, அவரு ஊரிலே இல்லை. மணி முத்தாறு போயி 
அஞ்சு மாசமாச்சி. ஒரு தகவலையும்‌ காணோம்‌. மூணு 
வருஷமா மழை தண்ணி இல்லயே. நாங்க என்னத்தை 
வெச்சு உங்களுக்கு தீர்வை பாக்கியைக்‌ கொடுப்போம்‌? 


ஏதோ காட்டிலே போய்‌ கூலி வேலை செய்து இந்தக்‌ 
கொளந்தைங்கள காப்பாத்ரதே பெரிய காரியம்‌. 
உங்களுக்குத்‌ தெரியாததா?” என்றாள்‌. 

இந்த வார்த்தைகள்‌ தலையாரியின்‌ மனசைத்‌ 
தொடவில்லை. இந்த மாதிரியான வசனங்களைப்‌ பலர்‌ 
சொல்லிக்‌ கேட்டவன்‌ அவன்‌. 

“நாங்கள்‌ என்ன செய்ய முடியும்மா இதுக்கு? இந்த 
வருஷம்‌ எப்படியாவது கண்டிப்பா 
தீர்வை போட்டுறனும்‌. அப்புறம்‌ எங்க மேல சடைச்சிப்‌ 
புண்ணியம்‌ இல்லை.” என்று 
சொல்லிவிட்டுப்‌ போய்‌ விட்டான்‌. 

3. 
ஒருநாள்‌ காலை வீட்டின்‌ முன்னுள்ள மைதானத்தில்‌ 
குழந்தைகள்‌ உட்கார்ந்து பேசிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. தலையாரி நான்கு பேர்‌ சகிதம்‌ 
வீட்டை நோக்கி வந்தான்‌. 
வந்தவர்கள்‌ அந்த வீட்டுப்பக்கம்‌ ஓடி வந்து 
பார்த்தார்கள்‌. அவர்களுக்கு இது ஒரு 
மாதிரி வேடிக்கையாக இருந்தது. தலையாரியும்‌ சேர்ந்து 
பிடித்து ஒரு மாதிரி கழற்றி 
நான்கு பேரும்‌ கதவைத்‌ தூக்கி தலையில்‌ வைத்துக்‌ 
கொண்டு புறப்பட்டார்கள்‌. அந்தக்‌ 
குழந்தைகளுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. 
ஒருவன்‌ நாதஸ்வரம்‌ வாசிப்பவனைப்‌ போல்‌ கைகளை 
வைத்துக்‌ கொண்டு “பீப்பீ..பீ...பீ” என்று சத்தம்‌ காட்டி 
விரல்களை நீட்டிக்‌ கொண்டு உடலைப்‌ பின்‌ 
வளைத்துத்‌ துடைகளின்‌ மேல்‌ ஓங்கி அடிப்பதாக 
பாவனை செய்து “திடும்‌... திடும்‌... 
ததிக்குணம்‌..ததிக்குண” என்று தவில்‌ வாசிப்பவனைப்‌ 
போல முழங்கினான்‌. சீனிவாசனும்‌ இதில்‌ பங்கெடுத்துக்‌ 
கொண்டான்‌. இப்படி உற்சாகமாக குழந்தைகள்‌ 
கதவைத்‌ தூக்கிக்‌ கொண்டு செல்கிறவர்களின்‌ பின்னே 
ஊர்வலம்‌ புறப்பட்டார்கள்‌. 

தலையாரியால்‌ இதைச்‌ சகிக்க முடியவில்லை. 


“இப்போ போகிறீர்களா இல்லையா கழுதைகளே” என்று 
கத்தினான்‌. குழந்தைகள்‌ ஓட்டம்‌ பிடித்தன. அவர்கள்‌ 
வீட்டுக்குத்‌ திரும்பி வரும்‌ போது லட்சுமி வாசல்படியில்‌ 
உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள்‌. எல்லோரும்‌ 
அரவம்‌ செய்யாமல்‌ அவளுக்குப்‌ பக்கத்தில்‌ வந்து 
உட்கார்ந்து கொண்டனர்‌. ஒருவரும்‌ ஒன்றும்‌ 
பேசவில்லை. சீனிவாசனும்‌ முகத்தை வருத்தமாக 
வைத்துக்‌ கொண்டான்‌. இப்படி வெகுநேரம்‌ 
அவர்களால்‌ இருக்க முடியவில்லை. தற்செயலாக ஒரு 
பெண்‌, “நான்‌ வீட்டுக்குப்‌ போறேன்‌” என்று எழுந்தாள்‌. 
உடனே எல்லோரும்‌ அங்கிருந்து புறப்பட்டுப்‌ 
போய்விட்டார்கள்‌. லட்சுமியும்‌ சீனிவாசனும்‌ மாத்திரம்‌ 
அங்கிருந்தார்கள்‌. வெகுநேரம்‌ அவர்களும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பேசவில்லை. 

கைக்குழந்தை அழும்‌ குரல்‌ கேட்கவே லட்சுமி உள்ளே 
திரும்பினாள்‌. இதற்குள்‌ 
சீனிவாசன்‌ அக்குழந்தையை எடுத்துக்‌ கொள்ளப்‌ 
போனான்‌. குழந்தையைத்‌ தொட்டதும்‌ 
கையைப்‌ பின்னுக்கு இழுத்தான்‌. அக்காவைப்‌ 
பார்த்தான்‌. லட்சுமியும்‌ பார்த்தாள்‌. 

“பாப்பாவை தொட்டுப்‌ பாரு அக்கா; உடம்பு சுடுது” 
என்றான்‌. லட்சுமி தொட்டுப்‌ 
பார்த்தாள்‌; அனலாகத்‌ தகித்தது. 

சாயந்திரம்‌ வெகுநேரம்‌ கழித்து அம்மா தலையில்‌ 
விறகுச்‌ சுள்ளிகளுடன்‌ வந்தாள்‌. 
சுள்ளிகள்‌ சேகரிக்கும்‌ போது கையில்‌ தேள்‌ கொட்டி 
இருந்ததால்‌ முகத்தில்‌ வலி தோன்ற அமைதியாக வந்து 
குழந்தைகளின்‌ பக்கம்‌ அமர்ந்து கைக்குழந்தையை 
வாங்கிக்‌ கொண்டாள்‌. “உடம்பு சுடுகிறதே?' என்று 
தனக்குள்‌ கேட்டுக்‌ கொண்டாள்‌. இதற்குள்‌ குழந்தைகள்‌ 
காலையில்‌ நடந்த சேதியை அம்மாவிடம்‌ 
சொன்னார்கள்‌. 

செய்தியைக்‌ கேட்டதும்‌ ரங்கம்மாவுக்கு மூச்சே நின்று 
விடும்‌ போலிருந்தது. 


உடம்பெல்லாம்‌ கண்ணுத்‌ தெரியாத ஒரு நடுக்கம்‌. 
வயிற்றில்‌ தாங்க முடியாத ஒரு வலி தோன்றியது போல்‌ 
குழந்தையை இறுகப்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌. 
குழந்தைகளுக்கு முன்‌ அழக்‌ கூடாது என்று எவ்வளவு 
தான்‌ அடக்கினாலும்‌ முடியவில்லை. “என்னைப்‌ பெத்த 
தாயே” என்று அலறி விட்டாள்‌. பயத்தினால்‌ 
குழந்தைகள்‌ அவள்‌ பக்கத்தில்‌இருந்து விலகிக்‌ 
கொண்டார்கள்‌. இனம்‌ புரியாத பயத்தின்‌ காரணமாக 
அவர்களும்‌ அழ ஆரம்பித்தனர்‌. 

4, 


மணிமுத்தாறிலிருந்து ஒரு தகவலும்‌ வரவில்லை. 
நாட்கள்‌ சென்று கொண்டேயிருந்தன. இரவு வந்து 
விட்டால்‌ குளிர்‌ தாங்க முடியாமல்‌ குழந்தைகள்‌ 
நடுங்குவார்கள்‌. கதவு இல்லாததால்‌ வீடு இருந்தும்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌ இருந்தது. கார்த்திகை மாசத்து 
வாடை, விஷக்‌ காற்றைப்‌ போல்‌ வீட்டினுள்‌ வந்து 
அலைமோதிக்‌ கொண்டே இருந்தது. கைக்குழந்தையின்‌ 
ஆரோக்கியம்‌ கெட்டுக்‌ கொண்டே வந்தது. ஒரு நாள்‌ 
இரவு வாடை தாங்காமல்‌ அது அந்த வீட்டை விட்டு 
அவர்களையும்‌ விட்டு பிரிந்து சென்று விட்டது. 
ரங்கம்மாளின்‌ துயரத்தை அளவிட்டுச்‌ சொல்ல 
முடியாது. லட்சுமிக்காகவும்‌ சீனிவாசனுக்காகவுமே 
அவள்‌ உயிர்‌ தரித்திருந்தாள்‌. 

சீனிவாசன்‌ இப்பொழுது பள்ளிக்கூடம்‌ போகிறான்‌. 
ஒருநாள்‌ அவன்‌ மத்தியானம்‌ பள்ளிக்‌ கூடத்திலிருந்து 
திரும்பும்‌ போது ஒரு தீப்பெட்டிப்‌ படம்‌ கிடைத்தது. 
கொண்டுவந்து தன்‌ அக்காவிடம்‌ காண்பித்தான்‌. 
லட்சுமி அதில்‌ ஆர்வம்‌ கொள்ளவில்லை. 

“அக்கா எனக்கு சீக்கிரம்‌ கஞ்சி ஊத்து, பசிக்கி; 
சாப்பிட்டு இந்த படத்தை 
ஒட்டனும்‌” 

“தம்பீ, கஞ்சி இல்லை” இதை அவள்‌ மிகவும்‌ 
பதட்டத்தோடு சொன்னாள்‌. 

“ஏன்‌? நீ காலையில்‌ காய்ச்சும்‌ போது நான்‌ 


பாத்தேனே?” 

“ஆம்‌” என்ற முறையில்‌ தலையசைத்து விட்டு, “நான்‌ 
வெளிக்குப்‌ போயிருந்தேன்‌. ஏதோ 
நாய்‌ வந்து எல்லாக்‌ கஞ்சியையும்‌ குடித்து விட்டுப்‌ 
போய்விட்டது தம்பி... கதவு 
இல்லையே” என்றாள்‌ துக்கமும்‌ ஏக்கமும்‌ தொனிக்க. 
தன்னுடைய தாய்‌ பசியோடு 
காட்டிலிருந்து வருவாளே என்று நினைத்து 
உருகினாள்‌ லட்சுமி. 

சீனிவாசன்‌ அங்கே சிதறிக்‌ கிடந்த கம்மம்‌ 
பருக்கைகளை எடுத்துப்‌ படத்தின்‌ 
பின்புறம்‌ தேய்த்து ஒட்டுவதற்கு வந்தான்‌. கதவு 
இல்லை. என்ன செய்வதென்றே 
தெரியவில்லை. சுவரில்‌ ஒட்டினான்‌. படம்‌ கீழே விழுந்து 
விட்டது. அடுத்த இடத்தில்‌, 
அடுத்த சுவரில்‌ எல்லாம்‌ ஒட்டிப்‌ பார்த்தான்‌; ஒன்றும்‌ 
பிரயோசனம்‌ இல்லை. 
ஏமாற்றத்தாலும்‌ பசியாலும்‌ அவன்‌ அழ ஆரம்பித்தான்‌. 

சாயந்திரம்‌ லட்சுமி சட்டி பானைகளைத்‌ தேய்த்துக்‌ 
கழுவிக்‌ கொண்டிருந்தாள்‌. 

சீனிவாசன்‌ முகத்தில்‌ ஆவல்‌ துடிக்க, மேல்மூச்சு 
கீழ்மூச்சு வாங்க ஓடி வந்தான்‌. 
“அக்கா அக்கா நம்ம பள்ளிக்‌ கூடத்துக்கு பக்கத்திலே 
சாவ்டி இருக்கு பாரு.. 
அதுக்கு பின்புறம்‌ நம்ம வீட்டு கதவு இருக்கக்கா! 
கண்ணாலே நான்‌ பார்த்தேன்‌” 
என்றான்‌. 

“அப்படியா! நிஜமாகவா? எங்கே வா பாப்போம்‌” என்று 
சீனிவாசனின்‌ கையைப்‌ பிடித்தாள்‌. 
இருவரும்‌ கிராமச்சாவடி நோக்கி ஓடினார்கள்‌. 
உண்மை தான்‌. அதே கதவு சாத்தப்பட்டு இருந்தது. 
தூரத்திலிருந்தே தங்கள்‌ நண்பனை 
இனம்‌ கண்டு கொண்டார்கள்‌ அச்சிறுவர்கள்‌. பக்கத்தில்‌ 
யாராவது இருக்கிறார்களா 


என்று சுற்றும்‌ முற்றும்‌ பார்த்தார்கள்‌. ஒருவரும்‌ 
இல்லை. 
அவர்களுக்கு உண்டான ஆனந்தத்தைச்‌ சொல்ல 
முடியாது. 
அங்கே முளைத்திருந்த சாரணத்தியும்‌ தைவாழைச்‌ 
செடிகளும்‌ அவர்கள்‌ காலடியில்‌ 
மிதிபட்டு நொறுங்கின. அதிவேகமாய்‌ அந்தக்‌ கதவின்‌ 
பக்கம்‌ பாய்ந்தார்கள்‌. அருகில்‌ 
போய்‌ அதைத்‌ தொட்டார்கள்‌. தடவினார்கள்‌. அதில்‌ 
பற்றி இருந்த கரையான்‌ மண்ணை 
லட்சுமி தன்‌ பாவாடையால்‌ தட்டித்‌ துடைத்தாள்‌. 
கதவோடு தன்‌ முகத்தை ஓட்ட வைத்துக்‌ கொண்டாள்‌. 
அழவேண்டும்‌ போலிருந்தது அவளுக்கு. 
சீனிவாசனைக்‌ கட்டிப்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌. 
முத்தமிட்டாள்‌. சிரித்தாள்‌. 
கண்களிலிருந்து கண்ணீர்‌ வழிந்தோடியது. 
சீனிவாசனும்‌ லட்சுமியைப்‌ பார்த்து 
சிரித்தான்‌. அவர்கள்‌ இருவரின்‌ கைகளும்‌ கதவைப்‌ 
பலமாகப்‌ பற்றி இருந்தன. 


SRR RR ORR RRR 


நன்றி: தாமரை (ஜனவரி 1959) 


18.பிரசாதம்‌ :சுந்தர ராமசாமி 


எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு சுற்றிச்‌ சுற்றி வந்தான்‌. 
அன்றிரவுக்குள்‌ அவன்‌ ஐந்து ரூபாய்‌ சம்பாதித்தாக 
வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ தலைநிமிர்ந்து முகத்தை 
ஏறிட்டுப்‌ பார்க்க முடியும்‌. அவள்‌ சிரிப்பதைப்‌ பார்க்க 
முடியும்‌. எல்லாவற்றிற்கும்‌ மேலாகக்‌ குழந்தையின்‌ 
பிறந்தநாளைக்‌ கொண்டாட முடியும்‌. 5யாc௦lou-page 
ஜங்ஷனுக்கு வந்தான்‌. ஜங்ஷனிலிருந்து புறப்பட்டு 
வளைய வளையச்‌ சுற்றிவிட்டு வந்தான்‌. அதே 
ஜங்ஷன்தான்‌. 

மெயின்‌ ரஸ்தா ஓரத்தில்‌ ஒரு புருஷனும்‌ மனைவியும்‌ 
ரஸ்தாவைத்‌ தாண்டுவதற்குப்‌ பத்து நிமிஷமாக 
இரண்டு பக்கமும்‌ மாறிமாறிப்‌ பார்த்துகொண்டு 
நின்றார்கள்‌. அவள்‌ ஒக்கலில்‌ ஒரு குழந்தை. 
கோயிலுக்குப்‌ போய்விட்டு வருகிறார்கள்‌ என்பது 
தெளிவாகத்‌ தெரிந்தது. 

இப்படித்தான்‌ நானும்‌ அவளும்‌ நாளை கோயிலுக்குப்‌ 
போய்‌ வரவேண்டுமென்று நினைக்கிறாள்‌ அவள்‌” 
என்று எண்ணினான்‌ அவன்‌. குழந்தையின்‌ 
பிறந்தநாளை எவ்வளவு கோலாகலமாகக்‌ கொண்டாட 
ஆசைப்படுகிறாள்‌ அவள்‌! அன்று மாலை 
பொன்னம்மை சொன்ன ஒவ்வொரு சொல்லும்‌ அவன்‌ 
ஞாபகத்திற்கு வந்தது. அவளுடைய ஆசையே 
விசித்திரமானதுதான்‌. தெருவழியாகக்‌ குழந்தையைத்‌ 
தூக்கிக்கொண்டு நடந்து போகிற காட்சியை அவள்‌ 
வியாக்கியானம்‌ செய்ததை அவன்‌ எண்ணிப்‌ 
பார்த்துக்கொண்டான்‌. 


“நாளை விடியக்‌ கருக்கலில்‌ எழுந்திருக்க வேண்டும்‌. 
சுடு தண்ணீரில்‌ குழந்தையைக்‌ குளிப்பாட்ட வேண்டும்‌. 
பட்டுச்சட்டை போட்டு, கலர்நூல்‌ வைத்துப்‌ பின்ன 
வேண்டும்‌. அந்தப்‌ பின்னலில்‌ ஒரு ரோஜா- ஒன்றே 
ஒன்று - அதற்குத்‌ தனி அழகு. நாம்‌ இருவரும்‌ 
குழந்தையைக்‌ கோயிலுக்கு எடுத்துச்‌ செல்கிறபொழுது 
தெருவில்‌ சாணி தெளிக்கும்‌ பெண்கள்‌, கோலம்‌ 
இழைக்கும்‌ பெண்கள்‌ எல்லோரும்‌ தலைதூக்கித்‌ 
தலைதாக்கிப்‌ பார்க்க வேண்டும்‌. அவர்கள்‌ 
தலைதாக்கிப்‌ பார்ப்பதை நான்‌ பார்க்க வேண்டும்‌. நான்‌ 
பார்த்து, உங்களைப்‌ பார்க்க வேண்டும்‌. நீங்கள்‌ 
எல்லோரும்‌ பார்ப்பதைப்‌ பார்க்கவேண்டும்‌. 
பார்த்துவிட்டு என்னைப்‌ பார்க்க வேண்டும்‌.” 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு ஒரு நிமிஷம்‌ தான்‌ 
நிற்கும்‌ இடத்தை மறந்து சிரித்தான்‌. சட்டென்று வாயை 
மூடிக்கொண்டான்‌. தம்பதிகள்‌ ரஸ்தாவைத்‌ தாண்டிப்‌ 
போய்விட்டார்கள்‌. 

ஆனால்‌ பொன்னம்மை போட்ட திட்டமெல்லாம்‌ 
நிறைவேறுவதற்கு இன்னும்‌ ஐந்து ரூபாய்‌ வேண்டும்‌. 
ஐம்பது ரூபாய்‌ செலவாகும்‌. ஆனால்‌ பொன்னம்மை 
அவனிடம்‌ ஐந்து ரூபாய்தான்‌ கேட்டாள்‌. துணிமணி 
கடனாக வாங்கிக்‌ கொண்டு வந்துவிட்டாள்‌. அதை 
இரவோடு இரவாகத்‌ தைக்கவும்‌ கொடுத்து விட்டாள்‌. 
சீட்டுப்‌ பணம்‌ பிடித்து குழந்தைக்கு மாலை வாங்கி 
விட்டாள்‌. பால்‌ விற்று அதையும்‌ அடைத்து விடுவாள்‌. 
பிறந்தநாளை ஒட்டிய சில்லறைச்‌ செலவுக்காகத்தான்‌ 
அவள்‌ பணம்‌ கேட்டாள்‌. ஐந்து ரூபாய்க்‌ காசு. வீட்டில்‌ 
காலணா கிடையாது. காலணா என்றால்‌ காலணா 
கிடையாது. அன்று தேதி இருபத்தைந்து. 

கைத்தடியை பூட்சில்‌ தட்டிக்கொண்டே நின்றான்‌ 
எழுபத்தி மூன்று நாற்பத்தியேழு. அவனைப்‌ 
பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது. ஒரு தடவை 
பார்த்தவர்கள்‌ அவன்‌ முகத்தை மறக்க முடியாது. 
முகத்தில்‌ ஆறாத அம்மைத்‌ தழும்பு. அடர்த்தியான 


புருவம்‌. மண்டி வளர்ந்து இரு புருவமும்‌ ஒன்றாக 
இணைந்து விட்டது. காது விளிம்பில்‌ ரோமம்‌. 
மூக்கிற்குக்‌ கீழ்‌ கருவண்டு உட்கார்ந்திருப்பதைபோல்‌ 
பொடி மீசை. 

அவன்‌ பார்வை தாழ்ந்து பறக்கும்‌ பருந்தின்‌ நிழல்‌ 
மாதிரி ஓடிற்று. நீளமாக ஓடிற்று. வட்டம்‌ போட்டது. 
குறுக்கும்‌ மறுக்கும்‌ பாய்ந்தது. 

“ஒன்றும்‌” அகப்படவில்லை. 

கழுத்தில்‌ வேர்வை வழிந்தது. முகத்தில்‌ சோர்வு. 
அங்கமெல்லாம்‌ அசதி. 

சர்வீஸில்‌ புகுந்த பின்பு இன்றுபோல்‌ ஒருநாளும்‌ 
விடிந்ததில்லை. யார்‌ முகத்தில்‌ விழித்தோமென்று 
யோசித்தான்‌. கண்‌ விழித்ததும்‌ எதிரே சுவர்க்‌ 
கண்ணாடியில்‌ தன்‌ முகம்‌ தெரிந்தது ஞாபகத்திற்கு 
வந்தது. சிரித்துக்கொண்டான்‌. 

பகற்காட்சி சினிமா முடிந்து மனித வெள்ளம்‌ 
தெருவெங்கும்‌ வழிந்தது. நெரிசலிலிருந்து விலகி 
நின்றுகொண்டான்‌. கூட்டம்‌ குறைந்ததும்‌ மீண்டும்‌ 
நடந்தான்‌. 

நாலு மணிக்கு ஆரம்பித்த அலைச்சல்‌. மணி ஏழு 
அழித்துவிட்டது. இன்னும்‌ சில நிமிஷங்களில்‌ எட்டு 
அடித்துவிடும்‌. 

பொழுது போய்க்கொண்டே இருந்தது. “ஒன்றும்‌ 
அகப்படாமலேயே பொழுது போய்க்கொண்டிருந்தது. 
அன்று சைக்கிளில்‌ விளக்கில்லாமல்‌ போவாரில்லை. 
சிறு நீர்‌ கழிப்பதற்குப்‌ பிரசித்தமான சந்துகள்‌ ஒன்று 
பாக்கியில்லாமல்‌ தாண்டி வந்தாகிவிட்டது. சந்துக்குள்‌ 
நுழைபவர்களின்‌ கண்களுக்குத்‌ தென்படாமல்‌, நின்று 
நின்று பார்த்தாகிவிட்டது. கால்வலி எடுத்ததுதான்‌ 
மிச்சம்‌. ஒரு குழந்தைகூட ஒன்றுக்குப்‌ போகவில்லை. 
முன்பெல்லாம்‌ நம்மவர்கள்‌ சாதாரண மனிதர்களாக 
இருந்தார்கள்‌. இப்பொழுது பிரஜைகளாகி விட்டார்கள்‌. 
பொறுப்பு உணர்ச்சி கொண்ட பிரஜைகள்‌ நீடுழி வாழ்க! 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு முகத்தைச்‌ சுளித்துக்‌ 


கொண்டான்‌. 

மீண்டும்‌ ஜங்ஷனிலிருந்து கிளம்பி, வடதிசை நோக்கி 
நடந்தான்‌. நின்று நின்று நடந்தான்‌. சிறிது நடந்துவிட்டு 
நின்றான்‌. நடந்தான்‌. நின்றான்‌. 

கோபம்‌ கோபமாக வந்தது. 

எதிரே வந்த டாக்சி கார்களை எல்லாம்‌ பட்பட்டென்று 
கை காட்டி நிறுத்தினான்‌. எல்லோரும்‌ ஒழுங்காக 
லைசன்ஸ்‌ வைத்திருக்கிறார்கள்‌. ஐந்து பேர்‌ போக 
வேண்டிய வண்டியில்‌ மூன்றுபேர்‌ போகிறார்கள்‌. 
நாலுபேர்‌ போகவண்டிய வண்டியில்‌ டிரைவர்‌ மட்டும்‌ 
போகிறான்‌. 

பேஷ்‌! இனிமேல்‌ இந்த தேசத்தில்‌ போலீஸ்காரர்கள்‌ 
தேவையில்லை. 

கூலிகள்‌ யாரையாவது அதட்டிப்‌ பார்க்கலாம்‌. 
ஒருவரையும்‌ காணோம்‌. புது சினிமா ஆரம்பமாகிற 
நாள்‌. ஒருவரையும்‌ காணோம்‌. 

எல்லாக்‌ கழுதைகளும்‌ சினிமாவில்‌ காசைக்‌ 
கரியாக்குகிறார்கள்‌. 

அந்தி மயங்குகிற சமயம்‌ “கூல்டிரிங்‌' கடையில்‌ “ஸ்பிரிட்‌” 
வியாபாரம்‌ ஆரம்பமாகும்‌. மதுவிலக்கு அமுலிலிருக்கும்‌ 
பிராந்தியம்‌ இது. கடையின்‌ வாசலில்‌ போய்‌ 
நின்றுவிட்டால்‌ போதும்‌. மாதாந்திரப்படி கையில்‌ 
விழுந்துவிடும்‌. பிறந்தநாளை ஜமாய்த்து விடலாம்‌. 
ஆனால்‌ கடை பூட்டியிருக்கிறது. 

அவன்‌ பாட்டிக்குக்‌ குழந்தை பிறந்திருக்கும்‌! 
வியாபாரத்தைக்‌ கண்ணுக்குக்‌ கண்ணாகக்‌ கவனிக்க 
வேண்டாமோ? 

சந்திலிருந்து ஒரு குதிரை வண்டி திரும்பி மெயின்‌ 
ரஸ்தாவில்‌ ஏறிற்று. சாரதி சிறுபயல்‌. மீசை முளைக்காத 
பயல்‌. அவனும்‌ விளக்கேற்றி வைத்திருக்கிறான்‌! 
வண்டி அருகே வந்தது. 

“லேய்‌, நிறுத்து.” 

குதிரை நின்றது. 


“ஒங்கப்பன்‌ எங்கலே?” 


“வரலே.” 

“ஏனாம்‌?” 

“படுத்திருக்காரு/” 

“என்ன கொள்ளே?” 

“வவுத்தெ வலி.” 

“எட்டணா எடு.” 

“என்னாது?” 

“எட்டணா எடுலே.” 

“ஒம்மாண இல்லை.” 

“ஒங்கம்மெ தாலி. எடுலே எட்டணா.” 

“இன்னா பாரும்‌” என்று சொல்லிக்கொண்டே பயல்‌ 
நுகக்காலில்‌ நின்றுகொண்டு வேஷ்டியை நன்றாக 
உதறிக்‌ கட்டிக்கொண்டான்‌. 

“மோறையைப்‌ பாரு. ஓடுலெ ஓடு. குதிரை வண்டி 
வச்சிருக்கான்‌ குதிரை வண்டி. மனுசனாப்‌ 
பொறந்தவன்‌ இதிலே ஏறுவானாலே.” 

குதிரை நகர்ந்தது. 

தபால்‌ ஆபிஸ்‌ பக்கம்‌ வந்தான்‌ எழுபத்திமூன்று 
நாற்பத்தியேழு. எதிர்சாரி வெற்றிலைப்‌ பாக்குக்‌ கடை 
பெஞ்சில்‌ அமர்ந்தான்‌. தொப்பியை எடுத்து மடியில்‌ 
வைத்துக்கொண்டான்‌. தலையைத்‌ தடவிவிட்டுக்‌ 
கொண்டான்‌. கையெல்லாம்‌ ஈரமாகி விட்டது. எரிச்சல்‌ 
தாங்க முடியவில்லை. தொடை நோவும்பமடி நிக்கரில்‌ 
பிசைந்து பிசைந்து துடைத்துக்‌ கொண்டான்‌. மேற்கும்‌ 
கிழக்கும்‌ பார்த்தான்‌. 

அப்பொழுது தபால்‌ நிலையத்தை நோக்கி ஒரு 
கனமான உருவம்‌ வருவது தெரிந்தது. எங்கோ பார்த்த 
முகம்‌ போலிருந்தது. கிருஷ்ணன்‌ கோயில்‌ அர்ச்சகரோ? 
கிருஷ்ணன்‌ கோயில்‌ அர்ச்சர்‌ தபால்‌ ஆபிசில்‌ 
நுழைந்தார்‌. கூர்ந்து கவனித்தான்‌ எழுபத்திமூன்று 
நாற்பத்தியேழு. 

அர்ச்சகர்‌ கையில்‌ ஒரு நீள உறை. எழுந்து பின்னால்‌ 
சென்றான்‌. அர்ச்சகர்‌ தபால்‌ பெட்டியருகே சென்று 
விட்டார்‌. 


“வேய்‌?” 

சட்டென்று திரும்பினார்‌. 

“இங்கே வாரும்‌.” 

“இதெ போட்டுட்டு வந்துடறேன்‌.” 

“போடாமெ வாரும்‌.” 

அர்ச்சகர்‌ ஸ்தம்பித்து நின்றார்‌. 

“வாரும்‌ இங்கே.” - ஒரு அதட்டல்‌. 

அர்ச்சகர்‌ தயங்கித்‌ தயங்கி வந்தார்‌. 

நல்ல கனமான சரீரம்‌. மொழுமொழுவென்று உடம்பு. 
உடம்பு பூராவும்‌ எண்ணெய்‌ தடவியதுபோல்‌ 
மினுமினுப்பு. வளைகாப்புக்குக்‌ காணும்படி வயிறு. 
அர்ச்சகர்‌ முன்னால்‌ வந்து நின்றார்‌. 

“அதென்னது கையிலே?” 

“தவர்‌.” 

“என்ன கவரு?” 

“ஒண்ணுமில்லை. சாதாக்‌ கவர்தான்‌. தபால்லே சேர்க்கப்‌ 
போறேன்‌.” 

“கொண்டாரும்‌ பாப்பம்‌.” 

வாங்கிப்‌ பார்த்தான்‌. உறையோடு ஒரு கார்டுமிருந்தது. 
கார்டு, யாரோ யாருக்கோ எழுதியது. நீள உறை உள்ளூர்‌ 
டி. எஸ்‌. பி. அலுவலகத்திற்குப்‌ போகவேண்டியது. 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு அர்ச்சகர்‌ முகத்தை 
வெறிக்கப்‌ பார்த்தான்‌. 

அர்ச்சகர்‌ முகம்‌ சிவந்தது. 

இமைக்காமல்‌ பார்த்துக்கொண்டே இருந்தான்‌. அர்ச்சகர்‌ 
முகம்‌ மேலும்‌ சிவந்தது. 

எழுபத்திமூன்று நாற்பத்தியேழுக்கு ஒரே சந்தேகம்‌. ஒரே 
சந்தோஷம்‌. 

அவனுடைய மகள்‌ அதிருஷ்டசாலிதான்‌! 

“இந்தக்‌ கவர்‌ உம்ம கையிலே எப்படி சிக்கிச்சு?” 

குரலில்‌ அதிகார மிடுக்கேறி விட்டது. 

அர்ச்சகர்‌ உதட்டைப்‌ பூட்டிக்கொண்டு நின்றார்‌. முகம்‌ 
தொங்கிப்‌ போய்விட்டது. 

“வாயிலே கொளுக்கட்டையோ?” 


அதற்கும்‌ பதிலில்லை. 

“மயிலே மயிலே எறகு போடுன்னா போடாது. நடவும்‌ 
ஸ்டேஷனுக்கு.” 

“ஸ்டேஷனுக்கு” என்ற வார்த்தை காதில்‌ விழுந்ததும்‌ 
உடம்பை ஒரு உலுக்கு உலுக்கியது அர்ச்சகருக்கு. 
அர்ச்சகர்‌ முதுகைப்பிடித்து இலேசாகத்‌ தள்ளினான்‌ 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு. 

அர்ச்சகர்‌ தட்டுத்தடுமாறிப்‌ பேச ஆரம்பித்தார்‌. 

“நான்‌ சொல்றதெ கொஞ்சம்‌ பெரிய மனஸு பண்ணி 
தயவாக்‌ கேக்கணும்‌. எனக்குப்‌ போராத காலம்‌. 
இல்லைன்னா...” 

“இழுக்காமெ விசயத்துக்கு வாரும்‌.” 

“எனக்குப்‌ போராத காலம்‌. இல்லென்னா இந்த ஸந்தி 
வேளையிலே, நட்ட நடுக்க ஏதோ திருடன்‌ மாதிரி, ஏதோ 
கொள்ளைக்காரன்‌ மாதிரி, ரவுடி மாதிரி, 
ஜேப்படிக்காரன்‌ மாதிரி...” 

“அட சட்‌! விசயத்தை கக்கித்‌ தொலையுமே. இளு 
இளுன்னு இளுக்கான்‌ மனிசன்‌.” 

“இதோ இந்த கார்டெ சேக்கப்போனேன்‌. கோவிலுக்குப்‌ 
பக்கத்திலெ தபால்‌ பெட்டி தொங்கறது. தொங்கற தபால்‌ 
பெட்டியிலே இந்தக்‌ கார்டெ சேக்கப்போனேன்‌.” 

“போற வளியில இந்தக்‌ கவர்‌ ரோட்டிலே படுத்துக்கிட்டு, 
அர்ச்சகரே வாரும்‌ வாரும்னு கூவி அளச்சதாக்கும்‌!” 
“நான்‌ சொல்றத கொஞ்சம்‌ பெரிய மனஸு பண்ணி 
தயவாக்‌ கேக்கணும்‌. தொங்கற தபால்‌ பெட்டியிலே 
இந்தக்‌ கார்டெ போடப்‌ போனேன்‌. போட முடியலெ.” 
“கை சுளிக்கிடிச்சோவ்‌?” 

“இல்லெ. இந்த நீளக்கவர்‌ தொங்கற தபால்‌ பெட்டியிலெ 
வாயெ மறிச்சுண்டிருந்தது.” 

“ஆமாய்யா! அப்படி கொண்டாரும்‌ கதெய.” 

“ததை இல்லை. நெஜத்தெ அப்படியே சொல்றேன்‌. 
தொங்கற தபால்‌ பெட்டியிலே இந்த நீளக்கவர்‌ வாயெ 
மறிச்சுண்டு வளஞ்சு கெடந்தது.” 

அட்‌ 


“இந்தக்‌ கார்டெ ஆனமமட்டும்‌ உள்ளே தள்ளிப்‌ 
பார்த்தேன்‌. தள்ளித்‌ கள்ளிப்‌ பார்த்தேன்‌. உள்ளே 
போகமாட்டேன்னு சொல்லிடுத்து.” 

“சொல்லும்‌ சொல்லும்‌” 

“தொங்கற தபால்‌ பெட்டி வாய்‌ நுனியிலே அப்படியே 
ரெண்டு விரலெ மட்டும்‌ உள்ளே விட்டு நீளக்கவரெ 
வெளியிலே எடுத்தேன்‌.” 

“அபார மூளெ!” 

“சொல்றதெ கொஞ்சம்‌ கேளுங்களேன்‌. நான்‌ ஒரு தப்பும்‌ 
பண்ணலெ. தப்புத்‌ தண்டாவுக்குப்‌ போறவனில்லே 
நான்‌. ஊருக்குள்ளெ வந்து விசாரிச்சா தெரியும்‌. நாலு 
தலமொறயா நதீக்கிருஷ்ணன்‌ கோவில்‌ பூசை 
எங்களுக்கு. இன்னித்‌ தேதி வரையிலும்‌....” 

“அட விசயத்தை சுருக்கச்‌ சொல்லித்‌ தொலையுமெ 
அய்யா. செக்குமாடு கணக்கா சுத்திச்‌ சுத்தி வாரான்‌ 
மனுசன்‌.” 

”தொங்கற தபால்‌ பெட்டி வாயிலெ ரெண்டு விரல்‌ 
மட்டும்‌ விட்டுக்‌ கவரை வெளியிலெ எடுத்து, 
கார்டையும்‌ கவரையும்‌ சேத்துப்‌ போடப்‌ பாத்தேன்‌. 
முடியலெ.” 

“முடியாது முடியாது.” 

“தள்ளித்‌ தள்ளிப்‌ பார்த்தேன்‌. கவர்‌ மடிஞ்சு மடிஞ்சு 
வாயெ அடச்சது. என்ன சேறதுனு தெரியலெ. 
திருதிருன்னு விழிக்கறேன்‌. மேலையும்‌ கீழையும்‌ 
பாக்கறேன்‌. முன்னும்‌ பின்னும்‌ போகலெ எனக்கு. 
என்னடா சேறதுன்னு யோசிச்சேன்‌. சரி, அந்த 
நதீக்கிருஷ்ணன்‌ விட்ட வழின்னு மனசெ தேத்திண்டு, 
பெரிய தபாலாபீஸிலெ கொண்டு வந்து 
சேத்துப்புடறதுன்னு தீர்மானம்‌ பண்ணிண்டு வறேன்‌.” 
“அவ்வளவும்‌ கப்ஸா, அண்டப்‌ புளுகு!” என்றான்‌ 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு. 

“ஒரே அடியா அப்படிச்‌ சொல்லிடப்படாது. நான்‌ 
சொன்னதெல்லாம்‌ நெஜம்‌. கூட்டிக்‌ கொறச்சுச்‌ சொல்லத்‌ 
தெரியாது எனக்கு. மந்திரம்‌ சொல்ற நாக்கு இது. பொய்‌ 


வராது.” 

“சரி சரி. ஸ்டேசனுக்குப்‌ போவோம்‌.” 

அர்ச்சகர்‌ எழுபத்திமூன்று நாற்பத்தியேழின்‌ கைகளைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு கெஞ்சினார்‌. அவர்‌ அடைந்த 
கலவரம்‌ பேச்சில்‌ தெரிந்தது. ஸ்பரிசத்தில்‌ தெரிந்தது. 
முகத்தில்‌ பிரேதக்களை தட்டிவிட்டது. 

“நான்‌ பொய்‌ சொல்லலெ: நான்‌ ஒரு தப்பும்‌ பண்ணலெ. 
நான்‌ சொல்றது சத்தியம்‌. நதீக்கிருஷ்ணன்‌ கோவில்‌ 
மூலவிக்கிரகம்‌ சாட்சியாச்‌ சொல்றேன்‌. நான்‌ சொல்றது 
பொய்யானா, சுவாமி சும்மாவிடாது. கண்ணெப்‌ 
புடுங்கிப்புடும்‌. கையெயும்‌ காலையும்‌ முடக்கிப்புடும்‌.” 
“உடம்பெ அலட்டிக்கிடாதெயும்‌. ஸ்டேஷனுக்கு வாரும்‌.” 
அர்ச்சகர்‌ கையைப்‌ பிடித்துக்கொண்டு நடக்க 
ஆரம்பித்தான்‌ அவன்‌. 

அர்ச்சகர்‌ மெதுவாகக்‌ கையை இழுத்துக்கொண்டு பின்‌ 
தொடர்ந்தார்‌. அவருக்கு உடம்பெல்லாம்‌ கூசியது. 
அவமானத்தால்‌ உள்வாங்கி நடந்தார்‌. அவருக்குத்‌ 
தெரிந்த ஆயிரமாயிரம்‌ பேர்கள்‌ சுற்றிச்‌ சூழ 
நின்றுகொண்டு வேடிக்கைப்‌ பார்ப்பது போலிருந்தது. 
எல்லோரும்‌ அதிசயத்தோடு பார்த்துக்கொண்டு 
நின்றார்கள்‌. 

பஜாரைத்‌ தாண்டித்தான்‌ ஸ்டேஷனுக்குப்‌ 
போகவேண்டும்‌. எல்லா வியாபாரிகளையும்‌ 
அவருக்குத்‌ தெரியும்‌. வியாபாரிகளின்‌ ஜென்ம 
நக்ஷத்திரன்று கோயிலில்‌ பூசை செய்து பிரசாதம்‌ 
கொண்டுபோய்‌ கொடுப்பார்‌. எல்லோருக்கும்‌ 
அவரிடத்தில்‌ மதிப்பு. அவர்கள்‌ முன்னால்‌ நடந்துபோக 
வேண்டும்‌. எல்லோரும்‌ கடை வாசலில்‌ நின்று 
பார்ப்பார்கள்‌. 

அர்ச்சகருக்குத்‌ தான்‌ ஜெயில்‌ கம்பிகளைப்‌ 
பிடித்துக்கொண்டு நிற்பது மாதிரித்‌ தோன்றிற்று. 
மனைவியும்‌ குழந்தைகளும்‌ முன்னால்‌ நின்று 
நெஞ்சிலடித்துக்கொண்டு அழுகிறார்கள்‌. போலீஸ்‌ 
சேவகன்‌ வந்து தடியால்‌ அவர்களை வெளியே 


தள்ளுகிறான்‌. 

எழுபத்திமூன்று நாற்பத்தியேழின்‌ காலில்‌ 
சாஷ்டாங்கமாக விழுந்து விடுவோமா என்று 
எண்ணினார்‌ அர்ச்சகர்‌. குய்யோ முறையோ என்று கத்தி 
கூட்டத்தைக்‌ கூட்டுவோமா என்றும்‌ எண்ணினார்‌. 
நூறுபேர்‌ கூடத்தானே செய்வார்கள்‌. நூறுபேர்‌ கூடினால்‌ 
தெரிந்தவர்கள்‌ பத்துபேர்‌ இருக்கத்தானே செய்வார்கள்‌. 
“இது என்ன அநியாயம்‌” என்று முன்வந்து சொல்ல 
மாட்டார்களா? 

ஆனால்‌ வாயைத்‌ திறந்தாலே முதுகில்‌ அறை விழுமோ 
என்று பயந்தார்‌. மேலும்‌ அவருக்குத்‌ தொண்டையை 
அடைத்தது. நிமிஷத்திற்கு நிமிஷம்‌ வயிற்றிலிருந்து 
கனமான ஏதோ ஒன்று மேலெழும்பி நெஞ்சைக்‌ 
கடைந்தது. துக்கத்தை விழுங்கி விழுங்கிப்‌ பார்த்தார்‌. 
ரோட்டிலேயே அழுதுவிடுவோமோவென்று பயந்தார்‌. 
மெயின்‌ ரஸ்தா இன்னும்‌ வரவில்லை. இருமருங்கிலும்‌ 
ஓங்கி வளர்ந்திருந்த வேப்பமரங்கள்‌ இருளைப்‌ 
பெய்துகொண்டிருந்தன. அர்ச்சகர்‌ துண்டால்‌ 
முகத்தைத்‌ துடைத்துக்கொண்டார்‌. 

சிறிதுதூரம்‌ சென்றதும்‌ நின்றார்‌ அர்ச்சகர்‌. தெரு 
விளக்கின்‌ ஒளி அவர்‌ முகத்தில்‌ விழுந்தது. 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு அவர்‌ முகத்தைப்‌ 
பார்த்தான்‌. கண்கள்‌ சிவந்திருந்தன. அர்ச்சகர்‌ 
துண்டால்‌ மூக்கைத்‌ துடைத்துக்கொண்டு சொன்னார்‌: 
“நான்‌ ஒரு தப்பும்‌ பண்ணலெ. ஒரு தப்பும்‌ பண்ணலெ.” 
இதைச்‌ சொல்லும்போது அழுதுவிட்டார்‌ அவர்‌. 

“நான்‌ என்ன வேய்‌ செய்ய முடியும்‌? நான்‌ என்‌ டியூட்டியெ 
கரெக்டா பாக்கிற மனுஷன்‌.” 

“நான்‌ சொல்றது நம்பிக்கையில்லையா?” 
“நம்பிக்கையெப்‌ பொறுத்த விஷயமில்லே வேய்‌ இது. 
ஸ்டேஷனுக்கு வாரும்‌. இன்ஸ்பெக்டருக்கிட்டே 
விஷயத்தைச்‌ சொல்லும்‌. இன்ஸ்பெக்டரு விட்டா நானா 
பிடிச்சுக்‌ கட்டப்‌ போறேன்‌?” 

“இன்ஸ்பெக்டர்‌ விட்டுடுவாரோ?” 


“எனக்கு என்ன ஜோஸ்யமா தெரியும்‌?” 

“இன்ஸ்பெக்டர்‌ வெறொண்ணும்‌ செய்யமாட்டாரே?” 
“என்னது?” 

“இல்லே.... வந்து.... அடிகிடி இந்த மாதிரி...” அதைச்‌ 
சொல்வதற்கே வெட்கமாயிருந்தது அவருக்கு. 
இத்தனை பெரிய சரீரத்தில்‌ அதைவிடவும்‌ பெரிய 
கோழைத்தனம்‌ குடிபுகுந்திருப்பதை எண்ணி மனதுள்‌ 
சிரித்துக்கொண்டான்‌ எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு. 
“அமடிகிடியெல்லாம்‌ கேஸைப்‌ பொறுத்தது. 
அடிக்கப்படாதுன்னு சட்டமா? சந்தேகம்‌ 
வந்திடிச்சின்னா எலும்பெ உருவி எடுத்துடுவாங்க. 
அதிலேயும்‌ இப்ப வந்திருக்கிற இன்ஸ்பெக்டரு 
எமகாதகன்‌. நச்சுப்புடுவான்‌ நச்சு.” 

“ஐயோ, எனக்கு என்ன செய்யணும்‌ தெரியலையே” 
என்று அர்ச்சகர்‌ பிரலாபித்தார்‌. அந்தக்‌ குரல்‌ 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழின்‌ மனதைத்‌ தாக்கிற்று. 
“உம்மைப்‌ பார்த்தா எனக்கு எரக்கமாகத்தான்‌ 
இருக்குது.” 

“அப்படீன்னா என்னெ விட்டுடுமே. உமக்கு 
கோடிப்புண்ணியம்‌ உண்டு.” 

"அது முடியுமா? கேஸிலே புடிச்சா விடமுடியுமா? 
வெளையாட்டுக்‌ காரியமா? உத்தியோகம்‌ 
பணயமாயுடுமே.” 

அர்ச்சகர்‌ சிலைபோல்‌ நின்றார்‌. 

மீண்டும்‌ எழுபத்திமூன்று நாற்பத்தியேழுதான்‌ பேச்சை 
ஆரம்பித்தான்‌. 

“ஒண்ணு வேணாச்‌ செய்யலாம்‌; அதும்‌ பாவமேணு 
பாத்துச்‌ செய்யணும்‌.” 

“என்னது?” 

“எச்‌.ஸீ. ட்டெச்‌ சொல்லிக்‌ கேஸை ஒரு மாதிரியா 
வெளிக்கித்‌ தெரியாமெ ஓச்சுடலாம்‌.” 

“அதாரு எச்‌. ஸி?” 

“ஹெட்‌ கான்ஸ்டபிள்‌.” 

“அப்படின்னாச்‌ சொல்லும்‌. நீர்‌ நன்னா இருப்பேள்‌. 


நதீக்கிருஷ்ணன்‌ ஒம்மைக்‌ கண்‌ திறந்து பாப்பன்‌.” 
“எஸ்‌. ஸி. முன்னாலெ போய்‌ இளிக்கணும்‌. அதிலேயும்‌ 
பெரிய சீண்ட்றம்‌ புடிச்ச மனிசன்‌ அவன்‌. உடனே 
கொம்புலெ ஏறிடுவான்‌. கால்‌ மேலே காலெப்‌ 
போட்டுக்கிடுவான்‌.” 

“நீர்‌ எனக்காகச்‌ சொல்லணும்‌. இல்லைன்னா நான்‌ 
அவமானப்பட்டு அழிஞ்சி போயுடுவேன்‌. இது 
பணத்தாலெ காசாலெ நடத்தற ஜீவனமில்லெ. 
கேஸுகீஸுன்னு வந்துடுத்தா உத்தியோகம்‌ போயுடும்‌. 
நான்‌ சம்சாரி. அன்னத்துக்கு லாட்டரியடிக்கும்படி 
ஆயுடும்‌. ஒரு மனுஷன்‌ முகத்திலே முழிக்க முடியாது. நீர்‌ 
எச்‌. ஸிட்டெ சொல்லும்‌. இந்த ஆயுஸு பூராவும்‌ 
நதீக்கிருஷ்ணனோட சேத்து உம்மையும்‌ 
நெனைச்சுப்பேன்‌.” 

“அது சரிதான்‌ வேய்‌. உம்ம வயித்திலே 
மண்ணடிக்கணுங்கற ஐடியா கெடயாது எனக்கு. எச்‌. ஸி. 
ஒரு மாதிரி ஆளு. ஈவு இரக்கம்‌ அவன்‌ போன வளியிலே 
கிடையாது. மேலும்‌ பெரிய துட்டுப்பிடுங்கி.” 
“என்னது?” 

“துட்டுப்பிடுங்கி. காணிக்கை வச்சாத்தான்‌ சாமி வரம்‌ 
தரும்‌. இந்த எளவுக்காகச்‌ சுட்டித்தான்‌ அந்த 
மனுசங்கிட்டே வள்ளிசா சிபாரிசுக்கு போறதில்லை 
நான்‌.” 

“என்ன கொடுக்கணும்‌?” 

“அஞ்சு பத்து கேப்பான்‌.” 

“அஞ்சா? பத்தா?” 

“பத்து ரூபாய்க்‌ காசில்லாமெ ஒரு கேஸெ ஓய்ப்பானா?” 
“பத்து ரூபாயா!” 

“ஏன்‌ வேய்‌?” 

“பத்து ரூபாய்க்கு இப்போ நான்‌ எங்கே போறது?” 
“வேணும்னா செய்யும்‌. இல்லைன்னா வருது போலே 
பாத்துக்கிடணும்‌.” 

அர்ச்சகர்‌ வாய்‌ திறவாமல்‌ நடந்தார்‌. மீண்டும்‌ 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழுதான்‌ பேச்சை 


ஆரம்பித்தான்‌. 

“என்ன? என்ன சொல்லுதீரு?” 

“ஊஹூம்‌. நான்‌ எங்கே போவேன்‌ பத்து ரூபாய்க்கு?” 
கணீரென்ற குரலில்‌ சொன்னார்‌ அர்ச்சகர்‌. 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழுக்கு கோபம்தான்‌ 
வந்தது. 

“இப்போ யாரு வேய்‌ தரணும்னு களுத்தெப்புடிக்கா? 
யாரோ லஞ்சம்‌ புடுங்குதாப்லெ படுதீரே. துரிசமா நடவும்‌. 
இன்ஸ்பெக்டர்‌ வீட்டுக்குப்‌ போகுதுக்கு முன்னாடி 
போயுடணும்‌. கொஞ்சம்‌ கஷாயம்‌ குடிச்சாத்தான்‌ 
உடம்புக்கு சரிப்பட்டு வரும்‌ உமக்கு.” 

“ஓடனெ கத்தரிச்சுப்‌ பேசறேரே.” 

“தத்தரியுமில்லெ இடுக்கியுமில்லெ. வாய்‌ பேசாமெ 
நடவும்‌.” 

சிறிது நேரம்‌ சென்றதும்‌ மீண்டும்‌ பேச்சை ஆரம்பித்தான்‌ 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு. 

“இப்பம்தான்‌ ஞாபகம்‌ வருது. அன்னைக்கு டி.எஸ்‌.பி. 
ஆபிஸிலேருந்து ஒரு கடிதாசி வந்துச்சு. டி.எஸ்‌.பி. 
ஆபிஸிலேருந்து காயிதமெல்லாம்‌ மாயமா மறஞ்சு 
போகுதாம்‌. காக்கிச்‌ சட்டைக்காரங்க நாந்துக்கிட்டு 
சாகப்படாதாங்கற தோரணையிலே எழுதியிருந்தாங்க. 
இப்பம்தாலா விஷயம்‌ தெரியுது?” 

"என்ன தெரியுது?” 

“சட்‌, வாயெ மூடிட்டு வாரும்‌. வாயைத்‌ தொறந்தீர்னா 
பொடதிலே வச்சிடுவேன்‌. ஸ்டேஷனுக்கு உள்ளே 
ஏத்தினம்‌ பெறவுல்லா இருக்கு.” 

“பகவான்‌ விட்டது வழி.” 

இருவரும்‌ ஸ்டேஷன்‌ பக்கம்‌ வந்துவிட்டார்கள்‌. 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழுதான்‌ மீண்டும்‌ பேச்சை 
ஆரம்பித்தான்‌. 

“நல்ல மனுசங்களுக்கு இது காலமில்லே. எத்துவாளி 
பயகளுக்குத்தான்‌ காலம்‌. ஈவு இரக்கம்‌ இருக்கப்படாது.” 
“ஏனாம்‌?” 

“பாருமே, மலைமாதிரி குத்தம்‌ பண்ணிப்புட்டு நிக்கேரு. 


நீரு உடற கதெயெல்லாம்‌ ஒரு பயவுளும்‌ 
நம்பப்போவதில்லை. கோயில்‌ குளிக்கற மனுசன்‌ 
தெரியாத்தனமா ஆம்பிட்டுக்கிட்டு முளிக்காரு. அடியும்‌ 
உதையும்‌ பட்டு, அவமானமும்‌ பட்டு அலக்களிஞ்சிப்‌ 
போகப்‌ போறார்னு ஐடியா சொன்னா, காதிலெ 
ஏறமாட்டேங்குது. உம்ம கூட்டாளிக்கெல்லாம்‌ 
பட்டாத்தான்‌ தெரியும்‌. உம்மெச்‌ சொல்லிக்‌ குத்தமில்லெ, 
காலம்‌ அப்படி.” 

அர்ச்சகருக்குச்‌ சிரிப்பு வந்தது. 

”உம்மெறைஸா கை தூக்கிவிட்டுப்‌ போடணும்னு 
நெனச்சேன்‌ பாரும்‌. அந்தப்‌ புத்தியெ செருப்பாலே 
அடிக்கணும்‌” என்றான்‌ எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு. 
“நீர்‌ சொல்றது சரி. என்னெக்‌ காப்பாத்தணுங்கற 
நெனப்பு ரொம்ப இருக்கு உமக்கு. அந்த எச்‌.ஸி.தான்‌ 
பெரிய பேராசைக்காரனா இருக்கான்‌. அவன்‌ 
பேராசைக்காரனா இருக்கட்டும்‌. நான்‌ அஷ்டதரித்திரமா 
இருக்கணுமோ?” 

“ஆசாமியெ ஸ்டேஷனுக்கு உள்ளே விட்டுப்‌ பூட்டாத்‌ 
திருகித்திருகி எடுத்தால்ல தெரியும்‌ அஷ்டதரித்திரம்‌ 
படறபாடு.” 

“பகவான்‌ விட்டது வழி. பதனஞ்சு வருஷமா தினம்‌ 
தினம்‌ அவனெக்‌ குளுப்பாட்டறேன்‌. விதவிதமா 
அலங்காரம்‌ பண்ணிப்‌ பாக்கறேன்‌. சாஷ்டாங்க 
நமஸ்காரம்‌ பண்ணிப்பண்ணி நெத்தியிலே தழும்பு 
விழுந்துடுத்து. அந்த நன்னிகெட்ட பயல்‌ அடி வாங்கித்‌ 
தறதுன்னா தரட்டும்‌. கம்பி எண்ண வச்சான்னா 
வைக்கட்டும்‌.” 

அர்ச்சகர்‌ அமைதியாகப்‌ பேசினார்‌. 

எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு அர்ச்சகர்‌ முகத்தைத்‌ 
திரும்பிப்‌ பார்த்தான்‌. அவர்‌ முகத்தில்‌ பயத்தின்‌ சாயலே 
இல்லை. அவர்‌ இப்பொழுது வேகமாக நடந்தார்‌. 
கைகளை ஆட்டிக்கொண்டு நடந்தார்‌. 

“அப்பம்‌ ஒரு காரியம்‌ செய்வமா?” என்று கேட்டான்‌ 


எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு. 


“என்ன?” 

“நீரும்‌ அப்படியொண்ணும்‌ டாட்டாவுமில்லே 
பிர்லாவுமில்லே. ஏதோ ஒரு மாதிரியா காலத்தைத்‌ 
தள்ளிட்டிருக்கீரு. உமக்காகச்சுட்டி ஒண்ணு வேணாச்‌ 
செய்யலாம்‌.” 

“விஷயத்தைத்‌ தெளிவாச்‌ சொல்லலாமே. ஏன்‌ 
சுத்திச்சுத்தி வளைக்கணும்‌?” என்று கேட்டார்‌ அர்ச்சகர்‌. 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழுக்கு பிடரியெத்‌ 
தாக்கிற்று. “எச்‌.ஸீட்டெ ஒம்ம நெலமெயெ எடுத்துச்‌ 
சொல்லி சுளுவா முடிக்கப்‌ பாக்கறேன்‌. அஞ்சு ரூபா 
எடும்‌. சட்னு எடும்‌. எனக்கு வேற வேல இருக்கு.” 
அர்ச்சகர்‌ முன்பின்‌ யோசிக்கவிடாமல்‌ பணத்தை 
வாங்கி விட எண்ணினான்‌ அவன்‌. 

அர்ச்சகர்‌ முன்னைவிடவும்‌ அமைதியாகச்‌ சொன்னார்‌: 
“இதென்ன பேச்சு இது! அஞ்சு ரூபாய்‌ தரலாம்னா 
பத்தாத்‌ தந்துடப்படாதா? அம்புட்டுக்கெல்லாம்‌ இருந்தா 
நான்‌ ஏன்‌ நதீக்கிருஷ்ணனெ குளுப்பாட்டப்‌ போறேன்‌. 
மேலும்‌ இப்போ நான்‌ என்ன திருடினேனா, 
கொள்ளையமச்சேனா, இல்லெ ரோட்டிலெ போறவ 
கையைப்‌ புடிச்சு இழுத்தேனா - என்ன தப்புப்‌ 
பண்ணிப்பிட்டேன்னு சொல்லட்டுமே, உம்ம எச்‌.ஸி. 
தலையெ சீவறதுன்னா சீவட்டுமே.” 

எழுபத்திமூன்று நாற்பத்தியேழுக்கு அந்த இடத்திலேயே 
அர்ச்சகரைக்‌ கண்டதுண்டமாக 
வெட்டிப்போட்டுவிடலாம்‌ போலிருந்தது. 

மகா பிசுநாறி ஆசாமியா இருக்கீரே!” என்றான்‌. 
“என்ன சேறது? அப்படித்தான்‌ என்னெ வச்சிருக்கான்‌ 
அவன்‌.” 

“அவன்‌ யாரு அவன்‌?” 

“மேலே இருக்கான்‌ பாரும்‌, அவன்‌.” 

இருவரும்‌ ஸ்டேஷன்‌ முன்னால்‌ வந்துவிட்டார்கள்‌. 
ஸ்டேஷனுக்கு முன்னாலிருந்த வெற்றிலைப்‌ பாக்குக்‌ 
கடையில்‌, கடைக்காரரிடம்‌ பேசிக்கொண்டிருந்தவரை, 
“அண்ணாச்சி” என்று கூப்பிட்டுக்‌ கொண்டே அவரிடம்‌ 


வலியப்‌ பேச ஆரம்பித்தான்‌ எழுபத்திமூன்று 
நாற்பத்தியேழு. 

அர்ச்சகர்‌ பின்னால்‌ நின்றுகொண்டிருந்தார்‌. 
அண்ணாச்சியிடம்‌ சளசளவென்று பேச்சை 
வளர்த்திக்கொண்டிருதான்‌ அவன்‌. அர்ச்சகர்‌ 
நின்றுகொண்டிருந்த இடத்தை அவன்‌ அசைப்பிலும்‌ 
திரும்பிப்‌ பார்க்கவில்லை. அவர்‌ போவதானால்‌ 
போகட்டும்‌ என்ற தோரணையில்‌ நிற்பது போலிருந்தது. 
ஆனால்‌ அவர்‌ கற்சிலை மாதிரி அங்கேயே நின்றார்‌. 
அண்ணாசச்சிக்குப்‌ பேச்சு சலித்துவிட்டது. 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு அர்ச்சகர்‌ பக்கம்‌ 
திரும்பி, “சாமி, நீங்க போறதுன்னாப்‌ போங்க, பின்னலே 
பாத்துக்கிடலாம்‌” என்றான்‌. 

“கையோட காரியத்தை முடிச்சுடலாமே” என்றார்‌ 
அர்ச்சகர்‌. 

“அட போங்க சாமி, நான்தான்‌ சொல்லுதேனே 
பின்னாலெ பாத்துக்கிடலாம்னு, உடாமெ பிடிக்கீரே.” 
“என்னப்பா விஷயம்‌?” என்று கேட்டார்‌ அண்ணாச்சி. 
“ஒண்ணுமில்லெ. என்‌ கொளந்தெக்குப்‌ பொறந்த நாளு 
நாளைக்கு. பூசை கீசை பண்ணி கொண்டாடணும்னு 
சொல்லுது அது. அதுதான்‌ இவரிட்டே கேட்டுக்கிட்டே 
வாறேன்‌. சாமான்‌ கீமான்‌ வாங்கணுங்காரு. ஆனா 
பணத்துக்கு எங்கே போகுது?” 

“அடி சக்கே' என்று மனதில்‌ சொல்லிக்கொண்டார்‌ 
அர்ச்சகர்‌. 

பணம்‌ சம்பந்தமான பேச்சு வந்ததாலோ என்னமோ 
அண்ணாச்சி சட்டென்று விடைபெற்றுக்கொண்டு 
சென்றுவிட்டார்‌. 

எழுபத்திமூன்று நாற்பத்தியேழும்‌ அர்ச்சகர்‌ நின்ற 
திசைக்கு நேர்‌ எதிர்திசை நோக்கி மடமடவென்று நடக்க 
ஆரம்பித்தான்‌. 

அர்ச்சகர்‌ பின்னால்‌ ஓடிஓடிச்‌ சென்றார்‌. 

“இந்தாரும்‌ ஓய்‌, கொஞ்சம்‌ நில்லும்‌. என்ன இது? 
நடுரோட்டிலெ நிக்கவச்சுட்டு நீர்‌ பாட்டுக்குக்‌ கம்பியெ 


நீட்டறேரே?” 

“அட சரிதான்‌, போமய்யா.” 

“என்னய்யா இது, எனக்கு ஒண்ணும்‌ புரியலையே.” 
“வீட்டெப்‌ பாத்துப்‌ போமய்யா. போட்டு பிராணனெ 
வாங்குதீரே.” 

“என்னன்னமோ சொன்னேர்‌. ஆ ஊ ஆனை 
அறுபத்திரெண்டுன்னு சொன்னீர்‌. இப்போ போ 
போன்னு விரட்டறேரே.” 

எழுபத்திமூன்று நாற்பத்தியேழுக்கு அசாத்தியக்‌ கோபம்‌ 
வந்துவிட்டது. கண்கள்‌ சிவந்தன. நெற்றிப்‌ பொட்டில்‌ 
நரம்புகள்‌ புடைத்தன. அர்ச்சகர்‌ முகத்தையே 
இமைக்காமல்‌ பார்த்தான்‌. அர்ச்சகரும்‌ இமைக்காமல்‌ 
பார்த்தார்‌. அவருக்கு சற்று பயமாகத்தான்‌ இருந்தது. 
ஆனால்‌ அதே சமயத்தில்‌ அடக்க முடியாத சிரிப்பும்‌ 
வந்தது. இலேசான புன்னகை உதட்டில்‌ நெளிந்தது. 
அர்ச்சகர்‌ சிரிப்பை அடக்குவதையும்‌ அவர்‌ உதட்டில்‌ 
சிரிப்பு பீறிட்டு வழிவதையும்‌ கவனித்தான்‌ 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு. சிரிப்புப்‌ பொத்துக்‌ 
கொண்டு வந்தது அவனுக்கு. 

எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு கடகடவென்று 
சிரித்தான்‌. சப்தம்‌ போட்டு சிரித்தான்‌. வாய்விட்டுச்‌ 
சிரித்தான்‌. குழந்தைபோல்‌ சிரித்தான்‌. 

அர்ச்சகரும்‌ அவனுடன்‌ சேர்ந்து அட்டகாசமாகச்‌ 
சிரித்தார்‌. 

எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு அர்ச்சகரிடம்‌ மிக 
நெருங்கி நின்றுகொண்டு, அவர்‌ முகத்தைப்‌ பார்த்துச்‌ 
சிரித்தபடி சொன்னான்‌: 

“வீட்டுக்குப்‌ போம்‌. நானும்‌ வீட்டுக்குத்தான்‌ போறேன்‌.” 
குரல்‌ மிக அமைதியாக இருந்தது. அர்ச்சகர்‌ அவன்‌ 
முகத்தைப்‌ பார்த்தார்‌. சற்று முன்னால்‌, அவர்‌ முன்‌ 
நின்ற ஆள்‌ மாதிரியே இல்லை. 

“நானும்‌ அந்தப்‌ பக்கம்தானே போகணும்‌. சேர்ந்தே 
போறது” என்று கூட நடந்தார்‌ அர்ச்சகர்‌. 

“ஆமாம்‌, அந்த ஆசாமீட்டே ஏதோ ஜென்ம நக்ஷத்திரம்னு 


சொன்னீரே. வாஸ்தவம்‌ தானா? இல்லெ எங்கிட்டெக்‌ 
காட்டின டிராமாவுக்கு மிச்சமோ?” என்று கேட்டார்‌ 
அர்ச்சகர்‌. 

“உண்மைதான்‌ வேய்‌, நாளைக்குப்‌ பொறந்த நாள்‌.” 
“என்ன கொழந்தே?” 

“பொம்புளெப்‌ புள்ளே.” 

“தலைச்சனா?” 

“ஆமா, கலியாணம்‌ முடிஞ்சு பதினொண்ணு 
வருசமாவுது.” 

“ஓஹோ, பேரென்ன?” 

”கண்ணம்மா.” 

“நம்ம ஸ்வாமிக்கு ரொம்ப வேண்டிய பெயர்‌” என்றார்‌ 
அர்ச்சகர்‌. 

எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு சிரித்துக்‌ கொண்டான்‌. 
“ஆமாம்‌, அதுக்கு என்ன பண்ணப்போறீர்‌?” 
“வீட்டுக்காரி எதை எதையோ செய்யணும்னு 
சொல்லுதா. நான்தான்‌ இளுத்துக்கிட்டிருக்கேன்‌.” 
"ஏன்‌ இளுக்கணும்‌? தலைச்சன்‌ கொழந்தே. ரொம்ப 
நாளைக்கப்பறம்‌ ஸ்வாமி கண்‌ திறந்து கையிலெ 
தந்திருக்கார்‌. அதுக்கு ஒரு குறைவும்‌ வைக்கப்படாது; 
வைக்க உமக்கு அதிகாரம்‌ கிடையாது” என்று அடித்துப்‌ 
பேசினார்‌ அர்ச்சகர்‌. 

“அது சரிதாய்யா. யாரு இல்லைன்னு சொல்லுதா? 
ஆனா கைச்செலவுக்கில்லா திண்டாட்டம்‌ போடுது.” 
“போயும்‌ போயும்‌ ராப்பட்னிக்காரன்‌, ஸ்வாமி 
குளுப்பாட்டறவனைப்‌ பிடிச்சா என்ன கெடைக்கும்‌? 
பிரசாதம்‌ தருவன்‌. கொழச்சுக்‌ கொழச்சு நெத்தியிலே 
இட்டுக்கலாம்‌. ஜரிகைத்‌ துப்பட்டா, மயில்கண்‌ வேஷ்டி, 
தங்கச்செயின்‌ இந்த மாதிரி வகையாப்‌ பிடிச்சா போட்‌ 
போட்னு போடலாம்‌. என்ன ஆளய்யா நீர்‌, இதுகூட 
தெரிஞ்சுக்காமெ இருக்கேரே” என்றார்‌ அர்ச்சகர்‌. 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு வாய்விட்டுச்‌ சிரித்தான்‌. 
“ஒரு பயலும்‌ கையிலெ சிக்கலெ. நாயா அலஞ்சு 
பார்த்தேன்‌. பிறந்தநாள்‌ அயிட்டம்‌ வேறே மனசிலே 


உறுத்திட்டு இருந்தது. அர்ச்சகரானா அர்ச்சகர்னு 
பாத்தேன்‌. கையெ விரிச்சுட்டீரே! பொல்லாத 
கட்டைதாய்யா நீரு.” 

“நானும்‌ விடிஞ்சு அஸ்தமிச்சா பத்து மனுஷாளிடம்‌ 
பழகுறவன்தானே? எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு 
என்ன துள்ளுத்தான்‌ துள்ளிருவான்னு 
தெரியாதாக்கும்‌.” 

“அடி சக்கையின்னானாம்‌! கொஞ்ச முன்னாலே யாரோ 
அழுதாளே, அது யாரு? யாருக்கோ பல்லு தந்தி 
அடிச்சுதே, யாருக்கு? யாருக்குக்‌ கையும்‌ காலும்‌ 
கிடுகிடான்னு வெறச்சுதாம்‌?” 

“மொதல்ல கொஞ்சம்‌ பயந்துதான்‌ போனேன்‌. ஏன்‌ 
பொய்‌ சொல்லணும்‌. இருந்தாலும்‌ என்ன உருட்டு 
உருட்டிப்‌ புட்டீர்‌!” 

“என்ன செய்யுது சாமீ? இந்த சாண்‌ வயத்துக்காகத்‌ 
தானே இந்த எளவெல்லாம்‌. இல்லாட்டி மூக்கெப்‌ 
பிடிச்சுக்கிட்டு உக்காந்திரலாமே.” 

“சந்தேகமா? நான்‌ என்ன பாடுபடறேன்‌ கோவில்லே? 
கோவிலுக்குள்ளே ஏறி வந்தாலே புண்ணியாசனம்‌ 
பண்ணனும்‌. ஸ்வாமி எழுந்திருந்து பின்புறம்‌ வழியா 
ஓடியே போயுடுவா. அந்தமாதிரி பக்த 
சிகாமணிகள்ளாம்‌ வருவா. அவாளிடம்‌ போய்‌ ஈ ஈன்னு 
இளிச்சுட்டு நிக்கறேன்‌. உங்களெ விட்டா உண்டா 
என்கிறேன்‌. ஆழ்வார்‌ நாயன்மார்கள்‌ கெட்டது கேடு 
என்கிறேன்‌. கடைசியா, போறத்தே ரெண்டணா 
வைக்கிறானா, நாலணா வைக்கிறானான்னும்‌ 
கவனிச்சுக்கறேன்‌. அணாவெ தீர்த்தத்தில அலம்பி 
இடுப்பிலெ சொருகிக்கறேன்‌” என்றார்‌ அர்ச்சகர்‌. 
இருவரும்‌ சேர்ந்து சிரித்தார்கள்‌. 

இரண்டு பேரும்‌ நடந்து நடந்து போஸ்டாபீஸ்‌ 
ஜங்ஷனுக்கு வந்துவிட்டார்கள்‌. 

“இந்த லெட்டரே போட்டுட்டு வந்துடறேன்‌” என்றான்‌ 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு. 


“பாத்துப்‌ போடும்‌. யாராவது காக்கிச்‌ சட்டைக்காரன்‌ 


வந்து புடிச்சுக்கப்‌ போறான்‌. யார்‌ வீட்டிலெ நோவு 
எடுத்திருக்கோ?” என்றார்‌ அர்ச்சகர்‌. 

கடிதங்களைத்‌ தபாலில்‌ சேர்த்துவிட்டு எதிர்‌ 
சாரியிலிருந்த வெற்றிலை பாக்குக்‌ கடைக்கு வந்தான்‌ 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு. மட்டிப்பழக்‌ 
குலையிலிருந்து நாலைந்து பழங்களைப்‌ பிய்த்தான்‌. 
“இந்தாரும்‌, சாப்பிடும்‌” என்று அர்ச்சகரை நோக்கி 
நீட்டினான்‌. 

அர்ச்சகர்‌ இரண்டு கைகளையும்‌ நீட்டி வாங்கிக்‌ 
கொண்டார்‌. இரண்டு பேரும்‌ வெற்றிலை 
போட்டுக்கொண்டார்கள்‌. 

“கணக்கிலே எளுதிக்கிடுங்க” என்றான்‌ எழுபத்திமூன்று 
நாற்பத்தியேழு, கடைக்காரரை நோக்கி. 
“எழுதிக்கிட்டே இருக்கேன்‌” என்றார்‌ கடைக்காரர்‌. 
“சும்மா எழுதுங்க. ரெண்டுநாள்‌ களியட்டும்‌. செக்கு 
கிளிச்சுத்‌ தாறேன்‌.” 

நடந்து, இரண்டு பேர்களும்‌ பரஸ்பரம்‌ பிரியவேண்டிய 
இடத்திற்கு வந்துவிட்டார்கள்‌. 

“சாமி, அப்பொ எனக்கு விடைகொடுங்க. ஒண்ணும்‌ 
மனசிலே வச்சுக்கிடாதீங்க” என்றான்‌ எழுபத்திமூன்று 
நாற்பத்தியேழு. 

“என்ன நெனக்கிறது. காக்கி ஜாதியே இப்படித்தான்‌” 
என்றார்‌ அர்ச்சகர்‌. 

“எல்லாம்‌ ஒரே ஜாதிதான்‌” என்றான்‌ எழுபத்திமூன்று 
நாற்பத்தியேழு. 

“அதுசரி, நாளைக்கு என்ன செய்யப்போறேர்‌?” 
“என்ன செய்யுதுனு விளங்கெலெ. அதுக்கு முகத்திலே 
போய்‌ முளிக்கவே வெக்கமாயிருக்கு. ஆயிரம்‌ நெனப்பு 
நெனச்சுக்கிட்டு இருக்கும்‌. சரி, நான்‌ வாறேன்‌” என்று 
சொல்லிவிட்டு நடந்தான்‌ எழுபத்திமூன்று 
நாற்பத்தியேழு. 

“ஓய்‌, இங்கே வாரும்‌” என்றார்‌ அர்ச்சகர்‌. 

வந்தான்‌. 

அர்ச்சகர்‌ அரை வேஷ்டியை இலேசாக 


அவிழ்த்துவிட்டுக்‌ கொண்டார்‌. இப்பொழுது வயிற்றில்‌ 
ஒரு துணி பெல்ட்‌ தெரிந்தது. துணி பெல்ட்டில்‌ 
ஒவ்வொரு இடமாகத்‌ தடவிக்‌ கொண்டே முதுகுப்புறம்‌ 
வந்ததும்‌ சட்டென்று கையை வெளியில்‌ எடுத்தார்‌. 
ஐந்து ரூபாய்‌ நோட்டு! 

“இந்தாரும்‌, கையெ நீட்டும்‌” என்றார்‌ அர்ச்சகர்‌. 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு ஒரு நிமிஷம்‌ 
தயங்கிவிட்டு கையை நீட்டி வாங்கிக்‌ கொண்டான்‌. 
“கொழந்தை பிறந்தநாளுக்கு குறை ஏற்படாதுன்னு 
தறேன்‌” என்றார்‌ அர்ச்சகர்‌. 

“சாமி, ரொம்ப உபகாரம்‌, ரொம்ப உபகாரம்‌” என்றான்‌ 
எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு. அவன்‌ குரல்‌ 
தழதழத்தது. 

“ஆனந்த பாஷ்பம்‌ ஒண்ணும்‌ வடிக்க வேண்டாம்‌. 
ஒண்ணாம்‌ தேதி சம்பளம்‌ வாங்கினதும்‌ திருப்பித்‌ 
தந்துடணும்‌” என்றார்‌ அர்ச்சகர்‌. 

“நிச்சயமா தந்துடுதேன்‌.” 

“கண்டிப்பாத்‌ தந்துடணும்‌.” 

“தந்துடுதேன்‌.” 

“தரலையோ, எச்‌. ஸிட்டெச்‌ சொல்லுவேன்‌.” 

இருவரும்‌ சிரித்துக்கொண்டார்கள்‌. 

“நாளைக்கு நம்ம கோயிலுக்கு கூட்டிண்டு வாரும்‌ 
கொழந்தெயெ. கண்ணம்மா வந்தா ரொம்ப 
சந்தோஷப்படுவன்‌ நதீக்கிருஷ்ணன்‌. நானே 
கூடயிருந்து ஜமாய்ச்சுப்புடறேன்‌.” 

“சரி, அப்படியே கூட்டிட்டு வாறேன்‌.” 

“அப்பொ நான்‌ வறேன்‌. முதல்‌ தேதி ஞாபகமிருக்கட்டும்‌” 
என்று சொல்லிக்கொண்டே இருட்டில்‌ நடந்தார்‌ 
அர்ச்சகர்‌. 

எழுபத்திமூன்று நாற்பத்தியேழு அவர்‌ மறைவதைப்‌ 
பார்த்துக்கொண்டே நின்றான்‌. 

நன்றி: சரஸ்வதி, 1958 

SK IR IR IR IR IR IR 


தட்டச்சு : சென்ஷி 


|9.ரத்னாபாயின்‌ ஆங்கிலம்‌ 
சுந்தர ராமசாமி 


தில்லியிலிருந்த தன்‌ உற்ற சிநேகிதியான அம்புஜம்‌ 
ஸ்ரீனிவாசனுக்கு வழக்கம்போல்‌ ரத்னாபாய்‌ 
ஆங்கிலத்தில்‌ ஒரு கடிதம்‌ எழுதினாள்‌. அதன்‌ கடைசிப்‌ 
பாராவை “அம்பு, இந்தப்‌ பட்டுப்புடவையை நீ 
பார்த்தால்‌ என்‌ கையிலீருந்து அதைப்‌ பிடுங்கி உன்‌ 
நெஞ்சோடு சேர்த்துக்கொண்டு, “எனக்கு, ஐயோ 
suraaathimoolan-c௭னக்கு”’ என்று குதிப்பாய்‌. சந்தேகமே 
வேண்டாம்‌. ராதையின்‌ அழகையும்‌ கண்ணனின்‌ 
வேணுகானத்தையும்‌ குழைத்து இதைப்‌ 
படைத்திருப்பவனைக்‌ கலைஞன்‌ என்று நான்‌ 
கூசாமல்‌ அழைப்பேன்‌. வண்ணக்‌ கலவைகளில்‌ 
இத்தனை கனவுகளைச்‌ சிதறத்‌ தெரிந்தவன்‌ 
கலைஞன்தான்‌” என்று முடித்திருந்தாள்‌. அந்தக்‌ 
கடிதத்தைத்‌ தபாலில்‌ சேர்க்கும்போது அதனுள்‌ 
வினையின்‌ விதைகளும்‌ அடங்கியிருந்தன என்பதை 
ரத்னாபாய்‌ ஊகித்திருக்கவில்லை. அம்புவிடமிருந்து 
வந்த பதிலில்‌, “ரத்னா, உனது ஆங்கிலம்‌! எத்தனை 
தடவை அதை வியந்தாயிற்று! வியந்தததைச்‌ சொல்லத்‌ 
தெரியாமல்‌ விழித்தாயிற்று! ஒன்றாய்த்தானே 
படித்தோம்‌? எங்கிருந்து கிடைத்தது உனக்கு மட்டும்‌ 
இப்படி ஒரு பாஷை? கடிதங்கள்‌ மனப்பாடம்‌ 
செய்யபடுவதுண்டோ? செய்கிறேன்‌. சில சமயம்‌ மறு 
பாதியை அவர்‌ திருப்பிச்‌ சொல்லுகிறார்‌. பரதநாட்டியம்‌ 
மனக்கண்ணில்‌ வருகிகிறது. உன்‌ பாஷையின்‌ 


நளினத்தை உணரும்போது. நானும்‌ கல்லூரி ஆசிரியை, 
அதுவும்‌ ஆங்கிலத்தில்‌. நினைக்கவே வெட்கமாக 
இருக்கிறது... ஆமாம்‌ அப்படி என்ன அதிசயம்‌ அந்தப்‌ 
புடவையில்‌? வாங்கி வை எனக்கும்‌ ஒன்று. அதே மாதிரி. 
என்‌ சக ஆசிரியைகளுக்கு இரண்டு. வெட்கப்படட்டும்‌ 
அவர்களும்‌ என எண்ணி உன்‌ கடிதத்தை காட்டப்போக- 
பயப்படாதே. முழுவதுமல்ல; சில பகுதிகளைத்தான்‌. 
இப்படி ஒரு கோரிக்கை வந்து சேர்ந்தது. தொந்தரவுதான்‌ 
உனக்கு” என்று எழுதியிருந்தாள்‌. 

”தொந்தரவுதான்‌” என ரத்னாபாய்‌ கடிதத்தைப்‌ படித்து 
முடித்ததும்‌ முணுமுணுத்தாள்‌. “அம்பு, என்‌ கண்ணே. 
என்‌ நினைப்பதைவிடவும்‌ பெரிய தொந்தரவு” என்று 
கற்பனையில்‌ அம்புவின்‌ வாட்டசாட்டமான முழு 
உருவத்தையும்‌ - இடது கைவிரல்‌ நுனிகளால்‌ 
அடிக்கொருதரம்‌ மூக்குக்கண்ணாடியின்‌ இரு 
ஓரங்களையும்‌ தொட்டு அசைத்துக்கொள்ளும்‌ 
அவளுடைய தன்னுணர்வற்ற செய்கையோடு கண்முன்‌ 
நிறுத்திச்‌ சொன்னாள்‌. “சிக்கலான பொறி, சிக்கலான 
பொறி” என்று அவள்‌ வாய்‌ ஆங்கிலத்தில்‌ 
முணுமுணுத்தது. 
மில்டன்‌ நழுவி விட்டிருந்தான்‌. ஒவ்வொரு தடவை 
உணவுக்குப்‌ பின்னும்‌ இப்போதெல்லாம்‌ இப்படி ஒரு 
நழுவல்‌. 

இன்னும்‌ பதினேழு வயது முடியவில்லை. அதற்குள்‌ 
இந்தப்‌ பழக்கம்‌. வசதியாக புதுப்பெட்டிக்கடையும்‌ 
பக்கத்திலே வந்தாயிற்று. ஆமாம்‌... எங்கிருந்து காசு? 
பப்பாவிடமிருந்து திருடிக்கொள்வான்‌ போலிருக்கிறது. 
பப்பா, மம்மியிடமிருந்து திருடிக்கொள்ளும்போது 
இதில்‌ என்ன தப்ப? ரோஸியும்‌ மேரியும்‌ தையல்‌ 
வகுப்புக்குப்‌ போயிருந்தார்கள்‌. இருவருக்குமே படிப்பு 
வரவில்லை. பள்ளிக்கூடத்தில்‌ ரத்னாபாயின்‌ டீச்சரின்‌ 
பிள்ளைகளா என்ற கேலியை வாங்கிக்‌ 
கட்டிக்கொண்டதுதான்‌ மிச்சம்‌. ஒவ்வொரு வருடமும்‌ 
அக்காவும்‌ தங்கையும்‌ மாறி மாறித்‌ தோற்றுக்‌ 


கொண்டிருந்தார்கள்‌. “அவமானம்‌.. அவமானம்‌” என்று 
ரத்னாபாய்‌ ஆங்கிலத்தில்‌ முணுமுணுத்தாள்‌, “என்‌ 
குழந்தைகளா இவை? இல்லை. இல்லவே இல்லை. 
ஜான்சனின்‌ குழந்தைகள்‌. வேட்டைக்காரனின்‌ 
குழந்தைகள்‌. வலிக்கிற பல்லை, ஊசிபோட்டு உணர்வு 
இழக்கச்‌ செய்யாமல்‌, வலியோடு பிடுங்குகிறவனின்‌ 
குழந்தைகள்‌. அவனுடைய சதா ரத்தச்‌ சிவப்பேறிய 
கண்களும்‌, முரட்டுக்‌ கைகளும்‌, கைகளிலும்‌ மார்பிலும்‌ 
கரடிக்கு முளைத்திருப்பதுபோல்‌ கருமயிறும்‌.... 
கடவுளே, ஏன்‌ என்‌ மனத்தில்‌ வசையைப்‌ 
புகுத்துகிறாய்‌?” என்று வாய்விட்டு அரற்றினாள்‌ 
ரத்னாபாய்‌. ஏன்‌ இவ்வாறு துரதிர்ஷ்டம்‌ 
பிடித்துப்போனேன்‌? அம்மா சொல்வாள்‌ உலகம்‌ 
வயிறெரிந்துவிட்டது என்று... 

ரத்னாபாயைச்‌ சிறுவயதில்‌ அவளுடைய தாயார்‌ 
மீராபாய்‌ டீச்சர்‌ வெளியே அழைத்துச்‌ செல்லும்போது, 
அவளைப்‌ பார்த்த ஒவ்வொரு ஆணும்‌ பெண்ணும்‌ 
வயிறெரிந்துவிட்டார்களாம்‌. ரத்னாபாயின்‌ அழகு 
அவர்களிடத்தில்‌ தாங்க முடியாத பொறாமையை 
ஏற்படுத்திற்றாம்‌. மீராபாய்‌ டீச்சரின்‌ வாதம்‌ இது. 

அம்புவுக்குப்‌ பதில்‌ எழுத எத்தனை நாட்கள்‌ 
கடத்துவது? மீண்டும்‌ கடிதம்‌ வந்துவிட்டது. 
“மறந்துவிட்டாயா ரத்னா? லீவுதானே? மசக்கையோ? 
டூவா....?” 

ரத்னாபாய்‌ எழுந்திருந்து மாடிக்குச்‌ சென்றாள்‌. 
மொட்டை மாடியில்‌ தரையில்‌ ஒரு கிழவர்‌ உட்கார்ந்து 
கொண்டிருந்தார்‌. வழுக்கைத்தலை. அழுக்குத்‌ 
துண்டால்‌ கன்னங்களைச்‌ சுற்றி கழுத்தில்‌ 
கட்டிக்கொண்டிருந்தார்‌. கன்னம்‌ வீங்கிய வீக்கத்தில்‌ 
கண்கள்‌ இடுங்கிப்‌ புதைந்துகிடந்தன. முகம்‌ “ஜிவ்‌ 
ஜிவ்‌'வென்று சிவந்து கிடந்தது. ரத்னாபாய்‌ 
எதிர்ப்பட்டதும்‌ கிழவர்‌ சாத்தியிருந்த மாடி அறைக்‌ 
கதவைச்‌ சுட்டிக்காட்டி கவனிக்கச்‌ சொல்லுங்கள்‌” 
என்று சமிக்ஞை காட்டினார்‌. ரத்னாபாய்‌ முகம்‌ 


கோபத்தில்‌ கடுகடுத்தது. விரல்‌ நுனியால்‌ மிகுந்த 
நாடுக்குடன்‌ கதவைச்‌ சுண்டினாள்‌. கதவு 
திறக்கப்படவில்லை. பலமாகத்‌ தள்ளிக்கொண்டு 
உள்ளே நுழைந்தாள்‌. நோயாளிகளை உட்கார்த்தும்‌ 
நாற்காலிக்குப்‌ பக்கத்தில்‌, பல்லை ராவும்‌ கருவியின்‌ 
பெரிய இரும்புச்‌ சக்கரத்தினடியில்‌ தலை வைத்து லுங்கி 
விலகிக்‌ கிடக்க அலங்கோலமாகத்‌ தரையில்‌ கிடந்தான்‌ 
ஜான்சன்‌. “அசிங்கம்‌, வெட்கமாய்‌ இல்லையா?” என்று 
கத்தினாள்‌ ரத்னாபாய்‌. “காலால்‌ உதைப்பேன்‌” 
என்றாள்‌. லேசாக ஒரு முனகல்‌ கேட்டது. “எனக்குக்‌ 
கொஞ்சம்‌ பணம்‌ வேணும்‌. அவசரம்‌. பத்துப்‌ 
பதினைந்து நாட்களில்‌ திருப்பிக்‌ கொடுத்துவிட 
முடியும்‌” என்றாள்‌. மீண்டும்‌ முனகல்‌ எழுந்தது. 
“உங்களிடம்‌ ஒரு உதவியை நாடி வந்திருக்கிறேன்‌. 
எனக்குப்‌ பைத்தியம்‌. எப்பொழுதாவது நீங்கள்‌ 
எனக்காக உங்கள்‌ சுண்டு விரலை 
அசைத்திருக்கிறீர்களா?” என்று ஆங்கிலத்தில்‌ 
பேசினாள்‌. நாடகத்தில்‌ ஒரு கதாபாத்திரம்‌ 
பேசுவதுபோல்‌ இருந்தது. வெளியே கிழவர்‌ தன்‌ 
இருப்பிடத்தை விட்டு எழுந்திருந்து கதவுக்குப்‌ 
பின்னால்‌ வந்து நிற்பதாக ரத்னாபாய்க்குத்‌ 
தோன்றிற்று. “சாத்தியிருக்கும்‌ கதவுக்குப்‌ பின்னால்‌ ஏன்‌ 
இவ்வாறு நிகழ்ந்திருப்பதாக எனக்குத்‌ தோன்ற 
வேண்டும்‌. அதிக உணர்வுகள்‌ வேலை செய்வதாலா? 
கற்பனையின்‌ திமிரினாலா? என்னுடைய நுட்பமும்‌, 
நகாஸும்‌, பதவிசும்‌, லலிதமும்‌ முரட்டுத்தனத்தால்‌ 
சூறையாடப்பட்டு விட்டதா?' கதவைத்‌ திறந்து 
பார்க்கிறபோது கிழவர்‌ அங்கு நின்று கொண்டிருந்தால்‌, 
தனது காரியங்கள்‌ சுமாரான வெற்றிக்குத்‌ திரும்பும்‌ 
என்றும்‌, அப்படியில்லாத வரையிலும்‌ இப்போது 
இருப்பதுபோலவே இருக்கும்‌ எனவும்‌ கற்பனை செய்து 
கொண்டு கதவைத்‌ திறந்தாள்‌. கிழவர்‌ இருந்த 
இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தார்‌. 

ரத்னாபாய்‌ மீண்டும்‌ உள்ளே நுழைந்து, “நான்‌ 


சொல்வது காதில்‌ விழுகிறதா?” என்று உரக்கக்‌ 
கத்தினாள்‌. மீண்டும்‌ முனகல்‌ கேட்டது. முகம்‌ லேசாகத்‌ 
திரும்பியதும்‌ கடைவாயில்‌ எச்சில்‌ வழிவது தெரிந்தது. 
“மிருகம்‌. மிருகம்‌. மிருகத்திலும்‌ கேவலம்‌” என்று அவள்‌ 
வாய்‌ முணுமுணுத்தது. சிறு சுவர்‌ அலமாரியைத்‌ 
திறந்து இரண்டு மாத்திரைகளை ஒரு புட்டியிலிருந்து 
எடுத்துக்கொண்டு கிழவர்‌ முன்னால்‌ வந்தாள்‌. “இதை 
விழுங்கிவிட்டு உட்கார்ந்து இரும்‌” என்று 
சொல்லிவிட்டுப்‌ படியிறங்கிக்‌ கீழே வந்தாள்‌. 

இப்போதே போய்‌, காரியத்தை முடித்துவிட்டால்‌ என்ன 
என்று ரத்னாபாய்க்குத்‌ தோன்றியது. இன்று இரவு 
எப்படியும்‌ அம்புவுக்குப்‌ பதில்‌ எழுதவேண்டும்‌ 
என்பதும்‌, அந்த அந்த இடத்திற்கு என்ன என்ன 
வார்த்தைகளை உருவாக்கவேண்டும்‌ என்பதும்‌ அவள்‌ 
மனதில்‌ உருவாகியிருந்தன. 
வாசல்‌ கதவைச்‌ சாத்திவிட்டு உள்ளே வந்தாள்‌ 
ரத்னாபாய்‌. மாடியிலிருந்து ரேழிக்கு வரும்‌ மாடிப்படிக்‌ 
கதவையும்‌ சாத்தினாள்‌. இப்போது உள்ளே ஒரே 
இருட்டாகிவிட்டது. விளக்கைப்‌ போட்டாள்‌. இரண்டு 
கைகளிலும்‌ சோப்பை நுரைத்துக்‌ 
கைவளையல்களைக்‌ கழற்றினாள்‌. முகத்தைக்‌ 
கண்ணாடியில்‌ பார்த்தாள்‌. முன்‌ நரையை உள்ளே 
தள்ளிக்‌ கருமயிரை மேலே இழுத்துவிட்டாள்‌. “காலம்‌ 
குதிரை மீது ஏறிவந்து என்னைத்‌ தாக்குகிறது” என்று 
ஆங்கிலத்தில்‌ சொல்லிக்கொண்டாள்‌. “இருபத்தைந்து 
வருடங்களுக்கு முன்‌ நான்‌ ஒரு பேரழகி என்பது 
உங்களுக்குத்‌ தெரியுமா?” என்று ஒரு சபையைப்‌ 
பார்த்து கேட்பதுபோல்‌ கற்பனை செய்துகொண்டு 
கேட்டாள்‌. வளையல்களைக்‌ கைப்பையில்‌ 
வைத்துக்கொண்டு தெருவில்‌ இறங்கினாள்‌. 

இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர்‌, 
ரத்னாபாய்‌ தன்‌ தாயார்‌ மீராபாயுடன்‌ தெருவழியாக 
நடந்து செல்வது இளைஞர்‌ உலகில்‌ ஒரு முக்கியமான 
சம்பவம்‌. இந்த வாய்ப்பை எதிர்பார்த்து அவர்கள்‌ 


ஏமாறுவது, எதிர்பாராத நேரங்களில்‌ 
கிடைத்துவிடுவதும்‌ இளைஞர்‌ உலகின்‌ முக்கியமான 
செய்திகள்‌. “என்னுடைய பொக்கிஷம்‌ எப்படி?” என்று 
பெருமிதம்‌ வழியும்‌ முக பாவத்துடனும்‌, “என்‌ 
பொக்கிஷத்தை எப்படி உங்களிடமிருந்து காப்பாற்றப்‌ 
போகிறேனோ?' என்ற கவலை தெரியும்‌ முகத்துடனும்‌ 
மீராபாய்‌ ரத்னாபாயுடன்‌ இடைவெளிவிடாமல்‌ நடந்து 
போவாள்‌. தன்‌ பெண்ணைக்‌ கல்யாணம்‌ 
செய்துகொள்ளச்‌ சில டாக்டர்களும்‌ இன்ஜினியர்களும்‌ 
முன்வந்துள்ளனர்‌ என்றும்‌, தான்‌ இன்னும்‌ எந்த 
முடியும்‌ எடுக்கவில்லையென்றும்‌ மீராபாய்‌ அடிக்கடி 
சொல்லிக்‌ கொண்டிருந்தாள்‌. இது உண்மையா 
இல்லையா என்பது தெரியாது. ஆனாலும்‌ தபாலில்‌ 
ரத்னாபாய்க்குக்‌ காதல்‌ கடிதங்கள்‌ வந்தன. 
அக்கடிதங்களை ரத்னாபாயின்‌ தாயாரே தபால்‌ 
சேவகனிடமிருந்து பெற்று, படித்து, சந்தோஷப்பட்டு 
அவற்றை மறைவாக வைத்துக்கொண்டாள்‌. எங்கள்‌ 
ஊரில்‌ அந்தக்‌ காலத்திலிருந்த பெரிய வீட்டுப்‌ 
பிள்ளைகளில்‌ அநேகர்‌ அவளுக்குக்‌ காதல்‌ கடிதங்கள்‌ 
எழுதியிருக்கிறார்கள்‌. ரத்னாபாய்‌ ஒரு ஆங்கிலப்‌ 
பிரியை என்ற செய்தி அப்போதே அடிபட்டுக்‌ 
கொண்டிருந்ததால்‌, ஒவ்வொருவரும்‌ தங்களுக்குத்‌ 
தெரிந்த கடுமையான ஆங்கில வார்த்தைகளை 
எல்லாம்‌ தாங்கள்‌ எழுதிய காதல்‌ கடிதங்களில்‌ 
திணித்து, அதற்குமேல்‌ தங்களுக்குத்‌ தெரிந்த ஆங்கிலக்‌ 
கவிதைகளையும்‌ சேர்த்திருந்தார்கள்‌. இவ்வாறு காதல்‌ 
கடிதங்களை எழுதியுள்ள பையன்களின்‌ எந்தப்‌ 
பையனைத்‌ தேர்ந்தெடுப்பது புத்திசாலித்தனமானது 
என மீராபாய்‌ டீச்சர்‌ தனது மனத்தில்‌ ஓயாமல்‌ கணக்கு 
போட்டு வந்தாள்‌. அவள்‌ மனத்தில்‌ தன்‌ பெண்ணுக்குத்‌ 
தெரியாத பெரிய பிரச்சினையாக இது வளர்ந்து 
வந்திருந்தது. நாள்‌ போகப்போக இந்தப்‌ பிரச்சினையின்‌ 
தீவிர நிலை தளர்ந்தது. இதற்குக்‌ காரணம்‌, 
ரத்னாபாய்க்குக்‌ காதல்‌ கடிதங்கள்‌ எழுதிய 


பையன்களில்‌ அநேகர்‌ தங்கள்‌ படிப்பை 
முடித்துக்கொண்டு தங்கள்‌ மாமன்‌ மகளையோ அல்லது 
அத்தை பெண்ணையோ அல்லது தாய்‌ தகப்பன்‌ தேடிச்‌ 
சேர்த்த வேறு உறவுப்பெண்ணையோ கட்டிக்கொண்டு 
பம்பாய்‌, கல்கத்தா என்று மறைந்தார்கள்‌. இந்த 
இளைஞர்களில்‌ யாரையாவது, விடுமுறை நாட்களில்‌ 
எங்கள்‌ ஊர்‌ திரும்பும்போது மனைவி சகிதம்‌ மீராபாய்‌ 
டீச்சர்‌ பார்த்துவிட்டால்‌, அன்று இரவு ரத்னாவிடம்‌, 
“அந்த மயில்‌ வீட்டுக்காரர்‌ பிள்ளை அவன்‌ 
பெண்டாட்டியைக்‌ கூட்டிக்கொண்டு போகிறான்‌, 
பார்த்தேன்‌. இதைவிட அவன்‌ ஒரு கருங்குரங்கைக்‌ 
கட்டிக்கொண்டிருக்கலாம்‌! வெட்கம்‌ கெட்ட பயல்‌” 
என்று திட்டுவாள்‌. “அம்மா, அவர்‌ பெண்டாட்டி எப்படி 
இருந்தால்‌ நமக்கு என்ன? எனக்கு வம்பு பிடிக்காது” 
என்பாள்‌ ரத்னாபாய்‌. 

“உன்‌ புத்திக்குத்தான்‌ யாரும்‌ உன்னைக்‌ 
கட்டிக்கொள்ள வரவில்லை” என்று கொதிப்பாள்‌ 
தாயார்‌. 

“அது உன்னுடைய பிரச்சினை அல்ல; 
என்னுடையது” என்று ஆங்கிலத்தில்‌ பதில்‌ 
சொல்லுவாள்‌ ரத்னாபாய்‌. 

ரத்னாபாய்க்கு அவளுடைய நெருங்கிய தோழிகள்‌ 
பலரைப்போல்‌ ஆங்கிலம்‌ எடுத்து எம்‌.ஏ. சேர முடியாமல்‌ 
போயிற்று. “நாங்கள்‌ படித்து எதற்குடீ? நீ அல்லவா 
படிக்க வேண்டும்‌” என்றார்கள்‌ தோழிகள்‌. 

“கடன்காரங்க கத்துவதை நீ ஏன்‌ பொருட்படுத்த 
வேண்டும்‌? கத்துவாங்க: நீ படி. நான்‌ படிக்க 
வைக்கிறேன்‌ உன்னை” என்றாள்‌ மீராபாய்‌ டீச்சர்‌. 
பிடிவாதமாய்‌ பி.டி. படித்து ஆசிரியை ஆனாள்‌ 
ரத்னாபாய்‌. 

“எம்‌.ஏ. படிக்க முடியாமற்போனதுதான்‌ எனது கேடு 
காலத்தின்‌ ஆரம்பம்‌.” இந்த ஆங்கில வாக்கியத்தைப்‌ 
பல தடவை ரத்னாபாய்‌ பின்னால்‌ சொல்ல நேர்ந்தது. 
ரத்னாபாய்க்கு வயதாகிக்கொண்டிருப்பது இப்போது 


அவள்‌ முகத்தில்‌ தெரிந்தது. “என்ன, ஏதாவது 
பார்த்தாயா?” என்று தெரிந்தவர்கள்‌ கேட்பதைச்‌ 
சகித்துக்கொள்ள முடியாமல்‌ மீராபாய்‌ டீச்சர்‌ வெளியே 
போவதைக்‌ குறைத்துக்கொண்டாள்‌. இந்த 
விசாரிப்புகளில்‌ லேசான பரிகாசம்‌ கலந்திருப்பதையும்‌ 
இப்போது அவளால்‌ உணர முடிந்தது. “எந்த 
டாக்டருக்கும்‌ அதிருஷ்டம்‌ அடிக்கவில்லையா 
இன்னும்‌?” என்று மீராபாயிடம்‌ சக ஆசிரியைகள்‌ 
கேட்டுக்கொண்டிருந்தனர்‌. “எனது திருமணத்தை ஒரு 
சமூகப்‌ பிரக்ஞையாக்கிவிட்டாய்‌. இது நீ எனக்கு 
இழைத்த மாபெரும்‌ தீங்கு” என்றாள்‌ ரத்னாபாய்‌ தன்‌ 
தாயாரிடம்‌. 

“இப்போதெல்லாம்‌ நீ பேசுவதே எனக்குப்‌ 
புரியமாட்டேன்‌ என்கிறது. நீ வேறு யாரோ மாதிரி 
பேசுகிறாய்‌” என்றாள்‌ மீராபாய்‌ டீச்சர்‌. 
அநேகமாக ஒவ்வொரு நாளும்‌ ரத்னாபாய்‌ 
பள்ளிக்கூடம்‌ போகும்‌ வழியில்‌ ஜாண்சனைப்‌ பார்ப்பது 
வழக்கம்‌. பல்‌ ஆஸ்பத்திரி முன்னால்‌ லுங்கியைக்‌ 
கட்டிக்கொண்டு அவன்‌ சந்தோஷமாக நின்றுக்‌ 
கொண்டிருப்பான்‌. காலையில்‌ அவள்‌ பள்ளிக்குப்‌ 
போகும்போது, அவன்‌ தன்னுடைய பழைய மாடல்‌ 
குட்டிக்காரைக்‌ கிளப்ப முயன்று கொண்டிருப்பான்‌. 
நாலைந்து கூலிச்‌ சிறுவர்கள்‌ பின்னாலிருந்து 
தள்ளுவார்கள்‌. கார்‌ கிளம்பியது அத்தனை 
சிறுவர்களும்‌ கார்‌ கதவைத்‌ திறந்துகொண்டு உள்ளே 
சாடி ஏறி விழுவார்கள்‌. கார்‌ ஒரு ரவுண்டு சுற்றிவிட்டு 
வந்து ஆஸ்பத்திரி முன்‌ நிற்கும்‌. “அந்தச்‌ செய்கை - 
அதில்‌ நான்‌ கண்ட எளிமை - அந்த ஏழைச்‌ 
சிறுவர்களும்‌ உங்களை அன்னியோன்னியமாக 
பாவித்த விதம்‌ - அதற்காக உங்களை நேசித்தேன்‌” 
என்று ஆங்கிலத்தில்‌, திருமணம்‌ முடிந்த அன்று இரவு 
ஜாண்சனிடம்‌ சொன்னாள்‌ ரத்னாபாய்‌. 
“உன்னைவிடவும்‌ அழகாக இருக்கிறது உன்‌ ஆங்கிலம்‌” 
என்றான்‌ ஜான்சன்‌. 


ஜான்சனுடன்‌ வாழ்க்கையைப்‌ பகிர்ந்துகொள்ளுவது 
சாத்தியமில்லை என்பது ஒரு சில வாரங்களிலேயே 
ரத்னாபாய்க்குத்‌ தெரிந்து போயிற்று. அன்றாடம்‌ அவன்‌ 
குடித்தான்‌. கிடைக்கும்‌ சந்தர்ப்பங்களில்‌ எல்லாம்‌ 
நண்பர்களுடன்‌ வேட்டைக்குச்‌ சென்றான்‌. மனைவி, 
வீடு எனும்‌ உணர்வுகள்‌ அவன்‌ ரத்தத்தில்‌ கிஞ்சித்தும்‌ 
கிடையாது என்பது ரத்னாபாய்க்கு உறுதியாயிற்று. 
“நான்‌ ஒரு பொறுக்கி. என்னை நீ கட்டுப்படுத்த 
முடியாது. நீ சீமாட்டி என்றால்‌ உன்‌ அம்மாவிடம்‌ போய்‌ 
இரு” என்று குடிவெறியில்‌ கத்துவான்‌ ஜான்சன்‌. 

“நீர்‌ ஒரு எளிமையான மனிதர்‌ என்று நினைத்து நான்‌ 
ஏமாந்து போய்விட்டேன்‌. வாழ்க்கை எவ்வளவு 
பயங்கரம்‌” என்றாள்‌ ரத்னாபாய்‌. 

“உன்‌ ஆங்கிலத்தை நான்‌ வெறுக்கிறேன்‌” என்று 
கத்துவான்‌ ஜான்சன்‌. 
அன்று பேங்கில்‌ அவள்‌ எதிர்பாராத செய்தி கிடைத்தது. 
புதன்கிழமை மட்டும்தான்‌ தங்கத்தின்‌ பேரில்‌ பணம்‌ 
கடன்‌ கொடுப்பார்களாம்‌. ரத்னாபாய்‌ 
ஜவுளிக்கடைக்குச்‌ சென்றாள்‌. பட்டுச்சேலைகளை 
எடுத்து வைத்துவிட்டு, கையிலிருக்கும்‌ சிறு 
தொகையை முன்பணமாகக்‌ கொடுத்துவிட்டுப்‌ 
போனால்‌, பின்னால்‌ பேங்கிலிருந்து பணம்‌ பெற்று 
பாக்கியை அடைத்து, சேலைகளையும்‌ எடுத்துச்‌ 
சென்றுவிடலாம்‌ என்று எண்ணினாள்‌. 
கடைப்பையன்கள்‌ முன்னால்‌ வந்து நின்றதும்‌, “அன்று 
நான்‌ எடுத்துக்கொண்டு போன மாதிரி சேலை 
வேண்டும்‌” என்றாள்‌. அவள்‌ மனம்‌ குறுகுறுத்தது. 
“கடவுளே. எதற்காக இப்படி நான்‌ சொல்கிறேன்‌? 
எனக்கும்‌ புத்தி பேதலித்து விட்டதா” என்று மனதிற்குள்‌ 
முணுமுணுத்துக்‌ கொண்டாள்‌. பையன்கள்‌ விழிக்க 
ஆரம்பித்தார்கள்‌. ஒவ்வொருவராய்‌ வந்து அவளைப்‌ 
பார்த்துவிட்டுப்‌ போனார்கள்‌. “யார்ரா அண்ணைக்குக்‌ 
கொடுத்தது?” என்று முதலாளி அதட்ட ஆரம்பித்தார்‌. 
“நான்‌ எடுக்காத சேலையை எப்படி இவர்கள்‌ காட்ட 


முடியும்‌? இதற்கு மேலும்‌ இவர்களை தண்டிப்பது 
என்னைப்போன்ற ஒரு ஸ்திரீக்கு அழகல்ல” என்று 
ரத்னாபாய்‌ ஆங்கிலத்தில்‌ நினைத்துக்கொண்டே, 
“நல்லதா எதையாவது காட்டுங்கப்பா?” என்றாள்‌. 
“எனக்கு புத்தி பேதலித்துவிட்டது. கற்பனையே நிஜம்‌ 
என்று நம்ப ஆரம்பிக்கிறேனா?' பையன்கள்‌ 
பட்டுச்சேலையை எடுத்துவர அறைக்குள்‌ சென்றார்கள்‌. 
“உண்மையில்‌ அப்படி எழுதியிருக்க வேண்டிய 
அவசியமில்லை. அதிலும்‌ என்‌ அருமை அம்புவுக்கு” 
என்று ரத்னாபாய்‌ மனதிற்குள்‌ சொல்லிக்கொண்டாள்‌. 
அகஸ்மாத்தாய்ப்‌ படிக்க நேர்ந்தது அந்த ஆங்கிலக்‌ 
கவிதையை. அற்புதமான கவிதை. ஒவ்வொரு 
வார்த்தையும்‌ வைரத்தோட்டில்‌ கற்கள்‌ பதித்த மாதிரி 
இருந்தது. அதில்‌ சில வார்த்தைகள்‌ ரத்னாவிடம்‌ ஏதோ 
விதமான மயக்கத்தை ஏற்படுத்திற்று. அந்த 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தி ஒரு பட்டாடையை 
வருணித்தால்‌ வர்ணனை மிக அற்புதமாய்‌ அமையும்‌ 
என்று அவளுக்குத்‌ தோன்றிற்று. அந்த வருணனையை 
அன்றே - அப்போதே - அம்புவுக்கு எழுதுவதை 
அவளால்‌ கட்டுப்படுத்த முடியவில்லை. “பொல்லாத 
பொறிதான்‌ அது” என்று ரத்னாபாய்‌ முணுமுணுத்தாள்‌. 
“அது சரி, எடுக்காத சேலையை எடுத்ததாக நான்‌ ஏன்‌ 
சொல்லுகிறேன்‌. எதற்காக? ரத்னா, சொல்லு, எதற்காக?” 
என்று ரத்னா கேட்டுக்கொண்டாள்‌. சேலைகளை 
கவுண்டரில்‌ பரப்பிவிட்டார்கள்‌. “எதைத்‌ 
தேர்ந்தெடுப்பது? அம்பு, உனக்கு எது பிடிக்கும்‌? உன்‌ 
சிநேகிதிகளுக்கு எது பிடிக்கும்‌? உன்‌ சிநேகிதி 
ஆங்கிலத்தில்‌ ஒரு மேதை: ஒப்புக்கொள்கிறோம்‌. 
ஆனால்‌ புடவை தேர்ந்தெடுப்பதில்‌ அவள்‌ ஒரு அசடு 
என்று அவர்கள்‌ உன்னிடம்‌ சொல்லும்படி ஆகுமா? 
அல்லது ஆங்கிலத்தில்‌ வெளிப்பட்ட ரசி புடவைத்‌ 
தேர்வில்‌ அழுத்தம்‌ பெறுகிறது என்பார்களா? 
பின்வாக்கியத்தை அவர்கள்‌ சொல்லவேண்டுமெனில்‌ 
நான்‌ தேர்ந்தெடுக்க வேண்டிய சேலை எது? எனக்கு ஏன்‌ 


இன்று ஆங்கில வார்த்தைகள்‌ அதி அற்புதமாய்‌ 
ஓடிவருகின்றன? அம்புவுக்கு ஒரு நீண்ட கடிதம்‌ 
எழுதுவதற்கான வேளை நெருங்கிவிட்டதா?” மூன்று 
சேலைகளை த்‌ தேர்ந்தெடுத்தாள்‌ ரத்னாபாய்‌. 
புதன்கிழமை காலையில்‌ மீதிப்பணம்‌ தந்து 
எடுத்துக்கொள்வதாய்க்‌ கடைமுதலாளியிடம்‌ சொல்லி, 
சிறிது முன்பணமும்‌ கொடுத்துவிட்டு வெளியேறினாள்‌. 
அன்று இரவு ரத்னாபாய்‌ அம்புவுக்கு ஒரு நீண்ட கடிதம்‌ 
எழுதினாள்‌. அதன்‌ கடைசி பாராவில்‌ “சேலைகள்‌ 
எடுத்து அனுப்பி விட்டேன்‌. உனக்கும்‌ உன்‌ 
சிநேகிதிகளுக்கும்‌. நீயும்‌ உன்‌ சிநேகிதிகளும்‌ அதைக்‌ 
கட்டிக்கொண்டு கல்லூரி முன்னால்‌ (அதன்‌ 
வெளிச்சுவர்‌, கல்லால்‌ எழுப்பப்பட்டது) நிற்பதாய்‌ 
கற்பனையும்‌ பண்ணியாயிற்று. ஒன்று சொல்லி 
விடுகிறேன்‌. நீ உன்‌ சேலைக்குப்‌ பணம்‌ அனுப்பினால்‌ 
எனக்குக்‌ கெட்ட கோபம்‌ வரும்‌. எனக்குத்‌ தரவேண்டியது 
உன்‌ புகைப்படம்‌, அந்தப்‌ புடவையில்‌. ஐயோ! என்‌ 
சிநேகிதிக்கு என்னால்‌ நஷ்டம்‌ என்று 
இளைத்துப்போய்விடாதே. இங்கு பிள்ளைகள்‌ 
தோற்றுக்கொண்டுதான்‌ இருக்கிறார்கள்‌. பல்வலிக்கும்‌ 
குறைவில்லை” என்று எழுதியிருந்தாள்‌. 

தான்‌ எழுதிய கடிதத்தை ஏழெட்டுத்‌ தடவை படித்துப்‌ 
பார்த்தாள்‌ ரத்னா. அவளுக்கு ரொம்பவும்‌ 
பிடித்திருந்தது. “பாஷை ஒரு அற்புதம்‌. கடவுளே 
உனக்கு நன்றி” என்றாள்‌. “இல்லாவிட்டால்‌ எனக்கு 
வேறு எதுவுமில்லை” என்றாள்‌. மீண்டும்‌ கண்ணாடி 
முன்‌ நின்று சிறு அபிநயத்துடன்‌ அந்தக்‌ கடிதத்தைப்‌ 
படித்தாள்‌. 

புதன்கிழமைக்‌ காலையில்‌ பேங்குக்குப்‌ போகவேண்டும்‌ 
என்ற சிரத்தையே ரத்னாபாய்க்கு ஏற்படவில்லை. 
-அலக்‌, 1976 


20.விகாசம்‌ : சுந்தர ராமசாமி 


அம்மா கட்டிலில்‌ படுத்துக்கொண்டிருந்தாள்‌. நான்‌ 
கட்டிலை ஓட்டிக்‌ கீழே படுத்துக்கொண்டிருந்தேன்‌. பிந்தி 
எழுந்திருப்பதை நானும்‌ அம்மாவும்‌ வழக்கமாக்கிக்‌ 
கொண்டிருந்தோம்‌. நாங்கள்‌ சிறிது போராடிப்‌ 
பெற்றிருந்த உரிமை இது. சூரியோதயத்திற்கு முன்‌ 
குளியலை முடித்து விடும்‌ தர்மத்தை 
யுகாந்திரங்களாகக்‌ காப்பாற்றி வரும்‌ குடும்பம்‌. 
நாங்களோ நோயாளிகள்‌. அம்மாவுக்கு ஆஸ்துமா. 
எனக்கு மூட்டுவலி. இரண்டுமே காலை உபாதைகள்‌ 
கொண்டவை. 

௨ 12 குதிரை பிடரியை உதறும்‌ மணிச்சத்தம்‌ கேட்டது. 
வண்டியைப்‌ பூட்டியாயிற்று. அப்படி என்றால்‌ அப்பா 
கடைச்‌ சாவிக்கொத்தை எடுத்துக்கொண்டுவிட்டார்‌ 
என்று அர்த்தம்‌. கடிகாரம்‌ எட்டரையை 
நெருங்கிவிட்டது என்றும்‌ அர்த்தம்‌. இனி செருப்பு 
அணிதல்‌. கிரீச்‌ கிரீச்‌. படி இறங்கியதும்‌ குடையைப்‌ 
படக்கென்று ஒரு தடவை திறந்து மூடல்‌. குடையின்‌ 
அன்றாட ஆரோக்கிய சோதனை அது. 

கதவு லேசாகத்‌ திறந்தது. இடைவெளியில்‌ பாய்ந்த சூரிய 
ஒளி கண்ணாடமுக்குழாய்‌ போல்‌ உருப்பெற்று உயர்ந்தது. 
ஒளித்தூணில்‌ தூசி சுழல்கிறது. அப்பா! கண்ணா, ஒரு 
கண்‌. பாதி விபூதிப்‌ பூச்சு, சந்தனப்பொட்டு, அதற்குமேல்‌ 
குங்குமப்பொட்டு. 

“டேய்‌ அம்பி, எழுந்திரு” என்றார்‌ அப்பா. 

நான்‌ கண்களை மூடிக்கொண்டேன்‌. ஆழ்ந்த 
நித்திரைக்கு வசப்பட்டுவிட்டதுபோல்‌ அசையாமல்‌ 


கிடந்தேன்‌. 

“டேய்‌ எழுந்திருடா தடியா. அப்பா கூப்பிடறார்‌” 
என்றாள்‌ அம்மா. 

ஓரக்கண்ணால்‌ அப்பா முகத்தைப்‌ பார்த்தேன்‌. அது 
அன்பாக இருந்தது. மிருதுவாக இருந்தது. கடுமையான 
தூக்கத்தைத்‌ தகர்த்துக்‌ கொண்டு வெளிப்படும்‌ 
பாவனையில்‌ கண்களைத்‌ திறந்தேன்‌. 

“டேய்‌, குளிச்சு சாப்பிட்டுட்டு ஆனைப்பாலம்‌ போ” 
என்றார்‌ அப்பா. “போய்‌ ராவுத்தரைக்‌ கையோட 
கடைக்குக்‌ கூட்டிக்கொண்டு வந்துடு. நான்‌ போய்‌ 
வண்டி அனுப்பறேன்‌” என்றார்‌. 

நான்‌ அப்பா முகத்தையும்‌ அம்மா முகத்தையும்‌ மாறி 
மாறிப்‌ பார்த்தேன்‌. கடையில்‌ முன்‌ தினம்‌ 
ராவுத்தருக்கும்‌ அப்பாவுக்கும்‌ நடந்த மோதலைப்பற்றி 
அம்மாவிடம்‌ சொல்லியிருந்தேன்‌. “அவர்‌ இல்லாம 
உங்களுக்கு முடியுமா முடியாதா?” என்று கேட்டாள்‌ 
அம்மா. “எத்தனை வருஷமாச்சு இந்தக்‌ கூத்து” 
என்றாள்‌. “விலகறதும்‌ சேத்துக்கறதும்‌” என்றாள்‌. 
அப்பாவின்‌ முகம்‌ சிவந்தது. மேலும்‌ சிவந்தால்‌ மூக்கு 
நுனியில்‌ ரத்தம்‌ கசிந்துவிடும்‌ என்று தோன்றிற்று. 
“ஓணம்‌ வர்றது... நீ கடைக்கு வந்து பில்போடு” என்றார்‌ 
அப்பா. கோபத்தின்‌ உக்கிரத்தில்‌ உதடுகள்‌ கோணி 
வலித்துக்‌ காட்டுவதுபோல்‌ வார்த்தைகள்‌ தேய்ந்தன. 
“இந்த லோகத்திலே ராவுத்தர்‌ ஒருத்தர்தான்‌ பில்போடத்‌ 
தெரிஞ்சவரா?” என்றாள்‌ அம்மா. 

“வாயை மூடு” என்று கத்தினார்‌ அப்பா. சடேரேன்று 
என்னைப்‌ பார்க்கத்‌ திரும்பிக்கொண்டே, “எழுந்திருடா” 
என்று ஒரு அதட்டல்‌ போட்டார்‌. நான்‌ படக்கென்று 
எழுந்திருந்து வில்‌ மாதிரி நின்றேன்‌. “போ, நான்‌ 
சொன்ன மாதிரி செய்‌” என்றார்‌. என்‌ காவில்‌ 
கட்டியிருக்கும்‌ சக்கரத்தை யாரோ இழுத்ததுபோல்‌ 
வேகமாக வெளியே நகர்ந்தேன்‌. 

குதிரைவண்டி கிளம்பும்‌ சத்தம்‌ வாசலில்‌ கேட்டது. 
காலைக்‌ காரியங்களைப்‌ பம்பரமாகச்‌ செய்து 


முடித்தேன்‌. என்ன சுறுசுறுப்பு! வழக்கத்திற்கு மாறாக 
அரை நிஜாருக்குமேல்‌ வேட்டியைக்‌ கட்டி, முழுக்கைச்‌ 
சட்டையும்‌ அணிந்து கொண்டேன்‌. இரண்டும்‌ சேர்ந்து 
சற்றுத்‌ தெம்பாக என்னைப்‌ பேசவைக்கும்‌ என்று ஒரு 
நம்பிக்கை. அப்பாமீது வழக்கமாக வரும்‌ கோபம்‌ 
அன்று வரவில்லை. வருத்தமும்‌ இல்லை. கொஞ்சம்‌ 
பிரியம்கூட கசிவது போல்‌ இருந்தது. பாவம்‌, ஒரு 
இக்கட்டில்‌ மாட்டிக்கொண்டுவிட்டார்‌. முன்கோபத்தில்‌ 
முறித்துப்‌ பேசிவிட்டார்‌ ராவுத்தரிடம்‌. சிறிது சாந்தம்‌ 
கொண்டிருக்கலாமே என்று சொல்லலாம்‌. அவர்‌ ஒரு 
முன்கோபி என்றால்‌ சிறிது சாந்தம்‌ கொண்டிருக்கலாம்‌. 
முன்கோபமே அவர்‌ என்றால்‌ எப்படி சாந்தம்‌ கொள்ள 
முடியும்‌? இந்த மனப்பின்னல்‌ தந்த குதூகலத்தில்‌, 
அம்மா முன்‌ சென்று அவள்‌ முகத்தைப்‌ பார்த்து, “முன்‌ 
கோபமே அவர்‌ என்றால்‌ எப்படி சாந்தம்‌ கொள்ள 
முடியும்‌?” என்று கேட்டேன்‌. அம்மா சிரித்தாள்‌. 
மறுகணம்‌ சடக்கென்று முகத்தைக்‌ 
கடுமையாக்கிக்கொண்டு, “ரொம்ப இலட்சணம்தான்‌. 
புத்தியுள்ள பிள்ளை என்றால்‌ ராவுத்தரைக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு கடைக்குப்‌ போ” என்றாள்‌. தன்நெஞ்சின்‌ மீது 
வலது கையை வைத்துக்கொண்டு “அவர்‌ என்ன 
பேசியிருந்தாலும்‌ அதற்காக நான்‌ வருத்தப்படறேன்னு 
சொல்லு” என்றாள்‌. 

நான்‌ போய்‌ குதிரைவண்டியில்‌ ஏறிக்கொண்டேன்‌. 
ஓணம்‌ விற்பனையை ராவுத்தர்‌ இல்லாமல்‌ சமாளிக்க 
முடியாது என்றுதான்‌ எனக்கும்‌ தோன்றிற்று. அவர்‌ 
மாதிரி யாரால்‌ கணக்குப்‌ போடமுடியும்‌? மனக்கணக்கில்‌ 
ஒரு மின்னல்‌ பொறி அவர்‌. அவரும்‌ சரி, வரிசையாக 
ஐந்து பேர்‌ உட்கார்ந்து காகிதத்தில்‌ கூட்டிக்‌ கழிப்பதும்‌ 
சரி. மனித மூளையா அது! அமானுஷ்யம்‌. பில்போடும்‌ 
பகுதியில்‌ கூடிநிற்கும்‌ வாடிக்கையாளர்கள்‌ பார்த்து 
வியக்கும்‌ அமானுஷ்யம்‌. ஆச்சரியத்தில்‌ விக்கித்துப்‌ 
போய்‌ “மனுஷ ஜென்மம்தானா இது!” என்று பலர்‌ 
வாய்விட்டு கேட்டிருக்கிறார்கள்‌. “காதாலே 


கேட்டேஇப்படி போடுறாரே மனுஷன்‌: கண்ணால்‌ பார்க்க 
முடிஞ்சா எப்படிப்‌ போடுவாரோ?” என்று 
கேட்டிருக்கிறார்கள்‌. இத்தனைக்கும்‌ ஸ்கூல்‌ படிப்பு 
மூணாம்‌ கிளாஸ்‌. கடையைப்‌ பெருக்கிப்‌ பாய்‌ விரித்து 
தண்ணீர்‌ வைக்கும்‌ கோமதியைவிட வருஷம்‌ படிப்புக்‌ 
குறைவு. 

அன்று இதமாகத்தான்‌ பேச்சுத்‌ தொடங்கிற்று. “கடனை 
இப்படி மேலே ஏத்திண்டே போனா எப்படி ராவுத்தர்‌? 
தொகை ஏகமா ஏறிப்போச்சே” என்றார்‌ அப்பா. தனக்கு 
வேண்டிய துணிகளையெல்லாம்‌ பொறுக்கித்‌ 
தன்பக்கத்தில்‌ குவித்து வைத்துக்கொண்டுவிட்டு 
அதன்பின்‌ கடன்‌ கேட்டது அப்பாவுக்குப்‌ 
பிடிக்கவில்லை என்று தோன்றிற்று. “என்னச்‌ செய்யச்‌ 
சொல்றீங்க ஐயா? வீடு முழுக்க பொட்டைக. மகன்க 
கூறில்லே. மாப்பிள்ளைக கூறில்லே. மக நாலு. மருமக 
நாலு. பேத்திக எட்டு. பேரன்க எட்டு. எத்தனை ஆச்சு? 
ஆளுக்கொண்ணு எடுத்தாலும்‌ தொகை ஏறிப்‌ போகுதே” 
என்றார்‌ ராவுத்தர்‌. ராவுத்தரின்‌ முகத்தை அப்பா கூர்ந்து 
பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. “இளக்காரம்‌ கொஞ்சம்‌ 
கூடிப்போச்சு. அத மட்டுப்படுத்திக்‌ காட்டறேன்‌ இப்போ” 
என்று அவர்‌ தனக்குள்‌ கறுவிக்கொள்வதுபோல்‌ 
இருந்தது. “கோலப்பா, துணிக்கு பில்‌ போட்டுக்‌ கட்டித்‌ 
தந்துரு” என்றார்‌ ராவுத்தர்‌. தான்‌ சம்மதம்‌ 
தருவதற்குமுன்‌ அவரே எடுத்துக்‌ கொண்டு விடுவதா? 
அப்பாவின்‌ முகம்‌ சிவந்தது. “இந்தத்‌ தவா கடன்‌ தர 
சந்தர்ப்பம்‌ இல்லை” என்றார்‌ அப்பா. குரலில்‌ கடுமை 
ஏறி இருந்தது. “அப்படீன்னா நம்ம உறவு 
வேண்டாம்னுதானே ஜையா சொல்றீங்க? குட்டீ, என்னெ 
ஊட்ல கொண்டுபோய்‌ சேர்த்துடு” என்று 
சொல்லிக்கொண்டே எழுந்திருந்தார்‌ ராவுத்தர்‌. கோமதி, 
ராவுத்தரின்‌ வலது கையைத்‌ தனது இடது தோளில்‌ 
தூக்கி வைத்துக்கொண்டது. படி இறங்கிற்று. 
ராவுத்தரும்‌ படியிறங்கினார்‌. கடை சாத்தும்போது 
ஒவ்வொரு நாளும்‌ “வரேன்‌ ஐயா: என்று அப்பா 


இருக்கும்‌ திசையைப்‌ பார்த்து ராவுத்தர்‌ கும்பிடுவது 
வழக்கம்‌. அன்று அவர்‌ விடை பெற்றுக்‌ 
கொள்ளவில்லை. அதாவது விடைபெற்றுக்‌ 
கொண்டுவிட்டார்‌. 

கோமதியைக்‌ கூட்டிக்கொண்டு ராவுத்தர்‌ வீட்டுக்குப்‌ 
போகலாம்‌ என்று நான்‌ யோசித்தேன்‌. அப்படிச்‌ செய்தால்‌ 
ராவுத்தர்‌ மனதில்‌ இருக்கும்‌ வெக்கை சற்றுத்‌ தணியும்‌ 
என்று எனக்குத்‌ தோன்றிற்று. ஆனால்‌ கோமதி வீட்டில்‌ 
இல்லை. “ராவுத்தர்‌ வரலேன்னு சொல்லிட்டாரு. 
இப்பத்தான்‌ போகுது கோமதி கடைக்கு” என்றாள்‌ 
அவள்‌ தாயார்‌. 

தோப்பைக்‌ குறுக்காகத்‌ தாண்டி, சந்து வழியாக 
நுழைந்து, ராவுத்தரின்‌ வீட்டு முன்னால்‌ போய்‌ 
நின்றேன்‌. ஓட்டு வீடு. தணிந்த கூரை. முன்‌ முற்றத்தில்‌ 
வலதுபக்கம்‌ கிணறு. காரைப்‌ பூச்சு இல்லாத கைப்பிடிச்‌ 
சுவர்‌ இடிந்து கிடந்தது. சுவரிலும்‌ கிணற்றைச்சுற்றித்‌ 
தளத்திலும்‌ வெல்வெட்‌ பாசி புசுபுசுவென்று. 
வீட்டின்முன்‌ வெட்டுக்‌ கல்‌ படிகள்‌. நிலையில்‌ சாக்கு 
விரிப்புத்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்தது. 

“அம்பி வந்திருக்கேன்‌” என்றேன்‌ நான்‌ உரக்க. 

ஒரு சிறுமி வெளிப்பட்டாள்‌. இரட்டையில்‌ மற்றொன்று 
என்று தோன்றிய இன்னொரு சிறுமியும்‌ அவள்‌ 
பின்னால்‌ வந்தாள்‌. உள்ளேயிருந்து “யாரம்மா?” என்று 
ராவுத்தரின்‌ குரல்‌ கேட்டது. 

“நான்தான்‌ அம்பி” என்றேன்‌. 

“வா, வா” என்றார்‌ ராவுத்தர்‌. உற்சாகத்தில்‌ 
கொப்பளிக்கும்‌ குரல்‌. 

நான்‌ படுதாவைத்‌ தள்ளிக்கொண்டே உள்ளே 
போனேன்‌. சாணி மெழுகிய தரையில்‌ வஸ்தாத்‌ மாதிரி 
ராவுத்தர்‌ சப்பணம்‌ கூட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தார்‌. 
இரு கரங்களும்‌ அந்தரத்தில்‌ உயர்ந்திருந்தன. “வா, வா” 
என்று வாய்‌ அரற்றிக்கொண்டே இருந்தது. நான்‌ அவர்‌ 
முன்னால்‌ போய்‌ முட்டுக்குத்தி நின்றேன்‌. துழாவிய 
கரங்கள்‌ என்‌ மீது பட்டன. கண்கள்‌ மலங்க மலங்க 


விழித்தன. என்றோ இழந்து விட்ட ஜீவ ஒளியை 
மீண்டும்‌ வரவழைக்க அவை துடிப்பதுபோல்‌ இருந்தன. 
என்‌ தோள்பட்டையை அழுத்தி என்னைத்‌ 
தன்பக்கத்தில்‌ இழுத்து உட்கார வைத்துக்கொண்டார்‌ 
அவர்‌. உணர்ச்சி வசப்பட்டதில்‌ அதிகம்‌ 
நெகிழ்ந்துவிட்டது போல்‌ இருந்தது. 

“இன்னிக்கு என்ன, வேட்டி கட்டிக்கிட்டாப்ல!” என்றார்‌. 
“தோணிச்சு” என்றேன்‌. 

“என்ன கரை?” 

“குண்டஞ்சி.” 

“ஐயர்‌ மாதிரியே. பாக்கவும்‌ ஐயர்‌ மாதிரியே இருக்கேன்னு 
கடைப்பையன்க சொல்வானுக. எனக்குத்தான்‌ 
கொடுத்து வைக்கல பாக்க.” இப்படிச்‌ சொல்லிவிட்டு 
என்‌ கன்னம்‌, கழுத்தும்‌, நாடி, வாய்‌, மூக்கு, கண்‌, நெற்றி, 
காது எல்லாம்‌ தடவிப்‌ பார்த்தார்‌. “எல்லாம்‌ கணக்கா 
வச்சிருக்கான்‌” என்று சொல்லிவிட்டுச்‌ சிரித்தார்‌. 

வந்த விஷயத்தைச்‌ சொல்ல இதுதான்‌ சந்தர்ப்பம்‌ என்று 
தோன்றிற்று. ஆனால்‌, கண்ணுக்குத்‌ தெரியாத ஒரு கை 
மென்னியைப்‌ பிடித்துக்கொண்டிருக்கிறது. நாக்கு புரள 
மறுக்கிறது. 

“அம்மா...” என்று பேச்சைத்‌ தொடங்கினேன்‌. 

ராவுத்தர்‌ குறுக்கிட்டு, “எப்படி இருக்கு அவங்களுக்கு 
உடம்பு?” என்றார்‌. 

“அப்படியேதான்‌” என்றேன்‌. 

”நம்மட்ட தூதுவளை கண்டங்கத்திரி லேகியம்‌ இருக்கு. 
இழுப்புக்கு அதுக்கு மேலே மருந்து இல்லே. ஐயருக்கு 
புட்டி மேலே இங்கிலீஷ்ல எழுதியிருக்கணும்‌. நம்மகிட்ட 
இங்கிலீஷ்‌ இல்லே. மருந்துதான்‌ இருக்கு” என்று சொல்லி 
விட்டுப்‌ பெரிதாகச்‌ சிரித்தார்‌. 

விஷயத்தைச்‌ சொல்ல இதுவும்‌ நல்ல தருணம்‌. 

“அம்மா உங்களைக்‌ கடைக்குக்‌ கூட்டிண்டு போகச்‌ 
சொன்னா. அப்பா ஏதாவது முன்பின்னா 
பேசியிருந்தாலும்‌ அதுக்காக அம்மா வருத்தப்படறதாகச்‌ 
சொல்லச்‌ சொன்னா. தப்பா எடுத்துக்கப்படாதாம்‌. 


தட்டப்படாதுன்னும்‌ சொன்னா” என்றேன்‌. 

ராவுத்தரின்‌ முகம்‌ பரவசத்தில்‌ மலர்ந்தது. இரு 
கரங்களையும்‌ மேலே உயர்த்தி, “தாயே நீ பெரிய மனுஷி” 
என்று கூவினார்‌. “எழுந்திரு, இப்பவே போறோம்‌ 
கடைக்கு” என்றார்‌. 

அந்த வருடம்‌ ஓணம்‌ விற்பனை நன்றாக இருந்தது. படு 
உற்சாகமாக இருந்தார்‌ ராவுத்தர்‌. தன்னைச்‌ சுற்றி 
முண்டி மோதும்‌ கடைப்‌ பையன்களை 
எப்போதும்போல்‌ அனாயாசமாகச்‌ சமாளித்தார்‌. 
அபிமன்யு தன்னந்தனியாகப்‌ போரிட்டது போல்‌ 
இருந்தது. துணியின்‌ அளவும்‌ விலையும்‌ காதில்‌ 
விழுந்த மறுகணம்‌ விடை சொல்கிறது வாய்‌. என்ன 
பொறி மூளைக்குள்‌ இருந்ததோ அந்த 
தெய்வத்துக்குத்தான்‌ வெளிச்சம்‌. விடை சொல்ல ஒரு 
கணம்கூடத்‌ தேவையில்லாத அந்தப்‌ பொறி என்ன 
பொறியோ? பதினாறு அயிட்டங்களுக்குப்‌ பெருக்கி 
வரிசையாக விடை சொல்லி விட்டு, “அயிட்டம்‌ 
பதினாறு, கூட்டுத்தொகை ரூபா 1414, பைசா 25” என்று 
கூறும்‌ அந்தப்‌ பொறியை மனித மூளை என்று எப்படிச்‌ 
சொல்ல முடியும்‌? அவ்வளவும்‌ கரும்பலகையில்‌ 
எழுதிப்போட்டிருந்தால்கூடப்‌ பார்த்துக்கூட்ட எனக்கு 
அரை மணி நேரம்‌ பிடிக்கும்‌. இங்கோ விடை மின்னல்‌ 
அழிக்கிறது. ஒரு பிசகு விழுந்ததில்லை அன்று 
வரையிலும்‌. 

அம்மா சொல்லியிருந்தாள்‌. முன்னெல்லாம்‌ அப்பா 
இரவில்‌ கண்‌ விழித்து ராவுத்தரின்‌ விடைகளைச்‌ சரி 
பார்ப்பாராம்‌. “துள்ளல்‌ கொஞ்சம்‌ கூடிப்போச்சு அந்த 
மனுஷனுக்கு. ரெண்டு தப்பைக்‌ கண்டுபிடிச்சு ஒரு 
தட்டுத்‌ தட்டி வைக்கணும்‌” என்பாராம்‌. ஆனால்‌, இரவில்‌ 
கண்‌ விழித்ததுதான்‌ மிச்சம்‌. ஒரு தவறைக்‌ கூட 
கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பாவால்‌. 

ஒரு நாள்‌ ஓர்‌ ஒற்றைக்காளை வண்டி கடை முன்னால்‌ 
வந்து நின்றது. முன்னும்‌ பின்னும்‌ வெள்ளைப்‌ படுதா 
போட்டு மூடிக்‌ கட்டிய வண்டி. வண்டிக்குள்‌ இருந்து 


“ஓவென்று பெண்களின்‌ ஓலம்‌. குஞ்சு 
குளுவான்களின்‌ கத்தல்கள்‌. 

“நம்ம வூட்டுப்‌ பொட்டைப்‌ பட்டாளம்‌ இல்லா 
வந்திருக்கு” என்றார்‌ ராவுத்தர்‌. 

ராவுத்தரின்‌ வீடு ஏலத்திற்கு வந்து விட்டதாம்‌! 
சாமான்களைத்‌ தூக்கி வெளியே வீசுகிறானாம்‌ அமீனா. 
“எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலியே, ஆண்டவ” 
என்று கதறினார்‌ ராவுத்தர்‌. 

குழந்தை மாதிரி அழத்‌ தொடங்கி விட்டார்‌. அப்படி 
அவர்‌ அழுது கொண்டிருந்தபோது, கடைச்‌ சிப்பந்தி 
கோலப்பன்‌ பில்லுடன்‌ வந்து, “13 ரூபா 45 பைசா; 45 
மீட்டர்‌ 70 சென்டி மீட்டர்‌” என்றான்‌. அழுகையை நிறுத்தி 
விட்டு “எழுதிக்கோ, 614 ரூபா 6 பைசா” என்றார்‌ 
ராவுத்தர்‌. இப்படிச்‌ சொல்லிவிட்டு அப்பா இருந்த 
கல்லாப்‌ பெட்டி பக்கம்‌ திரும்பி, “ஐயா, வட்டியும்‌ 
முதலுமா ஐயாயிரம்‌ ரூபாய்க்கு மேல்‌ கோர்ட்டிலே 
கட்டணுமே.... நான்‌ எங்கே போவேன்‌ பணத்துக்கு” 
என்று கதறினார்‌. 

ராவுத்தரும்‌ அப்பாவும்‌ குதிரைவண்டியில்‌ வக்கீலைப்‌ 
பார்க்கச்‌ சென்றார்கள்‌. 

அடுத்த நாள்‌ ராவுத்தர்‌ கடைக்கு வரவில்லை. 
செட்டியார்‌ ஜவுளிக்கடையில்‌ அவர்‌ பில்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருப்பதைத்‌ தன்‌ கண்ணால்‌ கண்டதாகக்‌ 
கோலப்பன்‌ அப்பாவிடம்‌ சொன்னான்‌. 

“என்ன அறியாயம்‌! இப்பத்தானே அவருக்காக கோர்ட்ல 
பணத்தைக்‌ கட்டிட்டு வரேன்‌. காலை வாரிவிட்டுட்டாரே 
நன்றி கெட்ட மனுஷன்‌” என்று கத்தினார்‌ அப்பா. 
கடைக்‌ கோலப்பனுக்கு மிதமிஞ்சிய கோபம்‌ 
வந்துவிட்டது. “கணக்குப்‌ போடத்‌ தெரியுமே தவிர, 
அறிவுகெட்ட ஜென்மமில்லே அது” என்றான்‌. “இதோ 
போய்த்‌ தரதரன்னு இளுத்துக்கிட்டு வாறேன்‌” என்று 
சைக்கிளில்‌ ஏறிச்‌ சென்றான்‌. 

அப்பா சோர்ந்து தரையில்‌ உட்கார்ந்து விட்டார்‌. அவர்‌ 
வாய்‌ புலம்பத்‌ தொடங்கிவிட்டது. “ரொம்பப்‌ 


பொல்லாதது இந்த லோகம்‌” என்றார்‌. “பெத்த தாயை 
நம்ப முடியாது இந்தக்‌ காலத்திலே” என்றார்‌. 

சிறிது நேரத்தில்‌ கோலப்பன்‌ திரும்பிவந்தான்‌. சைக்கிள்‌ 
கேரியரில்‌ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்‌ ராவுத்தர்‌! 
ராவுத்தரைக்‌ கல்லா முன்னால்‌ கொண்டுவந்து 
நிறுத்தினான்‌ கோலப்பான்‌. 

“புத்தி மோசம்‌ போயிட்டேன்‌ ஐயா” என்றார்‌ ராவுத்தர்‌ 
இரு கைகளையும்‌ கூப்பியபடி. 

“உம்ம கொட்டம்‌ அடங்கற காலம்‌ வரும்‌” என்று அப்பா 
கத்தினார்‌. 

“அப்படிச்‌ சொல்லாதீங்க ஐயா.... வேலைக்கு வா, நான்‌ 
பணம்‌ கட்டறேன்னு சொன்னார்‌ செட்டியார்‌. புத்தி 
மோசம்‌ போயிட்டேன்‌ ஐயா” என்றார்‌ ராவுத்தர்‌. 

“உம்ம கொட்டம்‌ அடங்கற காலம்‌ வரும்‌” என்று மீண்டும்‌ 
சொன்னார்‌ அப்பா. 

ஆச்சரியம்தான்‌, அப்பாவின்‌ வாக்குப்‌ பலித்ததுபோல்‌ 
காரியம்‌ நடந்தது. அந்தத்‌ தடவை கொள்முதலுக்கு 
பம்பாய்‌ போய்விட்டு வந்திருந்த அப்பா, ஒரு சிறு 
மிஷினை அம்மாவிடம்‌ காட்டினார்‌. “இது கணக்குப்‌ 
போடும்‌” என்றார்‌. 

“மிஷினா?” 

“போடும்‌” என்றார்‌ அப்பா. 

அம்மா ஒரு கணக்குச்‌ சொன்னாள்‌. அப்பா 
பித்தான்களை அழுத்தினார்‌. மிஷின்‌ விடை 
சொல்லிற்று. 

நான்‌ காகிதத்தை எடுத்துப்‌ பெருக்கிப்‌ பார்த்தேன்‌. 
“விடை சரிதான்‌ அம்மா” என்று கத்தினேன்‌. 

“ராவுத்தர்‌ மூளையை மிஷினா பண்ணிட்டானா?” 
என்று கேட்டாள்‌ அம்மா. 

நான்‌ அன்று பூராவும்‌ அதை வைத்து அளைந்து 
கொண்டே இருந்தேன்‌. இரவு தூங்கும்போது கூட 
பக்கத்தில்‌ வைத்துக்‌ கொண்டு தூங்கினேன்‌. ஆகக்‌ 
கஷ்டமான கணக்குகளை எல்லாம்‌ அதற்குப்‌ 
போட்டேன்‌. ஒவ்வொன்றுக்கும்‌ விடை சரியாகச்‌ 


சொல்லிற்று அது. கோமதி சொன்னது நினைவுக்கு 
வந்தது. “தாத்தா எப்படி நிமிட்ல போடறீங்க கணக்கை? 
என்று கேட்டதாம்‌ கோமதி. “மூளையில்‌ மூணு நரம்பு 
அதிகப்படியாக இருக்கு' என்றாராம்‌ ராவுத்தர்‌. அந்த 
அதிகப்படியான நரம்புகள்‌ எப்படி இந்த மிஷினுக்குள்‌ 
வந்தன? ஆச்சரியத்தை என்னால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. கோமதியிடம்‌ கொண்டுபோய்க்‌ 
காட்டினேன்‌. கோமதியும்‌ மாறிமாறிக்‌ கணக்குப்‌ 
போட்டுப்‌ பார்த்தது. “எனக்கும்‌ சரியா வருதே” என்றது. 
“தாத்தாவை விட இது பொல்லாதது” என்றது. 

ஒருநாள்‌ மாலை. ராவுத்தர்‌ விடை சொல்லிக்‌ 
கொண்டிருந்த நேரம்‌. கோமதி பாவாடையின்மீது 
கால்குலேட்டரை வைத்து விடைகளைச்‌ சரிபார்த்துக்‌ 
கொண்டிருந்தது. தன்னையறியாமல்‌ ஒரு தடவை 
“சரிதான்‌ தாத்தா” என்றது. “நீயா சொல்றது சரின்னு?” 
என்று கேட்டார்‌ ராவுத்தர்‌. “கணக்குப்‌ போட்டுத்தான்‌ 
சொல்றேன்‌ தாத்தா” என்றது கோமதி. “இப்போ 
போடறேன்‌ சொல்லு” என்று ராவுத்தர்‌ ஒரு கணக்குப்‌ 
போட்டார்‌. கோமதி விடை சொல்லிற்று. இன்னொரு 
கணக்கு. அதற்கும்‌ விடை சொல்லிற்று. 

வெளிறிப்‌ போய்விட்டது ராவுத்தர்‌ முகம்‌! 
“ஆண்டவனே, இந்த மூட ஜென்மத்துக்கு ஒரு சூச்சுமமும்‌ 
விளங்கலியே” என்று கதறினார்‌ ராவுத்தர்‌. 

“நான்‌ போடலே தாத்தா. இந்த மிஷின்‌ போடுது” என்றது 
கோமதி. கால்குலேட்டரைத்‌ தாத்தாவின்‌ கையில்‌ 
திணித்தது. 

கால்குலேட்டரை வாங்கிய தாத்தாவின்‌ கை நடுங்கிற்று. 
விரல்கள்‌ பதறின. அதை முன்னும்‌ பின்னும்‌ தடவிப்‌ 
பார்த்தார்‌. “இதா கணக்குப்‌ போடுது?” என்று திரும்பத்‌ 
திரும்பக்‌ கேட்டார்‌. “ஆமா” என்றது கோமதி. “நீயே 
வச்சுக்கோ” என்று அதைத்‌ திருப்பிக்‌ கொடுத்தார்‌. 
அதன்பின்‌ அன்று ராவுத்தரால்‌ பேசமுடியவில்லை. 
அவருக்கு வாயைக்‌ கெட்டிவிட்டது. உடலசைவுகூட 
இல்லை. ஸ்தம்பித்துப்‌ போய்‌ சுவரில்‌ சாய்ந்து 


கொண்டிருந்தார்‌. அன்று நானும்‌ கோமதியும்‌ தான்‌ 
மாறிமாறி பில்‌ போட்டோம்‌. நீண்ட நேரம்‌ கழித்து 
தாத்தாவின்‌ தொடையை நோண்டி, “ஏன்‌ தாத்தா 
பேசமாட்டேங்குறீங்க?” என்றது கோமதி. அதற்கும்‌ அவர்‌ 
பதில்‌ சொல்லவில்லை. 

நடைப்பிணம்‌ போல்‌ ஒவ்வொரு நாளும்‌ ராவுத்தர்‌ 
கடைக்கு வந்து போய்க்கொண்டிருந்தார்‌. சிரிப்பு, 
சந்தோஷம்‌, இடக்கு, கிண்டல்‌, குத்தல்‌ எல்லாம்‌ 
அவரைவிட்டு உதிர்ந்து போய்‌ விட்டிருந்தன. குரல்‌ 
இறங்கிப்‌ போய்விட்டது. உடம்புகூட சற்று 
இளைத்ததுபோல்‌ இருந்தது. 

அப்பா அவரை பில்‌ போடச்‌ சொல்லவே இல்லை. 
ஒருநாள்‌ பிற்பகல்‌ நேரம்‌. கடை கலகலப்பாக இருந்தது. 
முருகன்‌ வெட்டியிருந்த துணிகளுக்கு நான்‌ கணக்குப்‌ 
போட்டுச்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தேன்‌. நடுவில்‌ 
“இந்தாப்பா நில்லு” என்று குறுக்கிட்டார்‌ ராவுத்தர்‌. 
முருகன்‌ சொல்வதை நிறுத்திவிட்டு ராவுத்தர்‌ 
முகத்தைப்‌ பார்த்தான்‌. 

“பாப்ளின்‌ என்ன விலை சொன்னே?” 

“மீட்டர்‌ 15 ரூபா 10 பைசா.” 

“தப்பு. பீஸை எடுத்துப்பாரு. 16 ரூபா 10 பைசா.” 

அப்பா எழுந்திருந்து ராவுத்தர்‌ பக்கம்‌ வந்தார்‌. 

பீஸைப்‌ பார்த்த முருகன்‌ முகம்‌ தொங்கிவிட்டது. “நீங்க 
சொன்னதுதான்‌ சரி” என்றான்‌. 

“பத்து மீட்டர்‌ கொடுத்திருக்கே. பத்து ரூபாய்‌ 
போயிருக்குமே. ஐயர்‌ முதல அள்ளித்‌ தெருவுல 
கொட்டவா வந்திருக்கே?” என்று அதட்டினார்‌ ராவுத்தர்‌. 
“உங்களுக்கு விலை தெரியுமா?” என்று கேட்டார்‌ அப்பா. 
“ஒரு ஞாபகம்தான்‌ ஐயா” என்றார்‌. 

“எல்லாத்துக்கும்‌?” என்று கேட்டார்‌ அப்பா. 
“ஆண்டவன்‌ சித்தம்‌” என்றார்‌ ராவுத்தர்‌. 

“ஆக சின்ன டவல்‌ என்ன விலை?” என்று கேட்டார்‌. 

“4 ரூபா 10பைசா.” 

“ஆகப்‌ பெரிசு?” என்று 


“36 ரூபா 40 பைசா.” 

அப்பா கேட்டுக்கொண்டே போனார்‌. 

பதில்‌ வந்துகொண்டே இருந்தது. 

ஆச்சரியத்தில்‌ விரிந்து போயிற்று அப்பாவின்‌ முகம்‌. 
நம்ப முடியவில்லை அவரால்‌. நீண்ட பெருமூச்சு 
விட்டார்‌. பெருமூச்சுக்களை அடக்க முடியவில்லை. 
“அப்படீன்னா ஒண்ணு செய்யும்‌. பில்‌ சொல்லறச்சே 
விலை சரியாயிருக்கான்னு பாத்துக்கும்‌” என்றார்‌ 
அப்பா. 

“முடிஞ்ச வரையிலும்‌ பார்ப்பேன்‌ ஐயா” என்றார்‌ 
ராவுத்தர்‌. இப்படிச்‌ சொல்லிவிட்டுத்‌ தலையைத்‌ தூக்கி 
“ஐயா, மின்சாரக்‌ கட்டணம்‌ கட்டிட்டேளா? இன்னிக்குத்‌ 
தானே கடேசி நாள்‌” என்றார்‌. 

“ஐயோ, கட்டலியே!” என்று சொன்ன அப்பா, 
“கோலப்பா” என்று கூப்பிட்டார்‌. 

“இன்னிக்கு அவன்‌ வரலியே ஐயா” என்றார்‌ ராவுத்தர்‌. 
“உமக்கு எப்படித்‌ தெரியும்‌?” என்று கேட்டார்‌ அப்பா. 
“ஒவ்வொருத்தருக்கும்‌ ஒரு குரல்‌ இருக்கு. ஒரு மணம்‌ 
இருக்கு. இன்னிக்கு அவன்‌ குரலும்‌ இல்லே, மணமும்‌ 
இல்லே.” இப்படிச்‌ சொல்லிவிட்டு. “முருகா” என்று 
கூப்பிட்டார்‌ அவர்‌. 

முருகன்‌ வந்தான்‌. 

“நேத்து இவன்‌ ஒரு வாடிக்கைக்கு ரெட்டை வேட்டி 
இல்லைன்னு சொன்னான்‌. கண்டியுங்க ஐயா” என்றார்‌ 
ராவுத்தர்‌. 

“என்ன சொல்றீர்னு புரியலையே” என்றார்‌ அப்பா. 
“ஐயா, பத்து வேஷ்டிக்கு விலை போட்டு வச்சீங்க. ஏளு 
வேட்டிதானே வித்திருக்கு. மீதி மூணு 
இருக்கணுமில்லே?” என்றார்‌. 

அப்பா வேஷ்டியை எடுத்துக்கொண்டு வரச்‌ சொன்னார்‌. 
மூன்று சரியாக இருந்தது. 

ராவுத்தர்‌ தன்‌ குரலைச்‌ சற்றுக்‌ கோணலாக மாற்றிக்‌ 
கொண்டு, “முருகப்‌ பெருமானே, இருக்கறத 
இல்லைன்னு சொல்லி ஆளை நைசா அனுப்பி 


வைக்கிறீரே... வியாபாரத்துக்கு உக்காந்து இருக்கோமா, 
இல்ல தர்மத்துக்கு உக்காந்து இருக்கோமா?” என்று 
கேட்டார்‌. 

அன்று மாலை பில்போடும்‌ பகுதியிலிருந்து அப்பாவின்‌ 
பக்கம்‌ போய்‌ உட்கார்ந்துகொண்டார்‌ ராவுத்தர்‌. 

"உங்க பக்கத்துலே இருந்தா இன்னும்‌ கொஞ்சம்‌ 
உபயோகமா இருப்பேன்‌ ஐயா” என்றார்‌. அதன்பின்‌ 
“உங்க மின்விசிறியே சித்த கூட்டி வைச்சா 
அடியேனுக்கும்‌ கொஞ்சம்‌ காத்து வரும்‌” என்றார்‌. 
அப்பா மின்விசிறியைக்‌ கூட்டிவைக்கச்‌ சொன்னார்‌. 
“வருமானவரி முன்பணம்‌ கட்ட நாள்‌ நெருங்குதே ஐயா. 
ஆடிட்டரெ பாக்க வேண்டாமா?” என்று கேட்டார்‌ 
ராவுத்தர்‌. 

“பாக்கணும்‌” என்றார்‌ அப்பா. 

கடை சாத்தும்‌ நேரம்‌. 

“ஐயா, அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு 
சொன்னீங்களே... வாங்கிட்டீங்களா?” என்று கேட்டார்‌. 
“வாங்கறேன்‌” என்றார்‌. 

சாத்திய கடையின்‌ பூட்டுக்களை இழுத்துப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌ அப்பா. 

“ஐயா, தாயாருக்கு திதி வருதுன்னு 
சொல்லிட்டிருந்தீங்களே. முருகன்‌ கிட்ட சொன்னா 
போற பாதையிலே புரோகிதர்கிட்ட ஒரு வார்த்தை 
சொல்லிடுவானில்லே” என்றார்‌. 

“சொல்றேன்‌” என்றார்‌ அப்பா. 

கடைச்‌ சிப்பந்திகள்‌ ஒவ்வொருவராகக்‌ கலைந்து 
போய்க்‌ கொண்டிருந்தார்கள்‌. 

கோமதி, தாத்தாவின்‌ கையைத்‌ தூக்கித்‌ தோளில்‌ 
வைத்துக்கொண்டு நகரத்‌ தொடங்கிற்று. “தாத்தா. 
இனிமே கணக்குப்‌ போட வரவே மாட்டீர்களா?” என்று 
கேட்டது அது. 

“இப்போ இப்ராஹிம்‌ ஹசன்‌ ராவுத்தர்‌ கணக்கு மிஷின்‌ 
இல்லே. மானேஜர்‌. ஆண்டவன்‌ சித்தம்‌” என்றார்‌ 
ராவுத்தர்‌. 


நன்றி: இந்தியா டுடே, 1990 


SRR RRR RRR 


21.பச்சை கனவு 
லா.ச.ராமாமிருதம்‌ 


முதுகு பச்சையாய்க்‌ கன்றிப்‌ போகக்‌ காயும்‌ வெய்யிலில்‌ 
முற்றத்தில்‌ உட்கார்ந்துகொண்டு நேற்றிரவு கண்ட 
கனவை மறுபடியும்‌ நினைவில்‌ எழுப்ப முயன்றான்‌. 
கனவற்ற தூக்கமே என்றுமில்லை. எனினும்‌ விடிந்ததும்‌ 
அக்கனவுகள்‌ மறந்துவிடும்‌. ஆயினும்‌ நேற்றிரவு கண்ட 
கனவு அப்படியல்ல. பச்சைக்‌ கனவு. 

LAASARAA உடல்‌ மேல்‌ உரோமம்‌ அடர்ந்தது போன்று, 
பசும்‌ புற்றரை போர்த்து நின்ற நான்கு மண்‌ குன்றுகள்‌. 
அவை நடுவில்‌ தாமரை இலைகளும்‌ கொடிகளும்‌ 
நெருங்கிப்‌ படர்ந்த ஒரு குளம்‌, சில்லிட்ட தண்ணீரில்‌ 
காலை நனைத்துக்‌ கொண்டு அண்ணாந்து 
படுத்திருந்தான்‌. கைக்கெட்டிய தூரத்தில்‌ பச்சைக்‌ 
கத்தாழையும்‌ அதன்‌ பக்கத்தில்‌ சப்பாத்திப்‌ புதரும்‌, 
மேல்‌, ஒரு பச்சை வண்டு ரீங்காரித்துக்‌ கொண்டே வந்து 
மோதிற்று... “ராமா ராமா ராமா, இன்னிக்கென்ன 
உங்களுக்கு? இப்போத்தான்‌ கூடத்தில்‌ உட்கார 
வைத்துவிட்டுப்‌ போனேன்‌. மறுபடியும்‌ வெய்யிலிலே 
குந்திக்‌ கொண்டிருக்கிறீர்களே! உங்களுக்கென்ன 
நிலாக்காயறதா?” 

“நிலா” என்றதும்‌ மற்றும்‌ ஒரு நினைவு எழுந்தது. நடு 
நிலவில்‌ வாசவில்‌ கயிற்றுக்‌ கட்டிலில்‌ காத்துக்கொண்டு 
படுத்திருக்கையில்‌, காத்திருந்த கைப்பிடி அவன்‌ 
கைமேல்‌ விழுவதும்‌, தெருவின்‌ திருப்பத்தில்‌ நான்கு 
மண்‌ குன்றுகளின்‌ நடுவில்‌ தேங்கிய குளத்திற்கு 


அழைத்துச்‌ சென்ற எத்தனையோ முறைகளும்‌, 
பாதத்தினடியில்‌ தெருவின்‌ பொடி மண்‌ பதிவதும்‌, 
பச்சையாடை காற்றில்‌ “படபட” என்று 
அடித்துக்கொண்டு அவன்மேல்‌ மோதுவதும்‌ 
இப்பொழுது போலிருந்தது. 

“நிலவு பச்சைதானே?” 

“பச்சையா? யார்‌ சொன்னா வெண்ணிலாயில்லையோ?” 
“முழு வெள்ளையா?” 

“சுண்ணாம்பு வெள்ளையென்று சொல்ல முடியுமா? ஒரு 
தினுசான வெண்பச்சை...” 

“ஆ, அப்படிச்‌ சொல்லு...” 

அது வேண்டுமானால்‌ வெண்பச்சையாகயிருக்கட்டும்‌. 
ஆனால்‌ அவன்‌ அதை முழுப்‌ பச்சையாய்ப்‌ பாவிக்கச்‌ 
சற்று இடங்கொடுத்தாலும்‌ போதும்‌. 

கசக்கிப்‌ பிழிந்த இலைச்சாறு போல்‌, நிலவு குன்றுகளின்‌ 
மீதும்‌, புற்றரை மீதும்‌, தாமரை வாவியின்‌ மேலும்‌ 
பச்சையோடு பச்சையாய்‌ வழிவதாக 
நினைத்துக்கொள்வதில்‌ ஒரு திருப்தி, அந்த நினைவில்‌ 
சற்று நேரம்‌ திளைத்துக்‌ கொண்டிருந்துவிட்டு, 
“வெய்யில்‌ எப்படி இருக்கிறது?” என்று கேட்டான்‌. 
“ஐயையோ, இன்னிக்கு ஏன்‌ ஒரு தினுசாயிருக்கேள்‌? 
வெய்யில்‌ வெளுப்பாய்த்தானிருக்கும்‌. உள்ளே 
வாங்க...” 

“முழு வெளுப்பா?” 

“முழு வெளுப்பு...” 

ஆம்‌, அவனுக்கு நினைவு தெரிந்தவரைகூட வெய்யில்‌ 
வெளுப்புத்தான்‌. அத்துடன்‌ தகிப்பும்கூட. வெய்யிலும்‌ 
பச்சையாயிருந்தால்‌! 

சற்று நேரம்‌ பொறுத்து அவன்‌ எண்ணத்தை 
எதிரொலிப்பது போன்று, அவன்‌ மனைவி கண்ணைப்‌ 
பலமாய்ச்‌ சிமிட்டிக்‌ கொண்டு, 

“வெய்யில்‌ பச்சையாயிருக்கும்‌ வேளைகூட உண்டு...” 
என்றாள்‌. 

அவனுக்கு உள்ளூர அவாத்‌ துடித்தது. வெய்யில்‌ 


பச்சையாயிருப்பதில்‌ தன்‌ தலையையே நம்பியிருப்பது 
போல்‌. 

அவன்‌ மனைவி கண்ணைச்‌ சிமிட்டும்‌ சிமிட்டவில்‌, 
ரப்பைகள்‌ எகிறிவிடும்போல்‌ துடித்தன. 

“பச்சையான பச்சை! இலைப்பச்சை! நேற்று 
சாயங்காலந்தான்‌ உங்கள்‌ மச்சினன்‌, பதினாலு ரூபாய்‌ 
போட்டு வாங்கி வந்தான்‌; இதைப்‌ போட்டுண்டு 
பாருங்கள்‌,” 

“என்ன இது?” 

“போட்டுக்கொள்ளுங்களேன்‌ சொல்றேன்‌ - 
வெய்யிலுக்கு குளுகுளுவென்று பச்சைக்‌ கண்ணாடி. 
எல்லாம்‌ பச்சையாய்த்‌ தெரியறதோ?” 

அவனுக்கு ஒன்றும்‌ தெரியவில்லை. எப்பொழுதும்‌ 
போல்‌ அந்தகாரமாய்த்தானிருந்தது. 

“அட! உங்களுக்கு ஜோராயிருக்கே!” 

“என்ன?” 

“மூக்குக்‌ கண்ணாடி போட்டுக்‌ கொண்டால்‌ உங்களைக்‌ 
குருடு என்று யார்‌ சொல்லுவா?” 

அவ்வார்த்தை சுருக்கென்று தைத்தது. உள்லதைச்‌ 
சொன்னாலும்‌, எவ்வளவு தூரம்‌ தன்னைக்‌ கேலி 
பண்ணுகிறாள்‌ என்று புரியவில்லை. கண்ணாடியைக்‌ 
கழற்றி வீசியெறிந்தான்‌. அது கட்டாந்தரையில்‌ பட்டுத்‌ 
தெறித்து உடையும்‌ சத்தம்‌ இனிமையாய்‌ ஒலித்தது. 
“ஐயோ பதினாலு ரூபாய்‌! என்னத்தைச்‌ சொல்லி 
விட்டேன்‌ இவ்வளவு ஆத்திரம்‌ பொங்க! இந்த வயசிலே 
உங்களுக்கு இத்தனை ஆங்காரம்‌ வேண்டாம்‌!” 

எந்த வயதிலே? வயதுண்டோ தனக்கு? அவள்‌ நெறித்த 
சொடுக்குகள்‌ விரல்களினின்று சொடசொடவென்று 
உதிர்ந்தன. “தன்னாலே ஒண்ணும்‌ ஆகாவிட்டாலும்‌ 
கோபம்‌ மாத்திரம்‌ மூக்கைப்‌ பொத்துக்கொண்டு 
வருகிறது! காலையிலே கண்ணைத்‌ திறந்தால்‌ ராத்திரி 
கண்‌ மூடறவரை, சகலத்துக்கும்‌ கை பிடித்தே கொண்டு 
போய்‌ விட வேண்டியிருக்கிறது. இத்தனை 
சிசுருஷையின்‌ நடுவில்‌ இத்தனையும்‌ போறாது போல்‌ 


வேளையில்‌ பாதி நேரம்‌ ஊமை, வாயைத்‌ திறந்தால்‌ 
நிலா பச்சையாயிருக்கா? வெயில்‌ 
பச்சையாயிருக்கான்னு தத்துப்பித்தென்று 
கைக்குழந்தை மாதிரி கேள்வி...” 

அவள்‌ பழிப்பதெல்லாம்‌ அவன்‌ காதில்‌ விழுந்ததா 
என்று சந்தேகம்‌. அவன்‌ நினைவு சட்டென்று 
இன்னொரு எண்ணத்தைத்‌ தொட்டு அதில்‌ 
முனைந்துவிட்டது. 

ஊமையென்றதும்‌ நினைவு, நேற்றிரவு கண்ட கனவில்‌ 
ஊசிபோல்‌ மறுபடியும்‌ ஏறியது. மேற்கூறியவாறு, 
அவனாய்க்‌ கற்பித்துக்‌ கொண்ட பட்டை வீறும்‌ பச்சை 
வெய்யிலில்‌ பசும்புற்றரையில்‌ நீட்டிய கால்‌ தாமரைக்‌ 
குளத்தில்‌ சில்‌ தண்ணீரில்‌ நனைய அண்ணாந்து 
படுத்திருந்தான்‌. அவன்‌ பக்கத்தில்‌ அவன்‌ உறுப்பு 
உறுப்பாய்த்‌ தொட்டு உள்ளந்திரிபு அற உணர்ந்தோர்‌ 
உருவம்‌ படுத்திருந்தது. கட்டவிழ்ந்து சரிந்த பசுங்‌ 
கூந்தலிலிருந்து முகத்தில்‌ அலைமோதும்‌ பிரி இது. 
அவனையே அள்ளி உண்ணும்‌, பசுமை நிறைந்து, 
தாமரைக்‌ குளம்‌ போன்ற கண்கள்‌ இவை. 

நீங்காத மெளனம்‌ நிறைந்து அம்மெளனத்திலேயே 
முழுகிப்போன வாய்‌ இது. 

அகன்ற மனதில்‌ கிளர்ந்த ஆசை, வெளியும்‌ வர 
இயலாது, உள்ளும்‌ அடங்க இயலாது, முண்டிய மார்பு 
இது. பச்சை மேலாக்கினடியில்‌ பட்டுப்போன்ற வயிறு 
இது. 

ப்ள ஆயுளின்‌ இன்பத்தையும்‌ 
துன்பத்தையும்‌ ஒரே மூச்சில்‌ அளந்துவிட முயலுவது 
போன்ற ஆலிங்கனத்தின்‌ அவஸ்தை இது... 


அவன்‌ மனைவி அவன்‌ கையைக்‌ கரகரவென்று 
பிடித்திழுத்து, கூடத்தின்‌ ஊஞ்சலில்‌ உட்கார 
வைத்துவிட்டு உள்ளே சென்றாள்‌. அப்படியே அவள்‌ 
மெதுவாய்‌ படுக்கையாய்ச்‌ சாய்த்து, அவனை உட்கார 
வைத்து அதிர்ச்சியில்‌ ஆடும்‌ ஊஞ்சலுடன்‌ மனதையும்‌ 


அசையவிட்டுக்கொண்டு, பச்சையைப்‌ பற்றி எடுத்த 
எண்ணத்தைத்‌ தொடர முயன்றான்‌. 

அவன்‌ கண்ணிருக்கையில்‌ கடைசியாய்க்‌ கண்ட நிறம்‌ 
பச்சை. அக்காரணம்‌ பற்றிய அந்த வர்ணம்‌ அவனுக்குப்‌ 
பிடித்த வர்ணமாய்‌, மனதைக்‌ கெட்டியாய்ப்‌ பற்றிக்‌ 
கொண்டு விட்டது. அக்குன்றுகளிடையில்‌ 
குளக்கரையில்‌ அவன்‌ பச்சையைப்‌ பெற்ற 
பார்வையிழந்ததை நினைத்தான்‌. அப்பொழுது என்ன 
வயதிருக்கும்‌? பத்திருக்குமா? அவ்வளவுதான்‌. 
மல்லாந்து படுத்தவண்ணம்‌ சூரியனைச்‌ சற்றுநேரம்‌ 
நோக்கிக்‌ கொண்டிருந்துவிட்டு பிறகு சுற்றும்‌ முற்றும்‌ 
இருப்பதைப்‌ பச்சையாய்க்‌ காணக்‌ காண அவனுக்கு 
வியப்பாயிருக்கும்‌. சூரிய ஜோதியில்‌ கண்ணைத்‌ திறந்து 
காண்பித்துவிட்டு புத்தகத்தை எடுத்துப்‌ பிரித்தால்‌ 
எழுத்துக்கள்‌ பச்சைப்‌ பச்சையாய்‌ குதிக்கும்‌. 
பொடிமணல்‌ பச்சைப்‌ பளீரடிக்கும்‌. அது அப்பொழுது 
அவனுக்கு ஆனந்தமாயிருந்தது. யாருமறியா ஒரு புது 
விளையாட்டைத்‌ தான்‌ கண்டுபிடித்ததாய்‌ 
நினைத்துக்கொண்டு விட்டான்‌. அதைத்‌ தானே 
தன்னந்தனியாய்‌ அனுபவித்தான்‌. அப்பொழுதுதான்‌ 
ஒரு மாதத்திற்கு முன்‌ தாயை இழந்த துக்கத்தைச்‌ 
சற்றேனும்‌ மறக்க இவ்விளையாட்டு அவனுக்கு 
ஆறுதலாயிருந்தது. ஆயினும்‌ அவன்‌ கண்டு பிடித்த 
மூன்றாம்‌ நாளே, மாவிளையாட்டு தானே 
முடிவடைந்தது. சூர்ய கோளம்‌ தாம்பாளம்‌ போல்‌ 
சுழன்று கொண்டே விட்டு விட்டு மின்னுவதை 
ஆச்சர்யத்துடன்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கையில்‌, கண்‌ 
திடீரென்று இருண்டு பார்வை இழந்தது. சப்பாத்தியிலும்‌ 
கத்தாழையிலும்‌ விழுந்து எழுந்து தட்டுத்தடுமாறி 
உடலெல்லாம்‌ முள்ளாய்‌ அழுது கொண்டே வீடு வந்து 
சேர்ந்தது. இன்னமும்‌ நினைவிருக்கிறது. 

தலைவாழை இலையில்‌ விளக்கெண்ணெயைத்‌ தடவி 
அவனை அதில்‌ வளர விட்டிருக்கையில்‌, அப்பா 
மண்டையிலடித்துக்‌ கொண்டே கூடத்தில்‌ 


முன்னும்பின்னுமாக உலாவுவது ஞாபகமிருக்கிறது. 
“மார்க்கடம்‌ - மார்க்கடம்‌! உன்னைப்‌ பெற்றாளே உன்‌ 
தாயும்‌!” 

என்னென்ன வைத்தியமோ பண்ணியும்‌ பார்வை 
மீளவில்லை. ஏற்கனவே கண்ணில்‌ கோளாறு 
இருந்திருக்கிறது. இனியொன்றும்‌ இயலாது என்று 
பட்டணத்து வைத்தியனும்‌ கைவிட்டுவிட்டான்‌. 
செயலற்ற விழிகளைவெடுத்தவண்ணம்‌ அவன்‌ 
கூடத்துத்‌ தூணில்‌ சாய்ந்து கொண்டிருக்கையில்‌, 
அப்பா மண்டையில்‌ மறுபடியும்‌ திரும்பத்‌ திரும்ப 
அடித்துக்‌ கொண்டார்‌. 

“நன்னா வந்து சேர்ந்ததையா நமக்கென்று; என்ன 
பண்ணினாய்‌?” “சூரியனைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌!” நாக்கைப்‌ பழிக்கிறார்‌ - “வரா 
ஆத்திரத்தில்‌ உன்னை அப்படியே தூக்கிச்‌ சுவரில்‌ 
அறைந்துவிடலாம்‌ போலிருக்கிறது. உனக்கென்று 
எல்லாம்‌ தேடி வருகிறதே! சூரியனைப்‌ பார்க்கிற 
விளையாட்டு யார்‌ சொல்லிக்‌ கொடுத்தா, நம்ம 
சம்பந்திக்காரன்தானே! பெண்ணைத்‌ கள்ளி 
வைச்சோம்‌ என்கிற வயிற்றெரிச்சலில்‌ என்ன 
வேணுமானாலும்‌ செய்வான்‌ அவன்‌, மாப்பிள்ளையும்‌ 
சரியான பித்துக்கொள்ளி - சொல்லு - நிஜத்தைச்‌ 
சொல்லு - குட்டிச்சுவரே! என்ன பாவத்தைப்‌ 
பண்ணினேனோ!-” 

பாபம்‌ பச்சையாயிருக்காதே? 

பார்வையிழந்து முதல்‌ பச்சையுடன்‌ புழுங்கிப்‌ புழுங்கி 
அவனுக்கே சொந்தமான தனி அனுபவத்தில்‌ அவன்‌ 
அவ்வர்ணத்திற்கே ஒரு தனி உயிர்‌, உரு, குணம்‌, உயர்வு 
எல்லாம்‌ நிர்மானித்துக்‌ கொண்டு விட்டான்‌. 

அழகுப்‌ பச்சையழகு! 

எல்லோருக்கும்‌ தெளியச்‌ சொல்ல வரவில்லை. 
சொன்னாலும்‌ யாரும்‌ சிரிப்பார்கள்‌, இப்பொழுது இவள்‌ 
சிரிப்பது போல்‌. 

அவள்‌ அடுப்பில்‌ கொள்ளிக்‌ கட்டையைச்‌ சரியாய்த்‌ 


தள்ளிவிட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. கட்டையினின்றும்‌ 
சிதறும்‌ தணல்‌ போல்‌ அவள்‌ மனம்‌ 
கொதித்துக்கொண்டிருந்தது. ஊஞ்சலில்‌ அவள்‌ 
கணவன்‌ அனாதைபோல்‌ ஒடுங்கிப்‌ படுத்திருக்கும்‌ 
நிலைமை கண்டு ஒரு பக்கம்‌ பரிதவித்தது. வாய்‌ 
மூடியவண்ணம்‌ அவரைச்‌ சூழ்ந்த அந்தகாரத்தில்‌ 
உறைந்து போய்‌ விடுகிறார்‌. தூங்குகிறாரா அல்லது 
யோசனை பண்ணிக்‌ கொண்டிருக்கிறாரா? அப்படி 
என்ன ஒரு யோசனையோ? 

ஏதோ, ஒரு சமயமில்லாவிட்டால்‌ ஒரு சமயம்‌ எரிச்சல்‌ 
வந்தாலும்‌ அவரால்‌ ஒரு சமயமும்‌ ஒரு விதமான 
துன்பமுமில்லை. கண்‌ அவிந்தது முதல்‌ ஒரு விதத்தில்‌ 
வளர்ச்சி நின்று விட்டது போலும்‌. எல்லோரைப்‌ போல, 
கண்ணால்‌ உலகைக்‌ கண்டு அதனுடன்‌ மூப்படையும்‌ 
அநுபவம்‌ அவருக்கில்லை. அதனாலேயே அவர்‌ 
கேள்விகளும்‌ செயல்களும்‌ சில சமயங்களில்‌, 
சமயமற்று சலிப்பை விளைவித்தன. 
தாழ்வாரத்திலிட்ட பிரம்பு நாற்காலியில்‌ சாய்ந்து 
கொண்டு குனிந்த தலை நிமிராது யோகத்தில்‌ ஆழ்ந்தது 
போல்‌ உட்கார்ந்திருந்தார்‌. என்ன இருக்கிறது இவ்வளவு 
யோசனை பண்ண? கண்ணிருந்தாலே பொழுது போக 
மாட்டேன்கிறது. இவருக்குப்‌ பார்வையில்லாமல்‌, 
பேச்சுமில்லாமல்‌ எப்படிப்‌ பொழுது போகிறது? 

மாலை முதிர்ந்து இருள்‌, தோட்டத்தில்‌ வாழை 
மரங்களிலும்‌ வைக்கோற்போரிலும்‌ கிணற்றடியிலும்‌ 
வழிய ஆரம்பித்தது. வானம்‌ அப்பொழுதுதான்‌ தூக்கம்‌ 
கலைந்ததுபோல்‌, அதன்‌ பல்லாயிரம்‌ கண்கள்‌ 
ஒவ்வொன்றாயும்‌, ஒருங்கொருங்காயும்‌ விழித்துச்‌ 
சிமிட்ட ஆரம்பித்தன. 

“கலத்தில்‌ சாதம்‌ போட்டிருக்கிறேன்‌; சாப்பிட வாங்கோ.” 
ஊஹூம்‌.” 

”சாப்பிடாதபடி என்ன நடந்துவிட்டது? கண்ணாடி 
போனால்‌ பீடை தொலைஞ்சது - நீங்க வாங்கோ.” 
“இல்லை எனக்கு வேண்டியில்லை. வற்புறுத்தாதே; 


நான்‌ மாடிக்குப்‌ போகிறேன்‌.” 

அவன்‌ படிப்படியாய்த்‌ தொட்டு மாடியேறுவதைப்‌ 
பார்த்துகொண்டிருந்தாள்‌. ஏதேது, இந்தத்‌ தடவை 
கோபம்‌ மீறிவிட்டாப்போல்‌ இருக்கு! சமாதானப்படுத்த 
வேண்டியதுதான்‌. 

மாடிக்குப்‌ போய்‌ ஜன்னலண்டை போட்டிருக்கும்‌ 
குறிச்சியில்‌ சாய்ந்தான்‌. தென்றல்‌ நெற்றி வியர்வை 
ஒற்றியது. 

“கீச்‌- கீச்‌ -” 

இரவில்‌ கண்ணிழந்து அவனைப்போலவே 
தன்னந்தனியான பறவை இடந்தேடியலைகிறது. 
“கீச்‌- கீச்‌- கீச்‌” 

கிளி. பச்சைக்‌: கிளி. 

அவள்‌ மாடியேறி வரும்‌ சத்தம்‌ கேட்டது. 

எதிரே மேஜை மீது டம்ளரை வைத்தாள்‌. 

என்னது? பால்‌. பசும்பால்‌, பச்சைப்பால்‌, அவன்‌ குறிச்சி 
கையைப்‌ பிடித்தவாறு மண்டியிட்டாற்போல்‌ அவன்‌ 
காலடியில்‌ உட்கார்ந்தாள்‌. அவள்‌ விரல்கள்‌ அவன்‌ 
கைமேல்‌ பட்டன. 

மெதுவாய்‌, “கோபமா?” 

“இல்லையே!” நிஜமாகவே இல்லைதான்‌. நேற்றிரவு 
கண்ட கனவு எழுப்பிய நினைவுகளுக்கு அவள்‌ என்ன 
செய்வாள்‌? 

“பின்னே ஏன்‌ ஒரு மாதிரியிருக்கேள்‌?” 

“நான்‌ நேற்றிரவு ஒரு கனாக்கண்டேன்‌. உன்‌ மேல்‌ 
கோபமில்லையென்றால்‌ நம்பு, தப்பு என்‌ மேல்‌.” 
”இல்லை என்‌ மேல்தான்‌. உங்களுக்கே தெரியும்‌.” 
“இல்லை, ஒருத்தருக்கொருத்தர்‌ இப்படிப்‌ பரிமாறிக்‌ 
கொள்வதற்காக நான்‌ சொல்லவில்லை. என்னைச்‌ 
சமாளிப்பது கொஞ்சம்‌ கஷ்டம்தான்‌. நீயும்‌ உன்‌ 
தம்பியும்‌ இப்படிக்‌ கொஞ்சம்‌ இடமாற்றலாய்‌ 
எங்கேயாவது போய்‌ இருந்துவிட்டு வாருங்களேன்‌.” 
“அடேயப்பா, ரொம்ப ரொம்பக்‌ கோவம்‌ போல இருக்கு! 
எனக்குப்‌ புகலிடம்‌ ஏது? உங்களுக்கே தெரியும்‌. நானும்‌ 


தம்பியும்‌ அனாதையென்று.” 

“அந்த ஒரே காரணத்தால்‌ உன்னை நான்‌ கலியாணம்‌ 
பண்ணிக்கொண்டது தப்புத்தானே! எனக்கு ஆதரவை 
முக்கியமாய்‌ நினைத்து உன்னை மணந்தது உன்னை 
ஏமாற்றியது போல்‌ தானே! உனக்குத்‌ திக்கில்லாததை 
என்‌ செளகரியத்திற்காக உபயோகித்துக்‌ 
கொண்டுவிட்டேன்‌. ஆனால்‌ நானும்‌ 
திக்கில்லாதவன்தான்‌, அதனால்‌ என்‌ காரியம்‌ எனக்கே 
தெரியவில்லை.” 

“அதெல்லாம்‌ ஒண்ணுமில்லை,” என்றாள்‌. குருடனைக்‌ 
கலியாணம்‌ பண்ணிக்கொள்ள 
திக்கென்றுதானிருந்தது. ஆயினும்‌ அவளும்‌ அவள்‌ 
தம்பியும்‌ மானமாய்க்‌ காலம்‌ தள்ளுவதே 
தவிப்பாயிருந்த சமயத்தில்‌ தனக்கு இடம்‌ அந்தஸ்து 
எல்லாம்‌ கொடுத்துதவியதை மறக்க முடியுமா? 
எவ்வளவு நல்லவர்‌! கண்ணொன்றில்லை தவிர 
மற்றெதில்‌ அவரிடம்‌ குறை? 

ஆயினும்‌ அவள்‌ மனதில்‌ தோன்றியது நன்றியா 
அல்லது ஆசையா? 

சே, என்ன சங்கடமான கேள்வியெல்லாம்‌ கேட்கிறது 
இந்தக்‌ குழந்தை! 

கொஞ்ச நாழி ஜன்னலுக்கு வெளிப்பக்கமாய்‌ 
முகத்தைத்‌ திருப்பிக்கொண்டிருந்தாள்‌. 

“உனக்கு ஒரு மூத்தாள்‌ இருந்தாள்‌ என்று உனக்குத்‌ 
தெரியுமோ?” 

அவளுக்குத்‌ தூக்கிவாரிப்போட்டது. தனக்கு 
மூத்தாளிருக்கும்படி அவருக்கு அவ்வளவு 
வயதாகிவிடவில்லையே! இன்னமும்‌ இருக்கிறாளா? 
அவரைப்‌ பற்றி அவளுக்கென்ன தெரியும்‌? 

“எங்கள்‌ கலியாணம்‌ கிராமாந்தரக்‌ கலியாணம்‌. அவள்‌ 
பிறந்த வீடு அடுத்த தெருவுதான்‌. எனக்குக்‌ கண்‌ 
போவதற்கு முன்னாலேயே கலியாணம்‌ நடந்துவிட்டது. 
என்‌ தகப்பனார்‌ வைத்கம்‌. சாரதா சட்டம்‌ அமுலுக்கு வரு 
முன்னர்‌ அதைச்‌ சபித்துக்கொண்டு நடந்த அவசரக்‌ 


கலியாணம்‌. எனக்கு அவளை என்‌ 
கண்ணிருக்கையிலேயே சரியாய்க்‌ கண்ட 
நினைவில்லை. எல்லாவற்றையும்‌ மறைத்த 
ஓமப்புகையும்‌ வைதீகக்‌ கூட்டமும்தான்‌ 
ஞாபகமிருக்கிறது. 

ஆனால்‌ கலியாணமான பிறகுதான்‌ குட்டு 
வெளியாயிற்று. பெண்ணுக்குப்‌ பேச்சுக்‌ 
கொச்சையாய்க்கூட வரவில்லை. படு ஊமை. 
அத்துடன்‌ படு செவிடு. குண்டு போட்டாலும்‌ காது 
கேட்காது. அவள்‌ பண்ணின பாவம்‌, ஏக பாப 
ஜன்மங்கள்‌! 

அப்பாவுக்கு சம்பந்திமேல்‌ குரோதம்‌ பிறந்துவிட்டது. 
தன்‌ அவசரத்துக்குத்‌ தகுந்தாப்போல்‌, தன்னைச்‌ 
சம்பந்தி ஏமாற்றிவிட்டதாக எண்ணிக்கொண்டு 
விட்டார்‌. சீர்வரிசையெல்லாம்‌ அப்படியே திருப்பினார்‌. 
பெண்ணோ, பெண்‌ வீட்டாரோ தன்‌ வாசல்‌ படி 
மிதிக்கக்கூடாது என்று தீர்த்துச்‌ சொல்லிவிட்டார்‌. 
எங்கப்பா முரடு, கிராமத்துக்குப்‌ பெரிய மனுஷன்‌ 
என்றும்‌ பெயர்‌. அப்புறம்‌ கேட்பானேன்‌! 

எனக்கென்ன அப்போ தெரியும்‌? அப்பா எனக்கு 
மறுமணம்‌ செய்வதாக்கூட யோசித்துவிட்டார்‌. ஆனால்‌ 
அதற்குள்‌ நான்‌ என்‌ கண்ணை அவித்துக்கொண்டது 
அவர்‌ மூக்கை அறுத்தாற்போலாயிற்று. 

என்‌ மாமனாரும்‌ சந்தோஷந்தானோ என்னவோ, 
“வேணும்‌ அந்தப்‌ பயலுக்கு, குருட்டு மாப்பிள்ளைக்கு 
ஊமைப்‌ பெண்‌ குறைந்து போயிற்றா?” என்று 
பதட்டமாய்ப்‌ பேசிவிட்டார்‌. இரு 
குடும்பங்களுக்குமிடையே வைரம்‌ முற்றிற்று. 

நான்‌ - 

குருடர்களின்‌ உலகம்‌ குறுகிவிடுகிறது. நினைத்தவிடம்‌ 
போகமுடியுமா, வரமுடியுமா, நாலு பேருடன்‌ 
இஷ்டப்பிரகாரம்‌ சேர முடியுமா? எல்லோரும்‌ 
எவ்வளவோ பிரியமாய்‌ இருந்த போதிலும்‌ அவர்களின்‌ 
இரக்கம்‌ ஏளனமாய்த்தான்‌ படுகிறது. அவளுக்கிருப்பது 


எனக்கிருக்கிறதா? 

ஆகவே, எப்பவும்‌ நான்‌ தன்னந்தனியன்தான்‌. நான்‌ 
வீட்டிலில்லாத வேளையில்‌, வேலையில்லாத 
வேளையிலும்‌, குளக்கரையில்‌ உட்கார்ந்துகொண்டு 
கல்லை ஜலத்தில்‌ விட்டெறிந்து கொண்டிருப்பேன்‌. 
அதுதான்‌ என்‌ வீட்டுக்குக்‌ கிட்ட: அங்கு ஒருவரும்‌ 
வருவதில்லை. அந்த ஜலம்‌ ஸ்னானத்திற்கு 
உபயோகமில்லை. நான்‌ எதற்கும்‌ பயனற்றுப்‌ போன 
பிறகு பதுங்குமிடம்‌ அப்பயனற்ற குளக்கரைதான்‌. 
நான்‌ அங்கே உட்கார்ந்துகொண்டு என்னென்ன 
நினைத்திருப்பேன்‌ என்று கேட்டால்‌ எனக்கு 
நிச்சயமாய்ச்‌ சொல்லத்‌ தெரியாது. வயது ஏற ஏற கூடவே 
ஊறும்‌ வேதனை இன்னதென்று நிச்சயமாய்‌ எங்கே 
தெரிகிறது? 

ஒருநாள்‌ பகல்‌ பன்னிரண்டு மணிக்கு மண்டையைப்‌ 
பிளக்கும்‌ வெய்யிலில்‌ அங்கு உட்கார்ந்து 
கொண்டிருந்தேன்‌. 

பின்னால்‌ யாரோ நிற்பதுபோல்‌ திடீரென்று 
தோன்றிற்று. 

யாரது?” பதில்‌ இல்லை. பகீரென்றது. ஆனால்‌ 
பயத்தால்‌ இல்லை. 

யாரது? என்‌ மேல்‌ ஒரு கை பட்டது. முரட்டுத்தனமாய்‌ 
அக்கையைப்‌ பற்றி இழுத்தேன்‌. அவள்‌ சாயும்‌ கனம்‌ 
தாங்காது அப்படியே நான்‌ சாய்ந்தேன்‌. பிடித்திழுத்த 
வேகத்தில்‌ நிலையிழந்து அவள்‌ என்‌ மேல்‌ விழுந்தாள்‌. 
ஒரு பெரும்‌ மூர்ச்சை எங்களிருவர்‌ நினைவையும்‌ 
அழித்துச்‌ சென்றது. எனக்கு அப்பொழுது வயது 
பதினெட்டா? 

யாரது? என்ன அர்த்தமற்ற கேள்வி என்‌ கேள்வி? 
அன்று முதல்‌ நாங்கள்‌ என்னென்ன பேசினோம்‌? என்ன 
பேச முடியும்‌? பேச என்ன இருக்கிறது? எங்கள்‌ பச்சை 
நரம்பில்‌ துடிக்கும்‌ ரத்தத்தின்‌ படபடப்புத்தான்‌ எங்கள்‌ 
பாஷை. நான்தான்‌ பச்சை பச்சையாய்‌ சொல்கிறேனே! 
எனக்கு இஷ்டமானதெல்லாம்‌ பச்சையாய்க்‌ காண 


விரும்பும்‌ ஒரு இஷ்டத்தில்‌, அன்று முதல்‌ அவளுடன்‌ 
கழித்த வேளைகளைல்லாம்‌ பச்சையாயின. பச்சைப்‌ 
பகல்‌, பச்சையிரவுகள்‌. 

நான்‌ இப்பவும்‌ யோசிக்கிறேன்‌, நாங்கள்‌ புல்லிய 
வேகத்திலேயே எங்கள்‌ எலும்புகள்‌ நொறுங்கி - 
இருவருக்கும்‌ ஒரே சமயத்தில்‌ ஏன்‌ சாவு 
சிந்திக்கவில்லை? அச்சாவே புதுப்பிறப்பாயிருக்கும்‌. 
அல்லது இரவிலோ பகலிலோ குறைவிலாது நடமாடும்‌ 
பூச்சி பொட்டுக்கள்‌ ஏன்‌ பிடுங்கிக்‌ கொல்லவில்லை? 
அல்லது துர்த்தேவதைகள்‌, வாயிலும்‌ மூக்கிலும்‌ 
செவியிலும்‌ ரத்தம்‌ குபுகுபுக்க அறைந்து ஏன்‌ எங்கள்‌ 
உயிர்‌ குடிக்கவில்லை? 

விதி! விதி!! விதி!!! 

இதெல்லாம்‌ நிஜமாக நடந்திருக்க முடியுமா? ஒரு ஒரு 
சமயம்‌ என்னையே கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 

நடக்கிறதே, என்ன சொல்கிறாய்‌? என்று அவள்‌ உருவம்‌ 
என்‌ மனதில்‌ பச்சையாய்‌ எழுந்து அவள்‌ ஊமைவாய்‌ 
என்னைக்‌ கேட்கிறது. 

குளக்கரையில்‌ பசும்‌ புற்றரையில்‌ நாள்‌ தவறாது 
உட்கார்ந்து உட்கார்ந்து என்னுள்‌ ஊறிய 
பச்சைத்தாபமே என்னையுமறியாது மாறி மாறித்‌ 
தோன்றும்‌ குருட்டுக்கனவாயிருந்ததாலோ? “ஓஹோ, நீ 
கண்டது குருட்டுக்கனவானால்‌ நான்‌ கண்டது ஊமைக்‌ 
கனவா?” என அவள்‌ உரு, என்‌ காணாத கண்கள்‌ காண, 
பேசாத வாயால்‌ என்னைக்‌ கேட்கிறது. எல்லாமே 
கனவாயின்‌ பிற நேர்ந்தனவும்‌ கனவா? 

பின்‌ நேர்ந்த நனவின்‌ முந்தைய இரவு இப்பொழுது என்‌ 
முன்‌ எழுகிறது. சித்திரையின்‌ சந்திரிகையாம்‌ - ரொம்ப 
உசத்தியாமே? அப்படித்தானா? 

நிலவின்‌ ஒளி கூட கண்ணு உறுத்துமோ? ஏனெனில்‌ 
என்‌ மைமேல்‌ இரண்டு சொட்டுக்கள்‌ கண்ணீர்‌ 
உதிர்ந்தன. என்‌ கைகள்‌ அவள்‌ கண்களைத்‌ தேடின. 
அவள்‌ என்‌ கைகளைப்‌ பற்றித்‌ தன்‌ வயிற்றில்‌ 
வைத்துக்‌ கொண்டாள்‌. அவள்‌ பச்சை வயிறு ஏன்‌ 


கொதித்ததோ? என்‌ மேல்‌ சாய்ந்திருந்த அவளுடல்‌ 
விம்மிக்‌ குலுங்கிற்று. அவளைவிட நான்‌ 
துர்ப்பாக்கியசாலியா? என்னைவிட அவளா? யாரு 
அறிவார்‌? ஏனோ? 

இன்றில்லாவிடினும்‌ என்றேனும்‌ நீ எனக்குச்‌ சொல்ல 
வேண்டும்‌. தூங்குவதற்கும்‌ விழித்திருப்பதற்கும்‌ என்ன 
வித்தியாசம்‌? 

எனக்கு இரண்டும்‌ ஒன்றாயிருந்தது. எப்பவும்‌ 
இருள்தான்‌. வெய்யில்‌ உடலில்‌ உறைத்தால்‌ அது பகலா? 
அப்புறம்‌ வெய்யிலாகாது. தெருக்குறட்டில்‌ நான்‌ 
கட்டிலில்‌ படுத்துவிட்டால்‌ அது இரவா? இப்பொழுது 
நான்‌ தூங்குவதாக அர்த்தமா? தூக்கம்‌ நிஜமா? விழிப்பு 
நிஜமா? தூங்குகிற சமயத்திலாவது உருவமற்ற 
உருக்கள்‌ என்‌ கண்ணுள்‌ தோன்றி மறைகின்றன. என்‌ 
பெண்டாட்டி ஏன்‌ இன்று அழுதாள்‌ என்ற கேள்வியே 
உருவமற்ற உருவாய்‌ எனக்குத்‌ தோன்றுகிறாற் 
போலிருக்கிறது. ஆகையால்‌ நான்‌ தூங்குகிறேனா 
விழித்துக்‌ கொண்டிருக்கிறேனா என்றெல்லாம்‌ 
யோசித்துக்‌ கொண்டிருக்கும்‌ அரை நினைவு நிலையில்‌ 
வாசல்‌ கதவை யாரோ தடதடவென்று அவசரமாய்த்‌ 
தட்டினார்கள்‌. 

“என்ன:-” என்‌ தகப்பனார்‌ அலறியடித்துக்கொண்டு 
உள்ளிருந்து ஓடிவந்தார்‌. 

“சமாசாரம்‌ கேட்டியோ? உன்‌ நாட்டுப்‌ பெண்‌ திடீர்னு 
செத்துப்போயிட்டாளாம்‌” அப்பா மேல்துண்டு 
போட்டுக்கொள்ளவும்‌ மறந்து அவசரமாய்‌ 
அவர்களுடன்‌ ஓடினார்‌. 

நான்‌ தெரியாத கண்ணைத்‌ திறந்த வண்ணம்‌, கட்டிலில்‌ 
அசைவற்றுப்‌ படுத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. ஒரு விஷயம்‌ 
நன்றாகப்‌ புலனாயிற்று. விடிந்து விட்டது. ஆகையால்‌ 
நான்‌ விழித்துக்‌ கொண்டுதானிருந்தேன்‌. என்‌ 
கண்ணில்‌ பொட்டு ஜலம்‌ கூட இல்லை. சற்று நேரம்‌ 
பொறுத்து யாரோ இருவர்‌ என்னைப்‌ பிடித்து மாமனார்‌ 
வீட்டுக்குக்‌ கூட்டிச்‌ சென்றனர்‌. எப்படிப்பட்ட 


மாப்பிள்ளை வருகை! கூடத்தில்‌ பிணத்தைக்‌ கிடத்தி 
இருந்தது. கையில்‌ மண்‌ செப்பில்‌ அவள்‌ குடித்தது போக 
பாக்கிச்‌ சாறு எஞ்சியிருந்தது. அந்தச்‌ செப்பைத்‌ 
தொட்டேன்‌. பிறகு அவள்‌ உதட்டைத்‌ தொட்டேன்‌. 
பச்சையாய்த்தானிருக்க வேண்டும்‌. வீட்டுக்‌ கொல்லைப்‌ 
புறத்தில்‌ வைத்தியத்திற்காக வேண்டிய விஷப்பூண்டு 
ஏதோ பயிரிட்டிருக்கிறது எல்லோருக்கும்‌ தெரிந்த 
விஷயம்‌. 

விஷத்தை அப்படியே பொசுக்க முடியவில்லை. புது 
மணியக்காரர்‌ ஊருக்குப்‌ புதிசு. கொஞ்சம்‌ பயந்த 
பேர்வழி, யாருக்கும்‌ தெரியாமல்‌ அவரே 
பக்கத்தூரிலிருந்து போலீஸ்‌, டாக்டர்‌ எல்லாம்‌ 
அழைத்துக்‌ கொண்டு வந்துவிட்டார்‌. ரண வைத்தியர்‌ 
பிணத்தின்‌ வயிற்றைக்‌ கிழித்தார்‌. 

வயிற்றில்‌ மூன்று மாதத்து சிசு. 

ஊரே பற்றி எரிந்தது. அப்பா நடுங்கிப்‌ போனார்‌. 
இதைத்தான்‌ தெரிவிக்க முயன்றாளோ? இதுதான்‌ 
அவள்‌ தெரிவிக்க முயன்றபோது எனக்குத்‌ 
தெரியவில்லையோ? ஒருவேளை தெரியாமலிருப்பதே 
மேலென்று உயிரை மாய்த்துக்‌ கொண்டாளோ? 
தெரிந்துதான்‌ நான்‌ என்ன செய்யமுடியும்‌? ஏற்கனவே 
குருடு. இத்துடன்‌ பெரியவர்களின்‌ ஆசி பெறாத 
குழந்தை பிறந்த அவமானத்தையும்‌ சுமத்துவானேன்‌ 
என்ற எண்ணமோ? இத்தனைப்‌ பகை நடுவில்‌ பயிரான 
உறவைப்‌ பாதுகாப்பதில்‌ சட்டென்று 
சலிப்பேற்பட்டுவிட்டதோ? நாங்கள்‌ பாபத்தையிழைத்து 
விட்டோம்‌ என்ற பயமா? இல்லை எங்கள்‌ ரகசியம்‌ 
எங்களிருவரோடு மட்டும்தான்‌ இருக்கவேண்டுமென்று, 
அது பஹிரங்கமாகுமுன்‌ அவள்‌ இவ்வுலகை விட்டுப்‌ 
புறப்படத்‌ தீர்மானித்துவிட்டாளோ? இந்த உறவு 
உருப்படப்‌ பிறக்கவில்லை என்று உணர்ந்தாளோ? 
“அந்தக்‌ குழந்தை என்னுடையது” என்று நான்‌ 
சொல்லியிருந்தாலோ கதை முடிந்துவிடும்‌ புதிர்‌ போல்‌, 
எல்லாம்‌ வெளியாயிருக்கும்‌. இந்த மூன்று மாதங்களும்‌ 


ஊரின்‌ பொது சொத்தாயிருக்கும்‌. அவள்‌ நினைவு 
எனக்கே சொந்தமாயிருத்தல்தான்‌ எனக்கிஷ்டம்‌. என்‌ 
சுயநலத்தால்‌, நான்‌ பயந்தாங்கொள்ளியாயிருந்து 
விட்டுப்‌ போகிறேன்‌. அவள்‌ பெயருக்கு விழுந்த 
களங்கம்‌ நீங்காவிட்டாலும்‌ பரவாயில்லை. 
உயிருடனிருந்த சமயத்தில்‌ எங்கள்‌ பாரத்தைக்‌ குறைக்க 
யார்‌ என்ன செய்துவிட்டார்கள்‌? செத்த பிறகு அவள்‌ 
தலையில்‌ பூச்சூடா விட்டால்‌ பரவாயில்லை. உயிர்‌ 
நிலையின்‌ ஒரே மூச்சுப்போன்ற அம்மூன்று மாதப்‌ 
பச்சைக்‌ கனவின்‌ மிச்சம்‌ - நான்தான்‌. 

இருந்தும்‌ ஓரொரு சமயம்‌ என்‌ மனம்‌ அக்கொலையுண்ட 
குழந்தைக்கு ஏங்குகிறது. அது உயிருடன்‌ இருந்தால்‌ 
எனக்கு ஆறுதலாயிருக்குமோ? 

இது எவ்வளவு அசட்டுத்தனமான யோசனை? எனக்கு 
உடனே தெரிகிறது. அது உயிருடனிருந்தால்‌ அவளும்‌ 
உயிருடனிருக்க மாட்டாளா? ஒன்றினின்று 
மற்றொன்றைப்‌ பிரித்துச்‌ சிந்திப்பது எவ்வளவு 
அர்த்தமற்று இருக்கின்றது? அவள்‌ போனால்‌ 
அக்குழந்தையும்‌ போக வேண்டியதுதான்‌. இம்மனத்தின்‌ 
நிலையை என்னென்று சொல்வது? 

அவள்‌ மனதில்‌ முடங்கிக்‌ கிடந்த பாசம்‌ எழுந்த 
ஆவேசத்தில்‌ தொண்டையை முண்டியது. குறிச்சியில்‌ 
சாய்ந்தபடியே அவனை அப்படியே அணைத்துக்‌ 
கொண்டாள்‌. 

“நான்‌ - நான்‌ -” 

திடீரென்று மனம்‌ குழந்தை கனிவில்‌, அது 
மானவெட்கத்தை விட்டது. 

“இதுக்கென்ன நமக்கு வர வருஷம்‌ குழந்தை 
பிறக்காதா?” என்றாள்‌. அந்த யோசனை அவள்‌ மனதில்‌ 
உறுத்தும்‌ குறைக்கு ஆறுதலளித்தது. 

“ஆம்‌. வாஸ்தவம்தான்‌. ஆனால்‌ பெண்ணாய்ப்‌ பிறக்க 
வேண்டும்‌. பெண்ணுக்கு நல்ல பேர்‌ வைக்க வேண்டும்‌.” 
“என்ன பேர்‌ வைப்போம்‌?” என்று ஆசையின்‌ 
அதிசயிப்புடன்‌ கேட்டாள்‌. 


அவன்‌ கண்கள்‌ ஒளியைப்‌ பெற்றன போல்‌ விரிந்தன. 
பச்சை.” 


22.பாற்கடல்‌ 
லா.ச.ராமாமிருதம்‌ 


நமஸ்காரம்‌, ஷேமம்‌, ஷேமத்திற்கு எழுத வேணுமாய்க்‌ 
கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. நீங்களோ எனக்குக்‌ கடிதம்‌ 
எழுதப்‌ போவதில்லை. உங்களுக்கே அந்த எண்ணமே 
இருக்கிறதோ இல்லையோ? இங்கே LAASARAA இருக்கும்‌ 
போதே, வாய்‌ கொப்புளிக்க, செம்பில்‌ ஜலத்தை என்‌ 
கையிலிருந்து வாங்க. சுற்றும்‌ முற்றும்‌ திருட்டுப்‌ 
பார்வை, ஆயிரம்‌ நாணல்‌ கோணல்‌. நீங்களா கட்டின 
மனைவிக்கு கடிதம்‌ எழுதப்‌ போகிறீர்கள்‌? அதனால்‌ 
நானே முந்திக்‌ கொண்டதாகவே இருக்கட்டும்‌. 
அகமுடையான்‌ உங்கள்‌ மாதிரியிருந்தால்தானே, என்‌ 
மாதிரி பெண்டாட்டுக்குப்‌ புக்ககத்தில்‌ கெட்ட பேரை 
நீங்களே வாங்கி வைக்க முடியும்‌? “அவள்‌ என்ன படிச்ச 
பெண்‌, படிச்ச படிப்பு எல்லாம்‌ வீணாய்ப்‌ போகலாமா? 
ஆம்படையானுக்குக்‌ கடிதம்‌ எழுதிக்கிறாள்‌!” என்று 
வீட்டுப்‌ பழைய பெரியவாள்‌, புதுப்‌ பெரியவாள்‌ 
எல்லாம்‌ என்‌ கன்னத்திலடிக்காமல்‌, தன்‌ 
கன்னத்திலேயே இடித்துகொண்டு, ஏளனம்‌ 
பண்ணலாம்‌! பண்ணினால்‌ பண்ணட்டும்‌, 
பண்ணட்டும்‌: நான்‌ எழுதியாச்சு. எழுதினது 
எழுதினதுதான்‌. எழுதினதை நீங்கள்‌, தலை 
தீபாவளியதுமதுவுமாய்‌, அவ்வளவு 
தூரத்திலிருக்கிறவர்‌, படித்தது படித்ததுதான்‌. 
எழுதினதைப்‌ படித்தபின்‌, எழுதினவாளும்‌, 
படித்தவாளும்‌ குற்றத்தில்‌ ஒண்ணுதானே? வேறு 


எதிலும்‌ ஒற்றுமையிருக்கிறதோ இல்லையோ? 
இதென்ன முதல்‌ கடிதமே முகத்தில்‌ அறையற மாதிரி 
ஆரம்பிக்கிறது என்று தோன்றுகிறதோன்னோ? சரி, 
நான்‌ அசடு, போங்கோளேன்‌ திருப்திதானே? நான்‌ 
வெகுளி. எனக்கு மனசில்‌ ஒண்ணும்‌ 
வைத்துக்கொள்ளத்‌ தெரியாது. அப்பாகூட 
அடிச்சுப்பார்‌; “ஜகதாகிட்டே யாரும்‌ அசதி 
மறதியாய்க்கூட ஒரு ரகஸ்யத்தைச்‌ 
சொல்லிடாதேயுங்கள்‌. ஒருத்தர்கிட்டேயும்‌ 
சொல்லக்கூடாது என்றால்‌ ஒரு கடிதாசுத்‌ துண்டிலாவது 
அதை எழுதி எறிந்து விடுவாள்‌. இல்லாவிடில்‌ 
அவளுக்கு மண்டை வெடித்துவிடும்‌. ஜகதா அவ்வளவு 
ஆபத்தான மனுஷி.” ஆமாம்‌. அப்படித்தான்‌ 
வைத்துக்கொள்ளுங்கள்‌. நான்‌ பின்‌ யாரிடத்தில்‌ 
சொல்லிக்‌ கொள்வது, தலை தீபாவளிக்கு என்‌ கணவர்‌ 
என்னுடன்‌ இல்லாத கஷ்டத்தை? என்‌ அப்பா 
அம்மாவுக்கு எழுதலாமா? எழுதினால்‌, புக்காத்து 
விஷயங்களைப்‌ பிறந்த வீட்டுக்கு விட்டுக்‌ கொடுத்தேன்‌ 
என்கிற பொல்லாப்பைக்‌ கட்டிக்கவா? நான்‌ 
அசடாயிருக்கலாம்‌; ஆனால்‌ அவ்வளவு அசடு இல்லை. 
அப்புறம்‌ எனக்கு யாரிருக்கா; நீங்களே 
சொல்லுங்களேன்‌! 

தீபாவளிக்கு இரண்டு நாளைக்கு முன்னால்‌ அம்மா 
வந்திருந்தாள்‌, ஆசையா பெண்ணையும்‌ 
மாப்பிள்ளையையும்‌ தலை தீபாவளிக்கு அழைத்துப்‌ 
போகணும்‌ என்று. நீங்கள்‌ ஊரில்‌ இல்லை. இருக்கவும்‌ 
மாட்டேள்‌ என்று தெரிந்ததும்‌ அவள்‌ முகம்‌ 
விழுந்ததைப்‌ பார்க்கணுமே, எடுத்து மறுபடியும்‌ சேர்த்து 
ஒட்ட வைக்கிற தினுசாய்த்‌ தானிருந்தது. 

“சரி, மாப்பிள்ளைதான்‌ இல்லை, ஜகதாவைக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு போகிறேனே! நாங்களும்‌ பிரிஞ்சு கொஞ்ச 
நாளாச்சு. உங்களிஷ்டப்படியே கல்யாணமாகி நாலாம்‌ 
நாளா கிருஹப்பிரவேசத்துக்கு விட்டதுதானே!” என்று 
சொல்விப்‌ பார்த்தாள்‌. 


ஆனால்‌ அம்மா (உங்கள்‌ அம்மா - இப்போ எனக்கு 
இரண்டு அம்மான்னா ஆயிட்டா!) ஓரக்‌ கண்ணால்‌ 
என்னைப்‌ பார்த்துக்‌ கொண்டே, “என்‌ பிள்ளை எப்போ 
அங்கே வர முடியல்லியோ உங்கள்‌ பெண்‌ இங்கேயே 
நாலு பேரோடு ஸல்லோபுல்லோன்னு இருந்துட்டுப்‌ 
போறாள்‌! இனிமேல்‌ எங்கள்‌ பெண்ணும்தானே! 
அப்புறம்‌ உங்களிஷ்டம்‌. அவளிஷ்டம்‌. இங்கே 
ஒருத்தரும்‌ கையைப்‌ பிடிக்கிறதாயில்லே!” என்றார்‌. 
இதென்ன கன்றுக்‌ குட்டிக்கு வாய்ப்புட்டை போட்டு 
பாலூட்டற சமாசாரமா? என்னை அம்மா ஆழம்‌ 
பார்க்கிறது தெரியாதா, என்ன? நான்‌ ஒண்ணும்‌ 
அவ்வளவு அசடு இல்லை. இந்த வீட்டிலேயே யாரு 
பளிச்சுனு பேசறா? இங்கேதான்‌ பேசினதுக்குப்‌ பேசின 
அர்த்தம்‌ கிடையாதே! எனக்குத்‌ திடீர்னு சபலம்‌ 
அடிச்சுண்டது. என்‌ கையொட்டின தம்பி சீனுவைப்‌ 
பார்க்கனும்னு. ஒரு நிமிஷம்‌ என்னை பிரிஞ்சு 
இருந்ததில்லை. காலையில்‌ கையலம்பி நனைஞ்ச 
சட்டையை மாத்தறதிலிருந்து, ராத்திரி தொட்டிலில்‌ 
அவன்‌ படுக்கையை விரிக்கிற வரைக்கும்‌ அக்காதான்‌ 
எல்லாம்‌ பண்ணியாகணும்‌. இப்போ குழந்தை என்ன 
பண்றானோ? ஆனால்‌ நான்‌ இங்கேயே இருக்கேன்னு 
சொல்லிவிட்டேன்‌. அம்மா கண்‌ தளும்பிற்று. அம்மா 
பேசாமே போயிட்டாள்‌. நான்‌ கொஞ்ச நாழி திக்பிரமை 
பிடிச்சு நின்றேன்‌. அம்மா குறுஞ்சிரிப்புடன்‌ என்னை 
ஒரு நிமிஷம்‌ ஆழ்ந்து நோக்கி விட்டுக்‌ காரியத்தைப்‌ 
பார்க்கப்‌ போயிட்டார்‌. அவருக்கு உள்ளூற சந்தோஷம்‌. 
எனக்குத்‌ தெரியும்‌, நான்‌ பரீட்க்ஷையில்‌ ஜெயித்து 
விட்டேன்‌ என்று. என்ன பரீக்ஷை? பெண்ணாய்ப்‌ 
பிறந்தபின்‌ ஸ்வதந்திரம்‌ ஏது என்கிறது தான்‌. 
“ஆமாம்‌; நான்‌ கேட்கிறேன்‌ - இதென்ன உத்தியோகம்‌, 
ஒரு நாள்‌ கிழமைக்குக்‌ கூட பெற்றவர்‌ உற்றவர்‌ கூட 
இல்லாமல்படிக்கு? என்னதான்‌ “காம்‌'பில்‌ கிளம்பிப்‌ 
போனாலும்‌ சமயத்துக்கு லீவு வாங்கிக்‌ கொண்டு 
திரும்பி வர முடியாதா? 


ஆனால்‌ எனக்கே தெரிகிறது; பெண்கள்‌ என்ன, 
புருஷர்களுக்குத்தான்‌, என்ன சுதந்திரம்‌ இருக்கிறது? 
எங்களுக்கு வீடு என்றால்‌ உங்களுக்கு உத்தியோகம்‌. 
பார்க்கப்போனால்‌ யார்தார்‌ 
விடுதலையாயிருக்கிறார்கள்‌? எல்லோரும்‌ சேர்ந்து ஒரு 
பெரும்‌ சிறையிலிருக்கிறோமே, இந்த உலகத்தில்‌! 
பணக்காரன்‌ தங்கக்‌ கூண்டில்‌. இந்த இரண்டு 
ஸ்திதியிலுமில்லாமல்‌ நம்மைப்‌ போல்‌ இருக்கிறவர்கள்‌ 
இதிலுமில்லை: அதிலுமில்லை; காலை ஊன்றக்கூட 
ஆதாரமில்லாமல்‌, அந்தரத்தில்‌ தவித்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. இல்லாவிடில்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ 
நாம்‌ பிரிந்து நீங்கள்‌ எங்கேயோ இருப்பானேன்‌? நான்‌ 
ஏங்கி உருகித்‌ தவித்துக்கொண்டு? உத்தியோகத்தை 
உதறிவிட்டு ஓடிவந்துவிட முடிகிறதா? நான்‌ ஒண்ணும்‌ 
அவ்வளவு அசடு இல்லை. மனஸா வெச்சேன்னா 
எல்லாம்‌ எனக்குத்‌ தெரியும்‌. இப்போ மனஸு 
வெச்சிருக்கேன்‌! 

ஆனால்‌ அதற்காக என்னோடு பேசக்‌ கூடாது என்று 
இருந்ததா? போகிற சமயத்தில்‌ என்னிடம்‌ வந்து, “ஜகதா, 
நான்‌ போயிட்டு வரட்டுமா?” என்று என்னிடம்‌ ஒரு 
வார்த்தை சொல்லிக்கொண்டு போனால்‌, தலையைச்‌ 
சீவி விடுவார்களா? அதையும்‌ தான்‌ பார்த்து விடுகிறது; 
என்ன ஆகிவிடும்‌? சாந்தியைத்தைக்குத்‌ 
தள்ளிப்போட்டு விட்டாலும்‌ வாய்‌ வார்த்தை கூட 
பேசிக்கக்கூடாது என்றால்‌ பிள்ளைகள்‌ கலியாணம்‌ 
பண்ணிக்‌ கொள்வானேன்‌? இந்த வீடே 
வேடிக்கையாய்த்தானிருக்கிறது. நீங்கள்‌ எல்லாம்‌ 
இப்படியிருக்கிறதால்தானே நாங்கள்‌ எல்லாம்‌ வெட்கம்‌ 
கெட்டவர்களாகி விடுகிறோம்‌? 

ஆனால்‌ அம்மாவே சொல்லியிருக்கிறாள்‌. கூட்டுக்‌ 
குடித்தனம்‌ என்றால்‌ அப்படித்தானிருக்கும்‌ என்று. 
அவளும்‌ சம்சாரி வீட்டில்தான்‌ வாழ்க்கைப்பட்டாளாம்‌. 
இடம்‌ போகாத வீட்டில்‌ நாலு ஜோடிகள்‌ வாசம்‌ 
பண்ணுமானால்‌ என்ன பண்றது? வீட்டுக்கு விருந்தாளி 


வந்துட்டால்‌ கேட்கவே வேண்டாம்‌. திடீர்னு ஒரு 
ஜோடியின்‌ ஒரு படுக்கை தானாகவே திண்ணையில்‌ 
வந்து விழுந்து விடுமாம்‌. சீட்டைப்‌ போட்டுக்‌ 
குலுக்கினாற்‌ போல்‌ யார்‌ படுக்கை என்று போட்ட 
பிறகுதான்‌ தெரியுமாம்‌. சொல்லவும்‌ முடியாது, 
மெல்லவும்‌ முடியாது; திருடனுக்குத்‌ தேள்‌ கொட்டின 
மாதிரி வாயை மூடிண்டிருக்க வேண்டியதுதான்‌. அம்மா 
சொல்றப்போ எனக்கு சிரிப்பாய்‌ வரும்‌, இந்தச்‌ சம்பந்தம்‌ 
பண்ணுவதற்கு முன்னால்‌ அப்பா கூடச்‌ சொன்னார்‌: 
“இதென்னடி, இது அவ்வளவு உசிதமோ? ஒரே சம்சார 
வீடாயிருக்கிறது. பையன்‌ நாலு பேருக்கு நடுவே 
நாலாமவனாயிருக்கிறான்‌. இன்னும்‌ கலியாணத்துக்கு 
ஒன்று இரண்டு பெண்கள்‌ காத்திருக்கிறாப்‌ 
போலிருக்கிறது...” 

“இருக்கட்டும்‌, இருக்கட்டும்‌, நிறையக்‌ 
குடித்தனமாயிருந்து நிறையப்‌ பெருகட்டும்‌. 
நாளாவட்டத்தில்‌ இது தான்‌ நம்‌ பெண்ணுக்கு நல்லதா 
விளையும்‌, பாருங்கோ. இப்போ நமக்கு என்ன குறைஞ்சு 
போச்சு? எடுத்தவுடனே பிக்கு பிடுங்கல்‌ இல்லாமல்‌, 
கையை கோத்துண்டு போனவாளெல்லாம்‌ கடைசியில்‌, 
உலகம்‌ தெரியாமல்‌, எது நிலைச்சுது தெரியாமல்‌, நாயும்‌ 
பூனையுமா நாறிண்டிருக்கிறதை நான்‌ 
பார்த்துண்டுதானே இருக்கேன்‌! பையன்‌ நல்ல 
வேளையா நாலாம்‌ பிள்ளையாத்தானே இருக்கான்‌? 
என்‌ மாதிரி, என்‌ பெண்‌, வீட்டுக்கு மூத்த 
நாட்டுப்பெண்ணாய்‌ வாழ்க்கைப்படவேண்டாமே?” 
அம்மா அப்படிச்‌ சொல்றப்போ நன்னாத்தானிருக்கு. 
நாவலில்‌ கதாநாயகியாயிருக்க யார்தான்‌ ஆசைப்பட 
மாட்டார்கள்‌? ஆனால்‌ தனக்கென்று வரப்போத்தானே 
தெரியறது? நிஜம்மா, நீங்கள்‌ அன்றைக்கு ஆதரவாய்‌ 
எனக்கு ஒரு வார்த்தை கூட இல்லாமல்‌ வண்டியிலேறிப்‌ 
போயிட்ட பிறகு, எனக்கு அழுகையா வந்துவிட்டது. என்‌ 
நெஞ்சின்‌ பாரத்தை யாரிடம்‌ கொட்டிக்‌ கொள்வேன்‌? 
எல்லாரும்‌ எனக்குப்‌ புதிசு, வாயில்‌ முன்றானை 


நுனியை அடைச்சுண்டு கிணற்றடிக்கு 
ஓடிப்போயிட்டேன்‌. 

எத்தனை நாழி அங்கேயே உட்கார்ந்திருதேனோ 
அறியேன்‌. 

“என்னடி குட்டீ, என்ன பண்றே?” 

எனக்குத்‌ தூக்கிப்‌ போட்டது. அம்மா எதிரே 
நின்னுண்டிருந்தாள்‌. உங்கம்மா செக்கச்‌ செவேல்‌ என்று 
நெற்றியில்‌ பதக்கம்‌ மாதிரி குங்குமமிட்டுக்‌ கொண்டு 
கொழ கொழன்னு பசுப்போல்‌ ஓரொரு சமயம்‌ எவ்வளவு 
அழகாயிருக்கிறார்‌! 

”ஓண்ணுமில்லையே அம்மா!” என்று அவசரமாய்க்‌ 
கண்ணைத்‌ துடைத்துக்‌ கொண்டேன்‌. ஆனால்‌ மூக்கை 
உறிஞ்சாமல்‌ இருக்க முடியவில்லை. 

“அடாடா! கடுஞ்‌ ஜலதோஷம்‌. மூக்கையும்‌ கண்ணையும்‌ 
கொட்டறதா? ராத்திரி மோர்‌ சேர்த்துக்காதே” (கபடும்‌ 
கருணையும்‌ கண்ணில்‌ கூடி அம்மா கண்ணைச்‌ 
சிமிட்டும்போது, அதுவும்‌ ஒரு 
அழகாய்த்தானிருக்கிறது!) “என்னவோ அம்மா, புதுப்‌ 
பெண்ணாயிருக்கே; உன்‌ உடம்பு எங்களுக்குப்‌ பிடி 
படறவரைக்கும்‌ உடம்பை ஜாக்கிரதையாப்‌ 
பார்த்துக்கோ- அட: குட்டி இதென்ன இங்கே பாருடீ!” 
அம்மா ஆச்சரியத்துடன்‌ கிணற்றுள்‌ எட்டிப்‌ பார்த்தார்‌. 
அவசரமாய்‌ நானும்‌ எழுந்து என்னென்று பார்த்தேன்‌; 
ஆனால்‌ எனக்கு ஒன்றும்‌ தெரியவில்லை. 

“ஏ குட்டி, எனக்குத்தான்‌, கண்சதை மறைக்கிறதா? 
கிணற்றில்‌ ஜலம்‌ இருக்கோ?” 

“இருக்கிறதே!” 

“குறைஞ்சிருக்கா?” 

”இல்லையே, நிறைய இருக்கே!” 

”இருக்கோன்னோ? அதான்‌ கேட்டேன்‌; அதான்‌ சொல்ல 
வந்தேன்‌. கிணற்று ஜலத்தை சமுத்திரம்‌ அடித்துக்‌ 
கொண்டு போக முடியாதுன்னு! நேரமாச்சு. சுவாமி 
பிறையின்‌ கீழ்‌ கோலத்தைப்‌ போடு-” என்று 
குறுஞ்சிரிப்புடன்‌ சொல்லிக்கொண்டே போய்விட்டார்‌. 


நான்‌ கிணற்றடியிலேயே இன்னும்‌ சற்று நேரம்‌ 
நின்றிருந்தேன்‌. நெஞ்சில்‌ சின்னதாய்‌ அகல்‌ விளக்கை 
ஏற்றி வெச்ச மாதிரியிருந்தது. மேலே மரத்திலிருந்து 
பவழமல்லி உதிர்ந்து கிணற்றுக்குள்‌ விழுந்து 
கொண்டிருந்தது. தும்பையறுத்துக்‌ கொண்டு 
கன்றுக்குட்டி முகத்தை என்‌ கையில்‌ தேய்த்துக்‌ 
கொண்டிருந்தது. 

இந்த வீட்டில்‌ யார்தான்‌ பளிச்சென்று பேசுகிறார்கள்‌? 
வெளிச்சம்‌ எல்லாம்‌ பேச்சில்‌ இல்லை. அதைத்தாண்டி 
அதனுள்தான்‌ இருக்கிறது. 

ஆனால்‌ ஊமைக்கு மாத்திரம்‌ உணர்ச்சியில்லையா? 
அவர்களுக்குத்தான்‌ அதிகம்‌ என்று சொல்லக்‌ 
கேட்டிருக்கிறேன்‌. ஆனால்‌ நீங்கள்‌ அசல்‌ 
ஊமையில்லையே, ஊமை மாதிரி தானே! எனக்கு 
'ரெஸ்பெக்டே' இல்லையோன்னோ? ஆமாம்‌, 
அப்பமத்தான்‌. போங்கோ நான்‌ உங்களுக்கு இப்போ 
கடிதம்‌ எழுதவில்லை. உங்களுடன்‌ கடிதத்தில்‌ பேசி 
கொண்டிருக்கிறேன்‌. இல்லை, கடிதாசியில்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. என்‌ யோசனை என்னுடையது. 
அதை யாராலும்‌ தடுக்க முடியாது. என்னாலேயே தடுக்க 
முடியாதே, நான்‌ என்ன செய்வேன்‌? நான்தான்‌ அப்பவே 
சொல்லிவிட்டேனே, என்‌ நெஞ்சிலிருக்கிறதை 
அப்படியே கொட்டிவிடுவேன்‌ என்று! 

எனக்கு மாத்திரம்‌ தெரியாதா, நீங்கள்‌ நெஞ்சில்‌ முள்‌ 
மாட்டிண்ட மாதிரி, கண்டத்தை முழுங்கிண்டு, முகம்‌ 
நெருப்பாய்க்‌ காய, வாசலுக்கும்‌, உள்ளுக்குமா 
அலைஞ்சது? அப்போ உங்களுக்கு மாத்திரம்‌ என்னோடு 
பேச ஆசையில்லை என்று நான்‌ சொல்ல முடியுமா? 
அதை நினைத்தால்தான்‌ எனக்குத்‌ துக்கம்‌ இப்போகூட 
நெஞ்சை அடைக்கிறது. என்ன பேசவேண்டும்‌ என்று 
நினைத்தீர்களோ? அதைக்‌ கேட்கும்‌ பாக்கியம்‌ எனக்கு 
இல்லை. இதற்கு முன்னால்‌ நீங்கள்‌ யாரோ, நான்‌ யாரோ? 
பரதேசிக்‌ கோலத்தில்‌ படி தாண்டி உள்வந்து நீங்கள்‌ என்‌ 
கைபிடித்தும்‌ ஜன்மேதி ஜன்மங்கள்‌ காத்திருந்த காரியம்‌ 


நிறைவேறி விட்டாற்போல்‌ எனக்குத்‌ தோன்றுவானேன்‌? 
அப்படிக்‌ காத்திருந்த பொருள்‌ கைகூடிய பின்னரும்‌, 
இன்னமும்‌ காத்திருக்கும்‌ பொருளாகவே 
இருப்பானேன்‌? இன்னமும்‌ ஜன்மங்களின்‌ காரியம்‌ 
நிறைவேறவில்லையா? இப்பொழுது நெருப்பு என்றால்‌ 
வாய்‌ வெந்துபோய்‌ விடாது. தாலி கட்டின வீட்டில்‌ 
அடித்து விழுகிறாயே என்று கேட்காதேயுங்கள்‌. இப்போ 
நான்‌ சொல்லப்‌ போவதைத்‌ தைரியமாய்த்தான்‌ 
சொல்லவேணும்‌. நீங்கள்‌ எங்கேயோ “காம்ப்‌ என்று 
தூரதேசம்‌ போய்விட்டீர்கள்‌. இந்த நிமிஷம்‌ எந்த ஊரில்‌ 
எந்த ஹோட்டலில்‌, சத்திரத்தில்‌, எந்தக்‌ கூரையை 
அண்ணாந்து பார்த்தப்டி என்ன யோசனை 
பண்ணுகிறீர்களோ? நானும்‌ புழுங்கிக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. நீங்கள்‌ திரும்பி வருவதற்குள்‌ 
எனக்கு எதுவும்‌ நேராது என்று என்ன நிச்சயம்‌? 
நினைக்கக்கூட நெஞ்சு கூசினாலும்‌, நினைக்கத்தான்‌ 
செய்கிறது. உங்களைப்‌ பற்றியும்‌ அப்படித்தானே? 
அந்தந்த நாள்‌ ஒரு ஒரு ஆயுசு என்று கழியும்‌ இந்த 
நாளில்‌, நாமிருவரும்‌, இவ்வளவு சுருக்க, இவ்வளவு 
நாள்‌ பிரிந்திருக்கும்‌ இந்தச்‌ சமயத்தில்‌, 
நம்மிருவரிடையிலும்‌ நேர்ந்திருக்கும்‌ ஒரு ஒரு 
பார்வையிலும்‌, மூச்சிலும்‌ தாஅழ்ந்த ஒன்றிரண்டு 
பேச்சுக்களும்‌, நாடியோ, அகஸ்மாத்தாவோ, ஒருவர்‌ 
மேல்‌ ஒருவர்‌ பட்ட ஸ்பரிசமோ, நினைவின்‌ 
பொக்கிஷமாய்த்தான்‌ தோன்றுகிறது. நாங்கள்‌ 
அம்மாதிரி பொக்கிஷங்களைப்‌ பத்திரமாய்க்‌ 
காப்பாற்றுவதிலும்‌ அவர்களை நம்பிக்‌ 
கொண்டிருப்பதிலும்‌ தான்‌ உயிர்‌ வாழ்கிறோம்‌. 

என்‌ தகப்பனாருக்கு வாசலில்‌ யாராவது 
வயதானவர்கள்‌ போனால்‌, அவரை அறியாமலே அவர்‌ 
கைகள்‌ கூம்பும்‌. “என்னப்பா?” என்று கேட்டால்‌ 
சொல்வார்‌, “அம்மா இந்தக்‌ கிழவனார்‌ வயது நான்‌ 
இருப்பேனா என்று எனக்கு நிச்சயமில்லை. இந்த 
நாளில்‌ இத்தனை வயசு வரைக்கும்‌ இருக்கிறதே, 


காலத்தையும்‌, வயசையும்‌ இவர்கள்‌ ஜயம்‌ கொண்ட 
மாதிரிதானே? இவர்களுடைய அந்த வெற்றிக்கு 
வணங்குகிரேன்‌,” என்று வேணுமென்றே குரலைப்‌ 
பணிவாய்‌ வைத்துக்‌ கொண்டு அப்படிச்‌ சொல்கையில்‌, 
ஏதோ ஒரு தினுசில்‌ உருக்கமாயிருக்கும்‌. 

ஏன்‌, அவ்வளவு தூரம்‌ போவானேன்‌? இந்தக்‌ 
குடும்பத்திலேயே, ஆயுசுக்கும்‌ ரணமாய்‌, தீபாவளிக்குத்‌ 
தீபாவளி தன்னைத்தானே புதுப்பித்துக்‌ கொள்ளும்‌ 
திருஷ்டாந்தம்‌ இல்லையா? நீங்கள்‌ இப்போது 
நால்வராயிருப்பவர்கள்‌, ஐவராயிருந்தவர்கள்‌ தானே. 
கடைசியில்‌ எதைப்பற்றி எழுத வேண்டுமென்று 
நினைத்திருந்தேனோ, அதுக்கே வந்து விட்டேன்‌. நீங்கள்‌ 
இல்லாமலே நடந்த தலை தீபாவளிக்‌ 
கொண்டாட்டத்தைப்‌ பற்றித்தான்‌. 

அம்மாவைப்‌ பார்த்தால்‌ ஒரு சமயம்‌ 
ப்ரமிப்பாய்த்தானிருக்கிறது. அந்த பாரி சரீரத்துடன்‌ 
அவர்‌ எப்படிப்‌ பம்பரமாய்ச்‌ சுற்றுகிறார்‌. எவ்வளவு 
வேலை செய்கிறார்‌. ஓய்ச்சல்‌ ஒழிவில்லை! சிறிசுகள்‌ 
எங்களால்‌ அவருக்குச்‌ சரியாய்ச்‌ சமாளிக்க 
முடியவில்லையே! மாடிக்குப்‌ போய்‌ அவர்‌ 
மாமியாருக்குச்‌ சிசுரூஷை பண்ணிவிட்டு, மலம்‌ 
முதற்கொண்டு எடுக்க வேண்டியிருக்கிறது - 
வேறொருவரையும்‌ பாட்டி பணிவிடைக்கு 
விடுவதில்லை - அப்பாவுக்கு என்ன, இந்த வயசில்‌ 
இவ்வளவு கோபம்‌ வருகிறது! ஒரு புளியோ, மிளகாயோ, 
துளி சமையலில்‌ தூக்கி விட்டால்‌, தாலத்தையும்‌, 
சாமான்களையும்‌ அப்படி அம்மானை ஆடுகிறாரே! 
அவரைக்‌ கண்டாலே மாட்டுப்‌ பெண்களுக்கெல்லாம்‌ 
நடுக்கல்‌. அழகாயிருக்கிறார்‌, வழிந்த சுழி மாதிரி, 
ஒல்லியாய்‌, நிமிர்ந்த முதுகுடன்‌: இந்த வயசில்‌ அவர்‌ 
தலையில்‌ அவ்வளவு அடர்த்தியாய்த்‌ தும்பை மயிர்‌! 
கண்கள்‌ எப்பவும்‌ தணல்‌ பிழம்பாவேயிருக்கின்றன. 
அம்மா சொல்கிறார்‌: “என்ன செய்வார்‌ பிராம்மணன்‌? 
உத்தியோகத்திலிருந்து “ரிடையர்‌' ஆனபிறகு பொழுது 


போகவில்லை. ஆத்தில்‌ அமுல்‌ பண்ணுகிறார்‌. 
ஆபிஸில்‌ பண்ணிப்‌ பண்ணிப்‌ பழக்கம்‌! இனிமேல்‌ 
அவரையும்‌ என்னையும்‌ என்ன செய்கிறது? எங்களை 
இனிமேல்‌ வளைக்கிற வயசா? வளைத்தால்‌ அவர்‌ 
“டப்‌'பென முறிஞ்சு போவார்‌. நான்‌ பொத்தைப்‌ 
பூசணிக்காய்‌ “பொட்‌'டென உடைஞ்சு போவேன்‌. 
நாங்கள்‌ இருக்கிறவரைக்கும்‌ நீங்கள்‌ எல்லாம்‌ 
ஸஹிச்சுண்டு போக வேண்டியதுதான்‌. இந்த 
மாடியிலிருக்கிற கிழவியை வந்த இடத்துக்குச்‌ சேர்க்க 
வேண்டிய பொறுப்பு ஒண்ணு இருக்கு. அப்புறம்‌-” 
“ஏன்‌ அம்மா இப்படியெல்லாம்‌ பேசறேள்‌?” என்பார்‌ 
மூத்த ஓர்ப்படி. 

“பின்னே என்ன, நாங்கள்‌ இருந்துண்டேயிருந்தால்‌, 
நீங்கள்‌ உங்கள்‌ இஷ்டப்படி எப்போ இருக்கிறது?” 
”இப்போ எங்களுக்கு என்னம்மா குறைச்சல்‌?” 
அம்மாவுக்கு உள்ளூறச்‌ சந்தோஷந்தான்‌. ஆனால்‌ 
வெளிக்‌ காண்பித்துக்‌ கொள்ள மாட்டார்‌. “அது 
சரிதாண்டி, நீ எல்லோருக்கும்‌ முன்னாலே வந்துட்டே. 
பின்னாலே வந்தவாளுக்கெல்லாம்‌ அப்படியிருக்குமோ? 
ஏன்‌, என்‌ பெண்ணையே எடுத்துக்கோயேன்‌; 
அவளுக்குக்‌ காலேஜ்‌ குமரியா விளங்கணும்னு 
ஆசையாயிருக்கு. இஷ்டப்படி வந்துண்டு போயிண்டு, 
உடம்பு தெரிய உடுத்திண்டு... நான்‌ ஒருத்திதான்‌ 
அதுக்கெல்லாம்‌ குந்தகமாயிருக்கேன்‌. அவள்‌ 
பிறந்ததிலிருந்தே அப்பா உடன்‌ பிறந்தமார்‌ செல்லம்‌. 
நான்‌ வாயைப்‌ பிளந்தேன்னா முதன்முதலில்‌ 
பிள்ளையாருக்குத்‌ தேங்காய்‌ உடைப்பவள்‌ 
அவள்தான்‌. என்‌ வயிற்றுப்‌ பிண்டமே 
இப்படியிருந்தால்‌, வீட்டுக்கு வந்தவா நீங்கள்‌ என்ன 
என்‌ பேச்சைக்‌ கேட்டுடப்‌ போறேள்‌?” 

"இல்லேம்மா; நாங்கள்‌ நீங்கள்‌ சொன்னதைக்‌ 
கேட்கறோம்மா..” என்று ஏகக்‌ குரலில்‌ பள்ளிப்‌ 
பையன்கள்‌, வாய்ப்பாடு ஒப்பிப்பது போல்‌, 
கோஷ்டியாய்ச்‌ சொல்லுவோம்‌. 


“ஆமா என்னமோ சொல்றேள்‌; காரியத்தில்‌ காணோம்‌. 
என்னைச்‌ சுற்றி அஞ்சுபேர்‌ இருக்கேள்‌. முதுகைப்‌ 
பிளக்கிறது; ஆளுக்கு அஞ்சு நாள்‌ - ஏன்‌, நானும்‌ 
செய்யறேன்‌. என்‌ பெண்‌ செய்யமாட்டாள்‌; அவள்‌ 
வீதத்தை நான்தான்‌ செஞ்சாகணும்‌. ஆளுக்கு அஞ்சு 
நாள்‌ காலையிலெழுந்து காப்பி போடுங்களேன்‌ 
என்கிறேன்‌. கேட்டதுக்குப்‌ பலன்‌ எல்லோரும்‌ இன்னும்‌ 
அரைமணி நேரம்‌ அதிகம்‌ தூங்கறேள்‌.” 

எங்களுக்கு ரோஸமாயிருக்கும்‌. இருந்து என்ன 
பண்ணுகிறது? அம்மாவை எதிர்த்து ஒண்ணும்‌ 
சொல்லமுடியாது. நாங்கள்‌ 5 1/2 மணிக்கு எழுந்தால்‌ 
அவர்‌ ஐந்து மணிக்கு எழுந்து அடுப்பை 
மூட்டியிருப்பார்‌. ஐந்து மணிக்கு எழுந்தால்‌ அவர்‌ 4 1/2 
மணிக்கு எழுந்து காப்பியைக்‌ கலந்து கொண்டிருப்பார்‌. 
நாலரை மணிக்கு எழுந்தால்‌ அவர்‌ 4 மணிக்கு. இந்தப்‌ 
போட்டிக்கு யார்‌ என்ன பண்ண முடியும்‌? 

“வாங்கோ, வாங்கோ: காப்பியைக்‌ குடிச்சுட்டுப்‌ 
போயிடுங்கோ, ஆறி அவலாய்ப்போய்‌ அதை மறுபடியும்‌ 
சுட வைக்காதபடிக்கு; அதுவே நீங்கள்‌ பண்ற உபகாரம்‌. 
நான்தான்‌ சொல்றேனே: நான்‌ ஒண்டியாயிருந்தப்போ 
எல்லாத்தையும்‌ நானேதானே செஞ்சாகணும்‌; 
செஞ்சிண்டிருந்தேன்‌. இப்போ என்னடான்னா கூட்டம்‌ 
பெருத்துப்‌ போச்சு; வேலையே ஏலம்‌ போட்டாறது. ஊம்‌, 
ஊம்‌... நடக்கட்டும்‌.. நடக்கட்டும்‌. எல்லாம்‌ நடக்கிற 
வரையில்‌ தானே? நானும்‌ ஒரு நாள்‌ ஓஞ்சு நடு ரேழியில்‌ 
காலை நீட்டிட்டேன்னா, அப்போ நீங்கள்‌ செஞ்சுதானே 
ஆகணும்‌? நீங்கள்‌ செஞ்சதை நான்‌ ஏத்துண்டுதானே 
ஆகணும்‌? மடியோ, விழுப்போ, ஆசாரமோ, 
அநாசாரமோ-” 

அம்மா அவர்‌ காரியத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லிக்கட்டும்‌. 
எல்லாமே அவரே செஞ்சுண்டாத்தான்‌ அவருக்குப்‌ 
பாந்தமாயிருக்கிறது. எங்களைப்‌ பெற்றவர்களும்‌ ஏதோ 
தங்களுக்குத்‌ தெரிஞ்சதை எங்களுக்குச்‌ சொல்லித்தான்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. எங்களுக்குத்‌ தெரிஞ்சதை, 


எங்களால்‌ முடிஞ்சவரை நன்றாய்த்தான்‌ செய்வோம்‌. 
ஆனால்‌ அவர்‌ ஆசாரத்தைப்பற்றிப்‌ பெருமைப்பட்டுக்‌ 
கொள்வதில்‌ கடுகளவு நியாயம்கூட கிடையாது. ஜலம்‌ 
குடிக்கும்போது ஒரு வேளையாவது பல்லில்‌ டம்ளர்‌ 
இடிக்காத நாள்‌ கிடையாது; இதை யாராவது 
சொன்னால்‌- இதற்கென்று கொஞ்சம்‌ தைரியமாய்‌ மூத்த 
ஓரகத்திதான்‌ கேட்கமுடியும்‌- ஒப்புக்கொள்ள மாட்டார்‌. 
“எனக்குக்‌ காது கேட்கல்லையே!” என்று விடுவார்‌. 
இதென்ன காதுக்குக்‌ கேட்காவிட்டால்‌ பல்லுக்குத்‌ 
தெரியாதா என்ன? 

உங்கள்‌ தங்கை எங்கேயாவது திரிந்துவிட்டு, ரேழியில்‌ 
செருப்பை உதறிவிட்டு காலைக்கூட அலம்பாமல்‌ நேரே 
அடுப்பங்கரையில்‌ வந்து, “என்னம்மா 
பண்ணியிருக்கே?” என்று வாணலியிலிருந்து ஒற்றை 
விரலால்‌ வழித்துப்‌ போட்டுக்‌ கொண்டு போவாள்‌. 
அதற்கு கேள்விமுறை கிடையாது. அதுக்கென்ன 
செய்வது? நான்‌ அப்படியிருந்தால்‌, என்‌ தாயும்‌ 
என்னிடம்‌ அப்படித்தான்‌ இருந்திருப்பாளோ 
என்னவோ? ஆனால்‌ அம்மா ஏதோ, தன்‌ வார்த்தை 
சொல்றதுன்னு சொல்லிக்கலாமே ஒழிய, இவ்வளவு 
பெரிய சம்சாரத்தில்‌ இத்தனை சிறிசுகள்‌, பெரிசுகள்‌, 
விதவிதங்கனிடை உழல்கையில்‌, எந்த சீலத்தை 
உண்மையா கொண்டாட முடியும்‌? 

ஓரோரு சமயம்‌ அம்மா சொல்வதைப்‌ பார்த்தால்‌, 
என்னவோ நாங்கள்‌ அஞ்சு பேரும்‌ வெறுமென தின்று 
தெறித்து வளைய வருகிற மாதிரி நினைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. ஆனால்‌ இந்த வீட்டுக்கு எத்தனை 
நாட்டுப்‌ பெண்கள்‌ வந்தாலும்‌, அத்தனை பேருக்கும்‌ 
மிஞ்சி வேலையிருக்கிறது. சமையலை விட்டால்‌, 
வீட்டுக்‌ காரியம்‌ இல்லையா, விழுப்புக்‌ காரியம்‌ 
இல்லையா, குழந்தைகள்‌ காரியம்‌ இல்லையா, சுற்றுக்‌ 
காரியம்‌ இல்லையா? புருஷாளுக்கே செய்யற 
பணிவிடைக்‌ காரியங்கள்‌.. இதெல்லாம்‌ காரியத்தில்‌ 
சேர்த்தியில்லையா? இந்த வீட்டில்‌ எத்தனை பேர்கள்‌ 


இருக்கிறார்களோ அத்தனை பந்திகள்‌, 
ஒவ்வொருத்தருக்கும்‌ சமயத்துக்கு ஒரு குணம்‌. 
ஒருத்தருக்கு குழம்பு, ரஸம்‌, மோர்‌ எல்லாம்‌ 
கிண்ணங்களில்‌ கலத்தைச்‌ சுற்றி வைத்தாக வேண்டும்‌; 
ஒருத்தருக்கு எதிரே நின்று கொண்டு கரண்டி 
கரண்டியாய்ச்‌ சொட்டியாக வேண்டும்‌. நீங்களோ 
மெளன விரதம்‌! தலை கலத்தின்‌ மேல்‌ 
கவிழ்ந்துவிட்டால்‌ சிப்பலைச்‌ சாய்க்கக்‌ கூட 
முகத்துக்கும்‌ இலைக்கும்‌ இடையில்‌ கிடையாது; 
ஒருத்தர்‌ சதா சளசளா வளவளா, கலத்தைப்‌ பார்த்துச்‌ 
சாப்பிடாமல்‌ எழுந்த பிறகு, “இன்னும்‌ பசிக்கிறதே, ரஸம்‌ 
சாப்பிட்டேனோ? மோர்‌ சாப்பிட்டேனோ?” என்று 
சந்தேகப்பட்டுக்‌ கொண்டே இருப்பார்‌. குழந்தைகளைப்‌ 
பற்றியோ சொல்ல வேண்டாம்‌. 

எல்லோர்‌ வீட்டிலும்‌ தீபாவளி முந்தின ராத்திரியானால்‌ 
நம்‌ வீட்டில்‌ மூணு நாட்களுக்கு முன்னதாக 
வந்துவிடுகிறது. அரைக்கிறதும்‌, இடிக்கிறதும்‌, 
கரைக்கிறதுமாய்‌ அம்மா கை எப்படி வலிக்கிறது? 
மைஸூர்ப்பாகு கிளறும்போது கம்மென்று மணம்‌ 
கூடத்தைத்‌ தூக்குகிறது. நாக்கில்‌ பட்டதும்‌ மணலாய்க்‌ 
கரைகிறது. அது மணல்‌ கொம்பா, வெண்ணையா? 
எதை வாயில்‌ போட்டாலும்‌ உங்களை நினைத்துக்‌ 
கொள்வேன்‌. நீங்கள்‌ என்ன செய்து 
கொண்டிருக்கிறீர்கள்‌? மெளனம்‌. ஒன்றைத்தவிர 
வேறெதைத்‌ தனியாய்‌ அநுபவிக்க முடியும்‌? மெளனம்‌ 
கூட ஒரு “ஸ்டே'ஜூக்குப்‌ பிறகு அநுபவிக்கிற 
விஷயமில்லை. வழியில்லாமல்‌ ஸஹித்துக்‌ கொள்ளும்‌ 
சமாசாரம்தான்‌. உங்களுக்கும்‌ எனக்கும்‌ 
மெளனமாயிருக்கிற வயசா? நெஞ்சக்‌ கிளர்ச்சியை 
ஒருவருக்கொருவர்‌ சொல்லச்‌ சொல்ல, அலுக்காமல்‌, 
இன்னமும்‌ சொல்லிக்‌ கொள்ளும்‌ நாளல்லவா? நீங்கள்‌ 
ஏன்‌ இப்படி வாயில்லாப்‌ பூச்சியாயிருக்கிறேள்‌? நீங்கள்‌ 
புருஷாள்‌. உங்களுக்கு உண்மையிலேயே 
விரக்தியாயிருக்கலாம்‌. நான்‌ உங்களைவிடச்‌ 


சின்னவள்தானே! உங்கள்‌ அறிவையும்‌ 
பக்குவத்தையும்‌ என்னிடம்‌ எதிர்பார்க்கலாமா? 
உங்களுக்காக இல்லாவிட்டாலும்‌ எனக்காகவாவது 
என்னுடன்‌ நீங்கள்‌ பேசணும்‌, எனக்குப்‌ பேச்சு வேணும்‌. 
உங்கள்‌ துணை வேணும்‌... ஐயையோ, இதென்ன 
உங்களைக்‌ கையைப்‌ பிடித்து இழுக்கிற மாதிரி நடந்து 
கொள்கிறேனே! என்னை மன்னிச்சுக்கோங்கோ, தப்பா 
நினைச்சுக்காதேங்கோ. ஆனால்‌ எனக்கு உங்களையும்‌ 
என்னையும்‌ பற்றித்‌ தவிர வேறு நினைப்பில்லை. 
“நானும்‌ நீயும்‌' எனும்‌ இந்த ஆதாரத்தி ஒட்டின 
சாக்குத்தான்‌ மற்றதெல்லாம்‌. எனக்கு இதைப்‌ பற்றிச்‌ 
சிந்திக்க ஆரம்பித்துவிட்டால்‌, எழுத வந்ததுகூட மறந்து 
விடுகிறது. 

ஆனால்‌, “நானும்‌ நீங்களும்‌” என்று எல்லாம்‌ 
எண்ணவும்‌, எழுதவும்‌ சுவையாயிருந்தாலும்‌ குடும்பம்‌ 
என்பதை மறந்து எங்கே ஒதுக்கி வைக்க முடிகிறது, 
அல்லது மறந்துவிட முடிகிறது? குடும்பம்‌ என்பது ஒரு 
க்ஷ்ராட்சி. அதிலிருந்துதான்‌ லக்ஷ்மி, ஐராவதம்‌, 
உச்ரவஸ்‌ எல்லாம்‌ உண்டாகிறது. குடும்பத்திலிருந்து 
நீங்கள்‌ முளைத்ததனால்‌ தானே எனக்குக்‌ கிட்டினீர்கள்‌? 
ஆலகால விஷமும்‌ அதிலிருந்துதான்‌; உடனே அதற்கு 
மாற்றான அம்ருதமும்‌ அதில்தான்‌. ஒன்றுமில்லை, 
அல்ப விஷயம்‌; இந்தக்‌ குடும்பத்திலிருப்பதால்தானே, 
தீபாவளியை நான்‌ அநுபவிக்க முடிகிறது! நீங்க்ள்‌ 
எங்கேயோ இருக்கிறீர்கள்‌. 

எனக்குத்‌ தோன்றுகிறது. நானும்‌ நீயுமிருலிருந்து 
பிறந்து பெருகிய குடும்பத்தில்‌ நானும்‌ நீயுமாய்‌ 
இழைந்து மறுபடியும்‌ குடும்பத்துக்குள்ளேயே 
மறைத்துவிட்ட நானும்‌ நீயின்‌ ஒரு தோற்றசாக்ஷிதான்‌ 
தீபாவளியோ? குடும்பமே நானும்‌ நீயாய்க்‌ கண்டபின்‌, 
இரண்டிற்கும்‌ என்ன வித்தியாசம்‌? 

எனக்கு இப்படித்தான்‌ தோன்றிற்று. தீபாவளிக்கு முதல்‌ 
ராத்திரி. கூடத்து ஊஞ்சலில்‌ புது வேஷ்டிகளும்‌ 
புடவைகளும்‌ சட்டைகளும்‌ ரவிக்கைகளும்‌ போராய்க்‌ 


குவிந்திருப்பதைப்‌ பார்த்ததும்‌ ஏன்‌ இத்தனை 
துணிகளையும்‌ நானே உடுத்திக்‌ கொண்டு விட்டால்‌ 
என்ன? பொம்மனாட்டி துணிகளை நானும்‌ புருஷாள்‌ 
துணிகளையும்‌, உங்களுக்காக நானே! நீங்கள்தான்‌ 
இல்லையே, எல்லாமே இந்த விசுவரூப நானும்‌ 
நீயுக்குந்தானே? 

அம்மா ஒரு மரச்‌ சீப்பில்‌ கரும்‌ பச்சையாய்‌ ஒரு 
உருண்டையை ஏந்திக்கொண்டு என்னிடம்‌ வந்தார்‌. 
"குட்ட, சாப்பிட்டுட்டையா?” 

“ஆச்சு அம்மா” 

“தின்ன வேண்டியதெல்லாம்‌ தின்னாச்சா?” 

“ஆச்சு -” (அந்தக்‌ கோதுமை அல்வாவில்‌ ஒரு துண்டு 
வாங்கிட்டால்‌ தேவலை. நான்தான்‌ துண்டு போட்டேன்‌. 
ஆனால்‌ கேக்கறதுக்கு வெக்கமாயிருக்கே!) 
“அப்படியானால்‌ உக்கார்ந்துக்கோ, மருதாணியிடறேன்‌.” 
அம்மா என்‌ பாதங்களைத்‌ தொட்டதும்‌ எனக்கு உடல்‌ 
பதறிப்போச்சு. “என்னம்மா பண்றேள்‌?” அம்மா 
கையிலிடப்‌ போறாராக்கும்‌ என்று நினைத்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌. ஆனால்‌ என்‌ பேச்சு அம்மாவுக்கு 
காது கேட்கவில்லை. என்‌ பாதங்களை எங்கோ 
நினைவாய்‌ வருடிக்‌ கொண்டிருந்தார்‌. வேலை செய்தும்‌ 
பூப்போன்று மெத்திட்ட கைகள்‌ எனக்கு இருப்பே 
கொள்ளவில்லை. அம்மா திடீரென்று என்‌ 
பாதங்களைக்‌ கெட்டியாய்ப்‌ பிடித்துக்கொண்டு அவை 
மேல்‌ குனிந்தார்‌. அவர்‌ தோளும்‌ உடலும்‌ 
அலைச்சுழல்கள்‌ போல்‌ விதிர்ந்தன. உயர்ந்த வெண்‌ 
பட்டுப்போல்‌ அவள்‌ கூந்தல்‌ பளபளத்தது. என்‌ 
பாதங்களின்‌ மேல்‌ இரு அனல்‌ சொட்டுகள்‌ உதிர்ந்து 
பொரிந்தன. 

“அம்மா! அம்மா!” என்று அழுகை வந்து விட்டது. 
அதுவே ஓட்டுவாரொட்டி. எனக்கும்‌ தாங்கிக்கிற மனசு 
இல்லை. 

”ஓண்ணுமில்லேடி குட்டி. பயப்படாதே.” அம்மா மூக்கை 
உறிஞ்சிக்கொண்டு கண்ணைத்‌ துடைத்துக்கொண்டார்‌. 


“எனக்கு என்னவோ நினைப்பு வந்தது. எனக்கு ஒரு 
பெண்‌ இருந்தாள்‌. முகம்‌ உடல்வாகு எல்லாம்‌ உன்‌ 
அச்சுதான்‌. இப்போ இருந்தால்‌ உன்‌ வயசுதான்‌ 
இருப்பாள்‌. என்‌ நெஞ்சை அறிஞ்சவள்‌ அவள்தான்‌. 
மூணு நாள்‌ ஜூரம்‌. முதல்‌ நாள்‌ மூடிய கண்ணை 
அப்புறம்‌ திறக்கவேயில்லை. மூளையில்‌ கபம்‌ 
தங்கிவிட்டதாம்‌. இப்போத்தான்‌ காலத்திற்கேற்ப 
வியாதிகள்‌ எல்லாம்‌ புதுப்புது தினுசாய்‌ வரதே? 
பின்னால்‌ வந்த விபத்தில்‌ அவளை நான்‌ 
மறந்துவிட்டேன்‌ என்று நினைத்தேன்‌. ஆனால்‌ 
இப்போத்தான்‌ தெரியறது. உண்மையில்‌ எதுவுமே 
மறப்பதில்லை. எதுவுமே மறப்பதற்கில்லை. நல்லதோ 
கெடுதலோ அது அது, சாப்பாட்டின்‌ சத்து ரத்தத்துடன்‌ 
கலந்து விடுவதுபோல்‌, உடலிலேயே கலந்துவிடுகிறது. 
நாம்‌ மறந்துவிட்டோம்‌ என்று மனப்பால்‌ குடிக்கையில்‌, 
“அடி முட்டாளே! இதோ இருக்கிறேன்‌, பார்‌!” என்று தலை 
தூக்கிக்‌ காண்பிக்கிறது. உண்மையில்‌ அதுவே 
போகப்போக நம்மைத்‌ தாக்கும்‌ மனோசக்தியாய்க்கூட 
விளங்குகிறது. இல்லாவிட்டால்‌ என்‌ மாமியாரும்‌ 
நானும்‌, எங்களுக்கு நேர்ந்ததெல்லாம்‌ நேர்ந்தபின்‌ 
இன்னும்‌ ஏன்‌ இந்த உலகத்தில்‌ நீடிச்சு 
இருந்திண்டிருக்கணும்‌...?” 

இதைச்‌ சொல்லிவிட்டு அம்மா அப்புறம்‌ பேசவில்லை. 
தன்னை அமுக்கிய ஒரு பெரும்‌ பாரத்தை உதறித்‌ 
தள்ளினாற்போல்‌ ஒரு பெருமூச்செறிந்தார்‌; 
அவ்வளவுதான்‌. என்‌ பாதங்களில்‌ மருதாணி இடுவதில்‌ 
முனைந்தார்‌. ஆனால்‌ அவர்‌ எனக்கு இடவில்லை. என்‌ 
உருவத்தில்‌ அவர்‌ கண்ட தன்‌ இறந்த பெண்ணின்‌ 
பாவனைக்கும்‌ இடவில்லை; எங்கள்‌ இருவரையும்‌ 
தாண்டி எங்களுக்குப்‌ பொதுவாய்‌ இருந்த இளமைக்கு 
மருதாணியிட்டு வழிபட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. இந்தச்‌ 
சமயத்துக்கு அந்த இளமையின்‌ சின்னமாய்த்தான்‌ 
அவருக்கு நான்‌ விளங்கினேன்‌: எனக்கு அப்படித்தான்‌ 
தோன்றிற்று. இப்படியெல்லாம்‌ நினைக்கவும்‌ எனக்குப்‌ 


பிடிக்கும்‌. அதனால்தான்‌ எனக்கு அப்படித்‌ 
தோன்றிற்றோ என்னவோ? 

இந்த வீட்டில்‌ சில விஷயங்கள்‌ வெகு 
அழகாயிருக்கின்றன. இங்கே நாலு சந்ததிகள்‌ 
வாழ்கின்றன. உங்கள்‌ பாட்டி, பிறகு அம்மா - அப்பா, 
பிறகு நாங்கள்‌ - நீங்கள்‌, பிறகு உங்கள்‌ அண்ணன்‌ 
அண்ணிமார்களின்‌ குழந்தைகள்‌. ஆனால்‌ இங்கே 
எல்லா உயிரினங்களின்‌ ஒருமையின்‌ வழிபாடு 
இருக்கிறது. இங்கே பூஜை புனஸ்காரம்‌ இல்லை. 
ஆனால்‌ சில சமயங்களில்‌, இந்த வீடு கோவிலாகவே 
தோன்றுகிறது. மலைக்கோட்டை மேல்‌ உச்சிப்‌ 
பிள்ளையார்‌ எழுந்தருளிய்யிருப்பது போல்‌ பாட்டி 
மூன்றா மாடியில்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌. அங்கிருந்து 
அவர்‌ செலுத்தும்‌ ஆட்சி எங்களுக்குத்‌ தெரியவில்லை. 
பாட்டிக்குத்‌ தொந்தரவு கொடுக்கலாகாது எனக்‌ 
குழந்தைகளுக்கு மூன்றா மாடிக்கு அனுமதி கிடையாது. 
அது அம்மா தவிர வேறு யாரும்‌ அண்டக்கூடாத 
ப்ரகாரம்‌. ஆறுகால பூஜைபோல்‌, அம்மா பாரி சரீரத்தை 
தூக்கிக்‌ கொண்டு, குறைந்தது நாளைக்கு ஆறு 
தடவையாவது ஏறி இறங்குகிறார்‌. பாட்டிக்கு ஆகாரம்‌ 
தனியாய்‌ அம்மாவேதான்‌ சமைக்கிறார்‌. அது கஞ்சியா, 
கூழா, புனர்ப்பகமா, சாதமா- எதுவுமே எங்களுக்குச்‌ 
சரியாத்‌ தெரியாது. அதை ஒரு தட்டிலே, நிவேதனம்‌ 
மாதிரி, இலையைப்‌ போட்டு மூடித்‌ தாங்கிக்‌ கொண்டு, 
முகத்திலும்‌ காலிலும்‌ பளிச்சென பற்றிய மஞ்சளுடன்‌, 
நெற்றியில்‌ பதக்கம்‌ போல்‌ குங்குமத்துடனும்‌, ஈரம்காயத்‌ 
தளர முடிந்த கூந்தலில்‌ சாமந்திக்‌ கொத்துடனும்‌ அம்மா 
மாடியேறுகையில்‌ எனக்கு உடல்‌ புல்லரிக்கிறது. 

சில சமயங்களில்‌ அம்மா, அப்பா இரண்டு பேருமே 
மேலே போய்‌ ஒன்றாய்க்‌ கீழிறங்கி வருகிறார்கள்‌. 
ஸ்வாமி தரிசனம்‌ பண்ணி வருவது போல்‌, ஒரு சமயம்‌ 
அவர்கள்‌ அப்படி சேர்ந்து வருகையில்‌, “சடக்‌'கென்று 
அவர்கள்‌ காலடியில்‌ விழுந்து நமஸ்காரம்‌ 
பண்ணிவிட்டேன்‌. அம்மா முகத்தில்‌ ஒரு சிறு வியப்பும்‌ 


கருணையும்‌ ததும்புகின்றன. அப்பாவின்‌ 
கன்னங்களில்‌ இறுகிய கடினம்கூடச்‌ சற்று நெகிழ்கிறது. 
“என்னடி குட்டீ, இப்போ என்ன விசேஷம்‌?” 

எனக்கேத்‌ தெரிந்தால்தானே? உணர்ச்சிதான்‌ 
தொண்டையை அடைக்கிறது: வாயும்‌ அடைச்சுப்‌ 
போச்சு. கன்னங்களில்‌ கண்ணீர்‌ தாரை தாரையாய்‌ 
வழிகிறது. அம்மா முகத்தில்‌ புன்னகை தவழ்கின்றது. 
அன்புடன்‌ என்‌ கன்னத்தைத்‌ தடவிவிட்டு இருவரும்‌ 
மேலே நடந்து செல்கிறார்கள்‌. அம்மா தாழ்ந்த குரலில்‌ 
அப்பாவிடம்‌ சொல்லிக்‌ கொள்கிறார்‌. 

“பரவாயில்லை. பெண்ணைப்‌ பெரியவா சின்னவா 
மரியாதை தெரிஞ்சு வளர்த்திருக்கா.” 

அதனால்‌ ஒன்றுமில்லை. என்னவோ எனக்குத்‌ 
தோன்றிற்று. அவ்வளவுதான்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ 
இவர்களை நான்‌ நமஸ்கரித்தால்‌, மேலிருந்து இவர்கள்‌ 
பெற்று வந்த அருளில்‌ கொஞ்சம்‌ ஸ்வீகரித்துக்‌ 
கொள்கிறேன்‌. சந்ததியிலிருந்து சந்ததிக்கு இறங்கி 
வரும்‌ பரம்பரை அருள்‌. 

எங்களுக்கெல்லாம்‌ எண்ணெய்க்‌ குளி ஆன பிறகு 
மாடிக்குப்‌ போன அம்மா, வழக்கத்தை விடச்‌ சுருக்கவே 
திரும்பிவருகிறார்‌. சமாசாரம்‌ தந்தி பறக்கிறது. “பாட்டி 
கீழே வர ஆசைப்படுகிறார்‌.” அப்பாவும்‌, அம்மாவும்‌ 
மேலேறிச்‌ செல்கிறார்கள்‌. நாங்கள்‌ எல்லோரும்‌ சொர்க்க 
வாசல்‌ தரிசனத்திற்குக்‌ காத்திருப்பது போல்‌ 
பயபக்தியுடன்‌ மெளனமாய்க்‌ காத்திருக்கிறோம்‌. 
சட்டென நினைப்பு வந்தவனாய்‌ ஒரு கொள்ளுப்பேர 
வாண்டு “ஸ்டூலை” வைத்து மேலேறி, மாடி விளக்கின்‌ 
“ஸ்விட்சைப்‌' போடுகிறான்‌. 

திடீரென மாடி வளைவில்‌ பாட்டி தோன்றுகிறார்‌. 
விமானத்தில்‌ சுவாமியை எழுப்பினாற்‌ போல்‌ 
நாற்காலியில்‌ அவர்‌ இருக்க, அம்மாவும்‌ அப்பாவும்‌ இரு 
பக்கங்களிலும்‌ நாற்காலியைப்‌ பிடித்துக்கொண்டு 
வெகு ஜாக்கிரதையாய்‌, மெதுவாய்‌, கீழே 
இறங்குகிறார்கள்‌. பிறகு பத்திரமாய்‌ அப்பா பாட்டியை 


இரு கைகளிலும்‌ வாரித்‌ தூக்கிக்கொண்டு போய்‌ 
மனைமீது உக்காத்தி வைக்கிறார்‌. அப்பா பிடித்துக்‌ 
கொண்டிருக்க, அம்மா, பதச்சூட்டில்‌ வெந்நீரை 
மொண்டு மொண்டு ஊற்றி, பாட்டி உடம்பைத்‌ 
தடவினாற்போல்‌ தேய்க்கிறார்‌. நாங்கள்‌ எல்லோரும்‌ 
சுற்றி நின்று பார்க்கிறோம்‌. 

இது ஆராதனை இல்லாது ஏது? ஆமாம்‌, பாட்டியின்‌ 
உடல்நிலை அடிக்கடி குளிப்பதற்கில்லை. எந்த சாக்கில்‌ 
மாரில்‌ சளி தாக்கி விடுமோ எனும்‌ பயம்‌. உத்ஸவருக்கு 
விசேஷ நாட்களில்‌ மாத்திரம்‌ அபிஷேகம்‌ நடப்பது 
போல்‌, பாட்டிக்கு, நாள்‌, கிழமை, பண்டிகை 
தினம்போதுதான்‌. சரிவ ஜாக்கிரதையாய்‌ குளிப்பாட்டு 
நடக்கும்‌. சற்று அழுத்தித்‌ தேய்த்தால்‌ எங்கே கையோடு 
சதை பிய்ந்து வந்துவிடுமோ எனும்படி உடல்‌ அவ்வளவு 
நளினம்‌. அந்த உடலில்‌, மானம்‌ வெட்கம்‌ எனும்‌ 
உணர்ச்சி விகாரங்களுக்கு எங்கே இடம்‌ இருக்கிறது? 
எந்த நேரத்தில்‌ இந்த உடல்‌ விலங்கைக்‌ கழற்றி எறியப்‌ 
போகிறோம்‌ என்று தான்‌ அந்த உயிர்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறதே! மரம்‌ சாய்ந்துவிட்டாலும்‌, வேர்கள்‌ 
பூமியிலிருந்து கழல மாட்டேன்‌ என்கின்றன. பாட்டி 
நூறு தாண்டியாச்சென்று நினைக்கிறேன்‌. வருடங்களில்‌ 
ஸ்புடத்தில்‌, அங்கங்கள்‌, சுக்காய்‌ உலர்ந்து, உடலே 
சுண்டிய உருண்டை ஆகிவிட்டது. 

பாட்டியின்‌ உடம்பைத்‌ துவட்டி அவர்‌ மேல்‌ புடவையை 
மாட்டி நாற்காலியில்‌ வைத்துக்‌ கூடத்து 
வெளிச்சத்துக்குக்‌ கொண்டு வருகிறார்கள்‌, நாங்கள்‌ 
எல்லாரும்‌ நமஸ்கரிக்கிறோம்‌. பாட்டி மேல்‌ கல்லைப்‌ 
போல்‌ மெளனம்‌ இறங்கிப்‌ பல வருஷங்கள்‌ 
ஆகிவிட்டன. வாதத்தில்‌ கைகால்‌ முடங்கி நாக்கும்‌ 
இழுத்து விட்டபின்‌, கண்கள்‌ தாம்‌ பேசுகின்றன. 
கண்களில்‌ பஞ்சு பூத்து விட்டாலும்‌, குகையிலிட்ட 
விளக்குகள்‌ போல, குழிகளில்‌ எரிகின்றன. நான்‌ தலை 
குனிகையிலே எனக்குத்‌ தோன்றுகிறது; இவர்‌ இவரா, 
இதுவா? கோயிலில்‌ நாம்‌ வணங்கிடும்‌ சின்னத்திற்கும்‌, 


இவருக்கும்‌ எந்த முறையில்‌ வித்தியாசம்‌? கோவிலில்‌ 
தான்‌ என்ன இருக்கிறது? 

“ஐயோ ஐயோ-” என ரேழி அறையிலிருந்து ஒரு கூக்குரல்‌ 
கிளம்புகிறது. என்னவோ ஏதோ எனப்‌ பதறிப்‌ போய்‌, 
எதிரோலமிட்டபடி எல்லோரும்‌ குலுங்கக்‌ குலுங்க 
ஓடுகிறோம்‌. “வீல்‌: என அழுதபடி குழந்தை அவன்‌ 
பாட்டி மேல்‌ வந்து விழுகிறான்‌. “என்னடா கண்ணே?” 
அம்மா அப்படியே வாரி அணைத்துக்‌ கொண்டார்‌. சேகர்‌ 
எப்பவும்‌ செல்லப்‌ பேரன்‌. இரண்டாமவரின்‌ 
செல்வமில்லையா? 

“பாட்டி! பாட்டி!” பையன்‌ ரோஸத்தில்‌ இன்னும்‌ விக்கி 
விக்கி அழுகிறான்‌. “அம்மா அடி அடின்னு அடிச்சுட்டா-” 
“அடிப்பாவி! நாளும்‌ கிழமையுமாய்‌ என்ன 
பண்ணீட்டடா உன்னை!” அம்மாவுக்கு 
உண்மையிலேயே வயிறு எரிந்து போய்விட்டது. 
கன்னத்தில்‌ அஞ்சு விரலும்‌ பதிஞ்சிருப்பதைப்‌ 
பார்த்ததும்‌, 

“காந்தீ! ஏண்டி காந்தீ!!-” 

ரேழியறை ஜன்னலில்‌, காந்திமதி மன்னி 
உட்கார்ந்திருந்தாள்‌. ஒரு காலைத்‌ தொங்கவிட்டு ஒரு 
காலைக்‌ குத்திட்டு, அந்த முட்டி மேல்‌ கைகளைக்‌ 
கோர்த்துக்கொண்டு, கூந்தல்‌ அவிழ்ந்து தோளில்‌ 
புரள்வது கூட அவளுக்குத்‌ தெரியவில்லை. அவள்‌ 
கண்களில்‌ கோபக்கனல்‌ வீசிற்று. உள்‌ வலியில்‌ 
புருவங்கள்‌ நெரிந்து, கீழ்‌ உதடு பிதுங்கிற்று. 
அம்மாவைக்‌ கண்டாதும்‌ அவள்‌ எழுந்திருக்கக்‌ கூட 
இல்லை. 

“ஐயையோ!” என்‌ பக்கத்தில்‌ சின்ன மன்னி நின்று 
கொண்டிருந்தாள்‌. முழங்கையை பிடித்துக்‌ காதண்டை, 
“காந்தி மன்னிக்கு வெறி வந்திருக்கு” என்றாள்‌. 

காந்தி மன்னிக்கு இப்படி நினைத்துக்‌ கொண்டு, 
இம்மாதிரி முன்னறிக்கையில்லாது குணக்கேடு 
வந்துவிடும்‌. மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையோ, 
ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையோ மூன்று 


நாட்களுக்குக்‌ ககவையடைத்துக்‌ கொண்டு விடுவாள்‌. 
அன்ன ஆகாரம்‌, குளி ஒன்றும்‌ கிடையாது. சந்திரனை 
ராகு பிடிப்பது போல்‌ பெரிய மனச்சோர்வு அவளைக்‌ 
கவ்விவிடும்‌. அப்போது அம்மா உள்பட யாரும்‌ அவள்‌ 
வழிக்குப்‌ போக மாட்டார்கள்‌. 

காந்தி மன்னியின்‌ வாழ்வே தீராத்‌ துக்கமாகி விட்டது. 
சின்ன மன்னி அப்புறம்‌ என்னிடம்‌ விவரமாய்ச்‌ 
சொன்னாள்‌. என்னால்‌ நிஜமாகவே கேட்கவே 
முடியவில்லை. காதையும்‌ பொத்திக்கொண்டு 
கண்ணையும்‌ இறுக மூடிக்கொண்டு விட்டேன்‌. அந்த 
காக்ஷியை நினைத்துப்‌ பார்க்க முடியவில்லை. உங்கள்‌ 
இரண்டாவது அண்னா, தீபாவளிக்குச்‌ சீனி வெடி 
வாங்கப்‌ போய்ப்‌ பட்டாசுக்‌ கடையில்‌ வெடி விபத்தில்‌ 
மாட்டிக்கொண்டு விட்டாராமே! எந்த மஹாபாவி 
சிகரெட்டை அணைக்காமல்‌ தூக்கி எறிந்தானோ, அல்ல 
வேறு என்ன நேர்ந்ததோ? வெடித்த வெடியில்‌ கடைச்‌ 
சாமான்கள்‌ பனை மர உயரம்‌ எழும்பி விழுந்தனவாமே! 
அண்ணாவுக்குப்‌ பிராணன்‌ அங்கேயே போய்விட்டதாம்‌ 
அண்ணாவுக்கு முகமே இல்லையாம்‌; சில்லு சில்லாய்ப்‌ 
பேந்து விட்டதாம்‌. முகமிருந்தவிடத்தில்‌ துணியைப்‌ 
போட்டு மூடிக்‌ கொண்டு வந்தார்களாம்‌. 

சேகர்‌ அப்போ வயிற்றிலே மூணு மாசமாம்‌. இப்போ 
சேகருக்கு வயது ஏழா, எட்டா? 

நிஜம்மா கேக்கறேன்‌; இந்தக்‌ கஷ்டத்தை நீங்கள்‌ 
எல்லோரும்‌ எப்படி ஸஹிச்சிண்டிருந்தீர்கள்‌? 
அம்மாவும்‌, அப்பாவும்‌ எப்படி இதிலிருந்து 
மீண்டார்கள்‌? நீங்கள்‌ எல்லோரும்‌ முதலில்‌ எப்படி 
உயிரோடிருக்கிறீர்கள்‌? காந்திமதி மன்னி கருகிப்‌ 
போனதற்குக்‌ கேட்பானேன்‌? இது நேர்வதற்கு முன்னால்‌, 
அவள்தான்‌ ரொம்பவும்‌ கலகலப்பாய்‌, எப்பவும்‌ சிரிச்ச 
முகமாய்‌ இருப்பாளாமே! 

இப்போக்கூட, அந்த முகத்தின்‌ அழகு முற்றிலும்‌ 
அழியவில்லை. அவள்‌ சீற்றம்‌ எல்லாம்‌ அவள்‌ மேலேயே 
சாய்கையில்‌, நெருப்பில்‌ பொன்‌ உருகி நெளிவது போல, 


தன்‌ வேதனையின்‌ தூய்மையில்தான்‌ ஜ்வலிக்கிறாள்‌. 
அவளுக்கு அவள்‌ கதி நேர்ந்த பின்‌, மற்றவர்‌ போல்‌ 
தெறித்துக்கொண்டு பிறந்தகம்‌ போகாமல்‌, எங்களோடு 
ஒருவராய்‌, இதுவரை இங்கேயே அவள்‌ 
தங்கியிருப்பதிலும்‌ ஒரு அழகு பொலிகின்றது. 
அவளை அவள்‌ கோலத்தில்‌ கண்டதும்‌ அம்மாவுக்குக்‌ 
கூடச்‌ சற்றுக்‌ குரல்‌ தணிந்தது. 

“ஏண்டி காந்தி, இன்னுமா குளிக்கல்லே? வா வா, 
எழுந்திரு - குழந்தையை இப்படி உடம்பு வீங்க 
அடிச்சிருக்கையே, இது நியாயமா?” 

“நியாயமாம்‌ நியாயம்‌! உலகத்தில்‌ நியாயம்‌ 
எங்கேயிருக்கு?” 

காந்திமதி மன்னி குரலில்‌ நெருப்பு கக்கிற்று. 
“அதற்குக்‌ குழந்தை என்ன பண்ணுவான்‌?” 

"பாட்டி! பாட்டி! நான்‌ ஒண்ணுமே பண்ணல்லே. ஊசி 
மத்தாப்பைப்‌ பிடிச்சுண்டு வந்து “இதோ பாரு 
அம்மான்னு இவள்‌ முகத்துக்கெதிரே நீட்டினேன்‌. 
அவ்வளவுதான்‌; என்னைக்‌ கையைப்‌ பிடிச்சு இழுத்துக்‌ 
குனிய வெச்சு முதுகிலேயும்‌ மூஞ்சிலேயும்‌ கோத்துக்‌ 
கோத்து அறைஞ்சுட்டா, பாட்டீ!” பையனுக்குச்‌ 
சொல்லும்‌ போதே துக்கம்‌ புதிதாய்ப்‌ பெருகிற்று. அம்மா 
அவனை அணைத்துக்‌ கொண்டார்‌. 

“இங்கே வா தோசி, உன்னைத்‌ தொலைச்சு 
முழுகிப்பிடறேன்‌! வயத்திலே இருக்கறபோதே 
அப்பனுக்கு உலை வெச்சாச்சு, உன்னை என்ன 
பண்ணால்‌ தகாது?” 

அம்மாவுக்குக்‌ கன கோபம்‌ வந்துவிட்டது. 

“நீயும்‌ நானும்‌ பண்ணின பாபத்துக்குக்‌ குழந்தையை 
ஏண்டி கறுவறே? என்‌ பிள்ளை நினைப்புக்கு, 
அவனையாவது ஆண்டவன்‌ நமக்குப்‌ 
பிச்சையிட்டிருக்கான்னு ஞாபகம்‌ வெச்சுக்கோ. ஏன்‌ 
இன்னிக்குத்‌ தான்‌ நாள்‌ பார்த்துண்டையா துக்கத்தைக்‌ 
கொண்டாடிக்க? நானும்‌ தான்‌ பிள்ளையத்‌ தோத்துட்டு 
நிக்கறேன்‌. எனக்குத்‌ துக்கமில்லையா? நான்‌ உதறி 


எறிஞ்சுட்டு வளையவில்லை?” 

மன்னி சீறினாள்‌. “உங்களுக்குப்‌ பிள்ளை போனதும்‌ 
எனக்குக்‌ கணவன்‌ போனதும்‌ ஒண்ணாயிடுமோ?” 
நாங்கள்‌ அப்படியே ஸ்தம்பிச்சுப்‌ போயிட்டோம்‌. 
அம்மாவை நேரிடையாகப்‌ பார்த்து இப்படிப்‌ 
பேசறவாளும்‌ இருக்காளா? இன்னிக்கு விடிஞ்ச வேளை 
என்ன வேளை? 

அம்மா ஒன்றும்‌ பதில்‌ பேசவில்லை. குழந்தையைக்‌ 
கீழேயிறக்கி விட்டு நேரே மருமகளை வாரியணைத்துக்‌ 
கொண்டார்‌. 

மன்னி பொட்டென உடைந்து போனாள்‌. அம்மாவின்‌ 
அகன்ற இடுப்பைக்‌ கட்டிக்‌ கொண்ட குழந்தைக்கு மேல்‌ 
விக்கி அழுதாள்‌. அம்மா கண்கள்‌ பெருகின. 
மருமகளின்‌ கூந்தலை முடித்து நெற்றியில்‌ கலைந்த 
மயிரைச்‌ சரியாய்‌ ஒதுக்கிவிட்டார்‌. 

“காந்தி, இதோ பார்‌, இதோ பாரம்மா-” 

சேகர்‌ ஒரு ஊசி மத்தப்பாடை அம்மாவுக்கும்‌ பாட்டிக்கும்‌ 
முகத்துக்கு நேர்‌ பிடித்துச்‌ சிரித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
அவன்‌ கன்னத்தில்‌ கண்ணீர்‌ இன்னும்‌ காயவில்லை. 
எங்களில்‌ ஒருவர்‌ விலக்கில்லாமல்‌ எல்லோருக்கும்‌ 
கண்கள்‌ நனைந்திருந்தன. 

குடும்பம்‌ ஒரு பாற்கடல்‌. அதிலிருந்து லக்ஷ்மி, 
ஐராவதம்‌, உச்சஸ்ரவஸ்‌ எல்லாம்‌ உண்டாயின. 
அதிலிருந்து முளைத்துத்தான்‌ எனக்கு நீங்கள்‌ 
கிட்டினீர்கள்‌. ஆலஹால விஷமும்‌ அதிலிருந்துதான்‌ 
உண்டாகியது; உடனே அதற்கு மாற்றான அம்ருதமும்‌ 
அதிலேயே தான்‌...... 


RRR RRR 


23.ஒரு ராத்தல்‌ இறைச்சி : 
நகுலன்‌ 


என்‌ பெயர்‌ நவீனன்‌. சென்ற 25 வருஷங்களாக எழுதி 
வருகின்றேன்‌. நான்‌ எழுதியது ஒன்றாவது 
பிரசுரமாகவில்லை. அப்படிச்‌ சொல்வது கூடப்‌ பிசகு. 
சுமார்‌ 15 (கதை. குறுநாவல்‌, கவிதை) 
பிரசுரமாகியிருக்கும்‌. இவற்றில்‌ 13க்கு ஒரு விதச்‌ 
சன்மானமும்‌ கிடைக்கவில்லை. 14வது கதைக்கு வந்த 
செக்கைக்‌ கமிஷன்‌ குறைத்துக்‌ கையில்‌ கிடைத்தது 4 
ரூ. 25 பைசா. 

n௮aஜயlan5 நான்‌ ஒரு பெண்ணைக்‌ காதலித்தேன்‌. அவள்‌ 
பெயர்‌ சுசீலா. அவளுக்குக்‌ கல்யாணம்‌ நடந்தது. 
இப்பொழுது அவள்‌ ஒரு தாயார்‌. இதை நினைக்கும்‌ 
பொழுதெல்லாம்‌ எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 
இருந்தாலும்‌ கல்யாணம்‌ நடைபெறுவதும்‌ குழந்தை 
பெறுவதும்‌ சர்வசாதாரணமான நிகழ்ச்சிகள்‌ என்பதும்‌ 
எனக்குத்‌ தெரியாததில்லை. 

நான்‌ வேலை செய்து வரும்‌ பாங்கில்‌ எல்லோருக்கும்‌ 
உத்தியோக உயர்வு, எனக்கு முன்னரே ஏற்பட்டது. 
எனக்கு ஒரு வருஷத்திற்கு முன்தான்‌ உயர்வு 
கிடைத்தது. அப்பொழுது விலைவாசியும்‌ உயர்ந்தது. 
என்‌ உடன்பிறந்தவர்கள்‌ அயலூரில்‌ இருக்கிறார்கள்‌. 
மூன்று வருஷங்களுக்கு முன்‌ என்‌ பெற்றோர்களும்‌ 
ஒருவர்‌ பின்‌ ஒருவராக இறந்தனர்‌. 

ஆனால்‌ இதனால்‌ ஒன்றும்‌ நான்‌ 
அசைந்துவிடவில்லை. எனக்கு ஒருவிதக்‌ கசப்பும்‌ 


ஏற்படவில்லை. 

நான்‌ கடந்த 5 வருஷமாக ஒரு நாய்‌ வளர்த்து வந்தேன்‌. 
அது ஒரு நாட்டு நாய்‌. மங்கின செங்கல்‌ வர்ணம்‌. 
வளையாத காதுகள்‌, குள்ளமும்‌ இல்லை, உயரமும்‌ 
இலை, நல்ல முரட்டுத்‌ தேகம்‌. அதற்கு நான்‌ ராஜூ என்று 
பெயர்‌ வைத்திருந்தேன்‌. அதற்கு இப்பொழுது 
வயோதிகம்‌ தட்டிவிட்டது. இருந்தாலும்‌ அது என்னுடன்‌ 
அன்பாக இருந்தது. சில நாட்கள்‌ நான்‌ அதனுடன்‌ 
பேசுவேன்‌. 

“ராஜூ மகாலக்ஷ்மி தியேட்டரில்‌ கைதி வந்திருக்கிறது. 
பார்க்கலாமா? என்ன சொல்கிறாய்‌?” 

அது படுத்துக்கொண்டே வாலையாட்டும்‌. 

“ராஜூ உனக்குக்‌ கதை பிடிக்குமா? குறுநாவல்‌ 
பிடிக்குமா?” 

அது என்னைப்‌ பார்த்துக்‌ கொண்டே படுத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. 

ஜூரத்தில்‌ நான்‌ படுத்துக்‌ கொண்டிருந்தால்‌ என்னை 
விட்டு ஒரு அடி நகராது. 

அப்படி ஒரு தடவை நான்‌ அயர்ந்து தூங்கிக்‌ 
கொண்டிருக்கையில்‌ என்‌ காலில்‌ என்னவோ 
வழவழவென்று ஊர்வது மாதிரி ஒரு உணர்ச்சி. நான்‌ 
பயந்து சத்தம்‌ வெளிவராத நிலையில்‌ கண்ணைத்‌ 
திறந்த பொழுது ராஜூ என்‌ காலை நக்கிக்‌ 
கொண்டிருப்பதைப்‌ பார்த்தேன்‌. 

ஒரு நிமிஷம்‌ நான்‌ அசடாகிவிட்டேன்‌ என்றே சொல்ல 
வேண்டும்‌. 

ஆனால்‌ இவ்வளவு அன்புள்ள ராஜூ எனக்கு 
வெள்ளிக்கிழமை தோறும்‌ ஒரு பெருஞ்சோதனையாகி 
விட்டது என்றே சொல்ல வேண்டும்‌. 

வெள்ளிக்கிழமை தோறும்‌ வேலைக்காரன்‌ அதற்கு 
இறைச்சி வாங்கி வருவான்‌. 

அதை அவன்‌ பாகமாக்கிக்‌ கொடுக்க 12.30 மணி ஆகும்‌. 
எனக்குக்‌ காப்பிக்‌ கொடுத்துவிட்டு அவன்‌ இறைச்சி 
வாங்கப்‌ புறப்படுவான்‌. 


ஆனால்‌ ராஜூ 11.30 மணிக்கே என்‌ அறைக்கு 
வந்துவிடும்‌. 

என்னைப்‌ பார்த்துவிட்டு சமையல்‌ அறைப்பக்கம்‌ 
வேலைக்காரன்‌ இருக்கும்‌ இடத்திற்கு ஓடும்‌. பிறகு 
என்னிடம்‌ வரும்‌, பிறகு அவனிடம்‌ போகும்‌. நான்‌ 
அதட்டுவேன்‌. 

ஒரு அரை நாழிகை அடங்கிக்‌ கிடக்கும்‌. பிறகு 
என்னைப்‌ பார்த்துவிட்டு என்‌ முகபாவம்‌ சரியாக 
இருந்தால்‌, சமையல்‌ அறைப்பக்கம்‌ பார்க்கும்‌, பிறகு 
மெல்ல எழுந்திருக்கும்‌. நான்‌ ஒன்றும்‌ 
சொல்லாவிட்டால்‌ பழைய பல்லவி அதற்கு இறைச்சி 
வருவதற்கு முன்‌ எனக்குக்‌ காபி வரும்‌. 

அது என்னையே பார்த்துக்‌ கொண்டுருக்கும்‌. 

உங்க மனித ஜாதியே இப்படித்தான்‌. எதிரில்‌ ஒரு 
நாலுகால்‌ மிருகம்‌ பட்டினி கிடப்பது மறந்துவிடும்‌. 
உங்களுக்கு இரண்டு கால்தான்‌. இருந்தாலும்‌ 
நீங்கள்தான்‌ பிரதானம்‌ என்ற திமிர்‌ என்று சொல்வது 
போல்‌ இருக்கும்‌. நான்‌ கவனிக்க மாட்டேன்‌. 

ஆனால்‌ வேலைக்காரன்‌ வந்து இறைச்சி வாங்க 
என்னிடம்‌ காசு கேட்க வருவான்‌. 

அப்பொழுது நீங்கள்‌ ராஜூவைப்‌ பார்க்க வேண்டும்‌. 
திடீரென்று அறை முழுவதும்‌ தலைதெறிக்க ஓடும்‌. என்‌ 
இரண்டு கால்களின்‌ நடுவில்‌ நுழைந்து என்‌ கால்களை 
உரசிக்‌ கொண்டு, என்‌ காலை நக்கிக்‌ கொடுக்கும்‌. 
நான்‌ எவ்வளவோ தடவை கண்டித்தும்‌ அடித்தும்‌ 
அதன்‌ இந்தப்‌ பழக்கத்தை மாற்ற முடியவில்லை. 

நீ ஏன்‌ என்னை அடிக்கிறாய்‌? நீ இறைச்சி வாங்கித்‌ 
தருவதற்கென்றா நான்‌ இதைச்‌ செய்கிறேன்‌? நானோ 
நாய்‌ ஜென்மம்‌. மனிதன்‌ காலை நக்குவதில்‌ அதுவும்‌ 
உன்னைப்‌ போல்‌ தயை காட்டுபவர்களின்‌ காலை 
நக்குவதில்‌ எங்களுக்கு ஒரு தனி ரசி. நீ இதைப்‌ புரிந்து 
கொள்ள வேண்டும்‌ என்று சொல்வது போல்‌ இருக்கும்‌. 
அதன்‌ சுபாவத்தை என்னால்‌ மாற்ற முடியவில்லை. 
அதனால்‌ நான்‌ வெள்ளிக்கிழமை தோறும்‌ 


வீட்டிலிருக்கும்‌ போது கூடக்‌ கான்வாஸ்ஷ.ூஸ்‌ 
அணிந்து கொள்வது வழக்கமாகி விட்டது. ராஜூ 
அதைப்‌ பொருட்படுத்தவில்லை. செருப்பை நக்குவதில்‌ 
அதற்குப்‌ பன்மடங்கு உற்சாகம்‌. என்‌ நண்பர்கள்‌ கூட 
ஏதாவது “சருமவியாதி பிடித்துவிட்டதா?” என்று 
கேட்டார்கள்‌. நான்‌ அவர்களிடன்‌ என்ன சொல்வது. 
“வெள்ளிக்கிழமை தோறும்‌ 12 மணிக்கு இறைச்சி 
கிடைக்கும்‌ என்பதால்‌ என்‌ ராஜூ என்‌ காலை நக்கித்‌ 
தின்கிறது” என்று சொல்ல முடியுமா? நான்‌ சிரிப்பேன்‌. 
ஆனால்‌ 10 நாட்கள்‌ முன்பு நடந்த சம்பவம்தான்‌ 
என்னை அசத்தி விட்டது. 

அன்றும்‌ ஒரு வெள்ளிக்கிழமை. 

பாம்பேயிலிருந்து என்னைக்‌ காண்பதற்குப்‌ பிரசித்த 
எழுத்தாளர்‌ என்‌. எஸ்‌. கானேகர்‌ வருவதாக 
எழுதியிருந்தார்‌. 

இத்தனைக்கும்‌ அவர்‌ என்னை ஸ்டேஷனுக்கு வரக்கூட 
எழுதவில்லை, நான்‌ போகவுமில்லை. 

அவராகத்தான்‌ வீடு தேடி வந்தார்‌. 

நான்‌ அவருக்கு ஹோட்டலில்‌ அறை எடுத்துக்‌ 
கொடுக்கவில்லை. 

அவருடன்‌ சேர்ந்து போட்டோ எடுத்துக்‌ 
கொள்ளவில்லை. 

ஏன்‌, முதல்‌ நாள்‌ அவர்‌ நண்பர்‌ ஒருவர்‌ வீட்டில்‌ 
சாப்பிட்டார்‌ என்பதால்‌ அடுத்தநாள்‌ என்‌ வீட்டில்‌ 
வலுக்கட்டாயமாகச்‌ சாப்பிடவும்‌ செய்யவில்லை. 
ஆனாலும்‌ அவர்‌ என்னைப்‌ பார்க்க வந்திருந்தார்‌. வெகு 
காலமாக எங்கள்‌ இருவருக்கும்‌ இலக்கியம்‌ மூலமாக 
ஒரு பிணைப்பு. ஒவ்வொரு சமயம்‌ என்னிடம்‌ “என்னை 
விட நீ நன்றாக எழுதுகிறாய்‌” என்று 
சொல்லியிருக்கிறார்‌. 

எனக்கு அவர்‌ என்னை உற்சாகப்படுத்த அப்படிச்‌ 
சொல்கிறார்‌ என்பது தெரியும்‌. இல்லாவிட்டாலும்‌ 
எங்களிருவரிடையும்‌ நீ பெரியவன்‌ நான்‌ சின்னவன்‌ 
என்ற சின்னத்தன மான பாவம்‌ என்றுமே 


இருந்ததில்லை. 
அப்படிப்பட்டவரிடம்‌ நான்‌ வெள்ளிக்கிழமை 
என்பதையும்‌ மறந்து பேசிக்‌ கொண்டிருந்தேன்‌. ராஜூ 
சற்று நேரம்‌ அவரையே பார்த்துக்‌ கொண்டிருந்தது. 
பிறகு சமையல்‌ அறைப்பக்கம்‌ சென்றது. மீண்டும்‌ 
என்னருகில்‌ வந்தது. மீண்டும்‌ வாசல்‌ திண்ணைக்குச்‌ 
சென்றது. மீண்டும்‌ என்னிடம்‌ வந்தது. 

“இவருடன்‌ ஏன்‌ சமயத்தை வியர்த்தமாக்குகின்றாய்‌? 
ஏதாவது இறைச்சி கிடைக்குமோ?” என்று கேட்பது போல்‌ 
இருந்தது. 

திடீரென்று அது வாசல்‌ திண்ணையில்‌ இருந்த 
காக்கையை துரத்திச்‌ சென்றது. 

கானேகர்‌ என்னிடம்‌ “உன்‌ நாய்‌ ஏன்‌ ஒரு மாதிரி 
இருக்கிறது?” என்று கேட்டார்‌. 

நான்‌ ஒன்றுமில்லை என்றேன்‌. அப்படி இல்லாமல்‌ நான்‌ 
அவரிடம்‌ என்‌ செருப்பை நக்கச்‌ சமயம்‌ கிடைக்காததால்‌ 
அதற்கு பைத்தியம்‌ பிடித்திருக்கிறது என்று சொல்ல 
முடியுமா? 

மணி 12 அடித்த பொழுது கானேகர்‌, “வா வெளியில்‌ 
போய்‌ சாப்பிடலாம்‌” என்றார்‌. 

அப்பொழுதுதான்‌ ராஜூ ஓடிவந்து என்‌ காலின்‌ ஆடு 
சதையை கடித்தது. கானேகர்‌ ஆடிவிட்டார்‌. அவர்‌ 
முதலில்‌ நாயைப்‌ பிடித்துக்‌ கட்டு என்றார்‌. ஆனால்‌ 
ராஜூ நான்‌ அதட்டியவுடன்‌ அடங்கிவிட்டது. 
வேலைக்காரன்‌ அதைக்‌ கட்டினான்‌. 

கானேகர்‌ ஊருக்குத்‌ திரும்பும்‌ முன்‌ என்னுடன்‌ 
டாக்டரிடம்‌ வந்தார்‌. டாக்டர்‌ பயப்படுவதற்கு ஒன்றும்‌ 
இல்லை என்றார்‌. கானேகர்‌ ரயிலில்‌ ஏறினதும்‌ (நான்‌ 
ராஜு என்னைக்‌ கடித்ததும்‌, அதன்‌ பரபரப்பின்‌ 
காரணத்தைச்‌ சொல்லியிருந்தேன்‌) சிரித்துக்‌ கொண்டே 
நாய்க்கு ஒரு ராத்தல்‌ இறைச்சி என்றால்‌ இவ்வளவு 
சபலமா என்று கேட்டது ஞாபகத்திற்கு வந்தது. 

பத்து நாட்களுக்குப்‌ பிறகு என்‌ வேலைக்காரன்‌ 
ராஜூவை கார்ப்பரேஷன்‌ நாய்‌ பிடிக்கிறவனிடம்‌ சேர்த்த 


பொழுது எனக்குச்‌ சற்று வருத்தமாகத்தான்‌ இருந்தது. 
ஏனென்றால்‌ அது செய்தது அவ்வளவு பெரிய குற்றமாக 
எனக்குப்‌ படவில்லை. ஆனால்‌ நான்‌ 
வேலைக்காரனைத்‌ தடுக்கவில்லை. ஏனென்றால்‌ அது 
கடித்ததைவிட அது வாரந்‌ தவறாமல்‌ என்‌ காலை 
நக்கினதுதான்‌ எனக்குச்‌ சகிக்க முடியவில்லை. 
கணையாழி, 1968 


24.புலிக்கலைஞன்‌ 
அசோகமித்ரன்‌ 


பகல்‌ ஒரு மணியிலிருந்து இரண்டு வரை எங்களுக்கு 
டிபன்‌ இடைவெளி. முன்பெல்லாம்‌ இரண்டரை வரை 
என்றிருந்ததாகச்‌ சொல்வார்கள்‌. அப்போது காலையில்‌ 
வேலை ஆரம்பிக்கும்‌ நேரமும்‌ பதினொன்றாக 
இருந்திருக்கிறது. பதினொரு மணி காரியாலயத்திற்கு 
வீட்டில்‌ பத்தரை பத்தே முக்காலுக்குச்‌ சாப்பிட 
உட்கார்ந்து காரியாலயத்திற்குப்‌ பதினொன்றரைக்கு 
வந்து சேர்ந்து, உடனே ஒரு மணிக்கு டிபன்‌ சாப்பிடப்‌ 
போவது அசாத்தியமாக இருந்திருக்கிறது. 
அதனால்தான்‌ காண்டீனில்‌ எப்போதும்‌ இரண்டு 
மணிக்குத்தான்‌ நிஜமான கூட்டம்‌ இருக்கும்‌. இப்போது 
காலை பதினொரு மணி என்பதைப்‌ பத்தரையாக்கி, 
அதையும்‌ ஒரு மாதமாகப்‌ பத்து என்று 
உத்தரவிட்டிருக்கிறார்கள்‌. டிபனுக்காகப்‌ பிற்பகல்‌ 
ஒன்றிலிருந்து இரண்டு வரை. மாலை ஐந்து மணிக்கும்‌ 
முடியும்‌ காரியாலயம்‌, இப்போது ஆறு மணி வரை நீட்டி 
வைக்கப்பட்டுவிட்டது. 

வேலை எப்போதும்‌ நடந்த வேலைதான்‌. ஃபாக்டரி 
பிரிவு என்றிருந்த தச்சுவேலை செய்பவர்கள்‌, 
எலக்ட்ரிகள்‌ பிரிவைச்‌ சேர்ந்தவர்கள்‌, 
லாட்டரிக்காரர்கள்‌ இவர்களுக்கு என்றுமே எட்டு மணி 
நேர வேலை. அதே போலக்‌ கணக்குப்‌ பிரிவு. 
அக்கவுண்ட்ஸ்‌ டிபார்ட்மெண்ட்‌. இவர்களுக்கு எங்கே 
வேலை நடந்தாலும்‌ நடக்காது போனாலும்‌ 


வருடமெல்லாம்‌ கணக்கு எழுதிக்கொண்டே இருக்க 
வேண்டும்‌. அப்புறம்‌ டெலிபோன்‌ ஆபரேட்டர்‌ 
டெலிபோனுக்கு இடைவெளி, விடுமுறை என்றிருந்ததே 
கிடையாது. ஆதலால்‌ இந்தப்‌ பிரிவுகளில்‌ 
அடங்காதவர்களுக்குத்தான்‌ அவ்வப்போது காரியாலய 
நேரத்திலேயே ஓய்வு கிடைக்கும்‌. நாட்கணக்கில்‌, வாரக்‌ 
கணக்கில்‌, மாதக்‌ கணக்கில்‌. 

எனக்குத்‌ தெரிந்து ஒருமுறை எங்கள்‌ ஸ்டுடியோ 
ஒன்றரை வருடம்‌ திரைப்படமே எடுக்காமல்‌ 
இருந்திருக்கிறது. ஒன்றரை வருடம்‌ வேலையொன்றும்‌ 
செய்யாமல்‌ சம்பளம்‌ வாங்கிக்கொண்டு, காரியாலய 
நேரத்தில்‌ மேஜை மீது காலைத்தாக்கிப்‌ போட்டுக்‌ 
கொண்டு தூங்கி, தலைமயிரை நரைக்க வைத்து, 
அடிவயிற்றில்‌ ஊளைச்சதை சேர்த்து, டயாபடிஸ்‌ 
நோய்க்கு இடம்‌ கொடுத்து, சிந்தனைக்கு இலக்கு 
இல்லாத காரணத்தால்‌ விழிகளுக்கு அலைபாயக்‌ 
கற்றுக்கொடுத்து, பேச்சில்‌ நிறைய உளறலை 
வரவழைத்துக்‌ கொள்ளலாம்‌. ஒன்றரை ஆண்டுக்குப்‌ 
பிறகு நிஜமாகவே வேலை வந்தபோது நிர்ப்பந்த ஓய்வு 
ஒரு முடிவுக்கு வந்ததில்‌ உற்சாகக்‌ கிளர்ச்சி 
கொள்ளலாம்‌. அப்படிப்பட்ட கிளர்ச்சி கொண்டு, அதே 
நேரத்தில்‌ வேலை செய்யும்‌ பழக்கம்‌ அறுபட்டுப்‌ 
போனதால்‌ தடுமாறலாம்‌. அப்படிப்பட்ட 
கிளர்ச்சியையும்‌ தடுமாற்றத்தையும்‌ இன்று, நாளை 
என்று நாங்கள்‌ எதிர்பார்த்திருந்த நாளில்‌ தான்‌ அவன்‌ 
ஒரு பிற்பகல்‌, நாங்கள்‌ டிபன்‌ முடித்து வெற்றிலை 
புகையிலை போட்டுச்‌ சுவைத்துக்‌ கொண்டிருந்த 
நேரத்தில்‌ வந்து சேர்ந்தான்‌. 

“என்னப்பா வேணும்‌?” என்று சர்மா கேட்டார்‌. சர்மா 
ஒரு காலத்தில்‌ டிரெளசர்‌ அணிந்தவராகவேதான்‌ 
காணப்படுவார்‌. போலீஸ்‌ சப்‌இன்ஸ்பெக்டராக வேலை 
பார்த்தவர்‌. நாடகம்‌, கதைகள்‌ எழுதி பிரசுரம்‌ செய்து 
பெயர்‌ வாங்கி, எங்கள்‌ ஸ்டுடியோவின்‌ கதை 
இலாகாவில்‌ ஒரு புள்ளியாகிவிட்டிருந்தார்‌. தங்கமான 


பழைய நாட்களில்‌ எங்கள்‌ முதலாளியைத்‌ தன்னுடைய 
மோட்டார்‌ சைக்கிள்‌ பிலியனில்‌ ஏற்றிக்‌ கொண்டு 
வெளிப்புறக்‌ காட்சிகள்‌ எடுக்கக்கூடிய இடங்களைத்‌ 
தேர்ந்தெடுத்திருக்கிறார்‌. இப்போது வேஷ்டி அணிந்து, 
புகையிலை போடுவதில்‌ மிகவும்‌ பழக்கப்பட்டுவிட்டார்‌. 
அவர்‌ எழுந்து நின்றால்‌ கழுத்துக்குக்‌ கீழ்‌ 
இருதோள்பட்டையும்‌ சச்சதுரமாக இறங்குவதுதான்‌ 
அவர்‌ ஒரு காலத்தில்‌ தேகப்பயிற்சி அமைத்துக்‌ 
கொடுத்த உடற்பாங்கு கொண்டவர்‌ என்பதைக்‌ 
காண்பித்தது. 

சிறு அறை. சிறிதும்‌ பெரிதுமாகப்‌ பழங்காலத்து 
மேஜைகள்‌ மூன்று. பெரிய மேஜை பின்னால்‌ 
உட்கார்ந்து கொண்டிருந்த சர்மாதான்‌ அந்த அறைக்குச்‌ 
சபாநாயகரெனக்‌ கொள்ளவேண்டும்‌. நாங்கள்‌ 
உட்கார்ந்திருந்த நாற்காலிகளைத்‌ தவிர இன்னும்‌ 
ஒன்று அதிகப்படியாக இருந்தது. எங்களுடையது 
எல்லாமே வெவ்வேறு விதமான பழங்கால 
நாற்காலிகள்‌. அதிகப்படியான நாற்காலியில்‌ ஒரு கால்‌ 
குட்டை. யார்‌ வந்து அதில்‌ உட்கார்ந்தாலும்‌ ஒருபுறம்‌ 
சாய்ந்து, அதில்‌ உட்கார்ந்தவரை ஒரு கணம்‌ வயிற்றைக்‌ 
கலக்கச்‌ செய்யும்‌. வந்தவன்‌ அந்த நாற்காலியின்‌ 
முதுகுப்‌ புறத்தைப்‌ பிடித்துக்‌ கொண்டு நின்றான்‌. 

“என்னப்பா வேணும்‌?” என்று சர்மா கேட்டார்‌. 

“சனிக்கிழமை வீட்டுக்கு வந்தேனுங்க” என்று அவன்‌ 
சொன்னான்‌. 

"சனிக்கிழமை நான்‌ ஊரிலேயே இல்லையே?” என்று 
சர்மா சொன்னார்‌. 

"காலையிலே வந்தேனுங்க. நீங்க கூட ஒரு குடையை 
ரிப்பேர்‌ பண்ணிட்டிருந்தீங்க” 

“ஓ. நீயா? வேலாயுதமில்லை?” 

இல்லீங்க, காதர்‌ டகர்‌ பாயிட்‌ காதர்‌” 

“நீ வந்திருந்தயா?” 

ஆமாங்க, வெள்ளை சொன்னான்‌. ஐயாவை வீட்டிலே 
போய்ப்பாருன்னு” 


யாரு வெள்ளை?” 

”வெள்ளைங்க. ஏஜண்ட்‌ வெள்ளை.” 

இப்போ சர்மாவுக்கு விளங்குவது போலிருந்தது. 
வெள்ளை என்பவன்தான்‌ எங்கள்‌ ஸ்டுடியோவில்‌ 
பெரிய கூட்டங்களைப்‌ படம்‌ எடுக்க வேண்டியிருந்தால்‌ 
நூற்றுக்‌ கணக்கில்‌ ஆண்களையும்‌, பெண்களையும்‌ 
சேர்த்துக்‌ கொண்டு வருபவன்‌. கூட்டமாக இருப்பதைத்‌ 
தவிர அவர்களிடமிருந்து நடிப்பு ஒன்றும்‌ 
தேவைப்படாது. நபருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு 
போட்டு இரண்டு ரூபாய்‌ என்று கணக்கு, வெள்ளை ஒரு 
ரூபாய்‌ வாங்கிக்‌ கொண்டு விடுவான்‌. 

“இப்போ ஒண்ணும்‌ கிரவுட்‌ சீன்‌ எடுக்கலையேப்பா?” 
என்று சர்மா சொன்னார்‌. 

"தெரியுங்க. உங்களைப்‌ பாத்தா ஏதாவது ரோல்‌ 
தருவீங்கன்னு அவரு சொன்னாரு.” 

யாரு சொன்னாரு” 

“அதாங்க, வெள்ளை சாரு” 

சர்மா எங்களைப்‌ பார்த்தார்‌. நாங்கள்‌ இருவரும்‌ அந்த 
ஆளைப்‌ பார்த்தோம்‌. குள்ளமாகத்தான்‌ இருந்தான்‌. ஒரு 
காலத்தல்‌ கட்டுமஸ்தான உடம்பு இருந்திருக்க 
வேண்டும்‌. இப்போது தோள்பட்டை எலும்பு தெரிய 
இருந்தான்‌. நன்றாகத்‌ தாங்கியிருந்த அவனுடைய 
தாடை மூட்டுக்கள்‌ அவனுடைய கரிய கன்னங்களை 
அளவுக்கு மீறி ஒட்டிப்‌ போனதாக காண்பித்தன. 
வெள்ளை கொண்டு வரும்‌ ஆட்கள்‌ எல்லாரும்‌ 
அநேகமாக அப்படித்தான்‌ இருப்பார்கள்‌. ராமராஜ்யம்‌ 
பற்றி படம்‌ எடுத்தால்‌ கூடப்‌ படத்தில்‌ வரும்‌ பிரஜைகள்‌ 
தாது வருஷத்து மக்களாகத்தான்‌ இருப்பார்கள்‌. 

“நான்‌ வெள்ளைகிட்டே சொல்லியனுப்பறேன்‌” என்று 
சர்மா சொன்னார்‌. நாங்கள்‌ சாய்ந்துகொண்டோம்‌. 
பேட்டி முடிந்துவிட்டது. 

அவன்‌ “சரிங்க” என்றான்‌. பிறகு குரல்‌ 
சன்னமடைந்து, “உடனே ஏதாவது பார்த்துக்‌ 
கொடுத்தீங்கன்னா கூடத்‌ தேவலாம்‌ சார்‌” என்றான்‌. 


“ஷூட்டிங்‌ ஒண்ணும்‌ இன்னும்‌ 
ஆரம்பிக்கலையேப்பா, கிரவுட்‌ சீனெல்லாம்‌ 
கடைசியிலேதான்‌ எடுப்பாங்க” 

“அதுக்கில்லீங்க. ஏதாவது ரோல்‌ தாங்க”. 

உனக்கு என்ன ரோல்பா தர முடியும்‌? அதோ காஸ்டிங்‌ 
அசிஸ்டெண்ட்‌ இருக்காரு. அவர்கிட்டே எல்லா 
விவரமும்‌ தந்துட்டுப்போ. 

நான்தான்‌ காஸ்டிங்‌ அசிஸ்டெண்ட்‌. வந்தவன்‌ மாதிரி 
ஆயிரக்கணக்கான நபர்களின்‌ பெயர்‌, வயது, உயரம்‌, 
முகவரி எல்லாம்‌ குறித்து வைத்திருந்தேன்‌. அந்தக்‌ 
குறிப்புகளிலிருந்து தேவைப்படும்போது நான்கு 
பேருக்குக்‌ கடிதம்‌ போட்டால்‌ மூன்று கடிதங்கள்‌ திரும்பி 
வந்துவிடும்‌, விலாசதாரர்‌ வீடு மாறிப்‌ போய்விட்டார்‌ 
என்ற. அப்புறம்‌ எல்லாம்‌ வெள்ளைதான்‌. 

ஆனால்‌ அவன்‌ என்‌ பக்கம்‌ திரும்பவில்லை. இந்த 
மூவரில்‌ சர்மாதான்‌ மிக முக்கியமானவர்‌ என்று அவன்‌ 
தீர்மானமாக இருந்தான்‌. 

"நீங்க பாத்துச்‌ சொன்னாதாங்க ஏதாவது நடக்கும்‌” 
என்றான்‌. 

“உனக்கு நீஞ்சத்‌ தெரியுமா?” என்று சர்மா கேட்டார்‌. 

”நீச்சலா?” என்று அந்த ஆள்‌ திரும்பக்‌ கேட்டான்‌. 
பிறகு, “கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ தெரியுங்க” என்றான்‌. 

”கொஞ்சமெல்லாம்‌ தெரிஞ்சாப்‌ போறாது. ஒரு ஆளு 
மேலேந்து ஆத்துலே பாய்ஞ்சு நீஞ்சிப்‌ போற மாதிரி ஒரு 
சீன்‌ எடுக்க வேண்டியிருக்கும்‌. அதுக்கு நீ போறாது.” 

“எனக்கு டகர்‌ பாயிட்‌ வரும்க. என்‌ பேரே டகர்‌ பாயிட்‌ 
காதர்தானுங்க.” 

அதென்ன டகர்‌ பாட்‌?” 

”டகர்‌ பாயிட்டுங்க. டகர்‌. டகர்‌ இல்லே?” 

இப்போது எல்லாரும்‌ கவனமாக இருந்தோம்‌. 
ஒருவருக்கும்‌ புரியவில்லை. 

அவன்‌ சொன்னான்‌. ”புலிங்க, புலி, புலி பாயிட்‌” 

“ஓ, டைகர்‌ ஃபைட்டா, டைகர்‌ ஃபைட்‌, நீ புலியோட 
சண்டை போடுவியா?” 


"இல்லீங்க. புலி வேஷம்‌ போடுவேங்க. அதைத்தான்‌ 
டகர்‌ பாயிட்னுவாங்க இல்லீங்களா?” 

புலி வேஷக்காரனா நீ? புலி வேஷமெல்லாம்‌ 
சினிமாவுக்கு எதுக்கப்பா? புலி வேஷமா? சரி, சரி. 
வெள்ளை வரட்டும்‌. ஏதாவது சான்ஸ்‌ இருந்தா 
கட்டாயம்‌ சொல்லி அனுப்பறேன்‌. 

“நான்‌ ரொம்ப நல்லா டகர்‌ பயிட்‌ பண்ணுவேங்க. 
நிஜப்புலி மாதிரியே இருக்கும்‌” 

”நிஜப்புலிக்கு நிஜப்புலியே கொண்டு 
வந்துவிடலாமே?” 

“இல்லீங்க, நான்‌ செய்யறது அசல்‌ புலி மாதிரியே 
இருக்கும்‌. இப்ப பார்க்கிறீங்களா?” 

“ஆஹாம்‌, வேண்டாம்பா, வேண்டாம்பா,” 

“சும்மா பாருங்க சார்‌. ஐயாவெல்லாம்‌ எங்கே 
புலியாட்டம்‌ பார்த்திருப்பாங்க.” 

“ஏன்‌, ஒவ்வொரு மொகரத்துக்கோ ரம்ஜானுக்கோ 
தெருவில்‌ புலி வேஷம்‌ நிறையப்‌ போகிறதே?” 

”நம்பளது வேற மாதிரிங்க. நிஜப்புலி மாதிரியே 
இருக்கும்‌.” 

அவன்‌ எங்கிருந்தோ ஒரு புலித்‌ தலையை எடுத்தான்‌. 
அப்போதுதான்‌ அவன்‌ ஒரு துணிப்பையை எடுத்து 
வந்திருந்தது தெரிந்தது. புலித்தலை என்பது தலையின்‌ 
வெளித்தோல்‌ மட்டும்‌. அதை அவன்‌ ஒரு நொடியில்‌ தன்‌ 
தலையில்‌ அணிந்து கொண்டு முகவாய்க்கட்டை 
அருகே அந்தப்‌ புலித்‌ தலை முகமூடியை 
இழுத்துவிட்டுக்‌ கொண்டான்‌. அவன்‌ சொந்தக்‌ 
கண்களோடு ஒரு சிறுத்தையின்‌ முகம்‌ உடையவனாக 
மாறினான்‌. அறையை ஒரு விநாடி அங்குமிங்கும்‌ 
பார்த்துக்‌ கொண்டான்‌. 

“பேஷ்‌” என்று சர்மா சொன்னார்‌. நாங்கள்‌ 
அவனையே பார்த்த வண்ணம்‌ இருந்தோம்‌. 

அவன்‌ கைகளை ஒரு முறை உடம்பைத்‌ தளர்த்திக்‌ 
கொண்டான்‌. அப்படியே குனிந்து நான்கு கால்களாக 
நின்று முகத்தை திருப்பித்‌ திருப்பிப்‌ பார்த்தான்‌. 


பேஷ்‌” என்று சர்மா மீண்டும்‌ சொன்னார்‌. 

அவன்‌ பூனைபோல்‌ முதுகை மட்டும்‌ உயர்த்தி உடலை 
வளைத்துச்‌ சிலிர்த்துக்‌ கொண்டான்‌. பிறகு வாயைத்‌ 
திறந்தான்‌. நாங்கள்‌ திடுக்கிட்டோம்‌. அவ்வளவு 
நெருக்கத்தில்‌ அவ்வளவு பயங்கரமாகப்‌ புலி 
கர்ஜனையை நாங்கள்‌ கேட்டது கிடையாது. 

அவன்‌ மீண்டும்‌ ஒரு முறை புலியாகக்‌ கர்ஜித்துத்‌ தன்‌ 
பின்பக்கத்தை மட்டும்‌ ஆட்டினான்‌. அப்படியே நான்கு 
கால்களில்‌ அறையில்‌ காலியாயிருந்த நாற்காலி மீது 
பாய்ந்து ஒடுங்கினான்‌. நாற்காலி தடதடவென்று 
ஆடியது. நான்‌ “ஐயோ” என்றேன்‌. 

அவன்‌ நான்கு கால்‌ பாய்ச்சலில்‌ என்‌ மேஜை மீது 
தாவினான்‌. கண்‌ இமைக்கும்‌ நேரத்தில்‌ சர்மா மேஜை 
மீதும்‌ பாய்ந்தான்‌. சர்மா மேஜை மீதும்‌ தாறுமாறாகப்‌ 
பல காகிதங்கள்‌, புத்தகங்கள்‌, வெற்றிலைப்‌ பொட்டலம்‌ 
முதலியன சிதறி இருந்தன. ஒன்றின்‌ மீது கூட அவன்‌ 
கால்கள்‌ படவில்லை. அவன்‌ சர்மா மேஜை மீது பதுங்கி 
சர்மாவைப்‌ பார்த்து மீண்டுமொரு முறை குலை நடுங்க 
வைக்கும்‌ முறையில்‌ கர்ஜித்தான்‌. அங்கிருந்து 
அப்படியே உயர மேலே பாய்ந்தான்‌. நாங்கள்‌ 
எல்லோரும்‌, ”ஓ” என்று கத்திவிட்டோம்‌. 

அது பழங்காலத்துக்‌ கட்டிடம்‌, சுவரில்‌ நெடுக சுமார்‌ 
பத்தடி உயரத்தில்‌ இரண்டங்குலத்திற்கு விளிம்பு மாதிரி 
இருந்தது. ஒரு பக்கச்‌ சுவரில்‌ அந்த விளிம்புக்குச்‌ சிறிது 
உயரத்தில்‌ ஒரு ஒற்றைக்‌ கம்பி போட்ட ஜன்னல்‌ 
வெண்டிலேட்டராக இருந்தது. அதில்‌ ஏகமாகப்‌ புழுதி, 
அழுக்கு ஒட்டடை படிந்து இருந்தது. 

அவன்‌ நான்கு கால்களையும்‌ வைத்து 
ஆளுயரத்திற்கும்‌ மேல்‌ எகிறி எங்கள்‌ தலைக்கு மேல்‌ 
அந்த ஈரங்குலச்‌ சுவர்‌ விளிம்பில்‌ ஒரு கணம்‌ தன்னைப்‌ 
பொருத்திக்‌ கொண்டான்‌. பிறகு கைகளால்‌ 
வெண்டிலேட்டர்‌ கம்பியைப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
மீண்டும்‌ புலிபோலக்‌ கர்ஜித்தான்‌. 

”பத்திரம்பா, பத்திரம்பா” என்று சர்மா கத்தினார்‌. 


அந்த உயரத்தில்‌ அவன்‌ முகத்துக்கு நேரே கூரை 
மின்சார விசிறி பிசாசாகச்‌ சுற்றிக்‌ கொண்டிருந்தது. 
அவனுக்கும்‌ அந்த விசிறிப்‌ பட்டைகளுக்கும்‌ நடுவே 
சில அங்குலங்கள்‌ கூட இருக்காது. 

அவன்‌ அவ்வளவு உயரத்திலிருந்து அப்படியே 
நாற்காலி மீது தாவினான்‌. அப்படியே எம்பித்‌ தரையில்‌ 
குதித்தான்‌. 

நாங்கள்‌ திகிலடங்காத அதிர்ச்சியில்‌ இருந்தோம்‌. 
சிறுத்தை முகத்திலிருந்த அவன்‌ கண்கள்‌ 
புலிக்கண்களாக மின்னின. இன்னொரு முறை 
சிறுத்தை பயங்கரமாக வாயைப்‌ பிளந்து கர்ஜித்தது. 
அடுத்த கணம்‌ அவன்‌ உடல்‌ தளர்ந்து தொங்கியது. 
அவன்‌ எழுந்து நின்றுகொண்டான்‌. 

சர்மாவால்‌ கூட பேஷ்‌ என்று கூற முடியவில்லை. 
அவன்‌ சிறுத்தை முகமூடியைக்‌ கழற்றிவிட்டான்‌. 

நாங்கள்‌ எல்லோரும்‌ பேச முடியாமல்‌ இருந்தோம்‌. 
அவன்தான்‌ முதலில்‌ பழைய மனிதனானான்‌. 

“நான்‌ கட்டாயம்‌ ஏதாவது பார்க்கறேம்பா” என்று சர்மா 
சொன்னார்‌. அவர்‌ குரல்‌ மிகவும்‌ மாறியிருந்தது. அவன்‌ 
கையைக்‌ குவித்துக்‌ கும்பிட்டான்‌. 

“நீ எங்கேயிருக்கே?” என்று சர்மா கேட்டார்‌. அவன்‌ 
மீர்சாகிப்பேட்டை என்று சொல்லி, ஒரு எண்‌, சந்தின்‌ 
பெயர்‌ சொன்னான்‌. நான்‌ குறித்துக்‌ கொண்டேன்‌. 
அவன்‌ தயங்கி, “ஆனா, எவ்வளவு நாள்‌ அங்கே 
இருப்பேன்னு தெரியாதுங்க” என்றான்‌. 

“ஏன்‌?” என்று சர்மா கேட்டார்‌. 

”இல்லீங்க..... என்று ஆரம்பித்தவன்‌ சடாலென்று 
சர்மா காலில்‌ விழுந்தான்‌. 

“எழுந்திருப்பா எழுந்திருப்பா காதர்‌” என்று சர்மா 
பதறினார்‌. நாங்கள்‌ எழுந்து நின்றிருந்தோம்‌. அவனும்‌ 
எழுந்து கண்களைத்‌ துடைத்துக்‌ கொண்டான்‌. நம்ம 
சம்சாரம்‌ வீட்டுப்‌ பக்கமே வராதேன்னு 
சொல்லியிருக்குங்க என்றான்‌. அவன்தான்‌ சில 
நிமிஷங்களுக்கு முன்பு புலியாக இருந்தான்‌. 


“நான்‌ சம்பாரிச்சு எவ்வளவோ மாசமாகுதுங்க. அது 
தான்‌ என்ன பண்ணும்‌? நாலு குழந்தைங்க. எல்லாம்‌ 
சின்னச்‌ சின்னது. அவன்‌ இப்போது அழுது 
கொண்டிருந்தான்‌. 

சர்மாவுக்கு ஏதோ தோன்றி, “நீ இன்னிக்குச்‌ 
சாப்பிட்டாயா?” என்று கேட்டார்‌. 

அவன்‌ “இல்லீங்க” என்றான்‌. அவன்‌ அன்றில்லை. 
எவ்வளவோ நாட்களாகச்‌ சாப்பிடவில்லை என்பது 
கூடக்‌ கேட்கத்‌ தேவையற்றதாயிருந்தது. 

சர்மா அவர்‌ ஜேபியில கையை விட்டார்‌. நாங்களும்‌ 
உடனே எங்கள்‌ பைகளில்‌ துளாவினோம்‌. சில்லறை 
எல்லாம்‌ சேர்ந்து இரண்டு ரூபாயிருக்கும்‌. சர்மா, “இந்தா 
இதைக்‌ கொண்டுபோய்‌ முதல்லே காண்டீனுக்குப்‌ போய்‌ 
நன்னாச்‌ சாப்பிடு” என்றார்‌. 

அவன்‌ “வேண்டாங்க” என்றான்‌. 

“என்ன வேண்டாம்‌? போய்ச்‌ சாப்பிடுப்பா முதல்லே” 
என்று சர்மா சொன்னார்‌. 

“ஏதாவது ரோல்‌ வாங்கித்‌ தாங்க ஐயா” என்று 
அழுதுகொண்டே அவன்‌ சொன்னான்‌. 

சர்மாவுக்கு அவ்வளவு கோபம்‌ வந்து நான்‌ 
பார்த்ததில்லை. “கொடுத்த பணத்தை நீ எப்படீய்யா 
வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவே? பணத்தை 
மறுத்தா உனக்குப்‌ பணம்‌ எங்கேய்யா வரும்‌? ஒரு 
சல்லீன்னாலும்‌ லஷ்மீய்யா, உனக்கு எங்கேய்யா லஷ்மீ 
வருவா? போ, வாங்கிக்‌ கொண்டு முதல்லே சாப்பிடு” 
என்று கத்தினார்‌. 

அவன்‌ அழுகை ஓய்ந்து பணத்தை வாங்கிக்‌ 
கொண்டான்‌. சர்மா இதமாகச்‌ சொன்னார்‌. 
”ரோல்லெல்லாம்‌ என்‌ கையிலே இல்லேப்பா. உனக்கு 
முடிஞ்சது நான்‌ செய்யறேன்‌. போ, முதல்லே வயத்துக்கு 
ஏதாவது போடு,” பிறகு என்னைப்‌ பார்த்து “கொஞ்சம்‌ 
இவனைக்‌ காண்டீனுக்கு அழைச்சுண்டு போய்‌ சாப்பிட 
வை” என்றார்‌. நான்‌ உடனே எழுந்தேன்‌. 

அவன்‌ “வேண்டாங்க, நான்‌ போய்ய்‌ சாப்பிடறேங்க. 


நான்‌ போய்ச்‌ சாப்பிடறேங்க” என்றான்‌. பிறகு மீண்டும்‌ 
எங்களுக்குக்‌ கும்பிடு போட்டுவிட்டு வெளியே 
போனான்‌. 

நாங்கள்‌ சிறிது நேரம்‌ பேசாமல்‌ இருந்தோம்‌. சர்மா 
அவரையறியாமல்‌ சிறிது உரக்கப்‌ பேசிக்‌ கொண்டார்‌. 

“இவனுக்கு என்ன பண்ணறது? இங்கே இப்போ 
எடுக்கறது ராஜா ராணிக்‌ கதைன்னா?” 

ஆனால்‌ இவர்‌ வெறுமனே இருந்துவிடவில்லை. இரு 
வாரங்கள்‌ கழித்து மீண்டும்‌ கதை இலாகா கூடியபோது 
கதாநாயகன்‌ புலி வேஷமணிந்து எதிரிக்‌ 
கோட்டைக்குள்‌ நுழைவதாகப்‌ படமெடுக்கலாம்‌ என்று 
சம்மதம்‌ பெற்றுவிட்டார்‌. புலியாட்டமாகக்‌ 
காண்பிக்கும்போது கதாநாயகனுக்குப்‌ பதில்‌ காதர்‌ “டூப்‌” 
செய்யலாம்‌. அவனுக்கு ஒரு நூறு ரூபாயாவது வாங்கித்‌ 
தரலாம்‌. 

நான்‌ காதருக்குக்‌ கடிதம்‌ போட்டேன்‌. நான்கு 
நாட்களில்‌ வழக்கம்‌ போல அக்கடிதம்‌ திரும்பி வந்தது. 
விலாசதாரர்‌ இல்லையென்று. 

சர்மா வெள்ளையை அழைத்துக்‌ கொண்டு காதரைத்‌ 
தேடினார்‌. நாங்களும்‌ எங்கெங்கோ விசாரித்துத்‌ 
தேமனோம்‌. கதாநாயகன்‌ எதிரிக்கோட்டைக்குள்‌ 
நுழையும்‌ காட்சி எடுக்கப்பட வேண்டிய நாள்‌ நெருங்கிக்‌ 
கொண்டே வந்தது. காதர்‌ கிடைக்கவில்லை. 

அவன்‌ கிடைத்திருந்தாலும்‌ அதிகம்‌ பயன்‌ 
இருந்திருக்காது. அந்த ஒரு மாதத்திற்குள்‌ வெளியான 
ஒரு படத்தில்‌ கிராமிய சங்கீதத்துடன்‌ அந்தக்‌ 
கதாநாயகன்‌ காவடி எடுப்பதாக காட்சி வந்திருந்தது. 
அந்தப்‌ படம்‌ தமிழ்நாடெல்லாம்‌ தாங்க முடியாத 
கூட்டத்தைக்‌ கூட்டிக்‌ கொண்டிருந்தது. 

நாங்கள்‌ எடுக்கும்‌ படத்தில்‌ கதாநாயகன்‌ கரகம்‌ 
எடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. 

நன்றி : காலமும்‌ ஐந்து குழந்தைகளும்‌ (1973) 


25.காலமும்‌ ஐந்து 
குழந்தைகளும்‌ : 
அசோகமித்ரன்‌ 


அவன்‌ நினைத்தபடியே ஆயிற்று. பிளாட்பாரத்தில்‌ 
சங்கடம்‌ மிகுந்த நாலு அடி தூரம்‌ 
இன்னும்‌ கடக்க இருக்கும்போதே ரெயில்‌ நகர 
ஆரம்பித்து விட்டது. 

ashokan ஹோல்டான்‌! ஹோல்டான்‌!” என்று கத்தியபடி 
முன்னே பாய்ந்தான்‌. கைப்பெட்டி அவ்வளவு உபாதைப்‌ 
படுத்தவில்லை. ஆனால்‌ தோளிலிருந்து தொங்கிய 
கான்வாஸ்‌ பைதான்‌ பயங்கரமாக அங்குமிங்கும்‌ ஆடி, 
அவனை நிலை தடுமாற வைத்துக்கொண்டிருந்தது. 
அந்தப்‌ பையில்‌ ஓர்‌ அலுமினியத்‌ தம்ளரை ஓர்‌ ஓரத்தில்‌ 
இடுக்கியிருந்தான்‌. அது அவன்‌ விலா எலும்பைத்‌ 
தாக்கியவண்ணம்‌ இருந்தது. பை பையாக இல்லாமல்‌, 
ஓர்‌ உருளை வடிவத்தில்‌ உப்பிப்போயிருந்தது. 
அதனால்‌ ஒரு கையைத்‌ தொங்கவிட முடியாமல்‌ ஓர்‌ 
இறக்கை பொலத்‌ தூக்கிக்கொண்டே ஓட 
வேண்டியிருந்தது. ஓர்‌ இறக்கையுடன்‌ ரெயில்‌ பின்னால்‌ 
“ஹோல்டான்‌, ஹோல்டான்‌” என்று கத்திக்கொண்டு 
போவது அவனுக்குப்‌ பொருத்தமில்லாதது ஒன்றைச்‌ 
செய்யும்‌ உணர்வைக்‌ கொடுத்தது. ஒற்றை 
இறக்கையுடன்‌ பஸ்‌ பின்னால்‌ கத்திக்கொண்டு 
போவதாவது ஓரளவு சரியாக இருக்கும்‌. 

பஸ்‌! பஸ்ஸால்தான்‌ இந்த அவதி. அவன்‌ 


வீட்டிலிருந்து ரெயில்‌ நிலையம்‌ போய்ச்‌ சேர ஏன்‌ 
பஸ்ஸில்‌ ஏறினான்‌? மூட்டை இன்னும்‌ கொஞ்சம்‌ 
பெரிதாக இருந்து, பெட்டியும்‌ இன்னும்‌ கொஞ்சம்‌ 
பெரிதாக இருந்தால்‌ பஸ்ஸில்‌ ரெயில்‌ நிலையம்‌ போய்ச்‌ 
சேரலாம்‌ என்று தோன்றியே இருக்காது. பஸ்ஸில்‌ அவன்‌ 
ஏறிய நேரத்தில்‌ கூட்டம்‌ அதிகம்‌. ஒவ்வொரு 
ஸ்டாப்பிலும்‌ பின்‌ வழியாக ஆண்களும்‌ 
முன்வழியாகப்‌ பெண்களுமாகப்‌ பிரயாணிகள்‌ 
ஏறியவண்ணமே இருந்தார்கள்‌. யாருமே டிக்கெட்‌ 
வாங்குவதைப்‌ பற்றிய எண்ணமே இல்லாததுபோலத்‌ 
தோன்றினார்கள்‌. அவர்கள்‌ டிக்கெட்‌ வாங்காதவரை 
கண்டக்டர்‌ பஸ்ஸை நகரச்‌ செய்வதாக இல்லை. இதில்‌ 
நடுவில்‌ சிறிது நேரம்‌ மழைத்‌ தூறல்‌. சாலையில்‌ ஒரே 
மாடுகள்‌: அல்லது மாட்டு வண்டிகள்‌. பெருச்சாளி சந்து 
கிடைத்த மட்டும்‌ தன்‌ பெருத்த, தினவெடுத்த உடலை 
மந்த கதியில்‌ வளைத்துப்‌ போவதுபோல, பஸ்‌ 
முன்னேறிக்கொண்டிருந்தது. பெருச்சாளி 
வயிற்றுக்குள்‌ ஒற்றை இறக்கையை விரித்து நின்று 
கொண்டு அவன்‌ ரெயில்‌ நிலையம்‌ அடைவதற்குள்‌ 
அவன்‌ வயிறு நிரந்தரமாகக்‌ கழுத்தில்‌ தங்கிவிட்டது. 
ரெயில்‌ நிலையம்‌ எங்கேயோ, ரெயில்‌ நிலையத்தின்‌ 
பெயரைச்‌ 
சொல்லி பஸ்‌ நிற்கும்‌ இடம்‌ எங்கேயோ, அந்த 
இடத்திலிருந்து ஒற்றைச்‌ சிறகுடன்‌ ஒரு பர்லாங்கு ஓடி 
வந்தான்‌. ஒரு பர்லாங்கா? ஒரு மைல்‌ கூட இருக்கும்‌. 
வழியில்‌ பட்டாணி வண்டிக்காரன்‌. வாழைப்பழம்‌ 
விற்பவன்‌. செருப்புத்‌ ட்‌ ஹைபவன்‌. ஒரு குஷ்ட ரோகி. 
ஐந்து குழந்தைகளை வரிசையாகத்‌ தூங்க வைத்துப்‌ 
பிச்சை கேட்கும்‌ ஒரு குடும்பம்‌. ஐந்து குழந்தைகள்‌ ஒரே 
சமயத்தில்‌ ஒரே இடத்தில்‌ எப்படித்‌ தூங்க முடியும்‌? 
குழந்தைகளைக்‌ கொன்று கிடத்தி விட்டார்களா? ஐயோ! 
இன்று கொன்று கிடத்திவிட்டால்‌ நாளை? இல்லை 
குழந்தைகளை எப்படியோ தூங்கப்பண்ணி 
விட்டார்கள்‌. மயக்க மருந்து கொடுத்திருப்பார்கள்‌. 


ஆமாம்‌, அதுதான்‌. குழந்தைகள்‌ நாக்கில்‌ மாசிக்காயை 
அரைத்துத்‌ தடவிவிட்டிருப்பார்கள்‌. பாவம்‌, 
குழந்தைகள்‌. 

அப்புறம்‌ மயக்கமுறாத குழந்தைகள்‌ நொண்டிகளை 
சைக்கிளைத்‌ தள்ளிக்கொண்டு வருகிறவன்‌. முட்டாள்‌, 
இப்படிச்‌ சைக்கிளை நடைபாதையில்‌ 
உருட்டிக்கொண்டு வந்தால்‌ ஒற்றைச்‌ சிறகுடன்‌ 
ரெயிலைப்‌ பிடிக்க ஓடும்‌ ஜந்துக்கள்‌ எங்கே போவது? 
அவனைச்‌ சொல்ல உடியாது. அவன்‌ சைக்கிளில்‌ காற்று 
இறங்கியிருக்கும்‌. விளக்கு இல்லாமல்‌ இருக்கும்‌. 
விளக்கு இல்லாமற்போனால்‌ போலீஸ்காரன்‌ பிடித்துப்‌ 
போய்‌ விடுவான்‌. இதோ இப்போது ஒரு போலீஸ்காரன்‌ 
எதிரே நிற்கிறான்‌. நடை பாதைக்காரர்களை 
நிறுத்திவிட்டு வரிசையாக நான்கு லாரிகள்‌ கடந்து 
செல்ல வழி கொடுத்திருக்கிறான்‌. நான்கு லாரிகள்‌. 
ஒவ்வொன்றும்‌ பூதமாக இருக்கிறது. பூதங்களால்‌ 
வேகமாகப்‌ போக முடியாது. மிக மிகச்‌ 
சாவதானமாகத்தான்‌ அவற்றின்‌ அசைவு. பூதங்கள்‌ 
நினைத்தால்‌ மாயமாக மறைந்துபோக முடியும்‌. 
அலாவுத்தீனுக்காக ஒரு அரண்மனையை அதில்‌ 
தூங்கும்‌ அரசகுமாரியுடன்‌ ஒரு கணத்தில்‌ கண்‌ 
முன்னால்‌ கொண்டு வந்து நிறுத்த முடியும்‌. ஆனால்‌ 
ரெயிலுக்குப்‌ போகும்‌ அவனை ஒரு யுகம்‌ அந்த 
நடைபாதையோரத்தில்‌ நிறுத்திவைத்து விடும்‌. 

ஆயிற்று, நிலையத்தை அடைந்தாயிற்று. ரெயில்‌ 
கிளம்ப இன்னும்‌ ஐந்து நிமிஷம்‌ 
இருக்கிறது. டிக்கெட்டையாவது முன்னால்‌ வாங்கித்‌ 
தொலைத்திருக்கக்‌ கூடாதா? நான்கு டவுன்‌ புக்கிங்க்‌ 
ஆபீஸ்கள்‌. அங்கே டிக்கெட்‌ கொடுப்பவர்கள்‌ 
பகலெல்லாம்‌ 
வேலையில்லாமல்‌ வெற்றிலை பாக்குப்‌ போட்டுத்‌ 
துப்பிக்கொண்டு இருப்பார்கள்‌. இவன்‌ டிக்கெட்‌ 
வாங்கப்‌ போயிருந்தால்‌ வெற்றிலை பாக்குப்‌ போட்டு 
அரைப்பதிலிருந்து ஓர்‌ இடைவெளி கிடைத்ததே என்று 


இவனுக்கு மிகுந்த நன்றியுடன்‌ டிக்கெட்‌ 
கொடுத்திருப்பார்கள்‌. யாரோ சொன்னார்கள்‌, ரெயில்‌ 
நிலையத்திலேயே டிக்கெட்‌ வாங்கிக்கொள்ளேன்‌ என்று. 
யார்‌ அந்த மடையன்‌? பக்கத்து வீட்டுத்‌ தடியன்‌. அந்த 
முட்டாள்‌ சொன்னானென்று இந்த முட்டாளும்‌, 
“எல்லாம்‌ அப்புறம்‌ 
பார்த்துக்கொள்ளலாம்‌” என்று இருந்துவிட்டான்‌. 
இப்போது ரெயில்‌ நிலையத்தில்‌ டிக்கெட்‌ கொடுக்கும்‌ 
இடத்தில்‌ ஏகக்‌ கூட்டம்‌. கியூ 
வரிசை. எல்லாரும்‌ வரிசையாகவே வந்து டிக்கெட்‌ 
வாங்கிக்கொண்டு சில்லறை சரியாக இருக்கிறதா என்று 
சரி பார்த்துப்‌ போக வேண்டிய நிர்ப்பந்தம்‌. ரெயிலைப்‌ 
பிடிக்க வேண்டாமென்றால்‌ கியூ வரிசையில்‌ ஒழுங்காக 
நின்று, டிக்கெட்‌ வாங்கிச்‌ சில்லறை சரிபார்த்துக்‌ 
கொண்டு போகலாம்‌. ஒன்றுமே செய்ய 
வேண்டாமென்றால்‌ எல்லாச்‌ சட்ட திட்டங்களையும்‌ 
ஒழுங்காக அநுசரித்துப்போய்‌ நல்ல பிள்ளையாகப்‌ 
பட்டினி கிடந்து சாகலாம்‌. அந்த நடைபாதைப்‌ 
பிச்சைக்காரக்‌ குழந்தைகள்‌ போல. அந்தக்‌ குழந்தைகள்‌ 
சாகாமல்‌ இருக்க வேண்டும்‌. பிச்சை வாங்கிச்‌ சேகரித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ அந்த ஆண்‌ பெண்‌ இருவரும்‌ அந்தக்‌ 
குழந்தைகளின்‌ அப்பா அம்மாவாக இருக்க வேண்டும்‌. 
அப்படி இல்லாமலும்‌ இருக்கலாம்‌. 
பிச்சைக்காரர்களுக்கு அப்பா ஏது? அம்மா ஏது? அப்பா 
அம்மா இல்லாமலும்‌ இந்த உலகத்தில்‌ இருக்க முடியுமா? 
அந்தக்‌ குழந்தைகளுக்கு அவர்கள்‌ அப்பா அம்மா 
இல்லை. எங்கெங்கேயோ கிடந்த ஐந்து குழந்தைகளைச்‌ 
சேர்த்து 
மயக்க மருந்து கொடுத்து நடைபாதையில்‌ கிடத்தி 
அவர்கள்‌ பிச்சை 
எடுத்துக்கொண்டிருந்தார்கள்‌. அந்தக்‌ 
குழந்தைகளுக்கும்‌ தின்ன ஏதாவது 
கொடுப்பார்களா? கொடுக்க வேண்டும்‌. அப்படித்‌ 
தின்னக்‌ கொடுக்காமல்‌ எத்தனைக்‌ 


குழந்தைகள்‌ அப்படி மயக்கத்திலேயே செத்துப்‌ 
போய்விடுகின்றனவோ? அப்பா அம்மா 
இருந்து இதோ இவன்‌ மயக்கம்போடாமல்‌ பிச்சைக்காகக்‌ 
காத்திருக்கிறான்‌. பிச்சையில்‌ 
ஒரு கூட்டந்தான்‌, இதோ இந்த டிக்கெட்‌ கொடுக்கும்‌ 
இடத்தில்‌ நின்று கொண்டிருப்பது. 
ரெயில்‌ கிளம்ப இன்னும்‌ ஓரிரு நிமிஷம்‌ இருக்கும்‌. 

இவன்‌ டிக்கெட்‌ வாங்குவதற்கும்‌ அந்த நேரம்‌ 
முடிவதற்கும்‌ சரியாக இருந்தது. 
இப்போதுகூட ஓடிப்போய்ப்‌ பிடித்து விடலாம்‌. நல்ல 
வேளையாக மாடிப்படி ஏறி இறங்க வேண்டியதில்லை. 
அப்படியும்‌ நூறு அடி தூரம்‌ இருக்கும்போது வண்டி நகர 
ஆரம்பித்துவிட்டது. 

ஓடினான்‌. பிளாட்பாரத்தில்‌ உலகத்தில்‌ இல்லாதது 
இல்லை. எல்லாம்‌ கூடை கூடைகளாக, மூட்டைகளாக, 
இருந்தன. தகர டப்பாக்களாக. இவன்‌ மோதிய ஒரு 
கூடை திடீரென்று கிருச்‌ கிரீச்சென்று கத்திற்று. 
கோழிகள்‌. கூடை கூடையாக உயிரோடு கோழிகள்‌. 
கூடைக்குள்‌ நகர முடியாதபடி அடைத்துவைக்கப்பட்ட 
கோழிகள்‌. அவற்றினால்‌ கத்தத்தான்‌ முடியும்‌. கூவ 
முடியாது. அதைத்தான்‌ செய்தன, இவன்‌ மோதியவுடன்‌. 
அப்புறம்‌ இந்தத்‌ தபால்காரர்களின்‌ தள்ளுவண்டி. 
வண்டியில்‌ மலைமலையாகத்‌ தபால்‌ பைகள்‌. 
புடைத்துப்போன தபால்‌ பைகள்‌. எவ்வளவோ ஆயிரம்‌ 
பேர்‌ எவ்வளவோ ஆயிரம்‌ பேருக்குக்‌ கடிதம்‌ 
எழுதியிருக்கிறார்கள்‌. நேரில்‌ பார்த்துப்‌ பேச 
முடியாததை எல்லாம்‌ கடிதமாக எழுதியிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ நேரில்‌ பார்த்தால்தான்‌ எவ்வளவு பேச 
முடியப்போகிறது? கடிதத்தில்‌, “இங்கு யாவரும்‌ நலம்‌. 
தங்கள்‌ நலமறிய ஆவலாயிருக்கிறேன்‌” என்று மறு 
சிந்தனை இல்லாமல்‌ எழுதிவிடலாம்‌. கடிதத்தில்‌ அது 
ஒரு செளகரியம்‌. 

இப்படி ஓடிக்கொண்டே இருந்தால்‌ ரெயிலைப்‌ பிடித்து 
விட முடியுமா? முடியலாம்‌. 


ரெயிலின்‌ வேகம்‌ குறைவாக இருந்து, தன்‌ வேகம்‌ 
அதிகமாக இருந்தால்‌. ஆனால்‌ ஒரு 
சூத்திரத்தின்படி பின்னால்‌ ஓடுகிறவன்‌ முன்னே 
போவதை எட்டிப்பிடிக்க முடிவதில்லை. இருந்த 
போதிலும்‌ ஓடிக்கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. 
இந்த ரெயிலைப்‌ பிடித்துவிட வேண்டும்‌. 

“ஹோல்டான்‌, ஹோல்டான்‌!” என்று கத்திக்கொண்டு 
ஒற்றைச்‌ சிறகை விரித்துக்கொண்டு பையில்‌ 
திணித்திருக்கும்‌ அலுமினியத்‌ தம்ளர்‌ கணத்துக்கு ஒரு 
தரம்‌ அவன்‌ விலா எலும்பைத்‌ தாக்க, அவன்‌ ரெயில்‌ 
பின்னால்‌ ஓடினான்‌. திடீரென்று பிளாட்பாரம்‌ முழுக்கக்‌ 
காலியாகப்‌ போய்விட்டது. அவன்‌ அந்த ரெயில்‌ 
இரண்டுந்தான்‌. இப்போது நிச்சயம்‌ ஓடிப்போய்ப்‌ 
பிடித்துவிடலாம்‌. ஆனால்‌ பெரிய முட்டுக்கட்டையாக 
ஒரு பெரிய உருவம்‌ எதிரே நிற்கிறது. கடவுள்‌. 

“தள்ளி நில்லுங்கள்‌! தள்ளி நில்லுங்கள்‌! நான்‌ அந்த 
ரெயிலைப்‌ பிடிக்க வேண்டும்‌.” 

“அந்த ரெயிலையா?” 

“ஆமாம்‌.அதைப்‌ பிடித்தால்தான்‌ நான்‌ நாளைக்‌ 
காலை அந்த ஊர்ப்‌ போய்ச்‌ சேருவேன்‌. நாளைக்‌ காலை 
அந்த ஊர்ப்‌ போய்ச்‌ சேர்ந்தால்தான்‌ நாளை பத்து 
மணிக்கு அந்த இண்டர்வியூவுக்குப்‌ போக முடியும்‌. 
தள்ளி நில்லுங்கள்‌! தள்ளி நில்லுங்கள்‌!” 

"வேலை கிடைத்துவிடுமா?” 

“வேலை கிடைக்க வேண்டும்‌. வேலை 
கிடைத்தால்தான்‌ நான்‌ அந்த நடைபாகதைக்‌ 
குழந்தைகள்‌ போல்‌ சாகாமல்‌ இருக்க முடியும்‌. எனக்குப்‌ 
பிறக்கும்‌ குந்தைகளை நான்‌ நடைபாதையில்‌ 
கிடத்தாமல்‌ இருக்க முடியும்‌. தள்ளிப்‌ போங்கள்‌! 
தள்ளிப்‌ போங்கள்‌!” 

“நீ என்ன ஜாதி!” 

“நான்‌ என்ன ஜாதியாக இருந்தால்‌ என்ன? நான்‌ ஒரு 
சடங்கு, கர்மம்‌ செய்வதில்லை. 
பெரிதாக மீசை வளர்த்துக்கொண்டிருக்கிறேன்‌. 


ஹோட்டலில்‌ சென்று எந்த மிருகத்தின்‌ 
இறைச்சி கொடுத்தாலும்‌ தின்கிறேன்‌. சாராயம்‌ 
குடிக்கிறேன்‌. எனக்கு ஜாதி கிடையாது. 
தள்ளிப்‌ போங்கள்‌! தள்ளிப்‌ போங்கள்‌!” 

“நீ உனக்கு ஜாதி இல்லை என்பதற்காக அவர்கள்‌ 
உனக்கு ஜாதி இல்லை என்று நினைக்கப்‌ 
போகிறார்களா?” 

“போ, தள்ளி! பெரிய கடவுள்‌.” 

மீண்டும்‌ ஒற்றைச்‌ சிறகு, ஹோல்டான்‌. அலுமினியத்‌ 
தம்ளர்‌. இந்தச்‌ சனியன்‌ 
அலுமினியத்‌ தம்ளரை வேறு இடத்தில்‌ 
திணித்திருந்தால்‌ என்ன? இப்போது நேரமில்லை. 

இந்தத்‌ தம்ளரே எதற்கு? தண்ணீர்‌ குடிப்பதற்கு அல்ல; 
நாளை ஓரிடத்தில்‌ உட்கார்ந்து 
ஒழுங்காக சவரம்‌ செய்துக்கொள்வதற்குத்தான்‌. எது 
எப்படிப்‌ போனாலும்‌ 
இண்டர்வியூவுக்கு முகச்‌ சவரம்‌ செய்துகொண்டு போக 
வேண்டும்‌! இந்தக்‌ கடவுளுக்குத்‌ தெரியுமோ எனக்கு 
வேலை கிடைக்காதென்று? 

இன்னும்‌ இரண்டடி எட்டிப்‌ பிடித்தால்‌ ரெயில்‌. 
மெதுவாகத்தான்‌ 
போய்க்கொண்டிருக்கிறது. ஆனால்‌ ஓர்‌ அவதி; 
ரெயலின்‌ கடைசிப்‌ பெட்டியில்‌ ஏறிக்‌ 
கொள்ள முடியாது. அது கார்டு வண்டியாக இருக்கும்‌ 
முற்றும்‌ மூடிய பார்சல்‌ 
பெட்டியாக இருக்கும்‌. ஆதலாம்‌ ரெயிலை எட்டிப்‌ 
பிடித்தால்‌ மட்டும்‌ போதாது. 
ஒன்றிரண்டு பெட்டிகளையும்‌ கடந்து செல்ல வேண்டும்‌. 
மீண்டும்‌ கடவுள்‌. 

“அட ராமச்சந்திரா! மறுபடியுமா?” 

“ஏதோ உன்மேல்‌ பரிதாபம்‌. அதனால்தான்‌.” 

“அப்படியானால்‌ வண்டியை நிற்கச்‌ செய்யும்‌.” 

“நானா உன்னை வண்டி பின்னால்‌ ஓடச்‌ 
சொன்னேன்‌? ஒரு பத்து நிமிஷம்‌ முன்னதாகவே 


கிளம்பியிருக்கக்‌ கூடாது?” 

“ஏதோ எல்லாம்‌ ஆயிற்று. இனிமேல்‌ என்ன செய்வது?” 

“அப்போது அநுபவிக்க வேண்டியதுதான்‌.” 

“இதைச்‌ சொல்ல நீ எதற்கு? நான்தான்‌ அநுபவித்துக்‌ 
கொண்டிருக்கிறேனே. தள்ளி போம்‌” 

இரண்டு முறை கடவுள்‌ தரிசனம்‌ ஆயிற்று. நேருக்கு 
நேராக. எத்தனை பத்தர்கள்‌, 
எவ்வளவு முனிவர்கள்‌ எவ்வளவு ஆண்டுக்காலம்‌ 
எப்படியெல்லாம்‌ படாதபாடு 
பட்டிருக்கிறார்கள்‌! இல்லாத தியாகங்கள்‌ 
புரிந்திருக்கிறார்கள்‌! 
புதுமைப்பித்தனாவது வீட்டுக்கு அழைத்துப்‌ போய்‌ ஒரு 
வேளைச்‌ சோறு போட்டார்‌. நானோ தள்ளிப்‌ போகச்‌ 
சொல்லிவிட்டேன்‌. கடவுள்‌ என்றால்‌ என்ன என்று 
தெரிந்தால்தானே? 

இப்படி ஓடி ஓடியும்‌ ஐந்து நிமிஷப்‌ பத்து நிமிஷக்‌ கால 
தாமதத்தில்‌ எவ்வளவோ 
தவறிப்போயிருக்கிறது. தவறிப்‌ போவதற்கென்றே 
திட்டமிட்டு காரியங்களைத்‌ தாமதமாகச்‌ செய்ய 
ஆரம்பித்து அப்புறம்‌ இல்லாத ஓட்டம்‌ ஓடி, கடைசியில்‌ 
என்ன ஓடினாலும்‌ முடியாது என்று ஆகும்‌ போது, “பார்‌! 
என்‌ துரதிர்ஷ்டம்‌! பார்‌, என்‌ தலையெழுத்து!” என்று 
சொல்லச்‌ செளகரியமாக இருக்காது? 

நாளையோடு இருபத்தைந்து முடிகிறது. இனி இந்த 
மாதிரி இடங்களில்‌ உத்தியோகம்‌ 
எதிர்பார்க்க முடியாது. வேலை வாய்ப்பு என்பது நாளை 
என்பதால்‌ அப்படியே 
ஒன்றுக்குக்‌ காலாகிவிடும்‌. முழு வேலைவாய்ப்பில்‌ 
படிப்பு முடிந்து இந்த ஆறு 
வருஷங்களில்‌ விட்டுவிட்டு எண்பத்தொரு நாட்களில்‌ 
தினக்கூலி வேலை. ஒரு மாதம்‌ 
நான்கு நாட்கள்‌ ஒரு பண்டாபீஸில்‌ தற்காலிகமாக. 
அவ்வளவுதான்‌. ஒரு வேளை 
வேலைக்கென்று உண்மையாகவே தீவிரமாக முயற்சி 


செய்யவில்லையோ? முயற்சி. 
விடாமுயற்சி. தீவிர முயற்சி. முயற்சி 
திருவினையாக்கும்‌. முயற்சி திருவினை 
ஆக்கும்‌. பணக்காரன்‌ ஆகலாம்‌. பணம்‌ வந்தால்‌ ரெயில்‌ 
நிலையத்துக்கு பஸ்ஸில்‌ வர 
வேண்டாம்‌. ஒரு டாக்ஸியில்‌ குறித்த நேரத்துக்கு 
வரலாம்‌. ரெயில்‌ பின்னால்‌ 
சிறகொடிந்த நெருப்புக்கோழிபோல ஓட 
வேண்டியதில்லை: அதுவும்‌ “ஹோல்டான்‌. 
ஹோல்டான்‌” என்று கத்திக்கொண்டு. இந்த 
ஹோல்டான்‌ என்ற சொல்லே தரித்திரத்தின்‌ குறியீடு. 
நகர்ந்து கொண்டே இருக்கும்‌ உலகத்தை ஹோல்டான்‌ 
சொல்லி நிறுத்திவிட முடியுமா? 
உலகம்‌ நகர்ந்துகொண்டா இருக்கிறது? பயங்கரமான 
வேகத்தில்‌ அண்ட வெளியில்‌ சீறிப்‌ 
பாய்ந்துகொண்டிருக்கிறது. அது மட்டும்‌ அல்ல. 
இன்னும்‌ ஆயிரக்கணக்கான, 
கோடிக்கணக்கான அண்டங்கள்‌, உலகங்கள்‌, தலை 
தெறிக்கும்‌ வேகத்தில்‌ சீறிப்‌ பாய்ந்து 
கொண்டிருக்கின்றன. இத்தனை அண்ட 
சராசரஙக்ளைச்‌ சிருஷ்டித்துவிட்டு அவற்றைக்‌ கன 
வேகத்தில்‌ தூக்கி எறிந்துவிட்டு இந்தக்‌ கடவுள்‌ என்‌ 
முன்னால்‌ நின்று நான்‌ 
ஓடுவதைத்‌ தடுக்கிறது! 
நான்‌ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறேன்‌? ஒரு 
ரெயிலைப்‌ பிடிக்க; இந்த ரெயில்‌ 
நிலையத்தில்‌ பிளாட்பாரத்தில்‌ நகர ஆரம்பித்துவிட்ட 
ஒரு ரெயிலைப்‌ பிடிக்க. நான்‌ 
ரெயிலைப்‌ பிடிக்க வேண்டும்‌. அல்லது அது என்னை 
விட்டுப்‌ போய்விட வேண்டும்‌. இந்த இரண்டுதான்‌ 
சாத்தியம்‌. இதற்கு எவ்வளவு நேரம்‌ ஆகப்போகிறது? 
அரை நிமிடம்‌. அதிகம்‌ போனால்‌ ஒரு நிமிடம்‌. ஆனால்‌ 
இதென்ன மணிக்கணக்காகச்‌ சிந்தனைகள்‌? எத்தனை 
சிந்தனைகள்‌, எவ்வளவு எண்ணங்கள்‌! எண்ணங்கள்‌ 


என்பது வார்த்தைகள்‌. வார்த்தைகள்‌ காலத்துக்கு 
உட்பட்டவை. இவ்வளவு நேரத்தில்‌ அதிகபட்சம்‌ 
இவ்வளவு வார்த்தைகளே சாத்தியம்‌ என்ற 
காலவரைக்கு உட்பட்டவை. ஆனால்‌ மணிக்கணக்கில்‌ 
எண்ணங்களை ஓடவிட்டுக்‌ கொண்டிருக்கிறேன்‌! 
கடவுளைக்கூடக்‌ கொண்டு வந்துவிட்டேன்‌! கடவுள்‌ 
காலத்துக்கு உட்பட்டவரா? 

எனக்குத்‌ தெரியாது. எனக்கு காலமே என்னவென்று 
தெரியவில்லை. செய்கையே காலம்‌. அல்லது ஒரு 
செய்கைக்கும்‌ அடுத்ததற்கும்‌ உள்ள இடைவெளி. 
செய்கை, இடைவெளி இரண்டும்‌ கலந்ததே காலம்‌. 
அல்லது இரண்டுமே இல்லை. என்னைப்‌ 
பொறுத்ததுதான்‌ காலம்‌. என்‌ உணர்வுக்கு ஒன்றை 
விடுத்து அடுதத்து என்று ஏற்படும்போதுதான்‌ காலம்‌. 
அப்படியென்றால்‌ என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ 
ரெயில்‌ நின்று கொண்டிருக்கிறது. அது 
கிளம்பிவிடவில்லை நான்‌ அதைப்‌ பிடிப்பதற்கு 
அதைத்‌ துரத்திக்கொண்டு போக வேண்டியதில்லை. 
இந்த ஓட்டைப்‌ பெட்டி, உப்பிப்போன பையுடன்‌ 
திண்டாடித்‌ தடுமாறி ஓட வேண்டியதில்லை. ஆனால்‌ 
அப்படி இல்லை. காலம்‌ எனக்கு வெளியேதான்‌ 
இருக்கிறது. இருபத்தைந்து ஆண்டுகள்‌. ஆறு 
ஆண்டுகள்‌. எண்பத்தொரு நாட்கள்‌. ஒரு மாதம்‌ நான்கு 
நாட்கள்‌. பஸ்சில்‌. பெருச்சாளி ஊர்தல்‌. ஐந்து 
குழந்தைகள்‌. கூட நிறையக்‌ கோழிகள்‌. கிரீச்‌ கிரீச்‌. 
கொக்கரக்கோ இல்லை. இம்முறை கடவுள்‌ 
பிரத்தியட்சம்‌. 

கடவுள்‌ என்றால்‌ என்ன? என்‌ மனப்‌ பிராந்தி. 
கடவுளைப்‌ பார்த்தவர்‌ யார்‌? அவருக்கு 
என்ன அடையாளம்‌ கூற முடியும்‌? அவர்‌ 
என்னும்போதே கடவுள்‌ ஏதோ ஆண்‌ பால்‌ போல 
ஆகிவிட்டது. கடவுள்‌ ஆண்‌ பாலா? ஐந்து குழந்தைகள்‌ 
மயக்க மருந்து கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்குக்‌ 
காலம்‌ நின்றுவிட்டது. நான்‌ ஓடிக்கொண்டிருக்கிறேன்‌. 


ரெயில்‌ பக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறேன்‌. 
என்ன? எங்கே ரெயில்‌? எங்கே ரெயில்‌? 

அவன்‌ டிக்கட்‌ கொடுப்பவர்‌ கொடுத்த பாக்கிச்‌ 
சில்லறையை வாங்கிச்‌ சட்டைப்‌ பையில்‌ போட்டுக்‌ 
கொண்டான்‌. உப்பியிருந்த தோள்‌ பையால்‌ ஒரு 
கையை மடக்க முடியாமல்‌ அப்பமயே அகற்றி 
வைத்துக்கொண்டு பிளாட்பாரத்தில்‌ 
நின்றுகொண்டிருந்த ரெயிலில்‌ ஏறிக்‌ கொண்டான்‌. 
பையில்‌ திணித்து வைத்திருந்த அலுமினியத்‌ தம்ளர்‌ 
விலா எலும்பில்‌ இடிக்கும்போது அவனுக்கு 
வலிக்கத்தான்‌ செய்தது. 

(1973) 


SR IRR RRR 


2௦.பிரயாணம்‌ : 
அசோகமித்ரன்‌ 


மீண்டும்‌ முனகல்‌ ஒலி கேட்டுத்‌ திரும்பிப்‌ பார்த்தேன்‌. 
என்‌ குருதேவரின்‌ 

கண்கள்‌ பொறுக்க முடியாத வலியினால்‌ 
இடுங்கியிருந்தன. அவரைப்‌ படுக்க வைத்து நான்‌ 
இழுத்து வந்த நீளப்‌ பலகை நனைந்திருந்தது. ஒரே 
எட்டில்‌ அவரிடம்‌ சென்றேன்‌. 

“இனிமேலும்‌ முடியாது” என்றார்‌. நான்‌ சுற்றுமுற்றும்‌ 
பார்த்தேன்‌. அந்த நேரத்தில்‌ ஆகாயத்தில்‌ ஒரு 
வெள்ளைக்‌ கீறல்‌ கூட இல்லை. ஆனால்‌ 
கண்ணுக்கெட்டிய தூரம்‌ வரை 

பரந்துகிடந்த மலைச்சாரலைச்‌ சிறுசிறு மேகங்கள்‌ 
அணைத்தபடி இருந்தன. நாங்கள்‌ நடந்து வந்த மலை 
விளிம்பு அந்த இடத்தில்‌ செங்குத்தாகப்‌ பல நூறு 
அடிகள்‌ இறங்கி, 

அடியில்‌ ஒரு ஓடையைத்‌ தொட்டது. தண்ணீர்‌ தேங்கும்‌ 
குட்டைபோல அந்த இடத்தில்‌ ஓடை இருந்தாலும்‌ சற்றே 
தள்ளி, அதுவே ஆவேசத்துடன்‌ பாறைகள்‌ மீது மோதிப்‌ 
பள்ளத்தில்‌ பாய்ந்து கொண்டிருந்தது. இந்தப்‌ 
பக்கத்தில்‌ மலை உயர்ந்து கொண்டிருந்தது. நாங்கள்‌ 
வந்த விளிம்பு ஓரமாக இன்னும்‌ பத்துப்‌ பன்னிரண்டு 
மைல்‌ போனால்‌ ஒரு 

கணவாய்‌ வரும்‌. அதற்குப்பிறகு சிறு புதர்களால்‌ 
நிறைந்த ஒரு சமவெளிப்‌ பிரதேசம்‌. 

அது ஒரு காட்டை எட்டிக்‌ கரைந்து விடும்‌. அந்தக்‌ 


காட்டைத்‌ தாண்டியவுடன்‌ ஒரு 
சிற்றாறு. அதன்‌ அக்கரையில்தான்‌ முதன்‌ முதலாக 
மனித வாடை வீசும்‌ ஒரு கிராமம்‌ - 
ஹரிராம்புகூர்‌. ஆறு மாதங்களுக்கு முன்பு 
ஹரிராம்புகூரைத்‌ தாண்டி நானும்‌ 
குருதேவரும்‌ நடைப்‌ பயணமாக எங்கள்‌ ஆசிரமத்திற்கு 
வந்து சேர இரண்டு பகல்‌ 
பொழுதுகள்‌ தான்‌ தேவைப்பட்டன. இப்போது 
மலையிலிருந்து பாதி இறங்குவதற்குள்‌ ஒரு 
பகல்‌ போய்விட்டது. அரை மணி நேரத்தில்‌ 
இருட்டிவிடும்‌. 

நான்‌ என்‌ சாக்கைப்‌ பிரித்துப்‌ பெரியதாக ஒரு 
துப்பட்டியையும்‌, முரட்டுக்‌ 
கம்பளியினால்‌ தைக்கப்பட்ட நீளப்‌ பையொன்றையும்‌ 
எடுத்தேன்‌. என்‌ குருதேவரைப்‌ 
போர்த்தியிருந்த கம்பளத்தையும்‌, துணிகளையும்‌ 
அகற்றிய பிறகு துப்பட்டியால்‌ 
அவரைச்‌ சுற்றிவிட்டு அவர்‌ மெதுவாக அந்தக்‌ கம்பளப்‌ 
பையில்‌ நுழைந்துகொள்வதற்கு 
உதவினேன்‌. பை அவரது தலையையும்‌ மூடிக்கொள்ள 
வசதியிருந்தாலும்‌ முகத்தை மட்டும்‌ 
திறந்து வைத்தேன்‌. கம்பளி மஃப்ளர்‌ ஒன்று இருந்தது; 
அதை அவர்‌ காது முழுவதும்‌ 
மூடியிருக்குமாறு தலையைச்‌ சுற்றிக்‌ கட்டிவைத்தேன்‌. 
“சிறிது கஞ்சி தரட்டுமா?” 
என்று கேட்டேன்‌. அவர்‌ கண்களால்‌ “கொடு” என்றார்‌. 
சாக்கிலிருந்து மூடியிடப்பட்ட 
சிறு தகரப்‌ பெட்டி, இரண்டாம்‌ உலக யுத்தத்தில்‌ 
சிப்பாய்களுக்குக்‌ கொடுத்த 
வட்டமான ஒரு தகரப்‌ பாத்திரம்‌, ஒரு ராணுவத்‌ 
தண்ணீர்‌ “பாட்டில்‌' இவை மூன்றையும்‌ 
எடுத்தேன்‌. வட்டப்‌ பாத்திரத்தில்‌ சிறிதளவு தண்ணீர்‌ 
விட்டுக்கொண்டு தகரப்‌ 
பெட்டியின்‌ மூடியைத்‌ திறந்தேன்‌. அதில்‌ பாதியளவு 


உறையவைத்த மண்ணெண்ணெய்‌ 
இருந்தது. நெருப்புக்‌ குச்சியைப்‌ பற்ற வைத்து அதன்‌ 
அருகே கொண்டு போனேன்‌. 
மண்ணெண்ணெய்‌ குப்பென்று பிடித்துக்கொண்டு ஒரே 
சீராக எரிந்தது. பாத்திரத்தின்‌ 
மடக்குப்‌ பிடியை நீட்டிக்கொண்டு ஜூவாலையில்‌ 
தண்ணீரைச்‌ சுட வைத்தேன்‌. ஒரு கொதி 
வந்ததும்‌ என்‌ முதுகுப்‌ பையில்‌ சிறு மூட்டையாகக்‌ 
கட்டிப்‌ போட்டிருந்த கிழங்கு 
மாவில்‌ ஒரு பிடி எடுத்துப்‌ போட்டேன்‌. ஒரு குச்சி 
கொண்டு கிளறிக்கொண்டே 
மாவுத்தண்ணீரைக்‌ காய்ச்சினேன்‌. அது கூழாகிவிடக்‌ 
கூடாதென்று இன்னும்‌ சிறிது 
தண்ணீர்‌ சேர்த்தேன்‌. கஞ்சி தயாராயிற்று. 
எரிந்துகொண்டிருந்த தகரப்‌ பெட்டியை 
அதன்‌ மூடி கொண்டு மூடினேன்‌. நெருப்பு அணைந்து 
சிறிது மட்டும்‌ வந்தது. கஞ்சியைப்‌ 
பாத்திரத்தில்‌ கலக்கியே ஆற வைத்தேன்‌. 
பொறுத்துக்கொள்ளக்கூடிய சூடு என்று 
தோன்றியபோது என்‌ குருதேவரின்‌ தலையை மெதுவாக 
என்‌ மடிமேல்‌ ஏற்றி வைத்துக்கொண்டு, 
கஞ்சியை அவருக்குப்‌ புகட்டலானேன்‌. இரண்டு வாய்‌ 
குடித்ததும்‌ அவர்‌ “போதும்‌” 
என்றார்‌. அவருக்குச்‌ சிறிது தெம்பு வந்திருந்த மாதிரி 
இருந்தது. மிச்சமிருந்த 
கஞ்சியை நான்‌ குடித்தேன்‌. பாத்திரத்தைக்‌ கழுவாமல்‌ 
ஒரு துணி கொண்டு துடைத்து 
வைத்தேன்‌. தண்ணீர்‌ “பாட்டி'லில்‌ சிறிதுதான்‌ தண்ணீர்‌ 
இருந்தது. நான்‌ கீழே இறங்கி 
ஓடையில்‌ தண்ணீர்‌ பிடித்துவர அடுத்த நாள்‌ 
காலையில்தான்‌ முடியும்‌. 

என்‌ குருதேவர்‌ வாயைத்‌ திறந்தபடி படுத்திருந்தார்‌. 
அவரிடம்‌ ஒரு வருடம்‌ யோகம்‌ 
பயின்ற நான்‌ வாயை எக்காரணம்‌ கொண்டும்‌ மூச்சு 


விடுவதற்குப்‌ பயன்படுத்தாமல்‌ 
இருக்கக்‌ கற்றுக்கொண்டு விட்டேன்‌. ஐம்பது, அறுபது 
வருட காலம்‌ முதிர்ந்து 
யோகியாகவே வாழ்க்கை நடத்திய என்‌ குருதேவர்‌, 
அந்நேரத்தில்‌ வாயைத்‌ திறந்து 
வைத்துக்‌ கொண்டும்கூட மூச்சு விடுவதற்குப்‌ பெரும்‌ 
உபாதைப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தார்‌. பதினைந்து நாட்களுக்கு முன்பு 
திடீரென்று வயிற்றை அழுத்திப்‌ 
பிடித்துக்கொண்டு “அம்மா” என்று அவர்‌ கீழே 
விழும்வரையில்‌, அவர்‌ சுவாசம்‌ விடுவதே 
மிகவும்‌ கூர்ந்து கவனித்தாலன்றித்‌ தெரியாது. அப்படிப்‌ 
புலனானால்‌, ஒரு 
மூச்சுக்கு இன்னொன்று மிக நீண்ட சீரான 
இடைவெளிவிட்டு வருவதை உணர முடியும்‌. 
இப்போது அவர்‌ வாயால்‌ மூச்சு விடுவதற்குத்‌ திணறிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

சூரியன்‌ மலைகளின்‌ பின்னால்‌ விழுந்து, மலைகளே 
மலைகள்‌ மீது பூதாகரமான 
நிழல்களைப்‌ படர விட்டுக்‌ கொண்டிருந்தன. இரவும்‌ 
அந்த நிழல்களும்‌ ஒன்றறக்‌ கலக்கச்‌ 
சில நிமிடங்களே இருந்தன. அதற்குள்‌ அங்கே குச்சி 
குச்சியாக வளர்ந்த பரந்து 
கிடந்த செடிகளில்‌ உலர்ந்துபோன சிலவற்றைச்‌ 
சேகரிக்க நான்‌ முனைந்தேன்‌. எனக்குக்‌ 
குளிரவில்லை. மேலங்கியே போட்டறியாத என்‌ 
குருதேவர்‌ இரு வாரங்களாகக்‌ கம்பளத்தைச்‌ 
சுற்றிக்கொண்டு கம்பளப்‌ பையிலும்‌ நுழைந்து கிடக்க 
வேண்டியிருந்தது. அவருக்குக்‌ 
கணப்பு வேண்டும்‌. அர்த்த ராத்திரி அளவில்‌ பனி 
இறங்க ஆரம்பித்து விடும்‌. ஆவி 
போலல்லாமல்‌ பஞ்சுப்‌ பொதிகளாகவும்‌ இறங்கும்‌. என்‌ 
குருதேவருக்குக்‌ கணப்பு 
வேண்டும்‌. இன்னொரு காரணத்திற்காகவும்‌ கணப்பு 


வேண்டும்‌. பகலில்‌ சில 
அடிச்சுவடுகள்தான்‌ காணப்படும்‌. இரவு வேளையில்‌ 
அந்த அடிச்சுவடுக்குரியவை 
வந்துவிடும்‌. 

உலர்ந்த செடிகளை நான்‌ வேரோடு பிடுங்கிக்கொண்டு 
வந்தேன்‌. என்‌ கைகளால்‌ 
மார்போடு அணைத்துக்கொண்டு வரக்கூடிய அளவு 
இருமுறை கொண்டு வந்து சேர்ப்பதற்குள்‌ 
எல்லாவற்றையும்‌ கண்ணை இடுக்கிக்கொண்டு பார்க்க 
வேண்டியிருந்தது. என்‌ 
குருதேவரைப்‌ படுக்கவைத்து நான்‌ இழுத்து வந்த 
பலகையுடன்‌ ஒரு விறகுக்‌ கட்டும்‌ 
கட்டிவைத்திருந்தேன்‌. அந்த விறகுத்‌ துண்டுகள்‌ 
இலகுவில்‌ பற்றிக்‌ கொண்டுவிடாது. 
பற்றி கொண்டாலும்‌ ஓர்‌ இரவு நேரத்திற்கு மேல்‌ வராது. 
எங்கள்‌ ஆசிரமத்திலிருந்து 
வருடத்திற்கு இரண்டு மூன்று முறை அத்யாவசியத்‌ 
தேவைகளுக்காக ஹரிராம்புகூருக்கு 
நாங்கள்‌ வந்து போகும்‌ போதெல்லாம்‌ பிரயாணத்திற்கு 
அந்த அளவு கட்டைக்குமேல்‌ 
எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால்‌ இம்முறை அது 
போதவே போதாது என்று எனக்குத்‌ 
தெரிந்துவிட்டது. 

நான்‌ பிடுங்கி வந்த குச்சிகளில்‌ ஒரு கைப்பிடியில்‌ 
அடங்குபவையை எடுத்து ஒரு 
சிறு கூடாரம்‌ மாதிரித்‌ தரையில்‌ பொருத்தி வைத்தேன்‌. 
என்‌ குருதேவரின்‌ கால்‌ 
பக்கமாகத்தான்‌ வைத்தேன்‌. அந்தப்‌ பிரதேசத்தில்‌ 
பறவைகளே கிடையாது. காற்று மிகவும்‌ 
லேசாக வீசிக்கொண்டிருந்தாலும்‌ மலைச்சாரலில்‌ 
மோதிப்‌ பிரதிபலிக்க 
வேண்டியிருந்ததால்‌ “கும்‌'மென்ற ஒலி தொடர்ந்து 
கேட்டுக்கொண்டிருந்தது. பல நூறு 
அடிகள்‌ கீழே, குறைந்தது அரை மைலுக்கப்பால்‌ 


பிரவாகமாக மாறும்‌ ஓடை, தொடர்ந்து 
இரைச்சல்‌ எழுப்பிக்கொண்டிருந்தது. இந்தச்‌ 
சப்தங்களும்‌, என்‌ குருதேவரின்‌ 
மூச்சுத்‌ திணறலும்‌ தவிர வேறு எதுவும்‌ என்‌ காது கேட்க 
அங்கிருக்கவில்லை. 

பட்டாசுத்‌ திரி போல்‌ உலர்ந்த குச்சிகள்‌ 
பற்றிக்கொண்டு எரிந்தன. அந்த 
ஜூவாலையில்‌ நுனி மட்டும்‌ படும்படியாக ஐந்தாறு 
விறகுத்‌ துண்டுகளை ஒரு 
சக்கரத்தின்‌ ஆரைக்கம்புகள்‌ போல்‌ வைத்தேன்‌. 
நட்சத்திரங்கள்‌ கூட்டம்‌ கூட்டமாகத்‌ 
தெரிய ஆரம்பித்துவிட்டன. 

ஒரு விறகு பற்றிக்கொண்டு எரிந்தது. நான்‌ பாய்ந்து 
சென்று அதைக்‌ கையில்‌ 
எடுத்து மூன்று, நான்கு வீச்சுகளில்‌ ஜூவாலை விட்டு 
எரிவதை அணைத்து அது வெறும்‌ 
தணலாக எரியும்படி செய்தேன்‌. ஒரு விறகு மட்டும்‌ 
அதிகமாகப்‌ புகைந்து 
கொண்டிருந்தது. அதைத்‌ தரையில்‌ ஒருமுறை 
தட்டிவிட்டுப்‌ புரட்டி வைத்தேன்‌. புகை 
சிறிது கரைந்தது. நான்‌ என்‌ குருதேவரின்‌ பக்கத்தில்‌ 
போய்‌ உட்கார்ந்துகொண்டேன்‌. 
பின்னர்‌ எழுந்து எங்களிடமிருந்த நீண்ட மூங்கில்‌ 
கழியை என்‌ பக்கத்தில்‌ எடுத்து 
வைத்துக்கொண்டு அமர்ந்தேன்‌. எல்லாப்‌ பக்கத்திலும்‌ 
உறைந்துபோன பேரலைகள்போல்‌ 
மலைச்‌ சிகரங்கள்‌ அந்த இருளிலும்‌ கரும்‌ நிழல்களாகக்‌ 
கண்ணுக்குத்‌ தெரிந்தன. 
பொழுது விடிய இருக்கும்‌ இன்னும்‌ பல மணி நேரத்துக்கு 
அவற்றைத்தான்‌ நான்‌ 
பார்த்துக்கொண்டு இருக்க வேண்டும்‌. அமைதியாக 
உட்கார்ந்துகொண்டே இருந்ததில்‌ நான்‌ 
எனக்குள்ளே விரிந்துகொண்டிருக்கும்‌ உணர்வு ஏற்பட 
ஆரம்பித்தது. ஆசிரமக்‌ 


குடிசைக்குள்‌ என்‌ குருதேவர்‌ எந்த வித உடல்‌ 
இடர்ப்பாடும்‌ இல்லாமல்‌ படுத்திருக்கும்‌ வேளைகளில்‌ 
நான்‌ ஒவ்வொரு நாளும்‌ வெட்ட வெளியில்‌ உட்கார்ந்து, 
இந்த விசால உணர்வைக்‌ காத்திருந்து 
வரவழைத்துக்கொள்வேன்‌. இப்போது 
என்னிச்சையின்றி அந்த விசால உணர்வு வர 
ஆரம்பித்ததும்‌ அதை அகற்றிவிட வேண்டுமே என்ற 
கவலை வந்தது. அந்நேரம்‌ தூரத்தில்‌ இரு மலைச்‌ 
சிகரங்கள்‌ அசைந்து என்‌ திசையில்‌ குவிந்து 
வருவதுபோல்‌ இருந்தது. என்‌ அடிவயிற்றில்‌ திடீரென்று 
பயம்‌ எழுந்தது. உடனே மன லயம்‌ கலைந்துபோயிற்று. 
மலைச்‌ சிகரங்களைப்‌ பார்ப்பதை விட்டு ஆகாயத்தைப்‌ 
பார்த்தேன்‌. தாறுமாறாகச்‌ சிதறிக்‌ கிடப்பதுப்போல்‌ 
இருந்த 

நட்சத்திரங்கள்‌ சீக்கிரத்தில்‌ தனித்தனிக்‌ கூட்டங்களாக்‌ 
கண்ணுக்குத்‌ தெரிய 

ஆரம்பித்தன. முதலில்‌ அந்த உருவங்களுக்கு என்‌ மனம்‌ 
கற்பிக்கும்படியான தோற்றம்‌ 

ஒன்றும்‌ தோன்றவில்லை. ஆனால்‌ அது மாறி 
ஒவ்வொரு நட்சத்திரக்‌ குவியலும்‌ வெவ்வேறு 

விதமான கை கால்களை நீட்டிக்‌ கொண்டு வெறியுடன்‌ 
பறந்து செல்லும்‌ உருவங்களாகக்‌ காண 

ஆரம்பித்தன. கண்களை மூடிக்கொண்டு மூச்சு 
விடுவதுகூட ஒரு தாள லயத்துடன்தான்‌ 

வந்து கொண்டிருந்தது. அதன்‌ மீது மனத்தைச்‌ 
செலுத்தியபோதும்‌ என்‌ நினைவுப்‌ பிரக்ஞை 

அமிழ்ந்து என்னை உறக்கத்துக்குக்‌ கொண்டு 
செல்வதை உணர்ந்தேன்‌. அதைத்‌ தடுத்துக்‌ 
கண்களைத்‌ திறந்துகொண்டு நட்சத்திரங்களைப்‌ 
பார்த்தேன்‌. நட்சத்திரங்கள்‌ வெவ்வேறு 

கூட்டமாகப்‌ பிரிந்து உருவங்களாக மாறும்‌ தருணத்தில்‌ 
மலைச்‌ சிகரங்களை நோக்கினேன்‌. 

என்னை அறியாமல்‌ என்‌ கவனம்‌ என்‌ குருதேவரின்‌ 
சுவாச ஒலியில்‌ மீண்டும்‌ லயிக்க 


ஆரம்பித்த போது எழுந்திருந்து உட்கார்ந்தேன்‌. நான்‌ 
எக்காரணம்‌ கொண்டும்‌ அன்றிரவு 
என்‌ நினைவை இழக்கக்‌ கூடாது. மலையைத்‌ தாண்டி, 
சமவெளியைத்‌ தாண்டி, வனத்தைத்‌ 
தாண்டி, ஆற்றைத்‌ தாண்டி, ஹரிராம்புகூரை அடைந்தே 
தீரவேண்டும்‌. என்‌ குருதேவருக்கு 
வைத்திய உதவி கிட்டும்படி செய்ய வேண்டும்‌. பனி 
இறங்க ஆரம்பித்தது. நான்‌ 
எங்களிடம்‌ மிகுதியிருந்த ஒரே பழந்துண்டைத்‌ 
தலையோடு போர்த்திக்‌ கொண்டு ஒரு 
தொடையை இன்னொரு தொடை மீது இறக்கி 
வைத்துக்கொண்டு உட்கார்ந்தேன்‌. 

மலைச்‌ சிகரங்களிடையே புகுந்து வீசிக்கொண்டு 
செல்லும்‌ காற்றின்‌ ஒலி 
எனக்குள்ளேயே கேட்டது. ஓடைச்‌ சப்தமும்‌ கேட்டது. 
நான்‌ விரிந்து கொண்டிருந்தேன்‌. 
எல்லாத்‌ திசைகளிலுமாக விரிந்து கொண்டிருந்தேன்‌. 
கணத்துக்குக்‌ கணம்‌ நான்‌ 
இலேசாகிக்கொண்டே வந்து எனக்கு எடை, உருவமே 
இல்லை என்கிற அளவுக்கு விரிந்து, 
இன்னமும்‌ விரிந்து கொண்டிருந்தேன்‌. எல்லா 
ஒலிகளையும்‌ கேட்க முடிந்த எனக்கு 
அவையெல்லாம்‌ எங்கோ ஓர்‌ அடித்தளத்தில்‌ மட்டும்‌ 
இயங்கிக்கொண்டிருந்ததாகத்தான்‌ 
தோன்றியது. அப்போது தனியாக ஒரு ஒலி, 
அவையெல்லாவற்றிற்கும்‌ மேலாக ஒன்று, 
கேட்டது. அந்த நிலையில்‌, அந்தத்‌ தருணத்தில்‌ அது 
பொருந்திப்‌ போகவில்லை. 
மறுபடியும்‌ அந்த சீறல்‌ வந்தது. நான்‌ நொடிப்‌ பொழுதில்‌ 
என்னைக்‌ 
குறுக்கிக்கொண்டேன்‌. ஒரு வருடப்‌ பயிற்சியில்‌ மன 
லயத்தில்‌ நான்‌ அடைந்திருந்த 
தேர்ச்சி எனக்கு அப்போது வேண்டாததாக இருந்தது. 
அந்தச்‌ சீறல்‌ மீண்டும்‌ கேட்டது. 


என்‌ பக்கத்தில்‌ இருந்த தடியைப்‌ பற்றிய வண்ணம்‌ சீறல்‌ 
வந்த திசையில்‌ பார்த்தேன்‌. 
இரண்டு மின்மினிப்‌ பூச்சிகள்‌ பளிச்சிட்டன. என்‌ 
கழியை வீசினேன்‌. முதல்‌ வீச்சில்‌ 
அந்த இரட்டை ஒளிப்பொறிகள்‌ சிறிது அசைந்து 
மட்டும்‌ கொடுத்தன. நான்‌ என்‌ கையை 
எட்டி மீண்டும்‌ கழியை வீசினேன்‌. அது எதன்‌ மீதோ 
தாக்கிற்று. மயிர்‌ 
குத்திடக்கூடிய ஊளையொலி கேட்டது. மறுகணம்‌ 
அந்த ஓநாய்‌ பின்‌ வாங்கி ஓடிச்‌ 
சென்றுவிட்டது. 

என்‌ குருதேவரின்‌ பக்கம்‌ பார்த்தேன்‌. நான்‌ 
வைத்திருந்த விறகுகள்‌ அநேகமாக 
எல்லாம்‌ எரிந்து அணையும்‌ தறுவாயில்‌ இருந்தன. நடு 
ராத்திரியைக்‌ 
கடந்திருக்கக்கூடும்‌. நான்‌ 
தூங்கிப்போயிருந்திருக்கிறேன்‌. தணலாக இருந்த 
விறகுகள்‌ கூட முக்காலுக்கு மேல்‌ 
சாம்பலாகிப்போயிருந்தன. அதன்‌ பிறகுதான்‌ ஒரு 
ஓநாய்‌ வந்திருக்கிறது. ஒரு சாண்‌ அளவுக்கு 
மிஞ்சியிருந்த ஒரு கட்டைத்‌ துண்டை ஊதி 
ஊதி ஜூவாலை எழச்‌ செய்தேன்‌. அதைக்‌ கொண்டு 
என்‌ குருதேவரைத்‌ தலையிலிருந்து கால்வரை 
பார்த்தேன்‌. அவர்‌ படுத்திருந்த பையில்‌ கால்‌ பக்கத்தில்‌ 
சிறிது கிழிந்திருந்தது. 
நான்‌ ஓரிரு நிமிஷங்கள்‌ தாமதித்திருந்தால்கூட அந்த 
ஓநாய்‌ கம்பளப்‌ பையை இன்னமும்‌ 
கிழித்து என்‌ குருதேவரின்‌ காலைக்‌ கவ்வியிருக்கும்‌. 

அந்தக்‌ கட்டை அணைந்து புகைய மட்டும்‌ செய்தது. 
நான்‌ உறைந்த மண்ணெண்ணெயை ஒரு 
விரலில்‌ எடுத்துத்‌ தணல்‌ மீது வைத்தேன்‌. கட்டை 
பற்றிக்கொண்டு எரிந்தது. அதை என்‌ 
குருதேவர்‌ முகத்தருகே கொண்டுசென்று, “ஐயா” என்று 
கூப்பிட்டேன்‌. அவர்‌ காதில்‌ அது 


விழவில்லை. முன்பு வாயைத்‌ திறந்து 
படுத்துக்கொண்டிருந்தவர்‌ இப்போது வாயை 
மூடிக்கொண்டு தூங்கிக்கொண்டிருந்தார்‌. நான்‌ 
தூங்கிக்கொண்டிருந்த வேளையில்‌ 
அவருக்குத்‌ தாகம்‌ எடுத்திருக்கக்‌ கூடும்‌; 
பசித்திருக்கக்கூடும்‌. நான்‌ “ஐயா” 
என்று சொல்லி அவரைச்‌ சிறிது அசைத்து 
எழுப்பினேன்‌. அவர்‌ அப்படியே இருந்தார்‌. 
அவர்‌ மூக்கருகே என்‌ புறங்கையை வைத்துப்‌ பார்த்தே. 
அடுத்தபடி என்‌ காதை அப்படியே 
அவர்‌ மார்பு மீது அழுத்திக்கொண்டு கேட்டேன்‌. அங்கு 
காது கேட்பதற்கு 
ஒன்றுமில்லை. 

குருதேவரின்‌ சாவு அதிர்ச்சியைத்‌ தரவில்லை. 
அப்பழுக்கில்லாத தேக நிலை உடைய 
அவர்‌ எப்போது நீர்‌ விலகிக்‌ கொண்டிருக்கும்போது 
கூடத்‌ தன்னை நகர்த்திக்கொள்ள 
இயலாத அசக்தி அடைந்திருந்தாரோ அப்போதே நான்‌ 
எதற்கும்‌ என்‌ மனத்தைத்‌ தயார்‌ 
செய்துகொண்டிருந்தேன்‌. என்‌ யோக சாதனை 
விடுபட்டுவிடும்‌. அவரைத்‌ தேடிக்‌ 
கண்டுபிடித்து, அவர்‌ என்னை ஏற்றுக்கொள்ளச்‌ 
செய்வதற்கு மூன்றாண்டு காலத்திற்கும்‌ 
மேலாயிற்று. இனி இன்னொரு தகுதி வாய்ந்த குருவை 
அடைய எவ்வளவு ஆண்டுகள்‌ 
பிடிக்குமோ தெரியாது. வேறு குரு கிடைப்பாரா என்பதே 
சந்தேகம்‌. எனக்கு நிர்ணயம்‌ 
செய்யப்பட்டதற்கிணங்கத்தான்‌ எனக்கு வாய்க்கும்‌. 
ஹரிராம்புகூரை அடைவதற்குள்‌ என்‌ 
குருதேவருக்கு ஒன்றும்‌ நேர்ந்துவிடக்‌ கூடாது என்பதே 
அப்போது என்‌ பிரார்த்தனை. 
கடைசிச்‌ சுவாசம்‌ என்று தோன்றும்போது சிறிது 
பசும்பாலை வாயில்‌ ஊற்ற வேண்டும்‌ - 
இதை வெகு நாட்கள்‌ முன்பே என்‌ குருதேவர்‌ சொல்லக்‌ 


கேட்டிருக்கிறேன்‌. ஆனால்‌, அன்று 

அந்தப்‌ பேச்சே பொருத்தமில்லாததாக இருந்தது. “என்‌ 

போன்றவர்களை ஆறடி குழி 

தோண்டிப்‌ புதைக்க வேண்டும்‌” என்று அவர்‌ 

சொன்னதும்‌ அபத்தமாகப்பட்டது. அன்று நான்‌ 

பசும்பால்‌ விடத்‌ தவறிவிட்டேன்‌. ஆறடி குழி 

தோண்டியாவது புதைக்க வேண்டும்‌. அதற்கு 

எப்படியும்‌ இந்த மலைப்பாறையிடத்திலிருந்து 

சமவெளியருகில்‌ இறங்கியாக வேண்டும்‌. 

ஆறடி தோண்டி, வெறும்‌ மண்ணை மட்டும்‌ போட்டு 

மூடினால்‌ போதாது. பெரிய பெரிய 

கற்களையும்‌ போட வேண்டும்‌. ஒரு ஓநாய்‌ அவரை 

முகர்ந்துவிட்டது. அடுத்து, ஒரு 

ஓநாய்ப்படை வருவதற்கு அதிக நேரம்‌ பிடிக்காது. 
அப்போது அரைகுறைச்‌ சந்திரன்‌ வந்துவிட்டான்‌. 

நான்‌ என்‌ குருதேவரைப்‌ 

போர்த்திருயிருந்த துணிகள்‌, கம்பளப்பை 

முதலியவற்றை மெதுவாக உருவி எடுத்தேன்‌. 

என்‌ குருதேவரின்‌ முகம்‌ அற்புதமான அமைதியுடன்‌ 

காணப்பட்டது. சுவாசத்திற்கும்‌, 

இதயத்‌ துடிப்பிற்கும்‌ நான்‌ தேடியிராவிட்டால்‌ அவர்‌ 

தூங்கிக்கொண்டுதான்‌ 

இருக்கிறார்‌ என்று நினைக்கும்படியான தோற்றம்‌. ஒரு 

பழந்துணியைக்‌ கிழித்து 

அவருடைய கால்‌ கட்டை விரல்களைச்‌ சேர்த்துக்‌ 

கட்டினேன்‌. அதே போல்‌ கைகள்‌ 

இரண்டையும்‌ பிணைத்தேன்‌. ஒற்றை வேஷ்டி 

கொண்டே அவரைத்‌ தலை முதல்‌ கால்வரை சுற்றி, 

கம்பளப்‌ பைக்குள்‌ நுழைத்து, பையின்‌ வாயை 

இழுத்துக்‌ கட்டினேன்‌. மெதுவாகத்‌ தணல்‌ 

எரியும்படி செய்துகொண்டு பொழுது விடிவதற்காகக்‌ 

காத்திருந்தேன்‌. 

முழங்கால்களுக்கிடையில்‌ தலையைப்‌ 

புதைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தேன்‌. கிழக்கு 


வானத்தில்‌ வெளிர்ச்சாயம்‌ தோன்றுவதற்குள்‌ 
என்னைச்‌ சுற்றி இரண்டங்குல 
உயரத்திற்குப்‌ பனி உதிர்ந்திருந்தது. அந்த அரை 
வெளிச்சத்தில்‌ நான்‌ மீண்டும்‌ என்‌ 
குருதேவர்‌ கிடந்த பலகையை இழுத்து நடக்க 
ஆரம்பித்தபோது பின்னால்‌ ஒரு முறை 
பார்த்ததில்‌ தூரத்தில்‌ ஒரு உருவம்‌ அசைவதை உணர 
முடிந்தது. நான்‌ இரண்டாம்‌ முறை 
திரும்பிப்‌ பார்த்தபோதும்‌ அது அதே தூரத்தில்‌ 
வந்துகொண்டிருந்தது. இம்முறை அந்த 
ஓநாய்‌ முனகிற்று. 

இறந்தவர்கள்‌ எப்படி எடை கூடக்கூடும்‌ என்று 
தெரியவில்லை. என்‌ குருதேவரை, 
அவர்‌ சுவாசம்‌ இயங்கிக்கொண்டிருந்தபோதைவிட 
இப்போது இழுத்துப்‌ போவது கடினமாகிக்‌ 
கொண்டிருந்தது. காலையில்‌ சற்று நேரத்திற்குத்‌ 
தலையில்‌ பனியிருந்தபோது பலகை என்‌ 
பின்னால்‌ வழுக்கிக்கொண்டு வந்தது. ஆனால்‌, உச்சி 
வேலை நெருங்குவதற்குள்‌ அங்கு 
பனியும்‌ பெய்திருக்குமா என்று தோன்றுமளவுக்கு 
எல்லாம்‌ உலர்ந்துவிட்டது. இப்போது 
நான்‌ இறங்குமுகமாக இருந்தேன்‌. பல சமயங்களில்‌ 
பலகையை இழுத்து வருவதற்குப்‌ பதில்‌ 
பின்னாலிருந்து தள்ளி நகர்த்தி வந்தேன்‌. கனம்‌ 
அதிகரித்துக்கொண்டே வந்த அந்தச்‌ 
சுமை பள்ளத்தில்‌ சரிந்து விழுந்துவிடாமல்‌ 
பாதுகாத்துக்கொண்டு போவது மிகவும்‌ 
சிரமமாக இருந்தது. முன்னிரவு என்‌ குருதேவர்‌ குடித்து 
மிஞ்சியிருந்த கஞ்சியைச்‌ 
சாப்பிட்ட பிறகு நான்‌ எதுவும்‌ 
உண்ணாமலிருந்தபோதும்‌ எனக்கு பசி எழவில்லை. 
இடுப்பும்‌, தோளும்‌ மட்டுமே வலித்தன. நான்‌ எங்கும்‌ 
நிற்கவில்லை. மறுபடியும்‌ இரவு 
வருவதற்குள்‌ மலைப்‌ பிரதேசத்தைக்‌ கடந்து 


சமவெளியை அடைந்துவிட வேண்டும்‌ என்ற ஒரே 
நோக்கமாக இருந்தேன்‌. என்‌ மனத்திடத்திற்கு உடல்திடம்‌ 
முடிந்தவரையில்‌ 
ஈடுகொடுத்தது. ஆனால்‌ அது போதவில்லை. நான்‌ 
அடிமேல்‌ அடி எடுத்து வைத்துத்தான்‌ 
செல்ல முடிந்தது. நான்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கும்போதே மலை நிழல்‌ 
நீண்டுகொண்டு 
போவதை உணர முடிந்தது. இன்னும்‌ நான்கு அல்லது 
ஐந்து மணி நேரம்‌ வெளிச்சம்‌ 
இருந்தால்‌ எனக்குப்‌ போதும்‌ ஆனால்‌, எனக்கு அது 
கிடைக்கத்‌ தவறவிட்டு மீண்டும்‌ 
கள்ளிகளுக்காக அலைந்து திரட்டி வைப்பதும்‌ 
அறிவற்றது. சற்றும்‌ எதிர்பார்க்க 
முடியா வண்ணம்‌ பல இடங்களில்‌ பாறை வெடித்துப்‌ 
பல நூறு அடிகளுக்குச்‌ செங்குத்தாக 
இறங்கியது. அந்தப்‌ பிளவுகளின்‌ அடியிலும்‌ செடி 
கொடிகள்‌ வளர்ந்து படர்ந்திருந்தன. 
அந்த ஒரு பகல்‌ நேரப்‌ பிரயாணத்திலேயே நான்‌ அந்தப்‌ 
பள்ளங்களில்‌ தவறிப்போய்‌ 
விழுந்த பல மிருகங்களின்‌ சின்னங்கள்‌ - அழுகி, 
உலர்ந்து, பூச்சி அரித்து, 
காற்றில்‌ சிதறிப்போன சடலங்கள்‌ - கிடப்பதைக்‌ 
கண்டேன்‌. 

அதிகரித்துவரும்‌ உடல்‌ சோர்வைக்‌ குறைந்துவரும்‌ 
வெளிச்சம்‌ சரிக்கட்டி வந்தது. 
வெளிச்சம்‌ இம்மியளவு குறைவதையும்‌ என்‌ உடல்‌ 
முழுதாலும்‌ என்னால்‌ உணர முடிந்தது. 
என்‌ உடல்‌ யத்தனம்‌ அதிகரித்தபோதிலும்‌ என்‌ 
பிரயாணத்தின்‌ வேகம்‌ வெகுவாக 
அதிகரிக்கவில்லை. நடப்பதென்றில்லாமல்‌ 
நகர்வதற்கே மிகுந்த பிரயாசை 
எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. என்‌ கண்‌ 
முன்னால்‌ ஆயிரக்கணக்கான பூச்சிகள்‌ 


பறப்பதுபோலத்‌ தெரிய ஆரம்பித்துவிட்டது. இன்னமும்‌ 
இரண்டு மணி நேரப்‌ பிரயாணம்‌ 
இருந்தது. நிமிஷங்கள்‌ செல்லச்‌ செல்ல வெளிச்சம்‌ 
மறைவதற்குள்‌ நான்‌ மலைப்‌ 
பிரதேசத்தைக்‌ கடந்துவிடுவேன்‌ என்ற நம்பிக்கை 
குறைந்து கொண்டே வந்தது. இன்னொரு 
இரவு பனி விழும்‌ மலைகளுக்கிடையில்‌ நான்‌ தங்க 
வேண்டும்‌. பகலில்‌ என்‌ கண்களுக்கு 
ஒன்றும்‌ படவில்லை. ஆனால்‌ அந்த உணர்வு 
என்னுடன்‌ இருந்துகொண்டேயிருந்தது. அந்த 
ஓநாய்‌ என்னுடைய ஒவ்வொரு அசைவையும்‌ அறியும்‌. 
அது வரும்போது தனியாக வராது. 

கண்ணுக்கெட்டும்‌ தூரத்தில்‌ சமவெளி தெரிந்தது. 
ஆனால்‌ அதை நம்பி நான்‌ 
பிரயாணத்தைத்‌ தொடர முடியாது. என்‌ குருதேவரின்‌ 
சடலம்‌ கிடந்த பலகையை அப்படியே 
தழைத்துக்‌ கீழே வைத்துவிட்டு மீண்டும்‌ 
கள்ளிகலுக்காக அலைந்தேன்‌. நேற்று கிடைத்த 
அளவு கிடைகக்வில்லை. நேற்றைவிட இன்று நான்‌ ஒரு 
நாள்‌ வயது கூடுதலானவன்‌; உடல்‌ 
களைப்பும்‌ பலஹீனமும்‌ அதிகரித்தவன்‌. கிடைத்ததை 
வைத்து நெருப்புப்‌ பற்றவைத்தேன்‌. 
நான்கே விறகுக்‌ கட்டைகள்‌ பாக்கியிருந்தன. 
ஒவ்வொன்றாகப்‌ பற்ற வைத்துக்கொண்டு, 
தணலாக எரியும்‌ விறகுடன்‌ என்‌ குருதேவரின்‌ 
சடலத்தைச்‌ சுற்றிச்‌ சுற்றி 
வந்துகொண்டிருந்தேன்‌. இன்றும்‌ நான்‌ தங்கிய 
இடத்திற்குப்‌ பக்கத்திலேயே 
செங்குத்தாகப்‌ பள்ளம்‌ இறங்கியது. அங்கு 
ஓடையில்லை - அது எங்கோ வேறு திசையில்‌ 
சென்றுவிட்டது. இந்தப்‌ பள்ளத்தின்‌ அடியில்‌ புதர்தான்‌ 
மண்டியிருந்தது. நேற்றுப்‌ 
பிரயாணத்தை நிறுத்தியபோது எனக்குப்‌ பீதி 
எழவில்லை. என்‌ குருதேவர்‌ நேற்றும்‌ 


உடலால்‌ எனக்கு எவ்வித உதவியும்‌ செய்ய இயலாதவர்‌. 
அந்த விதத்தில்‌ நேற்றும்‌ நான்‌ 
தனியன்தான்‌. ஆனால்‌ நேற்று இல்லாத பீதி இன்று என்‌ 
அறிவைச்‌ 
சுருக்கிக்கொண்டிருந்தது. என்‌ வாழ்க்கையின்‌ 
சாதனைகள்‌, லட்சியங்கள்‌, சிந்தனை 
அடிப்படைகள்‌, ஆசைகள்‌, உணர்ச்சிகள்‌ எல்லாம்‌ 
ஆவியாகப்‌ பறந்துபோய்‌, என்‌ 
குருதேவரின்‌ சடலத்தை முழுமையாகச்‌ சமவெளியில்‌ 
அடக்கம்‌ செய்துவிட வேண்டும்‌ 
என்பதைத்‌ தவிர வேறு இலக்கு ஒன்றும்‌ இல்லாமல்‌ 
இருந்தேன்‌. இன்னொரு இரவுப்‌ பனி 
உயிரற்ற சடலத்தை ஒன்றும்‌ செய்துவிட முடியாது. 
ஆனால்‌ என்‌ பற்களிலும்‌, 
எலும்புகளிலும்கூட இழையோடும்‌ பீதியுடன்‌ 
இருந்தேன்‌. என்‌ உடலெல்லாம்‌ காதாகக்‌ 
கேட்டுக்கொண்டிருந்தேன்‌. நன்றாக இருட்டிய பின்‌ 
காற்றோசையோடு வேறொன்றும்‌ கேட்க 
நான்‌ அதிக நேரம்‌ காத்திருக்க நேரவில்லை. மெல்லிய 
சீறலுடன்‌ பல ஜதை மின்மினிப்‌ 
பூச்சிகள்‌ என்னை நோக்கி முன்னேறிக்‌ 
கொண்டிருந்தன. 

நான்‌ ஒரு கையில்‌ கொள்ளிக்கட்டையையும்‌, 
இன்னொன்றில்‌ மூங்கில்‌ கழியும்‌ 
எடுத்துக்‌ காத்திருந்தேன்‌. அந்த இருட்டிலும்‌ என்‌ 
கண்கள்‌ ஓரளவு பார்க்கத்‌ 
தொடங்கிவிட்டன. ஓநாய்கள்‌ கூட்டமாக வந்தாலும்‌ 
பதினைந்து இருபது அடி 
தூரமிருக்கையில்‌ பிரிந்து எங்களைச்‌ சுற்றிவர 
ஆரம்பித்தன. ஒவ்வொன்றும்‌ உறும 
ஆரம்பித்து, சிறிது நடந்து, பின்வாங்கி, ஒருமுறை சீறி, 
முன்னேறி, பின்வாங்கி, 
எங்களைச்‌ சுற்றியவண்ணம்‌ இருந்தது. நிமிஷங்கள்‌ 
யுகமாக நகர்ந்தன. ஓநாய்கள்‌ 


எங்களைச்‌ சுற்றும்‌ வட்டத்தின்‌ விட்டம்‌ அங்குல 
அங்குலமாகக்‌ குறைய ஆரம்பித்தது. 
ஐந்தாறு ஓநாய்கள்‌ முழு வளர்ச்சி பெற்றவை. 
அவையெல்லாம்‌ வாலைப்‌ 
பின்னங்கால்களுக்கிடையில்‌ பொருத்தி 
வைத்துக்கொண்டு எங்களைச்‌ சுற்றின. நான்‌ என்‌ 
குருதேவரின்‌ தலைப்‌ பக்கமாக நின்று கொண்டு, 
நாற்புறமும்‌ மாறி மாறி என்‌ 
கொள்ளிக்கட்டையை ஆட்டியவண்ணம்‌ இருந்தேன்‌. 
பகலெல்லாம்‌ ஓநாய்களைக்‌ கண்ணெதிரே 
பாராமல்‌, ஆனால்‌ அவை எங்களைத்‌ தாக்க எங்கோ 
தூரத்தில்‌ பின்தொடர்ந்து வருகின்றன 
என்ற உணர்வே என்னைப்‌ பெரும்‌ பீதியில்‌ விறைப்பாக 
இருக்கச்‌ செய்தது. இப்போது 
அவற்றை நேரே கண்டவுடன்‌ என்‌ ஆழ்ந்த அமைதி 
ஏற்பட்டது. அந்நேரத்தில்‌ எனக்குச்‌ 
சிந்தனைகளே அவ்வப்போது எழாமல்‌ போவதையும்‌ 
உணர்ந்தேன்‌. 

நான்‌ மிகவும்‌ நிதானமாக என்‌ கைகளை 
அசைத்துக்கொண்டிருந்தேன்‌. ஓநாய்கள்‌ எங்களை 
இன்னமும்‌ சுற்றிச்‌ சுற்றி வந்தவண்ணமிருந்தன. நான்‌ 
முதலில்‌ தாக்க வேண்டும்‌ என்று 
அவை காத்திருந்ததுபோலத்‌ தோன்றிற்று. எனக்கும்‌ 
அந்த ஓநாய்க்‌ கூட்டத்துக்குமிடையே 
எழுந்திருக்க ஒரு இக்கட்டு நிலையை இருவரும்‌ 
தீவிரப்படுத்தாமல்‌ இருந்தால்‌ இரவின்‌ 
எஞ்சிய நேரம்‌ அப்படியே கழிந்துவிடும்‌ என்றுகூடத்‌ 
தோன்றிற்று. பகல்‌ என்று 
ஏற்பட்டவுடன்‌ ஓநாய்கள்‌ பின்வாங்கிவிடக்கூடும்‌. 

நான்‌ நிச்சயமாக இருந்தேன்‌. அந்த ஓநாய்களின்‌ 
அடக்கமான உறுமல்கூட அப்போது 
அப்பிரதேசத்தின்‌ அமைதியோடு பொருந்திவிடக்‌ 
கூடியதாகவே தோன்றியது. தாமாகவே 
தங்களுக்குள்ளாக ஏற்படுத்திக்கொண்ட ஒரு நியதிக்கு 


அவை தம்மைக்‌ 
கட்டுப்படுத்திக்கொண்டு அதிலிருந்து இம்மியளவு 
பிறழத்‌ தயாராக 
இல்லாதிருப்பதுபோல எங்களை வலம்‌ 
வந்துகொண்டிருந்தன. எனக்கு அந்த ஓநாய்கள்‌ மீது 
பெரும்‌ பரிவு ஏற்பட்டது. அவற்றைக்‌ காலம்‌ காலமாக 
நான்‌ அறிந்து பழகியதுபோல ஒரு 
உணர்வு ஏற்பட்டது. ஒரு நிலையில்‌ நானே அவற்றுடன்‌ 
சேர்ந்து என்னையே சுற்றி 
வருவதுபோலத்‌ தோன்றிற்று. அப்போது என்‌ 
கையிலிருந்த கொள்ளிக்‌ கட்டை சட்டென்று 
அணைந்துவிட்டது. ஜூவாலை எழுப்ப அதை நான்‌ 
வேகமாக வீசினேன்‌. அப்போது, அந்த மலைப்‌ 
பிரதேசமே மூச்சு விடுவதை அப்படியே 
நிறுத்திக்கொண்டு ஸ்தம்பித்துக்‌ 
கிடப்பதுபோலத்‌ தோன்றிற்று. என்‌ கைக்கட்டை 
முழுவதும்‌ அணைந்துவிட்டது. அதைப்‌ 
போட்டு விட்டுக்‌ கீழே தணல்‌ நுனிகளுடன்‌ கிடந்த 
கட்டைகளில்‌ ஒன்றைப்‌ பொறுக்கி 
எடுக்க நான்‌ தீயின்‌ பக்கம்‌ குனிந்தேன்‌. ஒரு அரைக்‌ 
கணம்‌ ஓநாய்கள்‌ உறுமுவதுகூட 
நின்றுவிட்டது. அடுத்துப்‌ பேரிரைச்சலுடன்‌ பெரிய 
ஓநாயாக ஒன்று என்‌ மேல்‌ 
பாய்ந்தது. என்‌ முகத்திற்கு நேரே பயங்கரமாக 
விரிந்துவந்த ஓநாயின்‌ வாயில்‌ என்‌ கை 
விறகுக்‌ கட்டையைத்‌ திணித்தேன்‌. அது ஊளையிட்டுக்‌ 
கொண்டு பின்‌ வாங்கிற்று. அந்த 
நேரம்‌ வேறு சில ஓநாய்கள்‌ என்‌ குருதேவரின்‌ உடலைப்‌ 
போர்த்தியிருந்த கம்பளப்‌ 
பையைக்‌ கடித்துக்‌ கிழிக்க ஆரம்பித்தன. 

அதுவரை நிலவிய அமைதி, நியதிக்குட்பட்ட 
கட்டுப்பாடு எல்லாம்‌ நொடிப்‌ பொழுதில்‌ 
சிதறுண்டுபோயின. என்னை ஒவ்வொரு 
ஓநாயாகத்தான்‌ தாக்கின. ஆனால்‌ உயிரற்றுக்‌ கிடந்த 


என்‌ குருதேவரின்‌ சடலத்தின்‌ மீதே கூட்டமாகப்‌ 
பாய்ந்தன. நான்‌ என்‌ மூங்கில்‌ 
கழியைச்‌ சக்கரமாகச்‌ சுற்றினேன்‌. ஒவ்வொரு முறை 
என்‌ கழி எதையாவது தாக்கும்போது 
என்‌ தோள்‌ பட்டை விண்டுவிடுவது போல நான்‌ எதிரடி 
உணர முடிந்தது. 

இப்போது ஓநாய்கள்‌ என்‌ மீதும்‌ இரண்டு மூன்றாகத்‌ 
தாக்கின. அந்த நேரத்தில்‌ 
எங்களுக்குள்‌ இருளே நிலவாதது போல்‌ இருந்தது. என்‌ 
ரத்தமும்‌ ஓநாய்களின்‌ ரத்தமும்‌ 
தீப்பற்றி வெடித்த வாணம்‌ போல்‌ எங்கள்‌ மேலேயே 
சிதறி. சுற்றுப்புறமெல்லாம்‌ சிதறி 
விழுந்தன. 

ஓநாய்கள்‌ உறுமிக்கொண்டு பாய்ந்து வந்து, பிடுங்கி, 
அடிபட்டு, பின்வாங்கி, 
மீண்டும்‌ பாய்ந்த வண்ணமிருந்தன. அப்போது 
இன்னொன்றையும்‌ உணர்ந்தேன்‌. என்‌ 
சுயநினைவில்‌ கற்பனை செய்தும்‌ பார்க்க முடியாத 
ஒலிகளை, உரத்த ஒலிகளை, நான்‌ 
எழுப்பிக்கொண்டிருந்தேன்‌. அந்தப்‌ போரில்‌ நானும்‌ ஒரு 
பயங்கர விலங்காக 
மாறிப்போயிருந்தேன்‌. ஒரு நிலையில்‌ நாங்கள்‌ இரு 
தரப்பினரும்‌ சம வலிமை 
பெற்றவர்களாகத்‌ தோன்றினோம்‌. ஓநாய்களுக்குள்‌ 
ஓநாயாக நான்‌ இருந்தேன்‌. 

ஆனால்‌ அது நீடிக்க முடியவில்லை. ஓநாய்ப்‌ 
படையின்‌ பெரும்பகுதி அடிபட்டு, 
ஊனமுற்று ஓடிப்போய்விட்டது. மூன்றுதான்‌ 
எஞ்சியிருந்தன. என்‌ மேலங்கி பல 
இடங்களில்‌ கிழிந்து ரத்தக்‌ கறையோடு தொங்கிக்‌ 
கொண்டிருந்தது. என்‌ குருதேவரின்‌ 
சடலம்‌ வைக்கப்பட்ட கம்பளப்‌ பை எப்போதோ துண்டு 
துண்டுகளாக்கப்பட்டு விலகிக்‌ 
கிடந்தது. 


ஒரு ஓநாய்‌ என்‌ கழியின்‌ வீச்சில்‌ படாமல்‌ என்னைப்‌ 
பல திசைகளிலிருந்து 
தாக்கிக்கொண்டிருந்தது. நான்‌ தழைய வீசினால்‌ அது 
எகிறிக்‌ குதித்தது. நான்‌ மேலாக 
வீசினால்‌ அது தலையைத்‌ தரைமட்டத்துக்குத்‌ 
தாழ்த்திக்‌ கொண்டது. அதை ஒழித்துவிட 
என்‌ வெறியெல்லாம்‌ சேமித்து நான்‌ 
போரிட்டுக்கொண்டிருந்தேன்‌. அது என்னுடைய 
ஒவ்வொரு அசைவையும்‌ உணர்ந்ததாக இருந்தது. ஒரு 
இரட்டைச்‌ சகோதரனிடம்‌ ஏற்படும்‌ 
அன்புடனும்‌, குரோதத்துடனும்‌ நான்‌ அதைத்‌ 
தாக்கினேன்‌. நான்‌ இருந்த இடம்‌, என்‌ 
குருதேவரின்‌ சடலம்‌, மற்ற ஓநாய்கள்‌ ஆகிய 
எல்லாவற்றையும்‌ மறந்து அந்த ஒரு ஓநாயைத்‌ 
துரத்தி ஓடினேன்‌. அது பெரியதாக 
ஊளையிட்டுக்கொண்டே இருட்டில்‌ ஓடி மறைந்தது. 
அ 
பரப்பான கேட்கவில்லை. ஏதோ வெற்றி முரசு 
முழக்குவதுபோலச்‌ சீறிவிட்டுத்தான்‌ 
சென்றிருந்தது. மற்ற இரு ஓநாய்கள்‌ என்‌ குருதேவரின்‌ 
சடலத்தைக்‌ கவ்வி 
இழுத்துக்கொண்டிருந்தன. “ஐயோ” என்று நான்‌ 
அலறிக்கொண்டு அவைமீது பாய்ந்தேன்‌. 
அதற்குள்‌ என்‌ குருதேவரின்‌ சடலத்துடன்‌ அவை 
பள்ளத்தில்‌ விழுந்துவிட்டன. அதுவரை 
என்‌ கண்ணுக்கு எல்லாமே வெட்ட வெளியாகத்‌ 
தெரிந்தது தடைப்பட்டுவிட்டது. “ஐயோ, 
ஐயையோ!” என்று அலறிக்கொண்டு நான்‌ பாய்ந்தேன்‌. 
காலில்‌ ஏதோ தடுக்கிற்று - என்‌ 
குருதேவரை நான்‌ கிடத்தி இழுத்து வந்த பலகையாகத்‌ 
தான்‌ இருக்க வேண்டும்‌. நான்‌ 
விழுந்தேன்‌. நான்‌ தரையை அணுகுவதற்குள்‌ என்‌ 
நினைவு நீங்கிவிட்டது. 

நான்‌ மீண்டும்‌ விழித்துக்கொண்டபோது என்‌ மீது 


லேசான பனிப்போர்வை இருந்தது. 
காலைச்‌ சூரியனின்‌ ஒளிக்கதிர்கள்‌ நேரடியாக என்‌ 
கண்களைத்‌ தாக்கின. அப்படியே 
படுத்திருந்தவன்‌ ஒரு குலுக்கலுடன்‌ எழுந்தேன்‌. 
பஞ்சுபோலப்‌ பனி சிதறிற்று. நான்‌ 
கிடந்த இடத்திலிருந்து சற்றுத்‌ தள்ளியிருந்த 
பள்ளத்தில்‌ எட்டிப்‌ பார்த்தேன்‌. 
விளிம்பு ஓரமாக இறங்கி, ஓட்டமும்‌ நடையுமாகப்‌ 
பள்ளத்தின்‌ அடியை அடைந்தேன்‌. 
ஓநாய்கள்‌ என்‌ குருதேவரின்‌ வயிற்றுப்‌ பாகத்தைக்‌ 
குதறித்‌ தள்ளியிருந்தன. தலையையே 
காணோம்‌. உடலெல்லாம்‌ இரத்தம்‌ வெளிப்பட்டு 
உறைந்திருந்ததுபோல இருந்தது. கைக்‌ 
கட்டை விரல்களைக்‌ கட்டியிருந்த துணி அறுபட்டுக்‌ 
கிடந்தது. ஒரு ஓநாயின்‌ கால்‌ 
அதன்‌ தோள்பட்டையோடு பிய்த்து எடுக்கப்பட்டு, என்‌ 
குருதேவரின்‌ வலது கைப்பிடியில்‌ இருந்தது. 

(1969) 


27குருபீடம்‌ : ஜெயகாந்தன்‌ 


அவன்‌ தெருவில்‌ நடந்தபோது வீதியே நாற்றமடித்தது. 
அவன்‌ பிச்சைக்காகவோ அல்லது வேடிக்கை 
பார்ப்பதற்காகவோ சந்தைத்திடவில்‌ திரிந்து 
கொண்டிருந்தபோது அவனைப்‌ பார்த்த மாத்திரத்தில்‌ 
எல்லோருமே அருவருத்து விரட்டினார்கள்‌. அவனை 
விரட்டுவதற்காகவே சிலபேர்‌ ஏதோ பாவ காரியத்தைச்‌ 
செய்கிற மாதிரி அவனுக்குப்‌ பிச்சையிட்டார்கள்‌. 
அவன்‌ ஜெயிலிருந்து வந்திருப்பதாகச்‌ சில பேர்‌ 
பேசிக்கொண்டார்கள்‌. அஷ்ட 1_050408வனை்‌ 
பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து 
வெளியேற்றப்பட்டவனென்றும்‌ சிலர்‌ சொன்னார்கள்‌. 
ஆனால்‌, இப்போது அவன்‌ நோயாளியோ 
பைத்தியக்காரனோ அல்ல என்று அவனைப்‌ பார்த்த 
எல்லாரும்‌ புரிந்து கொண்டார்கள்‌. உண்மையும்‌ 
அதுதான்‌. சோம்பலும்‌, சுயமரியாதை இல்லாமையும்‌, 
இந்தக்‌ கோலம்‌ அசிங்கமென்று உணர முடியாத 
அளவுக்கு அவனிடம்‌ ஊறி உறைந்துபோன 
தாமசத்தின்‌ மதமதப்பினாலும்‌ அவன்‌ இவ்வாறு 
திரிகிறான்‌. பசிக்கிறதோ இல்லையோ தன்‌ கையில்‌ 
கிடைத்ததையும்‌ பிறர்‌ கையில்‌ இருப்பதையும்‌ தின்ன 
வேண்டுமென்ற வேட்கை அவன்‌ கண்ணில்‌ 
அலைந்தது. ஒரு குழந்தை சாப்பிடுவதைக்கூட ஒரு 
நாய்‌ மாதிரி அவன்‌ நின்று பார்த்தான்‌. அவர்களும்‌ 
அவனை நாயை விரட்டுவது மாதிரி விரட்டினார்கள்‌. 
அவ்விதம்‌ அவர்கள்‌ விரட்டி அவன்‌ விலகிவரும்போது 
அவன்‌ தனது பார்வையால்‌ பிறர்‌ சாப்பிடும்‌ பொருளை 


எச்சில்‌ படுத்திவிட்டு வந்தான்‌. அவன்‌ எப்போதும்‌ 
எதையாவது தின்றுகொண்டே இருந்தான்‌. அவன்‌ 
கடைவாயிலும்‌ பல்லிலும்‌ அவன்‌ தின்றவை சிக்கிக்‌ 
காய்ந்திருந்தது. யாராவது பீடியோ சுருட்டோ புகைத்துக்‌ 
கொண்டிருந்தால்‌ அதற்கும்‌ அவன்‌ கையேந்தினான்‌. 
அவர்கள்‌ புகைத்து எறிகிற வரைக்கும்‌ காத்திருந்து, 
அதன்‌ பிறகு அவற்றைப்‌ பொறுக்கி அவர்களை 
அவமரியாதை செய்கிற மாதிரியான சந்தோஷத்துடன்‌ 
அவன்‌ புகைத்தான்‌. 

சந்தைக்கு வந்திருக்கிற நாட்டுப்புறப்‌ பெண்கள்‌ 
குழந்தைகளுக்குப்‌ பால்‌ கொடுக்கும்போதும்‌, குனிந்து 
நிமிர்கையில்‌ ஆடை விலகும்போதும்‌, இவன்‌ 
காமாதூரம்‌ கொண்டு வெட்கமில்லாமல்‌ அவர்களை 
வெறித்துப்‌ பார்த்து ரசித்தான்‌. 

அவனுக்கு உடம்பில்‌ நல்ல வலுவும்‌ ஆரோக்கியமும்‌ 
இருந்தது. எனினும்‌ எப்போதும்‌ ஒரு 
நோயாளியைப்போல்‌ பாசாங்கு செய்வது அவனுக்குப்‌ 
பழக்கமாகிப்‌ போய்விட்டது. அவனுக்கு வயது 
நாற்பதுக்குள்தான்‌ இருக்கும்‌. கடுமையாக 
உழைக்காததாலும்‌, கவலைகள்‌ ஏதும்‌ இல்லாததாலும்‌ 
அவன்‌ உடம்புவாகே ஒரு பொலிகாளை மாதிரி 
இருந்தது. இளமையும்‌ உடல்‌ வலுவும்‌ ஆரோக்கியமும்‌ 
இயற்கையால்‌ அவனுக்கு அனுக்கிரகிக்கப்பட்டிருந்தும்‌ 
அவன்‌ தன்னைத்தானே சபித்துக்‌ கொண்டது மாதிரி 
சேற்றில்‌ மேய்கிற பன்றியாய்த்‌ திரிந்தான்‌. 

சந்தைத்‌ திடலுக்கும்‌ ரயிலடிக்கும்‌ நடுவேயுள்ள 
குளக்கரையை அடுத்த சத்திரத்தில்‌ 
உட்கார்ந்துகொண்டு அங்கே குளிக்கிற பெண்களை 
வேடிக்கை பார்ப்பது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு. 
ஆனால்‌, ஒரு நாளாவது தானும்‌ குளிக்க 
வேண்டுமென்று அவனுக்குத்‌ தோன்றியதே இல்லை. 
மற்ற நேரங்களில்‌ அவன்‌ அந்தத்‌ திண்ணையில்‌ 
அசிங்கமாகப்‌ படுத்து உறங்கிக்‌ கொண்டிருப்பான்‌. சில 
சமயங்களில்‌ பகல்‌ நேரத்தில்‌ கூட உறங்குவது மாதிரி 


பாவனையில்‌ வேண்டுமென்றே ஆடைகளை விலக்கிப்‌ 
போட்டுக்கொண்டு தெருவில்‌ போவோர்‌ வருவோரை 
அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி ரகசியமாக மனத்திற்குள்‌ 
மகிழ்ச்சி அடைவான்‌. 

இரண்டு தினங்களுக்கு முன்பு லேசாக மழை பெய்து 
கொண்டிருந்த இரவில்‌ ஒரு பிச்சைக்காரி இந்தச்‌ 
சத்திரத்துத்‌ திண்ணையில்‌ வந்து படுக்க, அவளுக்கு 
ஏதேதோ ஆசை காட்டிக்‌ கடைசியில்‌ அவளை 
வலியச்சென்று சல்லாபித்தான்‌. அதன்‌ பிறகு இவனைப்‌ 
பழிவாங்கிவிட்ட மகிழ்ச்சியில்‌ தனது 
குறைபட்டுப்போன விரல்களைக்‌ காட்டித்‌ தான்‌ ஒரு 
நோயாளி என்று அவள்‌ சிரித்தாள்‌. அதற்காக 
அருவருப்புக 

கொள்கிற உணர்ச்சிகூட இல்லாமல்‌ அவன்‌ மழுங்கிப்‌ 
போயிருந்தான்‌. எனவே, இவள்‌ இவனுக்குப்‌ 
பயந்துகொண்டு இரண்டு நாட்களாக இந்தப்‌ பக்கமே 
திரும்பவில்லை. இவன்‌ அவளைத்‌ தேடிக்கொண்டு 
நேற்று இரவெல்லாம்‌ சினிமாக்‌ கொட்டகை அருகேயும்‌, 
சந்தைப்பேட்டையிலும்‌, ஊரின்‌ தெருக்களிலும்‌ 
கார்த்திகை மாதத்து நாய்‌ மாதிரி அலைந்தான்‌. 

மனித உருக்கொண்டு அவனிடம்‌ உறைந்துபோன 
தாமசத்‌ தன்மையினால்‌, சோம்பலைச்‌ சுகமென்று 
சுமந்து கொள்கிற புத்தியின்‌ மந்தத்தினால்‌ 
அருவருக்கத்தக்க ஒரு புலை நாய்‌ மாதிரி அவன்‌ அங்கு 
அலைந்து கொண்டிருந்தான்‌. வயிற்றுப்பசி, உடற்பசி 
என்கிற விகாரங்களிலும்‌ உபாதைகளிலும்‌ சிக்குண்டு 
அலைகின்ற நேரம்‌ தவிர, பிற பொழுதுகளில்‌ அந்தச்‌ 
சத்திரத்துத்‌ திண்ணையில்‌ அவன்‌ தூங்கிக்கொண்டே 
இருப்பான்‌. 

காலை நேரம்‌; விடியற்காலை நேரம்‌ அல்ல. 
சந்தைக்குப்‌ போகிற ஜனங்களும்‌, ரயிலேறிப்‌ பக்கத்து 
ஊரில்‌ படிப்பதற்காகப்‌ போகும்‌ பள்ளிக்கூடச்‌ 
சிறுவர்களும்‌ நிறைந்து அந்தத்‌ தெருவே சுறுசுறுப்பாக 


இயங்குகின்ற - சுரீர்‌ என்று வெயில்‌ அடிக்கிற நேரத்தில்‌, 
அழுக்கும்‌ கந்தலுமான இடுப்பு வேட்டியை அவிழ்த்துத்‌ 
தலையில்‌ இருந்து கால்வரை போர்த்திக்‌ கொண்டு, 
அந்தப்‌ போர்வைக்குள்‌ க்ருப்பிண்டம்‌ மாதிரி 
முழங்கால்களை மடக்கிக்‌ கொண்டு, 
கைகளிரண்டையும்‌ காலிடையே இடுக்கியவாறு 
வாயிலிருந்து எச்சில்‌ ஒழுக, ஈ மொய்ப்பது கூடத்‌ 
தெரியாமல்‌ அவன்‌ தூங்கிக்‌ கொண்டிருந்தான்‌. 
தெருவிலே ஏற்படுகிற சந்தடியும்‌ இரைச்சலும்‌ ஏதோ ஒரு 
சமயத்தில்‌ அவன்‌ தூக்கத்தைக்‌ கலைத்தது. எனினும்‌ 
அவன்‌ விழித்துக்‌ கொள்ள விரும்பாததனால்‌ தூங்கிக்‌ 
கொண்டிருந்தான்‌. 

- இதுதான்‌ சோம்பல்‌. உறக்கம்‌ உடலுக்குத்‌ தேவை. 
அனால்‌, இந்தத்‌ தேவையற்ற நிர்ப்பந்தத்‌ தூக்கம்தான்‌ 
சோம்பலாகும்‌. இந்த மதமதப்பைச்‌ சுகமென்று சகிக்கிற 
அறிவுதான்‌ தாமசமாகும்‌. 

விரைவாக ஏறி வந்த வெயில்‌ அவன்மீது மெதுவாக 
ஊர்ந்தது. அவன்‌ தெருவுக்கு முதுகைக்‌ காட்டிக்‌ 
கொண்டு சுவர்‌ ஓரமாகப்‌ படுத்திருந்தான்‌. சத்திரத்துச்‌ 
சுவரின்‌ நிழல்‌ கொஞ்சங்‌ கொஞ்சமாகச்‌ சுருங்க 
ஆரம்பித்தது. முதலில்‌ வெயிலின்‌ விளிம்பு அவனது 
விலாவுக்கும்‌ தரைக்கும்‌ இடையே மெள்ள மெள்ளப்‌ 
புகுவதை அவனது மதர்த்த தேகம்‌ ரொம்பத்‌ தாமதமாக 
உணர்ந்தது. வெயிலின்‌ உறைப்பை உணரக்கூடிய 
உணர்ச்சிக்‌ குறுகுறுப்பு மழுங்கிப்‌ போனதால்‌ ஒரு 
மலைப்பாம்பு மாதிரி அவன்‌ அசிங்கமாக நெளிந்தான்‌. 
அந்த வெப்பத்திலிருந்து - அந்த வெயிலின்‌ 
விளிம்பிலிருந்து ஒரு நூல்‌ இழை விலகுவதற்கு 
எவ்வளவு குறைவான, மெதுவான முயற்சி எடுத்துக்‌ 
கொள்ளலாமோ, அவ்வளவே அவன்‌ நகர்ந்து 
படுத்தான்‌. சற்று நேரத்தில்‌ மறுபடியும்‌ வெயில்‌ 
அவனைக்‌ கடித்தது. அவனது அசமந்தம்‌ எரிச்சலாகி 
அவன்‌ தூக்கம்‌ கலைந்தான்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
எழுந்திருக்கவில்லை. இன்னும்‌ கொஞ்சம்‌ நகர்ந்து 


சுவரோடு ஒட்டிக்‌ கொண்டான்‌. 

எதிரே இருந்த டீக்கடையிலிருந்து டீ அடிக்கிற சத்தம்‌ 
கேட்டது. அந்தச்‌ சத்தத்தில்‌ அவன்‌ டீ குடிப்பது மாதிரி 
கற்பனை செய்து கொண்டான்‌. 

மறுபடியும்‌ வெயில்‌ அவனை விடாமல்‌ போய்க்‌ 
கடித்தது. அதற்குமேல்‌ நகர முடியாமல்‌ சுவர்‌ தடுத்தது. 
ஒரு பக்கம்‌ சுவரும்‌ ஒரு பக்கம்‌ வெயிலும்‌ நெருக்க 
அவன்‌ எரிச்சலோடு எழுந்து உட்கார்ந்தான்‌. 
அவனுக்குக்‌ கண்கள்‌ கூசின. ஒரு கண்ணைத்‌ 
திறக்கவே முடியவில்லை. பீளை காய்ந்து இமைகள்‌ 
ஒட்டிக்‌ கொண்டிருந்தன. 

அவன்‌ ஒரு கையால்‌ கண்ணைக்‌ கசக்கிக்‌ கொண்டே 
இன்னொரு கையால்‌, தலைமாட்டில்‌ சேகரித்து 
வைத்திருந்த துண்டு பீடிகளில்‌ ஒன்றை எடுத்தான்‌. 
பீடியைப்‌ பற்ற வைத்து அவன்‌ புகையை ஊதிய போது 
அவனது அரைக்‌ கண்‌ பார்வையில்‌ மிக அருகாமையில்‌ 
யாரோ நின்றிருக்கிற மாதிரி முகம்‌ மட்டும்‌ தெரிந்தது. 
புகையை வில 
க்கிக்‌ கண்களைத்‌ திறந்து பார்த்தான்‌. 

எதிரே ஒருவன்‌ கைகளை கூப்பி, உடல்‌ முழுவதும்‌ 
குறுகி, இவனை வணங்கி வழிபடுகிற மாதிரி 
நின்றிருந்தான்‌. இவனுக்குச்‌ சந்தேகமாகித்‌ தனக்குப்‌ 
பின்னால்‌ ஏதேனும்‌ சாமி சிலையோ, சித்திரமோ இந்தச்‌ 
சுவரில்‌ இருக்கிறதா என்று திரும்பிப்‌ பார்த்து நகர்ந்து 
உட்கார்ந்தான்‌. இவனது இந்தச்‌ செய்கையில்‌ ஏதோ ஒரு 
அரிய பொருளைச்‌ சங்கேதமாகப்‌ புரிந்துகொண்டு 
வந்தவன்‌ மெய்சிலிர்த்து நெக்குருகி நின்றான்‌. 

” இவன்‌ எதற்குத்‌ தன்னை வந்து கும்பிட்டுக்‌ கொண்டு 
நிற்கிறான்‌ - பைத்தியமோ ?” என்று நினைத்து 
உள்சிரிப்புடன்‌ - 

” என்னாய்யா இங்கே வந்து கும்பிடறே ? இது கோயிலு 
இல்லே - சத்திரம்‌. என்னைச்‌ சாமியார்‌ கீமியார்னு 
நெனச்சுக்கிட்டியா ? நான்‌ பிச்சைக்காரன்‌ ...” என்றான்‌ 
திண்ணையிலிருந்தவன்‌. 


"ஓ !.. கோயிலென்று எதுவுமே இல்லை.. எல்லாம்‌ 
சத்திரங்களே ! சாமியார்கள்‌ என்று யாருமில்லை. 
எல்லாரும்‌ பிச்சைக்காரர்களே ! ” என்று அவன்‌ 
சொன்னதை உபதேச மொழிகள்‌ மாதிரி இலக்கண 
அலங்காரத்தோடு திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்லிப்‌ புதிய 
புதிய அர்த்தங்கள்‌ கண்டான்‌ தெருவில்‌ நின்றவன்‌. 

” சரி சரி ! இவன்‌ சரியான பைத்தியம்தான்‌ ” என்று 
நினைத்துக்‌ கொண்டான்‌ திண்ணையிலிருந்தவன்‌. 

தெருவில்‌ நின்றவன்‌ இவனிடம்‌ விண்ணப்பித்துக்‌ 
கொள்கிற பவ்யத்துடன்‌ “ சுவாமி “ என்றழைத்தான்‌. 

இவனுக்குச்‌ சிரிப்புத்‌ தாங்கவில்லை. வந்த சிரிப்பில்‌ 
பெரும்‌ பகுதியை அடக்கிக்‌ கொண்டு புன்முறுவல்‌ 
காட்டினான்‌. 

” என்னைத்‌ தங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌; தங்களுக்குப்‌ பணிவிடை 
புரியவும்‌, தாங்கள்‌ அழைத்த குரலுக்கு ஓடி வரவும்‌ 
எனக்கு அனுக்கிரகிக்க வேண்டும்‌. “ 

திண்ணையிலிருந்தவனுக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. ” 
சரி, இப்போ எனக்கு ஒரு டீ வாங்கியாந்து குடு ” 
என்றான்‌. 

அந்தக்‌ கட்டளையில்‌ அவன்‌ தன்னைச்‌ சீடனாக 
ஏற்றுக்‌ கொண்டுவிட்டான்‌ என்று புரிந்துகொண்ட 
மகிழ்ச்சியுடன்‌ இடுப்புத்‌ துண்டிலிருந்த சில்லரையை 
அவிழ்த்துக்‌ கொண்டு ஓடினான்‌ வந்தவன்‌. அவன்‌ 
கையிலிருந்த காசைப்‌ பார்வையால்‌ அளந்த “குரு “, 
ஓடுகின்ற அவனைக்‌ கைதட்டிக்‌ கூப்பிட்டு ” அப்படியே 
பீடியும்‌ வாங்கியா ” என்று குரல்‌ கொடுத்தான்‌. 

அவன்‌ டீக்கடைக்குச்‌ சென்று பார்வைக்கு 
மறைந்ததும்‌ இவன்‌ வந்து சீடனாக வாய்த்த 
அதிர்ஷ்டத்தை எண்ணிப்‌ பெருங்குரலில்‌ சிரித்தான்‌ 
குரு.” சரியான பயல்‌ கிடைத்திருக்கிறான்‌. இவன்‌ 
மயக்கம்‌ தெளியாதபடி பார்த்துக்கணும்‌. திண்ணெயெ 
விட்டு எறங்காமல்‌ சொகமா இங்கேயே இருக்கலாம்‌. 
பிச்சைக்கு இனிமே நாம்ப அலைய வேணாம்‌. அதான்‌ 


சிஷ்யன்‌ இருக்கானே... கொண்டான்னா 
கொண்டுவரான்‌. முடிஞ்சா சம்பாரிச்சுக்‌ குடுப்பான்‌... 
இல்லாட்டி பிச்சை எடுத்துக்கினு வரான்‌.. என்னா 
அதிர்ஷ்டம்‌ வந்து நமக்கு அடிச்சிருக்கு...” என்று 
மகிழ்ந்திருந்தான்‌ குரு. 

சற்று நேரத்தில்‌ சீடன்‌ டீயும்‌ பீடியும்‌ வாங்கி வந்து 
நிவேதனம்‌ மாதிரி இரண்டு கைகளிலும்‌ ஏந்திக்‌ 
கொண்டு குருவின்‌ எதிரே நின்றான்‌. 

குரு அவனைப்‌ பார்த்து பொய்யாகச்‌ சிரித்தான்‌. 
அவன்‌ கையிலிருந்த டீயையும்‌ பீடியையும்‌ தனக்குச்‌ 
சொந்தமான ஒன்று - இதனை யாசிக்கத்‌ தேவையில்லை 
- என்ற உரிமை உணர்ச்சியோடு முதன்‌ முறையாய்ப்‌ 
பார்த்தான்‌. அதனை வாங்கிக்‌ கொள்வதில்‌ அவன்‌ 
அவசரம்‌ காட்டாமல்‌ இருந்தான்‌. தான்‌ சீடனை 
ஏமாற்றுவதாக எண்ணிக்கொண்டு சாமர்த்தியமாக 
நடந்து கொள்வதற்காக அவன்‌ பீடிகையாகச்‌ 
சொன்னான்‌: 

” என்னை நீ கண்டுபிடிச்சுட்டே. நீ உண்மையான 
சிஷ்யன்தான்‌. என்னை நீ இன்னிக்குத்தான்‌ 
கண்டுபிடிச்சே. ஆனால்‌, நான்‌ உன்னை ரொம்ப நாளாப்‌ 
பார்த்துக்கினே இருக்கேன்‌. நான்‌ உன்னைக்‌ கொஞ்சம்‌ 
கேள்விங்கள்ளாம்‌ கேப்பேன்‌. அதுக்கெல்லாம்‌ நீ பதில்‌ 
சொல்லணும்‌. அதுக்கோசரம்‌ எனக 
கு ஒண்ணும்‌ தெரியாதுன்னு நினைச்சுக்காதே. எனக்கு 
எல்லாம்‌ தெரியும்‌ ! தெரிஞ்சாலும்‌ சிலதெல்லாம்‌ 
கேட்டுத்தான்‌ தெரிஞ்சுக்கணும்‌. “ 

இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டு இரண்டு கையிலும்‌ 
டீயையும்‌ பீடியையும்‌ ஏந்தி இருந்த சீடன்‌ அவனைக்‌ 
கரங்கூப்பி வணங்க முடியாமல்‌ பார்வையாலும்‌ 
முகபாவத்தாலும்‌ தன்‌ பணிவைக்‌ காட்டினான்‌. 

” நீயாரு ? எந்த ஊரு ? பேரு என்ன? நீ எங்கே வந்தே? 
நான்தான்‌ குருன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது ? ... டீ 
ஆறிப்‌ போச்சில்லே ? குடு ” என்று டீயை வாங்கிக்‌ 
குடித்துக்‌ கொண்டே சீடன்‌ சொல்கிற பதிலை 


மெத்தனமாகத்‌ தலையை ஆட்டியவாறே கேட்டான்‌. 

” குருவே... நான்‌ ஒரு அனாதை. அதோ இருக்கிறதே 
முருகன்‌ கோயில்‌, அங்கே ஒரு மடப்பள்ளி இருக்குது. 
அங்கே தண்ணி எறைச்சுக்‌ கொண்டு வர்ற வேலை. 
மடப்பள்ளியிலே இருக்கிற ஐயிரு மூணு வேளையும்‌ 
சாப்பாடு போட்டுச்‌ செலவுக்கு நாலணா தினம்‌ 
குடுக்கிறாரு. எனக்கு வாழ்க்கை வெறுத்துப்‌ போச்சு. 
இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லேன்னு தெரிஞ்சும்‌ 
உடம்பைச்‌ சுமந்துகிட்டுத்‌ திரியற சுமையைத்‌ தாங்க 
முடியலே.. துன்பத்துக்கெல்லாம்‌ பற்று தான்‌ காரணம்னு 
எல்லாரும்‌ சொல்றாங்க. எனக்கு ஒரு விதப்‌ பற்றும்‌ 
இல்லே... ஆனாலும்‌ நான்‌ துன்பப்படறேன்‌... என்ன 
வழியிலே மீட்சின்னு எனக்குத்‌ தெரியலே... நேத்து என்‌ 
கனவிலே நீங்க பிரசன்னமாகி, : இந்தச்‌ சத்திரந்தான்‌ 
குருபீடம்‌, அங்கே வா “ன்னு எனக்குக்‌ கட்டளை 
இட்டீங்க குருவே ! நீங்க இதெல்லாம்‌ கேட்கிறதனாலே 
சொல்றேன்‌. தாங்கள்‌ அறியாததா ? 
விடியற்காலையிலேருந்து சந்நிதானத்திலே 
காத்துக்கிட்டிருந்தேன்‌. என்‌ பாக்கியம்‌ தங்கள்‌ கடாட்சம்‌ 
கிட்டியது... “ 

ம்‌...ம்‌...” என்று மீசையை நெருடிக்கொண்டே அவன்‌ 
கூறுவதைக்‌ கேட்ட குரு, காலியான தம்ளரை அவனிடம்‌ 
நீட்டினான்‌. 

சீடன்‌ டீக்கடையில்‌ காலித்‌ தம்ளரைக்‌ கொடுக்கப்‌ 
போனான்‌. கடவுள்‌ இந்தப்‌ பயலை நன்றாகச்‌ 
சோதிக்கிறார்‌ என்று நினைத்து அவனுக்காக 
அனுதாபப்பட்டுச்‌ சிரித்தான்‌ குரு.” ம்‌.. அதனால்‌ 
நமக்கென்ன ? நமக்கு ஒரு சிஷ்யன்‌ 
கிடைத்திருக்கிறான்‌ ” என்று திருப்திப்பட்டுக்‌ 
கொண்டான்‌. 

சீடன்‌ வந்தபிறகு அவன்‌ பெயரைக்‌ கேட்டான்‌ குரு. 
அவன்‌ பதில்‌ சொல்வதற்குள்‌ தனக்குத்‌ தெரிந்த பல 
பெயர்களைக்‌ கற்பனை செய்த குரு திடீரெனச்‌ 
சிரித்தான்‌. இவன்‌ கூறுமுன்‌ இவனது பெயரைத்தான்‌ 


சொல்ல முடிந்தால்‌ இந்த நாடகத்தில்‌ அது எவ்வளவு 
அற்புதமான லீலையாக அமையும்‌ என்று நினைத்தே 
அவன்‌ சிரித்தான்‌. அந்தச்‌ சிரிப்பினால்‌ சீடன்‌ பதில்‌ 
சொல்லச்‌ சற்றுத்‌ தயங்கி நின்றான்‌. 

அப்போது குருசொன்னான்‌: ” பேரு என்னான்னு ஒரு 
கேள்வி கேட்டா- ஒவ்வொருத்தனும்‌ ஒவ்வொரு பதில்‌ 
சொல்றான்‌ பாத்தியா ? ஒரு கேள்விக்கு எம்மாம்‌ பதில்‌ ! ” 
என்று ஏதோ தத்துவ விசாரம்‌ செய்கிற மாதிரிப்‌ 
பிதற்றினான்‌. சீடன்‌ அதைக்‌ கேட்டு மகா ஞானவாசகம்‌ 
மாதிரி வியந்தான்‌. 

” சரி, உன்‌ பேரு என்னான்னு நீ சொல்ல வேண்டாம்‌. 
நான்‌ குரு. நீ சிஷ்யன்‌ ... எனக்குப்‌ பேரு குரு; உனக்குப்‌ 
பேரு ச ஷ்யன்‌. நீதான்‌ என்னை : குருவே குருவே “ன்னு 
கூப்பிட ஆரம்பிச்சுட்டே.... நானும்‌ உன்னை : சிஷ்யா 
சிஷ்யா “ன்னு கூப்பிடறேன்‌... என்னா ? சரிதானா ?...” 
என்று பேசிக்கொண்டே இருந்தான்‌ குரு. 

“எல்லாமே ஒரு பெயர்தானா?” என்று அந்தப்‌ 
பேச்சிலும்‌ எதையோ புரிந்துகொண்ட சீடனின்‌ விழிகள்‌ 
பளபளத்தன. 

“நான்‌ என்ன இப்படியெல்லாம்‌ பேசுகிறேன்‌...” என்று 
குரு தன்னையே எண்ணித்‌ திடீரென வியந்தான்‌. 
இப்படியே அவர்கள்‌ பேசிக்கொண்டிருந்தனர்‌. 

மத்தியானமும்‌ இரவும்‌ அந்தச்‌ சீடன்‌ 
மடப்பள்ளியிலிருந்து தனக்குக்‌ கிடைக்கிற 
புளியோதிரை, சர்க்கரைப்‌ பொங்கல்‌ ஆகியவற்றைப்‌ 
பயபக்தியுடனும்‌ அன்போடும்‌ கொண்டுவந்து இந்தக்‌ 
குருவுக்குப்‌ படைத்தான்‌. அவ்வளவு ருசியும்‌ மணமும்‌ 
புனிதமும்‌ அன்பும்‌ உபசரணையும்‌ உடைய அ 
பிர்தத்தை இவன்‌ ஜென்மத்தில்‌ ரசி பார்த்ததில்லை. 
ஆவல்‌ மிகுதியால்‌ தனது நடிப்பைக்கூட மறந்து 
அவற்றை அள்ளி அள்ளி இவன்‌ உண்பதை அன்பு 
கனியப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌ சீடன்‌. 

குருவுக்கு எதனாலோ கண்கள்‌ கலங்கின. சீடன்‌ 
தண்ணீரை எடுத்துக்‌ கொடுத்தான்‌. 


மறுநாள்‌ காலை அதே மாதிரி திண்ணைக்குக்‌ கீழே 
வந்து காத்து நின்றிருந்தான்‌ சீடன்‌. அவனுக்கு டீயும்‌ 
பீடியும்‌ வாங்கி வந்தான்‌. குருவை அழைத்துக்கொண்டு 
ஆற்றங்கரைக்குப்‌ போய்‌ அவனது ஆடைகளைத்‌ 
துவைத்துக்‌ கொடுத்தான்‌. அவனைக்‌ குளிக்க வைத்து 
அழைத்து வந்தான்‌. 

உச்சியில்‌ வெயில்‌ வருகிற வரை - குருவுக்குப்‌ பசி 
எடுக்கும்வரை - அவர்கள்‌ ஆற்றில்‌ நீந்திக்‌ 
குளித்தார்கள்‌. 

“குளிக்கிறது சொகமாகத்தான்‌ இருக்கு. ஆனா, 
குளிச்சி என்னா பிரயோசனம்‌... குளிக்க குளிக்க 
அளுக்கு சேந்துக்கிட்டுத்தானே இருக்கு?... அது 
அப்படித்தான்‌. பசிக்குது... திங்கறோம்‌... அப்புறமும்‌ 
பசிக்கத்தானே செய்யிது... குளிக்க குளிக்க 
அளுக்காகும்‌. அளுக்கு ஆக ஆகக்‌ குளிக்கணும்‌. 
பசிக்கப்‌ பசிக்கத்‌ திங்கணும்‌... திங்கத்‌ திங்கப்‌ பசிக்கும்‌... 
என்ன வேடிக்கை!” என்று சொல்லிவிட்டு குரு 
சிரித்தான்‌. சிரித்துக்‌ கொண்டே இருக்கும்‌ போது “என்ன 
இது, நான்‌ இப்படியெல்லாம்‌ பேசுகறேன்‌” என்று 
எண்ணிப்‌ பயந்துபோய்ச்‌ சட்டென நிறுத்திக்‌ 
கொண்டான்‌. 

சீடன்‌ கை கட்டிக்கொண்டு இவன்‌ சொல்வதைக்‌ 
கேட்டான்‌. 


000௦ 000௦ 000௦ 00909 
000000 000000 000000 000000 


அன்றும்‌ அதற்கு மறுதினமும்‌ அதன்‌ பிறகு ஒவ்வொரு 
நாளும்‌ இதே மாதிரி காலையில்‌ டீயும்‌ பீடியும்‌ வாங்கித்‌ 
தந்து, குளிப்பாட்டி, மத்தியானம்‌ உணவு படைத்து, 
அவனைத்‌ தனிமையில்‌ விடாமலும்‌, அவன்‌ தெருவில்‌ 
அலையாமலும்‌ இந்தச்‌ சீடன்‌ எப்போதும்‌ அவன்‌ கூடவே 
இருந்தான்‌. 

அவன்‌ பேசுகிற எல்லா வார்த்தைகளிலும்‌ அவனே 
புதிதாகப்‌ புரிந்து கொள்ளுகிற மாதிரி பலவிதமான 
அர்த்தங்கள்‌ கண்டு இந்தச்‌ சீடன்‌ புளகாங்கிதம்‌ 
அடைவதைச்‌ சந்தைக்கு வருகிற சிலர்‌ சத்திரத்துத்‌ 


திண்ணையில்‌ ஓய்வுக்காகத்‌ தங்கி 
இளைப்பாறும்போது வேடிக்கை பார்த்தார்கள்‌. 

சிலர்‌ குருவை அடையாளம்‌ கண்டு கொண்டு இவன்‌ 
யாரோ ஒரு சித்தன்‌ என்று அப்போதே நினைத்ததாகவும்‌, 
அப்படிப்பட்டவர்கள்‌ இப்படியெல்லாம்‌ கந்தலுடுத்தி, 
அழுக்கு சுமந்து, எச்சில்‌ பொறுக்கித்‌ திரிவார்கள்‌ 
என்றும்‌ தன்னைப்‌ பற்றி இவனுக்குத்‌ தெரியாத 
ஒன்றைத்‌ தெரிவித்தார்கள்‌. அதைத்‌ தெரிந்து 
கொள்வதற்கே ஒருவருக்குப்‌ பக்குவம்‌ 
வேண்டுமென்றும்‌, அந்தப்‌ பக்குவம்‌ இந்தச்‌ சீடனுக்கு 
இருப்பதாகவும்‌ கூறிச்‌ சீடனைப்‌ புகழ்ந்தார்கள்‌. 

அதில்‌ சிலர்‌, இப்படியெல்லாம்‌ தெரியாமல்‌ இந்தச்‌ சித்த 
புருஷனை ஏசி விரட்டியடித்ததற்காக இப்போது 
பயமடைந்து இவனிடம்‌ மானச்கமாவும்‌, கீழே விழுந்து 
பணிந்தும்‌ மன்னிப்பு வேண்டினார்கள்‌. 

இந்த ஒரு சீடனைத்‌ தவிர குருவுக்குப்‌ பக்தர்கள்‌ 
நாள்தோறும்‌ பெருக ஆரம்பித்தார்கள்‌. சந்தைக்கு 
வருகிற வியாபாரிகளும்‌ மற்றவர்களும்‌ இவனை 
வேடிக்கை பார்த்து நின்றுவிட்டு இவனுக்கு டீயும்‌, 
பீடியும்‌, பழங்களும்‌ வாங்கித்‌ தந்தார்கள்‌. 

இவன்‌ அவற்றைச்‌ சாப்பிடுகிற அழகையும்‌, தோலை 
வீசி எறிகிற லாவகத்தையும்‌, பீடி குடிக்கிற 
ஓய்யாரத்தையும்‌, விழி திறந்து பார்க்கிற 
கொலத்தையும்‌. விழி மூடிப்‌ பாராமலிருக்கிற 
பாவத்தையும்‌, அவர்கள்‌ புகழ்ந்தும்‌ வியந்தும்‌ 
பேசினார்கள்‌. 

குருவுக்கு முதலில்‌ இது வசதியாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌, பின்னர்‌ ஒன்றும்‌ புரியாமலும்‌ 
புதிராகவும்‌ இருந்து, கொஞ்ச நாட்களில்‌ எல்லாம்‌ 
புரியவும்‌ புதிர்கள்‌ விடுபடவும்‌ தொடங்கின. 

ஒரு நாள்‌ இரவு குருவுக்குத்‌ தூக்கம்‌ வரவில்லை. 
அவன்‌ எது எது பற்றியோ யோசித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. அதாவது, அந்தச்‌ சிஷ்யனோடு 
பேசுகிற மாதிரித்‌ தனக்குள்ளே பேசிக்கொண்டிர 


ந்தான்‌. 

அவன்‌ நட்சத்திரங்களைப்‌ பற்றியும்‌, தான்‌ இந்த 
உலகத்தில்‌ வருவதற்கு முன்னால்‌ இருந்த காலத்தைப்‌ 
பற்றியும்‌, மரணத்தைப்‌ பற்றியும்‌, தனக்குப்‌ பின்னால்‌ 
உள்ள காலங்களைப்‌ பற்றியும்‌ எந்த முடிவிலும்‌ மனம்‌ 
நிற்க முடியாத விஷயங்களைப்‌ பற்றியெல்லாம்‌ 
யோசித்தான்‌. 

அவன்‌ தூங்காமலே கனவு மாதிரி ஏதோ ஒன்று 
கண்டான்‌. அதில்‌ தன்‌ குரலோ, சீடனின்‌ குரலோ 
அல்லது சந்தையில்‌ திரிகிற இவனை வணங்கிச்‌ 
செல்கிற யாருடைய குரலோ மிகவும்‌ தெளிவாகப்‌ 
பேசியதைக்‌ கேட்டான்‌. 

“உனக்கு சிஷ்யனாக வந்திருக்கிறானே, அவன்தான்‌ 
உண்மையிலே குரு... சிஷ்யனாக வந்து உனக்குக்‌ 
கற்றுத்‌ தந்திருக்கிறான்‌... அப்போதுதான்‌ நீ 
வசப்படுவாய்‌ என்று தெரிந்து சிஷ்யனாய்‌ 
வந்திருக்கிறான்‌. எந்தப்‌ பீடத்திலே இருந்தால்‌ என்ன? 
எவன்‌ கற்றுத்‌ தருகிறானோ அவன்‌ குரு. கற்றுக்‌ 
கொள்கிறவன்‌ சீடன்‌. பரமசிவனின்‌ மடி மீது 
உட்கார்ந்துகொண்டு முருகன்‌ அவனுக்குக்‌ கற்றுத்‌ 
தரவில்லையா? அங்கே சீடனின்‌ மடியே குருபீடம்‌. 
அவனை வணங்கு...” 

பறவைகள்‌ பாடிச்‌ சிறகடித்துப்‌ பறந்து சந்தைத்‌ 
திடலின்‌ மரச்‌ செறிவில்‌ குதூகலிக்கிற காலைப்பொழுது 
புலர்கிற நேரத்தில்‌ அதே மாதிரியான குதூகலத்துடன்‌ 
கண்‌ விழித்தெழுந்த குரு, சீடனை வணங்குவதற்காகக்‌ 
காத்திருந்தான்‌. மானசீகமாய்‌ வணங்கினான்‌. அவன்‌ 
வந்தவுடன்‌ சாஷ்டாங்கமாய்‌ அவன்‌ பாதங்களில்‌ தான்‌ 
விழப்போவதை எண்ணி மெய்சிலிர்த்தான்‌. 

ஆனால்‌, அந்தச்‌ சிஷ்யன்‌ வரவே இல்லை. இந்தக்‌ குரு 
அந்த மடப்பள்ளிக்கு- தன்னை ரசவாதம்‌ செய்து 
மாற்றிவிட்ட சீடனைத்‌ தேடி ஓடினான்‌. 

மடப்பள்ளியில்‌ உள்ளவர்கள்‌ இவனை வணங்கி 
வரவேற்று உட்காரவைத்து உபசரித்தார்கள்‌. 


குருவுக்கு அப்போது சீடனின்‌ பெயர்‌ தெரியாத 
குழப்பத்தால்‌ என்னவென்று கேட்பது என்று புரியாமல்‌ 
“என்‌ சிஷ்யன்‌ எங்கே?” என்று விசாரித்தான்‌. 

அவர்கள்‌ விழித்தார்கள்‌. குரு அடையாளம்‌ 
சொன்னான்‌. கடைசியில்‌ அவர்கள்‌ ரொம்ப 
அலட்சியமாக “அவன்‌ நேற்றே எங்கோ 
போய்விட்டானே” என்றார்கள்‌. 

“அவன்தான்‌ நமக்கெல்லாம்‌ குரு!” என்றான்‌ குரு. 

“அப்படியா!” என்று அவர்கள்‌ ஆச்சரியம்‌ 
கொண்டனர்‌. 

அதுபற்றி அவனது வேதாந்தமான விளக்கத்தை, 
அவர்கள்‌ எதிர்பார்த்து நின்றனர்‌. ஆனால்‌, இவன்‌ 
ஒன்றும்‌ பேசவில்லை. அதன்‌ பிறகு, ஒன்றுமே 
பேசவில்லை. எழுந்து நடந்தான்‌. 

சந்தைத்‌ திடலிலும்‌ ஊரின்‌ தெருக்களிலும்‌ சீடனாகி 
வந்த அந்த குருவைத்‌ தேடித்‌ திரிந்தான்‌ இவன்‌. 
சீடனைக்‌ காணோம்‌. இவன்‌ சிரித்தான்‌. தேடுவதை 
விட்டு விட்டான்‌. 

இப்போதெல்லாம்‌ சந்தைத்‌ திடலில்‌ அழுக்கும்‌ 
கந்தையும்‌ உடுத்தி ஒவ்வொருவரிலும்‌ எதையோ 
தேடுவது மாதிரியான கூர்த்த பார்வையுடன்‌ இவன்‌ 
திரிந்து கொண்டிருக்கிறான்‌. இவனை யாரும்‌ 
விரட்டுவதில்லை. குழந்தைகள்‌ இவனைப்‌ பார்த்துச்‌ 
சிரித்து விளையாடுகின்றன. பெண்களூம்‌ ஆண்களும்‌ 
இவனை வணங்கி இவனுக்கு எதையாவது வாங்கித்‌ 
தந்து அன்புடன்‌ உபசரிக்கிறார்கள்‌. 

அந்தச்‌ சீடனிடம்‌ என்ன கற்றானோ அதனை இவன்‌ 
எல்லாரிடத்தும்‌ எல்லாவற்றிலும்‌ காண்கிற மாதிரி 
நிறைவோடு சிரித்துச்‌ சிரித்துத்‌ திரிந்து 
கொண்டிருக்கிறான்‌. 

(எழுதப்பட்ட காலம்‌: 1970) 


28.முன்நிலவும்‌ பின்பனியும்‌ 
: ஜெயகாந்தன்‌ 


கிராமத்துக்கே அவர்களின்‌ பெயர்‌ மறந்துவிட்டது. 
பெரிய கோனார்‌ என்பதும்‌ சின்னக்‌ கோனார்‌ என்பதுமே 
அவர்களின்‌ பெயராகி நிலவுகிறது. 

சின்னக்‌ கோனாரின்‌ அண்ணன்‌ என்பதனால்‌ 
பெரியவருக்கு மதிப்பு. பெரிய கோனார்‌ மதிப்போடு 
வாழ்ந்திருந்த காலமெல்லாம்‌ எப்பொழுதோ 
முடிந்துவிட்டது. அந்த வாழ்வின்‌ எஞ்சிய பகுதியை 
வீட்டுக்குப்‌ பின்னாலுள்ள முந்திரித்‌ தோப்பின்‌ நடுவே 
அமைந்த தனிக்குடிசையில்‌ வாழ்ந்து கழித்து 
விடுவது என்ற தீர்மானத்தில்‌ ஏகாந்த வாசம்‌ புரிகிறார்‌ 
பெரியவர்‌. சாப்பாட்டு நேரத்துக்கு மட்டும்‌, கைத்தடியின்‌ 
டக்‌ டக்‌'கென்ற சப்தம்‌ ஒலிக்க, கல்‌ வீட்டிற்குள்‌, 
தோட்டத்து வாசல்‌ வழியே பிரவேசிப்பார்‌ பெரிய 
கோனார்‌. தம்பியின்‌ குடும்பத்தோடு அவருக்குள்ள 
உறவு அவ்வளவே. சின்னக்‌ கோனாரைப்போல்‌ 
சொத்துக்கள்‌ என்ற விலங்குகளோ, சொந்தங்களினால்‌ 
விளைந்த குடும்பம்‌ என்ற சுமையோ இல்லாத 
பெரியவரை, அந்தக்‌ குடும்பமே அதிகம்‌ மதித்து 
மரியாதை காட்டுவதற்குக்‌ காரணம்‌, குடும்பத்‌ 
தலைவராய்‌ விளங்கும்‌ சின்னக்‌ கோனார்‌ அண்ணன்‌ 
என்ற உறவுக்காக, அந்தக்‌ குடும்பத்தின்‌ தலைமைப்‌ 
பதவியை 'கெளரவப்‌ பதவி” யாய்ப்‌ பெரியவருக்குத்‌ 
தந்து எல்லாக்‌ காரியத்துக்கும்‌ அவர்‌ அங்கீகாரம்‌ பெறப்‌ 
பணிந்து நிற்பதுதான்‌. முப்பது வரு.ங்களுக்கு முன்‌ 


மனைவி இறந்த அன்றே சொந்தம்‌ என்ற சுமை 
பெரியவரின்‌ தோளிலிருந்து இறங்கி விட்டது. அவள்‌ 
விட்டுச்‌ சென்ற ஐந்து வயதுச்‌ சிறுவன்‌ சபாபதியைத்‌ 
தனக்கொரு சுமை என்று கருதாமலும்‌ சுமக்காமலும்‌ 
இருந்து விட்டார்‌ பெரியவர்‌. அதற்குக்‌ காரணம்‌, 
நாலோடு ஐந்தாக இருக்கட்டுமே என்ற நினைப்பில்‌ 
தனது :புத்திரச்‌ சுமை” யோடு சபாபதியையும்‌ சின்னக்‌ 
கோனார்‌ ஏற்றுக்‌ கொண்டதுதான்‌! 

ஆனால்‌ சபாபதி, தன்‌ பொறுப்பைத்‌ தான்‌ சுமக்கும்‌ 
வயது தனக்கு வந்துவிட்டதாக நினைத்துக்‌ கொண்ட 
வயதில்‌ பெரியவரின்‌ எஞ்சி நின்ற சொத்துக்கள்‌ என்ற 
விலங்குகளையும்‌ அவன்‌ கழற்றி விட்டான்‌. யாரையும்‌ 
மதியாத அவன்‌ போக்கும்‌, இரண்டாவது உலக 
யுத்தகாலத்தில்‌ அவன்‌ செய்ய முயன்ற 
வியாபாரங்களினால்‌ விளைந்த ந.டமும்‌, கை நிறையப்‌ 
பணமிருக்கிறது என்று அகம்பாவத்தில்‌ ஆடிய 
ஆட்டங்களும்‌ பெரியவரைப்‌ பாப்பராக்கின. 

பிறகு ஒருநாள்‌ - தனது ஏக புதல்வன்‌ பட்டாளத்துக்கு 
ஓடிப்போனான்‌ என்ற செய்தி கேட்டுப்‌ பெரிய கோனார்‌ 
தனது குடிசையில்‌ ஓர்‌ இரவு முழுவதும்‌ அழுது 
கொண்டிருந்தார்‌. தன்‌ பிள்ளையின்‌ செயலாலும்‌, 
அவன்‌ பிரிவாலும்‌ மனமுடைந்த பெரிய கோனார்‌ 
பண்டரிபுரம்‌ போகும்‌ கோ.டியுடன்‌ சேர்ந்துகொண்டு ஊர்‌ 
ஊராய்த்‌ திரிந்து யாசகம்‌ புரிந்து, இறுதியில்‌ யாருமற்ற 
அனாதையாய்‌ பக்தர்களின்‌ உறவோடு பகவானை 
அடைந்து விடுவது என்ற முடிவோடு தேசாந்திரம்‌ 
புறப்பட்டுக்‌ கிராமத்தின்‌ எல்லையைக்‌ கடக்கும்போது - 
பக்கத்து ஊர்‌ சந்தைக்குப்‌ போய்த்‌ திரும்பி வந்து 
கொண்டிருந்த சின்னக்‌ கோனார்‌ - தலையில்‌ 
வைத்திருந்த பெரிய பலாப்பழத்தை அப்படியே 
போட்டுவிட்டு, அவிழ்ந்த குடுமியைக்கூட முடியாமல்‌ 
ஓடிவந்து பரதேசிக்‌ கூட்டத்தின்‌ நடுவே இருந்த 
அண்ணனின்‌ கால்களில்‌ சா.டாங்கமாய்‌ வீழ்ந்து 
கதறினார்‌. அவரது பொன்‌ காப்பிட்ட கரங்கள்‌ 


அண்ணனின்‌ புழுதி படிந்த பாதங்களை நகர விடாமல்‌ 
இறுகப்‌ பற்றி இருந்தன. 

“அண்ணே... நான்‌ உனக்கு என்ன தப்பிதம்‌ 
பண்ணினேன்‌? நான்‌ செத்துப்‌ போயிட்டேன்னு 
நினைச்சுட்டியா...” என்று அலறினார்‌ சின்னக்‌ கோனார்‌. 
அந்தக்‌ காட்சி, மனிதனுக்கு 'வந்து வாய்த்ததும்‌” 
வயிற்றில்‌ பிறந்ததும்‌' மட்டும்தான்‌ சொந்தம்‌ 
என்பதில்லை என்று ஊராருக்கே உணர்த்தியது. 

“என்னவோ அழியணும்னு இருந்த சொத்து அவன்‌ 
மூலமா அழிந்து போச்சு... அந்த வருத்தத்திலே அவன்‌ 
போயிட்டான்‌... அவன்‌ ஓடிட்டான்னு உனக்கு ஏன்‌ 
வருத்தம்‌?... நான்‌ தானே என்‌ மவனா வளர்த்தேன்‌, 
அவனை... வளர்த்தவனே அந்நியமாய்ப்‌ போயிட்டான்‌, 
அவனுக்கு... நான்‌ தானே உன்‌ பிள்ளை... நீயும்‌ 
அண்ணியுமாத்தானே அப்பனும்‌ ஆத்தாளுமா இருந்து 
என்னை வளத்தீங்க?... என்னை வளத்தவனுமா 
எனக்கு அந்நியமாகணும்‌? என்‌ சொத்து உன்‌ சொத்து 
இல்லியா?... என்‌ சொந்தம்‌ உன்‌ சொந்தம்‌ இல்லியா?...” 
என்றெல்லாம்‌ ஊரைக்‌ கூட்டி நியாயம்‌ கேட்டார்‌ 
சின்னக்‌ கோனார்‌. 

அன்று வேறு வழியின்றி விரக்தியுடன்‌ 'மனசு மரத்துப்‌ 
போனப்புறம்‌ எங்கே இருந்தால்‌ என்ன” என்று திரும்பி 
வந்து வீட்டுக்குப்‌ பின்னால்‌ முந்திரித்‌ தோட்டத்தின்‌ 
நடுவேயுள்ள குடிசைக்கு (கை மாற்றிக்கொண்டு, 
'கிரு.ணா கோவிந்தா” என்று இருபது வரு.மாய்‌ வாழ்ந்து 
வரும்‌ பெரிய கோனாருக்கு, பதினைந்து வரு.ங்களுக்கு 
முன்பாகவே வாழ்க்கையின்‌ மீது பற்றும்‌ பாசமும்‌ 
ஏகமாய்‌ மிகுந்து வர ஆரம்பித்து விட்டது. 

ஆமாம்‌; சபாபதி மனம்‌ மாறி அப்பனைப்‌ பார்க்க 
பட்டாளத்திலிருந்து ஒருமுறை திரும்பி 
வந்திருந்தான்‌... பிறகு அடிக்கடி வந்து பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. கண்‌ பார்வை மங்கிப்‌ போன பெரிய 
கோனார்‌ மகனைத்‌ தடவிப்‌ பார்த்து உச்சி மோந்து 
கண்ணீர்‌ உகுத்தார்‌. அப்போது தகப்பனின்‌ கையை 


அன்புடன்‌ பற்றிக்‌ கொண்டு ஆதரவான குரலில்‌ 
சொன்னான்‌ சபாபதி: “நீ ஒண்ணும்‌ பயப்படாதே 
நைனா... இப்பத்தான்‌ சண்டையெல்லாம்‌ தீந்து 
போயிட்டதே... எனக்கு உசிருக்கு ஓண்ணும்‌ ஆபத்து 
வராது.” 

“அது சரிதான்டா தம்பி... ஒனக்குக்‌ கண்ணாலம்‌ கட்டி 
வைச்சுப்‌ பார்க்கணும்னு இருந்தேன்‌...” என்று தன்‌ 
ஆசையைத்‌ தயங்கித்‌ தயங்கிக்‌ கூறினார்‌ கிழவர்‌. 
அதற்குச்‌ சபாபதி சிரித்தவாறு பதிலளித்தான்‌. 
“அதுக்கென்னா, கட்டிக்கிட்டாப்‌ போச்சு... அங்கேயே 
'கோட்டர்‌.' தராங்க... குடும்பத்தோட போயிருக்கலாம்‌... 
பொண்ணு பார்த்து வெச்சிருக்கியா?” “அட போடா... 
பொண்ணுக்குத்‌ தானா பஞ்சம்‌ வந்திடுச்சி? உன்‌ சின்ன 
நைனாகிட்டே சொன்னா எத்தினி பொண்ணு 
வேணும்னு கேட்பானே!...” என்று பெரியவர்‌ பொக்கை 
வாய்ச்‌ சிரிப்புடன்‌ ஒரு கு.[யில்‌ பேசினார்‌. 

“இவ்வளவு ஆசையை வைத்துக்‌ கொண்டு 
பண்டரிபுரம்‌ போகும்‌ பரதேசிக்‌ கூட்டத்தோடு போகக்‌ 
கிளம்பினாரே மனு.ன்‌!” என்று நினைத்த சின்னக்‌ 
கோனார்‌ வந்த சிரிப்பை அடக்கிக்‌ கொண்டார்‌. 

அந்த வரு.மே தஞ்சாவூரில்‌ பெண்‌ பார்த்து, 
சபாபதிக்குக்‌ கல்யாணம்‌ நடந்தது. அதன்‌ பிறகு சபாபதி 
வரு.த்திற்கு ஒருமுறை தன்‌ மனைவியுடன்‌ வந்து 
கிழவரைக்‌ கண்டு செல்வது வழக்கமாகி விட்டது. 

இந்தப்‌ பத்து வரு.மாய்க்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ மங்க 
ஆரம்பித்த கண்‌ பார்வை முற்றிலும்‌ இருண்டுவிட்ட 
போதிலும்‌ கிழவரின்‌ மனசில்‌ ஆசையும்‌ பாசமும்‌ மட்டும்‌ 
பெருகிக்‌ கொண்டுதான்‌ இருந்தன: இப்போது அவர்‌ தன்‌ 
உடலில்‌ உயிரைச்‌ சிறை வைத்து வாழ்வது 
மகனுக்காகக்‌ கூட அல்ல: நான்கு வரு.ங்களாய்‌ 
ஆண்டிற்கொரு முறை வந்து அவருடன்‌ ஒரு மாதம்‌ 
முழுக்கவும்‌ தங்கி, பார்வையிழந்த அவரோடு 
கண்ணைக்‌ கட்டி விளையாடிச்‌ செல்வதுபோல்‌ 
கொஞ்சிப்‌ புரியும்‌, முகம்‌ தெரியாத அவர்‌ பேரன்‌... 


அந்தப்‌ பயல்‌ பாபுவுக்காகத்தான்‌. அவனோடு கழிக்கப்‌ 
போகும்‌ அந்த முப்பது நாட்களுக்காகத்தான்‌ வரு.ம்‌ 
முழுமைக்கும்‌ வாழ்கிறார்‌ கிழவர்‌. பாபு”... என்று 
நினைத்த மாத்திரத்தில்‌ அவரது குருட்டுக்‌ கண்கள்‌ 
இடுங்கி கன்ன மூலங்களில்‌ வரி வரியாய்ச்‌ சுருக்கங்கள்‌ 
விரிய பொக்கை வாய்ப்‌ புன்னகையுடன்‌ நீண்ட 
மோவாய்‌ சற்றே வானை நோக்கி வாகாகி நிமிரும்‌; 
இருளடித்த பார்வையில்‌ ஒளி வீசும்‌ 
புகைமண்டலமொன்று உருவாகி அதில்‌ பாபுவின்‌ 
தோற்றம்‌... கொஞ்சும்‌ மழலையுடன்‌, குலுங்கும்‌ 
சிரிப்புடன்‌, குளிர்ந்த .பரிசத்துடன்‌ தெரியும்‌... அந்த 
உருவம்‌ கனவில்‌ வருவதுபோல்‌ அவரிடம்‌ தாவிவரும்‌... 
எத்தனையோ முறை தன்னை மறந்த லயத்தில்‌ கிழவர்‌ 
கைகளை நீட்டிக்கொண்டு “பாபூ...” என்று துள்ளி 
நிமிர்ந்து விடுவார்‌... பிறகு அது உண்மையல்ல; 
கண்ணில்‌ தெரியும்‌ மாயத்தோற்றம்‌ என்று 
உணர்கையில்‌ இமை விளிம்பில்‌ பனித்த நீரும்‌, 
இதழ்களில்‌ வளைந்து துடிக்கும்‌ புன்முறுவலுமாய்த்‌ 
தலை குனிந்து விடுவார்‌. தனிமையில்‌ குடிசையில்‌ 
யதார்த்த உண்மையாய்‌ பாபுவோடு கழிக்கும்‌ ஒரு மாதம்‌ 
தவிர... அதற்கு முன்னும்‌ பின்னுமான மாதங்கள்‌ 
அவருக்கு இப்படித்தான்‌... இந்த லயத்தில்தான்‌ 
கழிகின்றன. 

அது சரி, அவர்தான்‌ பாபுவைப்‌ பார்த்ததே இல்லையே? 
அவர்‌ கண்களில்‌ அவன்‌ உருவம்‌ தெரிவதெப்படி? 

தன்‌ குழந்தை என்று பந்தம்‌ பிறக்கவும்‌, சொந்தம்‌ 
கொண்டாடவும்தான்‌ தன்‌ குழந்தையின்‌ முகம்‌ தெரிய 
வேண்டும்‌. குழந்தை மீது கொண்ட பாசத்தைக்‌ 
கொண்டாட, அந்த பக்தியை வழிபட ஒரு முகம்தான்‌ 
வேண்டுமா, என்ன?... 

வானத்தில்‌ திரிந்து கொண்டிருந்த கடவுளை 
மண்ணுக்கிறக்கி மழலை சிந்தும்‌ குழந்தையாக்கி ஓட 
விட்டு, ஓடித்துரத்திக்‌ கையைப்‌ பிடித்திழுத்து, நையப்‌ 
புடைத்தெடுத்து, மடியில்‌ கிடத்தி, மார்பில்‌ அணைத்து, 


முத்தம்‌ கொடுத்து, முலைப்பால்‌ அளித்து... ஆம்‌, 
கடவுளைக்‌ குழந்தையாகவும்‌, குழந்தையைக்‌ 
கடவுளாகவும்‌ கொண்டாடும்‌ கலையையே பக்தியாகக்‌ 
கொண்ட வை.ணவ குலத்தில்‌ பிறந்தவராயிற்றே பெரிய 
கோனார்‌!... அவர்‌ கண்களிலே தெரியும்‌ தோற்றம்‌ 
கண்ணன்‌ தோற்றமே... எனினும்‌ அவர்‌ வழிபடுவது 
பாபுவின்‌ நினைவைத்தான்‌! போன வரு.ம்‌ பாபு 
வந்திருந்தபோது நன்றாக வளர்ந்திருந்தான்‌. 'என்னப்‌ 
பேச்சுப்‌ பேசுகிறான்‌?”... ஆனால்‌ ஒரு வார்த்தையாவது 
கிழவருக்குப்‌ புரியவேண்டுமே! அவன்‌ .ரந்தியிலல்லவா 
பேசுகிறான்‌. 'ஒரு வார்த்தை கூடத்‌ தமிழ்‌ தெரியாமல்‌ 
என்ன பிள்ளை வளர்ப்பு' என்று கிழவர்‌ சில சமயம்‌ 
மனம்‌ சலிப்பார்‌. இருந்தாலும்‌ தன்‌ பேரன்‌ பேசுகிறான்‌ 
என்பது முக்கியமே தவிர, என்ன பா”.யாக இருந்தால்‌ 
என்ன? -என்ற குதூகலத்துடன்‌ அவனைப்‌ பேச வைத்து 
ரசித்துக்‌ கொண்டிருப்பார்‌. 

பாபுவைப்‌ போல்‌ சுத்தமாய்‌ உடை உடுத்தி, காலில்‌ 8 
அணிந்து, ஒரு பக்கம்‌ அமைதியாய்‌ உட்கார்ந்திருக்க 
இங்கே இருக்கும்‌ இந்தப்‌ பிள்ளைகளுக்குத்‌ தெரியுமா? 
ஊ.£ம்‌, தெரியவே தெரியாதாம்‌. கிழவர்‌ அப்படித்தான்‌ 
சொல்லுவார்‌. தன்‌ குடிசைக்கு மட்டும்‌ அவனைத்‌ 
தனியே அழைத்து வருவார்‌. பின்னால்‌ வரும்‌ மற்ற 
குழந்தைகளைப்‌ 'போ போ?” என்று விரட்டிவிட்டு, 
பாபுவை நாற்காலியில்‌ உட்காரவைத்து, அவன்‌ 
காலடியில்‌ அமர்ந்து, வாதுமை, கல்கண்டு, முந்திரிப்‌ 
பருப்பு போன்றவற்றை- ஒரு டப்பியில்‌ அவனுக்காகச்‌ 
சேர்த்து வைத்திருக்கும்‌ தின்பண்டங்களைத்‌ தந்து, பா”. 
தெரியாத அவனிடம்‌ பேசி, அவன்‌ பேசுவதையும்‌ 
ரசிப்பார்‌ கிழவர்‌. 

அவன்‌ அவரைத்‌ தாதா” என்றுதான்‌ அழைப்பான்‌. 
அவரும்‌ அவனுக்குத்‌ *தாத்தய்யா” என்று அவர்கள்‌ 
வழக்கப்படி உச்சரிக்கப்‌ பலமுறை சொல்லித்தந்தார்‌. 
அவன்‌ அதை மறுத்து “நை... நை... தாதா” என்று 
அவருக்குக்‌ கற்றுத்‌ தந்தான்‌. அப்போது அங்கே வந்த 


அவன்‌ தாய்‌ மீனா கிழவரிடம்‌ விளக்கினாள்‌: 
“அவனுக்குத்‌ தமிழே பேச வரமாட்டேங்குது மாமா... 
இன்னும்‌ இரண்டு வயசு போனா கத்துக்குவான்‌. அங்கே 
யாரும்‌ தமிழிலே பேசறவங்க இல்லை... அங்கே பக்கத்து 
வீட்டிலே ஒரு சர்தார்‌ தாதா இருக்காரு... நாளு பூரா 
அவருகிட்டதான்‌ இருப்பான்‌. உங்ககிட்ட 
வரமாட்டேங்கிறானே... அவருக்கிட்ட மேலே ஏறி அவரு 
தாடியைப்‌ புடிச்சி இழுப்பான்‌. அவரைத்தான்‌ : தாதா 
தாதா”ன்னு கூப்பிட்டுப்‌ பழகிப்போயிட்டான்‌... 
அவருக்கும்‌ பாபுவைப்‌ பார்க்காம இருக்க முடியாது. 
ஊருக்குப்‌ புறப்படும்போது, 'சீக்கிரம்‌ வந்துடுங்க ன்னு 
ஒரு பத்து தடவைக்கு மேலே சொல்லிட்டாரு, அந்த 
சர்தார்‌ தாத்தா” -என்று அவள்‌ சொல்லிக்‌ 
கொண்டுருக்கும்‌ போது, கிழவருக்குத்‌ தனக்குச்‌ 
சொந்தமான பேரக்‌ குழந்தையை எவனோ 
வைத்துக்கொண்டு, நாளெல்லாம்‌ கொஞ்சி விளையாடி, 
தன்னையும்‌ விட அதிக நெருக்கமாகி, அவன்‌ பா:.யைக்‌ 
கற்றுக்‌ கொடுத்து, தன்னால்‌ தன்‌ பேரனுடன்‌ 
பேசமுடியாமல்‌ ஆக்கிவிட்ட அந்த முகமறியா சர்தார்‌ 
கிழவன்‌ மீது எரிச்சல்‌ எரிச்சலாய்‌ வந்தது. ஒரு ஏக்கப்‌ 
பெருமூச்சு விட்டார்‌... அந்தப்‌ பெருமூச்சில்‌- வரு.த்தில்‌ 
பதினோரு மாதம்‌ பாபுவோடு கொஞ்சுவதற்கு சர்தார்‌ 
கிழவனுக்கு வழி இருந்த போதிலும்‌, 
வரு.த்திற்கொருமுறை ஒரு மாதம்‌ அவனோடு கழிக்கத்‌ 
தனக்கு வாய்ப்பிருக்கிறதே, இதுவே போதும்‌ என்ற 
திருப்தி உணர்வும்‌ இருந்தது. ஒவ்வொரு தடவை பாபு 
வந்து செல்லும்போதும்‌, அவனுக்கு ஒரு வயது 
கூடுகிறது என்ற மகிழ்ச்சியும்‌, தனக்கு ஒரு வயது 
கழிந்து போகிறது என்ற வருத்தமும்‌ கிழவருக்கு 
நெஞ்சை அடைக்கும்‌. 

"அடுத்த தடவை அவன்‌ வரும்போது நான்‌ 
இருக்கிறேனோ செத்துப்‌ போகிறேனோ: என்ற 
உணர்வில்‌ அவர்‌ கண்கள்‌ கலங்கும்‌. 

இந்தத்‌ தடவை மீனாவுக்குப்‌ பேறு காலம்‌. சபாபதி 


மனைவியைப்‌ பிரசவத்திற்காக அவள்‌ தாய்வீடான 
தஞ்சாவூருக்கு நேரே அழைத்துப்‌ போய்விட்டான்‌ என்று 
கடிதம்‌ வந்தபோது கிழவர்‌ தவியாய்த்‌ தவித்தார்‌. 
.பல்பூரில்‌ இருந்து தஞ்சாவூருக்கு இந்த வழியாகத்‌ தானே 
அவர்கள்‌ போயிருக்க வேண்டும்‌. முன்கூட்டியே ஒரு 
கடிதம்‌ போட்டிருந்தால்‌, மூன்று மைலுக்கு 
அப்பாலிருக்கும்‌ ரயிலடிக்குப்‌ போய்‌, தன்‌ பேரனை 
ரயிலில்‌ பார்த்து வந்திருப்பார்‌ அல்லவா கிழவர்‌! அந்த 
வருத்தத்தைத்‌ தெரிவித்துச்‌ சபாபதிக்குக்‌ கடிதம்‌ கூட 
எழுதச்‌ சொன்னார்‌. சின்னக்‌ கோனார்‌ மூலம்‌. அவரும்‌ 
எழுதினார்‌. 

மனைவியை அழைத்துக்‌ கொண்டு திரும்பி 
வருகையில்‌ வழக்கம்போல்‌ கிராமத்துக்கு வந்து ஒரு 
மாதம்‌ தங்கிச்‌ செல்வதாகச்‌ சமாதானம்‌ கூறிப்‌ பதில்‌ 
எழுதியிருந்தான்‌ சபாபதி. பாபு வருவான்‌, பாபு 
வருவான்‌” என்று வீட்டுக்‌ குழந்தைகளும்‌, பெரிய 
கோனாரும்‌ நாட்களை எண்ணிக்‌ கொண்டு 
காத்திருந்தனர்‌. 

கோனார்‌ வீட்டுக்கு எதிரில்‌ ஒரு ராந்தல்‌ கம்பம்‌ உண்டு. 

ராந்தல்‌ கம்பம்‌ என்றால்‌, சீமை எண்ணையைக்‌ 
குடித்த போதையில்‌ சிவந்த கண்களுடன்‌ இரவெல்லாம்‌ 
தெருவைக்‌ காவல்‌ புரியும்‌ அசல்‌ பட்டிக்காட்டு ராந்தல்‌ 
கம்பம்தான்‌. சிக்கனம்‌ கருதியோ, நிலாவை ரசிக்க 
எண்ணியோ, அந்த ராந்தல்‌ கம்பம்‌ நிலாக்‌ காலங்களில்‌ 
உபயோகப்படுத்தப்‌ படாமல்‌ வெற்றுடலாய்‌ நிற்கும்‌. 
இந்த ஓய்வு நாட்களில்தான்‌ தெருக்‌ குழந்தைகள்‌ 
நிலாவைக்‌ கருதி அங்கே விளையாட வருவார்கள்‌. 
அவர்களின்‌ கண்ணாம்பூச்சி விளையாட்டில்‌ ராந்தல்‌ 
கம்பமும்‌ 'தாச்சி' யாகக்‌ கலந்து கொள்ளும்‌. 

அறுபது வரு.ங்களுக்கு முன்‌ பெரிய கோனாரும்‌, 
அவருக்குப்பின்‌ சின்னக்‌ கோனாரும்‌, இந்த ராந்தல்‌ 
கம்பத்தைச்‌ சுற்றி விளையாடியிருக்கிறார்கள்‌. அதன்‌ 
பிறகு முப்பது வரு.ங்களில்‌, அவர்களின்‌ பிள்ளைகள்‌, 
இப்போது பன்னிரண்டு வயதிலிருந்து ஐந்து வயது 


வரையிலுள்ள சின்னக்‌ கோனாரின்‌ பேரக்‌ குழந்தைகள்‌ 
பதினோரு பேர்‌ ராந்தல்‌ கம்பத்தைச்‌ சுற்றி ஓடி 
வருகின்றனர்‌. ஒரே ஆரவாரம்‌: சிரிப்பு; கூச்சல்‌. 

அப்போது தான்‌ திண்ணையில்‌ படுக்கை விரித்தார்‌ 
சின்னக்‌ கோனார்‌. 

எதிர்‌ வீட்டுக்‌ கூரைகளின்‌ மீது லேசான பனிமூட்டமும்‌ 
நிலா வெளிச்சமும்‌ குழம்பிக்‌ கொண்டிருக்கிறது. பின்‌ 
பனிக்‌ காலமானதால்‌ பனிப்‌ படலமிருந்தபோதிலும்‌, 
குளிரின்‌ கொடுமை இன்னும்‌ ஆரம்பமாகவில்லை. 
தெருவில்‌ அங்கொன்றும்‌ இங்கொன்றுமாக ஆள்‌ 
நடமாட்டம்‌ காண்கிறது. 

தெருவில்‌ குழந்தைகள்‌ எல்லாம்‌ விளையாடிக்‌ 
கொண்டிருக்கிற நேரத்தில்‌, சாப்பிட்ட கையைத்‌ 
துடைத்துக்கொண்டு அவரருகே திண்ணையின்‌ மேல்‌ 
வந்து ஏறினான்‌ ஓர்‌ ஏழு வயதுச்‌ சிறுவன்‌. 

“ஆர்ரா அவன்‌? அடடே தம்பையாவா?... ஏன்டா 
கண்ணு, நீ போயி விளையாடலியா?” 

“ம்‌.£ம்‌... நா வெளையாடலே. கதை சொல்லு தாத்தா!” 

“கதை இருக்கட்டும்‌... பெரிய தாத்தா தோட்டத்துக்குப்‌ 
போயிட்டாரா, பாரு...” என்று சொல்லிக்‌ கொண்டே, 
தலை மாட்டிலிருந்து சுருட்டையும்‌ நெருப்புப்‌ 
பெட்டியையும்‌ எடுத்தார்‌ சின்னக்‌ கோனார்‌. 

“அவுரு எப்பவோ போயிட்டாரே” என்று 
திண்ணையிலிருந்தபடியே வீட்டிற்குள்‌ தன்‌ குடுமித்‌ 
தலையை நீட்டி புழக்கடை வாசல்‌ வழியே நிலா 
வெளிச்சத்தில்‌ தெரியும்‌ தோட்டத்துக்‌ குடிசையைப்‌ 
பார்த்தான்‌ தம்பையா. 

தம்பையா- சின்னக்‌ கோனாரின்‌ செத்துப்‌ போன ஒரே 
மகள்‌, அவர்‌ வசம்‌ ஒப்புவித்து விட்டுப்போன, சோகமும்‌ 
ஆறுதலும்‌ கலந்த அவள்‌ நினைவு! தாயில்லாக்‌ 
குழந்தை என்பதனால்‌, குடும்பத்திலுள்ள எல்லோரின்‌ 
அன்புக்கும்‌ பாத்திரமாயிருந்தான்‌ தம்பையா. அவனும்‌ 
மற்றக்‌ குழந்தைகள்‌ போல்‌ அல்லாமல்‌ அறிவும்‌ 
அடக்கமும்‌ கொண்டு விளங்கினான்‌. ஆனால்‌, பெரிய 


கோனாருக்கோ, சின்னக்‌ கோனாரின்‌ பேரப்‌ 
பிள்ளைகளில்‌ ஒருவனாய்த்தான்‌ அவனும்‌ 
தோன்றினான்‌. அவருக்கு அவருடைய பாபுதான்‌ 
ஒசத்தி! 

பெரிய கோனார்‌ தோட்டத்துக்குப்‌ போய்விட்டார்‌ 
என்று தம்பையாவின்‌ மூலம்‌ அறிந்த சின்னவர்‌ 
சுருட்டைக்‌ கொளுத்தலானார்‌. 

“தாத்தா... உனக்குப்‌ பெரிய தாத்தாகிட்ட பயமா?” 

“பயமில்லேடா... மரியாதை!? 

“ம்‌... அவருக்குத்தான்‌ கண்ணு தெரியலியே... நீ 
சுருட்டுக்‌ குடிக்கிறேனு அவரு எப்படிப்‌ பாப்பாரு?” 

“அவருக்குக்‌ கண்ணு தெரியலேன்னா என்ன?... 
எனக்குக்‌ கண்ணு தெரியுதே... அவுரு எதிரே சுருட்டுக்‌ 
குடிச்சி எனக்குப்‌ பழக்கம்‌ இல்லை... சரி, நீ போய்‌ 
விளையாடு!” 

“ம்‌.£ம்‌... நாளக்கித்தான்‌ விளையாடுவேன்‌. 
இன்னிக்கிக்‌ கதைதான்‌ வேணும்‌.” 

“நாளக்கி என்ன, விளையாட நாள்‌ பாத்திருக்கே?” 

“நாளைக்குத்தானே சபாபதி மாமா வாராங்க. அவங்க 
வந்தப்புறம்‌ பாபுவோட வெளையாடுவேன்‌!” என்று 
உற்சாகமாய்ச்‌ சொன்னான்‌ தம்பையா. 

“அடடே, உனக்கு விசயமே தெரியாதா?... அந்த 
இந்திக்காரப்‌ பயலும்‌, அவ அப்பனும்‌ 
நம்பளையெல்லாம்‌ ஏமாத்திப்‌ பிட்டானுவ... அவுங்க 
வரல... அதான்‌ பெரிய தாத்தாவுக்கு ரொம்ப வருத்தம்‌...” 
என்று சின்னக்‌ கோனார்‌ சொன்னதை நம்ப மறுத்து, 
தம்பையா குறுக்கிட்டுக்‌ கத்தினான்‌. 

“ஐயா... பொய்யி, பொய்யி... நீ சும்மானாச்சுக்கும்‌ 
சொல்ற... நாளைக்கு அவுங்க வருவாங்க!” 

“பொய்யி இல்லேடா, நெசம்தான்‌. சாயங்காலம்‌ 
கடுதாசி வந்திச்சே... திடீர்னு வரச்‌ சொல்லிக்‌ கடுதாசி 
வந்திச்சாம்‌ பட்டாளத்திலிருந்து... அதனாலே 
இன்னிக்கு ராத்திரியே பொறப்பட்டு தஞ்சாவூர்லெருந்து 
நேராப்‌ போறாங்களாம்‌... அடுத்த தடவை சீக்கிரமா 


வர்ராங்களாம்‌. உங்க சபாபதி மாமா எழுதியிருக்கான்‌...” 

“கடுதாசி எங்கே? காட்டு” என்று கேட்கும்போது 
தம்பையாவின்‌ குரலில்‌ ஏமாற்றமும்‌ அவநம்பிக்கையும்‌ 
இழைந்தன. 

“கடுதாசி பெரியவர்கிட்டே இருக்கு!” 

“நான்‌ போயி பார்க்கப்‌ போறேன்‌” என்று சொல்லிக்‌ 
கொண்டே திண்ணையிலிருந்து குதித்தான்‌ தம்பையா. 

“இந்த நேரத்திலேயா தோட்டத்துக்குப்‌ போறே? விடிஞ்சி 
பாத்துக்கலாம்‌” என்று தடுத்தார்‌ சின்னவர்‌. 

“அதுதான்‌ நெலா வெளிச்சமிருக்குதே” என்று பதில்‌ 
சொல்லிவிட்டு, தோட்டத்துக்‌ குடிசையை நோக்கி 
ஓட்டமாய்‌ ஓடினான்‌ தம்பையா. 

தம்பையா பெரிய கோனாரைத்‌ தேடித்‌ தோட்டத்துக்‌ 
குடிசையருகே வந்த போது, குடிசையின்‌ முன்‌, 
சருகுகளை எரித்துத்‌ தீயில்‌ குளிர்‌ காய்ந்தவாறு 
நெருப்பில்‌ சுட்ட முந்திரிக்‌ கொட்டைகளைச்‌ சிறிய 
இரும்புலக்கையால்‌ தட்டிக்‌ கொண்டிருந்தார்‌ கிழவர்‌. 

கிழவரின்‌ எதிரில்‌ வந்து இடுப்பில்‌ கையூன்றிக்‌ 
கொண்டு தன்னை அவர்‌ கவனிக்கிறாரா என்று 
பார்ப்பவன்‌ போல்‌ மெளனமாய்‌ நின்றான்‌ தம்பையா. 

கிழவர்‌ முகம்‌ நிமிர்த்தித்‌ தம்பையாவுக்கு நேரே விழி 
திறந்து பார்த்தார்‌. அவர்‌ அணிந்திருந்த அலுமினியப்‌ 
பிரேமில்‌ பதித்திருந்த தடித்த கண்ணாடியினூடே 
அவரது கண்களும்‌, இமை ரோமங்களும்‌ மிகப்‌ 
பெரியதாய்த்‌ தெரிந்தன தம்பையாவுக்கு. அந்தக்‌ 
கண்ணாடியின்‌ பலனே அவ்வளவுதான்‌ என்று 
சொல்லிவிட முடியாது. அந்தக்‌ கண்ணாடியும்‌ 
இல்லாவிட்டால்‌, இருளில்‌ எரியும்‌ நெருப்பையோ, 
வெளிச்சத்தில்‌ நிழலுருவாய்த்‌ தெரியும்‌ 
உருவங்களையோ கூட அவரால்‌ காணா இயலாது 
போய்விடும்‌. 

அவர்‌ பார்வை எதிரில்‌ நிற்கும்‌ தம்பையாவை 
ஊடுருவி, அவனுக்குப்‌ பின்னால்‌ எதையோ 
கவனிப்பது போல்‌ இருந்தது. அவன்‌ திரும்பிப்‌ 


பார்த்துக்‌ கொண்டான்‌. அவன்‌ பின்னால்‌ வானத்தில்‌ 
வட்டமில்லாத, பிறையுமில்லாத நசுங்கிப்‌ போன முன்‌ 
நிலவின்‌ மூளித்தோற்றம்‌ தெரிந்தது. அந்த ஒளியை 
பிண்ணனி போலக்‌ கொண்டு, நிழலுருவாய்த்‌ தெரியும்‌ 
தம்பையாவின்‌ உருவில்‌ எங்கோ தூரத்தில்‌ இருக்கும்‌ 
பாபுவைத்தான்‌ கண்டார்‌ கிழவர்‌. அவரது இமைகள்‌ 
படபடத்து மூடித்‌ திறந்தன. மீண்டும்‌ தெரிந்த அந்த 
உருவத்தைக்‌ கண்டு அவர்‌ வியந்தார்‌. 

“குருடரான பக்த சேதா தம்பூரை மீட்டிக்‌ கொண்டு 
பாடும்போது அவரது இசையில்‌ கட்டுண்ட பரந்தாமன்‌ 
பாலகிரு.ணன்‌ வடிவமாய்‌ அவர்‌ அறியாமல்‌ 
அவரெதிரே அமர்ந்து கேட்பானாமே, அந்த மாய லீலைக்‌ 
கதை அவர்‌ நினைவுக்கு வர, கிழவரின்‌ உதடுகளில்‌ 
மந்த.;.மான ஒரு புன்னகை தவழ்ந்தது. “பாபூ!” 

“பாபு இல்லே தாத்தா. நான்‌ தான்‌ தம்பையா.” 

“தம்பையாவா?... நீ எங்கே வந்தே இந்த இருட்டிலே?” 

“பாபு நாளைக்கி வருவானில்லே தாத்தா?... நீ 
அதுக்குத்‌ தானே முந்திரிக்கொட்டை சுடறே?... சின்னத்‌ 
தாத்தா சொல்றாரு, அவன்‌ வரமாட்டானாம்‌...” என்று 
புகார்‌ கூறுவதுபோல்‌ சொன்னான்‌ தம்பையா. 

பாபுவின்‌ வருகைக்காகத்‌ தன்னைப்போல்‌ அவனும்‌ 
ஆவலுடன்‌ காத்திருப்பவன்‌ என்று தோன்றவே 
கிழவருக்கு தம்பையாவின்‌ மீது ஒரு விசே. வாஞ்சை 
பிறந்தது. “ஆமாண்டா பயலே, அவன்‌ அப்பன்‌ 
அவசரமாகத்‌ திரும்பிப்‌ போறானாம்‌... அதனாலே 
வரல்லே...” என்று கூறியதும்‌ தம்பையாவின்‌ முகம்‌ 
வாடிப்‌ போயிற்று. அவன்‌ பதில்‌ பேசாமல்‌ மெளனமாய்‌ 
நிற்பதிலுள்ள சோகத்தைக்‌ கிழவர்‌ உணர்ந்தார்‌. 

“பின்னே ஏன்‌ தாத்தா நீ இந்த நேரத்திலே முந்திரிக்‌ 
கொட்டை சுடறே?”- என்று வதங்கிய குரலில்‌ கேட்டான்‌ 
தம்பையா. 

முகமெல்லாம்‌ மலர விளைந்த சிரிப்புடன்‌ 
தலையாட்டிக்கொண்டு சொன்னார்‌ கிழவர்‌: “அவன்‌ 
நம்பளை ஏமாத்தப்‌ பார்த்தாலும்‌ நான்‌ விடுவேனா?... 


டேசன்லே போயி பார்த்துட்டு வரப்‌ போறேனே... 
அதுக்காகத்தான்‌ இது. அந்தப்‌ பாபுப்‌ பயலுக்கு 
முந்திரிப்‌ பருப்புன்னா உசிரு... ரயிலு நம்ப ஊருக்கு 
விடிய காலையிலே வருது... அதனாலேதான்‌ இப்பவே 
சுடறேன்‌... உக்காரு. நீயும்‌ உரி...” என்று சுட்டு மேலோடு 
தீய்ந்த முந்திரிக்‌ கொட்டைகளைத்‌ தம்பையாவின்‌ முன்‌ 
தள்ளினார்‌ கிழவர்‌. தம்பையாவும்‌ அவர்‌ எதிரே 
உட்கார்ந்து முந்திரிக்‌ கொட்டைகளைத்‌ தட்டி உரிக்க 
ஆரம்பித்தான்‌. திடீரென்று கிழவர்‌ என்ன 
நினைத்தாரோ, தம்பையாவின்‌ கையைப்‌ பிடித்தார்‌. 
அவன்‌ கைகள்‌ உரித்துக்‌ கொண்டுதான்‌ இருந்தன்‌ 
என்று நிச்சயமானதும்‌ சொன்னார்‌: “நீ நல்ல 
பையனாச்சே... கொட்டை கொஞ்சமாத்தான்‌ இருக்கு. நீ 
திங்காதே... நாம்பதான்‌ இங்கே நெறையத்‌ திங்கறோமே. 
பாபுவுக்குத்தான்‌ அந்த ஊரிலே இது கெடைக்கவே 
கெடைக்காது. நீதான்‌ நல்லவனாச்சே. இந்தக்‌ 
கண்ணுசாமிதான்‌ திருட்டுப்‌ பய... உரிக்கிறேன்னு வந்து 
திருடித்‌ திம்பான்‌...” என்று தம்பையாவை தா. 
செய்வதற்காக, சின்னக்‌ கோனாரின்‌ பேரன்களில்‌ 
ஒருவனைத்‌ திட்டினார்‌. 

“எனக்கு வேண்டாம்‌, தாத்தா. கண்ணுசாமி என்னைப்‌ 
பாக்க வெச்சி நெறையத்‌ தின்னான்‌. அதனாலேதான்‌ 
அவனுக்கு வயித்து வலி வந்து வயிறே சரியாயில்லே... 
சாயங்காலம்‌ கூட பாட்டி அவனுக்குக்‌ கயம்‌ 
குடுத்திச்சே...” என்று சொல்லிக்‌ கொண்டே இருந்தவன்‌, 
உரித்து வைத்த பருப்புகள்‌ வெள்ளை வெளேரென்று 
விக்கினம்‌ இல்லாமல்‌ முழுசாகவும்‌ பெரிசாகவும்‌ 
இருப்பதைக்‌ கண்டு திடீரென்று கேட்டான்‌. 

“ஏந்தாத்தா! இதையெல்லாம்‌ நீ பாபுவுக்காகன்னு 
பாத்துப்‌ பாத்துப்‌ பொறுக்கி வெச்சியா? எல்லாம்‌ பெரிசு 
பெரிசா இருக்கே?” 

“ஆமா... நிறைய வெச்சிருந்தேன்‌... கண்ணுசாமி 
வந்து நான்‌ இல்லாத சமயத்திலே திருடிக்கிட்டுப்‌ 
போயிட்டான்‌...” என்று சொல்லும்போதே, தான்‌ ரொம்ப 


அல்பத்தனமாய்த்‌ தம்பையாவும்‌ திருடுவானோ என்று 
சந்தேகப்பட்டதற்காக வருத்தமுற்ற கிழவர்‌ குழைவுடன்‌ 
சொன்னார்‌: 

“பரவாயில்லே, நீ ரெண்டு எடுத்துக்கடா... பாபுவுக்குத்‌ 
தான்‌ இவ்வளவு இருக்கே. அப்பிடியே உள்ளே போயி 
மாடத்திலே ஒரு டப்பா இருக்கு. அதெக்‌ கொண்ணாந்து 
இந்தப்‌ பருப்பையெல்லாம்‌ அதுக்குள்ளே 
அள்ளிப்போடு” என்றார்‌. 

தம்பையாவுக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. முதலில்‌ 
அவர்‌ அதைத்‌ தின்னக்கூடாது என்று எச்சரித்து விட்டு, 
இப்பொழுது தின்னச்‌ சொல்லி வற்புறுத்துவது ஏன்‌ 
என்று ஒரு வினாடி யோசித்தான்‌. யோசித்துக்‌ கொண்டே 
உள்ளே போனான்‌. அந்த டப்பாவைக்‌ கொண்டு வந்து 
எல்லாவற்றையும்‌ அள்ளி வைத்தான்‌. பிறகு 
கையிலொரு முந்திரிப்‌ பருப்பை எடுத்து வைத்துக்‌ 
கொண்டு கேட்டான்‌. 

“ஏந்தாத்தா என்னைத்‌ திங்கச்‌ சொல்றே? இல்லாட்டி 
பாபுவுக்கு... நாளெக்கி வயித்தெ வலிக்கும்‌ இல்லே?” 
என்று பாபுவுக்கு வயிற்றுவலி வராமல்‌ இருப்பதற்காகத்‌ 
தின்பவன்‌ மாதிரி ஒன்றை எடுத்து வாயில்‌ போட்டுக்‌ 
கொண்டான்‌ தம்பையா. கிழவர்‌ தம்பையாவைத்‌ தலை 
நிமிர்த்திப்‌ பார்த்தார்‌. 

இவ்வளவு அறிவும்‌ நல்ல குணமும்‌ அமைந்த 
தம்பையா தாயில்லாக்‌ குழந்தை என்ற எண்ணமும்‌, 
செத்துப்போன- அவளைப்போலவே அறிவும்‌ குணமும்‌ 
மிகுந்த அவனது தாயின்‌ முகமும்‌, இத்தனை காலம்‌ 
இவனைப்‌ பற்றிய சிந்தனையே இல்லாமல்‌ மற்றக்‌ 
குழந்தைகளில்‌ ஒன்றாகவே கருதி இவனையும்‌ தான்‌ 
விரட்டியடித்த பாவனையும்‌, தாயற்ற குழந்தையை 
விரட்டிவிட்டுத்‌ தன்‌ பேரன்‌ என்பதால்‌ பாபுவை இழுத்து 
வைத்துச்‌ சீராட்டிய குற்ற உணர்வும்‌ அவரது நினைவில்‌ 
கவிந்து கிழவரின்‌ குருட்டு விழிகள்‌ கலங்கின. 

எதிரில்‌ நின்ற தம்பையாவை இழுத்துத்‌ தோளோடு 
அணைத்துக்‌ கொண்டார்‌. அவர்‌ உதடுகள்‌ 


அழுகையால்‌ துடித்தன. அவன்‌ முதுகுக்குப்‌ பின்னால்‌ 
கண்ணாடியின்‌ இடைவெளியினுூடே விரல்‌ நுழைத்து 
இமை விளிம்பில்‌ துளித்த கண்ணீரைத்‌ துடைத்துக்‌ 
கொண்டு பாசம்‌ நெஞ்சில்‌ அடைக்க, “உங்கம்மா மாதிரி 
நீயும்‌ ரொம்ப புத்திசாலியாயிருக்கே... பாவம்‌, அவதான்‌ 
இருந்து அனுபவிக்கக்‌ குடுத்து வைக்கல்லே... நீ நல்லா 
படிக்கிறியா?... நல்லா படிச்சிக்‌ கெட்டிக்காரனா 
ஆகணும்‌” என்று தொடர்பில்லாத வாக்கியங்களைச்‌ 
சிந்தினார்‌. 

அவர்‌ கழுத்தை நெருடியவாறு வாயிலிருந்த முந்திரிப்‌ 
பருப்பைக்‌ கன்னத்தில்‌ ஒதுக்கிக்கொண்டு “தாத்தா. 
தாத்தா...” என்று கொஞ்சுகின்ற குரலில்‌ அழைத்தான்‌ 
தம்பையா. “என்னடா வேணும்‌?” 

“நானும்‌ உன்கூட டேசனுக்கு வர்ரேன்‌ தாத்தா... 
பாபுவைப்‌ பாக்கறத்துக்கு...” என்று கெஞ்சினான்‌. 

“விடியக்‌ காலம்பர வண்டிக்கு நான்‌ இருட்டோட 
எந்திரிச்சுப்‌ போவேனே... நீ எந்திருப்பியா? இருட்டிலே 
எனக்குப்‌ பழக்கம்‌. தடவிக்கிட்டே போயிடுவேன்‌... 
உன்னே எப்படி கூட்டிக்கிட்டுப்‌ போறது?...” என்று 
தயங்கினார்‌ கிழவர்‌. 

“நீ கூட எதுக்கு தாத்தா இருட்டிலே போவணும்‌? ராந்தல்‌ 
வெளக்கே கொளுத்தி என்‌ கையிலே குடு. நான்‌ 
வெளக்கே எடுத்துக்கிட்டு முன்னாலே நடக்கிறேன்‌... நீ 
என்‌ கையெப்‌ பிடிச்சிக்கிட்டு வந்துடு...” என்று மாற்று 
யோசனை கூறினான்‌ தம்பையா. 

“ஆ! கெட்டிக்காரன்‌ தான்டா நீ... சரி, அப்ப நேரத்தோட 
போய்ப்‌ படு! விடிய காலையிலே வந்து எழுப்பறேன்‌.” 

“நான்‌ இங்கேதான்‌ படுத்துக்குவேன்‌.” 

“அங்கே தேடுவாங்களே.” 

“சின்னத்‌ தாத்தா கிட்டே சொல்லிட்டுத்தான்‌ 
வந்தேன்‌...” 

“சரி... கயித்துக்‌ கட்டிலு மேலே படுக்கை இருக்கு. 
அதிலேருந்து ஒரு சமுக்காளத்தையும்‌ வெத்திலைப்‌ 
பெட்டியையும்‌ எடுத்துக்‌ குடுத்திட்டுக்‌ கட்டில்லே 


படுக்கையை விரிச்சி நீ படுத்து க்க...” என்று கிழவர்‌ 
சொன்னதும்‌ .முக்காளத்தை எடுத்து அவருக்குப்‌ 
படுக்கை விரித்தபின்‌, கயிற்றுக்‌ கட்டிலில்‌ ஏறிப்‌ 
படுத்துக்‌ கொண்டான்‌ தம்பையா. 

கிழவர்‌ இரும்புரலில்‌ 'டொக்‌ டொக்‌” கென்று 
வெற்றிலை இடிக்க ஆரம்பித்தார்‌. 

நடுச்‌ சாமம்‌ கழிந்து, முதல்‌ கோழி கூவியவுடனே 
பெரிய கோனார்‌ ரயிலடிக்குப்‌ புறப்பட ஆயத்தமாகித்‌ 
தம்பையாவையும்‌ எழுப்பினார்‌. தம்பையா 
குதூகலத்துடன்‌ கண்‌ விழித்துக்‌ கயிற்றுக்‌ 
கட்டிலிலிருந்து துள்ளி எழுந்து, “ஏந்‌ தாத்தா, 
நாழியாயிடுச்சா?” என்று கண்களைக்‌ கசக்கிக்‌ 
கொண்டான்‌. 

“இப்பவே பொறப்பட்டாத்தான்‌ நேரம்‌ சரியா இருக்கும்‌. 
வெளியிலே தொட்டிலே தண்ணி வெச்சிருக்கேன்‌. போயி 
மொகத்தைக்‌ கழுவிக்க...” என்றதும்‌ தம்பையா 
குடிசைக்‌ கதவைத்‌ திறந்து கொண்டு வெளியே 
வந்தான்‌. “அப்பா...!” என்று பற்களைக்‌ கடித்து மார்பின்‌ 
மீது சட்டையை இழுத்து மூடிக்‌ கொண்டு நடுங்கினான்‌ 
தம்பையா.வெளியே எதிரிலிருக்கும்‌ மரங்கள்‌ கூடத்‌ 
தெரியாமல்‌ பனிப்படலம்‌ கனத்துப்‌ பரவிப்‌ பார்வையை 
மறைத்தது... 

“தாத்தா... ஒரே பனி... குளிருது” என்று குரல்‌ நடுங்கக்‌ 
கூறினான்‌ தம்பையா. 

தாத்தா குடிசைக்குள்‌ விளக்கு வெளிச்சத்தில்‌ 
கிரு.ணன்‌ படத்திற்கு எதிரே அமர்ந்து உள்ளங்கையில்‌ 
திருமண்ணைக்‌ குழைத்து நாமமிட்டுக்‌ கொண்டே 
சிரித்தார்‌. பயலே உனக்கு வயசு ஏழு. எனக்கு எழுவது... 
பச்சைத்‌ தண்ணியிலே குளிச்சிட்டு வந்திருக்கேன்‌. நீ 
மொகம்‌ கழுவுறதுக்கே நடுங்குறியா? மொதல்லே 
அப்பிடித்தான்‌ நடுங்கும்‌. அப்புறம்‌ சொகமா இருக்கும்‌. 
தொட்டியிலேதான்‌ தண்ணி நிறைய இருக்கே. ரெண்டு 
சொம்பு மேலுக்கும்‌ ஊத்திக்‌ குளிச்சுடு... தலையிலே 
ஊத்திக்காதே. உன்‌ குடுமி காய நேரமாகும்‌... சீக்கிரம்‌ 


நாழியாவுது” என்று அவசரப்படுத்தவே, தம்பையா 
சட்டையையும்‌ நி.।ரையும்‌ அவிழ்த்தெறிந்துவிட்டு, ஒரே 
பாய்ச்சலாய்த்‌ தொட்டியருகே ஓடினான்‌. 

சற்று நேரத்திற்கெல்லாம்‌ தபதபவென தண்ணீர்‌ 
இரைகின்ற சப்தத்தோடு, அடிவயிற்றில்‌ மூண்ட 
கிளுகிளுப்புணர்வாலும்‌ குளிராலும்‌ தம்பையா போடும்‌ 
கூக்குரலைக்‌ கேட்டுக்‌ கிழவர்‌ வாய்க்குள்‌ சிரித்துக்‌ 
கொண்டார்‌. 

ராந்தல்‌ விளக்கையும்‌ கொளுத்தி வைத்துக்‌ கொண்டு 
முந்திரிப்‌ பருப்பு டப்பாவுடன்‌ தம்பையா குளித்து 
முடித்து வரும்வரை காத்திருந்தார்‌ கிழவர்‌. 

“நான்‌ ரெடி தாத்தா, போகலாமா?” என்று 
குதூகலத்துடன்‌ அழுந்த வாரிச்‌ சுற்றியிருந்த குடுமித்‌ 
தலையைக்‌ கலைக்காமல்‌ சரிசெய்து கொண்டு வந்தான்‌ 
தம்பையா. ராந்தலைத்‌ தம்பையாவிடம்‌ 
கொடுத்துவிட்டு, ஒரு கையில்‌ முந்திரிப்‌ பருப்பு 
டப்பாவும்‌, இன்னொரு கையில்‌ தடியுமாகப்‌ புறப்பட்டு, 
குடிசைக்‌ கதவைச்‌ சாத்தும்போது, என்னவோ 
நினைத்து, “தம்பையா, இதெக்‌ கொஞ்சம்‌ புடி... 
வர்றேன்‌” என்று சொல்லிவிட்டுப்‌ போனார்‌. பிறகு 
வெளியில்‌ வந்தபோது தம்பையாவிடம்‌ ஒரு 
நாணயத்தைத்‌ தந்து, “இது ஒரு ரூபா தானே?” என்று 
கேட்டார்‌. தம்பையா அந்த முழு ரூபாய்‌ நாணயத்தைப்‌ 
பார்த்து “ஆமாம்‌” என்றான்‌. பிறகு, “பாபுவைப்‌ பார்த்து 
வெறுங்கையோடவா அனுப்பறது?” என்று சொல்லிக்‌ 
கொண்டே அந்த ரூபாயைப்‌ பாபுவுக்காக இடுப்பில்‌ 
செருகிக்‌ கொண்டார்‌. 

மெயின்‌ ரோடுக்கும்‌ கிராமத்துக்கும்‌ நடுவேயுள்ள 
ஒற்றையடிப்‌ பாதையின்‌ வழியே அவர்கள்‌ நடந்தனர்‌. 

அவர்கள்‌ இருவரும்‌ ஒற்றையடிப்‌ பாதையில்‌ ஒரு 
மைல்‌ நடந்தபின்‌ பிரதான சாலையான கப்பிக்கல்‌ 
ர.தாவில்‌ ஏறியபோது, பனி மூட்டத்தின்‌ கனத்தை 
அவர்கள்‌ உணர முடிந்தது. எதிரே சாலையே தெரியாமல்‌ 
வழியடைத்ததுபோல்‌ இருந்தது. தரையெல்லாம்‌ பனி 


ஈரம்‌. மரங்களோ காடுகளோ இல்லாததாலும்‌, சாலை 
உயர்ந்து இருப்பதாலும்‌ ஊதல்‌ காற்று வீசுவதாலும்‌ 
குளிர்‌ அதிக்மாயிற்று. கிழவர்‌ தன்‌ தோள்மீது கிடந்த 
துண்டை எடுத்து நான்காய்‌ மடித்துத்‌ தம்பையாவின்‌ 
தலையில்‌ போர்த்தி, முகவாய்க்குக்‌ கீழே துண்டின்‌ 
இரண்டு முனைகளையும்‌ சேர்த்து முடிந்து கட்டி 
விட்டார்‌. 

“தனது பேரனைப்‌ பார்க்க இந்தக்‌ குளிரில்‌ தான்‌ 
போவதுதான்‌ சரி. இவனும்‌ ஏன்‌ இத்தனை சிரமத்துடன்‌ 
தன்னோடு வருகிறான்‌” என்று நினைத்தார்‌ கிழவர்‌. 
அதை அவர்‌ அவனிடம்‌ கேட்டபோது அவன்‌ 
உண்மையை ஒளிக்காமல்‌ கூறினான்‌. “எனக்கும்‌ 
பாபுவைத்தான்‌ பார்க்கணும்‌... ஆனா, நான்‌ ரெயிலைப்‌ 
பார்த்ததே இல்லே தாத்தா... அதுக்காகத்தான்‌ வர்ரேன்‌. 
அதோட கண்ணு தெரியாத நீ இருட்டிலே க.டப்படுவியே, 
உனக்கும்‌ தொணையா இருக்கலாம்னுதான்‌ வர்ரேன்‌...” 

-தம்பையா பேசும்‌ ஒவ்வொரு சமயமும்‌ கிழவருக்கு 
அவன்மீது உண்டான அன்பின்‌ பிடிப்பு வலுவுற்றது... 

அந்த நெடிய சாலையில்‌ இரண்டு மைல்‌ தூரம்‌ நடந்த 
பின்‌, ரயில்‌ வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு 
முன்பாகவே, இருள்‌ விலகுவதற்குள்ளாக, அவர்கள்‌ 
இருவரும்‌ அந்தச்‌ சிறிய ரயில்வே .டே.னை 
வந்தடைந்தனர்‌. 

அவர்கள்‌ வந்த நேரத்தில்‌ ரயில்வே .டே.னில்‌ ஒரு . 
£வன்‌ இல்லை. '$.|”' வென்ற தனிமையும்‌, பனி கவிந்த 
விடியற்காலை இருளும்‌, இதுவரை பார்த்திராத அந்தப்‌ 
பிரதேசமும்‌ தம்பையாவுக்கு மனத்துள்‌ ஒரு திகிலைக்‌ 
கிளப்பிற்று. அவன்‌ தாத்தாவின்‌ கைகளை இறுகப்‌ 
பற்றிக்‌ கொண்டான்‌. அவர்கள்‌ இருவரும்‌ .டே.னுக்குள்‌ 
கிடந்த ஒரு பெஞ்சின்‌ மீது முழங்கால்களைக்‌ 
கட்டிக்கொண்டு அமர்ந்தனர்‌. கிழவர்‌ குளிருக்கு 
இதமாய்‌ இடுப்பு வேட்டியை அவிழ்த்து உடல்‌ முழுவதும்‌ 
போர்த்திக்‌ கொண்டார்‌. சட்டையில்லாத உடம்பு 
எவ்வளவு நேரம்‌ குளிரைத்‌ தாங்கும்‌? வெகு நேரத்துக்குப்‌ 


பின்‌ போர்ட்டர்‌ வந்து மணியடித்தான்‌. 

திடீரென்று மணியோசை கேட்டுத்‌ திடுக்கிட்டான்‌ 
தம்பையா. கிழவர்‌ சிரித்துக்‌ கொண்டே, “அடுத்த 
டேசன்லேருந்து வண்டி பொறப்பட்டுடுத்து. வா, அங்கே 
போகலாம்‌” என்று தம்பையாவை அழைத்துக்கொண்டு 
பிளாட்பாரத்துக்கு வந்தார்‌. அவர்களுக்கு முன்பாக, 
அங்கே மூன்று நான்கு கிராமத்துப்‌ பிரயாணிகள்‌ 
நின்றிருந்தனர்‌. 

இப்போது பனியைத்‌ தவிர, இருள்‌ முற்றாகவே 
விலகிவிட்டது. கிழவர்‌ பக்கத்திலிருக்கும்‌ மனிதர்களின்‌ 
முகத்தை உற்றுக்‌ கவனித்து போர்ட்டரிடம்‌ “வண்டி 
இங்கே எம்மா நாழி நிற்கும்‌?” என்று கேட்டார்‌. 

“இன்னா, ஒரு நிமிசம்‌, இல்லாட்டி ஒன்னரை நிமிசம்‌” 
என்று பதிலளித்தான்‌ போர்ட்டர்‌. “£ம்‌... இந்தத்‌ தடவை 
நமக்குக்‌ கெடைச்சிது ஒன்னரை நிமிசம்தான்‌” என்று 
எண்ணிய பெரிய கோனாருக்கு வரு.ம்‌ பூராவும்‌ 
பாபுவோடு கொஞ்சப்‌ போகும்‌ அந்த முகம்‌ தெரியாத 
சர்தார்‌ கிழவனின்‌ ஞாபகம்‌ வந்தது. “சீசீ! இதுக்குப்‌ 
போயி பொறாமைப்‌ படலாமா?... பாவம்‌, அந்த சர்தார்‌ 
கிழவன்‌. நம்மை மாதிரி எந்த ஊரிலே தன்‌ பேரனை 
விட்டுட்டு வந்து நம்ப பாபுவைக்‌ கொஞ்சி திருப்திப்‌ 
படறானோ” என்று முதல்‌ முறையாகச்‌ சிந்தித்துப்‌ 
பார்த்தார்‌ பெரிய 

கோனார்‌. -அப்போது பனிப்‌ படலத்தை ஊடுருவிக்‌ 
கொண்டு தூரத்திலிருந்து ஒளிக்‌ கதிர்கள்‌ கிழவரின்‌ 
கண்களில்‌ வீசின. 

“டே... தம்பையா! வண்டி வந்துட்டுது... நீ அந்தக்‌ 
கடைசியிலே போயி நில்லு. வண்டி வந்தவுடனே 
ஒவ்வொரு பொட்டியா பார்த்துக்கிட்டே ஓடியா... நா 
இங்கேருந்து இஞ்சின்‌ வரைக்கும்‌ ஓடிப்‌ பார்க்கிறேன்‌. 
அங்கேயே அவுங்க இருந்தா என்னைக்‌ கூப்பிடு...” 
என்று சொல்லிக்‌ கொண்டிருக்கும்போதே, 
பேரிரைச்சலோடு ரயில்‌ வந்து நின்றது. கிழவர்‌ “பாபூ... 
பாபூ...” வென்று ஒவ்வொரு பெட்டியருகிலும்‌ நின்று 


கூவியவாறு இஞ்சின்‌ வரை ஓடினார்‌. தம்பையா 
இன்னொரு கோடியில்‌ “சவாதி மாமாவ்‌...மீனா மாமீ... 
பாபு” என்று கூவிக்‌ கொண்டே ஓடிவந்தான்‌. எல்லாப்‌ 
பெட்டிகளின்‌ .ன்னல்‌ கதவுகளும்‌ குளிருக்காக 
அடைக்கப்‌ பட்டிருந்தன... 

“பாபூ...பாபூ” என்ற தவிப்புக்‌ குரலுடன்‌ கிழவர்‌ 
இஞ்சின்வரை ஓடி வந்து விட்டார்‌. அவருடைய 
பாபுவை அவர்‌ காணவில்லை. அவன்‌ எந்தப்‌ 
பெட்டியில்‌ சுகமாகத்‌ தூங்கிக்‌ கொண்டிருக்கிறானோ? 

-இந்தப்‌ பனியிலும்‌ குளிரிலும்‌, பாசம்‌ என்ற நெருப்பில்‌ 
குளிர்‌ காய்ந்து கொண்டு, ஒரு குருட்டுக்‌ கிழவன்‌ 
தனக்காக வந்து நிற்பான்‌ என்று அவனுக்குத்‌ தெரியுமா? 

வண்டி புறப்படுவதற்காக முதல்மணி அடித்து 
விட்டது. 

ஒரு நிமி.ம்‌ தனது குருட்டு விழிகளால்‌ தன்‌ பாபுவைக்‌ 
காணவும்‌, ஒரு தடவை அந்தப்‌ பிஞ்சு விரல்களை 
பரிசித்து இன்பமடையவும்‌, இந்தத்‌ தடவை தனக்குக்‌ 
கொடுத்து வைக்க வில்லை என்று நினைத்த 
மாத்திரத்தில்‌, அந்த ஏமாற்றத்தைத்‌ தாங்க முடியாமல்‌, 
கிழவரின்‌ கண்கள்‌ கலங்கின. ரயில்‌ முழுவதும்‌ கத்திப்‌ 
பார்த்துவிட்டு ஓடிவந்த தம்பையா, ரயிலைப்‌ பார்த்த 
மகிழ்ச்சியையும்‌ துறந்து, கிழவரின்‌ கையைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு பரிதாபமாய்‌ நின்றான்‌. கிழவர்‌ வானத்தைப்‌ 
பார்த்தவாறு “பாபூ” வென்று சற்று உரத்த குரலில்‌ 
உணர்ச்சி வசப்பட்டுக்‌ கூவிவிட்டார்‌. அப்போது 
இஞ்சினுக்குப்‌ பக்கத்திலிருந்து ஓர்‌ இரண்டாம்‌ வகுப்புப்‌ 
பெட்டியின்‌ திறந்த .ன்னலிலிருந்து ஓர்‌ அழகிய 
குழந்தை முகம்‌ எட்டிப்‌ பார்த்துப்‌ பெரிய கோனாரைத்‌ 
“தாதா” வென்று அழைத்தது. 

அந்தப்‌ பெட்டி பிளாட்பாரத்தைத்‌ தாண்டி 
இருந்ததால்‌, கிழவர்‌ ஆனந்தம்‌ மேலிட்டவராய்க்‌ கீழே 
இறங்கி ஓடி வந்து, அந்தக்‌ குழந்தையிடம்‌ முந்திரிப்‌ 
பருப்பு டப்பியை நீட்டினார்‌. “நை $.னா, நை” என்று 
குழந்தை அதைப்‌ பெற மறுத்துக்‌ கைகளை 


ஆட்டினான்‌. கிழவரோடு ஓடி வந்த தம்பையா, பெட்டி 
மிகவும்‌ உயரத்தில்‌ இருந்தபடியால்‌, குழந்தையின்‌ 
முகத்தைப்‌ பார்க்க முடியாமல்‌ “பாபு பாபு” என்று 
அழைத்து எம்பி எம்பிக்‌ குதித்தான்‌. 

கிழவர்‌ டப்பியைத்‌ திறந்து “உனக்குப்‌ பிடிக்குமே 
முந்திரிப்‌ பருப்பு” என்று திறந்து காட்டினார்‌. குழந்தை 
முந்திரிப்‌ பருப்பைக்‌ கண்டதும்‌ டப்பியில்‌ கைவிட்டு 
அள்ளினான்‌. 

“எல்லாம்‌ உனக்குத்தான்‌” என்று டப்பியை அவனிடம்‌ 
கொடுத்தார்‌ கிழவர்‌. 

அப்பொழுது, வண்டிக்குள்ளிருந்து முக்காடிட்ட .தூல 
சரீரமான ஒரு வடநாட்டுப்‌ பெண்ணின்‌ முகம்‌ “கோன்‌.” 
என்றவாறு வெளிப்பட்டது. கிழவனையும்‌ 
குழந்தையையும்‌ பார்த்தபோது யாரோ கிழவன்‌ தன்‌ 
குழந்தைக்கு அன்புடன்‌ தந்திருக்கிறான்‌ என்ற நன்றி 
உணர்வில்‌ அவள்‌ புன்முறுவல்‌ பூத்தாள்‌. 

இரண்டாவது மணியும்‌ ஒலித்தது. இஞ்சின்‌ கூவென்று 
கூவிப்‌ புறப்பட ஆயத்தப்‌ படுகையில்‌- அந்த 
வடநாட்டுத்‌ தாய்‌ தன்‌ குழந்தையிடம்‌ சொன்னாள்‌: 
“தாதாகோ நம.தேகரோ பேட்டா.” குழந்தை கிழவரைப்‌ 
பார்த்து “நம.தே தாதா.” என்று வணங்கினான்‌. 
கிழவரும்‌ பாசத்தால்‌, பிரிவுணர்வால்‌ நடுங்கும்‌ 
கைகளைக்‌ குவித்து அவனுக்குப்‌ புரியும்படி “நம.தே 
பாபு” என்று வணங்கினார்‌. அப்போது வண்டி 
நகர்ந்தது. வண்டி நகர்ந்தபோது தான்‌, அவருக்குத்‌ 
திடீரென்று நினைவு வர இடுப்பிலிருந்த ஒரு ரூபாய்‌ 
நாணயத்தை அவசர அவசரமாய்‌ எடுத்துக்‌ 
கொண்டோடி, குழந்தையிடம்‌ நீட்டினார்‌... அதைக்‌ 
கண்ட அந்த வடநாட்டுப்‌ பெண்மணிக்கு எங்கோ 
தூரத்தில்‌ பிரிந்திருக்கும்‌ தன்‌ கிழத்தந்தையின்‌ நினைவு 
வந்ததோ?... அவள்‌ கண்கள்‌ கலங்கின. கலங்கிய 
கண்களுடன்‌ தன்‌ மகனிடம்‌ கிழவர்‌ தரும்‌ ரூபாயை 
வாங்கிக்‌ கொள்ளும்படி .ீந்தியில்‌ கூறினாள்‌. 
சிறுவனும்‌ அதைப்‌ பெற்றுக்‌ கொண்டு, கிழவரை 


நோக்கிக்‌ கரம்‌ அசைத்தான்‌. வண்டி விரைந்தது. 

“சபாபதி தூங்கறானா மீனா? எழுந்ததும்‌ சொல்லு” 
என்று கிழவர்‌ கூறியது அவர்கள்‌ காதில்‌ 
விழுந்திருக்காது. 

வண்டி மறையும்‌ வரை தம்பையாவும்‌ கிழவரும்‌ 
பிளாட்பாரத்தில்‌ நின்றிருந்தனர்‌. கிழவர்‌, கண்களில்‌ 
வழிந்த கண்ணீரைத்‌ துடைத்து விட்டுக்‌ கொண்டு, ஒரு 
நிம்மதி உணர்வில்‌ சிரித்தார்‌. “அடுத்த தடவை பாபு 
வரும்‌ போது நான்‌ இருக்கேனோ, செத்துப்‌ 
போயிடறேனோ” என்று வழக்கம்‌ போல்‌ நினைத்துக்‌ 
கொண்டார்‌. தம்பையா தும்மினான்‌. 

“இதென்ன, அபசகுனம்‌ மாதிரித்‌ தும்முகிறானே” 
என்று கிழவர்‌ அவனைப்‌ பார்த்தபோது, தம்பையா 
இரண்டாவது முறையும்‌ தும்மி சுப சகுனமாக்கினான்‌... 

தம்பையாவைக்‌ கிழவர்‌ மார்புறத்‌ தழுவிக்‌ 
கொண்டார்‌. இனிமேல்‌ பதினோரு மாதங்களுக்கு 
அவன்தானே அவருக்குத்‌ துணை!... 

RR RRR 

(எழுதப்பட்ட காலம்‌: ஆகஸ்ட்‌ 1962) 

நன்றி: யுகசந்தி (சிறுகதைத்‌ தொகுப்பு), ஜெயகாந்தன்‌ - 
ஒன்பதாம்‌ பதிப்பு: 1999 - மீனாட்சி புத்தக நிலையம்‌, 
மதுரை - 1* 


29.அக்னிபிரவேசம்‌ 
'ஜெயகாந்தன்‌ 


மாலையில்‌ அந்தப்‌ பெண்கள்‌ கல்லூரியின்‌ முன்னே 
உள்ளே பஸ்‌ ஸ்டாண்டில்‌ வானவில்லைப்‌ போல்‌ வர்ண 
ஜாலம்‌ காட்டி மாணவிகளின்‌ வரிசை ஒன்று 
பஸ்ஸுக்காகக்‌ காத்து நின்று கொண்டிருக்கிறது. கார்‌ 
வசதி படைத்த மாணவிகள்‌ சிலர்‌ அந்த 
வரிசையினருகே கார்களை நிறுத்தித்‌ தங்கள்‌ 
நெருங்கிய சிநேகிதிகளை ஏற்றிக்‌ கொண்டு 
செல்லுகின்றனர்‌. வழக்கமாகக்‌ கல்லூரி பஸ்ஸில்‌ 
செல்லும்‌ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு அந்த சாம்பல்‌ 
நிற “வேனும்‌ விரைகிறது. அரை மணி நேரத்திற்கு 
அங்கே ஹாரன்களின்‌ சத்தமும்‌ குளிரில்‌ விறைத்த 
மாணவிகளின்‌ கீச்சுக்‌ குரல்‌ பேச்சும்‌ சிரிப்பொலியும்‌ 
மழையின்‌ பேரிரைச்சலோடு 
கலந்தொலித்துjலஃலhக_1_050408 த்‌ தேய்ந்து அடங்கிப்‌ 
போனபின்‌ - ஐந்தரை மணிக்கு மேல்‌ இருபதுக்கும்‌ 
குறைவான மாணவிகளின்‌ கும்பல்‌ அந்த பஸ்‌ 
ஸ்டாண்டு மரத்தடியில்‌ கொட்டும்‌ மழையில்‌ பத்துப்‌ 
பன்னிரண்டு குடைகளின்‌ கீழே கட்டிப்‌ பிடித்து 
நெருக்கியடித்துக்‌ கொண்டு நின்றிருக்கிறது. 

நகரின்‌ நடுவில்‌ ஜனநடமாட்டம்‌ அதிகமில்லாத, 
மரங்கள்‌ அடர்ந்த தோட்டங்களின்‌ மத்தியில்‌, 
பங்களாக்கள்‌ மட்டுமே உள்ள அந்தச்‌ சாலையில்‌ 
மழைக்கு ஒதுங்க இடமில்லாமல்‌, மேலாடை கொண்டு 
போர்த்தி மார்போடு இறுக அணைத்த புத்தகங்களும்‌ 


மழையில்‌ நனைந்து விடாமல்‌ உயர்த்தி 
முழங்காலுக்கிடையே செருகிய புடவைக்‌ 
கொசுவங்களோடு அந்த மாணவிகள்‌ வெகுநேரமாய்த்‌ 
தத்தம்‌ பஸ்களை எதிர்நோக்கி நின்றிருந்தனர்‌. 

-வீதியின்‌ மறுகோடியில்‌ பஸ்‌ வருகின்ற சப்தம்‌ நற நற 
வென்று கேட்கிறது. 

“ஹேய்‌.... பஸ்‌ இஸ்‌ கம்மிங்‌!” என்று ஏக காலத்தில்‌ பல 
குரல்கள்‌ ஒலிக்கின்றன. 

வீதியில்‌ தேங்கி நின்ற மழை நீரை இருபுறமும்‌ வாரி 
இறைத்துக்‌ கொண்டு அந்த “டீஸல்‌ அநாகரிகம்‌” வந்து 
நிற்கிறது. 

பை... பை” 

“ஸீயூ!” 

“சீரியோ!” 

-கண்டக்டரின்‌ விசில்‌ சப்தம்‌. 

அந்தக்‌ கும்பலில்‌ பாதியை எடுத்து விழுங்கிக்‌ 
கொண்டு ஏப்பம்‌ விடுவதுபோல்‌ செருமி நகர்கிறது 
அந்த பஸ்‌. 

பஸ்‌ ஸ்டாண்டில்‌ பத்துப்‌ பன்னிரண்டு மாணவிகள்‌ 
மட்டுமே நின்றிருக்கின்றனர்‌. 

மழைக்‌ காலமாதலால்‌ நேரத்தோடே பொழுது இருண்டு 
வருகிறது. 

வீதியில்‌ மழைக்‌ கோட்டணிந்த ஒரு சைக்கிள்‌ 
ரிக்ஷாக்காரன்‌ குறுக்கே வந்து அலட்சியமாக நின்று 
விட்ட ஓர்‌ அநாதை மாட்டுக்காகத்‌ தொண்டை கம்மிப்‌ 
போன மணியை முழக்கிக்‌ கொண்டு வேகமாய்‌ வந்தும்‌ 
அது ஒதுங்காததால்‌ - அங்கே பெண்கள்‌ இருப்பதையும்‌ 
லட்சியப்‌ படுத்தாது அசிங்கமாகத்‌ திட்டிக்கொண்டே 
செல்கிறான்‌. அவன்‌ வெகு தூரம்‌ சென்ற பிறகு அவனது 
வசை மொழியை ரசித்த பெண்களின்‌ கும்பல்‌ அதை 
நினைத்து நினைத்துச்‌ சிரித்து அடங்குகிறது. 

அதன்‌ பிறகு வெகு நேரம்‌ வரை அந்தத்‌ தெருவில்‌ 
சுவாரசியம்‌ ஏதுமில்லை. எரிச்சல்‌ தரத்தக்க அமைதியில்‌ 
மனம்‌ சலித்துப்‌ போன அவர்களின்‌ கால்கள்‌ ஈரத்தில்‌ 


நின்று நின்று கடுக்க ஆரம்பித்து விட்டன. 

பஸ்ஸைக்‌ காணோம்‌! 

அந்த அநாதை மாடு மட்டும்‌ இன்னும்‌ நடுத்‌ 
தெருவிலேயே நின்றிருக்கிறது: அது காளை மாடு; கிழ 
மாடு; கொம்புகளில்‌ ஒன்று நெற்றியின்‌ மீது விழுந்து 
தொங்குகிறது. மழை நீர்‌ முதுகின்‌ மீது விழுந்து விழுந்து 
முத்து முத்தாய்த்‌ தெறித்து, அதன்‌ பழுப்பு நிற 
வயிற்றின்‌ இரு மருங்கிலும்‌ கரிய கோடுகளாய்‌ 
வழிகிறது. அடிக்கடி அதன்‌ உடலில்‌ ஏதேனும்‌ ஒரு பகுதி 
- அநேகமாக வலது தொடைக்கு மேல்‌ பகுதி குளிரில்‌ 
வெடவெடத்துச்‌ சிலிர்த்துத்‌ துடிக்கிறது. 

எவ்வளவு நாழி இந்தக்‌ கிழட்டு மாட்டையே ரசித்துக்‌ 
கொண்டிருப்பது; ஒரு பெருமூச்சுடன்‌ அந்தக்‌ கும்பலில்‌ 
எல்லாவிதங்களிலும்‌ விதி விலக்காய்‌ நின்றிருந்த 
அந்தச்‌ சிறுமி தலை நிமிர்ந்து பார்க்கிறாள்‌. 

வீதியின்‌ மறு கோடியில்‌ பஸ்‌ வருகின்ற சப்தம்‌ நற 
நறவென்று கேட்கிறது. 

பஸ்‌ வந்து நிற்பதற்காக இடம்‌ தந்து ஒதுங்கி அந்த 
மாடு வீதியின்‌ குறுக்காகச்‌ சாவதானமாய்‌ நடந்து 
மாணவிகள்‌ நிற்கும்‌ பிளாட்பாரத்தருகே நெருங்கித்‌ 
தனக்கும்‌ சிறுது இடம்‌ கேட்பது போல்‌ தயங்கி நிற்கிறது. 

“ஹேய்‌.. இட்‌ இஸ்மை பஸ்‌!...” அந்தக்‌ கூட்டத்திலேயே 
வயதில்‌ மூத்தவளான ஒருத்தி சின்னக்‌ குழந்தை 
மாதிரிக்‌ குதிக்கறாள்‌. 

“பை...பை....” 

பாடா!” 

கும்பலை ஏற்றிக்‌ கொண்டு அந்த பஸ்‌ நகர்ந்த பிறகு, 
பிளாட்பாரத்தில்‌ இரண்டு மாணவிகள்‌ மட்டுமே 
நிற்கின்றனர்‌. அதில்‌ ஒருத்தி அந்தச்‌ சிறுமி. 
மற்றொருத்தி பெரியவள்‌ - இன்றைய பெரும்பாலான 
சராசரி காலேஜ்‌ ரகம்‌. அவள்‌ மட்டுமே குடை 
வைத்திருக்கிறாள்‌. அவளது கருணையில்‌ அந்தச்‌ 
சிறுமி ஒதுங்கி நிற்கிறாள்‌. சிறுமியைப்‌ பார்த்தால்‌ 
கல்லூரியில்‌ படிப்பவளாகவே தோன்றவில்லை. 


ஹைஸ்கூல்‌ மாணவி போன்ற தோற்றம்‌. அவளது 
தோற்றத்தில்‌ இருந்தே அவள்‌ வசதி படைத்த குடும்பப்‌ 
பெண்‌ அல்ல என்று சொல்லிவிட முடியும்‌. ஒரு பச்சை 
நிறப்‌ பாவாடை, கலர்‌ மாட்சே இல்லாத... அவள்‌ 
தாயாரின்‌ புடவையில்‌ கிழித்த- சாயம்‌ போய்‌ இன்ன 
நிறம்‌ என்று சொல்ல முடியாத ஒருவகை சிவப்பு நிறத்‌ 
தாவணி. கழுத்தில்‌ நூலில்‌ கோத்து “பிரஸ்‌ பட்டன்‌” 
வைத்துத்‌ தைத்த ஒரு கருப்பு மணிமாலை: காதில்‌ 
கிளாவர்‌ வடிவத்தில்‌ எண்ணெய்‌ இறங்குவதற்காகவே 
கல்‌ வைத்து இழைத்த - அதிலும்‌ ஒரு கல்லைக்‌ 
காணோம்‌ - கம்மல்‌... “ இந்த முகத்திற்கு நகைகளே 
வேண்டாம்‌” என்பது போல்‌ சுடர்‌ விட்டுப்‌ பிரகாசித்துப்‌ 
புரண்டு புரண்டு மின்னுகின்ற கறை படியாத 
குழந்தைக்‌ கண்கள்‌... 

அவளைப்‌ பார்க்கின்ற யாருக்கும்‌, எளிமையாக, 
அரும்பி, உலகின்‌ விலை உயர்ந்த எத்தனையோ 
பொருள்களுக்கு இல்லாத எழிலோடு திகழும்‌, புதிதாய்‌ 
மலர்ந்துள்ள ஒரு புஷ்பத்தின்‌ நினைவே வரும்‌. 
அதுவும்‌ இப்போது மழையில்‌ நனைந்து, ஈரத்தில்‌ நின்று 
நின்று தந்தக்‌ கடைசல்‌ போன்ற கால்களும்‌ பாதங்களும்‌ 
சிலிர்த்து, நீலம்‌ பாரித்துப்‌ போய்‌, பழந்துணித்‌ 
தாவணியும்‌ ரவிக்கையும்‌ உடம்போடு ஒட்டிக்‌ கொண்டு, 
சின்ன உருவமாய்க்‌ குளிரில்‌ குறுகி ஓர்‌ அம்மன்‌ சிலை 
மாதிரி அவள்‌ நிற்கையில்‌, அப்படியே கையிலே தாக்கிக்‌ 
கொண்டு போய்‌ விடலாம்‌ போலக்‌ கூடத்‌ தோன்றும்‌... 

“பஸ்‌ வரலியே: மணி என்ன?” என்று குடை பிடித்துக்‌ 
கொண்டிருப்பவளை அண்ணாந்து பார்த்துக்‌ 
கேட்கிறாள்‌ சிறுமி. 

“ஸிக்ஸ்‌ ஆகப்‌ போறதுடீ” என்று கைக்கடிகாரத்தைப்‌ 
பார்த்துச்‌ சலிப்புடன்‌ கூறிய பின்‌. “அதோ ஒரு பஸ்‌ 
வரது. அது என்‌ பஸ்ஸாக இருந்தால்‌ நான்‌ 
போயிடுவேன்‌” என்று குடையை மடக்கிக்‌ கொள்கிறாள்‌ 
பெரியவள்‌. 

“ஓ எஸ்‌! மழையும்‌ நின்னுருக்கு. எனக்கும்‌ பஸ்‌ 


வந்துடும்‌. அஞ்சே முக்காலுக்கு டெர்மினஸ்லேந்து ஒரு 
பஸ்‌ புறப்படும்‌. வரது என்‌ பஸ்ஸானா நானும்‌ 
போயிடுவேன்‌” என்று ஒப்பந்தம்‌ செய்து கொள்வது 
போல்‌ அவள்‌ பேசுகையில்‌ குரலே ஓர்‌ இனிமையாகவும்‌, 
அந்த மொழியே ஒரு மழலையாகவும்‌, அவளே ஒரு 
குழந்தையாகவும்‌ பெரியவளுக்குத்‌ தோன்ற சிறுமியின்‌ 
கன்னத்தைப்‌ பிடித்துக்‌ கிள்ளி... 

“சமத்தா ஜாக்கிரதையா வீட்டுக்குப்‌ போ” என்று தன்‌ 
விரல்களுக்கு முத்தம்‌ கொடுத்துக்‌ கொள்கிறாள்‌. 

பஸ்‌ வருகிறது... ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாய்‌ இரண்டு 
பஸ்கள்‌ வருகின்றன்‌. முதலில்‌ வந்த பஸ்ஸில்‌ 
பெரியவள்‌ ஏறிக்‌ கொள்கிறாள்‌. 

“பை.. பை!” 

“தாங்க்‌ யூ! என்‌ பஸ்ஸும்‌ வந்துடுத்து” என்று 
கூவியவாறு பெரியவளை வழி அனுப்பிய சிறுமி, 
பின்னால்‌ வந்த பஸ்ஸின்‌ நம்பரைப்‌ பார்த்து 
ஏமாற்றமடைகிறாள்‌. அவள்‌ முக மாற்றத்தைக்‌ கண்டே 
இவள்‌ நிற்பது இந்த பஸ்ஸுக்காக அல்ல என்று புரிந்து 
கொண்ட டிரைவர்‌, பஸ்‌ ஸ்டாண்டில்‌ வேறு ஆட்களும்‌ 
இல்லாததால்‌ பஸ்ஸை நிறுத்தாமலே ஓட்டிச்‌ 
செல்லுகிறான்‌. 

அந்தப்‌ பெரிய சாலையின்‌ ஆளரவமற்ற 
சூழ்நிலையில்‌ அவள்‌ மட்டும்‌ தன்னந்‌ தனியே 
நின்றிருக்கிறாள்‌. அவளுக்குத்‌ துணையாக அந்தக்‌ கிழ 
மாடும்‌ நிற்கிறது. தூரத்தில்‌ - எதிரே காலேஜ்‌ 
காம்பவுண்டுக்குள்‌ எப்பொழுதேனும்‌ யாரோ ஒருவர்‌ 
நடமாடுவது தெரிகிறது. திடீரென ஒரு திரை விழுந்து 
கவிகிற மாதிரி இருள்‌ வந்து படிகிறது. அதைத்‌ 
தொடர்ந்து சீறி அடித்த ஒரு காற்றால்‌ அந்தச்‌ சாலையில்‌ 
கவிந்திருந்த மரக்‌ கிளைகளிலிருந்து படபடவென நீர்த்‌ 
துளிகள்‌ விழுகின்றன. அவள்‌ மரத்தோடு ஓட்டி நின்று 
கொள்கிறாள்‌. சிறிதே நின்றிருந்த மழை திடீரெனக்‌ 
கடுமையாகப்‌ பொழிய ஆரம்பிக்கிறது. குறுக்கே உள்ள 
சாலையைக்‌ கடந்து மீண்டும்‌ கல்லூரிக்குள்ளேயே 


ஓடிவிட அவள்‌ சாலையின்‌ இரண்டு பக்கமும்‌ 
பார்க்கும்போது, அந்தப்‌ பெரிய கார்‌ அவள்‌ வழியின்‌ 
குறுக்கே வேகமாய்‌ வந்து அவள்‌ மேல்‌ உரசுவது போல்‌ 
சடக்கென நின்று, நின்ற வேகத்தில்‌ முன்னும்‌ பின்னும்‌ 
அழகாய்‌ அசைகின்றது. 

அவள்‌ அந்த அழகிய காரை, பின்னால்‌ இருந்து 
முன்னேயுள்ள டிரைவர்‌ ஸீட்‌ வரை விழிகளை ஓட்டி 
ஒரு ஆச்சரியம்‌ போலப்‌ பார்க்கிறாள்‌. 

அந்தக்‌ காரை ஓட்டி வந்த இளைஞன்‌ வசீகரமிக்க 
புன்னகையோடு தனக்கு இடது புறம்‌ சரிந்து படுத்துப்‌ 
பின்‌ ஸீட்டின்‌ கதவைத்‌ திறக்கின்றான்‌. 

“ப்ளிஸ்‌ கெட்‌ இன்‌... ஐ கேன்‌ டிராப்‌ யூ அட்‌ யுவர்‌ 
ப்ளேஸ்‌” என்று கூறியவாறு, தனது பெரிய விழிகளால்‌ 
அவள்‌ அந்தக்‌ காரைப்‌ பார்ப்பதே போன்ற 
ஆச்சரியத்தோடு அவன்‌ அவளைப்‌ பார்க்கிறான்‌. 

அவனது முகத்தைப்‌ பார்த்த அவளுக்கு காதோரமும்‌ 
மூக்கு நுனியும்‌ சிவந்து போகிறது: “நோ தாங்க்ஸ்‌! 
கொஞ்ச நேரம்‌ கழிச்சு.. மழை விட்டதும்‌ பஸ்ஸிலேயே 
போயிடுவேன்‌...” 

“ஓ! இட்‌ இஸ்‌ ஆல்‌ ரைட்‌.. கெட்‌ இன்‌” என்று அவன்‌ 
அவசரப்‌ படுத்துகிறான்‌. கொட்டும்‌ மழையில்‌ தயங்கி 
நிற்கும்‌ அவளைக்‌ கையைப்‌ பற்றி இழுக்காத குறை... 

அவள்‌ ஒரு முறை தன்‌ பின்னால்‌ திரும்பிப்‌ 
பார்க்கிறாள்‌. மழைக்குப்‌ புகலிடமாய்‌ இருந்த அந்த 
மரத்தை ஒட்டிய வளைவை இப்போது அந்தக்‌ கிழ மாடு 
ஆக்கிரமித்துக்‌ கொண்டிருக்கிறது. 

அவளுக்கு முன்னே அந்தக்‌ காரின்‌ கதவு இன்னும்‌ 
திறந்தே இருக்கிறது. தனக்காகத்‌ திறக்கப்பட்டிருக்கும்‌ 
அந்தக்‌ கதவின்‌ வழியே மழை நீர்‌ உள்ளே சாரலாய்‌ 
வீசுவதைப்‌ பார்த்து அவள்‌ அந்தக்‌ கதவை 
மூடும்போது, அவள்‌ கையின்‌ மீது அவனது கை 
அவசரமாக விழுந்து பதனமாக அழுந்துகையில்‌, 
அவள்‌ பதறிப்போய்க்‌ கையை எடுத்துக்‌ கொள்கிறாள்‌. 
அவன்‌ முகத்தை அவள்‌ ஏறிட்டுப்‌ பார்க்கிறாள்‌. அவன்‌ 


தான்‌ என்னமாய்‌ அழகொழகச்‌ சிரிக்கிறான்‌. 

இப்போது அவனும்‌ காரிலிருந்து வெளியே வந்து 
அவளோடு மழையில்‌ நனைந்தவாறு நிற்கிறானே... 

“ம்‌... கெட்‌ இன்‌.” 

இப்போது அந்த அழைப்பை அவளால்‌ மறுக்க 
முடியவில்லையே... 

அவள்‌ உள்ளே ஏறியதும்‌ அவன்‌ கை அவளைச்‌ 
சிறைப்பிடித்ததே போன்ற எக்களிப்பில்‌ கதவை 
அழித்துச்‌ சாத்துகிறது. அலையில்‌ மிதப்பது போல்‌ 
சாலையில்‌ வழுக்கிக்‌ கொண்டு அந்தக்‌ கார்‌ விரைகிறது. 

அவளது விழிகள்‌ காருக்குள்‌ அலைகின்றன. காரின்‌ 
உள்ளே கண்ணுக்குக்‌ குளிர்ச்சியாய்‌ அந்த வெளிறிய 
நீல நிறச்‌ சூழல்‌ கனவு மாதிரி மயக்குகிறது. இத்தனை 
நேரமாய்‌ மழையின்‌ குளிரில்‌ நின்றிருந்த உடம்புக்கு, 
காருக்குள்‌ நிலவிய வெப்பம்‌ இதமாக இருக்கிறது. 
இந்தக்‌ கார்‌ தரையில்‌ ஓடுகிற மாதிரியே தெரியவில்லை. 
பூமிக்கு ஓர்‌ அடி உயரத்தில்‌ நீந்துவது போல்‌ இருக்கிறது. 

'ஸீட்டெல்லம்‌ எவ்வளவு அகலமா இருக்கு! தாராளமா 
ஒருத்தர்‌ படுத்துக்கலாம்‌' என்ற நினைப்பு வந்ததும்‌ 
தான்‌ ஒரு மூலையில்‌ மார்போடு தழுவிய புத்தகக்‌ 
கட்டுடன்‌ ஒடுங்கி உட்கார்ந்திருப்பது அவளுக்கு 
ரொம்ப அநாகரிகமாகத்‌ தோன்றுகிறது. புத்தக 
அடுக்கையும்‌ அந்தச்‌ சிறிய டிபன்‌ பாக்சையும்‌ 
ஸீட்டிலேயே ஒரு பக்கம்‌ வைத்த பின்னர்‌ நன்றாகவே 
நகர்ந்து கம்பீரமாக உட்கார்ந்து கொள்கிறாள்‌. 

“இந்தக்‌ காரே ஒரு வீடு மாதிரி இருக்கு. இப்படி ஒரு கார்‌ 
இந்தா வீடே வேண்டாம்‌. இவனுக்கும்‌ - ஐயையோ - 
இவருக்கும்‌ ஒரு வீடு இருக்கும்‌ இல்லையா?... காரே 
இப்படி இருந்தா இந்தக்‌ காரின்‌ சொந்தக்காரரோட வீடு 
எப்படி இருக்கும்‌! பெரிசா இருக்கும்‌! அரண்மனை 
மாதிரி இருக்கும்‌... அங்கே யாரெல்லாமோ இருப்பா. 
இவர்‌ யாருன்னே எனக்குத்‌ தெரியாதே?.. ஹை, இது 
என்ன நடுவிலே?... ரெண்டு ஸீட்டுக்கு மத்தியிலே 
இழுத்தா மேஜை மாதிரி வரதே! இது மேலே புஸ்தகத்தை 


வச்சுண்டு படிக்கலாம்‌. எழுதலாம்‌ - இல்லேன்னா இந்தப்‌ 
பக்கம்‌ ஒருத்தர்‌ அந்தப்‌ பக்கம்‌ ஒருத்தர்‌ தலையை 
வச்சுண்டு “ஜம்‌'னு படுத்துக்கலாம்‌. இந்தச்‌ 
சின்னவிளக்கு எவ்வளவு அழகா இருக்கு, தாமரை 
மொட்டு மாதிரி இருக்கு. ம்ஹூம்‌. அல்லி மொட்டு 
மாதிரி! இதை எரிய விட்டுப்‌ பார்க்கலாமா? சீ! இவர்‌ 
கோபித்துக்‌ கொண்டார்னா!” 

"அதுக்குக்‌ கீழே இருக்கு பாரு ஸ்விட்ச்‌” அவன்‌ காரை 
ஓட்டியவாறே முன்புறமிருந்த சிறிய கண்ணாடியில்‌ 
அவளைப்‌ பார்த்து ஒரு புன்முறுவலோடு கூறுகிறான்‌. 

அவள்‌ அந்த ஸ்விட்சைப்‌ போட்டு அந்த விளக்கு 
எரிகிற அழகை ரசித்து பார்க்கிறாள்‌. பின்னர்‌ “பவரைஇ 
வேஸ்ட்‌ பண்ணப்படாது” என்ற சிக்கன உணர்வோடு 
விளக்கை நிறுத்துகிறாள்‌. 

பிறகு தன்னையே ஒரு முறை பார்த்துத்‌ 
தலையிலிருந்து விழுகின்ற நீரை இரண்டு 
கைகளினாலும்‌ வழித்து விட்டுக்‌ கொள்கிறாள்‌. 

“ஹ்ம்‌! இன்னிக்கின்னு போய்‌ இந்த தரித்திரம்‌ பிடிச்ச 
தாவணியைப்‌ போட்டுண்டு வந்திருக்கேனே” என்று 
மனதிற்குள்‌ சலித்துக்‌ கொண்டே, தாவணியின்‌ 
தலைப்பைப்‌ பிழிந்து கொண்டிருக்கையில்‌ - அவன்‌ 
இடது கையால்‌ ஸ்டியரிங்கிற்குப்‌ பக்கத்தில்‌ இருந்த 
பெட்டி போன்ற அறையின்‌ கதவைத்‌ திறந்து - “டப்‌: 
என்ற சப்தத்தில்‌ அவள்‌ தலை நிமிர்ந்து பார்க்கிறாள்‌ - 
“அட! கதவைத்‌ திறந்த உடனே உள்ளே இருந்து ஒரு 
சிவப்பு பல்ப்‌ எரியறதே'- ஒரு சிறிய டர்க்கி டவலை 
எடுத்துப்‌ பின்னால்‌ அவளிடம்‌ நீட்டுகிறான்‌. 

“தாங்ஸ்‌” - அந்த டவலை வாங்கித்‌ தலையையும்‌ 
முழங்கையையும்‌ துடைத்துக்‌ கொண்டு முகத்தைத்‌ 
துடைக்கையில்‌ - “அப்பா, என்ன வாசனை! - சுகமாக 
முகத்தை அதில்‌ அழுந்தப்‌ புதைத்துக்‌ கொள்கிறாள்‌. 

ஒரு திருப்பத்தில்‌ அந்தக்‌ கார்‌ வளைந்து 
திரும்புகையில்‌ அவள்‌, ஒரு பக்கம்‌ “அம்மா” என்று 
கூவிச்‌ சரிய ஸீட்டின்‌ மீதிருந்த புத்தகங்களும்‌ மற்றொரு 


பக்கம்‌ சரிந்து, அந்த வட்ட வடிவ சின்னஞ்சிறு 
எவர்சில்வர்‌ டிபன்‌ பாக்ஸும்‌ ஒரு பக்கம்‌ உருள்கிறது. 

“ஸாரி” என்று சிரித்தவாறே அவளை ஒருமுறை 
திரும்பிப்‌ பார்த்தபின்‌ காரை மெதுவாக ஓட்டுகிறான்‌ 
அவன்‌. தான்‌ பயந்துபோய்‌ அலறியதற்காக 
வெட்கத்துடன்‌ சிரித்தவாறே இறைந்து கிடக்கும்‌ 
புத்தகங்களைச்‌ சேகரித்துக்‌ கொண்டு எழுந்து 
அமர்கிறாள்‌ அவள்‌. 

ஜன்னல்‌ கண்ணாடியினூடே வெளியே பார்க்கையில்‌ 
கண்களுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. 
கண்ணாடியின்‌ மீது புகை படர்ந்ததுபோல்‌ படிந்திருந்த 
நீர்த்‌ திவலையை அவள்‌ தனது தாவணியின்‌ 
தலைப்பால்‌ துடைத்துவிட்டு வெளியே பார்க்கிறாள்‌. 

தெருவெங்கும்‌ விளக்குகள்‌ எரிகின்றன. பிரகாசமாக 
அலங்கரிக்கப்பட்ட கடைகளின்‌ நிழல்கள்‌ 
தெருவிலுள்ள மழை நீரில்‌ பிரதிபலித்துக்‌ கண்களைப்‌ 
பறிக்கின்றன. பூலோகத்துக்‌ கீழே இன்னொரு உலகம்‌ 
இருக்கிறதாமே, அது மாதிரி தெரிகிறது...! 

“இதென்ன - கார்‌ இந்தத்‌ தெருவில்‌ போகிறது?” 

“ஓ! எங்க வீடு அங்கே இருக்கு” என்று அவள்‌ உதடுகள்‌ 
மெதுவாக முனகி அசைகின்றன்‌. 

“இருக்கட்டுமே, யாரு இல்லைன்னா” என்று அவனும்‌ 
முனகிக்கொண்டே அவளைப்‌ பார்த்துச்‌ சிரிக்கிறான்‌. 

“என்னடி இது வம்பாப்‌ போச்சு” என்று அவள்‌ தன்‌ 
கைகளைப்‌ பிசைந்து கொண்ட போதிலும்‌ அவன்‌ 
தன்னைப்‌ பார்க்கும்போது அவனது திருப்திக்காகப்‌ 
புன்னகை பூக்கிறாள்‌. 

கார்‌ போய்க்கொண்டே இருக்கிறது. 

நகரத்தின்‌ ஜன நடமாட்டம்‌ மிகுந்த பிரதான பஜாரைக்‌ 
கடந்து, பெரிய பெரிய கட்டிடங்கள்‌ நிறைந்த அகலமான 
சாலைகளைத்‌ தாண்டி, அழகிய பூங்காக்களும்‌ 
பூந்தோட்டங்களூம்‌ மிகுந்த அவென்யூக்களில்‌ புகுந்து, 
நகரத்தின்‌ சந்தடியே அடங்கிப்போன ஏதோ ஒரு டிரங்க்‌ 
ரோடில்‌ கார்‌ போய்க்‌ கொண்டிருக்கிறது. 


இந்த மழையில்‌ இப்படி ஒரு காரில்‌ பிரயாணம்‌ செய்து 
கொண்டிருப்பது அவளுக்கு ஒரு புதிய 
அனுபவமானபடியால்‌ அதில்‌ ஒரு குதூகலம்‌ இருந்த 
போதிலும்‌, அந்தக்‌ காரணம்‌ பற்றியே அடிக்கடி ஏதோ 
ஒரு வகை பீதி உணர்ச்சி அவளது அடி வயிற்றில்‌ 
மூண்டு எழுந்து மார்பில்‌ என்னவோ செய்து 
கொண்டிருக்கிறது. 

சின்னக்‌ குழந்தை மாதிரி அடிக்கடி வீட்டுக்குப்‌ போக 
வேண்டும்‌ என்று அவனை நச்சரிக்கவும்‌ 
பயமாயிருக்கிறது. 

தன்னை அந்த பஸ்‌ ஸ்டாண்டில்‌ தனிமையில்‌ 
விட்டுவிட்டுப்‌ போனாளே, அவளைப்‌ பற்றிய 
நினைவும்‌. அவள்‌ தன்‌ கன்னத்தைக்‌ கிள்ளியவாறு 
சொல்லிவிட்டுப்‌ போனாளே அந்த வார்த்தைகளும்‌ 
இப்போது அவள்‌ நினைவுக்கு வருகின்றன: “சமத்தா 
ஜாக்கிரதையா வீட்டுக்குப்‌ போ.” 

நான்‌ இப்ப அசடாயிட்டேனா? இப்படி முன்பின்‌ 
தெரியாத ஒருத்தரோட கார்லே ஏறிண்டு தனியாகப்‌ 
போறது தப்பில்லையோ?.. இவரைப்‌ பார்த்தால்‌ 
கெட்டவர்‌ மாதிரித்‌ தெரியலியே? என்ன இருந்தாலும்‌ 
நான்‌ வந்திருக்கக்‌ கூடாது - இப்ப என்ன பண்றது? 
எனக்கு அழுகை வரதே. சீ! அழக்‌ கூடாது.. அழுதா இவர்‌ 
கோபித்துக்‌ கொண்டு “அசடே! இங்கேயே கிடன்னு 
இறக்கி விட்டுட்டுப்‌ போயிட்டா? எப்படி வீட்டுக்குப்‌ 
போறது? எனக்கு வழியே தெரியாதே.. நாளைக்கு 
ஜூவாலஜி ரெக்கார்ட்‌ வேற ஸப்மிட்‌ பண்ணனுமே! 
வேலை நிறைய இருக்கு. 

“இப்ப நாம எங்கே போறோம்‌” - அவளது படபடப்பான 
கேள்விக்கு அவன்‌ ரொம்ப சாதாரணமாகப்‌ பதில்‌ 
சொல்கிறான்‌. 

“எங்கேயுமில்ல: சும்மா ஒரு டிரைவ்‌...” 

“நேரம்‌ ஆயிடுத்தே - வீட்டிலே அம்மா தேடுவா...” 

“ஓ எஸ்‌ திரும்பிடலாம்‌” 

-கார்‌ திரும்புகிறது. டிரங்க்‌ ரோடை விட்டு விலகிப்‌ 


பாலைவனம்‌ போன்ற திடலுக்குள்‌ பிரவேசித்து, 
அதிலும்‌ வெகு தாரம்‌ சென்று அதன்‌ மத்தியில்‌ நிற்கிறது 
கார்‌. கண்ணுக்கெட்டிய தூரம்‌ இருளும்‌ மழையும்‌ 
சேர்ந்து அரண்‌ அமைந்திருக்கின்றன. அந்த 
அத்துவானக்‌ காட்டில்‌, தவளைகளின்‌ கூக்குரல்‌ 
பேரோலமாகக்‌ கேட்கிறது. மழையும்‌ காற்றும்‌ 
முன்னைவிட மூர்க்கமாய்ச்‌ சீறி விளையாடுகின்றன. 

காருக்குள்ளேயே ஒருவர்‌ முகம்‌ ஒருவருக்குத்‌ 
தெரியவில்லை. 

திடீரென்று கார்‌ நின்றுவிட்டதைக்‌ கண்டு அவள்‌ 
பயந்த குரலில்‌ கேட்கிறாள்‌: “ஏன்‌ கார்‌ நின்னுடுத்து? 
பிரேக்‌ டெளனா?” 

அவன்‌ அதற்குப்‌ பதில்‌ சொல்லாமல்‌ இடி இடிப்பது 
போல்‌ சிரிக்கிறான்‌. அவள்‌ முகத்தைப்‌ பார்ப்பதற்காகக்‌ 
காரினுள்‌ இருந்த ரேடியோவின்‌ பொத்தானை 
அமுக்குகிறான்‌. ரேடியோவில்‌ இருந்து முதலில்‌ லேசான 
வெளிச்சமும்‌ அதைத்‌ தொடர்ந்து இசையும்‌ பிறக்கிறது. 

அந்த மங்கிய வெளிச்சத்தில்‌ அவள்‌ அவனை 
என்னவோ கேட்பதுபோல்‌ புருவங்களை நெறித்துப்‌ 
பார்க்கிறாள்‌. அவனோ ஒரு புன்னகையால்‌ அவளிடம்‌ 
யாசிப்பது போல்‌ எதற்கோ கெஞ்சுகிறான்‌. 

அப்போது ரேடியோவிலிருந்து ஒரு “ட்ரம்ப்பட்‌'டின்‌ 
எக்காள ஒலி நீண்டு விம்மி விம்மி வெறி மிகுந்து 
எழுந்து முழங்குகிறது. அதைத்‌ தொடர்ந்து 
படபடவென்று நாடி துடிப்பதுபோல்‌ அமுத்தலாக 
நடுங்கி அதிர்கின்ற காங்கோ :“ட்ரம்‌' களின்‌ தாளம்‌... 
அவன்‌ விரல்களால்‌ சொடுக்குப்‌ போட்டு அந்த 
இசையின்‌ கதிக்கேற்பக்‌ கழுத்தை வெட்டி இழுத்து 
ரசித்தவாறே அவள்‌ பக்கம்‌ திரும்பி 'உனக்குப்‌ 
பிடிக்கிறதா: என்று ஆங்கிலத்தில்‌ கேட்கிறான்‌. அவள்‌ 
இதழ்கள்‌ பிரியாத புன்னகையால்‌ “ஆம்‌: என்று 
சொல்லித்‌ தலை அசைக்கிறாள்‌. 

ரேடியோவுக்கு அருகே இருந்த பெட்டியைத்‌ திறந்து 
இரண்டு “காட்பரீஸ்‌' சாக்லெட்டுகளை எடுத்து ஒன்றை 


அவளிடம்‌ தருகிறான்‌ அவன்‌. பின்னர்‌ அந்த 
சாக்லெட்டின்‌ மேல்‌ சுற்றிய காகிதத்தை முழுக்கவும்‌ 
பிரிக்காமல்‌ ஓர்‌ ஓரமாய்த்‌ திறந்து ஒவ்வொரு 
துண்டாகக்‌ கடித்து மென்றவாறு கால்‌ மேல்‌ கால்‌ 
போட்டு அமர்ந்து ஒரு கையால்‌ கார்‌ ஸீட்டின்‌ பின்புறம்‌ 
ரேடியோவிலிருர்ந்து ஒலிக்கும்‌ இசைக்கெற்பத்‌ 
தாளமிட்டுக்கொண்டு ஹாய்யாக உட்காந்திருக்கும்‌ 
அவனை, அவள்‌ தீர்க்கமாக அளப்பது மாதிரிப்‌ 
பார்க்கிறாள்‌. 

அவன்‌ அழகாகத்தான்‌ இருக்கிறான்‌. உடலை இறுகக்‌ 
கவ்விய கபில நிற உடையோடு, “ஒட்டு உசரமாய்‌'. அந்த 
மங்கிய ஒளியில்‌ அவனது நிறமே ஒரு பிரகாசமாய்த்‌ 
திகழ்வதைப்‌ பார்க்கையில்‌, ஒரு கொடிய சர்ப்பத்தின்‌ 
கம்பீர அழகே அவளுக்கு ஞாபகம்‌ வருகிறது. 
பின்னாலிருந்து பார்க்கையில்‌, அந்தக்‌ கோணத்தில்‌ 
ஓரளவே தெரியும்‌ அவனது இடது கண்ணின்‌ 
விழிக்கோணம்‌ ஒளியுமிழ்ந்து பளபளக்கிறது. 
எவ்வளவு புயலடித்தாலும்‌ கலைய முடியாத குறுகத்‌ 
தரித்த கிராப்புச்‌ சிகையும்‌ காதோரத்தில்‌ சற்று 
அதிகமாகவே நீண்டு இறங்கிய கரிய கிருதாவும்‌ கூட 
அந்த மங்கிய வெளிச்சத்தில்‌ மினுமினுக்கின்ரன. 
பக்கவாட்டில்‌ இருந்து பார்க்கும்போது அந்த ஒளி வீசும்‌ 
முகத்தில்‌ சின்னதாக ஒரு மீசை இருந்தால்‌ 
நன்றாயிருக்குமே என்று ஒரு விநாடி தோன்றுகிறது. ஓ! 
அந்தப்‌ புருவம்தான்‌ எவ்வளவு தீர்மானமாய்‌ அடர்ந்து 
செறிந்து வளைந்து இறங்கி, பார்க்கும்போது பயத்தை 
ஏற்படுத்துகிறது! அவன்‌ உட்கார்ந்திருக்கும்‌ ஸீட்டின்‌ 
மேல்‌ நீண்டு கிடக்கும்‌ அவனது இடது கரத்தில்‌ கனத்த 
தங்கச்‌ சங்கிலியில்‌ பிணிக்கப்பட்ட கடிகாரத்தில்‌ ஏழு 
மணி ஆவது மின்னி மின்னித்‌ தெரிகிறது. அவனது 
நீளமான விரல்கள்‌ இசைக்குத்‌ தாளம்‌ போடுகின்றன. 
அவது புறங்கையில்‌ மொசு மொசுவென்று 
அடர்ந்திருக்கும்‌ இள மயிர்‌ குளிர்‌ காற்றில்‌ 
சிலிர்த்தெழுகிறது. 


“ஐயையோ! மணி ஏழாயிடுத்தே!” சாக்லெட்டைத்‌ 
தின்றவாறு அமைதியாய்‌ அவனை வேடிக்கை 
பார்த்துக்‌ கொண்டிருந்த அவள்‌, திடீரென்று 
வாய்விட்டுக்‌ கூவிய குரலைக்‌ கேட்டு அவனும்‌ ஒரு 
முறை கைக்கடிகாரத்தைப்‌ பார்த்துக்‌ கொள்கிறான்‌. 

காரின்‌ முன்புறக்‌ கதவை அவன்‌ லேசாகத்‌ திறந்து 
பார்க்கும்போது தான்‌, மழையின்‌ ஓலம்‌ பேரோசையாகக்‌ 
கேட்கிறது. அவன்‌ ஒரு நொடியில்‌ கதவைத்‌ திறந்து கீழே 
இறங்கி விட்டான்‌. 

“எங்கே?” என்று அவள்‌ அவனிடம்‌ பதற்றத்தோடு 
கேட்டது கதவை மூடிய பிறகே வெளியே நின்றிருக்கும்‌ 
அவனது செவிகளில்‌ அமுங்கி ஒலிக்கிறது. “எங்கே 
போறீங்க?” 

“எங்கேயும்‌ போகலே... இங்கேதான்‌ வரேன்‌” என்று 
ஆங்கிலத்தில்‌ கூறியவாறு அந்தச்‌ சிறுபோதில்‌ 
தெப்பலாய்‌ நனைந்துவிட்ட அவன்‌ பின்‌ ஸீட்டின்‌ 
கதவைத்‌ திறந்து கொண்டு உள்ளே வருகிறான்‌. 

அவள்‌ அருகே அமர்ந்து, ஸீட்டின்‌ மீது கிடந்த - சற்று 
முன்‌ ஈரத்தைத்‌ துடைத்துக்‌ கொள்வதற்காக அவளுக்கு 
அவன்‌ தந்த டவலை எடுத்து முகத்தையும்‌ பிடரியையும்‌ 
துடைத்துக்‌ கொண்டபின்‌, கையிலிருந்த சாக்லெட்‌ 
காகிதத்தைக்‌ கசக்கி எறிகிறான்‌. அவள்‌ இன்னும்‌ இந்த 
சாக்லெட்டைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக சுவைத்துக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌. அவன்‌ சட்டைப்‌ பையிலிருந்து 
ஒரு சிறிய டப்பாவை எடுக்கிறான்‌. அதனுள்‌ அடுக்காக 
இருக்கும்‌ மிட்டாய்‌ போன்ற ஒன்றை எடுத்து 
வாயிலிட்டுக்‌ கொண்டு அவளிடம்‌ ஒன்றைத்‌ 
தருகிறான்‌. 

“என்ன அது?” 

“சூயிங்கம்‌.” 

“ஐயே, எனக்கு வேண்டாம்‌!” 

"ட்ரை... யூ வில்‌ லைக்‌ இட்‌.” 

அவள்‌ கையிலிருந்த சாக்லெட்டை அவசர 
அவசரமாகத்‌ தின்றுவிட்டு அவன்‌ தருவதை மறுக்க 


மனமின்றி வாங்கக்‌ கை நீட்டுகிறாள்‌. 

“நோ!”- அவள்‌ கையில்‌ தர மறுத்து அவள்‌ 
முகத்தருகே ஏந்தி அவள்‌ உதட்டின்‌ மீது அதைப்‌ 
பொருத்தி லேசாக நெருடுகிறான்‌. 

அவளுக்குத்‌ தலை பற்றி எரிவதுபோல்‌ 
உடம்பெல்லாம்‌ சுகமான ஒரு வெப்பம்‌ காந்துகிறது. 
சற்றே பின்னால்‌ விலகி, அவன்‌ கையிலிருந்ததைத்‌ தன்‌ 
கையிலேயே வாங்கிக்‌ கொள்கிறாள்‌: “தாங்க்‌ யூ!” 

அவனது இரண்டு விழிகளும்‌ அவளது விழிகளில்‌ 
செருகி இருக்கின்றன. அவனது கண்களை ஏறிட்டுப்‌ 
பார்க்க இயலாத கூச்சத்தால்‌ அவளது பலஹீனமான 
பார்வை அடிக்கடி தாழ்ந்து தாழ்ந்து தவிக்கிறது. 
அவளது கவிழ்ந்த பார்வையில்‌ அவனது முழந்தாள்‌ 
இரண்டும்‌ அந்த ஸீட்டில்‌ மெள்ள மெள்ள நகர்ந்து 
தன்னை நெருங்கி வருவது தெரிகிறது. 

அவள்‌ கண்ணாடி வழியே பார்க்கிறாள்‌. வெளியே 
மழையும்‌ காற்றும்‌ அந்த இருளில்‌ மூர்க்கமாய்ச்‌ சீறி 
விளையாடிக்‌ கொண்டிருக்கின்றன. அவள்‌ அந்தக்‌ 
கதவோடு ஒண்டி உட்கார்ந்து கொள்கிறாள்‌. அவனும்‌ 
மார்பின்‌ மீது கைகளைக்‌ கட்டியவாறு மிகவும்‌ 
கெளரவமாய்‌ விலகி அமர்ந்து, அவள்‌ உள்ளத்தைத்‌ 
துருவி அறியும்‌ ஆர்வத்தோடு அவளைப்‌ பயில்கிறான்‌. 

“டூ யூ லைக்‌ திஸ்‌ கார்‌?” - இந்தக்‌ கார்‌ உனக்குப்‌ 
பிடித்திருக்கிறதா?” என்று ஆங்கிலத்தில்‌ கேட்கிறான்‌. 
அவனது குரல்‌ மந்த்ரஸ்தாயில்‌ கரகரத்து அந்தரங்கமாய்‌ 
அவளது செவி வழி புகுந்து அவளுள்‌ எதையோ 
சலனப்படுத்துகிறது. தனது சலனத்தை வெளிக்காட்டிக்‌ 
கொள்ளாமல்‌ ஒரு புன்னகையுடன்‌ சமாளித்து 
அவளும்‌ பதில்‌ சொல்கிறாள்‌: “ஓ! இட்‌ இஸ்‌ நைஸ்‌.” 

அவன்‌ ஆழ்ந்த சிந்தனையோடு பெருமூச்செறிந்து 
தலை குனிந்தவாறு ஆங்கிலத்தில்‌ சொல்கிறான்‌: 
“உனக்குத்‌ தெரியுமா? இந்தக்‌ கார்‌ இரண்டு வருஷமாக 
ஒவ்வொரு நாளும்‌ உன்‌ பின்னாலேயே 
அலைஞ்சிண்டிருக்கு - ட யூ நோ தட்‌?” என்ற 


கேள்வியோடு முகம்‌ நிமிர்த்தி அவன்‌ அவளைப்‌ 
பார்க்கும்போது, தனக்கு அவன்‌ கிரீடம்‌ சூட்டிவிட்டது 
மாதிரி அவள்‌ அந்த விநாடியில்‌ மெய்‌ மறந்து 
போகிறாள்‌. 

“ரியலி..?” 

“ரியலி!” 

அவனது வெப்பமான சுவாசம்‌ அவளது பிடரியில்‌ 
லேசாக இழைகிறது. அவனது ரகசியக்‌ குரல்‌ அவளது 
இருதயத்தை உரசிச்‌ சிலிர்க்கிறது. “டூ யூ லைக்‌ மீ?” 
“என்னை உனக்குப்‌ பிடிச்சிருக்கா? 

“ம்‌” விலக இடமில்லாமல்‌ அவள்‌ தனக்குள்ளாகவே 
ஒடுங்குவதைக்‌ கண்டு அவன்‌ மீண்டும்‌ சற்றே 
விலகுகிறான்‌. 

வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. 
ரேடியோவிலிருந்து அந்த “ட்ரம்ப்பட்‌'டின்‌ இசை புதிய 
புதிய லயவிந்நியாசங்களைப்‌ பொழிந்து 
கொண்டிருக்கிறது. 

“ரொம்ப நல்லா இருக்கு இல்லே?” - இந்தச்‌ 
சூழ்நிலையைப்‌ பற்றி, இந்த அனுபவத்தைக்‌ குறித்து 
அவளது உணர்ச்சிகளை அறிய விழைந்து அவன்‌ 
கேட்கிறான்‌. 

“நல்லா இருக்கு.. ஆனா பயம்மா இருக்கே...” 

“பயமா? எதுக்கு.. எதுக்குப்‌ பயப்படணு?” அவளைத்‌ 
தேற்றுகின்ற தோரணையில்‌ தோளைப்‌ பற்றி அவன்‌ 
குலுக்கியபோது, தன்‌ உடம்பில்‌ இருந்து நயமிக்க 
பெண்மையே அந்தக்‌ குலுக்கலில்‌ உதிர்ந்தது போன்று 
அவள்‌ நிலை குலைந்து போகிறாள்‌: “எனக்குப்‌ பயம்மா 
இருக்கு; எனக்கு இதெல்லாம்‌ புதுசா இருக்கு...” 

“எதுக்கு இந்த ஸர்டிபிகேட்‌ எல்லாம்‌? “என்று தன்னுள்‌ 
முனகியவாறே இந்த முறை பின்வாங்கப்‌ போவதில்லை 
என்ற தீர்மானத்தோடு மீண்டும்‌ அவளை அவன்‌ 
நெருங்கி வருகிறான்‌. 

“மே ஐ கிஸ்‌ யூ?” 

அவளுக்கு என்ன பதில்‌ சொல்வது என்று 


புரியவில்லை. நாக்கு புரள மறுக்கிறது. அந்தக்‌ 
குளிரிலும்‌ முகமெல்லாம்‌ வியர்த்துத்‌ தேகம்‌ பதறுகிறது. 

திடீரென்று அவள்‌ காதோரத்திலும்‌ கன்னங்களிலும்‌ 
உதடுகளிலும்‌ தீயால்‌ சுட்டுவிட்டத்தைப்‌ போல்‌ அவனது 
கரங்களில்‌ கிடந்த அவள்‌ துடிதுடித்து, “ப்ளீஸ்‌ ப்ளீஸ்‌” 
என்று கதறக்‌ கதற, அவன்‌ அவளை வெறிகொண்டு 
தழுவித்‌ தழுவி... அவள்‌ கதறல்‌ மெலிந்து தேய்ந்து 
அடங்கிப்‌ போகிறது. அவனைப்‌ பழி தீர்ப்பது போல 
இப்போது அவளது கரங்கள்‌ இவனது கழுத்தை இறுகப்‌ 
பின்னி இணைந்திருக்கின்றன. 

வெளியே... 

வானம்‌ கிழிந்து அறுபட்டது! மின்னல்கள்‌ சிதறித்‌ 
தெறித்தன! இடியோசை முழங்கி வெடித்தது! 

ஆ! அந்த இடி எங்கோ விழுந்திருக்க வேண்டும்‌. 

“நான்‌ வீட்டுக்குப்‌ போகணும்‌, ஐயோ! எங்க அம்மா 
தேடுவா...” 

காரின்‌ கதவைத்‌ திறந்து கொண்டு பின்‌ ஸீட்டிலிருந்து 
அவன்‌ இறங்குகிறான்‌. அந்த மைதானத்தில்‌ குழம்பி 
இருந்த சேற்றில்‌ அவனது ஷூஸ்‌ அணிந்த பாதம்‌ 
புதைகிறது. அவன்‌ காலை உயர்த்தியபோது “சளக்‌” 
என்று தெறித்த சேறு, காரின்‌ மீது கறையாய்ப்‌ படிகிறது. 
திறந்த கதவின்‌ வழியே இரண்டொரு துளிகள்‌ 
காருக்குள்‌ இருந்த அவள்‌ மீதும்‌ தெறிக்கின்றன. 

உடலிலோ மனத்திலோ உறுத்துகின்ற வேதனையால்‌ 
தன்னை மீறிப்‌ பொங்கிப்‌ பொங்கி பிரவகிக்கும்‌ 
கண்ணீரை அடக்க முடியாமல்‌ அவனறியாதவாறு 
அவள்‌ மெளனமாக அழுது கொண்டிருக்கிறாள்‌. 

முன்புறக்‌ கதவைத்‌ திறந்து டிரைவர்‌ சீட்டில்‌ அமர்ந்த 
அவன்‌ சேறு படிந்த காலணியைக்‌ கழற்றி எறிகிறான்‌. 
ரேடியோவுக்கருகில்‌ உள்ள அந்தப்‌ பெட்டியைத்‌ திறந்து 
அதிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்துப்‌ பற்ற வைத்துக்‌ 
கொண்டு, மூசு மூசென்று புகை விட்டவாறு 
“சூயிங்கம்‌'மை மென்று கொண்டிருக்கிறான்‌. 

இந்த விநாடியே தான்‌ வீட்டில்‌ இருக்க வேண்டும்‌ 


போலவும்‌, அம்மாவின்‌ மடியைக்‌ கட்டிக்கொண்டு 
“ஹோ: வென்று கதறி அழுது இந்தக்‌ கொடுமைக்கு 
ஆறுதல்‌ தேடிக்‌ கொள்ள வேண்டும்‌ போலவும்‌ அவள்‌ 
உள்ளே ஓர்‌ அவசரம்‌ மிகுந்து நெஞ்சும்‌ நினைவும்‌ 
உடலும்‌ உணர்ச்சியும்‌ நடுநடுங்குகின்றன. 

அவனோ சாவதானமாக சிகரெட்டைப்‌ புகைத்துக்‌ 
கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்‌.அதைப்‌ 
பார்க்க அவளுக்கு எரிச்சல்‌ பற்றிக்‌ கொண்டு வருகிறது. 
அந்தக்‌ காருக்குள்ளே இருப்பது ஏதோ பாறைகளுக்கு 
இடையேயுள்ள ஒரு குகையில்‌ அகப்பட்டது போல்‌ ஒரு 
சமயம்‌ பயமாகவும்‌ மறு சமயம்‌ அருவருப்பாகவும்‌ - 
அந்த சிகரெட்டின்‌ நெடி வேறு வயிற்றைக்‌ குமட்ட- அந்த 
மைதானத்தில்‌ உள்ள சேறு முழுவதும்‌ அவள்‌ மீது 
வாரிச்‌ சொரியப்பட்டது போல்‌ அவள்‌ உடலெல்லாம்‌ 
பிசுபிசுக்கிறதே.... 

நரி ஊளைமாதிரி ரேடியோவிலிருந்து அந்த 
“ட்ரம்ப்பட்‌'டின்‌ ஓசை உடலையே இரு கூறாகப்‌ 
பிளப்பது போல்‌ வெளியேறிப்‌ பிளிறுகிறதே... 

அவள்‌ தன்னை மீறிய ஓர்‌ ஆத்திரத்தில்‌ கிறீச்சிட்டு 
அழுகைக்‌ குரலில்‌ அலறுகிறாள்‌. “என்னை வீட்டிலே 
கொண்டு போய்‌ விடப்போறீங்களா, இல்லையா?” 

அவனது கை “டப்‌” என்று ரேடியோவை நிறுத்துகிறது. 

“டோண்ட்ஷவ்ட்‌ லைக்‌ தட்‌!” அவன்‌ எரிச்சல்‌ மிகுந்த 
குரலில்‌ அவளை எச்சரிக்கிறான்‌. “கத்தாதே!” 

அவனை நோக்கி இரண்டு கரங்களையும்‌ கூப்பிப்‌ 
பரிதாபமாக அழுதவாறு அவள்‌ கெஞ்சுகிறாள்‌. “எங்க 
அம்மா தேடுவா: என்னைக்‌ கொண்டுபோய்‌ வீட்டிலே 
விட்டுட்டா உங்களுக்குக்‌ கோடிப்‌ புண்ணியம்‌” என்று 
வெளியே கூறினாலும்‌ மனதிற்குள்‌ “என்‌ புத்தியைச்‌ 
செருப்பால அடிக்கணும்‌. நான்‌ இப்படி வந்திருக்கவே 
கூடாது. ஐயோ! என்னென்னவோ ஆயிடுத்தே” என்ற 
புலம்பலும்‌ எங்காவது தலையை மோதி உடைத்துக்‌ 
கொண்டால்‌ தேவலை என்ற ஆத்திரமும்‌ மூண்டு 
தகிக்கப்‌ பற்களை நறநறவென்று கடிக்கிறாள்‌. அந்த 


விநாடியில்‌ அவள்‌ தோற்றத்தைக்‌ கண்டு அவன்‌ 
நடுங்குகிறான்‌. 

“ப்ளீஸ்‌... டோண்ட்‌ க்ரியேட்‌ ஸீன்ஸ்‌” என்று அவளைக்‌ 
கெஞ்சி வேண்டிக்‌ கொண்டு, சலிப்போடு காரைத்‌ 
திருப்புகிறான்‌... 

அந்த இருண்ட சாலையில்‌ கண்களை கூசவைக்கும்‌ 
ஒளியை வாரி இறைத்தவாறு உறுமி விரைந்து 
கொண்டிருக்கிறது கார்‌. 

“சீ! என்ன கஷ்டம்‌ இது! பிடிக்கலேன்னா அப்பவே 
சொல்லி இருக்கலாமே. ஒரு அருமையான சாயங்காலப்‌ 
பொழுது பாழாகி விட்டது. பாவம்‌! இதெல்லாம்‌ 
காலேஜீலே படிச்சு என்ன பண்ணப்‌ போறதோ? இன்னும்‌ 
கூட அழறாளே!” அவன்‌ அவள்‌ பக்கம்‌ திரும்பி 
அவளிடம்‌ மன்னிப்பு கேட்டுக்‌ கொள்கிறான்‌. “ஐ ஆம்‌ 
ஸாரி.. உனது உணர்ச்சிகளை நான்‌ புண்படுத்தி 
இருந்தால்‌, தயவு செய்து மன்னித்துக்‌ கொள்‌.” 

.அவளை அவளது இடத்தில்‌ இறக்கி விட்டுவிட்டு 
இந்த நிகழ்ச்சியையே மறந்து நிம்மதி காண வேண்டும்‌ 
என்கிற அவசரத்தில்‌ அவன்‌ காரை அதிவேகமாக 
ஓட்டுகிறான்‌. 

இன்னும்‌ மழை பெய்துகொண்டு இருக்கிறது. 

சந்தடியே இல்லாத ட்ரங்க்‌ ரோட்டைக்‌ கடந்து, அழகிய 
பங்களாக்களும்‌ பூந்தோட்டங்களும்‌ மிகுந்த 
அவென்யூக்களில்‌ புகுந்து, பெரிய பெரிய கட்டிடங்கள்‌ 
மிகுந்த அந்தப்‌ பிரதான பஜாரில்‌ போய்க்கொண்டிருந்த 
கார்‌ ஒரு குறுகலான தெருவில்‌ திரும்பி அவளது 
வீட்டை நோக்கிப்‌ போய்க்கொண்டிருந்தது. 

“இஞ்கே நிறுத்துங்கள்‌. நான்‌ இறங்கிக்‌ 
கொள்ளுகிறேன்‌” என்று அவளாகச்‌ சொல்லுவாள்‌ 
என்று அவளது தெரு நெருங்க நெருங்க அவன்‌ 
யோசித்துக்‌ காரை மெதுவாக ஓட்டுகிறான்‌. அவள்‌ அந்த 
அளவுக்குக்கூட விவரம்‌ தெரியாத பேதை என்பதைப்‌ 
புரிந்துகொண்டு அவனே ஓரிடத்தில்‌ காரை நிறுத்திக்‌ 
கூறுகிறான்‌. “வீடு வரைக்கும்‌ கொண்டு வந்து நான்‌ 


விடக்கூடாது. அதனாலே நீ இங்கேயே இறங்கிப்‌ 
போயிடு.... ம்‌ அவளைப்‌ பார்க்க அவனுக்கே 
பரிதாபமாயும்‌ வருத்தமாயும்‌ இருக்கிறது. ஏதோ குற்ற 
உணர்வில்‌, அல்லது கடன்‌ பட்டுவிட்டது போன்ற 
நெஞ்சின்‌ உறுத்தலில்‌ அவனது கண்கள்‌ கலங்கி 
விவஸ்தையற்ற கண்ணீர்‌ பளபளக்கிறது. அவனே 
இறங்கி வந்து ஒரு பணியாள்‌ மாதிரி அவளுக்காகக்‌ 
காரின்‌ கதவைத்‌ திறந்து கொண்டு மழைத்‌ தூறலில்‌ 
நின்றுக்‌ கொண்டிருக்கிறான்‌. உணர்ச்சிகள்‌ 
மரத்துப்போன நிலையில்‌ அவள்‌ தனது புத்தகங்களைச்‌ 
சேகரித்துக்‌ கொண்டு கீழே விழுந்திருந்த அந்தச்‌ சிறிய 
வட்ட வடிவமான எவர்சில்வர்‌ டிபன்‌ பாக்ஸைத்‌ தேடி 
எடுத்துக்கொண்டு தெருவில்‌ இறங்கி அவன்‌ முகத்தைப்‌ 
பார்க்க முடியாமல்‌ தலை குனிந்து நிற்கிறாள்‌. 

அந்தச்‌ சிறிய தெருவில்‌, மழை இரவானதால்‌ ஜன 
நடமாட்டமே அற்றிருக்கிறது. தூரத்தில்‌ எரிந்து 
கொண்டிருக்கும்‌ தெரு விளக்கின்‌ மங்கிய 
வெளிச்சத்தில்‌ தன்‌ அருகே குள்ளமாய்‌ குழந்தை மாதிரி 
நின்றிருக்கும்‌ அவளைப்‌ பார்க்கும்போது அவன்‌ 
தன்னுள்ளே தன்னையே நொந்து கொள்கிறான்‌. 
தனக்கிருக்கும்‌ அளவிறந்த சுதந்திரமே எவ்வளவு 
கேவலமான அடிமையாக்கி இருக்கிறது என்பதை 
அவன்‌ எண்ணிப்‌ பார்க்கிறான்‌. 

“ஆம்‌. அடிமை! - உணர்ச்சிகளின்‌ அடிமை!” என்று 
அவன்‌ உள்ளம்‌ உணருகிறது. அவன்‌ அவளிடம்‌ 
ரகஸியம்‌ போல்‌ கூறுகிறான்‌: “ஐ ஆம்‌ ஸாரி!” 

அவள்‌ அவனை முகம்‌ நிமிர்த்திப்‌ பார்க்கிறாள்‌... ஓ! 
அந்தப்‌ பார்வை! 

அவளிடம்‌ என்னவோ கேட்க அவன்‌ உதடுகள்‌ 
துடிக்கின்றன. “என்ன..” என்ற ஒரே வார்த்தையோடு 
அவனது குரல்‌ கம்மி அடைத்துப்‌ போகிறது. 

“ஒண்ணுமில்லே” என்று கூறி அவள்‌ நகர்கிறாள்‌. 

அவளுக்கு முன்னால்‌ அந்தக்‌ கார்‌ விரைந்து 
செல்கையில்‌ காரின்‌ பின்னால்‌ உள்ள அந்தச்‌ சிவப்பு 


வெளிச்சம்‌ ஓடி ஓடி இருளில்‌ கலந்து மறைகிறது. 

கூடத்தில்‌ தொங்கிய அரிக்கேன்‌ விளக்கு அணைந்து 
போயிருந்தது. சமையலறையில்‌ கை வேலையாக 
இருந்த அம்மா, கூடம்‌ இருண்டு கிடப்பதைப்‌ பார்த்து 
அணைந்த விளக்கை எடுத்துக்கொண்டு போய்‌ ஏற்றிக்‌ 
கொண்டு வந்து மாட்டியபோது, கூடத்துக்‌ கடிகாரத்தில்‌ 
மணி ஏழரை ஆகிவிட்டதைக்‌ கண்டு திடீரென்று 
மனசில்‌ என்னவோ பதைக்கத்‌ திரும்பிப்‌ பார்த்தபோது, 
அவள்‌ படியேறிக்‌ கொண்மருந்தாள்‌. 

மழையில்‌ நனைந்து தலை ஒரு கோலம்‌ துணி ஒரு 
கோலமாய்‌ வருகின்ற மகளைப்‌ பார்ததுமே வயிற்றில்‌ 
என்னமோ செய்தது அவளுக்கு: “என்னடி இது, 
அலங்கோலம்‌?” 

அவள்‌ ஒரு சிலை அசைவது மாதிரிக்‌ கூடத்துக்கு 
வந்தாள்‌; அரிக்கேன்‌ விளக்கு வெளிச்சத்தில்‌ ஒரு சிலை 
மாதிரியே அசைவற்று நின்றாள்‌. “அம்மா!” என்று குமுறி 
வந்த அழுகையைத்‌ தாயின்‌ தோள்மீது வாய்‌ புதைத்து 
அடைத்துக்‌ கொண்டு அவளை இறுகத்‌ தழுவியவாறே 
குலுங்கிக்‌ குலுங்கி அழுதாள்‌! 

அம்மாவின்‌ மனசுக்குள்‌, ஏதோ விபரீதம்‌ 
நடந்துவிட்டது புரிவது போலவும்‌ புரியாமலும்‌ கிடந்து 
நெருடிற்று. 

“என்னடி, என்ன நடந்தது? ஏன்‌ இவ்வளவு நேரம்‌? 
அழாமல்‌ சொல்லு” தன்மீது விழுந்து தழுவிக்கொண்டு 
புழுமாதிரித்‌ துடிக்கும்‌ மகளின்‌ வேதனைக்குக்‌ காரனம்‌ 
தெரியாவிட்டாலும்‌, அது வேதனை என்ற அளவில்‌ 
உணர்ந்து, அந்த வேதனைக்குத்‌ தானும்‌ ஆட்பட்டு மனம்‌ 
கலங்கி அழுது முந்தானையோடு கண்களைத்‌ 
துடைத்தவாறு மகளின்‌ முதுகில்‌ ஆதரவோடு தட்டிக்‌ 
கொடுத்தாள்‌: “ஏண்டி, ஏன்‌ இப்படி அழறே? சொல்லு” 

தாயின்‌ முகத்தைப்‌ பார்க்க முடியாமல்‌ அவள்‌ 
தோளில்‌ முகம்‌ புதைத்தவாறு அவள்‌ காதில்‌ மட்டும்‌ 
விழுகிற மாதிரி சொன்னாள்‌. அழுகை அடங்கி 
மெதுவாக ஒலித்த குரலில்‌ அவள்‌ சொல்ல ஆரம்பித்த 


உடனேயே தன்மீது ஒட்டிக்‌ கிடந்த அவளைப்‌ பிரித்து 
நிறுத்தி, விலகி நின்று சபிக்கப்பட்ட ஒரு நீசப்‌ 
பெண்ணைப்‌ பார்ப்பதுபோல்‌ அருவருத்து நின்றாள்‌ 
அம்மா. 

அந்தப்‌ பேதைப்‌ பெண்‌ சொல்லிக்‌ கொண்மருந்தாள்‌. 
“மழை கொட்டுக்‌ கொட்டுனு கொட்டித்து! பஸ்ஸே 
வரல்லே. அதனால்தான்‌ காரிலே ஏறினேன்‌ - அப்புறம்‌ 
எங்கேயோ காடுமாதிரி ஒரு இடம்‌.... மனுஷாளே 
இல்லை... ஒரே இருட்டு. மழையா இருந்தாலும்‌ எறங்கி 
ஓடி வந்துடலாம்னு பார்த்தா எனக்கோ வழியும்‌ 
தெரியாது... நான்‌ என்ன பண்ணுவேன்‌? அப்புறம்‌ வந்து 
வந்து... ஐயோ! அம்மா...அவன்‌ என்னெ...” 

-அவள்‌ சொல்லி முடிப்பதற்குள்‌ பார்வையில்‌ 
மின்னல்‌ பூச்சிகள்‌ பறப்பதுபோல்‌ அந்த அறை 
அவளது காதிலோ, நெற்றிப்‌ பொருத்திலோ எங்கேயோ 
வசமாய்‌ விழுந்தது. கூடத்து மூலையில்‌ அவள்‌ சுருண்டு 
விழ. கையில்‌ இருந்த புத்தகங்கள்‌ நாற்புறமும்‌ சிதறி 
டிபன்‌ பாக்ஸ்‌ கீழே விழுந்து கணகணத்து உருண்டது. 

“அடிப்பாவி! என்‌ தலையிலே நெருப்பைக்‌ 
கொட்டிட்டாயே..” என்று அலறத்‌ திறந்த வாய்‌, திறந்த 
நிலையில்‌ அடைபட்டது. 

அது நான்கு குடித்தனங்கள்‌ உள்ள வீடு. சத்தம்‌ 
கேட்டுப்‌ பின்‌ கட்டிலிருந்து சிலர்‌ அங்கே ஓடி 
வந்தார்கள்‌. 

“என்னடி, என்ன விஷயம்‌?” என்று ஈரக்கையை 
முந்தானையில்‌ துடைத்துக்‌ கொண்டு சுவாரசியமாய்‌ 
விசாரித்த வண்ணம்‌ கூடத்துக்கே வந்து விட்டாள்‌ பின்‌ 
கட்டு மாமி. 

“ஒண்ணுமில்லை. இந்தக்‌ கொட்டற மழையிலே 
அப்படி என்ன குடி முழுகிப்‌ போச்சு? தெப்பமா 
நனைஞ்சுண்டு வந்திருக்காள்‌. காசைப்‌ பணத்தைக்‌ 
கொட்டிப்‌ படிக்க வெச்சு, பரீட்சைக்கு நாள்‌ 
நெருங்கறப்போ படுத்துத்‌ தொலைச்சா என்ன பண்றது? 
நல்ல வேளை, அவ அண்ணா இல்லே; இருந்தால்‌ 


இந்நேரம்‌ தோலை உரிச்சிருப்பான்‌” என்று பொய்யாக 
அங்கலாய்த்துக்‌ கொண்டாள்‌ அம்மா. 

“சரி சரி, விடு. இதுக்குப்‌ போய்‌ குழந்தையே 
அடிப்பாளோ?” பின்‌ கட்டு அம்மாளுக்கு விஷயம்‌ 
அவ்வளவு சுரத்தாக இல்லை. போய்விட்டாள்‌. 

வாசற்‌ கதவையும்‌ கூடத்து ஜன்னல்களையும்‌ இழுத்து 
மூடினாள்‌ அம்மா. ஓர்‌ அறையில்‌ பூனைக்குட்டி மாதிரிச்‌ 
சுருண்டு விழுந்து - அந்த அடிக்காகக்‌ கொஞ்சம்‌ கூட 
வேதனைப்‌ படாமல்‌ இன்னும்‌ பலமாகத்‌ தன்னை 
அடிக்க மாட்டாளா, உயிர்‌ போகும்‌ வரை தன்னை 
மிதித்துத்‌ துவைக்க மாட்டாளா என்று எதிர்பார்த்து 
அசைவற்றுக்‌ கிடந்த மகளை எரிப்பது போல்‌ வெறித்து 
விழித்தாள்‌ அம்மா. 

“இவளை என்ன செய்யலாம்‌?... ஒரு கெளரவமான 
குடும்பத்தையே கறைப்படுத்திட்டாளே?... தெய்வமே! 
நான்‌ என்ன செய்வேன்‌?” என்று திரும்பிப்‌ பார்த்தாள்‌. 

அம்மாவின்‌ பின்னே சமையலறையிலே அடுப்பின்‌ 
வாய்க்குள்ளே தீச்சுவாலைகள்‌ சுழன்றெரியக்‌ கங்குகள்‌ 
கனன்றுக்‌ கொண்டிருந்தன... 

“அப்படியே ஒரு முறம்‌ நெருப்பை அள்ளி வந்து இவள்‌ 
தலையில்‌ கொட்டினால்‌ என்ன” என்று தோன்றிற்று. 

-அவள்‌ கண்‌ முன்‌ தீயின்‌ நடுவே கிடந்து புழுவைப்‌ 
போல்‌ நெளிந்து கருகிச்‌ சாகும்‌ மகளின்‌ தோற்றம்‌ 
தெரிந்தது. 

“அப்புறம்‌? அத்துடன்‌ இந்தக்‌ களங்கம்‌ போய்‌ விடுமா? 
ஐயோ! மகளே உன்னை என்‌ கையால்‌ கொன்ற பின்‌ 
நான்‌ உயிர்‌ வாழவா?... நானும்‌ என்‌ உயிரைப்‌ போக்கிக்‌ 
கொண்டால்‌?” 

“ம்‌... அப்புறம்‌? அத்துடன்‌ இந்தக்‌ களங்கம்‌ 
போயிடுமா?” அம்மாவுக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. 
மகளின்‌ கூந்தலைப்‌ பற்றி முகத்தை நிமிர்த்தித்‌ தூக்கி 
நிறுத்தினாள்‌ அம்மா. 

நடுக்‌ கூடத்தில்‌ தொங்கிய அரிக்கேனின்‌ திரியை 
உயர்த்தி ஒளி கூட்டி அதைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ 


கொண்டு மகளின்‌ அருகே வந்து நின்று அவளைத்‌ 
தலை முதல்‌ கால்வரை ஒவ்வோர்‌ அங்குலமாக உற்று 
உற்றுப்‌ பார்த்தாள்‌. அந்தப்‌ பார்வையைத்‌ தாங்க 
மாட்டாமல்‌ அவள்‌ முகத்தை மூடிக்‌ கொண்டு “ஐயோ 
அம்மா! என்னைப்‌ பார்க்காதேயேன்‌” என்று முதுகுப்‌ 
புறத்தைத்‌ திருப்பிக்‌ கொண்டு சுவரில்‌ முகம்‌ புதைத்து 
அழுதாள்‌.... 

“அட கடவுளே! அந்தப்‌ பாவிக்கு நீ தான்‌ கூலி 
கொடுக்கணும்‌” என்று வாயைப்‌ பொத்திக்‌ கொண்டு 
அந்த முகம்‌ தெரியாத அவனைக்‌ குமுறிச்‌ சபித்தாள்‌ 
அம்மா. அவளைத்‌ தொடுவதற்குத்‌ தனது கைகள்‌ 
கூசினாலும்‌, அவளைத்‌ தானே தீண்டுவதற்குக்‌ கூசி 
ஒதுக்கினால்‌ அவள்‌ வேறு எங்கே தஞ்சம்‌ புகுவாள்‌ 
என்று எண்ணிய கருணையினால்‌ சகித்துக்‌ கொண்டு 
தனது நடுங்கும்‌ கைகளால்‌ அவளைத்‌ தொட்டாள்‌. “என்‌ 
தலையெழுத்தே” என்று பெருமூச்செறிந்தவாறு, 
இவளைக்‌ கோபிப்பதிலோ தண்டிப்பதிலோ இதற்குப்‌ 
பரிகாரம்‌ காண முடியாது என்று ஆழமாய்‌ உணர்ந்து 
அவளைக்‌ கைப்பிடியில்‌ இழுத்துக்‌ கொண்டு 
அரிக்கேன்‌ விளக்குக்டன்‌ பாத்ரூமை நோக்கி நடந்தாள்‌. 

“இப்ப என்ன செய்யலாம்‌? அவனை யாருன்னு கண்டு 
பிடிச்சுட்டா?..... அவன்‌ தலையிலேயே இவளைக்‌ 
கட்டிடறதோ? அட தெய்வமே... வாழ்க்கை முழுதும்‌ 
அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தோட இவளை வாழ 
வச்சுடறதா? அதுக்கு இவளைக்‌ கொன்னுடலாமே? 
என்ன செய்யறது!' என்று அம்மாவின்‌ மனம்‌ கிடந்து 
அரற்றியது! 

பாத்ரூமில்‌ தண்ணீர்த்‌ தொட்டியின்‌ அருகே அவளை 
நிறுத்தி மாடத்தில்‌ விளக்கை வைத்துவிட்டு, தானறிந்த 
தெய்வங்களையெல்லாம்‌ வழிபட்டு இந்த 
ஒன்றுமறியாப்‌ பேதையின்மீது பட்டுவிட்ட கறையைக்‌ 
கழுவிக்‌ களங்கத்தைப்‌ போக்குமாறு பிரார்த்தித்துக்‌ 
கொண்டாள்‌ அம்மா. 

குளிரில்‌ நடுங்குகிறவள்‌ மாதிரி மார்பின்‌ மீது 


குறுக்காகக்‌ கைகளைக்‌ கட்டிக்கொண்டு கூனிக்‌ குறுகி 
நின்றிருந்தாள்‌ அவள்‌. 

கண்களை இறுக மூடிக்கொண்டு சிலை மாதிரி 
இருக்கும்‌ மகளிடம்‌ ஒரு வார்த்தை பேசாமல்‌ அவளது 
ஆடைகளை யெல்லாம்‌ தானே களைந்தாள்‌ அம்மா. 
இடுப்புக்குக்‌ கீழ்‌ வரை பின்னித்‌ தொங்கிய சடையைப்‌ 
பிரித்து அவளது வெண்மையான முதுகை மறைத்துப்‌ 
பரத்தி விட்டாள்‌. முழங்கால்களைக்‌ கட்டிக்‌ கொண்டு 
ஒரு யந்திரம்‌ மாதிரிக்‌ குறுகி உட்கார்ந்த அவள்‌ 
தலையில்‌ குடம்‌ குடமாய்‌ தொட்டியிலிருந்த நீரை 
எடுத்துக்‌ கொட்டினாள்‌. அவள்‌ தலையில்‌ சீயக்காய்த்‌ 
தாளை வைத்துத்‌ தேய்த்தவாறு மெல்லிய குரலில்‌ 
அம்மா விசாரித்தாள்‌: “உனக்கு அவனைத்‌ 
தெரியுமோ?...” 

“ம்ஹூம்‌...” 

“அழிஞ்சு போறவன்‌. அவனை என்ன செய்தால்‌ 
தேவலை!” 

- பற்களைக்‌ கடித்துக்‌ கொண்டு சீயக்காய்‌ தேய்த்த 
விரல்களைப்‌ புலி மாதிரி விரித்துக்‌ கொண்டு 
கண்களில்‌ கொலை வெறி கொப்பளிக்க வெறித்த 
பார்வையுடன்‌ நிமிர்ந்து நின்றாள்‌. 

ம்‌... வாழை ஆடினாலும்‌ வாழைக்குச்‌ சேதம்‌, முள்‌ 
ஆடினாலும்‌ வாழைக்குத்தான்‌ சேதம்‌” - என்று பொங்கி 
வந்த ஆவேசம்‌ தணிந்து, பெண்ணினத்தின்‌ தலை 
எழுத்தையே தேய்த்து அழிப்பது போல்‌ இன்னும்‌ ஒரு 
கை சீயக்காயை ஆவள்‌ தலையில்‌ வைத்துப்‌ 
பரபரவென்று தேய்த்தாள்‌. 

ஏனோ அந்தச்‌ சமயம்‌ இவளை இரண்டு வயசுக்‌ 
குழந்தையாக விட்டு இறந்து போன தன்‌ கணவனை 
நினைத்துக்‌ கொண்டு அழுதாள்‌. “அவர்‌ மட்டும்‌ 
இருந்தாரென்றால்‌ - மகராஜன்‌, இந்தக்‌ 
கொடுமையெல்லாம்‌ பார்க்காமல்‌ போய்ச்‌ சேர்ந்தாரே?' 

“இது யாருக்கும்‌ தெரியக்‌ கூடாது கொழந்தே! தெரிஞ்சா 
அதோட ஒரு குடும்பமே அழிஞ்சு போகும்‌. நம்‌ 


வீட்டிலேயும்‌ ஒரு பொண்‌ இருக்கே, அவளுக்கு இப்படி 
ஆகி இருந்தா என்ன பண்ணுவோம்னு யோசிக்கவே 
மாட்டா. பரம்பரை துவேஷம்‌ மாதிரி குலத்தையே பாழ்‌ 
பண்ணிடுவா... மத்தவாளைச்‌ சொல்றேனே. 
இன்னொருத்தருக்குன்னா என்‌ நாக்கே இப்படிப்‌ 
பேசுமா? வேற மாதிரித்தான்‌ பேசும்‌. எவ்வளவு பேசி 
இருக்கு!” என்று புலம்பிக்‌ கொண்டே கொடியில்‌ கிடந்த 
துண்டை எடுத்து அவள்‌ தலையைத்‌ துவட்டினாள்‌. 
தலையை துவட்டியபின்‌ அவளை முகம்‌ நிமிர்த்திப்‌ 
பார்த்தாள்‌. கழுவித்‌ துடைத்த பீங்கான்‌ மாதிரி 
வாலிபத்தின்‌ கறைகள்‌ கூடப்‌ படிவதற்கு வழியில்லாத 
அந்தக்‌ குழந்தை முகத்தைச்‌ சற்று நேரம்‌ உற்றுப்‌ பார்த்து 
மகளின்‌ நெற்றியில்‌ ஆதரவோடு முத்தமிட்டாள்‌. “நீ 
சுத்தமாயிட்டேடி குழந்தே, சுத்தமாயிட்டே. உன்‌ மேலே 
கொட்டினேனே அது ஜலமில்லேடி, ஜலம்‌ இல்ல. 
நெருப்புன்னு நெனைச்சுக்கோ. உன்‌ மேலே இப்போ 
கறையே இல்லே. நீ பளிங்குடீ. பளிங்கு.. மனசிலே 
அழுக்கு இருந்தாத்தான்டி அழுக்கு. உம்‌ மனசு எனக்குத்‌ 
தெரியறது. உலகத்துக்குத்‌ தெரியுமோ? அதுக்காகத்தான்‌ 
சொல்றேன்‌. இது உலகத்துக்குத்‌ தெரியவே கூடாதுன்னு. 
என்னடீ அப்படிப்‌ பார்க்கறே? தெரிஞ்சுட்டா என்ன 
பண்றதுன்னு பார்க்கறியா? என்னடி தெரியப்‌ போறது? 
எவனோடயோ நீ கார்லே வந்தேன்னுதானே தெரியப்‌ 
போறது? அதுக்கு மேலே கண்ணாலே பார்க்காததெப்‌ 
பேசினா அந்த வாயைக்‌ கிழிக்க மாட்டாளா? ம்‌... 
ஒண்ணுமே நடக்கலேடி, நடக்கலே! கார்லே ஏறிண்டு 
வந்ததை மட்டும்‌ பார்த்துக்‌ கதை கட்டுவாளோ? 
அப்பிடிப்‌ பார்த்தா ஊர்லே எவ்வளவோ பேரு மேல 
கதை கட்ட ஒரு கும்பல்‌ இருக்கு. அவாளே விடுமு.. உன்‌ 
நல்லதுக்குத்தான்‌ சொல்றேன்‌. உன்‌ மனசிலே ஒரு 
கறையுமில்லே. நீ சுத்தமா இருக்கேன்னு நீயே 
நம்பணும்கிறதுக்குச்‌ சொல்றேன்டி... நீ நம்பு... நீ 
சுத்தமாயிட்டே, நான்‌ சொல்றது சத்யம்‌, நீ 
சுத்தமாயிட்டே....? ஆமா - தெருவிலே நடந்து 


வரும்போது எத்தனை தட்வை அசிங்கத்தைக்‌ காலிலே 
மிதிச்சுடறோம்‌... அதுக்காகக்‌ காலையா வெட்டிப்‌ 
போட்டுடறோம்‌? கழுவிட்டு பூஜை அறைக்குக்‌ கூடப்‌ 
போறோமே; சாமி வேண்டாம்னு வெரட்டவா செய்யறார்‌ - 
எல்லாம்‌ மனசுதான்மு... மனசு சுத்தமா இருக்கணும்‌... 
ஒனக்கு அகலிகை கதை தெரியுமோ? ராமரோட பாத 
துளி பட்டு அவ புனிதமாயிட்டாள்ன்னு சொல்லுவா, 
ஆனா அவ மனசாலே கெட்டுப்‌ போகலை. 
அதனாலேதான்‌ ராமரோட பாத துளி அவ மேலே 
பட்டுது. எதுக்குச்‌ சொல்றேன்னா... வீணா உன்‌ மனசும்‌ 
கெட்டுப்‌ போயிடக்‌ கூடாது பாரு.. கெட்ட கனவு மாதிரி 
இதெ மறந்துடு.. உனக்கு ஒண்ணுமே நடக்கல்லே..” 

கொடியில்‌ துவைத்து உலர்த்திக்‌ கிடந்த உடைகளை 
எடுத்துத்‌ தந்து அவளை உடுத்திக்‌ கொள்ளச்‌ 
சொன்னாள்‌ அம்மா. 

“அதென்ன வாயிலே சவக்‌ சவக்‌'ன்னு மெல்லறே?' 

“சூயிங்கம்‌.” 

“கருமத்தைத்‌ துப்பு... சீ துபுடி. ஒரு தடவை வாயைச்‌ 
சுத்தமா அலம்பிக்‌ கொப்புளிச்சுட்டு வா” என்று 
கூறிவிட்டுப்‌ பூஜை அறைக்குச்‌ சென்றாள்‌ அம்மா. 

சுவாமி படத்தின்‌ முன்னே மனம்‌ கசிந்து உருகத்‌ 
தன்னை மறந்து சில விநாடிகள்‌ நின்றாள்‌ அம்மா. 
பக்கத்தில்‌ வந்து நின்ற மகளை “கொழந்தே, “எனக்கு 
நல்ல வாழ்க்கையைக்‌ கொடுன்னு கடவுளை 
வேண்டிக்கோ. இப்படி எல்லாம்‌ ஆனதுக்கு நானுந்தான்‌ 
காரணம்‌. வய்சுக்கு அந்த பொண்ணை வெளியே 
அனுப்பறமே, உலகம்‌ கெட்டுக்‌ கெடக்கேன்னு எனக்கும்‌ 
தோணாமே போச்சே? என்‌ கொழந்தே காலேஜக்கும்‌ 
போறாளேங்கற பூரிப்பிலே எனக்கு ஒன்னுமே 
தோணல்லே. அதுவுமில்லாம எனக்கு நீ இன்னும்‌ 
கொழந்தை தானே! ஆனா நீ இனிமே உலகத்துக்குக்‌ 
கொழந்தை இல்லேடி! இதை மறந்துடு என்ன, 
மறந்துடுன்னா சொன்னேன்‌? இல்லே, இதை மறக்காம 
இனிமே நடந்துக்கோ. யார்கிட்டேயும்‌ இதைப்‌ பத்திப்‌ 


பேசாதே. இந்த ஒரு விஷயத்திலே மட்டும்‌ வேண்டியவா, 
நெருக்கமானவான்னு கிடையாது. யார்கிட்டேயும்‌ 
இதைச்‌ சொல்லலேன்னு என்‌ கையில்‌ அழச்சு சத்தியம்‌ 
பண்ணு, ம்‌: ஏதோ தன்னுடைய ரகசியத்தைக்‌ 
காப்பாற்றுவதற்கு வாக்குறுதி கேட்பதுபோல்‌ அவள்‌ 
எதிரே கையேந்தி நிற்கும்‌ தாயின்‌ கை மீது கரத்தை 
வைத்து இறுகப்‌ பற்றினாள்‌ அவள்‌: “சத்தியமா 
யார்கிட்டயும்‌ சொல்ல மாட்டேன்‌...” 

“பரீட்சையிலே நிறைய மார்க்‌ வாங்கிண்டு வராளே, 
சமத்து சமத்துன்னு நினைச்சிண்டிருந்தேன்‌. 
இப்பத்தான்‌ நீ சமத்தா ஆகியிருக்கே. எப்பவும்‌ இனிமே 
சமத்தா இருந்துக்கோ” என்று மகளின்‌ முகத்தை ஒரு 
கையில்‌ ஏந்தி, இன்னொரு கையால்‌ அவள்‌ நெற்றியில்‌ 
விபூதியை இட்டாள்‌ அம்மா. 

அந்தப்‌ பேதையின்‌ கண்களில்‌ பூஜை அறையில்‌ 
எரிந்த குத்து விளக்குச்‌ சுடரின்‌ பிரபை மின்னிப்‌ 
பிரகாசித்தது. அது வெறும்‌ விளக்கின்‌ நிழலாட்டம்‌ 
மட்டும்‌ அல்ல. அதிலே முழு வளர்ச்சியுற்ற 
பெண்மையின்‌ நிறைவே பிரகாசிப்பதை அந்தத்‌ தாய்‌ 
கண்டு கொண்டாள்‌. 

அதோ, அவள்‌ கல்லூரிக்குப்‌ 
போய்க்கொண்டிருக்கிறாள்‌. அவள்‌ செல்லுகின்ர 
பாதையில்‌ நூற்றுக்கணக்கான டாம்பீகமான கார்கள்‌ 
குறுக்கிடத்தான்‌ செய்கிறன. ஒன்றையாவது அவள்‌ 
ஏறிட்டுப்‌ பார்க்க வேண்டுமே! சில சமயங்களில்‌ 
பார்க்கிறாள்‌. அந்தப்‌ பார்வையில்‌ தன்‌ வழியில்‌ அந்தக்‌ 
காரோ அந்தக்‌ காரின்‌ வழியில்‌ தானோ குறுக்கிட்டு 
மோதிக்கொள்ளக்‌ கூடாதே என்ற ஜாக்கிரதை உணர்ச்சி 
மட்டுமே இருக்கிறது. 


“எழுதப்பட்ட காலம்‌: 1966) 


30.தாவியில்‌ 


பூச்சூடியவர்கள்‌ : 
பா.ஜெயபிரகாசம்‌ 


முதன்‌ முதலாய்‌ ஒரு பெண்‌, அக்கினிச்சட்டி ஏந்தி 
ஆடுகிற சம்பவம்‌ அந்த ஊரில்‌ நடந்தது. பள்ளத்‌ 
தெருவில்‌ நடந்தது. 

அப்போதுதான்‌ கல்யாணமாகி வந்த ஒரு பெண்‌ 
அக்கினிச்‌ சட்டி ஏந்துவது அவர்களுக்கு ஒP.Seyapirakasam 
ஆச்சரியத்தைக்‌ கொடுத்தது. மங்கலப்‌ புடவையின்‌ 
கசங்கல்‌ கூட இன்னும்‌ மறையவில்லை. காற்றுக்கு 
அசைகிற அலைகளின்‌ நொறுங்கல்போல்‌ இன்னும்‌ 
கருங்கல்கள்‌ இருந்தன. பள்ளரும்‌ சக்கிலியரும்‌ 
ஒட்டரும்‌ இருக்கிற பள்ளக்குடியில்‌ அல்லாமல்‌, 
வேறெங்கும்‌ இது நடக்காது. 

பொய்லான்‌ வீட்டுக்குப்‌ புதுமருமகள்‌ வந்திருக்கிறாள்‌ 
என்ற செவிச்‌ சேதி மட்டும்‌ பரவியிருந்தது; 
காடுகரைக்குப்‌ போகையில்‌ அவளை அரிச்சலாய்ப்‌ 
பார்த்தவர்கள்‌, இப்போது முழுமையாகப்‌ பார்க்க 
முடிந்தது. கம்மாய்த்‌ தண்ணிக்கு போகிறபோது, 
கொடிமர மேடையில்‌ உட்கார்ந்திருவர்கள்‌, புளிய 
மரக்கிளையில்‌ வேஷ்டியை உலர்த்திக்‌ 
கொண்டிருந்தவர்கள்‌ மட்டுமே அவளைப்‌ 
பார்த்திருக்கிறார்கள்‌. இப்போது அவள்‌ மேலே சாமி 
ஏறியதால்‌ ஊர்‌ முழுவதும்‌ அவளைக்‌ காண முடிந்தது. 
நிலா வெளிச்சத்தின்‌ கீழே படிக்கிற எழுத்துக்களைப்‌ 


போல்‌ அவளை அரிச்சலாய்ப்‌ பார்த்தவர்கள்‌, இப்போது 
முழுதுமாய்க்‌ கண்‌ ததும்பப்‌ பார்க்க முடிந்தது. 
அக்கினிச்‌ சட்டியை மேலே தூக்கி வீசி ஆடுகிறாள்‌. ஒரு 
சிவப்பு மலரை, நட்சத்திரங்களுக்குள்ள ஆகாயத்தை 
நோக்கி வீசியெறிவது போல்‌, சுழலும்‌ தீப்பந்துகளுடன்‌ 
அக்கினிச்சட்டி ஒரு கையிலிருந்து, இன்னொரு 
கைக்குத்‌ தாவுகிறது. 

சின்னப்பையன்கள்‌, சிறுமிகளின்‌ விழிகள்‌ அக்னி 
ஒளியில்‌ பதிந்திருக்கின்றன. பக்திவெறி கொண்ட சாமி 
முகத்தைப்‌ பார்க்கிற வேளையில்‌, அவர்களின்‌ 
முகங்கள்‌ பயம்‌ பூசி மிரள்கின்றன. பயம்‌ அதிகமாகிய 
போது அம்மாவின்‌ முந்தானைகள்‌ மறைவு திரையாகப்‌ 
பயன்பட்டது. கையில்‌ வேப்பங்குழை இல்லாமல்‌, 
வெறுஞ்சட்டியுடன்‌ செம்பந்துகள்‌ போல்‌ அக்கினிக்‌ 
கொழுந்துகள்‌ சுழல, ஆடுகிற பெண்ணை பெண்டுகள்‌ 
பிரமிப்புடன்‌ பார்த்தார்கள்‌. அவர்களையறியாத பத்திப்‌ 
பரவசம்‌ அவர்கள்‌ மேல்‌ குவிந்தது. ரெட்டி வீட்டுப்‌ 
பெண்கள்‌, ஒரு கணம்‌ பள்ள வீட்டுச்‌ சாமியை 
கையெடுத்துக்‌ கும்பிட்டார்கள்‌. கும்பிட்டபின்‌ ஒரு 
பள்ள வீட்டுச்‌ சாமியாடியைக்‌ கும்பிட்டதை உணர்ந்து 
கைகளைக்‌ கீழே போட்டார்கள்‌. 

பள்ளக்குடிக்குச்‌ சொந்தமான கருப்பசாமி கோயிலுக்கு 
பொங்கல்‌ நடந்தபோதுதான்‌ இது நடந்தது. முள்‌ 
வேலியிட்ட கருப்பசாமி கோயிலில்‌ பள்ளப்‌ பெண்கள்‌ 
கூட்டத்தின்‌ முன்னால்‌ தைலி நின்றிருந்தாள்‌. நீண்ட 
கூந்தல்‌ அவள்‌ பிருஷ்ட பாகங்களின்‌ மேல்‌ 
உட்காந்திருந்தது. சாமி பீடத்தின்‌ முன்னால்‌ 
ஊதுவத்தியும்‌ சூடமும்‌ கொளுத்தப்பட்டிருந்தன. ஒரு 
பக்கத்தில்‌ கனன்று எரியும்‌ அக்கினிச்‌ சட்டியும்‌ திரியும்‌. 
தாலியில்‌ பூச்சூடிய பள்ளப்‌ பெண்களின்‌ குரவை 
மேலெழுந்தது. தாலி நுனியில்‌ கட்டி அவர்களின்‌ 
நெஞ்சங்களின்‌ மீது ஆடிய பூக்கள்‌ நேராக அங்கிருந்து 
வாசனையை எடுத்துக்கொண்டன போல்‌ தோன்றின. 
ரெட்டி வீட்டுப்‌ பெண்கள்‌ தவிர வேறு யாரும்‌ கூந்தலில்‌ 


பூச்சூடிக்‌ கொள்வது அனுமதிக்கப்படாமலிருந்தது. 
தாலியில்‌ பூச்சூடிக்‌ கொள்வது ஒன்றே அவர்களை 
தாழ்ந்த ஜாதிக்காரர்கள்‌ என்று சொல்லியது. தாழ்ந்த 
பீடத்தில்‌ கனியும்‌ நெருப்புடன்‌ அக்கினிச்‌ சட்டியும்‌ 
திரியும்‌ தங்களை எடுத்துக்‌ கொள்ள கை நீட்டின. திரி 
எடுக்கிற கோலன்‌, கைகளைக்‌ கட்டி, கண்களை மூடித்‌ 
தியானத்தில்‌ மூழ்கியிருக்கிறான்‌. வருஷா வருஷம்‌ 
கோலன்தான்‌ திரி எடுக்கிறான்‌. சர்க்கஸ்‌ 
கோமாளிபோல்‌ நீண்ட கால்சட்டைகளும்‌ தொள தொள 
என்று கைகளும்‌ தொங்குகின்றன. தலையில்‌ கூம்பு 
வடிவத்தில்‌ நீளமான ஒரு தொப்பி. அதன்‌ உச்சி 
நுனியில்‌ ஒரு குஞ்சம்‌ தொங்குகிறது. அந்த ஒரு நாள்‌ 
மட்டும்‌ அரங்கேறியதோடு இந்த உடைகள்‌ மடித்து 
வைக்கப்படும்‌. பூசாரி வீட்டுத்‌ தகரப்பெட்டியில்‌. 
சாமிச்சலங்கை, விழாக்காலத்தில்‌ மட்டுமே போடப்படும்‌. 
சாமி பட்டு ஆகியவைகளுடன்‌ சேர்ந்து ஒடுங்கிவிடும்‌. 
பள்ளக்குடிப்‌ பெண்களின்‌ கூட்டத்தில்‌ முன்னால்‌ 
நின்றிருந்த தைலியின்‌ முகம்‌ திடீரென பிரகாசித்தது. 
முகம்‌ சிவந்து கண்கள்‌ மேலும்‌ கீழும்‌ உருண்டன. உடல்‌ 
நடுங்கிச்‌ சிலிர்த்தது. மேலாக்கு நழுவி விழுந்ததைக்கூட 
கவனிக்கவில்லை. குளிரில்‌ நடுக்கம்‌ கொண்டதுபோல்‌ 
வாய்‌ குழறி, பொருளில்லாத சப்தங்கள்‌ வெளிவந்தன. 
கீழ்‌ உதட்டில்‌ மேல்‌ உதடு அழுந்தி “புஷ்‌: “புஷ்‌' என்று 
காற்று வெளிப்பட்டது. உடல்‌ பதறி பக்திவெறி 
கொண்டு ஆடுகிற ஒரு பெண்ணை எல்லோரும்‌ 
கண்டார்கள்‌. கூந்தல்‌ முடி அவிழ்ந்து தோள்களில்‌ 
கொட்டியது. கைகளும்‌ கூந்தல்‌ நுனியும்‌ தரையில்‌ 
அலைய, குனிந்து பரவி ஆடினாள்‌. 

பொட்டல்‌ நிலைக்‌ காற்றால்‌ தரையைத்‌ தொட்டு நாலா 
பக்கமும்‌ ஆடுகிற குத்துச்‌ செடிபோல்‌, கைகளும்‌ 
கூந்தலும்‌ மண்ணில்‌ பரவி ஆடியது. 

அக்கினிச்சட்டி கனிந்து எரிந்தது. கைவிரித்துப்‌ பாயும்‌ 
குழந்தை போல்‌, சிவந்து வளைந்த கொளுந்துகளை 
நீட்டியது. “ஏய்‌” என்று ஓங்காரமாகச்‌ சத்தமிட்டபடி, 


முன்னால்‌ தாவிக்குதித்து தைலி கனியும்‌ 
அக்கினிச்சட்டியை எடுத்துக்கொண்டாள்‌. 
தைலியின்‌ கையில்‌ லாவகமாய்‌ அக்கினிச்‌ சட்டி 
ஆடுகிறது. கறுத்த உடல்‌, அதன்‌ செளந்தர்யங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ கொட்டிச்‌ சுழல்கிறது. நெருப்பின்‌ 
வெப்பத்தில்‌ உதிக்கும்‌ வியர்வை, நெற்றியில்‌ வைரத்‌ 
துகள்களைக்‌ கொட்டுகிறது. 

முகத்தில்‌ ஆக்ரோஷம்‌ பிரவகிக்க கூந்தல்‌ சிதறி 
ஆடுகையில்‌ பெண்கள்‌ பயந்து பின்வாங்கினார்கள்‌. 
பக்திவெறி கொண்ட முகம்‌, எல்லோரையும்‌ கை எடுக்கச்‌ 
செய்தது. 

“டேய்‌” - தைலியிடமிருந்து திமிறி வார்த்தைகள்‌ வெளி 
வந்தது. ஒரு பெண்ணின்‌ வார்த்தைகளாக அவை 
இல்லை. அருள்‌ கொண்ட சாமியின்‌ வார்த்தைகளே. 
கருப்பசாமியின்‌ அருள்‌ தவிர வேறெதுவும்‌ இப்படிப்‌ 
பேசவைக்காது. 

“டேய்‌” மீண்டும்‌ தைலியின்‌ குரல்‌ முழங்கியது. 
“சாமி”.. பவ்யத்துடன்‌ தலைகள்‌ குனிந்தன. கைகள்‌ 
குவிந்து நின்றன. விழிகள்‌ பயக்குறியுடன்‌ சாமியை 
ஏறிட்டு நோக்கின. 

"சாமிக்கு தீராத குறை ஒண்ணு இருக்குடா” 

சாமி?” 

“டேய்‌ சாமிக்கு மூுணுவருஷமா பொங்கல்‌ உண்டா?” 
"இல்லை சாமி” 

“ஒரு பூசனை உண்டா?” 

“இல்லை சாமி” 

“விளக்கேத்தறது கூட இல்லே, எங்கோயில்‌ 
விளக்கேத்தாம இருண்டு கிடக்குடா. எத்தனை நாளா 
என்னை அவமானப்படுத்த நெனச்சிங்க?” 

அவர்கள்‌ சாமியை அவமானப்படுத்தி 
விட்டார்கள்தான்‌. இத்தனை நாளும்‌ அவர்களுடன்‌ 
விழிகளால்‌ மட்டுமே பேசிக்கொண்டிருந்த சாமியை, 
இப்போது வார்த்தைகளால்‌ பேச வைத்துவிட்டார்கள்‌. 
வார்த்தைகளால்‌ பேசவைக்கிற அறியாயத்தைச்‌ 


செய்துவிட்டார்கள்‌. சாமியின்‌ கேள்விகளுக்குப்‌ பதில்‌ 
இல்லை. எந்த முகத்தோடு பதில்‌ சொல்வது? பதில்‌ 
சொல்ல முடியாத அளவுக்கு தப்பு நடந்துவிட்டது. 
குலதெய்வத்தின்‌ கோபத்திற்கு ஆளான பயம்‌ அவர்கள்‌ 
முகங்களில்‌ பளிச்சிட்டது. வீரியமுள்ள 
கருப்பசாமியைத்‌ தவிர, வேறு யாரும்‌ இப்படிப்‌ பேசுவார்‌ 
இல்லை. கருப்பசாமியின்‌ அருள்‌ வருகிறபோதுதான்‌ 
அருள்‌ வந்த மனிதனுக்கு கல்லும்‌ முள்ளும்‌ 
தெரிவதில்லை. போன பொங்கலின்போது, 
இப்படித்தான்‌ ஒருவன்‌ அக்கினிச்சட்டி ஏந்துகிறபோது, 
விலாவில்‌ பட்ட தீப்புண்களுடன்‌ விடியும்வரை 
அக்கினிச்சட்டி ஏந்தினான்‌. 

“குத்தம்‌, மன்னிக்கணும்‌ சாமி”- குனிந்து வணங்கிய 
தலைகளுடன்‌ கேட்டார்கள்‌. 

“மூணு வருஷமா பஞ்சம்‌ சாமி. அதனாலே சாமிக்குச்‌ 
செய்ய வேண்டிய வினைகள்‌ எல்லா செய்யமுடியலே. 
இனிமே செய்றோம்‌ சாமி.” 

சாமியின்‌ கோபம்‌ குறையவில்லை. வெறிபிடித்து, 
திக்குகள்‌ எட்டையும்‌ மிதிப்பவள்போல்‌ 
சுழன்றுகொண்டிருந்தாள்‌. 

“உத்தாரம்‌ சொல்லணும்‌ சாமி” - இடக்கைமேல்‌ வலக்கை 
ஏந்தி, வாயருகில்‌ வைத்தபடி, பணிந்து அவர்கள்‌ 
கேட்டார்கள்‌. 

தைலி மன்னித்துவிட்டாள்‌. சாமி வடிவத்திலிருந்த 
அவளிடமிருந்து, அந்த ஏழை அரிஜன மக்களுக்கு 
உத்தாரம்‌ கிடைத்து விட்டது. இனிமேல்‌ வருஷா 
வருஷம்‌ சாமிக்கு காப்பு கட்டி, பொங்கல்‌ 
நடத்தவேண்டுமென்று உத்தரவு கிடைத்தது. 
அவர்களுக்கு, இன்னும்‌ பல வீடுகள்‌ 
போகவேண்டியிருந்தது. தெருத்‌ தெருவாய்‌, 
முதலாளிமார்‌ வீடுகளில்‌ போய்‌ “படி வாங்க வேண்டும்‌. 
படி வாங்கியதைக்‌ கொண்டு வருஷம்‌ முழுதும்‌ சாமிக்கு 
விளக்கேத்த வேண்டும்‌. ஊர்‌ முழுதும்‌ படி வாங்கி 
முடிக்கையில்‌ கிழக்கே பூமி ஒரு அக்கினிச்‌ சட்டி 


ஏந்தியதுபோல்‌, சூரியன்‌ உதித்து விடும்‌. 

பள்ளத்‌ தெருவைக்‌ கடந்து சாமியாட்டம்‌ ஊருக்குள்‌ 
வந்தபோது, கணுக்கை முதல்‌ தோள்வரை பச்சை 
குத்திய சதைப்பிடிப்புள்ள கைகளில்‌ ரெட்டி வீட்டு 
இளவட்டங்களின்‌ பார்வைகள்‌ அமர்ந்திருந்தன. 
கைகளை உயரத்தூக்கி அக்கினிச்‌ சட்டியை மாற்றி 
ஆடுகையில்‌ அவர்களின்‌ பார்வைகள்‌ சாமியாடியின்‌ 
மார்புப்புறங்களிலேயே நின்றன. கரிசல்‌ மண்ணில்‌ 
பருவமாய்ப்‌ பெய்த மழைக்கு தூரும்‌ தலைப்புமாய்க்‌ 
கொழுத்த ஒரு கம்மங்காட்டைப்‌ போல்‌, நள்ளிரவின்‌ 
நட்சத்திர ஒளிகளுக்குக்‌ கீழே மிதக்கும்‌ அவள்‌ மீது 
அவர்களின்‌ விழிகள்‌ வலையிட்டன. 

டு 

"தானியத்தை எடு பார்க்கலாம்‌” 

“எடுத்தா என்ன செய்வே?” 

“நீ எடு, எடுக்கிற கையை ஒடிக்கிறேன்‌” 

“என்‌ வீட்டிலே இருக்கிறதை எடுக்கிறதுக்கு நீ யாருடி?” 
“ஒன்‌ வீட்டிலே இருக்கிறது யார்‌ கொண்டு வந்து 
போட்டது?” தும்மக்கா, குலுக்கைப்‌ பக்கத்தில்‌ போய்‌ 
நின்றுகொண்டாள்‌. சிமிண்டுத்‌ திண்ணைக்கு 
மேலிருந்த குலுக்கைப்‌ பக்கத்தில்‌, இந்தச்‌ சண்டை 
நடந்தது. குலுக்கை நிறைய தவசம்‌ (தானியம்‌) 
தளும்பியது. அது முழுதும்‌ அவளுக்குரியது. ஒரு 
கையை இடுப்பில்‌ ஊன்றி, இன்னொரு கையை 
குலுக்கை மேல்‌ வைத்து, சாய்ந்து நின்றபடி தும்மக்கா 
கேட்டாள்‌. “நீ எங்கே கொண்டுபோறேன்னு தெரியும்‌. 
ஊரிலே இருக்கிற பள்ளச்சிக்கும்‌ பறைச்சிக்கும்‌ 
கொட்டிக்‌ கொடுக்கிறதுக்காக நான்‌ சேத்து வைக்கலே.” 
புருஷனைத்தான்‌ கேட்டாள்‌. பேச்சில்‌, அலட்சிய பாவம்‌ 
தெறித்தது. புருஷனை எரித்துவிடுவதுபோல்‌ 
பார்த்தபடி கேட்டாள்‌. “எஞ்‌ சொத்தையெல்லாம்‌ 
மொங்கான்‌ கொள்ளை) அடிச்சிட்டுப்‌ போகலாம்ணு 
பாக்கிறீயா?” 

”ஏதுடி ஒஞ்சொத்து? நா பாடுபட்டுக்‌ கொண்டு 


வரலேன்னா நிலத்திலேலிருந்து ஒரு தானிய மணி கூட 
வந்திருக்காது.” 

“அதுக்குத்தான்‌ கூலி கொட்டியளந்திருக்கே. 
எடுத்துக்கிட்டயே?” 

“சும்மா கொடுக்கலே. ஒங்கப்பன்‌ வீட்டிலேயிருந்து 
கொடுக்கலே. உழைச்சதுக்கு வந்தது.” 

“அதான்‌ ஒனக்கும்‌ ஒம்பிள்ளைகளுக்கும்‌ எங்கப்பன்‌ 
வீட்டிலேர்ந்து கொண்டு வந்து கொட்டினனே. இப்ப நீயும்‌ 
ஓம்‌ பிள்ளைகளும்‌ செழிச்சிக்‌ கும்மாளம்‌ போடறது 
யாராலே? கோழி பறிக்கிறமாதிரி பறிச்சி, ஆடைக்கும்‌ 
கோடைக்கும்‌ கொண்டு வந்து கொட்டினேன்‌. இங்கே 
உக்கார்ந்துட்டுத்‌ திங்கறிங்களே, அது எவ கொண்டு 
வந்து போட்டது?” 

குலுக்கையில்‌ இருக்கிற தவசமெல்லாம்‌ அவளுக்குச்‌ 
சொந்தம்‌. புருஷன்‌ வீட்டுக்கு வருகிறபோது, 
தாய்வீட்டிலிருந்து அவளுக்குக்‌ கொடுத்த புஞ்சையில்‌ 
விளைந்தவை. அவள்‌ பேருக்கு உள்ள 
புஞ்சையிலிருந்து வரும்‌ வெள்ளாமையை எல்லாம்‌, 
அவள்‌ தனியே எடுத்துக்கொண்டாள்‌. குலுக்கை வாய்‌ 
தளும்பத்‌ தளும்ப இருக்கும்‌ தவசமும்‌, திண்ணையில்‌ 
அம்பாரமாய்‌ குவிக்கப்பட்டுள்ள பருத்தியும்‌ 
அவளுக்குச்‌ சொந்தமானவை. விளைந்து 
வருகிறபோது அதன்‌ விளைவு கூலியை மட்டும்‌ 
புருஷனுக்குக்‌ கொடுத்து விட்டாள்‌. ஒரே வீட்டில்‌, ஒரே 
வாசலுக்குள்‌, ஒரே படுக்கையில்‌ வாழ்ந்தபோதும்‌ 
அவர்கள்‌ சொத்துக்கள்‌ தனித்தனியேதான்‌ இருந்தன. 
ஆனால்‌ புருஷனின்‌ செலவிலேயே ஜீவனம்‌ நடந்தது. 
அவளுடைய சேகரிப்பில்‌ எதையும்‌ எடுத்துக்கொள்ள 
அவனுக்கு உரிமையில்லை. கட்டிய மனைவிக்குச்‌ சோறு 
போடுவதும்‌, பாதுகாப்பதும்‌ புருஷனின்‌ கடமை. அதை 
அவன்‌ ஒழுங்காகச்‌ செய்கிறவரை தகராறு இல்லாமல்‌ 
நடந்துவ்‌ வந்தது. 

புருஷனுடன்‌ வாழ்கிறபோதும்‌ அவளுடைய சொத்து 
தனியாக இருந்தது. அதன்‌ இயக்கம்‌ தனியாக 


நடந்துவந்தது. அது தன்‌ இனவிருத்தியைப்‌ 
பெருக்கியது. கழுத்தில்‌ ஒவ்வொரு வருஷமும்‌, ஒரு 
“செயின்‌” கூடிக்கொண்டு போனது. “செயின்காரி' 
என்றுதான்‌ ஊர்க்காரர்கள்‌ பெயர்‌ வைத்தார்கள்‌. 
“செயின்காரி்‌ புருஷன்‌ “வடரெட்டி' என்றுதான்‌ 
அவனுக்குப்‌ பெயர்‌ வந்தது. 

வடரெட்டியைப்‌ பார்த்து, தும்மக்காவின்‌ குரல்‌ வந்தது. 
இனிமே ஒரு புல்லுமணி வீட்டைவிட்டு வெளியே 
போனா, நீயும்‌ ஒம்பிள்ளைகளும்‌ மரியாதையா 
வெளியே போகணும்‌.” 

டு 

எங்கே போனாலும்‌ இந்தப்‌ புறக்கணிப்பு 
காத்திருக்கிறது.ல்‌ கம்மாய்த்‌ தண்ணிக்குப்‌ போனால்‌ 
ஊரைச்‌ சுற்றிப்‌ போகவேண்டுமென்கிறார்கள்‌. 
கொதிக்கிற வெயிலானாலும்‌, முழங்கால்வரை சகதி 
ஒட்டுகிற மழைக்காலமானாலும்‌ ஊரைச்‌ சுற்றியே போக 
வேண்டியிருக்கிறது. கம்மாயில்‌ தண்ணீர்‌ வற்றி, 
ஊத்துத்‌ தோண்டியிருக்கிறபோது, குடிநீர்ப்பஞ்சம்‌ 
தலைவிரித்தாடுகிறபோது, அங்கேயும்‌ காத்திருக்க 
வேண்டியிருக்கிறது. யாராவது ஒரு வாளி, அரைவாளி 
தண்ணீர்‌ ஊத்தமாட்டார்களா என்று நாள்‌ முழுவதும்‌ 
காத்திருக்க வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில்‌ 
யாரும்‌ தண்ணீர்‌ விடாமலே, தண்ணீர்‌ இல்லாமலே 
திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. 

தைலி வெகு நேரமாகக்‌ காத்திருக்கிறாள்‌. ரெட்டி வீட்டுப்‌ 
பெண்கள்‌ கடைக்குச்‌ சாமான்‌ வாங்க வந்தபோதுதான்‌ 
அவள்‌ வந்தாள்‌. அவர்களுக்கு முன்னால்‌ போய்‌ நின்று 
வாங்கக்கூடாது. ஓரமாய்‌ நின்றே வாங்கவேண்டும்‌. 
ஒவ்வொருவராய்‌ வாங்கிப்‌ போய்விட்ட பிறகும்‌ 
யாராவது வந்து கொண்டிருக்கிறார்கள்‌. 

“அப்புச்சி, நா வெகுநேரமா காத்திருக்கேன்‌ அப்புச்சி. 
வெரசா கொடுங்க” - அவள்‌ குரல்‌ தீனமாய்‌ ஒலித்தது. 
புருஷனைப்‌ பற்றிய பயம்‌ மனசில்‌ கெக்கலித்தது. புது 
ஊரில்‌ பக்குவமாய்‌ பார்த்தே நடக்க வேண்டியிருக்கிறது. 


வண்ணான்‌. அம்புட்டையன்‌, பள்ளர்‌, பறையர்‌, 
பண்டாரம்‌ ஆகியோர்‌ ஒருவருக்கொருவர்‌ உறவு 
சொல்லியே அழைத்தார்கள்‌. அதனாலதான்‌ பண்டார 
இனத்தைச்‌ சேர்ந்த கடைக்காரனை, தைலி “அப்புச்சி்‌ 
என்றழைத்தாள்‌. ஆனால்‌ ரெட்டிமார்களை முதலாளி: 
என்றுதான்‌ கூப்பிடவேண்டும்‌. 

கடைக்காரன்‌ ராஜாமணி, எதுவும்‌ அறியாத 
பாவனையில்‌ கேட்டான்‌. “ஒனக்கு என்ன வேணும்‌?” 
“மாகாணிப்படி தவசத்துக்கு பொரிகடலையும்‌, 
அரைவ்சத்துக்கு புளி, மிளகாயும்‌ கொடுங்க அப்புச்சி” - 
இது நான்காவது தடவையாகச்‌ சொல்கிறாள்‌. 

“வீட்டில்‌ வேலை இருக்கா?” அர்த்த சேஷ்டையுள்ள 
குரலில்‌ ராஜாமணி கேட்டான்‌. கண்களில்‌ விஷமம்‌ 
பொங்கியது. 

கொச்சையான வார்த்தைகளும்‌, பெண்‌ பாவனைகளும்‌ 
கடைக்காரன்‌ ராஜாமணிக்குக்‌ கை வந்தவை. 
அதனாலேயே அவன்‌ கடைக்குப்‌ பெண்கள்‌ கூட்டம்‌ 
கவர்ந்திழுக்கப்படுகிறது. அதனால்‌ இயற்கையாகவே 
ஆண்கள்‌ கூட்டமும்‌ நிறைந்தது. இளவட்டங்களே 
நிறைய வந்தார்கள்‌. பெண்கள்‌ பாணியில்‌ பேசுவதும்‌, 
சிரிப்பதும்‌ அவனுக்கு சிலாகித்து வந்தன. பெண்கள்‌ 
பாணியில்‌ பேசுவதும்‌, குத்திக்‌ குத்திப்‌ பேசி 
அவர்களிடமிருந்து வீட்டு விஷயங்களை 
எடுத்துக்கொள்வதும்‌ நடக்கும்‌. சில நேரங்களில்‌, அவன்‌ 
கைவிரல்கள்‌ பெண்களின்‌ விலாப்பகுதியில்‌ படரும்‌. 
அவை ஒவ்வொரு பெண்ணையும்‌ பதம்‌ பார்க்கிற, 
எதிர்ப்பு சக்தியை அளந்து பார்க்கிற தடங்களாய்‌ 
அமையும்‌. 

கடைப்‌ பலகையின்‌ மீது அமர்ந்திருந்த வடரெட்டியின்‌ 
கண்கள்‌ தைலியின்‌ மீதே கிடந்தன. எடுக்கக்‌ 
கூடவில்லை. வெறித்துப்‌ போய்‌ அவள்‌ மார்புப்‌ 
பகுதியின்‌ மீதுகிடந்தன. அரிக்கேன்‌ விளக்கின்‌ சின்ன 
ஒளியில்‌, இந்த அசிங்கங்கள்‌ எல்லோரும்‌ தெரியவே 
அனுமதிக்கப்பட்டிருந்தது. வடரெட்டி சரியான இடத்தில்‌ 


உட்கார்ந்திருக்கிறான்‌. சாமான்‌ வாங்குகிறபோதும்‌, 
எடுக்கிறபோதும்‌ கை அவன்மேல்‌ படுகிறது. கைகள்‌ 
அவன்‌ தலைக்குமேலேயே போய்‌ வர 
வேண்டியிருக்கிறது. 

சாமானை வாங்குகிறபோது தைலி கை நீட்டி 
வாங்கவில்லை. நார்க்‌'கொட்டானை: பலகை ஓரமாய்‌ 
வைத்துவிட்டுச்‌ சொன்னாள்‌. “அதிலேயே போடுங்க 
அப்புச்சி”. 

ஓரமாய்‌ நின்று பலகைமீது வைத்த நார்க்கொட்டானை 
எடுத்துக்‌ கொண்டாள்‌. அப்படியும்‌ எடுக்க முடியாமல்‌ 
உடல்‌ உராய்கிறது. தைலி சொன்னாள்‌. “கொஞ்சம்‌ 
தள்ளிருங்க, முதலாளி.” 

ராஜாமணி கண்சிமிட்டலுடன்‌ சொன்னான்‌. “முதலாளி 
தொட்டா, தீட்டுப்பட்டிருமா?”- ஜாடையாய்‌ விழிகள்‌ 
வடரெட்டி மீதும்‌ அவள்மீதும்‌ மாறிப்‌ பாய்ந்தன. 
வடரெட்டியின்‌ பக்கத்தில்‌ நார்ப்பெட்டியில்‌ நிறைய 
தவசமும்‌, பருத்தியும்‌ இருந்தன. கொஞ்ச நேரத்துக்கு 
முன்‌ வீட்டில்‌ நடந்த சண்டைக்குப்‌ பின்‌, 
தும்மக்காவுக்குத்‌ தெரியாமல்‌ குலுக்கையிலிருந்து 
கொண்டு வரப்பட்டவை. 

வடரெட்டி, கூர்மையாய்‌ தைலிமேல்‌ பார்வையைப்‌ 
பதித்துக்‌ கொண்டே ராஜாமணியிடம்‌ சொன்னான்‌. 
“அந்த கொட்டானிலே அரைப்படி புல்லுக்கு (கம்பு) சீனி 
மிட்டாய்‌ போடு. நம்ம கணக்கிலேயே போடு” 
தைலியின்‌ நார்க்கொட்டான்‌ நிறைய சீனிமிட்டாய்‌ 
விழுந்தது. 

தைலி கூனிக்குறுகினாள்‌ பயத்துடன்‌. 

தைலியின்‌ குரல்‌ நடுங்கியது. “வேண்டாங்க முதலாளி.” 
“வாங்கிட்டா என்ன? முதலாளி கொடுத்ததை 
வாங்கிட்டா வாந்தி வருமா?” - ராஜாமணிதான்‌ 
பேசினான்‌. மெதுவான, கைவசப்படுத்தும்‌ குரல்‌ 
வடரெட்டியிடமிருந்து வந்தது. “இங்கே யாரும்‌ 
அந்நியங்க இல்லை.” அவன்‌ பார்வையைக்‌ 
கண்டுகொள்ள முடிந்தது. பயத்தில்‌ தைலியின்‌ உடல்‌ 


நடுங்கியது. நாக்கு குழறி, வார்த்தைகள்‌ சிதற, 
ராஜாமணியிடம்‌ சொன்னாள்‌. “இது நல்லால்லே, 
அப்புச்சி.” 

அவள்‌ விட்டுச்சென்ற நார்க்கொட்டானும்‌ 
சாமான்களும்‌ அப்படியே கிடந்தன. போகையில்‌ இரு 
நீர்த்துளிகள்‌ கண்ணில்‌ பளிச்சிட்டன. 

O 


“ஏண்டி ஒதுங்கிப்‌ போனா என்ன?” 

”“ஒதுங்கித்தான்‌ போறேன்‌.” 

“அலுங்காம குலுக்காம போடி” 

போனா என்ன?” 

“உனக்கு யாருடி போக அதிகாரம்‌ கொடுத்தது?” 
“முதலாளிமார்கதான்‌. முதலாளிமார்ககிட்ட போய்க்‌ 
கேளுங்க” - எரிச்சலுள்ள பதில்கள்‌ தைலியிடமிருந்து 
வெளிப்பட்டன. ஊரைச்‌ சுற்றிப்‌ போகிறபோது கூட, 
ஒதுங்கிப்‌ போகவேண்டுமென்கிறார்கள்‌. கருவேல 
முள்ளும்‌, குயவன்‌ “சூளை: போட்டு நொறுங்கிய 
ஓட்டாஞ சில்லும்‌ காலைக்‌ கிழிக்கிறது. காலைக்‌ 
கிழிக்கிற பாதையில்‌, செருப்பில்லாமல்‌ ஓரமாய்ப்‌ 
போகவேண்டும்‌. ஒவ்வொரு நாளும்‌ தண்ணிக்குப்‌ 
போகிறபோது, அப்படித்தான்‌ நடக்கிறது. 

ஊருக்குப்‌ புதிதாய்‌ வந்த ஒரு பள்ளச்சி எதிர்த்துப்‌ 
பேசுகிறாள்‌. ரெட்டிவீட்டுப்‌ பெண்க்ள்‌ கோபத்துடன்‌ 
அவள்‌ போன திக்கையே பார்த்தார்கள்‌. 

“இவ ஊர்க்காலி மாடு மேய்க்கப்‌ போவா, ஊர்க்காலி 
மாடு மேய்க்கப்‌ போகாம இவ திமிர்‌ அடங்காது.” 

“ஒரு நாளைக்கில்லேன்னா ஒரு நா, இவ ஊர்க்காலி 
மாடு மேய்க்கப்‌ போறதை நா பார்க்கணும்‌.” 
“வீடுவீடா ஊர்க்காலி மாடு பத்தறதுக்கு வருவா, என்‌ 
வீட்டுக்கு வர்றப்போ நல்லா கேப்பேன்‌.” 

அந்த ஊர்‌, ஊர்க்காலி மாடு மேய்ப்பதைப்‌ பார்த்து 
பலநாள்‌ ஆகிவிட்டது. இப்போதெல்லாம்‌ சபை கூடி 
தண்டனை கொடுப்பது அடிக்கடி நடக்கவில்லை. பல 
மாதங்களாய்‌ மாடுகள்‌ வீட்டுக்‌ கொட்டடியிலேதான்‌ 


கிடக்கின்றன. கோடைக்காலத்தில்‌ கூலி கொடுத்து 
மேய்க்கச்‌ சொல்வதும்‌ கஷ்டமாக இருக்கிறது. 
முன்பெல்லாம்‌ தாழ்ந்த ஜாதிக்காரன்‌ எவனாவது 
தண்டனை அடைந்து கொண்டிருந்தான்‌. பள்ளக்குடி 
பறைக்குடியில்‌ யாராவது ஒருவன்‌ தவறாமல்‌ ஊர்மாடு 
மேய்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. தப்புச்‌ செய்கிற தாழ்ந்த 
ஜாதிக்காரனை, ஊர்மாட்டையெல்லாம்‌ கூட்டி, 
“ஊர்க்காலி மாடு” மேய்க்கும்படி, பஞ்சாயத்தில்‌ 
சொன்னார்கள்‌. இப்போதெல்லாம்‌ எவனுமே 
தண்டனையடைவதில்லை. தாழ்ந்த ஜாதிக்காரனை - 
ஒருவனைக்‌ கூப்பிட்டுத்‌ தண்டித்து மாடு மேய்க்கச்‌ 
சொல்லவேண்டும்போல்‌ தோன்றியது. மாடுகளுக்குத்‌ 
தீவனமும்‌ கிடைத்தது; பால்‌ கறவையும்‌ அதிகம்‌ வந்தது. 
பதினைந்து நாளோ, ஒரு மாதமோ, சுகமாய்‌ மாட்டுத்‌ 
தொல்லையில்லாமல்‌ கழிந்தது. 

தைலியின்‌ உருவம்‌ மறைந்தபின்னும்‌ பெண்கள்‌ 
முணுமுணுத்தார்கள்‌. 

“எந்தத்‌ திமிரில்‌ பேசுறாங்கிறது, தெரியாதா?” 

“எல்லாம்‌ செயின்காரி புருஷன்‌ கொடுக்கிற திமிர்தான்‌. 
அவன்‌, இவளையே ஆலவட்டம்‌ சுத்துறான்‌.” 
செயின்காரி புருஷன்‌ வடரெட்டி, எப்போதும்‌ ராஜாமணி 
கடையில்‌ காத்திருக்கிறான்‌. எல்லா இளவட்டங்களும்‌ 
அவள்‌ போகும்‌ பாதையில்‌ தற்செயலாய்‌ எதிர்ப்பட 
வருகிறார்கள்‌. கீ காட்டுக்குப்‌ போகிறவர்கள்‌ தவிர, 
வேறு யாரும்‌ அதிகம்‌ போகவேண்டாத பள்ளவீதியில்‌, 
இப்போது கூட்டம்‌ அதிகமாயிருக்கிறது. தெக்காடு, 
வடகாட்டுப்‌ புஞ்சைகளுக்குப்‌ போகிறவர்கள்‌ கூட, 
பள்ளத்‌ தெருவைக்‌ கடந்துதான்‌ போகிறார்கள்‌. 
போகையில்‌, ஓரச்‌ சாய்ப்பான பார்வைகள்‌, மாடசாமிப்‌ 
பள்ளன்‌ குடிசைமீது விழுந்து போகின்றன. 

பள்ளத்‌ தெருவிலுள்ள மட்டைப்‌ பந்துக்‌ களம்‌, 
சுறுசுறுப்பாக இயங்குகிறது. பறையன்‌, அம்பட்டன்‌, 
சக்கிலியன்‌ மட்டுமே விளையாடிக்‌ கொண்டிருந்த 
மட்டைப்பந்துக்‌ களத்தில்‌ இப்போது ரெட்டி வீட்டு 


இளவட்டங்கள்‌ விளையாடுகிறார்கள்‌. அவர்களுடன்‌ 
சேர்ந்து விளையாடுகையில்‌ முன்பிருந்த தீட்டு 
இப்போது படாமல்‌ போயிற்று. காலில்‌ கரிசல்‌ புழுதி 
படிய, வெயிலில்‌ முகம்‌ சுன்ற விளையாடுகிறார்கள்‌. 
மழை பெய்து முடிந்து, “சுள்‌' ளென்று அடித்த ஒரு 
வெயிலுக்குப்‌ பின்‌, காய்ந்த கரம்பைக்‌ கட்டிகள்‌ 
முள்ளாய்க்‌ குத்தியபோதும்‌ விளையாடினார்கள்‌. 
எப்போதும்‌ மட்டைப்பந்துக்‌ களத்திலோ, அல்லது 
முன்னாலுள்ள புளியமரத்தின்‌ கீழோ தென்பட்டார்கள்‌. 
திடீரென ஒரு காலையில்‌, மாடசாமிப்‌ பள்ளனின்‌ 
குடிசை முன்னாவிருக்கிற புளியமரம்‌ போதிமரம்‌ 
ஆனது. அதன்‌ கீழுள்ள கல்லுரலில்‌, பல இளைஞர்கள்‌ 
தவக்கோலத்தில்‌ காணப்பட்டார்கள்‌. விடலைப்‌ 
பையன்கள்‌ கூட்டம்‌ அதிகமாகி விட்டதால்‌, 
புளியம்பிஞ்சு தட்டுவதற்காக, கையில்‌ 
தொரட்டிகளுடன்‌ வரும்‌ சின்னப்‌ பெண்கள்‌ கூட்டமும்‌ 
வராமல்‌ போயிற்று. 

மட்டைப்பந்து அடிக்கிறபோது, பந்துகள்‌ மாடசாமிப்‌ 
பள்ளனின்‌ குடிசை முன்னால்‌ போய்‌ விழுந்தன. 
எடுக்கிற சாக்கில்‌ விழிப்பாய்ச்சல்கள்‌ உள்ளே போய்‌ 
வந்தன. 

கரிசல்மண்‌ தீரத்தில்‌, அதன்‌ நிறத்திலேயே உள்ள ஒரு 
பெண்ணுக்காய்‌ ஆசை மாளிகைகளை நிறுவிக்‌ 
காத்திருந்தார்கள்‌. நாணத்தில்‌ தீப்பிடிக்கும்‌ 
கன்னங்கள்‌, கறுப்பிலும்‌ தீப்பிடித்தது. உயர்ந்து 
வளர்ந்த கறுப்பு உடல்‌, எல்லாத்‌ திசைகளிலும்‌, காம 
புஷ்பங்களைக்‌ கொட்டியது. 

நில உடமை உள்ள கைகள்‌ பரபரத்தன. 
எல்லாவற்றையும்‌ கைவசப்படுத்தும்‌ நீண்ட அகலமான 
கைகள்‌. அவைகளுக்குத்‌ தப்பி எந்தப்‌ பொருட்களின்‌ 
இயக்கமும்‌ நடைபெற முடியாது. 

தண்ணிப்பானை சுமக்கையில்‌, தைலியின்‌ கைனீச்சு 
லாவகமாய்‌ நடக்கும்‌. இடது கைதூக்கிய பானையைப்‌ 
பிடித்தபடி, வலது கை வீசி நடப்பாள்‌. இளவட்டங்கள்‌ 


எல்லோரும்‌, வீதியில்‌ இடது கை ஓரத்திலேயே 
நின்றார்கள்‌. எல்லா லாவண்யங்களும்‌ கொண்ட 
காலைப்‌ பொழுதும்‌ மாலையும்‌ இதற்குத்‌ தானமாகிறது. 
அன்றிலிருந்து, ஊரிலுள்ள கல்யாணமான, ஆகாத 
எல்லாப்‌ பெண்களுக்கும்‌ தைலி என்ற பொது எதிரி 
உருவானாள்‌. 

டு 

“ஏன்‌, ராஜாமணி கடைக்குப்‌ போறே?” 

”இனிமேப்‌ போகலை” - தைலியின்‌ பார்வை 
புருஷனின்மேல்‌ குவிந்து தங்கியது. “ஆனா இனிமே 
நீயே சாமான்‌ எல்லாம்‌ வாங்கி வந்திடு.” 

“ராஜாமணி கடை இல்லேன்னா வேற கடைக்குப்‌ 
போறது?” 

“வேற கடையில யாரு கடன்‌ கொடுக்கிறா?” 

“அதுக்கு ராத்திரிலே, ஏன்‌' பி” போகணும்‌?” 

தைலியின்‌ பார்வை, புருஷனின்‌ மேல்‌ கூர்மையாகப்‌ 
பாய்ந்தது. நிலைகுத்தி கொஞ்சநேரம்‌ விழிகள்‌ நின்றன. 
பிறகு தன்‌ முகத்தின்‌ மேல்‌ பதித்த அவன்‌ பார்வையை 
உடைப்பதுபோல்‌ கையை வீசிச்‌ சொன்னாள்‌. “இந்த 
வீட்டிலே நான்‌ காலடி எடுத்து வச்சப்போ, ஒரு தானிய 
மணி கூட இல்லே. சோத்துப்பானை கவிந்தேதான்‌ 
இருந்தது. நா உழைத்துக்கொண்டு வந்து 
உலையேத்தறேனில்லையா, அதுக்கு இது போதும்‌.” 
ஒரு அசிங்கமான சண்டையின்‌ ஆரம்பம்‌ அது. 
மோசமான வசவுகள்‌ விழும்‌. கேள்வியும்‌ பதிலும்‌ 
வசவுகளாலேயே நடக்கும்‌. 

இரவு வந்தால்‌ அந்தக்‌ குடிசையில்‌ சண்டையும்‌ சத்தமும்‌ 
அதிகமாகியது. மிகச்‌ சாதுவான மாடசாமிப்‌ பள்ளனின்‌ 
குடிசையிலிருந்து மிகக்‌ கொடூரமான வசவுகளும்‌ 
கத்தலும்‌ வந்தன. தொடர்ந்து அழுகை கேட்டது. 
மாடசாமிப்‌ பள்ளன்‌ யோசனையில்‌ மூழ்கினான்‌. 
அடிக்கடி அவன்‌ ஏதோ 
யோசித்துக்கொண்டிருப்பதுப்போல்‌ தெரிந்தது. ரெட்டி 
வீட்டுப்‌ பையன்கள்‌ இங்கே ஏன்‌ மருகி மருகிச்‌ 


சுற்றுகிறார்கள்‌? ஓட்டான்‌ வீட்டுக்‌ கல்யாணத்தில்‌ 
அவனுடைய சின்னச்‌ சின்னப்‌ பையன்களுக்கு, 
சமைஞ்ச இரண்டு குமரிகளைக்‌ கொண்டு வந்தபோது, 
இப்படித்தானே நடந்தது. அவர்களுடன்‌ இரண்டு 
குறுக்கம்‌ நிலமும்‌ இரண்டு மாடுகளும்‌ வந்தன. 
முகூர்த்தத்தின்போது, எல்லோருக்கும்‌ தெரியும்படி, 
கொண்டு வந்த மாடுகளும்‌ மரத்தில்‌ கட்டப்பட்டிருந்தன. 
அந்தப்‌ பெண்களின்‌ சொத்துடனே, அவர்களுடைய 
கண்ணீரும்‌ வந்தது. சொத்துக்காக, வாலிபம்‌ வராத, 
பம்பரக்குத்து விளையாடுகிற 
சின்னப்பையன்களுக்குக்‌ கட்டி வைத்தார்கள்‌ என்ற 
வேதனையில்‌ அந்த இரு பெண்களும்‌ கண்ணீர்‌ 
வடித்தபடி இருந்தார்கள்‌. முகூர்த்த நேரம்‌ முழுவதும்‌ 
அவர்கள்‌ அழுதபடி இருந்ஹதை எல்லோரும்‌ 
கண்டார்கள்‌. அந்தக்‌ கண்ணீரை ரெட்டி வீட்டு 
இளவட்டங்கள்‌ பயன்படுத்திக்கொண்டார்கள்‌. 
பயன்படுத்திக்‌ கொண்டதற்கு அடையாளமாக, 
ஒவ்வொரு நாளும்‌ சக்கிலிய குடிக்கு பக்கத்திலுள்ள 
ஒடமரத்தின்‌ கீழே மினுமினுக்கும்‌ பீடிக்கங்குடன்‌ 
ஏதாவது ஒரு உருவம்‌ தெரிந்தது. 

புருஷன்களான அந்தப்‌ பையன்கள்‌ 
கோலிவிளையாண்டு கொண்டிருக்கிறபோதே, அந்த 
இரண்டு பெண்களும்‌ ஒரே வருஷத்தில்‌ பிறந்த 
வீட்டுக்குப்‌ போய்‌ குழந்தைகளைப்‌ பெற்றெடுத்துக்‌ 
கொண்டு வந்தார்கள்‌. 

மாடசாமிப்‌ பள்ளனின்‌ மனம்‌ இருப்பில்லாமல்‌ 
அலைந்தது. ரெட்டிவீட்டு இளவட்டங்கள்‌ யாரையாவது 
தன்‌ வீட்டு வழியே பார்க்கையில்‌, ஒட்டான்‌ வீட்டுக்‌ 
கல்யாணமும்‌ மினுமினுக்கும்‌ பீடிக்கங்கும்‌ நினைவுக்கு 
வந்தது. மனசு அமைதியிழந்தது. 

நிலா இரவில்‌ “தவிட்டுக்‌ குஞ்சு” விளையாடுகிறார்கள்‌. 
முழங்கால்‌ மண்டியிட்டு வாசற்படியில்‌ ஒருவன்‌ குனிந்து 
படுத்திருக்க, அவன்‌ மீது துணி போர்த்தி மூடிவைத்து 
எதிர்‌ அணியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ ஒவ்வொருவராக வந்து 


தட்டுகிறார்கள்‌. துணிக்குள்ளே மறைந்திருக்கிறவன்‌ 
அணியைச்‌ சேர்ந்தவர்களும்‌ எதிர்‌ அணியைச்‌ 
சேர்ந்தவர்களும்‌ வீட்டின்‌ எதிரெதிர்‌ சந்துகளில்‌ 
ஒளிந்துகொண்டிருக்கிறார்கள்‌. துணிக்குள்ளே 
மறைந்து கொண்டிருந்தவனின்‌, சரியான உத்திவந்து 
தட்டுகிறபோது, பிறகு குஞ்சு (தட்டியவன்‌) பறக்கும்‌. 
எல்லையைத்‌ தொடுவதற்குள்‌ குஞ்சைப்‌ 
பிடிக்கவேண்டும்‌. விடலைப்‌ பையன்கள்‌ மட்டும்‌ 
விளையாடிய விளையாட்டை இளவட்டங்களும்‌ 
விளையாடுகிறார்கள்‌. ஒளிவதற்கு சந்துகளும்‌ 
வாசற்படியும்‌ இல்லாத பள்ளக்குடியில்‌ 
விளையாடுகிறார்கள்‌. ரெட்டிவீட்டு இளவட்டங்களின்‌ 
நிலாக்கால முற்றுகை இப்படி ஆரம்பமாகியிருக்கிறது. 
இப்போதெல்லாம்‌ மாடசாமிப்‌ பள்ளன்‌ இரவில்‌ குடிசை 
வெளியில்‌ ஒட்டுத்‌ திண்ணையில்‌ படுத்துக்‌ 
கொள்கிறான்‌. கண்கள்‌ இருளைத்‌ துளைத்துக்‌ 
காத்திருக்கின்றன. வரும்‌ காலடியோசைகளுக்காக 
காதுகள்‌ விரிந்தே இருக்கின்றன. 

பகலில்‌ அந்தக்‌ குடிசை ஓய்ந்து கிடந்தது. இரவானால்‌ 
சண்டையும்‌ கூச்சலும்‌ நிறைந்தது. பகலின்‌ அதன்‌ 
அமைதி, இரவு நேர சண்டைக்கான கருவை தனக்குள்‌ 
ஏந்தியிருப்பதுபோல்‌ தோன்றியது. 

இரவுநேரத்தில்‌, குடிசைக்கு வெளியே, பள்ளனின்‌ 
காவல்‌ தவம்‌ வழக்கமாகியது. கனவுகளைக்‌ 
கலைப்பதற்கு இடியோசை தேவையில்லை. 
காலடியோசை கேட்டாலே அவன்‌ கனவுகள்‌ 
கலைந்துவிடும்‌. சில நேரங்களில்‌ மிருகங்களின்‌ 
காலடியோசையாகக்‌ கூட அது இருந்தது. அப்போதும்‌ 
அவன்‌ விழித்துக்‌ கொள்வான்‌. 

ஐப்பசி கார்த்திகை அடை மமைக்காலங்களில்‌ மட்டும்‌, 
பள்ளன்‌ உள்ளே இருந்தான்‌. அப்போது எந்தக்‌ காவலும்‌ 
தேவையிருக்க வில்லை. வெளியில்‌ மழையின்‌ 
நீர்க்கம்பிகளே குடிசைக்கு வேலியாயின. 
முழங்கால்வரை கரிசல்‌ சகதி படிய மழையில்‌ 


நனைந்துகொண்டு யாரும்‌ வரப்போவதில்லை. 

ட 

"முதலாளி வீட்டுக்குக்‌ கம்மம்புல்‌ குத்திக்‌ கொடுக்க 
வர்றியா?” 

“சரி, சாமி” 

அது தைலி வடரெட்டியைப்‌ பார்த்துச்‌ சொன்ன பதிலாக 
இருந்தது. ராஜாமணிதான்‌ கேட்டான்‌. ஆனால்‌ 
தைலியின்‌ பதில்‌ கடைப்பலகை ஓரத்தில்‌ 
உட்கார்ந்திருக்கும்‌ வடரெட்டியை நோக்கிப்‌ போனது. 
“எவ்வள்வு கேக்கறே?” வடரெட்டி கேட்டான்‌. 

“ஊம்‌ எவ்வளவுன்னு கேட்கணும்‌? முதலாளி 
கொடுக்கிறதே, முந்தானை கொள்ளாது. கொடுக்கிறத 
கொடுத்தா வாங்கறவங்க வாங்கிட்டுப்‌ போறாங்க” - 
பெண்‌ பாவனையில்‌ கழுத்தை வெட்டி நளினமுடன்‌ 
வார்த்தைகளை நீட்டி நீட்டிச்‌ சொன்னான்‌ ராஜாமணி. 
"புருஷன்கிட்டே கேக்கணுமா?” 

“ஆமா புருஷன்கிட்டே கேப்பாக. புருஷன்‌ 
பொடவைக்குள்ளே. பொடவைக்குள்ளே இருக்கிற 
புருஷனை எதுக்குக்‌ கேட்கணும்‌, பெண்டாட்டி 
சொல்றதெ எந்த வீட்டிலே புருஷன்‌ தட்டியிருக்கான்‌?” - 
சட்டை போடாத மேல்‌ உடம்பில்‌ துண்டை மாராப்புப்‌ 
போல்‌ போட்டுக்கொண்டு ராஜாமணி பேசினான்‌. 
கண்கள்‌ ஜாடையாய்‌ வடரெட்டியை நோக்கியும்‌ 
தைலியை நோக்கியும்‌ மாறிமாறிப்‌ பாய்ந்தன. 
புருஷன்‌ பெயரைச்‌ சொன்னபோது, தைலியின்‌ 
முகத்தில்‌ பீதி ஏற்பட்டது. பயக்குறியுடன்‌ விழிகள்‌ 
உள்ளுக்குள்‌ உருண்டன. பள்ளனை நினைக்கையில்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ வாங்கும்‌ வசவும்‌, கொடுஞ்‌ 
சொல்லும்‌ மேலேழுந்தன. அடிவயிற்றுக்‌ குடல்கள்‌ 
மேலெழுந்து சுவாசபாகத்தை அடைப்பதுபோல்‌ 
இருந்தது. ஒவ்வொரு இரவும்‌ அவளைத்‌ துன்புறுத்தும்‌, 
கொதிக்கும்‌ விழிகள்‌ தைலியை நினைவிழக்கச்‌ 
செய்துவிடும்போல்‌ இருந்தது. எவ்வளவு சாதுவாக 
இருந்த பள்ளன்‌ எப்படிப்‌ போனான்‌? இதே விழிகள்‌, 


முன்பெல்லாம்‌ கல்யாணமான புதிதில்‌, களத்து 
மேட்டிலிருந்து பார்க்கும்‌ நிலா வெளிச்சம்போல்‌ வந்தன. 
குளுமையைச்‌ சுமந்து அவள்‌ உடல்‌ முழுவதும்‌ 
பாய்ந்தன. இப்போது, அங்கே எரியும்‌ இரு 
கங்குகளைத்தான்‌ பார்க்க முடிகிறது. 

ஆனால்‌ ஒரு நாளைக்கு இரண்டு படி கம்மம்புல்‌ யார்‌ 
கொடுப்பார்கள்‌? கணக்கிட்டுப்‌ பார்க்கையில்‌ 
சாப்பாட்டுக்குப்‌ போக ஒரு நாழிக்‌ கம்மம்புல்‌ 
மீதியாகிறது. வடரெட்டி முதலாளியைத்‌ தவிர, வேறு 
யார்‌ இபடி அள்ளித்‌ தருவார்கள்‌? ஒரு முழு ஆளுக்குச்‌ 
சாப்பாடு போட்டு, இரண்டு நாழி கம்மம்புல்லும்‌ யார்‌ 
கொடுக்கிறார்கள்‌? கோடை காலத்தில்‌ ஊரில்‌ 
வேலையில்லாமல்‌ எல்லோரும்‌ சோம்பிப்‌ போய்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. ஆம்பிளைகள்‌ 
பொரணிமடத்தில்‌ பதினெட்டாம்‌ தாயம்‌ 
விளையாடுகிறார்கள்‌. பெண்கள்‌ பகலில்‌ வீட்டுக்கு வீடு 
சண்டை இழுப்பதும்‌ சாயந்தர நேரத்தில்‌ முற்றத்தில்‌ 
“தட்டாங்கல்‌: ஆடுவதும்‌ நடக்கிறது. இது மகசூல்‌ 
முடிந்து, வெள்ளாமை வீட்டுக்கு வந்துவிட்டது 
என்பதைக்‌ காட்டுகிறது. அக்னி நட்சத்திரங்கள்‌ 
வெடிக்கும்‌ கோடைக்கால அறிகுறியைச்‌ சொல்லுகிறது. 
களத்துமேட்டில்‌, கொத்தமல்லியடிப்பு முடிந்து, வெறும்‌ 
செண்டு மாத்திரம்‌ மக்கிப்‌ போயிருக்கிறது. “வீடு மல்லி: 
தேடி, வேகாத வெயிலில்‌, சின்னப்‌ பெண்களும்‌ 
பையன்களும்‌ காடு காடாய்ப்‌ பறக்கிறார்கள்‌. அதைப்‌ 
பொறுக்கிக்கொண்டு வந்து கடையில்‌ போட்டு, 
அரைக்கால்படியோ மாகாணிப்படியோ பயறு வாங்கித்‌ 
தின்கிறார்கள்‌. அதிகாலையில்‌ ஒரு போகணி 
கம்மங்கஞ்சியைக்‌ கரைத்துக்‌ குடித்து, அது குளுகுளு 
என்று வயிற்றில்‌ போய்‌ சேரும்‌; பருத்திக்காட்டுக்குப்‌ 
போகிறார்கள்‌. நிரை முழுவதும்‌ பருத்தி வெடித்து 
எடுக்க முடியாமல்‌ ஒரு காலம்‌ இருந்தது; 
நிரைபிடிப்பதில்கூட தகராறு வந்தது. “ஒனக்கு நல்ல 
நிரையில்லை” என்று தகராறு வந்தது. பருத்தி எடுப்பில்‌ 


ஒரு கையளவு அடுத்த நிரைமீது பட்டால்‌, பெண்டுகள்‌ 
ஆக்ரோஷத்துடன்‌ சண்டை போட்டுக்கொண்டார்கள்‌. 
நாறத்தனமான வசவுகள்‌ விழுந்தன. அதுவும்‌, 
ரெட்டிகுடியைச்‌ சேர்ந்த அல்லது ஏழை எளிய பெண்கள்‌ 
பருத்திக்காக அலைகிறபோது, பள்ளக்குடிப்‌ 
பெண்டுகளை பருத்தி எடுப்புக்குக்‌ கூப்பிட ஆள்‌ 
இல்லாமலே போயிற்று. 

இவையெல்லாம்‌ ஒரு கோடை காலத்தின்‌ அறிகுறியைச்‌ 
சொல்லுகிறது. 

கதிர்‌ அறுப்பு முடிந்த தட்டைக்காடு வழியே ஊதற்காற்று 
சலசலத்து, உடலும்‌ முகமும்‌ ஓணந்து வறண்டுபோகச்‌ 
செய்தது. ஊதக்காற்றில்‌ ஓணந்துபோன உடலுக்கும்‌, 
அதனால்‌ பாதிக்கப்பட்ட மனசுக்கும்‌ துணையின்‌ 
நெருக்கம்‌ தேவையாயிற்று. பிய்ந்த முகடுகள்‌ வழியே, 
நிலாக்கதிர்கள்‌ குடிசை உள்ளில்‌ பாய்ந்தபோது, 
தைலியின்‌ கனிந்த பார்வைகள்‌ பள்ளன்மீது 
விழுந்தன. கறுத்து விரிந்த பள்ளனின்‌ மார்பில்‌ கை 
அலைந்தப்டி, அவள்‌ பேசினாள்‌. 

பள்ளன்‌ அடித்தொண்டையிலிருந்து குரல்‌ வந்தது 
“என்ன!” 

“மேல்‌ வீட்டு முதலாளி வீட்டுக்கு வேலைக்கு 
கூப்பிட்டாங்க” 

”ம்‌”- பதில்‌ எரிச்சல்‌ உமிழ்ந்தது. அவன்‌ மனசின்‌ 
தணிவுக்காக தைலி காத்திருந்தாள்‌. 

“ரெண்டு நாழி புல்‌ கொடுக்கிறாங்க” 

“ரெண்டு நாழியா” 

இந்தக்‌ காலத்திலே இப்படி யார்‌ கொடுக்கிறாங்க? 
அப்பப்ப அங்க சாப்பாடும்‌ கிடைக்கும்‌” 

“சரி” 

மெல்லிய சாமர வீச்சுப்போல்‌ தைலியின்‌ கைகள்‌ 
அவன்மீது படர்ந்தன. 

சலசலக்கும்‌ ஊதற்காற்றும்‌, குடிசை முகடு வழியே 
நிலவின்‌ கத்தி வீச்சும்‌ பள்ளனைச்‌ சம்மதிக்க வைத்தது. 
அதே நேரத்தில்‌, இரவின்‌ அமைதியைக்‌ குலைத்தபடி, 


ஊரின்‌ மேல்கோடியில்‌ ஒரு புயல்‌ நடந்தது. சண்டையும்‌ 
சத்தமும்‌ மேலத்‌ தெருவைக்‌ கடந்து, ஊர்‌ மடத்தை 
எட்டின. மடத்தில்‌ தூங்கிக்‌ கொண்டிருந்தவர்களை, 
விழித்து உட்கார வைத்தன. 

தும்மக்கா வெறிபிடித்தவளாய்‌ கத்தினாள்‌. “நீ முதல்லே 
வீட்டை விட்டு வெளியே போ” 

“நீ யாருடி என்னைப்‌ போகச்‌ சொல்றதுக்கு” 

“நீயும்‌ ஒம்‌ பிள்ளைகளும்‌ யாரு சொத்திலே 
உக்காந்திட்டுத்‌ திங்கறீங்ளோ, அவ” 

மேலத்தெரு முழுதையும்‌ விழிக்கச்‌ செய்து சத்தமும்‌ 
கூச்சலும்‌ மேலெழுந்தது. அமைதி குலைந்த தெரு 
நாய்கள்‌ உச்ச ஸ்தாயியில்‌ ஓலமிட்டன. பக்கத்து 
வீடுகளின்‌ கதவுகள்‌ திறக்கப்படாமல்‌ காதுகள்‌ மட்டும்‌ 
திறந்து வைக்கப்பட்டன. இந்த உள்‌ சண்டைக்கு யாரும்‌ 
போய்‌ சமாதானப்படுத்த முயற்சி செய்யவில்லை. 
வடரெட்டி அமைதியான குரலில்‌ சொன்னான்‌. 
"வீட்டிலே வேலை செய்யறதுக்கு ஆள்‌ இல்லே” 
“ஒனக்கும்‌ ஒம்பிள்ளைகளுக்கும்‌ சோறு போடறது 
போதாதா! பள்ளச்சிக்கு வேற நான்‌ சோறு போடணுமா?” 
சட்டை செய்யாமல்‌, அவளைப்‌ பொருட்படுத்தாமல்‌ 
வடரெட்டி பேசினான்‌. “கூலி பேசியாச்சு. இனிமே 
வேண்டாம்னு சொல்ல முடியாது”. 

“அவ வந்திருவாளா? காலை -“சடக்‌'னு ஓடிச்சு குழியிலே 
வைக்கலே, நானில்லே” 

வடரெட்டியின்‌ திடமான முகமே பதிலாக இருந்தது 
துண்டைத்‌ தோளில்‌ போட்டுகொண்டு, 
வெளித்திண்ணையை நோக்கி நடந்தான்‌. தும்மக்கா 
அவன்‌ போவதையே வெறித்துப்‌ பார்த்துவிட்டு, 
வேதனையுடன்‌ உட்கார்ந்தாள்‌. அவளுடைய சண்டை 
தோற்றுப்‌ போனது. அவளுக்குச்‌ சொந்தமான புல்லும்‌ 
பருத்த்யும்‌ வீட்டில்‌ இருக்கையில்‌, தோற்றுப்போவதைத்‌ 
தவிர வேறுவழியில்லை. தாய்‌ வீட்டுக்குப்‌ போனால்‌ 
எல்லாம்‌ காலியாகிவிடும்‌. பணிந்து போவதைத்‌ தவிர 
வேறு வழியில்லாமல்‌ போனது. இங்கேயிருந்து உள்‌ 


சண்டை போட்டுக்‌ கொண்டாவது அவளுக்குச்‌ 
சொந்தமானவைகளைக்‌ காப்பாற்ற முடியும்‌. வெளியில்‌ 
எதுவும்‌ நடக்காததுபோல்‌ காட்டிக்கொள்வாள்‌. 
வெளியிடத்துப்‌ பெண்கள்‌ கேட்டபோது, 
அலட்சியமாகப்‌ பேசுவதுபோல்‌ சொன்னாள்‌. “என்ன 
செய்றது? ஆம்பிளை இப்படி வெறி பிடிச்சு அலைஞ்சா, 
நாம என்ன செய்றது?” 

ட 

மாடுகள்‌ ஏர்கட்டிப்‌ போனபின்‌, தொழுவத்தில்‌ 
மாட்டுக்காடியில்‌ மீதமுள்ள கூளவாசனை மூக்கை 
மோதுகிறது. தொட்டி கழனித்‌ தண்ணியின்‌ வாசனை 
சுகமாகப்‌ பறந்து வருகிறது. வேப்பமர நிழலில்‌, 
உலக்கை போடுவதர்கு உயரும்‌ முகம்‌ மீது வலை 
வீசுகிறது. 

“ஸ்சோ, ஸ்சோ” என்ற சத்தம்‌ தாள லயத்துடன்‌ 
விழுகையில்‌, உலக்கை மேலும்‌ கீழும்‌ போய்வருகிறது. 
தைலி உலக்கை போடுகிறாள்‌. பக்கத்தில்‌, வண்டியில்‌ 
மேக்கால்‌ மீது வடரெட்டி உட்கார்ந்திருக்கிறான்‌. அந்தப்‌ 
பெரிய தொழுவம்‌ வேப்பமர அசைவையும்‌, 
உலக்கையின்‌ சீரான ஓசையையும்‌ தவிர, மெளனம்‌ 
சுமந்திருக்கிறது. 

ஓரச்‌ சாய்ப்புள்ள்‌ பார்வைகளை, அவன்மீது போட்டபடி 
தைலி கேட்கிறாள்‌. 

“எனக்கு ஒரு ஆசை உண்டு” 

“என்ன?” 

ஈரக்காற்று போல்‌ துவண்ட மெல்லிய குரலில்‌ தைலி 
சொல்கிறாள்‌. 

“ஊரைச்‌ சுத்தியே தண்ணிக்குப்‌ போக வேண்டியிருக்கு 
கொதிக்கிற வெய்யில்லே” 

“சரி” 

“நேரே போனா என்ன?” 

“ஊர்‌ வழியாவா?” 

6]? 

அவன்‌ முகம்‌ சிந்தனையில்‌ ஆழ்ந்தது. பதில்‌ இல்லை. 


“முதலாளி வீட்டுக்குத்தானே, தண்ணிக்குப்‌ போறேன்‌. 
எங்க வீட்டுக்கா போறேன்‌” 

“ஆனா ஊரிலே சொல்லுவாங்க” 

அவனுடைய தயக்கத்தை உடைப்பதுபோல்‌, தைலி 
ஏறெடுத்துப்‌ பார்த்தாள்‌. எல்லாவற்றையும்‌ எதிர்த்து 
உடைப்பதுபோல்‌. தீர்க்கமான முடிவுகளும்‌ எதற்கும்‌ 
அஞ்சாத துணிவும்‌ தென்பட்டது. எடுப்பான குரல்‌ 
வந்தது. 

“அங்கங்கே என்னென்னவோ செய்யறாங்க. எவ்வளவு 
தூரம்‌ சுத்திப்‌ போக வேண்டிருக்கு. அதுவும்‌ கொதிக்கிற 
வெயிலில்‌. காலிலே செருப்புக்கூட இல்லாம” 
தரையைப்‌ பார்த்துக்கொண்டு சிந்தனையில்‌ 
மூழ்கியிருந்த வடரெட்டி, நிமிர்ந்து ஏறிட்டுப்‌ பார்த்தான்‌. 
அவள்‌ விழிகளைச்‌ சந்தித்துக்கொண்டே தயங்கிய 
குரலில்‌ சொன்னான்‌. “சரி, போய்ட்டு வா.” 

ட 

மதிய வெயிலில்‌ நிலைப்படியில்‌ முந்தானையை 
விரித்து தலைவைத்துத்‌ தூங்கிக்கொண்டிருந்த 
பெண்கள்‌ திடுக்கிட்டு எழுந்தார்கள்‌. சின்னப்‌ 
பையன்களின்‌ சத்தம்‌ அவர்களை விழிக்கச்‌ செய்தது. 
“பொரணி: மடத்தில்‌ கோடுகீச்சி பதினெட்டாம்‌ புலி 
விளையாடிக்‌ கொண்டிருந்தவர்கள்‌ தலையை ஏறிட்டுப்‌ 
பார்த்தார்கள்‌. கம்மாய்க்கரை மேட்டில்‌ குளிர்ந்த 
காற்றில்‌ கண்‌ அயர்ந்தவர்கள்‌ முழங்கையை 
ஊன்றியபம தலையை மட்டும்‌ உயர்த்தி 
நோக்கினார்கள்‌. 

முதன்முதலாய்‌ ஒரு பள்ளச்சி, வீதி வழியே தண்ணீர்‌ 
எடுத்துப்‌ போவதை அவர்கள்‌ கண்டார்கள்‌. அதுவும்‌ 
காலில்‌ செருப்புடன்‌ நடந்தாள்‌. 

முழங்கால்‌ அளவு பொதபொதவென்று சேறு ஒட்டுகிற 
மமைக்காலத்தில்லும்‌, சேலையை முழங்காலுக்குமேல்‌ 
தூக்கிச்‌ செருகிக்கொண்டு ஊரைச்‌ சுற்றித்தான்‌ 
பள்ளச்சிகள்‌ போயிருக்கிறார்கள்‌. அக்னி நட்சத்திர 
வெயிலில்‌ அப்படித்தான்‌ அவர்கள்‌ 


நடந்திருக்கிறார்கள்‌. ஊரைச்‌ சுற்றிப்‌ போகிறபோதுகூட, 
காடு கரைக்குப்‌ போகிற நேரங்களைத்‌ தவிர மற்ற 
நேரங்களில்‌ காலில்‌ செருப்புடன்‌ அனுமதிக்காத ஊரில்‌ 
இப்போது பள்ளக்குடியைச்‌ சேர்ந்த ஒரு பெண்‌ ஊர்‌ 
வழியே போகிறாள்‌. வீதி வழியே ஒரு பள்ளச்சி தண்ணீர்‌ 
எடுத்துப்‌ போவதை, தங்களின்‌ வாழ்காலத்திலேயே 
அவர்கள்‌ பார்க்க வேண்டி வந்தது. 

ஏண்டி ஊர்‌ வழியே போறே?” 

போனா என்ன?” 

"உன்னை யாருடி போகச்‌ சொன்னது?” 

“எங்க முதலாளிதான்‌.” 

பிறகு பெண்கள்‌ பேசுவதற்கு எதுவுமில்லை. 
வாயடைத்துப்‌ போயிற்று. முகத்தில்‌ ஆத்திரம்‌ மட்டும்‌ 
எரிந்தது. “நீ நாசமாப்‌ போவே” 

உச்சி நிலா வீச்சில்‌, வேப்பமரம்‌ விரித்த வலையில்‌ 
அவள்‌ விழுந்திருக்கிறாள்‌. முகத்திலும்‌ கழுத்திலும்‌ 
நிழல்‌ வலை மாறி மாறி அசைகிறது. வேப்பமரத்‌ தூரில்‌ 
ஒண்டி, முட்டுக்‌ கொடுத்தபடி, அவள்‌ உட்கார்ந்திருந்த 
காட்சி, அந்தச்‌ சபையிலிருந்து அவள்‌ அந்நியப்பட்டு 
நிற்கிறாள்‌ என்பதைக்‌ காட்டியது. விஸ்தாரமான 
சோகம்‌ முகத்தில்‌ தேங்கியிருந்தது. ஆதரவற்றுப்‌ போய்‌, 
அவள்‌ ஒருத்தி மட்டுமே, அந்தச்‌ சபையில்‌ தனியாய்‌ 
இருக்கிறாள்‌ என்பதைச்‌ சொல்லியது. 

அந்தச்‌ சின்ன சபை, வேப்பமரத்தின்‌ கீழ்‌ 
பொதுமேடையில்‌ கூடியிருந்தது. ஒட்டுக்கல்லில்‌ 
சிலபேரும்‌, கல்லுரல்கள்‌ மேல்‌ சிலபேரும்‌ 
உட்கார்ந்திருந்தார்கள்‌. வயசான பெரிய வீட்டு 
முதலாளிகள்‌ மேடைமேல்‌ அமர்ந்திருக்கிறார்கள்‌. 
மொட்டை ரெட்டியார்‌ வீட்டுத்‌ தாழ்வாரத்தில்‌ கூரை 
நிழலில்‌ ஒரு உருவம்‌ தெரிகிறது. அதன்‌ விழிகளும்‌ 
முகமும்‌ கலவரப்பட்டிருக்கின்றன. வளத்தியான சிவந்த 
தேமலுள்ள உருவம்‌: அது யாரென்று எல்லோருக்கும்‌ 
தெரிகிறது. 

கொஞ்சநேரம்‌ கோபமான சத்தங்களுக்குப்‌ பின்‌ சபை 


முடிவு செய்தது. தைலியின்‌ மறுப்பு, கலங்கிய 
தொனியும்‌ ஆதரவற்றுப்‌ போனது. 

தனக்கு ஆதரவான முகத்தை அவள்‌ தேடினாள்‌; 
முதலிலிருந்தே தனக்கு ஆதரவான அந்த விழிகளைத்‌ 
தேடிக்கொண்டிருந்தாள்‌. சுவரோரத்தில்‌, மொட்டை 
ரெட்டியார்‌ வீட்டுத்‌ தாழ்வார நிழலில்‌ அந்த உருவம்‌ 
ஒதுங்கியபோதே, அந்த உருவம்‌ தனக்கு ஆதரவாக 
வரும்‌ என்று நினைத்தாள்‌. தீர்ப்புச்‌ 
சொல்லப்பட்டபோது, அது தனக்காக வரவில்லை. 
பஞ்சாயத்தின்‌ எந்தச்‌ சொல்லுக்கும்‌ எதிர்ச்சொல்‌ 
சொல்லாமலே. தாழ்வார நிழலிலிருந்து அது 
வெளியேறிப்‌ போயிற்று. 

விடியலில்‌ நிசப்தமாக பூமி விடிந்தபோது, 
புளியந்தோப்பில்‌ ஊர்க்காலி மாடுகளைப்‌ 
பத்திக்கொண்டு, ஒரு பெண்‌ போவதை எல்லோரும்‌ 
பார்த்தார்கள்‌. தோள்களில்‌ சிதறி விழும்‌ நீண்ட கரிய 
கூந்தலுள்ள உருவம்‌ அது. 


RRR 


31.காடன்‌ கண்டது : பிரமீள்‌ 


எத? எவன்‌ கண்டதச்‌ சொல்ல? நான்‌ கண்டது 
கல்லுத்தரைக்‌ காட்டில்‌. தடம்‌ சொல்றன்‌ கேளு. 
பஸ்ஸு வந்து நிக்கிற மரத்தடியும்‌ இட்டிலி சோடாக்‌ 
கடையும்‌ தாண்டினா, ரஸ்தா நேரோட்டம்‌ போட்டு, 
எருமை புரள்ற சேத்துப்‌ பள்ளத்திலே விளுந்து, 
அக்கரை ஏறும்போது ரெண்டு தடமாகும்‌. ஒண்ணுக்கு 
இன்னும்‌ பேர்‌ ரஸ்தா. அதே மாதிரி கல்லிலும்‌ புல்லிலும்‌ 
reel! 1கால்பட்டுத்‌ தேய்ஞ்ச இன்னொண்ணு 
பேரில்லாத காட்டுத்தடம்‌. 

வெய்யிலில்‌ எருமைப்பள்ளம்‌ தண்ணி வத்தி, களி 
காறைகட்டிப்‌ பொளந்து கெடக்கும்‌. ஊரெல்லாம்‌ 
களிமண்ணு. கூடவே பாறைக்‌ கல்லுத்‌ தரையுமுண்டு. 
மரமில்லாம வெளிச்ச மாதிரி இருந்தாலும்‌ கல்லுக்‌ 
காட்டில்‌ தடம்‌ மாறிடும்‌. மேற்கே மலைக்‌ காட்டுக்குப்‌ 
போற கோணமிருந்தா வழிகேட்டுக்கோ. சுக்கான்‌ 
பயலைக்‌ கேளு. என்னைக்‌ கேளு. 

பஸ்ஸ்டாப்பில்‌ இட்லி சோடாக்கடேல பஸ்ஸுக்காரன்‌ 
நிப்பான்‌. அக்குளில்‌ தோல்‌ பட்டைப்பையிலே ரூவா 
சில்லறை இருக்கும்‌. வெத்தலைச்‌ சாறு வாய்க்குள்ளே 
குதகுதன்னு உப்பிக்‌ கிட்டுக்‌ கிடக்கும்‌. இட்லி 
சோடாக்கடேல போலீஸூக்காரரும்‌ நிப்பாரு. 
துண்ணுட்டுக்‌ கணக்கில போடும்பாரு. ஆளோட்டம்‌ 
பாத்துக்கிட்டு வெத்தலையிலே சுண்ணாம்பைப்‌ 
போடுவாரு. 

யாரோ வர்றான்‌ - வெள்ளை வேட்டி. அவனுக்கு 
போலீஸுக்காரரு அக்கரபக்கரமா சலாமுகள்‌ வைச்சு, 


எசமான்‌ புண்ணியமுங்கறாரு. வெள்ளை வேட்டி 
பாக்காமலே, “சாவடில போயி வந்துட்டேன்னு 
சொல்லு”ன்னுட்டு வேட்டியை நாசூக்கா மடிச்சுத்தூக்கி, 
எருமைப்பள்ளத்துலே தடம்புடிச்சு அக்கரை ஏறி, 
ஊர்க்கோயில்‌ பக்கம்‌ தலையைக்‌ காட்டிட்டுப்‌ போறான்‌. 
பிஸினஸான ஆளு. கண்ணு குடுக்காமலே ரஸ்தாவிலே 
போறான்‌. 

ரெண்டுதடம்லே சொன்னேன்‌? ஊருக்குள்‌ ஓடற ரஸ்தா 
ஒண்ணாச்சா? அதுக்கு இடத்துக்கையில 
மலைக்காட்டுக்குப்‌ போற தடம்‌. அந்தத்‌ தடத்தைப்‌ 
புடிச்சா, வயலுக்குத்‌ தரைகாட்டதெ கல்லுகள்‌ முளைச்ச 
புத்தும்‌ இருக்கும்‌. ஒரு கல்லுத்‌ தூரத்துக்குள்ளார ஊர்ச்‌ 
சனங்கள்‌ வெளிக்குப்‌ போற இடம்‌ முடிய முந்தி ஒரு 
தடம்‌ பெரிய கல்லுத்‌ தரையிலே ஏறி திக்கில்லாமல்‌ 
போகும்‌. அங்கிட்டு கல்லுத்‌ தெரிஞ்சுதான்‌ தடம்‌ 
புடிக்கணும்‌. அரையாள்‌ மட்டுக்கு கல்லுகள்‌ முளைச்ச 
கல்லுத்‌ தரைக்காடு. ஒரு கல்லைப்‌ பார்த்தா 
இன்னொண்ணாட்டமிராது. ஒரு கல்லை தாண்டி 
இன்னொண்ணைப்‌ பார்த்தப்ப, அதுக்குக்‌ கிட்டத்‌ 
தாண்டா கண்டேன்‌. பொணம்டா! 

கையிலே இறுக்கிப்புடிச்ச சிலம்புக்‌ கம்பு முறிஞ்சி, 
காஞ்சு கறுப்பான ரத்தக்கூடு போட்ட தலையைத்‌ திருகி 
எவனுகளையோ கோரமாப்‌ பாத்த வாக்குக்கு குப்புறக்‌ 
கெடக்கு பொணம்‌. 

கல்லுதாண்டி கல்லுப்பக்கம்‌ ஏறினப்பவே, ரெண்டு 
மூணு நிழல்கள்‌ மூங்கில்‌ முறிஞ்சதாட்டம்‌ சடசடன்னு 
அடிச்சு முகத்துப்‌ பக்கமாகத்‌ தாக்கி ஏறினப்ப, “சீ 
பேயே”ன்னு கையை அலையாட்டி வீசினேன்ல? 
பிராந்து? இப்ப அதுகள்‌ ஆகாசத்தில்‌ வட்டம்‌ போடுது. 
கெண்டைக்கால்‌ இறைச்சியை உரிச்சுத்தின்னுட்ட 
வேகம்‌. 

அப்போ நல்ல படபடக்கிற வெய்யில்‌. முதநாளும்‌ 
ராவுமா பழைய பிடாரன்‌ கூட்டத்தோட பக்கத்தூரு 
போய்‌ பாம்புத்தோலை வித்துக்‌ குடுத்துட்டு, வாங்கித்‌ 


தின்னுட்டு, என்னடா பிடாரா எல்லாம்‌ கூட்டத்தில்‌ 
கெளவி யாருக்கு, புள்ளை எப்படிப்‌ பெத்தாளுகள்னு 
சண்டை போட்டிட்டு, பக்கம்‌ பாத்துட்டு, பஸ்ஸடிலே 
தூங்கிட்டு நான்‌ கல்லுத்‌ தரைக்காடு பக்கமாப்‌ போனது 
ஓணாணுக்கு. வெய்யில்‌ பாட்டப்‌ பாக்காமப்‌ 
போனாத்தான்‌ ஏதும்‌ கிடைக்கும்‌. மலைக்காட்டுப்‌ பக்கம்‌ 
போனா அணில்‌ உண்டு. ஏன்‌ ஊருக்குள்ளே மச்சு 
வீட்லே பொறுக்கித்‌ திங்கிற அணில்‌ இல்லையா? மச்சு 
வீடுகள்‌ உள்ள ஊராப்‌ பாத்துப்போ. கண்ணை மேலே 
ஓடவிட்டுக்கிட்டு மத்தியானம்‌ மாறி மூணுமணிக்கு 
தூக்கம்‌ விட்டு அணில்‌ கொரைக்கிற வேளைக்குப்‌ போ. 
ஊசிக்‌ கம்பை நல்ல உயர ரெடியிலே தொரட்டிலே கட்டி 
ஸ்டெடியாப்‌ புடிச்சிக்‌ கிட்டுப்‌ போ. அணில்‌ 
குத்துறன்னுட்டு நீ மச்சில நிக்கிற மாமியாரு 
புட்டத்தைக்‌ குத்தப்‌ போறாய்‌. 

இந்த ஊரில்‌ மச்சுமில்லை. மச்சில மாமியாருமில்லை. 
அணில்‌ கொரைக்கிறது கேக்குதுன்னு போனா, ஊரில 
இருக்கிற நாலு மரத்துலேயும்‌ கொம்பு கொம்பா மாறுது. 
எப்படிக்‌ குத்த? மலைக்‌ காட்டிலும்‌ இருந்து சத்தம்‌ 
காத்தில்‌ ஏறி வருது. நாளைக்கு அணிலக்‌ குத்துவம்‌, 
இப்ப எனக்காச்சி ஓணானுக்காச்சின்னு இங்க போனா 
கெடக்குது பொணம்‌. 

அப்பத்தாண்டா நாத்தத்தைக்‌ கண்டேன்‌. மெத்தையால 
முகத்தில்‌ அடிச்ச மாதிரி கப்புனு பொத்தி அடிச்சுது பாரு 
பொண வெக்கை. நானும்‌ பாக்க காத்தும்‌ மாறிச்சா, 
இல்லை, கண்ணால்‌ பாத்த பிறகு நெஞ்சுக்குள்ளே 
இருந்து வந்திச்சாடா பொண வெக்கை? பொணத்தைப்‌ 
பார்க்க முந்தி இல்லை. பார்த்த பிறகு வருது. பேப்பரில்‌ 
பார்த்துச்‌ சொல்லுடா நாகரீகத்தை. எப்படி பாத்த பிறகு 
மணம்‌ வந்திச்சுதுனு. 

ரத்தக்கூடு போட்ட தலையைப்பாத்து பொணத்தைப்‌ 
பாத்து, கெண்டைக்காலு கிழிஞ்ச இறைச்சியையும்‌ 
பார்த்ததும்‌ ஒரே அடீல அழுச்சுது பாரு திகில்‌, “வே ஏ 
ஏன்னு வாயுளறிட்டேன்‌. 


பிறகு பாத்தா எல்லாமா திடுதிடுன்னு ஓடி வருது. கல்லு, 
மண்ணு, புத்து, புதரு, ஊர்க்கோயிலு எல்லாமா 
என்னடா எங்கிட்ட ஓடி வருதுன்னு பார்த்தா நாந்தான்‌ 
ஓடறேன்‌. கண்ட ஓணானுகளையும்‌ விட்டுப்‌ போட்டு 
ஓடறேன்‌. எங்கே ஓடறேடா காடா, டேய்‌, சாவடிக்கு 
ஓடுடான்னு சொல்லிக்கிட்டே ஓடறேன்‌. போலீஸு 
சாவடில போயி சாமி சாமின்னு சொல்றேன்‌. வாய்‌ பேச்சு 
வரல்லே. டம்ளரிலே தண்ணி குடுத்தாங்க. என்னடா 
விவகாரம்னாங்க. “பொணம்‌ சாமி”ன்னு சொன்னா, 
நாற்காலியிலே உக்காந்த ஏட்டு சாஞ்சிக்கிட்டாரு, 
கேள்வி கேட்கிறாரு. நேத்து எங்கேடா நின்னே, ராத்திரி 
எங்கே போனே, ஏன்‌ இங்கே வந்தே, ஏண்டா அங்கே 
போனேன்னு கேள்வி. எனக்கு பொணத்தைப்‌ பாத்ததும்‌ 
போதும்‌ சாமியைப்பாத்ததும்‌ போதுமின்னு பக்கம்‌ 
பாத்தா, ஒரு ஆளும்‌ அவன்‌ கூட சாறிக்காரப்‌ 
பொண்ணும்‌ வந்து நிக்கிறா. 

பொணத்தைப்‌ பாத்தியா மாமியாரு மணத்தைப்‌ 
பாத்தியான்னு கேள்வி. பொணத்தைத்தான்‌ பார்த்தேன்‌ 
சாமி, அப்புறமாத்தான்‌ மணத்தைப்‌ பார்த்தேன்னேன்‌. 
அதப்‌ புமச்சிக்கிட்டாங்கடா! 

“என்னடா உடான்ஸ்‌ உடறே? முதல்லே மணந்தாண்டா 
புடிக்கும்‌. உனக்கு ஆர்றா பொணமிருக்குன்னு 
சொன்னவன்‌? ஆர்றா இங்கே வந்து சொல்லுன்னு ஊசி 
குத்திவிட்டவன்‌”னு புடிச்சிக்கிட்டாங்கடா. 
நின்னுகிட்டிருந்த கான்ஸ்டேபிள்‌ சுவத்திலே தொங்கின 
தடியை எடுத்துக்கிட்டாரு. தோல்வாரிலே நாலு விரலை 
மாட்டிப்‌ புடிச்சிக்‌ கிட்டாரு. 

நான்‌ கும்புட்டேன்‌. “என்னை உடுங்க சாமி”ன்னேன்‌. 
“சொன்னவங்ககிட்டே போய்‌ சொல்லுடா, கபர்தார்னு 
சொல்லு.” 

“சரி சாமி”ன்னேன்‌. அப்புறமா ஆரு 
சொன்னவன்ங்கறாங்க. ஆருமில்லங்க, நானு 
பார்த்தேனுங்கன்னேன்‌. பேச்சை மாத்திட்டாங்க. 

“நீங்க ஏண்டா ஓணான்‌, நாயி, பூனையைத்‌ திங்கிறீங்க? 


ஆடு மாடு இல்லியா?” 

“அதுக்கேதுங்க பைசா?”ன்னேன்‌. 

கொஞ்ச நேரம்‌ பேச்சில்லே, அப்புறம்‌ மெதுவா கேள்வி. 
“நீ எப்படா கடேசி வாட்டி மலைக்காடு பக்கமாய்‌ 
போனே? யார்றா மலைக்காட்டுக்குப்‌ போறவன்‌ 
வாறவன்‌? சுக்கானுக்கு யார்றா மலைக்‌ காட்லேருந்து 
வந்து கஞ்சா பத்திரம்‌ சப்ளை பண்றவன்‌?” 

சுக்கான்‌, பத்திரம்‌, அது இதுன்னதும்‌ - நல்ல பாம்பைப்‌ 
புடிக்கறதுக்கு சாரைப்‌ பாம்பு விடறாங்கடா காடான்னு 
உஷாராயிட்டேன்‌. 

“சுக்கான்‌ நல்லபாம்புத்‌ தோலை வித்து வயத்தைக்‌ 
களுவுற பாவி சாமி. எங்களுக்கு இப்பல்லாம்‌ 
பாடேதுங்க? எங்காவது வயலிலே வரப்பிலே பாம்பைப்‌ 
புடிச்சாதாஞ்‌ சாமின்னு கும்புட்டேன்‌. 

“எலக்சனுக்கு நில்லுடா. ஓட்‌ போடுவான்‌, அப்புறம்‌ 
நாட்டை எல்லாம்‌ காடா மாத்துடா. போடா! போயி 
கரப்பான்‌ பூச்சியைத்‌ துண்ணுடா”ங்கறாரு ஏட்டு. 
நான்‌ வந்து நின்ன சாறிக்காரியைப்‌ பார்த்தேன்‌. 
வாசப்பக்கம்‌ எரு வராட்டிக்‌ கூடையை எறக்கிவச்சிட்டு 
வந்திருக்கா. அவளும்‌ அவளோட வந்த ஆளும்‌ ஏட்டு 
கிட்ட ஒரே குரலா, “சாமி வராட்டி வந்திருக்குன்னு 
சொல்லிட்டு பரபரன்னு முழிக்கிறாங்க. சாறிவாரிக்கு 
மேலாக்கு சாஞ்சு முலை நாய்‌ மூக்கு மாதிரி “உர்‌'னு 
நிக்குது. அதப்பார்த்தேன்‌. துணியை சரி பண்ணிட்டு, 
என்னடா நீ என்னைப்‌ பாக்கற காலமாப்‌ 
போச்சாடான்னு திரும்பி ஒரு முறைப்பு வைச்சா. 
“நான்‌ அப்ப போறஞ்சாமி”ன்னேன்‌. “சாயாக்கு ஏதும்‌ 
பைசா”ன்னு மெல்லிசா இளுத்தேன்‌. 

“திமிராடா?”ன்னு தடிக்கம்புக்காரரு எதுக்க வந்தாரு. 
பின்னாடி கால்‌ வச்சு, சரேலேனு கதவு வெளியே 
பாய்ஞ்சு ஒரே வீச்சிலே ரோட்டுக்கு வந்துட்டேன்‌. 

2 

என்னடா போலீஸ்காரங்கிட்ட பொணங்கெடக்கு, 
அரெஸ்ட்‌ பண்ணு, சாட்சிக்கு நான்‌ நிக்கேன்‌, வா ஒரு 


கை பாத்துப்புடலாம்னு மஸ்த்தா போயிச்‌ சொன்னா, 
ஊசி குத்திவிட்டவன்‌ யார்றா, இங்கே ஏண்டா வந்தே? 
நேத்தெங்கேடா போனே? களவாணி, 
உடான்ஸ்ங்கறாங்க? என்ன இது புதுமாதிரி எலக்ஷன்‌ 
பாடுன்னு மடீல பீடியைப்‌ பார்த்தா, காலி. நேரே 
சுக்கான்கிட்டே பீடி பாக்கலாமின்னுட்டுப்‌ போனேன்‌. 
ஊர்க்‌ கோயிலுதாண்டி மரத்தடியிலே தனியாக்‌ 
கிடக்கான்‌. அவன்‌ ஆட்களைக்‌ காணம்‌. வாசத்திலே 
பார்த்தா பத்திரவாசம்‌. பீடியிலே சுத்தி அடிச்சுக்கிட்டுக்‌ 
கிடக்கான்‌. கேட்டா வெத்து பீடிதான்‌ கிடைக்கும்‌. 
பத்திரத்தையா குடுக்கப்‌ போறான்‌? பொழைப்பாச்சே. 
இப்போ பொழைப்போட பொழைப்பா இவனும்‌ புகை 
புகையா விடறான்‌. 

“ரான்சிட்டர்‌ வாங்கிட்டாண்டா சுக்கான்‌ 
பத்திரத்துலே”ன்னு நேத்து பிடரான்‌ 
சொல்லிக்கிட்டருந்தானுல்ல? அப்படி பேச்சுதான்‌ 
ஏறிட்டுது. ஆனால்‌ சுக்கான்‌ ரான்சிட்டரும்‌ வாங்கலை 
ஒண்ணுமில்லை. இவனே புகையா விட்டா எப்படி 
வாங்கறது? போலீஸிலே வேறே மாட்டி ஒரு கத்தை 
பத்திரத்தைப்‌ பறிகுடுத்திருக்கான்‌. எப்படித்தான்‌ 
உள்ளுக்குப்‌ போகாம தபாய்க்கிறானோ தெரியலை. 
எல்லாத்துக்கும்‌ விவரம்‌ தெரிஞ்சிருக்கணுமில்ல? 
“டேய்‌”னு போயி குந்தினேன்‌. 

அவனா பேசுவான்‌? கண்ணுக்குக்‌ கண்ணு குடுக்காம 
பத்திரத்தைப்‌ புடிச்சிக்கிட்டிருக்கான்‌. ஆளு 
மாறிட்டான்‌. தாடியா நம்மளுக்கு முளைக்குது? அவன்‌ 
தாடியைப்‌ பாரு. கறு கறுன்னு வருது. பசிதாகம்‌ 
இல்லாம பத்திரத்தைக்‌ குடிக்கிறான்‌. ரத்தம்‌ தாடியாவது. 
கண்ணு மாறி மாறி நிக்குது. 

“என்னடா, பீடி இல்லிடா”ன்னேன்‌. அவனிட்ட சட்டு 
புட்டுனு பேசினா பதில்‌ வராது. பக்கம்‌ போயி பக்கம்‌ 
வந்து பேசிப்‌ பாரு, பதில்‌ குடுப்பான்‌. “ஏண்டா, ஏண்டா, 
ஏண்டா” ம்பான்‌. அதுக்குள்ளே பொளுது சாஞ்சி 
வெள்ளி கிளம்பிடும்‌. 


“உடான்ஸுங்கறாங்கடா, பொணத்தைப்‌ பாத்தியா 
மணத்தைப்‌ பாத்தியாங்கறாங்கடா. அப்படியும்‌ 
சொல்றாங்க, இப்படியும்‌ சொல்றாங்கடா”ன்னேன்‌. 
“பொணம்‌்டா, கல்லுத்தரைக்‌ காட்ல செத்துக்‌ 
கெடக்குதுடா பொணம்‌”னேன்‌. 

சரக்குனு கண்ணு குடுத்தான்‌. முழி விடைச்சுக்‌ குத்துது. 
“பாத்தியாடா?”ன்னான்‌. 

“கல்லுத்தரைக்‌ காட்லேடா.” 

“நோட்டம்‌ சொல்லு”ன்னான்‌. 

“தாலத்தாண்டா பார்த்தேன்‌. தலையை அடிச்சுப்‌ 
பொளந்து போட்டுட்டாங்கடா. பிராந்து கொத்தி 
கெண்டைக்கால்‌ எலும்பு நிக்குதுடா.” 

“சீ, நாயே! மாட்டுப்‌ பொணம்டா”ன்னு ஒரு கண்ணை 
மூடிக்கிட்டு என்னைப்‌ பார்த்தான்‌. 

“மாடுன்னா அதை இறச்சி போடாம உங்கிட்டயா பீடிக்கு 
வருவேன்‌? ஏண்டா, மாடு பச்சை நிறத்திலே லுங்கியைக்‌ 
கட்டிக்கிட்டாடா செத்துப்‌ போகும்‌? மாடுன்னா கையும்‌, 
கையிலே முறிஞ்சிபோன சிலம்புக்‌ கம்புமாடா இருக்கும்‌, 
ஏண்டா?”ன்னேன்‌. 

“சீ, நாயே.. டேய்‌... வாடா, காட்டுன்னு ஓடினான்‌ பாரு. 
நான்‌, நீ ஓடமுடியாத ஓட்டம்‌. ரோட்டுச்‌ சந்திலே போய்‌ 
கோயில்‌ புறத்தாலே மாறி, குறுக்கே புதர்க்காட்டிலே 
பாஞ்சு, சடால்னு நின்னு என்‌ தலை மயிரைப்‌ 
புடிச்சுக்கிட்டான்‌. “போலீஸ்கிட்டே போனயாடா? ஏண்டா 
போனே? ன்னான்‌. 

“ஏண்டா, டேய்‌, உடுடான்‌”னேன்‌. 

“பச்சை லுங்கியா சொன்னே?”ன்னான்‌. 

“பச்சை லுங்கிடா, ஏண்டா உடுடா”ன்னேன்‌. 

விட்டுட்டு மடியிலேருந்து பத்திரத்தை எடுத்தான்‌. 
“மோப்பம்‌ தெரியுதா? மனுச வெக்கை அடிக்குது. ஆரோ 
வராங்கடா வெள்ளை வேட்டி மனுச வெக்கை”ன்னான்‌. 
“பொண நாத்தம்தானே?”ன்னேன்‌. பொணநாத்தத்துக்கு 
இன்னும்‌ அரைக்கல்லாவது போகணும்‌. நான்‌ 
சொன்னது சும்மா ஏட்டிக்குப்‌ போட்டியா. 


“ஆரோ ஆளு போறவாற வெக்கைடா”ன்னுட்டு பத்திரம்‌ 
சுத்தின பீடியை எடுத்து எனக்கே குடுத்தாண்டா, 
“குடிடா, நாயே! வேட்டி நாத்தம்‌ களியட்டும்‌”னு 
தீப்பெட்டி எடுத்து நெருப்புக்கீறி “இளு”ன்னு 
பத்திரத்தை கொளுத்தியும்‌ விட்டாண்டா, 
“இளுத்துட்டுக்‌ கைமாத்து”ன்னு. புகையை கமுக்கம்‌ 
பண்ணிட்டு சுருளைக்‌ குடுத்தேன்‌. வாங்கி கையாலே 
பொத்து வைச்சு இளுத்தான்‌. கழுத்து நரம்பு 
விடைக்குது, கண்ணு மூடிக்கிட்டு கபாலத்துக்குள்ளே 
ஓடுது. அவ்வளோதான்‌, பீடி முடிஞ்சி போச்சி. கமுக்கம்‌ 
பண்ணிட்டு புகையை விட்டான்‌ பாரு, ஒரு கூடாரம்‌ 
புகை. 

அப்போ பார்த்து, “தடம்பாத்துப்போ. வராட்டியை நல்லா 
அடுக்கிட்டு எரிக்கணும்‌ போன்னு யாரோ சொன்ன 
பேச்சு. அதுக்குப்‌ பதிலா, “எசமான்‌, 
ஆகட்டுஞ்சாமி”ன்னு ஒரு ஆணும்‌ பொண்ணும்‌ ஏகமாப்‌ 
பேசின குரல்‌. 

சுத்திப்‌ பார்த்தேன்‌. நாங்க நிக்கிற இடத்துக்குப்‌ 
பின்னாடி புதர்க்காட்டுக்கு அந்தாண்டை கோயில்‌. 
“காலடிச்சத்தம்‌ வருது”ன்னான்‌ சுக்கான்‌. “ஆளு, 
ஆளு”ன்னான்‌. “கிர்‌'௬ன்னு பூச்சி, குரல்‌ வெட்டிப்‌ பாடற 
சத்தம்‌. வெய்யில்‌ சாயுது. மனிசனில்லாத வெளிச்சம்‌. 
சரக்குன்னு பின்னாடி சத்தம்‌. சடார்ன்னு திரும்பினேன்‌. 
கோயில்‌ பக்கமா இருந்து வந்திருக்கோ என்னமோ அந்த 
ஆளு, வெள்ளை வேட்டி. அதை மடிச்சுக்கட்டி 
இருந்தான்‌. முண்டா பனியன்‌. அந்த ஆளு என்னைப்‌ 
பார்க்கான்‌, சுக்கானைப்‌ பார்க்கான்‌. அந்த ஆளு! 
எங்கேயோ நல்லாப்‌ பார்த்தமே அந்த ஆளை? 
எங்கேன்னு நினைப்பு வரல்லே. ஆளைப்‌ பார்த்ததும்‌ 
சுக்கான்‌, ஒரு தலை உயரம்‌ குனிஞ்சி தோளை ஒடுக்கி 
தலையை பக்கத்திலே சரிச்சு ஒரு இளிப்பு இளிச்சான்‌ 
பாரு. நான்‌ நீ இளிக்க முடியாத இளிப்பு. நானும்‌ 
“எசமான்‌”ன்னு இளிச்சு வச்சேன்‌. 

ஆளு அங்கே இங்கே சுத்தி பிஸினஸா பார்க்கான்‌. 


“வேறே ஆளு நிக்காடா?”ன்னான்‌. 

அந்தக்‌ குரலு! அதுகூடப்‌ பளக்கமாத்தான்‌ கேட்டுது. 
நெனப்பு வரலை. 

“இல்லீங்க சாமி”ன்னான்‌ சுக்கான்‌, “நாங்க பாக்கலை 
சாமி”ன்னான்‌. 

ஈயைப்‌ புறங்கையாலே விரட்டற மாதிரி கையை 
ரெண்டு அசப்பு ஆட்டி, “சரிடா, போங்கடா 
ஊருப்பக்கம்‌”ன்னான்‌ அந்த ஆளு. நானும்‌ சுக்கான்‌ 
வாலைப்‌ புடிச்சிக்கிட்டுப்‌ போறேன்‌. 

2 

கோயிலண்டை போனதும்‌, புதரடியிலே மாறி, திரும்பிப்‌ 
பார்த்தோம்‌. கல்லுத்‌ தரைத்‌ திக்கிலே புகை காட்டுது. 
“பொணத்தை எரிக்கிறானுவடா”ன்னான்‌ சுக்கான்‌. 
“ஏண்டா நாறவிட்டாங்க?” 

“பாக்கிறவன்‌ பாத்துக்கோ. கபர்தார்னு 
காட்டத்தாண்டா”ன்னான்‌ சுக்கான்‌. 

“யார்றா செத்துப்போன பச்சை லுங்கி? யார்றா? 
மோப்பம்‌ தெரிஞ்சிருக்கு உனக்கு, ஏண்டா, 
டேய்‌?”ன்னேன்‌. 

நான்‌ குடைச்சல்‌ குடுக்க அவன்‌ பேச்சுக்காட்டாமே 
கோயிலத்தாண்டிப்‌ போறான்‌. “நேத்திக்கி நீ 
பிடரான்கிட்டயா போயிருந்தே?”ன்னான்‌. பேச்சு விட்டுப்‌ 
பேச்சு மாத்தறான்‌. விட்டுப்புடிக்கலாம்னுட்டு விவரம்‌ 
சொன்னேன்‌. மரத்தமலே குந்திக்‌ கேட்டான்‌. 
“ஊருக்குள்ளே இன்னிக்குப்‌ போனயா?”ன்னான்‌. 
“ஊருக்குள்ளயா?” 

”டீக்கடையைப்‌ போய்ப்‌ பாரு” 

“டீக்கடையா?” 

ஊருக்குள்ள இருக்கற டீக்கடைப்‌ பயல்கிட்டத்தான்‌ 
சுக்கான்‌ மொத்தமா பத்திரத்தை வாங்கி அங்கே இங்கே 
சில்லறையாத்‌ தள்றான்‌. 

“டீக்கடை யானை மிதிச்ச மாதிரி இருக்கும்‌. போய்ப்பாரு. 
கட்டுக்காவல்‌ போட்டிருக்கான்‌. ஏதும்‌ ஆணி போணி 
பொறுக்கலாமின்னு போயிடாதே, விவரம்‌ தெரிஞ்சு போ. 


இப்ப பாத்தமே, அந்த ஆளு? அவனும்‌ இன்னும்‌ நாலஞ்சு 
பேருமா டீக்கடையை தூள்‌ பண்ணிட்டாங்க. 
டீக்கடைக்காரப்‌ பயகிட்ட சும்மா, ஏண்டா பச்சை லுங்கி 
கட்டின ஆளு இங்கே ராவிலே வந்து போறானே 
எங்கேடா பகல்‌ வேளைக்குப்‌ போறான்னு, சும்மா 
கேட்டான்‌ இந்த ஆளு. அதுலேர்ந்து அரைமணி நேரமா 
டீக்கடைக்காரன்கிட்டே கேள்வி. டீக்கடைக்காரன்‌ 
ஒம்பது பச்சை லுங்கிகாரனுக அட்ரஸு குடுக்கான்‌. 
இந்தா வா, இந்தா வான்னு பதிலு குடுத்து எருமைக்‌ 
குட்டைக்கு இட்டுக்குனு போகுது பேச்சு. இந்த ஆளு 
திடீர்னு டீக்கடைக்காரனை இழுத்து தெருவிலே தள்ளி 
அறைன்சான்‌ பாரு. அதுக்கு அப்புறம்‌ பதிலே வல்லே. 
பேசுடா பேசுடான்னு டீக்கடையை முடிச்சு, “இதுதாடா 
உனக்கு கடைசி ஓணம்‌'னு அவனை மிதிபோட்டு 
மிதிச்சாங்க. சின்னப்‌ பயல்‌, டீக்கடைக்காரன்‌. என்னா 
அமுத்தல்ங்கறே. ஆளுங்க போனப்புறம்‌ ஆரோ 
டீக்கடைக்காரனை சைக்கிள்ளே ஏத்திக்கினு 
போனாங்க. ராத்திரி நான்‌ வேளை கழிச்சுத்தான்‌ 
மரத்தடிக்கு வந்தேன்‌. ரெண்டு ராவா பக்கத்தூரு போன 
நம்ப கூட்டமும்‌ இல்லே. கண்ணு சொக்கறப்போ, 
காலடிலே இருட்டு பிச்சுக்கிட்டு வந்து நின்னு, ஆளுயர 
தடிக்‌ கம்பாலே என்‌ காலைத்‌ தொட்டு, “பத்திரம்‌ 
எவ்வளோ இருக்கு? ங்குது. 

“பத்திரத்தைப்‌ போயி ஆபிஸிலே பாரு'ன்னுட்டு புரண்டு 
படுத்தேன்‌. “சட்டுன்னு எல்லாத்தையும்‌ எடு. 
கரன்ஸியாத்‌ தரேன்‌'னு குந்திக்கிட்டான்‌. நான்‌ 
எந்திரிச்சேன்‌. “பட்டணம்‌ போறேன்டா. எங்கிட்ட 
இருந்ததை அல்லாம்‌ போட்டிட்டு ஓடறேன்‌. 
இருக்கறதைக்‌ குடு. பட்டணத்திலே ஆளிருக்கு 
விக்கான்னான்‌. 'திங்க ஏதுமுண்டா, எடு துட்டு 
தரேன்‌'ன்னான்‌. “நாயைத்‌ திங்கறவங்கிட்ட திங்கக்‌ 
கேக்கிறியே தாயே'ன்னேன்‌. பத்திரத்தைப்‌ பங்கு 
போட்டேன்‌. “எனக்கு வாடிக்கைக்காரங்க உண்டு தாயே, 
பாதியை எடுத்துட்டு கரன்ஸியைத்‌ தள்ளு'ன்னு 


விலையை ஏத்திச்‌ சொன்னேன்‌. “ஏண்டா நாட்டை 
நாய்க திங்குது நீயேண்டா நாயைத்‌ 
திங்கப்படாது'ன்னான்‌. சொல்லிக்கிட்டே நான்‌ குடுத்த 
பீடியைக்‌ கொளுத்த வத்திப்‌ பொட்டிலே நெருப்புக்‌ 
கிழிச்சான்‌. முணுக்கு வெளிச்சத்திலே பச்சை லுங்கி 
பளீரடிச்சது. செகண்டு தாண்டி செகண்டு பாய்ஞ்சு 
திகில்‌ புடிச்சுது எனக்கு. அதுக்குள்ளார அவன்‌ ஏதோ 
எலக்ஷன்பாடா பேசறான்‌. மலைக்‌ காடுங்கறான்‌. 
நாட்டைப்‌ பிடிச்சு சேமம்‌ பண்ணலாம்ங்கறான்‌. எனக்கு 
ஒண்ணுமே மனசுலாகலை. 

டீக்கடைக்காரனை மிதிச்சவங்க காலுதான்‌ எனக்கு 
வவுத்திலே பொதக்குப்‌ பொதக்குங்குது. “போ தாயே, போ, 
மனுச வெக்கை அடிக்குது காணலையா ன்னு 
பிஸினஸை முடிச்சு, வாட்டி வச்சிருந்த எறச்சியை 
துணியிலேயிருந்து அவுத்து “ஒரு துண்டு எடுத்துக்க 
போன்னு குடுத்து அனுப்பவும்‌, “ஏண்டா கோழை 
மாடுன்னுட்டு போறான்‌. அவன்‌ போயி திடுக்கினு எட்டி 
நடக்கவும்‌ வேறே ஆளுங்க காலோட்டம்‌ ஏறுது. கோயில்‌ 
வெளியைத்‌ தாண்டி மேற்கே அவன்‌ போற நோட்டம்‌ 
தெரிஞ்சாப்பிலே இருட்டோட இருட்டா மூணு நாலு பேரு. 
கையிலே ஒவ்வொருத்தனுக்கும்‌ தடிக்கம்பு. அடிச்சு 
மிதிச்சு நடையேறி, “டேய்‌ அந்தா நிக்கிறாண்டா, 
வளைச்சு அடிங்கடா'ன்னு ஓடவும்‌ நான்‌ இத்தாண்டே 
ஓடவா - மரம்‌ மாறி நடக்கிறதைப்‌ பார்க்கவான்னு 
மூட்டையைச்‌ சுத்தித்‌ தூக்கறேன்‌. பச்சை லுங்கிக்காரன்‌ 
குரல்‌ கெக்கலி போட்ட மாதிரி கேட்டு முதுகு சில்லிடுது. 
கோயில்‌ வெளியிலேருந்து குபுகுபுன்னு ஊத்துப்‌ 
பொங்கற மாதிரி கழி சுழல்ற சத்தம்‌. இவனுகளோட 
“டாய்‌ டோம்‌” சத்தம்‌. உடைஞ்சு மோதி, கல்‌ வெடிச்ச 
மாதிரி நாலஞ்சு தடவை கழிகள்‌ அடிச்சு, அப்புறம்‌ ஒரு 
மினிட்டு ஒண்ணுமில்லே. ஒண்ணூமில்லேயா? நான்‌ 
மூட்டையை மரம்‌ மாத்தி மரத்துக்குக்‌ கொண்டு 
போறேன்‌. கண்ணும்‌ காதும்‌ மூட்டைக்குள்ளே 
பூந்துக்கினு கணக்குப்‌ போடுது. மனசுக்கு அடியிலே 


வெட்டவெளிச்சம்‌. “அடிடா டாய்‌'னு ஒரே முட்டா 
குரலுகள்‌ ஏறி விரிஞ்சு தூர ஒடுங்கி குவியுது. கோயில்‌ 
தாண்டி கல்லுத்தரை காடு பக்கமா திடு திடு சத்தம்‌. 
ஊரெல்லாம்‌ திடீர்னு நாய்கள்‌ ஊளையிட்டு ஊரு 
பொளக்கக்‌ குரைக்குது. நாயா மனுசனுகளா? நாய்கள்‌ 
திடுதிடுனு அடிச்சு நடக்குமா? டாய்ங்குமா? நான்‌ 
நடமாட்டம்‌ மிதிபடாம மரம்‌ தாண்டி மரம்‌ மாறி 
சரியறேன்‌. தூர, தூர, கல்லு சிதறுது. வெட்ட 
வெளிச்சத்திலே குப்புற ஓடற இருட்டு, சரசரன்னு 
நிழல்கூட்டம்‌ போடுது. காலடிலே பச்சை லுங்கிக்காரன்‌ 
நிக்கிறான்‌. 

“அவன்‌ லுங்கியிலே வெளிச்சம்‌ விழுகுது. அந்தியோ 
வெடி காலையோ. சூரியனைப்‌ பார்த்தா தீவட்டி 
கணக்கா புகை விட்டு எரியுது. தரையிலே கிடக்கிற 
இலைக்‌ கூட்டத்துக்குள்ளே நிழலாட்டம்‌. பல்லை 
வலிச்சு *ர்ர்‌' சத்தம்‌. பச்சை லுங்கி தரையிலே கிடக்கிற 
இலையைக்‌ கழியாலே குத்தி எடுத்து “இந்தாடா 
கரன்ஸி'ன்னு ஊரெல்லாம்‌ வீசறான்‌. ஊரு 
கறுகறுன்னு பத்திரம்‌ பத்திரமா விளையுது. தரையோட 
தரையா நிழல்கள்‌ சரசரக்குது. நாலுகால்‌ கடையிலே 
தலையைத்‌ தாக்கி ஈர்ர்ர'ங்குது. அதப்‌ பார்த்து “பல்லைப்‌ 
பாத்தியா காலிலே இருக்கிற முள்ளைப்‌ பாத்தியா'ன்னு 
நான்‌ பாடறேன்‌. பாடிக்கிட்டே பத்திரத்தைக்‌ கிள்ளிக்‌ 
கிள்ளி மடியிலே கட்டறேன்‌. பச்சை லுங்கிக்காரன்‌ 
கரன்ஸி நோட்டு கரன்ஸி நோட்டா வீசிக்கிட்டே 
போறான்‌. பத்திரம்‌ காடுகாடா ஆள்‌ கணக்கா வளருது. 
தரையோட கிடந்த நிழலுகளும்‌ ஏறி வளர்ந்து *ர்ர்ர்‌ ன்னு 
காடெல்லாம்‌ குரைக்குது. சத்தம்‌ ஏறி உறும நானும்‌ 
உறுமறேன்‌. உறுமிக்கிட்டே கண்ணை முழிக்கிறேன்‌. 
சூரியன்‌ ஊசிக்‌ கம்பை நீட்டி மண்டைக்குள்ளே 
உறுமின நிழலையெல்லாம்‌ குத்தி நிறுத்தறான்‌... இந்த 
இளுத்துட்டுக்‌ கை மாத்து.” 

நான்‌ சுக்கான்‌ பேச்சைக்‌ கேட்டுக்கிட்டே அவன்‌ 
கொடுத்த பத்திரச்சுருளை வாங்கி புகையை லேசா 


இழுத்தேன்‌. கொஞ்ச மினிட்டு பேச்சில்லை. 
“போலீஸாடா”ன்னேன்‌. ஏன்‌ சொன்னேன்னு கணக்குச்‌ 
சேர்க்கலே. அப்புறம்‌ புகை ஓடி ஒரு சுத்து கபாலத்தைச்‌ 
சுத்தி வளைச்சு இறங்கினப்ப கேட்டேன்‌. “அந்த 
ஆளுதாண்டா, போயிட்டே இருங்கடான்னு 
வெரட்னானே வெள்ளை வேட்டி? அவன்‌ சொன்னா 
போலீஸூ கேப்பாங்கடா. நான்‌ கண்டேண்டா அதை, 
பஸ்‌ ஸ்டாப்பாண்டே. யார்றா அந்த வெள்ளை வேட்டி?” 
சுக்கான்‌ ஒரு கண்ணை மூடிக்கிட்டே என்னைப்‌ 
பார்த்தான்‌. “போலீசு, லுங்கி எல்லாத்துக்கும்‌ 
கரன்ஸியைத்‌ தள்ளற ஆளுடா. மலைக்காட்டிலே 
மனுசன்‌ போகாத எடத்துலே ஏக்கர்‌ ஏக்கரா இருக்குடா 
அவனுக்கு. நீ அதைக்‌ கண்டதுண்டாடா 
காடா?”ன்னான்‌ சுக்கான்‌. “ஏக்கர்‌ ஏக்கரா என்னடா? 
பத்திரமாடா?”ன்னேன்‌. 

“பச்சை லுங்கி, டீக்கடைக்காரப்‌ பயலை எலக்‌ ஷன்‌ 
பாடாப்‌ பேசி, நாட்டைப்‌ புடிக்கலாம்‌ நாடு கடந்து போயி 
நாகரீகம்‌ பண்ணலாமின்னு சொல்லி வசக்கி 
வச்சிருக்கான்டா. பச்சை லுங்கிதாண்டா டீக்கடைப்‌ 
பயலுக்கு வெள்ளைவேட்டி எஸ்டேட்டிலிருந்து திருடி 
பத்திரம்‌ சப்ளை பண்றான்‌. நான்‌ அதிலேருந்து அடுத்த 
சப்ளை. வெள்ளை வேட்டி திருடு போவுது 
போவுதுன்னு பார்த்து மோப்பம்‌ புடிச்சுட்டான்‌ பச்சை 
லுங்கியை. அதாண்டா எல்லா நடமாட்டமும்‌. ஏண்டா, சீ, 
நாயே! இளுத்துட்டுக்‌ கை மாத்துன்னா எரிய 
விட்டுக்கிட்டேருக்கே”ன்னு சுக்கான்‌ என்‌ கையிலிருந்த 
சுருளைக்‌ கபக்குனு புடுங்கிக்கிட்டான்‌. 

(1981) கணையாழி, அக்டோபர்‌ 1982 , அரும்பு, ஏப்ரல்‌-மே 
1985 

தட்டச்சு : சென்ஷி 


32.உயரமாக சிவப்பா மீசை 
வைக்காமல்‌ : ஆதவன்‌ 


சிவப்பாக உயரமாக மீசை வசுக்காமல்‌ - தனக்கு வரப்‌ 
போகிறவனைப்‌ பற்றிய இந்த மங்கலான உருவம்‌ 
இப்போது சில நாட்களாக நீலாவின்‌ மனதில்‌ அடிக்கடி 
ஊசலாடத்‌ தொடங்கியிருந்தது. 

வயது இருபத்தி இரண்டு. பெண்குழந்தை . வீட்டில்‌ 
வரன்‌ பார்க்கத்‌ தொடங்கி விட்டிருந்தார்கள்‌. ஜாதகம்‌, 
பூர்வீகம்‌, குலம்‌, கோத்திரம்‌, பதவி, சம்பளம்‌ -- இத்யாதி . 
இந்த முயற்சிகளும்‌ அதன்‌ வல பின்னிருந்த பரிவும்‌ 
கவலையும்‌ அவளுக்கு ஒரு விதத்தில்‌ பிடித்துத்‌ 
தானிருந்தது. என்றாலும்‌, இது சம்பந்தமாக 
அவளுடைய இளம்‌ மனதிலும்‌, சில 
அபிப்பிராயங்களும்‌, கொள்கைகளும்‌ இருக்கக்‌ கூடும்‌ 
என்றோ அவற்றுக்கு ஒரு முக்கியத்துவம்‌ அளிக்க 
வேண்டும்‌ என்றோ தன்‌ பெற்றோர்‌ சிறிதும்‌ 
நினைக்காதது அவளுக்குச்‌ சற்று எரிச்சலையும்‌ 
அளித்தது. அதே சமயத்தில்‌ இது சம்பந்தமாகத்‌ தன்னை 
அவர்கள்‌ விசாரித்தால்‌ தன்னால்‌ தீர்மானமான 
துல்லியமானதொரு பதிலைச்‌ சொல்ல முடியுமா 
என்றும்‌ சந்தேகமாகவும்‌ இருந்தது. பெரியோர்களுடைய 
கருத்துக்கள்‌ எவ்வளவுக்கெவ்வளவு திடமான கன 
பரிமாணங்களும்‌ உண்மையின்‌ தீவிரமும்‌ உடையதாக 
இருந்தனவோ , அவ்வளவுக்கவ்வளவு அவளுடைய 
கருத்துக்கள்‌ அவளுக்கே புரியாததொரு புதிராகவும்‌, 
பிறர்‌ கேட்டால்‌, சிரிப்பார்களோ என்ற பயத்தை 


மூட்டுபவையாகவும்‌ இருந்தன. 

அவன்‌ சிவப்பாக இருந்தான்‌. அவளுடைய 
கனவுகளில்‌ இடம்‌ பெற்றிருந்த இளைஞன்‌ 
சிவப்பென்றால்‌ ஆங்காரச்‌ சிவப்பு இல்லை. மட்டான, 
பதவிசான சிவப்பு. அவன்‌ உயரமாக இருந்தான்‌ -- 
நீலாவை விட ஓரிரு அங்குலங்கள்‌ உயரமாக. அவள்‌ 
செளகரியமாக தன்‌ முகத்தை அவன்‌ மார்பில்‌ பதித்துக்‌ 
கொள்ளக்‌ கூடிய உயரம்‌. வெட்கத்தில்‌ தாழ்ந்திருக்கும்‌ 
அவள்‌ பார்வை சற்றே நிமிரும்‌ சமயங்களில்‌ அவளை 
உவகையிலும்‌ சிலிர்ப்பிலும்‌ ஆழ்த்தும்‌ உயரம்‌. 
கடைசியாக ஆனால்‌ முக்கியமாக அவனுக்கு மீசையோ 
தாடியோ இருக்கவில்லை. மழு மழுவென்று ஒட்ட 
ஷவரம்‌ செய்யப்பட்ட சுத்தமான மாசு மறுவற்ற முகம்‌ 
அவனுடையது. அந்த இளைஞனுடன்‌ அவன்‌ தன்‌ 
கனவுகளில்‌ தனக்கு மிகவும்‌ பரிச்சயமான 
இடங்களிலும்‌ , தான்‌ பார்த்தேயிராத பல புதிய 
இடங்களிலும்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ அலைந்து திரிவான்‌. 
ஜோடியாக அவர்கள்‌ பார்த்து மகிழ்ந்த பேச்சுக்கள்‌ தான்‌ 
எத்தனை . ஆனால்‌ அந்தக்‌ கனவு இளைஞன்‌ 
எவ்வளவுக்கு எவ்வளவு அருகில்‌ இருப்பதாகத்‌ 
தோன்றினானோ அவ்வளவுக்கு அவ்வளவு எட்டாத்‌ 
தொலைவில்‌ இருப்பதாகவும்‌ தோன்றினான்‌. 
எவ்வளவுக்கு எவ்வளவு அவனைப்‌ பற்றித்‌ தெரியும்‌ 
என்று தோன்றியதோ அவ்வளவுக்கு அவ்வளவு 
அவனைப்‌ பற்றித்‌ தெரியாதென்றும்‌ தோன்றியது. 
ஓயாமல்‌ அலை பாயும்‌ நீர்ப்‌ பரப்பில்‌ கோணல்‌ 
மாணலாக நெளியும்‌ ஒரு பிம்பம்‌ அவன்‌: வேகமாகச்‌ 
சென்று மறைந்து விட்ட பஸ்‌ ஜன்னவில்‌ பார்த்த முகம்‌ 
அவள்‌ அவனைப்‌ பார்க்கவும்‌ செய்தாள்‌: பார்க்கவும்‌ 
இல்லை. 

நீலா ஒரு சர்க்கார்‌ ஆபிஸில்‌ வேலை பார்த்து வந்தாள்‌ 
- குமாஸ்தாவாக. அவளுடைய ஆபிஸில்‌ நிறைய 
இளைஞர்கள்‌ இருந்தார்கள்‌. ஏன்‌ அவளுடைய 
செக்ஷனிலேயே ஒருவன்‌ இருந்தான்‌. எல்லாம்‌ - அவள்‌ 


பார்வையில்‌ -- படு சாதாரணமாக *ச்சீப்‌ பெல்லோஸ்‌ “. 
அவளைப்‌ போன்ற ஓர்‌ அரிய ரத்தினத்தைப்‌ புரிந்து 
கொள்ளவோ, அதன்‌ அருமையை அறிந்து போற்றிப்‌ 
பாதுகாக்கவோ லாயக்கில்லாதவர்கள்‌. இந்த மட்ட 
ரகமான கும்பலிலிருந்து அவளுக்கு விடுதலை 
அளிப்பதெற்கென்று அவதாரம்‌ எடுத்திருப்பவன்‌ தான்‌ 
அவளுடைய கனவு இளைஞன்‌. 

“ஓ என்‌ அன்புக்குரியவனே, எங்கிருக்கிறாய்‌ நீ ? நான்‌ 
கேட்கும்‌ பாடல்களைக்‌ கேட்டுக்‌ கொண்டு , படிக்கும்‌ 
பத்திரிகைகளைப்‌ படித்துக்‌ கொண்டு , நடக்கும்‌ 
சாலைகளில்‌ நடந்து கொண்டு , கவனிக்கும்‌ 
போஸ்டர்களைக்‌ கவனித்துக்‌ கொண்டு பயணம்‌ 
செய்யும்‌ டாக்ஸிகளிலுல்‌, ஆட்டோ ரிக்ஷாக்களிலும்‌ 
பயணம்‌ செய்து கொண்டு , ஏறியிறங்கும்‌ 
படிக்கட்டுகளில்‌ ஏறி இறங்கி, உபயோகிக்கும்‌ ஹேர்‌ 
ஆயிலையும்‌, டூத்‌ பேஸ்டையும்‌ உபயோகித்துக்‌ கொண்டு 
, அருந்தும்‌ பானங்களை அருந்திக்‌ கொண்டு , 
என்னைத்‌ தாக்கும்‌ ஓசை, மணங்களினால்‌ தாக்கப்‌ 
பட்டு , சிலிர்க்க வைக்கும்‌ காட்சிகளைக்‌ கண்டு 
சிலிர்ப்பில்‌ ஆழ்ந்து, வியர்க்க வைக்கும்‌ வெயிலில்‌ 
வியர்த்துக்‌ கொண்டு, விசிறும்‌ தென்றலினால்‌ 
விசிறப்பட்டு, நனைக்கும்‌ மழையிலும்‌ 
நிலவொளியிலும்‌ நனைந்து கொண்டு, பீடித்திருக்கும்‌ 
இதே கனவுகளினால்‌ பீடிக்கப்‌ பட்டவனாய்‌ 
எங்கிருக்கிறாய்‌ நீ? வா, வந்து விடு, ப்ளீஸ்‌ என்னை 
ஆட்கொள்‌. என்னைக்‌ காப்பாற்று, என்ன்னைச்‌ 
சுற்றியிருக்கும்‌ இந்த மனிதர்களிடமிருந்து, இந்த 
இடங்களிலுருந்து, இந்தப்‌ பொருள்களிலிருந்து, 
என்னிடமிருந்தே .. .. “ 

ஆர்ப்பரிக்கும்‌ எண்ண அலைகள்‌, திமிறித்துள்ளும்‌ 
உள்ளம்‌. 

தினசரி காலையில்‌ பஸ்‌ ஸ்டாண்டில்‌, ஒரரு நீண்ட 
க்யூவின்‌ மிகச்‌ சிறிய பகுதியாகத்‌ தன்னை ஆக்கிக்‌ 
கொள்ளும்‌ கணத்தில்‌ , அவளுடைய இதயத்தை ஒரு 


விவரிக்க முடியாத சோகமும்‌, தவிப்பும்‌ கவ்விக்‌ 
கொள்ளும்‌ -- இதோ மீண்டும்‌ இன்னொரு நாள்‌, நான்‌ 
பஸ்‌ ஸ்டாண்டில்‌ வந்து நிற்கிறேன்‌; பஸ்ஸில்‌ ஏறிப்‌ 
போகிறேன்‌. -- சலித்துப்போன இதே பழைய 
முகங்களுடன்‌ “ என்று அவள்‌ நினைத்துக்‌ கொள்வாள்‌. 
சாலையில்‌ படபடவென விரையும்‌ கார்கள்‌ 
ஸ்கூட்டர்கள்‌, இவற்றை அவளுடைய பார்வை 
ஆற்றாமையுடன்‌ துரத்தும்‌. துழாவும்‌. பஸ்ஸில்‌ 
செல்லும்‌ போது பஸ்ஸை ஓவர்டேக்‌ செய்து கொண்டு 
செல்லும்‌ வாகனங்களையும்‌, இந்த வாகனங்களுக்குள்‌ 
அமர்ந்திருக்கும்‌ மனிதர்களையும்‌, அவளுடைய 
பார்வை நீவும்‌. அணைக்கும்‌. இந்தக்‌ கார்கள்‌, 
ஸ்கூட்டர்கள்‌, அதோ அந்தப்‌ போர்ட்டிகோக்கள்‌, 
பார்க்கிங்‌ லாட்கள்‌, அடுக்கு மாடிக்‌ கட்டடங்கள்‌, 
ஜன்னல்கள்‌, -- இவை உள்ள உலகம்‌ தான்‌ கனவு 
இளைஞன்‌ வசித்த உலகம்‌. பஸ்‌ கியூக்களுக்கும்‌ , டிபன்‌ 
பாக்ஸ்களுக்கும்‌ அப்பாற்பட்ட உலகம்‌. நீண்ட 
கியூக்களில்‌ கூட்டமான பஸ்களில்‌ , நிரந்தரமாகச்‌ 
சிறையாகிப்‌ போன அவளை, , அவன்‌ எப்படித்தான்‌ 
கண்டுகொள்ளப்‌ போகிறானோவென்று அவள்‌ 
பெருமூச்செறிவாள்‌. அவள்‌ கையிலிருந்த. -, நேற்று 
ஆபிஸ்‌ கிளப்பிலிருந்து எடுத்து வந்திருந்த -- 
பத்திரிகையின்‌ பின்னட்டையில்‌ , சிகரெட்‌ 
விளம்பரத்தில்‌ , தன்னைப்‌ போன்ற 
பெண்ணொருத்தியை ஒரு கையால்‌ அனைத்தவாறு, 
இன்னொரு கையில்‌ சிகரெட்டை ஒயிலாகப்‌ 
பிடித்திருக்கும்‌ இளைஞன்‌ கூட ஓரளவு கனவு 
இளைஞனின்‌ சாயலுள்ளவன்‌ தான்‌. சிகரெட்‌ ஷேவிங்‌ 
லோஷன்‌, ஹேர்‌ ஆயில்‌ விளம்பரங்களில்‌ இடம்‌ பெறும்‌ 
இந்த இளைஞர்கள்‌ கூடவெல்லாம்‌ பேச முடிந்தால்‌ 
எவ்வளவு நன்றாய்‌ இருக்கும்‌.! இவர்கள்‌ கனவு 
இளைஞனின்‌ நண்பர்களாய்த்‌ தான்‌ இருப்பார்கள்‌. 
அவனுடைய விலாசம்‌ இவர்களுக்கு நிச்சயம்‌ 
தெரிந்திருக்கும்‌. 


பிறகு ஆபிஸ்‌ . கையிலிருந்த பத்திரிகையைக்‌ குப்பு 
சாமியின்‌ மேஜை மீது வைத்துவிட்டு , அட்டெண்டன்ஸ்‌ 
ரிஜிஸ்தரில்‌ கையெழுத்திட்டு விட்டு , அவள்‌ தன்‌ 
இடத்தில்‌ உட்காருவாள்‌. செக்ஷனில்‌ வேலை செய்யும்‌ 
சிலர்‌ ஏற்கனவே வந்திருப்பார்கள்‌. மற்றவர்களும்‌ 
ஒவ்வொருவராக வந்து உட்காருவார்கள்‌. வேலை 
தொடங்கும்‌. இரவெல்லாம்‌ நிசப்தமாக நிச்சலனமாக 
இருந்த அந்த அறை திரை தாக்கப்பட்ட நாடக மேடை 
போலக்‌ குபுக்கென்று உயிர்‌ பெற்று விழித்துக்‌ 
கொள்ளும்‌. -- குரல்கள்‌, ஓசைகள்‌, அசைவுகள்‌ -- 
நிற்கும்‌ நடக்கும்‌ , உட்காரும்‌ மனிதர்கள்‌, இவர்களை 
இணைக்கும்‌ சில பொதுவான அசேதனப்‌ பொருட்கள்‌. 
படபடவெனப்‌ பொரிந்து தள்ளும்‌ டைப்ரைட்டர்கள்‌, 
சரசரக்கும்‌ , மொடமொடக்கும்‌ காகிதங்கள்‌ , 
இக்காகிதங்களின்‌ மேல தம்‌ நீல உதிரத்தை எழுத்து 
வடிவங்களாக உகுத்தவாறு தாவும்‌, ஊறும்‌ தள்ளாடும்‌ 
பேனாக்கள்‌ , கிரிங்க்‌. . கிரிங்க்‌. . எனத்‌ தன்‌ 
இருத்தலையும்‌ ஹோதாவையும்‌ அடிக்கடி கர்வத்துடன்‌ 
பறைசாற்றும்‌ தொலைபேசி பொத்‌ பொத்தென்று 
வைக்கப்‌ படும்‌ திறக்கப்‌ படும்‌ ரெஜிஸ்தர்கள்‌, டபால்‌ 
டபால்‌ என்று திறக்கப்‌ படும்‌ மூடப்‌ படும்‌ இழுப்பறைகள்‌ 
, அலமாரிகள்‌ , தரையுடன்‌ உராயும்‌ நாற்காலிக்கால்கள்‌, 
காற்றில்‌ சுவரில்‌ உராயும்‌ ஒரு காலண்டர்‌, ஒரு 
தேசப்படம்‌ ஒன்றோடொன்று உராயும்‌ மோதும்‌, 
இணையும்‌ , இணையாத ஒலிகள்‌. .. 

ஒரே விதமான ஓசைகளின்‌ மத்தியில்‌ , ஒரே விதமான 
மனிதர்களின்‌ மத்தியில்‌ , ஒரே விதமான வேலையைச்‌ 
செய்துகொண்டு -- சே! இதில்‌ பிரமாதமான கெடுபிழியும்‌ 
, அவசரமும்‌ வேறே... “மிஸ்‌ நீலா! டெபுடேஷன்‌ ஃபைல்‌ 
கடைசியாக யார்‌ பெயருக்கு டிரான்ஸ்‌ஃபர்‌ செய்யப்‌ 
பட்டிருக்கிறது ? “ “மிஸ்‌ நீலா! ஆர்‌. வி. கோபாலன்‌ 
டிரான்ஸ்‌ஃபர்‌ ஆர்டர்‌ டிஸ்பாச்சுக்குப்‌ போய்‌ விட்டதா ? “ 
“மிஸ்‌ நீலா! பி.என்‌ (பென்ஷன்‌ ) தலைப்பில்‌ புதிய 
பைல்‌ திறக்க அடுத்த நம்பர்‌ என்ன ? * கேள்விகள்‌, 


கேள்விகள்‌, கேள்விகள்‌. அவர்கள்‌ தன்னைக்‌ கேட்காத 
போது , அவள்‌ தன்னையே கேட்டுக்‌ கொள்வாள்‌. ..மிஸ்‌ 
நீலா! உனக்கு ஏன்‌ பைத்தியம்‌ பிடிக்க வில்லை ? மிஸ்‌ 
நீலா! நீ எதற்காக இந்த அறையில்‌ இந்த நாற்காலியில்‌ 
உட்கார்ந்திருக்கிறாய்‌ ? மிஸ்‌ நீலா ! உனக்கும்‌ இந்த 
மனிதர்களுக்கும்‌ என்ன சம்பந்தம்‌ ? 

விதம்‌ விதமான மனிதர்கள்‌. வெவ்வேறு ௬ுசிகளும்‌ 
போக்குகளும்‌ , சாயல்களும்‌, பாவனைகளும்‌ உள்ள 
மனிதர்கள்‌. ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில்‌ குறிப்பிட்ட 
வட்டத்தில்‌ சுழலும்‌ மனிதர்கள்‌. சலிப்பூட்டும்‌ 
மனிதர்கள்‌. ! 

இந்த செக்ஷனில்‌ இருந்தவரகளிலேயே வயதானவர்‌ 
தண்டபாணி. நெற்றியில்‌ விபூதி. வாயில்‌ புகையிலை. 
முகத்தில்‌ எப்போதும்‌ ஒரு கடுகடுப்பு. பெண்கள்‌ 
வேலைக்கு வருவதைப்‌ பற்றி அவருக்கு நல்ல 
அபிப்பிராயம்‌ இல்லாத காரணத்தால்‌ , நீலா என்ற 
பெண்ணொருத்தி அந்த செக்ஷனில்‌ வேலை செய்த 
உணர்ந்ததாகவே அவர்‌ காட்டிக்‌ கொள்வதில்லை. 
செக்ஷனில்‌ உள்ள மற்றவர்கள்‌ ஒரு பெண்‌ 
இருக்கிறாளே என்று கூறத்‌ தயங்கும்‌ சொற்களை 
டாபிக்குகளை அவர்‌ வெகு அலட்சியமாகக்‌ கூறுவார்‌ . 
அலசுவார்‌. வேண்டுமென்று தன்னை அதிர வைக்கும்‌ 
நோக்கத்துடனேயே அவர்‌ அப்படிப்‌ பேசுவதாக 
நீலாவிற்குத்‌ தோன்றும்‌. 

குப்புசாமி இன்னொரு ரகம்‌. செக்ஷனில்‌ “பத்திரிகை 
கிளப்‌ “ அவர்‌ தான்‌ நடத்தி வந்தார்‌. அவரே கிட்டத்தட்ட 
ஒரு பத்திரிகை மாதிரி தான்‌: சதா மேட்டர்‌ தேடி 
அலையும்‌ பத்திரிகை. பியூன்‌ பராங்குசத்தின்‌ 
சம்சாரத்துக்குக்‌ கால்‌ நோவென்றால்‌ அதற்குப்‌ 
பரிகாரமென்னவென்று -- ஹைஸ்கூல்‌ படிப்பை 
முடித்து விட்ட கணபதி ராமனின்‌ மகன்‌ மேற்கொண்டு 
என்ன செய்ய வேண்டுமென்று-- அமெச்சூர்‌ நடிகரான 
சீனிவாசன்‌ எந்த எந்த மேநாட்டு நடிகர்களைப்‌ 
பின்பற்றலாமென்று அடிக்கடி லேட்டாக வரும்‌ 


கேசவன்‌ தன்‌ தினசரி அட்டவணையை 
எப்படியெல்லாம்‌ அட்ஜஸ்ட்‌ செய்து கொள்ளலாமென்று 
அவர்‌ ஒவ்வொருவருக்கும்‌ வலிய ஆலோசனை 
வழங்குவார்‌. நீலாவிடமும்‌ அவர்‌ பேசுவார்‌. “இன்றைக்கு 
என்ன சீக்கிரமா வந்துட்டே போல இருக்கே! “என்கிற 
ரீதியில்‌ அவர்‌ அவளிடம்‌ வெகு செளஜன்யத்துடன்‌ பேச 
முற்படும்‌ போது எரிச்சல்‌ தான்‌ வரும்‌ . தண்டபாணி ஓர்‌ 
அமுக்கு என்றால்‌, குப்புசாமி ஓர்‌ அதிகப்‌ பிரசங்கி. 
கணபதி ராமன்‌ , சீனிவாசன்‌, கேசவன்‌, பராங்குசம்‌ -- 
இவர்களையும்‌ கூட ஒவ்வொருவரையும்‌ ஒவ்வொரு 
காரணத்துக்காக அவள்‌ வெறுத்தாள்‌. கணபதி ராமன்‌, 
சதா அவளுடைய வேலையில்‌ ஏதாவது தவறுகளைச்‌ 
சுட்டிக்‌ காட்டுவதும்‌ , சின்னப்‌ பாப்பாவின்‌ கையைப்‌ 
பிடித்து “அ “ எழுதச்‌ சொல்லித்‌ தருவதைப்‌ போல , 
ஒவ்வொரு விஷயத்தையும்‌ ஆதியோடந்தம்‌ சொல்லித்‌ 
தர முற்படுவதும்‌ அவளுக்குப்‌ பிடிக்கவில்லை. 
சீனிவாசன்‌ “மிஸ்‌ நீலா! “ என்று உத்தரவிடும்‌ 
போதெல்லாம்‌, “இஃப்‌ யூ டோண்ட்‌ மைன்ட்‌ “,, 
“கைண்ட்லி “ என்ற சொற்களைப்‌ பயன்‌ படுத்துவது 
மரியாதையாகத்‌ தோன்றாமல்‌ ஒரு நாசூக்கான 
ஏளனமாகவே தோன்றியது. கேசவனுடைய பெரிய 
மனுஷத்‌ தோரணையும்‌, யாரையும்‌ லட்சியம்‌ செய்யாத 
(அவள்‌ உட்பட) அலட்சியப்‌ போக்கும்‌ அவளுக்கு அவன்‌ 
பால்‌ வெறுப்பை ஏற்படுத்தின. பியூன்‌ பராங்குசத்தைப்‌ 
பொறுத்தவரையில்‌ ரிஜிஸ்தர்களையும்‌ 
ஃபைல்களையும்‌ , பல சமயங்களில்‌ அவன்‌ 
அனாவசியமான வேகத்துடன்‌ , ஓசையுடன்‌, தன்‌ மேஜை 
மீது எறிவதாக அவளுக்குப்‌ பட்டது. சில சமயங்களில்‌ 
அவள்‌ வராந்தாவில்‌ நடந்து செல்லும்‌ போது , வேறு 
பியூன்களிடம்‌ தன்னைப்‌ பற்றி மட்டமாக ஏதோ 
சொல்லிச்‌ சிரித்துக்‌ கொண்டிருந்ததாகப்‌ பட்டது. 
செக்ஷனில்‌ இருந்த யாரையுமே அவளுக்குப்‌ 
பிடிக்கவில்லை என்றாலும்‌ , அவளுக்கு மிக 
அதிகமாகப்‌ பிடிக்காத ஆசாமி கேசவன்‌ தான்‌. 


செக்ஷனில்‌ உள்ள மற்றவர்கள்‌ அவனை ஒரு செல்லப்‌ 
பிள்ளை போல நடத்துவதும்‌, அளவுக்கு மீறி அவனைத்‌ 
தூக்கி வைத்துப்‌ பேசுவதும்‌ அவளுக்குப்‌ 
பொறுப்பதில்லை. இவர்கள்‌ கொடுக்கும்‌ இடத்தினால்‌ 
தான்‌ “இதற்கு “ திமிர்‌ அதிகமாகிறது என்று அவள்‌ 
நினைப்பாள்‌. 

- லக்கி பெல்லோ சார்‌ .. நோ கமிட்மெண்ட்ஸ்‌. நோ 
வொர்ரீஸ்‌ 

_ ஒரு மாசத்திற்கு எவ்வளவு படம்‌ பார்ப்பாய்‌ நீ 
கேசவன்‌ ? 

_ தனியாகப்‌ பார்ப்பாயா , அல்லது ஸ்வீட்‌ கம்பெனி 
ஏதாவது ? 

_ இந்தக்‌ காலத்துப்‌ பசங்களெல்லாம்‌ பரவாயில்லை. 
ஸார்‌. இவங்க வயசிலே நாம்‌ இருந்த போது என்ன 
எஞ்ஜாய்‌ பண்ணியிருப்போம்‌ சொல்லுங்கோ! 

அவனுடைய இளமைக்கும்‌ சுயேட்சைத்‌ தன்மைக்கும்‌ 
அவர்கள்‌ அளிக்கும்‌ அஞ்சலி . தம்‌ இறந்த கால 
உருவத்தை அவன்‌ வடிவத்தில்‌ மீண்டும்‌ உருவகப்‌ 
படுத்திப்‌ பார்த்து மகிழும்‌ முயற்சி. அவளுக்குச்‌ சில 
சமயங்களில்‌ பொறாமையாகக்‌ கூட இருக்கும்‌. தனக்குக்‌ 
கிடைக்காத ஒரு விசேஷக்‌ கவனிப்பும்‌ , ஸ்தானமும்‌ 
அவனுக்குக்‌ கிடைத்திருப்பது அவள்‌ நெஞ்சை 
உறுத்தும்‌. இது போன்ற சமயங்களில்‌ இந்தப்‌ 
பொறாமையும்‌ உறுத்தலும்‌ வெளியே தெரிந்து விடாமல்‌ 
அவள்‌ மிகச்‌ சிரமப்பட்டு தன்‌ முகத்தையும்‌ 
பாவனைகளையும்‌ அலட்சியமாக 
வைத்துக்கொள்வாள்‌ -- எனக்கொன்றும்‌ இதொன்றும்‌ 
லட்சியம்‌ இல்லை என்பது போல. 

ஒரு நாள்‌ மாலை குப்பு சாமி கேசவனிடம்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்த போது அவள்‌ இப்படித்தான்‌ மூஞ்சியை 
அலட்சியமாக வைத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 

்‌ உனக்கு எந்த மாதிரி வைஃப்‌ வரணும்‌ என்று ஆசைப்‌ 
படுகிறாய்‌ ? “ என்று குப்பு சாமி கேட்டார்‌. 

்‌ எந்த மாதிரி என்றால்‌ ? * 


“அழகானவளாகவா ? * 

்‌ அழகானவளாக வரணும்‌ என்று யாருக்குத்‌ தான்‌ 
ஆசை இருக்காது ? “ 

“ரொம்ப அழகாயிருந்தாலும்‌ அப்புறம்‌ மானேஜ்‌ 
பண்றது கஷ்டம்‌ . : 

கேசவன்‌ கட கட வென்று சிரித்தான்‌. “எனக்கு இதிலே 
உங்களளவு அனுபவம்‌ இல்லை சார்‌. “ என்றான்‌. இப்படி 
அவன்‌ சொன்னபோது தன்‌ பக்கம்‌ அவன்‌ பார்வை 
திரும்பியது போல நீலாவுக்குத்‌ தோன்றியது. இதை 
௬சுப்‌ படுத்திக்‌ கொள்ள அவன்‌ பக்கம்‌ திரும்பவும்‌ 
தயக்கமாக இருந்தது. 

அன்று வீட்டுக்குச்‌ சென்றதும்‌, அவள்‌ முதல்‌ 
வேலையாகத்‌ தன்‌ முகத்தைக்‌ கண்ணாடியில்‌ பார்த்துக்‌ 
கொண்டாள்‌ -- கேசவன்‌ பார்வை விழுந்த தன்‌ மாலை 
நேரத்து முகம்‌ எப்படி இருந்தது என்று தெரிந்து 
கொள்வதற்காக. அது களைத்திருந்தது. 
வியர்த்திருந்தது. சற்றே புழுதி படிந்திருந்தது. துடிப்பும்‌ 
பிரகாசமும்‌ இன்றி மந்தமாக இருந்தது. 

இது தான்‌ அவளுடைய முகம்‌, அவளுடைய 
அழகென்று கேசவன்‌ தீர்மானித்து விட்டானோ ? இந்த 
எண்ணம்‌ தோன்றிய மறு கணமே, சேச்சே , இவன்‌ 
பார்க்கும்‌ போது என்‌ முகம்‌ எப்படி இருந்தால்‌ என்ன ? 
இவன்‌ என்னைப்‌ பற்றி என்ன நினைத்தால்‌ என்ன ? 
என்றும்‌ நினைத்தாள்‌. அவனைப்‌ பற்றி மறக்க 
முயன்றாள்‌. 

ஆனால்‌ மறு நாள்‌ காலை ஆபிஸ்க்குக்‌ கிளம்பும்‌ 
போது வழக்கத்தை விட அதிகச்‌ சிரத்தையுடனும்‌ 
பிரயாசையுடனும்‌, அவள்‌ தன்னை அலங்கரித்துக்‌ 
கொண்டாள்‌. “ அவனுக்காக அல்ல. அவன்‌ மூலம்‌ 
தன்னைத்‌ திருப்திப்‌ படுத்திக்‌ கொள்வதற்காக. “ என்று 
அவள்‌ சொல்லிக்‌ கொண்டாள்‌. “ அவனுடைய 
அலட்சியத்தைப்‌ பிளந்து அவனைச்‌ சலனப்‌ 
படுத்துவதற்காக அவனுடைய கவனத்தைக்‌ கவர்ந்து 
அதன்மூலம்‌ என்‌ வெற்றியை ஸ்தாபிப்பதற்காக “- 


இந்தப்‌ போக்கிரித்தனமான எண்ணம்‌ அவள்‌ முகத்தில்‌ 
ஒரு புன்னகையை எழுப்பியது. அன்று பஸ்ஸில்‌ 
செல்லும்‌ வழியெல்லாம்‌ அவள்‌ முகத்தில்‌ “பளிச்‌ பளிச்‌ “ 
என்று புன்னகை ரேகைகள்‌ தோன்றி மறைந்த 
வண்ணம்‌ இருந்தன. 

அவள்‌ க்்ஷ்னுக்குள்‌ நுழையும்போது கேசவனின்‌ 
நாற்காலி காலியாக இருந்தது. அட்டெண்டன்ஸ்‌ மார்க்‌ 
பண்ணிவிட்டு தன்னிடத்தில்‌ வந்து உட்காரும்‌ போது “ 
இன்று ஒரு வேளை மட்டம்‌ போட்டு விட்டானோ ? * 
என்று நினைத்தாள்‌. 

ஆனால்‌, அவன்‌ மட்டம்‌ போடவில்லை. பத்தே 
முக்கால்‌ மணிக்கு வந்தான்‌. தாமதமாக வந்த குற்ற 
உணர்வினால்‌ பீடிக்கப்‌ பட்டவனாய்‌ அவசர அவசரமாக 
ஃபைல்‌ கட்டுகளைப்‌ பிரித்து வேலையைத்‌ 
துவக்கினான்‌. 

நீலா கைகளை உயர்த்தித்‌ தன்‌ தலையில்‌ 
வைத்திருந்த பூச்சரத்தைச்‌ சரி பார்த்துக்‌ கொண்டாள்‌. 
“கிளிங்‌ கிளிங்‌ “ என்று வளையல்கள்‌ குலுங்கின. 
அவன்‌ நிமிரவில்லை. கையிலிருந்த பென்ஸிலைத்‌ 
தரையில்‌ நழுவ விட்டு விட்டு மேஜைக்கு முன்புறம்‌ 
போய்‌ உருண்டு விழுந்துள்ள அதை எடுக்கும்‌ சாக்கில்‌ 
அவள்‌ இடத்தை விட்டு எழுந்தாள்‌.-- சரக்‌ சரக்‌ -- 
குனிந்து பென்ஸிலைப்‌ பொறுக்கினாள்‌.- “கிளிங்‌ 
கிளிங்‌ “--- ஊகும்‌ அவன்‌ நிமிரவே இல்லை, அவளுக்கு 
எரிச்சலாக வந்தது. இன்று திடீரென அவன்‌ 
கவனத்தைக்‌ கவருவது அவளுக்கு ஒரு முக்கியமான 
விஷயமாக - கெளரவப்‌ பிரசினையாக -— ஆகி 
விட்டிருந்தது. அடுத்த படியாக ஒரு ரிஜிஸ்தரை 
வேண்டுமானால்‌ கீழே போடலாமா என்று அவள்‌ 
யோசித்துக்‌ கொண்டிருந்த போது தான்‌ சீனிவாசன்‌ 
அவளைக்‌ கூப்பிட்டார்‌. 

“மிஸ்‌ நீலா ! இஃப்‌ யூ டோண்ட்‌ மைண்ட்‌ - ஒரு 
லெட்டர்‌ கம்பேர்‌ செய்யணும்‌ -. 

அவள்‌ இடத்திலிருந்து எழுந்தாள்‌. கேசவனின்‌ 


மேஜைக்கு அருகில்‌ உரசினாற்போல புடவை சலசலக்க , 
வளையல்‌ சப்திக்க , பவுடர்‌ மணக்க , (இன்று கொஞ்சம்‌ 
பவுடர்‌ அதிகமாகவே பூசிக்‌ கொண்டிருந்தாள்‌. ) நடந்து 
சென்று அவள்‌ , சீனிவாசனின்‌ மேஜையை 
அடைந்தாள்‌. கேசவனின்‌ பேனா சற்று நின்றது. அவன்‌ 
நிமிர்ந்து தன்னைப்‌ பார்ப்பதை அவள்‌ உணர்ந்தாள்‌. 
“பாரு, பாரு நன்றாய்ப்‌ பாரு .. “என்று நினைத்தவாறு 
அவள்‌ , சீனிவாசனருகில்‌ இருந்த காலி நாற்காலியில்‌ 
அமர்ந்து அவரிடமிருந்த கடித நகலை வாங்கிப்‌ படிக்கத்‌ 
தொடங்கினாள்‌. அவர்‌ டைப்‌ செய்யப்பட்ட ஒரிஜினலை 
வைத்துக்‌ கொண்டு சரி பார்க்கத்‌ தொடங்கினார்‌. தான்‌ 
படிக்கிறோம்‌ என்பதை நன்கு உணர்ந்தவளாய்‌ அவள்‌ 
படித்தாள்‌. அவளுடைய அழகிய குரலும்‌ உச்சரிப்பும்‌ 
இந்த வறட்டு ஆபீஸ்‌ கடிதத்தைப்‌ படிப்பதில்‌ 
செலவாகிக்‌ கொண்டிருப்பது துரதிர்ஷ்டம்‌ தான்‌. 
ஆனால்‌, கேசவன்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கிறான்‌ -- இந்த 
நினைவு அவளுக்கு ஒரு போதையையும்‌ 
உந்துதலையும்‌ அளித்தது. கடிதத்தைப்‌ படித்து 
முடித்துவிட்டு மீண்டும்‌ தன்‌ இடத்தில்‌ வந்து 
உட்கார்ந்ததும்‌, கேசவன்‌ திசையில்‌ அவள்‌ 
பார்வையைச்‌ செலுத்தினாள்‌. குபுக்கென்று அவன்‌ 
பார்வை அவளை விட்டு அகலுவதைக்‌ கண்டு 
பிடித்தாள்‌. அப்படியானால்‌ இவ்வளவு நேரமாக அவன்‌ 
அவளைத்‌ தான்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தானா ? 
அவளுக்குக்‌ கர்வம்‌ தாங்கவில்லை. அன்று அவ்ள்‌ 
தேவைக்கதிகமாகவே நடமாடினாள்‌. கேசவனின்‌ 
பார்வை அடிக்கடி தன்‌ திசையில்‌ இழுபடுவதைத்‌ 
திருப்தியுடன்‌ கவனித்தாள்‌ - கப்பம்‌ கட்டாமல்‌ ஏய்த்து 
வந்த அண்டை நாட்டுச்‌ சிற்றரசன்‌ ஒருவனுக்குத்‌ தன்‌ 
பலத்தை நிரூபித்த திருப்தி. இன்னும்‌ பெரிய 
அரசர்களின்‌ மேல்‌ போர்‌ தொடுக்க முஸ்தீப்பாக அவள்‌ 
ஈடுபட்ட ஒரு சிறு பலப்‌ பரீட்சையில்‌ வெற்றி. 

அன்று மாலை கனாட்‌ பிளேஸ்‌ கஃபேயில்‌ 
நண்பர்களுடன்‌ அமர்ந்து காபி அருந்தும்‌ போதும்‌ , 


பிறகு ஒரு எழுபது மி மி . சினிமாத்தியேட்டரில்‌ 
பானாவிஷன்‌ பிம்பங்களை “ஸ்டாரியோஃபோனிக்‌ - 
ஒலிப்‌ பின்னணியில்‌, காணூம்‌ போதும்‌ , கேசவனின்‌ 
மனத்தில்‌ திடார்‌ என்று நீலாவின்‌ உருவம்‌ தோன்றிக்‌ 
கொண்டிருந்தது. “இன்று இவள்‌ ரொம்பவும்‌ அலட்டிக்‌ 
கொள்வது போலிருந்ததே -- என்னிடம்‌ ஏதேதோ 
தெரிவிக்க முயலுவது போலிருந்ததே-- என்‌ பிரமை 
தானோ ? * என்று அவன்‌ நினைத்தான்‌. ஒரு வேளை 
இவளுக்கு என்மேல்‌ காதல்‌ .. . கீதல்‌ ...? 

இந்த எண்ணம்‌ அவன்‌ முகத்தில்‌ புன்னகையைத்‌ 
தோற்றுவித்தது. ஒரு பெருந்தன்மையான கருணை 
நிரம்பிய புன்னகை - “பாவம்‌, பேதை! “ என்பதைப்‌ 
போல : இவள்‌ குற்றமில்லை நான்‌ ரொம்ப 
அட்ராக்டிவாக இருக்கிறேன்‌. தட்‌ ஈஸ்‌ தி டிரபிள்‌... “ 
என்று அவன்‌ நினைத்தான்‌. 

திடீரென்று அவளுடைய இங்கிலீஷ்‌ உச்சரிப்பு 
நினைவு வரவே, அவனுடைய புன்னகை 
அதிகமாகியது. “சில்லி புரனன்ஷியேஷன்‌! “ என்று 
நினைத்தான்‌. திரையில்‌ அட்ரி ஹெப்பர்ன்‌ அழகாக 
குழந்தைத்‌ தனமாகச்‌ சிரித்தாள்‌. கேசவனுக்கு அப்படியே 
அவளை கிஸ்‌ பண்ணவேண்டும்போல்‌ இருந்தது. 
சினிமாவிலிருந்து வெளியே வந்து சிகரெட்டை உறிஞ்சி 
இப்புகையை ஊதித்‌ தள்ளியபோது அவன்‌ கேசவனாக 
இல்லை. இந்த நாட்டில்‌ இல்லை. பீட்டர்‌ ஓட்டூலாக மாறி, 
நியூயார்க்‌ வீதியில்‌ நடந்து கொண்டிருந்தான்‌. அட்ரி 
ஹெப்பர்னின்‌ சாயலை எதிரே வந்த பெண்களின்‌ 
முகங்களில்‌ தேடிக்கொண்டிருந்தான்‌. அவனுக்கு 
மிகவும்‌ பிரியமான நடிகை ஆட்ரி ஹெப்பர்ன்‌ தான்‌. 
அதற்கு அடுத்தபடி சோபியா லாரன்‌; பிறகு, ஷெர்லி 
மெக்லைன்‌. 

அவனுடைய வாழ்க்கைத்‌ துணைவியின்‌ இலட்சிய 
உருவகம்‌ இந்த பிரியமான நடிகைகளின்‌ சாயல்களில்‌ 
இங்கே கொஞ்சம்‌ அங்கே கொஞ்சம்‌ என்று சிதறிக்‌ 
கிடந்தது. புடவை, டூத்‌ பேஸ்ட்‌ விளம்பரங்களில்‌ 


சிரிக்கும்‌ வனிதைகளில்‌ கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ இருந்தது. 
கனாட்‌ ப்ளேஸ்‌ வராந்தாக்களில்‌ காணும்‌ சில முகங்கள்‌, 
சில நடைகள்‌, சில சிரிப்புகள்‌, சில அபிநயங்கள்‌, 
இவற்றில்‌ கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ இருந்தது. இந்த 
வெவ்வேறு துணுக்குகளைச்‌ சேர்த்துப்‌ பார்த்தால்‌, 
அவன்‌ விரும்பியவள்‌ எப்படிப்‌ பட்டவளாக இருப்பாள்‌ 
என்று ஒரு வேளை புலப்படக்கூடும்‌. ஆனால்‌, அவன்‌ 
இதுவரை இந்த முயற்சியில்‌ ஈடுபடவில்லை. 
தன்னுடைய நிச்சயமின்மை அவனுக்குப்‌ 
பிடித்திருந்தது. அந்தந்தக்‌ கணத்தில்‌ ஆங்காங்கே 
எதிர்ப்படும்‌ அழகுகளில்‌ சுவாதீனமாக லயித்து ஈடுபட 
அனுமதித்த அவனுடைய சுயேச்சைத்‌ தன்மை 
அவனுக்குப்‌ பிடித்திருந்தது. ஒரு குறிப்பிட்ட 
பிம்பத்துக்கு அடிமையாகி தன்‌ பார்வைக்கும்‌ 
இலக்குகளுக்கும்‌ எல்லைகள்‌ வகுத்துவிட அவனுக்கு 
விருப்பமில்லை. “காதலென்பது வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
ஒருவன்‌ ஈடுபடும்‌ இடையறாத தேடல்‌ “ என்னும்‌ 
ரொமாண்டிக்‌ ஐடியா அவனுக்குப்‌ பிடித்திருந்தது. 
அவனுடைய பெற்றோருக்கு வேண்டுமானால்‌ 
பாட்டுப்பாடத்‌ தெரிந்த தோசை அரைக்கத்‌ தெரிந்த 
எவளாவது ஒருத்தி வந்தால்‌ போதுமானதாக 
இருக்கலாம்‌. ஆனால்‌ அவனுக்கு வாழ்க்கை வெறும்‌ 
மோர்க்குழம்பும்‌ தோசையும்‌ அல்ல. சீமந்தமும்‌ 
தாலாட்டும்‌ அல்ல.... இதற்கெல்லாம்‌ அப்பாற்பட்டது. 
மேம்பட்டது. இந்த மேம்பட்ட சிகரங்களை அவன்‌ 
எட்டமுடியாமலேயே போகலாம்‌ - அது வேறு விஷயம்‌. 
ஆனால்‌ இவற்றை எட்டக்கூடிய சுதந்திரத்தை அவன்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ளவேண்டும்‌. இது அவசியம்‌. 

“மிஸ்‌ நீலா ! என்னை நீங்கள்‌ காதலிக்கும்‌ பட்சத்தில்‌, 
பாவம்‌ , உங்கள்‌ நேரத்தை வீணடித்துக்‌ 
கொண்டிருக்கிறீர்கள்‌! * என்று அவன்‌ நினைத்தான்‌. 

மறு நாளிலிருந்து மறைத்துக்‌ கொள்ளப்‌ பட்ட 
ஆர்வத்துடனும்‌, பரபரப்புடனும்‌ அவர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ கவனிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. 


கண்காணிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. “கேசவன்‌ தன்‌ 
அழகை ரசிக்கிறானோ ? “ என்று நீலா கவனித்தாள்‌. 
“இந்தப்‌ பெண்‌ என்னை பக்தியுடன்‌ பார்க்கிறதோ ? “ 
என்று கேசவன்‌ கவனித்தான்‌. இருவருமே தான்‌ 
கவனிப்பது எதிராளிக்குத்‌ தெரியாது என்றும்‌ , தம்மைப்‌ 
பாதிக்காமல்‌ தம்மைக்‌ காப்பாற்றிக்‌ கொண்டு தாம்‌ 
மட்டும்‌ எதிராளியைப்‌ பாதித்து விட்டதாகவும்‌ 
நம்பினார்கள்‌. இந்த நம்பிக்கையில்‌ குதூகலமும்‌ 
பெருமையும்‌ அடைந்தார்கள்‌. வெற்றியின்‌ பெருமை, 
வெற்றியின்‌ கர்வம்‌. நீலாவிடம்‌ எத்தனை விதமான 
நிறங்களில்‌ , எத்தனை விதமான டிசைன்களில்‌ 
புடவைகள்‌ இருந்தன என்பதை கேசவன்‌ முதன்‌ 
முதலாகக்‌ கண்டு பிடித்தான்‌. அவள்‌ காதுகளைத்‌ தலை 
மயிருக்குள்‌ ஒளித்துக்‌ கொள்ளும்‌ விதம்‌ , வயிற்றுப்‌ 
பாகம்‌ மறையும்‌ படியாகப்‌ புடவைத்தலைப்பை 
இடுப்பில்‌ நட்டுக்‌ கொண்டு பிறகு தோலில்‌ படர 
விட்டிருந்த நாசூக்கு., அவள்‌ பேச்சிலிருந்த ஒரு லேசான 
மழலை. அவள்‌ விழிகளிலும்‌ பாவனைகளிலும்‌ 
கரைந்து விடாமல்‌ தேங்கிக்‌ கிடந்த ஒரு குழந்தைத்‌ 
தனமும்‌ பேதமையும்‌ - இவற்றையெல்லாம்‌ அவன்‌ 
நுணுக்கமாகக்‌ கவனிக்கத்‌ தொடங்கினான்‌. 

தன்‌ கவனத்தைக்‌ கவர, நீலா ரொம்பவும்‌ பிரயாசைப்‌ 
படுகிறாள்‌ என்று கேசவன்‌ நினைத்தான்‌. ஆனால்‌, 
“நானா கவனிப்பவன்‌ ? “ என்று அவளைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டே, அவன்‌ நினைத்தான்‌. 

“ஒரு நாளில்‌ கிட்டத்தட்ட ஐம்பது அல்லது அறுபது 
தடவையாவது , கேசவன்‌ என்பக்கம்‌ பார்க்கிறான்‌ “ 
என்று நீலா நினைத்தாள்‌. தன்‌ அழகுக்கும்‌ கவர்ச்சிக்கும்‌ 
ஓர்‌ எளிய பக்தன்‌ அளித்த சிறு காணிக்கையாக இதை 
அவள்‌ திரஸ்கரிக்காமல்‌ ஏற்றுக்‌ கொண்டாள்‌. 
“தன்னுடைய கனவு இளைஞனை அவள்‌ சந்திக்கும்‌ 
போது, இந்தக்‌ குட்டி பக்தனைப்‌ பற்றி அவனிடம்‌ 
சொல்லிச்‌ சிரிப்பாள்‌ அவள்‌. கேசவன்‌ அவளைப்‌ 
பார்க்கப்‌ பார்க்க, கனவு இளைஞனைப்‌ பற்றிய 


அவளுடைய நம்பிக்கைகளும்‌ ஆசைகளும்‌ மேன்‌ 
மேலும்‌ உறுதிப்‌ பட்டன. அவளுடைய அழகின்‌ 
வல்லமையும்‌ , சாத்தியக்‌ கூறுகளும்‌ தெளிவாயின. மறு 
முறை பார்ககத்‌ தூண்டும்‌ பிரமிக்க வைக்கும்‌ உருவம்‌ 
அவளுடையது. வடிவம்‌ அவளுடையது. கனவு 
இளைஞன்‌ அவளை நிச்சயம்‌ தவற விடப்‌ 
போவதில்லை -- எத்தகைய அதிர்ஷ்டசாலி அவன்‌. 

செக்ஷனில்‌ இருந்த மற்றவர்கள்‌ மீது அவளுக்கு 
இருந்த கோபம்‌ கூட இப்போது குறையத்‌ தொடங்கியது. 
ஏனென்றால்‌ அவர்களுடைய கேள்விகளுக்குப்‌ பதில்‌ 
சொல்லும்‌ போதெல்லாம்‌ -- ஏதாவது ஒரு காரியமாக 
அவர்களை நோக்கி நடக்கும்‌ போதெல்லாம்‌ அவள்‌ 
உண்மையில்‌ கேசவனுக்காகத்‌ தான்‌ பேசினாள்‌; 
கேசவனுக்காகவே நடந்தாள்‌. அவளைச்‌ சுற்றியிருந்த 
உண்மைகள்‌ திடீரென மறைந்து விட்டிருந்தன. கனவு 
இளைஞனுக்காகப்‌ போற்றி வந்த அவளுடைய உலகம்‌ 
ஆகி விட்டிருந்தன. 

கேசவனுடைய கண்களிலும்‌ உலகம்‌ மாறித்தான்‌ 
போயிருந்தது. திடீரென்று தன்னுடைய 
முக்கியத்துவத்தை பிரத்தியேகத்‌ தன்மையை — அவன்‌ 
உணர்ந்தான்‌. காலரியில்‌ உட்கார்ந்து கைதட்டும்‌ 
பெயரற்ற பலருள்‌ ஒருவனாக - ஒரு நடிகையின்‌ பல 
உபாசகர்களுள்‌ ஒருவனாக -- நடைபாதைகளில்‌ 
மிகுந்து செல்லும்‌ அழகிகளின்‌ 
பார்வைத்தெளிப்புகளையும்‌ வர்ணச்‌ சிதறல்களையும்‌ 
பொறுக்கிச்‌ சேர்க்கும்‌ பலவீனர்களுள்‌ ஒருவனாக 
இருந்தவன்‌, திடீரென்று இந்தக்‌ கும்பல்களிலிருந்து 
தான்‌ விலகி விட்டதை உணர்ந்தான்‌. தன்‌ 
ஒருவனுடைய ரசனைக்காகவும்‌, பாராட்டுக்காகவும்‌ 
மட்டுமே ஒரு அழகு தினந்தோறும்‌ மலருவதை 
உணர்ந்தான்‌. அவனுக்காகவே எழுப்பப்‌ படும்‌ கவிதை: 
வரையப்‌ படும்‌ ஓவியம்‌; இசைக்கப்‌ படும்‌ இசை. -- 
அவனுக்காக மட்டுமே ஸ்கிரிப்ட்‌ செய்யப்பட்டு, டைரக்ட்‌ 
செய்யப்பட்டு, திரையிடப்‌ படும்‌ ஒரு படம்‌ - எவ்வளவு 


அபூர்வமான கர்வப்‌ பட வேண்டிய விஷயம்‌.! 

சில சமயங்களில்‌ அவனுக்கு உற்சாகத்தைக்‌ கட்டுப்‌ 
படுத்திக்‌ கொள்ளவே முடியாதென்று தோன்றியது. 
சாலையில்‌ எதிர்ப்படும்‌ முன்‌ பின்‌ 
அறியாதவர்களையெல்லாம்‌ நிறுத்தி, விஷயத்தைச்‌ 
சொல்ல வேண்டும்‌ போல இருந்தது. அடுக்கு மாடிக்‌ 
கட்டடத்தின்‌ உச்சியில்‌ போய்‌ நின்று கொண்டு , 
மேகங்களிடம்‌ தன்‌ ரகசியத்தைப்‌ பீற்றிக்‌ கொள்ள 
வேண்டும்‌ போலிருந்தது. அவன்‌ தனியானவன்‌: வேறு 
பட்டவன்‌; வேறு யாருக்குமே கிடைக்காத இரு 
வாய்ப்பையும்‌, ஒரு கெளரவத்தையும்‌, அதன்‌ மதிப்பு 
எப்படி இருந்தாலும்‌ பெற்றவன்‌. 

கேசவன்‌ கவலைப்‌ படத்‌ தொடங்கினான்‌. 

கவலைகளற்ற சுதந்திரப்பட்சி என்று மற்றவர்களால்‌ 
கருதப்பட்டவன்‌, திடீரென்று தன்‌ விருப்பமின்றியே ஓர்‌ 
அதிசயமான சிறையில்‌ அடைபட்டுவிட்டதை 
உணர்ந்தான்‌: கரைகளற்ற நீர்ப்பரப்பில்‌, அலைகளின்‌ 
போக்குக்கேற்ப அலைந்து திரிந்த படகாக இருந்தவன்‌ 
திடீரென்று ஒரு கரையருகில்‌ ஒரு முனையில்‌ தான்‌ 
கட்டப்பட்டுவிட்டதை உணர்ந்தான்‌. இந்த மாறுதலை 
அவனால்‌ முழுமனதாக ஒப்புக்கொள்ள முடியவில்லை. 
அதே சமயத்தில்‌ இதிலிருந்து தன்னை 
விடுவித்துக்கொள்ளவும்‌ முடியவில்லை! ஒரு 
கோணத்திலிருந்து பார்க்கும்போது இது மகத்தான 
தோல்வியாகவும்‌ வீழ்ச்சியாகவும்‌ தோன்றியது. ஆனால்‌- 

ஆனால்‌, இந்தத்‌ தோல்வியில்‌ ஒரு கவர்ச்சியும்‌ 
இருந்தது. ஒரு மர்மமான ஆழமும்‌ அழகும்‌ இருந்தன. 
அந்தத்‌ தோல்வியை நேருக்குநேர்‌ சந்திக்கவும்‌ பயந்து 
கொண்டு வந்த வழியே திரும்பிச்‌ செல்லவும்‌ மனம்‌ 
வராமல்‌, அவன்‌ குழம்பினான்‌; தவித்தான்‌. 

ஒரு நாள்‌ சினிமாத்‌ தியேட்டரில்‌ சினேகிதிகளுடன்‌ 
வந்திருந்த நீலாவைப்‌ பார்த்து அவன்‌ சிரித்தான்‌; 
அவளும்‌ சிரித்தாள்‌. அவனுக்கு தைரியம்‌ வந்தது. 
செக்ஷனில்‌ சிரிப்புக்கான சந்தர்ப்பங்கள்‌ 


வரும்போதெல்லாம்‌ வேடிக்கைப்பேச்சுகளும்‌ 
கலகலப்பும்‌ ஏற்படும்போதெல்லாம்‌ அவர்களுடைய 
பார்வைகள்‌ ஒன்றையொன்று நாடின. அவர்களுடைய 
புன்னகைகள்‌ மோதிக்கொண்டன. மின்சார அலை 
போல ஒன்று அவர்களிடையே எப்போதும்‌ 
ஓடிக்கொண்டே இருந்தது. அவள்‌ பார்வைக்கு ஒரு 
அர்த்தம்தான்‌ இருக்க முடியும்‌. அவள்‌ புன்னகைக்கு 
ஒரு அர்த்தம்தான்‌ இருக்கமுடியும்‌. ஆனாலும்‌ அவனால்‌ 
ஒரு முடிவுக்கு வரமுடியவில்லை. பிறகு, அவன்‌ 
நினைத்தான்‌- இவள்‌ ஏற்கெனவே முடிவு செய்துவிட்ட 
பிறகு, நான்‌ ஏன்‌ வீணாக யோசிக்கவேண்டும்‌ ? எனக்கும்‌ 
சேர்த்து இவள்‌ முடிவு செய்ததாக இருக்கட்டும்‌. 
இவளுக்கு நான்‌ ஏன்‌ ஏமாற்றத்தை அளிக்கவேண்டும்‌ ? 
ஒரு பெண்ணின்‌ மனத்திருப்தியை விட என்‌ அழகின்‌ 
தேடல்‌ தானா பெரிது ? ஓர்‌ உடைந்த இதயத்தின்‌ 
பாவத்தை மனச்சாட்சியில்‌ சுமந்து கொண்டு குற்றம்‌ 
சாட்டும்‌ இரு விழிகளை நினைவில்‌ சுமந்து கொண்டு, 
எந்த அழகை என்னால்‌ ரசிக்க முடியும்‌ ? எதில்தான்‌ முழு 
மனதாக லயித்து ஈடுபட முடியும்‌ ? நான்‌ நன்றாக 
மாட்டிக்கொண்டு விட்டேன்‌. காலியாக நிர்மலமாக 
இருந்த என்‌ மனத்தை ஒரு குறிப்பிட்ட பிம்பம்‌ 
பூதாகாரமாக அடைத்துக்‌ கொண்டு விட்டது- இனி 
செய்வதற்கு ஒன்று தான்‌ இருக்கிறது - 

ஒன்றே ஒன்றுதான்‌ இருக்கிறது; கேசவன்‌ முடிவுக்கு 
வந்துவிட்டான்‌. 

ஒருநாள்‌ மாலை நீலா ஆபீசைவிட்டுக்‌ 
கிளம்பும்போது கேசவனும்‌ கூடவே கிளம்பினான்‌. 
அவள்‌ முகம்‌ சுளிக்காதது அவனுக்குத்‌ தெம்பை 
அளித்தது. 

“வீட்டுக்கா ? * என்றான்‌. அசட்டுக்கேள்விதான்‌. 

“ஆமாம்‌ * 

“எங்கேயாவது போய்‌ காபி சாப்பிடுவோமே ? - 

அவள்‌ இதை எதிர்ப்பார்க்கவில்லை என்று தெரிந்தது. 
முகத்தில்‌ குப்பென்று நிறம்‌ ஏறியது. 


சமாளித்துக்கொண்டு “இல்லை: நான்‌ வருவதற்கில்லை 
“ என்றாள்‌. 

ஏன்‌ 

ஒரு வேலை இருக்கிறது * 

“நான்‌ நம்பவில்லை * 

அவள்‌ பதில்‌ பேசாமல்‌ நடந்தாள்‌. கேசவனுக்குத்‌ 
தாளவில்லை. இவ்வளவு நாள்‌ யோசித்து யோசித்து - 
சே! இதற்குத்தானா ? 

“ப்ளீஸ்‌! * என்று அவன்‌ உணர்ச்சி வசப்பட்டவனாய்‌ 
அவள்‌ கையைப்‌ பிடித்தான்‌. அவ்வளவுதான்‌. 
வெடுக்கென்ற உதறலுடன்‌ தன்‌ கையை விடுவித்துக்‌ 
கொண்டு அவனை நோக்கி ஒரு முறை முறைத்துவிட்டு, 
அவள்‌ சரசரவென்று வேகமாக நடந்தாள்‌. 

கேசவன்‌ அவள்‌ நடந்து செல்வதைப்‌ பார்த்தவாறு 
நின்றான்‌. 

“சீ! என்ன துணிச்சல்‌! “- பஸ்‌ ஸ்டாண்டில்‌ 
நிற்கும்போது, உடை மாற்றிக்கொண்டு கையில்‌ 
பத்திரிக்கையுடன்‌ அமரும்போது, அவளுக்கு கேசவன்‌ 
மேல்‌ கோபம்‌ கோபமாக வந்தது. இடியட்‌! என்ன 
நினைத்துக்கொண்டிருக்கிறான்‌ இவன்‌! 
எப்படிப்பட்டவளென்று நினைக்கிறான்‌ இவன்‌ 
அவளை ? காபி சாப்பிட வேண்டுமாம்‌, அதுவும்‌ 
இவனுடன்‌. என்ன ஆசை ? என்ன ... கொழுப்பு! கையை 
வேறு பிடித்து - 

சே! நல்லதுக்குக்‌ காலமில்லை. அவளைச்‌ சுற்றிலும்‌ 
இறுக்கமும்‌ வறட்சியும்‌ இல்லாமல்‌ சற்றே சந்தோஷத்‌ 
தென்றல்‌ வீசட்டும்‌ என்று - அழகின்‌ ஒளிக்கற்றைகள்‌ 
இருந்த இடங்களில்‌ எல்லாம்‌ பாயட்டும்‌ என்று அவள்‌ 
சுயநலமின்றிச்‌ சிரித்துப்‌ பேசினால்‌, இப்படியா ஒருவன்‌ 
தப்பர்த்தம்‌ செய்து கொள்வான்‌ ? முட்டாள்தனமாக 
நடந்து கொள்வான்‌! 

தன்‌ குட்டி பக்தனை அவள்‌ சிறிதும்‌ மன்னிக்கத்‌ 
தயாராக இல்லை; 

அவனுக்காகவென்று அவள்‌ வகுத்திருந்த சில 


எல்லைகளை அவன்‌ மீறிவிட்டதாக அவள்‌ 
நினைத்தாள்‌. நடை வாசலில்‌ நின்று கொண்டிருக்க 
வேண்டியவன்‌, கர்ப்பக்கிருகத்துக்குள்‌ திபுதிபுவென்று 
நுழைந்திருக்கக்கூடாதென்று நினைத்தாள்‌. 
பரிசுத்தமான மனசுடன்‌ அவள்‌ தன்‌ ஜன்னல்களைத்‌ 
திறந்து வைத்தாள்‌ என்பதற்காக, அவன்‌ உரிமையுடன்‌ 
ஜன்னலைத்‌ தாண்டி உட்புறம்‌ குதிக்க 
முயற்சித்திருக்கக்கூடாதென்று நினைத்தாள்‌. எல்லாமே 
கேசவனின்‌ குற்றத்தையும்‌ அவளுடைய 
குற்றமின்மையையும்‌ ௬ுசுப்படுத்தும்‌, ஸ்தாபிக்கும்‌, 
எண்ணங்கள்‌. 

அவன்‌ தான்‌ குற்றவாளி: அவளுடைய நல்ல 
எண்ணங்களைத்‌ தவறாக புரிந்து கொண்ட குற்றவாளி. 
இனி இவனிடம்‌ பேசவே கூடாதென்று மறுநாள்‌ 
ஆபீசுக்குக்‌ கிளம்பும்போது அவள்‌ முடிவு செய்தாள்‌. 

அன்று கேசவன்‌ ஆபீசுக்கு வரவில்லை 

“உம்‌! பச்சாத்தாபப்‌ படுகிறானாக்கும்‌; அல்லது தன்‌ 
காலி நாற்காலியின்‌ மூலம்‌ அதிருப்தியைத்‌ 
தெரிவிக்கிறானாக்கும்‌. என்‌ அனுதாபத்தைப்‌ பெற 
முயற்சிக்கிறானாக்கும்‌! “ என்று அவள்‌ அலட்சியமாக 
நினைத்தாள்‌. அவனைப்‌ பற்றி எதுவும்‌ நினைக்காமல்‌ 
அவனால்‌ பாதிக்கப்‌ படாமல்‌ இயல்பாக இருக்க 
முயன்றாள்‌. ஆனால்‌ நினைவுகளை யாரால்‌ கட்டுப்‌ 
படுத்திக்‌ கொள்ள முடியும்‌ ? வேண்டும்‌ வேண்டாம்‌ 
என்று பாகு பாடு செய்து பொறுக்க முடியும்‌ ? அவன்‌ 
திசையில்‌ எண்ணங்கள்‌ பாய்வதை அவன்‌ உருவம்‌ 
மனதில்‌ தோன்றித்‌ தோன்றி மறைவதை அவளால்‌ 
தவிர்க்க முடியவில்லை. 

மாலையில்‌ வீட்டில்‌ உட்கார்ந்து , கேசவனைத்‌ 
தள்ளுபடி செய்யக்‌ கூடிய காரணங்களை அவள்‌ தேடிப்‌ 
பார்த்தாள்‌. செக்ஷனில்‌ வேலை செய்யும்‌ பலருள்‌ 
ஒருவனாக அவனை அசட்டையாகக்‌ கருதி வந்த தன்‌ 
பழைய மன நிலையை மீண்டும்‌ உருவாக்கிக்‌ கொள்ள 
முயன்றாள்‌ ஆனால்‌, அதில்‌ அவளால்‌ வெற்றி பெற 


முடிய வில்லை. கேசவனை ஒரு தனி மனிதனாக 
குறிப்பிட்ட சில இயல்புகளும்‌ ருசிகளும்‌ போக்குகளும்‌ 
உள்ளவனாக எல்லாவற்றுக்கும்‌ மேலாக அவளிடம்‌ 
சிரத்தை கொண்ட ஒருவனாக, பேச்சுக்கள்‌, பார்வைகள்‌ 
மூலமாக அவளுடைய மனம்‌ ஒருவிதமாக உருவகப்‌ 
படுத்தி வைத்திருந்தத்து. இந்த உருவகத்தை அவளால்‌ 
சிதைக்கவோ அழிக்கவோ முடியவில்லை. முகமற்ற , 
பெயரற்ற ,உருவற்ற, ஜனத்திரளில்‌ ஒருவனாக -- 
அவளை எந்த விதத்திலும்‌ பாதிக்காதவனாக -- 
அவனை மீண்டும்‌ தூக்கி எறிய முடியவில்லை. 
“அவனும்‌ இப்போது என்னைப்‌ பற்றி என்னைப்‌ 
பற்றித்தான்‌ நினைத்துக்‌ கொண்டிருப்பானோ ? “ 
இருக்கலாம்‌ ; யார்‌ கண்டது ? என்ன விசித்திரமான தப்ப 
முடியாத விஷயம்‌ இது ? அவள்‌ அனுமதியின்றி , 
அவளுக்குத்‌ தெரியாமல்‌ , இந்தக்‌ கணத்தில்‌ அவளை 
அறிந்த பலர்‌ அவளைப்‌ பற்றி பலவிதமாக நினைத்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. அந்த நினைவுகளைப்‌ பற்றி 
அவளால்‌ எதுவும்‌ தெரிந்து கொள்ள முடியாது. 
அவற்றை ஒடுக்கவோ மாற்றவோ முடியாது; 
அவற்றிலிருந்து தன்னை மீட்டுக்‌ கொள்ள முடியாது. 
என்ன நினைத்துக்‌ கொண்டிருப்பான்‌ கேசவன்‌ ? 
அவள்‌ கர்வம்‌ பிடித்தவள்‌ என்றா ? இரக்கமற்றவள்‌ 
என்றா ? எப்படியாவது நினைத்துக்‌ கொள்ளட்டும்‌ -- 
ஆனால்‌ ஆனால்‌ -- ஆனால்‌ ஒரு வேளை அவன்‌ 
ரொம்ப வருத்தப்‌ படுகிறானோ ?தன்‌ தவறுக்காகத்‌ 
தன்னையே கடிந்து கொண்டு கழிவிரக்கத்தில்‌ 
உழலுகிறானோ ? இந்தக்‌ கற்பனை அவளுக்கு ஒரு 
பயத்தையும்‌ சங்கடத்தையும்‌ அளித்தது. “ யாரோ 
என்னைப்‌ பற்றி ஏதோ நினைத்துக்‌ கொண்டு 
அவஸ்தைப்‌ பட்டால்‌ அதற்கு நானா பொறுப்பாளி ? - 
என்று சமாதானம்‌ செய்து கொள்ள முயன்றாள்‌. 
ரேடியோவில்‌ கேட்ட காதல்‌ பாடலிலும்‌, பத்திரிகை 
விளம்பரத்தில்‌ இருந்த இளைஞன்‌ முகத்திலும்‌ , தன்‌ 
மனதை ஈடுபடுத்தி கற்பனைகளை திசை திருப்பி விட 


முயற்சித்தாள்‌. ஆனால்‌, திடீரென்று இவையெல்லாம்‌ 
உயிரற்றதாக அர்த்தமற்றதாக்‌ வெறும்‌ போலியாக , 
அவளுக்குத்‌ தோன்றின. உயிரும்‌ இயக்கமும்‌ உள்ள ஓர்‌ 
உண்மையாக அவள்‌ பார்த்திருந்த - அவளுடன்‌ 
பேசியிருந்த -- கேசவனைச்‌ சுற்றியே மீண்டும்‌ மீண்டும்‌ 
இந்த மனம்‌ -- 

மறு நாள்‌ கேசவன்‌ ஆபிசுக்கு வந்தான்‌. ஆனால்‌ 
அவன்‌ கேசவனாக இல்லை. கலப்பாக இல்லை. 
சுற்றுமுற்றும்‌ பார்க்காமல்‌, சிரிக்காமல்‌ காரியமே 
கண்ணாக இருந்தான்‌. 

நீலா அவனுடைய மாறுதல்களைக்‌ கவனித்தவளாய்‌, 
ஆனால்‌, அதைக்‌ கவனித்ததாகக்‌ காட்டிக்‌ 
கொள்ளாதவளாய்‌ அமர்ந்திருந்தாள்‌. கேசவன்‌ 
வாய்ப்புக்‌ கிடைக்கும்‌ போது அவளிடம்‌ “ ஐயாம்‌ சாரி “ 
என்று மன்னிப்புக்‌ கேட்டுக்கொள்ளப்‌ போகிறான்‌ 
என்று அவள்‌ எதிர்பார்த்தாள்‌. ..ஆனால்‌, கேசவன்‌ ஒரு 
நாள்‌ லீவில்‌ தன்னைக்‌ கடுமையாக ஆத்ம சோதனை 
செய்து கொண்டு , பெண்கள்‌ , அவர்களுடைய 
பார்வைகள்‌, சிரிப்புகள்‌, இவற்றின்‌ அர்த்தங்கள்‌ 
ஆகியவற்றிலெல்லாம்‌ முற்றும்‌ நம்பிக்கை இழந்த ஒரு 
விரக்தி நிலை அடைந்திருந்தான்‌, என்பது அவளுக்குத்‌ 
தெரியவில்லை. 

அன்று லஞ்ச்‌ டயத்திற்குப்‌ பிறகு சில நிமிடங்களுக்குச்‌ 
செக்ஷனில்‌ அவளும்‌ அவனும்‌ மட்டும்‌ தான்‌ தனியாக 
இருந்தார்கள்‌. அப்போது கேசவன்‌ , தன்னிடம்‌ பேசப்‌ 
போகிறான்‌ என்று அவள்‌ எதிர்‌ பார்த்தாள்‌. ஆனால்‌ 
அவன்‌ பேசவில்லை. அடுத்த நாளும்‌, அதற்கடுத்த 
நாளும்‌ கூட இப்படிப்‌ பல சந்தர்ப்பங்கள்‌ ஏற்பட்டன. 
ஆனால்‌ , கேசவன்‌ எந்த சந்தர்ப்பத்தையுமே 
உபயோகித்துக்‌ கொள்ள வில்லை. 

“ரொம்பக்‌ கோபம்‌ போலிருக்கு ! “ என்று அவள்‌ 
நினைத்தாள்‌. 

அவனுடைய விலகிய போக்கும்‌ உஷ்ணமும்‌ -- ஆபிஸ்‌ 
வேலை விஷயமாக அவளிடம்‌ பேச வேண்டி வரும்‌ 


போது மிக மரியாதையுடன்‌ . முகத்தைப்‌ பார்க்காமல்‌ 
பேசி விட்டு நகருதலும்‌ அவளுக்கு ரசமாகவும்‌ , 
வேடிக்கையாகவும்‌ இருந்தன. அதே சமயத்தில்‌ இந்தக்‌ 
கோபத்தின்‌ பின்னிருந்த ஏமாற்றத்தையும்‌ 
வேதனையையும்‌ ஊகித்துணரும்‌ போது அவளுக்கு 
அவன்‌ மேல்‌ இரக்கமாகவும்‌ இருந்தது. “சுத்தப்‌ 
பைத்தியம்‌ “ என்று அவள்‌ நினைத்தாள்‌. அவள்‌ நிலை 
அவனுக்கு ஏன்‌ புரிய மாட்டேன்‌ என்கிறது ? அவள்‌ ஒரு 
பெண்‌. -- விளைவுகளைப்‌ பற்றி சுற்றியுள்ள 
சமூகத்தின்‌ பார்வையையும்‌ பேச்சுகளையும்‌ பற்றி 
யோசிக்க வேண்டியவள்‌. எவனோ கூப்பிட்டான்‌ என்று 
உடனே காபி சாப்பிடப்‌ போக இது என்ன சினிமாவா ? 
டிராமாவா ? 

இப்படியாக, அவன்‌ காப்பி சாப்பிடக்‌ கூப்பிட்டதே 
தப்பு என்கிற ரீதியில்‌ யோசித்துக்‌ கொண்டிருந்தவள்‌, 
அவன்‌ அப்படிச்‌ செய்தது சரியாக இருந்தாலும்‌ கூடத்‌ 
தான்‌ ஏன்‌ அதை ஏற்றுக்‌ கொண்டிருக்க முடியாது ? 
என்று தனக்குத்‌ தானே நிரூபித்துக்‌ கொண்டு , தன்‌ 
செய்கை சரிதானா என்று ஸ்தாபித்துக்‌ கொள்ள 
முயன்றாள்‌. இருந்தாலும்‌ மனதின்‌ அரிப்பையும்‌ , 
குடைவையும்‌ அவளால்‌ தடுக்க இயல வில்லை. ஒரு 
வேளை அந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ அவள்‌ வேறு 
வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கலாமோ ? 
இன்னும்‌ சிறிது பிரியமாக நடந்து கொண்டிருக்கலாமோ 
? அவனைப்‌ புண்படுத்தாமலும்‌ அதே சமயத்தில்‌ 
தன்னைப்‌ பந்தப்‌ படுத்திக்‌ கொள்ளாமலும்‌, 
சாதுரியமாக நிலைமையைச்‌ சமாளித்திருக்கலாமோ ? 

அவள்‌ தான்‌ இப்படியெல்லாம்‌ ஏதேதோ யோசித்துக்‌ 
கொண்டிருந்தாளே தவிர அவன்‌ அவளைப்‌ பற்றி 
கவலைப்‌ பட்டதாகவே தெரியவில்லை. . . அவள்‌ பக்கம்‌ 
பார்ப்பதையே அவன்‌ நிறுத்தி விட்டான்‌. ஏன்‌, சீட்டில்‌ 
உட்காரும்‌ நேரத்தையே அவன்‌ கூடியவரை குறைத்துக்‌ 
கொள்ளத்‌ தொடங்கியிருந்தான்‌. அவனுடைய 
அலட்சியம்‌ அவளுடைய ராத்தூக்கத்தைக்‌ கெடுத்து 


விடவில்லை. ஆனாலும்‌ ஒரு சூனிய உணர்வு அவளை 
அவ்வப்போது பிடித்து உலுக்கத்‌ தான்‌ செய்தது. 
அவளுக்குள்‌ பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த ஏதோ 
ஒரு பல்பு ஃபியூஸ்‌ ஆனதைப்‌ போல இருந்தது. அந்த 
பல்பு இல்லாமலும்‌ , அவள்‌ இயங்கக்‌ கூடும்‌ . 
இருந்தாலும்‌ வித்தியாசம்‌ இருக்கத்‌ தான்‌ செய்தது. குறை 
தெரியத்தான்‌ செய்தது. 

அழகு படுத்திக்கொள்வதிலும்‌ , அலங்கரித்துக்‌ 
கொள்வதிலும்‌ முன்‌ போல ஆர்வமும்‌ உற்சாகமும்‌ காட்ட 
அவளால்‌ முடிய வில்லை. தன்னைத்‌ தானே ஏமாற்றிக்‌ 
கொள்ளும்‌ ஒரு முயற்சியாக அவை தோன்றின. கனவு 
இளைஞனை மண்டியிடச்‌ செய்யும்‌ தேஜஸ்‌ 
வாய்ந்ததாகத்‌ தோன்றிய தன்‌ அழகின்‌ மேல்‌ முன்‌ போல்‌ 
அவளால்‌ நம்பிக்கை வைக்க முடியவில்லை... அதன்‌ 
கவர்ச்சியையும்‌ வல்லமையையும்‌ பற்றி 
தீர்மானமாகவும்‌ இறுமாப்பாகவும்‌ இருக்க முடிய 
வில்லை. எதை அஸ்திவாரமாகக்‌ கொண்டு அவள்‌ 
தடபுடலாக மாளிகை கட்டிக்னாளோ அந்த 
அஸ்திவாரமே இப்போது சந்தேகத்திற்குரியதாக மாறி 
விட்டிருந்தது. “இவ்வளவு சீக்கிரம்‌ புறக்கணிக்கக்‌ கூடிய 
சக்தியா அவள்‌ சக்தி ? பைத்தியம்‌ பிடிக்கச்‌ செய்யும்‌ , 
நிரந்தரமான , விடுபடமுடியாத , போதையிலாழ்த்தும்‌ 
அழகு இல்லையா அவளுடைய அழகு ? கேசவன்‌ 
அவளைப்‌ பார்த்து மயங்கியது கூடத்‌ தற்செயலாக 
நிகழ்ந்தது தானோ ? அல்லது அவன்‌ மயங்கியதாக 
நினைத்தது கூட அவள்‌ பிரமை தானா ? தன்னை 
மறந்து ஒரு நிலையில்‌ -- ஒரு திடார்‌ உந்துதலில்‌ -- 
அவன்‌ அவளை நெருங்கி வர -, இவள்‌ பைத்தியம்‌ 
போல அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டாளா ? இனி 
இது போன்ற வாய்ப்புகள்‌ அவள்‌ வாழ்வில்‌ வர 
நேருமோ, நேராதோ ? அப்பாவும்‌ அம்மாவும்‌ 
ஜோசியர்களும்‌, தேர்ந்தெடுக்கும்‌ யாரோ ஒரு - என்ன 
பயங்கரம்‌ ? 

“நான்‌ முட்டாள்‌ படு முட்டாள்‌ “ என்று அவள்‌ 


தன்னைத்‌ தானே திட்டிக்‌ கொண்டாள்‌. கேசவன்‌ மீசை 
வைத்திருந்தான்‌. அதனாலென்ன ? சுமாரான நிறம்‌ 
தான்‌. அதனாலென்ன ? அவன்‌ கேசவன்‌ -- அவளுக்குப்‌ 
பரிச்சயமானவன்‌. மோசமான டைப்‌ என்று சொல்ல 
முடியாதவன்‌. 

“உம்‌! இந்தப்‌ பெண்கள்‌ ! “-- காலையில்‌ பஸ்ஸில்‌ 
ஆபிஸை நெருங்கிக்‌ கொண்டிருந்த கேசவன்‌ 
அனுபவபூர்வமாகவும்‌, கரை கண்டவனாகவும்‌, 
புன்னகை செய்து கொண்டான்‌. “ இவர்களுக்கு 
கவனிக்கப்‌ படவும்‌ வேண்டும்‌ கவனிக்கப்‌ படவும்‌ 
கூடாது. சலுகைகள்‌ எடுத்துக்‌ கொள்ளப்படவும்‌ 
வேண்டும்‌; எடுத்துக்‌ கொள்ளப்‌ படவும்‌ கூடாது. 
காற்றடிக்கவும்‌ வேண்டும்‌; புடவை பறக்கவும்‌ கூடாது. “ 

“ இந்தப்‌ பெண்களே ஸ்திர புத்தியற்றவர்கள்‌. 
மோசக்காரிகள்‌ -- பிச்சஸ்‌ - இவர்களை நம்பவே கூடாது 
்‌ என்று நினைத்தவனாய்‌ அவன்‌ செக்ஷனுக்குள்‌ 
நுழைந்தான்‌. தண்டபாணி உரத்த குரலி சீனிவாசனிடம்‌ 
ஏதோ உரக்க வாக்கு வாதம்‌ செய்து கொண்டிருந்தார்‌. 
கணபதி ராமன்‌ தன்‌ குறை எதையோ குப்பு சாமியிடம்‌ 
சொல்லி அழுது கொண்டிருந்தார்‌. நீலா... 

கேசவன்‌ அசட்டையாக அவள்‌ பக்கம்‌ பார்த்தான்‌. 
திடுக்கிட்டான்‌. அதே புடவை அணிந்திருந்தாள்‌ 
அவள்‌., அன்று அவன்‌ காப்பி சாப்பிடக்‌ கூப்பிட்ட 
போது அணிந்திருந்த அதே புடவை. அவன்‌ அவள்‌ 
முகத்தைப்‌ பார்த்தான்‌. அவள்‌ பார்வையில்‌ கூத்தாடிய 
விஷமத்தையும்‌ உல்லாசத்தையும்‌ கவனித்தான்‌. பிறகு, 
உதட்டைக்‌ கடித்துக்‌ கொண்டு பார்வையைத்‌ தாழ்த்திக்‌ 
கொண்டான்‌. இல்லை, மறுபடியும்‌ ஏமாறத்‌ தயாராய்‌ 
இல்லை அவன்‌. 

அட்டெண்டன்ஸ்‌ மார்க்‌ பண்னி விட்டு அவன்‌ தன்‌ 
இடத்தில்‌ போய்‌ உட்கார்ந்தான்‌. ஃபைல்‌ ஒன்றைப்‌ 
பிரித்தான்‌. .. “கிளிங்‌ . .கிளிங்‌.. “என்ற வளையல்‌ ஓசை 
_— அவன்‌ நிமிரவில்லை. “ பெரிய மகாராணி : என்று 
நினைத்தான்‌. இவள்‌ இஷ்டப்‌ பம போடும்‌ விதிகளின்‌ 


படி நான்‌ விளையாட வேண்டும்‌ போலிருக்கிறது. 
அவள்‌, அவன்‌ கவனத்தைக்‌ கவர முயற்சிப்பதும்‌ , 
அவன்‌ இதை மெளனமாக எதிர்ப்பதுமாக சில 
நிமிடங்கள்‌ ஊர்ந்தன. திடார்‌ என்று பியூன்‌ பாராங்குசம்‌ 
கையில்‌ ஒரு காப்பித்‌ தம்ளருடன்‌ செக்ஷனுக்குள்‌ 
நுழைந்தான்‌. ஒரு தம்ளரை நீலாவின்‌ மேஜை மேல்‌ 
வைத்தான்‌. இன்னொன்றை கேசவன்‌ மேஜை மீது 
வைக்குமாறு அவள்‌ ஜாடை காட்டவும்‌, பாராங்குசம்‌ 
அப்படியே செய்தான்‌. 

கேசவன்‌ நிமிர்ந்தான்‌ -- “என்னப்பா இது ? “ 

“ நான்‌ தான்‌ வாங்கி வரச்‌ சொன்னேன்‌ “ என்றாள்‌ 
நீலா. புன்னகையுடன்‌ , “யூலைக் காபி, நோ ? £ 

கேசவன்‌ திணறிப்‌ போனான்‌ . இப்படி ஒரு 
சந்தர்ப்பத்தை அவன்‌ எதிர்‌ பார்க்க வில்லை. இப்படி 
நடந்தால்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்று கணக்குப்‌ 
போட்டிருக்கவில்லை. உஷ்ணமாக ஏதாவது சொல்ல 
வேண்டும்‌ போலிருந்தது. 

“ காப்பி சாப்பிடுங்க சார்‌. ஆறிப்‌ போயிடும்‌ “ என்றான்‌ 
பராங்குசம்‌. 

அவன்‌ குடிக்கப்‌ போவதை எதிர்‌ பார்த்து நீலா 
தம்ளரைக்‌ கையில்‌ எடுத்து அவனுடன்‌ சேர்ந்து 
குடிப்பதற்காகக்‌ காத்திருந்தாள்‌. அவள்‌ 
விழிகளிலிருந்த நிச்சயமும்‌ நம்பிக்கையும்‌! கேசவன்‌ 
தான்‌ தோற்று விட்டதை உணர்ந்தான்‌. காப்பியை 
அருந்தத்‌ தொடங்கினான்‌. அவளிடம்‌ ஏதேதோ கோபப்‌ 
பட வேண்டும்‌ விஷயங்களைத்‌ தெளிவு படுத்த 
வேண்டும்‌ என்று அவன்‌ விஸ்தாரமாக யோசித்து 
வைத்திருந்தான்‌. ஆனால்‌ இப்போது எல்லாமே 
அநாவசியமானதாக, அர்த்தமற்றதாகத்‌ தோன்றின. 
அவள்‌ அருகில்‌ சுமுகமான நிலையில்‌ இருப்பதே 
போதும்‌ என்று தோன்றியது. 

“காப்பிக்காக தாங்ஸ்‌ “ என்றான்‌ அவன்‌. 

“குடித்ததற்காக தாங்க்ஸ்‌ “ என்றாள்‌ அவள்‌.அதற்கு 
மேலும்‌ ஏதாவது சொல்ல வேண்டுமென்று 


துடித்தவளாய்‌ , ஆனால்‌, தவறாக எதையும்‌ சொல்லி 
விடக்‌ கூடாதே என்று தயங்கியவளாய்‌ அவள்‌ ஒரு 
புன்னகை மட்டும்‌ செய்தாள்‌. அவனுக்கும்‌ பதிலுக்குப்‌ 
புன்னகை செய்தான்‌. 

ஒருவரையொருவர்‌ ஜெயிக்க நினைத்தார்கள்‌. 
ஒருவரிடம்‌ ஒருவர்‌ தோற்றுப்‌ போய்‌ 
உட்கார்ந்திருந்தார்கள்‌. 


33.ஒரு அறையில்‌ இரண்டு 
நாற்காலிகள்‌ : ஆதவன்‌ 


கைலாசம்‌ கடிகாரத்தைப்‌ பார்த்தார்‌. மணி பன்னிரண்டு. 
அவர்‌ பரபரப்படைந்தார்‌. 

ஊவா தாகமில்லாமலிருந்தும்கூட மேஜை மேலிருந்த 
தம்ளரை எடுத்து ஒரு வாய்‌ நீரைப்‌ பருகி, அந்த 
இயக்கத்தின்‌ ஒரு பகுதியாக அறையின்‌ மறு பக்கத்தை 
நோக்கி ஒரு கணம்‌ - ஒரே கணம்‌ - பார்வையை ஓட 
விட்டார்‌. அகர்வால்‌ மேஜை மீது குனிந்து ஏதோ 
ஃபைலை கவனமாகப்‌ படித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
கைலாசம்‌ தம்ளரை மறுபடி மேஜை மேல்‌ வைத்தார்‌. 
ஜன்னல்‌ வழியே வெளியே பார்த்தார்‌. நீலவானம்‌, ஓரிரு 
மேகங்கள்‌, மரங்களின்‌ உச்சிகள்‌, அடுக்கு மாடிக்‌ 
கட்டிடத்தின்‌ உச்சிகள்‌... திடீரென்று இவ்வாறு பார்த்துக்‌ 
கொண்டிருப்பது பற்றிய தன்னுணர்வினால்‌ அவர்‌ 
பீடிக்கப்பட்டார்‌. அகர்வால்‌ இந்தப்‌ பார்வையைக்‌ 
கவனித்து, “என்ன, அடுத்த கதையைப்‌ பற்றி 
யோசனையா?” என்றோ, “என்ஜாயிங்‌ தி சீனரி, கைலாஷ்‌ 
சாப்‌?” என்றோ பேசத்‌ தொடங்கப்‌ போகிறான்‌ என்ற 
பயம்‌.. 

அவர்‌ அவசரமாக ஒரு பைலை எடுத்துப்‌ பிரித்து 
வைத்துக்‌ கொண்டார்‌. அது அவர்‌ 
ஏற்கனவே பார்த்து முடித்து, பியூன்‌ எடுத்துச்‌ 
செல்வதற்காக டிரேயில்‌ வைத்திருந்த 
ஃபைல்‌, இருந்தாலும்‌ அதை மறுபடி எடுத்துப்‌ பிரித்து 
வைத்துக்கொண்டு, பேனாவைத்‌ 


திறந்து வலது கையில்‌ பிடித்துக்கொண்டு, சற்று முன்‌ 
தான்‌ எழுதிய நோட்டை 
அணுஅணுவாகச்‌ சரிபார்த்தார்‌. 
தெளிவில்லாதனவாகத்‌ தோன்றிய க்கள்‌ மேலுள்ள 
புள்ளிகள்‌, டக்களின்‌ மேல்‌ குறுக்காகக்‌ கிழிக்கப்படும்‌ 
கோடுகள்‌, ஃபுல்‌ 
ஸ்டாப்புகள்‌, கமாக்கள்‌, எல்லாவற்றிலும்‌ பேனாவை 
மறுபடி பிரயோகித்து 
ஸ்பஷ்டமாக்கினார்‌. ஆங்காங்கே சில புதிய 
கமாக்களைச்‌ சேர்த்தார்‌. ஒரு ௦, ௨ போல 
இருந்தது. அதையும்‌ சரிபார்க்கத்‌ தொடங்கினார்‌. 
அப்போதுதான்‌ திடுமென அகர்வாலின்‌ 
குரல்‌ ஒலித்தது. 

“ரொம்ப பிசியா?” 

அவர்‌ எதிர்பார்த்திருந்த, பயந்திருந்த, தாக்குதல்‌! 
நல்லவேலை, இப்போது மட்டும்‌ 
அவர்‌ வெளியே பார்த்துக்‌ கொண்டிருந்தால்‌! 

'ம்ம்‌' என்றவாறு அவர்‌ வேறு ஏதாவது “2 £௦” போலவோ 
அல்லது £௦ “போலவோ, “ம்‌ 4: 
போலவே, “' “ போலவோ, எழுதப்பட்டிருக்கிறதா 
என்றுத்‌ தேடத்தொடங்கினார்‌. 

அகர்வாலின்‌ நாற்காலி கிரீச்சென்று பின்புறம்‌ நகரும்‌ 
ஓசையும்‌ இழுப்பறை 
மூடப்படும்‌ ஓசையும்‌ கேட்டன. “பைவ்‌ மினிட்ஸில்‌ 
வருகிறேன்‌” என்று அவரிடம்‌ சொல்லி விட்டு, அவன்‌ 
அறைக்கு வெளியே சென்றான்‌. 

கைலாசம்‌ ஓர்‌ ஆறுதல்‌ பெருமூச்சுடன்‌ நாற்காலியில்‌ 
சாய்ந்து உட்கார்ந்தார்‌. மிக 
இயல்பாகவும்‌ சுதந்தரமாகவும்‌ உணர்ந்தவராக, ஜன்னல்‌ 
வழியே வானத்தைப்‌ பார்க்கத்‌ 
தொடங்கினார்‌. ஒரு கிளிக்கூட்டம்‌ பறந்து சென்றது. 
அக்காட்சி திடீரென்று மனத்தைப்‌ 
பல வருடங்கள்‌ பின்னோக்கி அழைத்துச்‌ சென்றது. 
கிராமத்தில்‌, ஆற்றங்கரை மணலில்‌ 


உட்கார்ந்திருந்த மாலைகள்‌. பக்கத்தில்‌ நண்பன்‌ ராஜூ. 
பேசாமலேயே ஒருவரையொருவர்‌ புரிந்து கொண்ட 
அன்னியோன்யம்‌. 

ஆனால்‌ இப்போது அவர்‌ கிராமத்தில்‌ இல்லை. 
தில்லியில்‌, மத்திய சர்க்கார்‌ அலுவலகம்‌ ஒன்றின்‌ 
பிரம்மாண்டமானதொரு சிறை போன்ற கட்டடத்தின்‌ 
ஓர்‌ அறையில்‌ அமர்ந்திருக்கிறார்‌. அருகில்‌ இருப்பது 
ராஜூ இல்லை, அகர்வால்‌. இவன்‌ அவரைப்‌ பேசாமல்‌ 
புரிந்து கொள்கிறவன்‌ இல்லை, பேசினாலும்‌ புரிந்து 
கொள்கிறவன்‌ இல்லை. 

மணி பன்னிரண்டு பத்து. அகர்வால்‌ இதோ 
வந்துவிடுவான்‌. கைலாசம்‌ சீக்கிரமாக அவனிடம்‌ 
கூறுவதற்கேற்ற ஒரு காரணத்தை சிருஷ்டி செய்தாக 
வேண்டும்‌. அவனுடன்‌ தான்‌ ஏன்‌ டிபன்‌ சாப்பிட 
வரமுடியாது என்பதற்கான காரணம்‌. பேங்குக்குப்‌ 
போவதாகவோ, இன்ஷூரன்ஸ்‌ பிரீமியம்‌ கட்டப்‌ 
போவதாகவோ, கடிகார ரிப்பேர்‌ கடைக்குப்‌ 
போவதாகவோ ஆஸ்பத்திரியில்‌ இருக்கும்‌ ஷட்டகரைப்‌ 
பார்க்கப்‌ போவதாகவோ (அவருக்கு அப்படி ஒரு 
ஷட்டகர்‌ இல்லவே இல்லை) இன்று கூற முடியாது. 
இந்தக்‌ காரணங்களைச்‌ சென்ற சில தினங்களில்‌ அவர்‌ 
பயன்படுத்தியாயிற்று. வயிற்று 
வலியாயிருக்கிறதென்று சொன்னாலோ, அவனுடைய 
அனுதாபத்தை எதிர்கொள்ள வேண்டிவரும்‌. அதையும்‌ 
வெறுத்தார்‌. லைப்ரரிக்குப்‌ 
போவதாகச்‌ சொல்லலாமா? 

சொல்லலாம்‌. ஆனால்‌ அதில்‌ ஓர்‌ அபாயம்‌ 
இருக்கிறது. அகர்வால்‌ தானும்‌ வருகிறேனென்று 
கிளம்பி விடலாம்‌. 

ஈசுவரா! என்னைக்‌ காப்பாற்று. 

கைலாசம்‌ தன்னையுமறியாமல்‌ கண்களை 
மூடிக்கொண்டு விட்மருக்க வேண்டும்‌. சில 
விநாடிகளுக்குப்‌ பிறகு மறுபடி கண்களைத்‌ 
திறந்தபோது, எதிரே அவருடைய நண்பன்‌ ராமு 


புன்னகையுடன்‌ நின்று கொண்டிருப்பதைப்‌ பார்த்தார்‌. 
“ஹலோ! நீ எப்படா வந்தே?” 

என்றா ஆச்சரியத்துடன்‌. ராமு பம்பாயில்‌ 
வேலையிருந்தான்‌. 

ரூமுக்குள்ளே வந்ததைக்‌ கேக்கறியா, இல்லை 
தில்லிக்கு வந்ததையா?' என்றான்‌ ராமு. 

“ரூமுக்குள்ளே இப்பத்தான்‌ வந்தே, தெரியும்‌..' 

ஷ்யூர்‌? யூ மீன்‌, நீ இப்பத்தான்‌ தூங்க ஆரம்பிச்சியா?' 

நான்‌ தூங்கிண்டு இருக்கலை...” 

“பரவாயில்லையடா, தூங்கிண்டிருந்தாலும்தான்‌ 
என்ன? தட்ஸ்‌ யுவர்‌ ஜாப்‌, இல்லையா? 
அரசாங்கத்திலே இனிஷியேட்டிவ்‌ எடுத்துக்‌ கொள்பவன்‌ 
அல்ல, எடுத்துக்‌ 
கொள்ளாதவன்தான்‌ விரும்பப்படுகிறான்‌...' 

கைலாசம்‌ கரகோஷம்‌ செய்வது போலக்‌ கேலியாகக்‌ 
கை தட்டினார்‌. அவருக்கு ராமுவைப்‌ பார்த்தது மிகவும்‌ 
உற்சாகமாக இருந்தது. 

அறைக்‌ கதவு திறந்தது, அகர்வால்‌ உள்ளே வந்தான்‌. 

“அகர்வால்ஜி! மீட்‌ மை ஃபிரண்ட்‌.. மிஸ்டர்‌ 
ராமச்சந்திரன்‌ ஆஃப்‌ கமானீஸ்‌...” 

ராமுவும்‌ அகர்வாலும்‌ கைகுலுக்கிக்‌ கொண்டார்கள்‌. 
“ஆஸஃப்‌ அலி ரோடிலேயோ எங்கேயோ 
இருக்கிறதல்லவா, உங்கள்‌ அலுவலகம்‌?” என்றான்‌ 
அகர்வால்‌. 

“ஓ. நோ! ஹீ இஸ்‌ இன்‌ பாம்பே” என்ற கைலாசம்‌, 
தொடர்ந்து அவசரமாக, “அச்சா அகர்வால்‌, இவருக்கு 
ரிசர்வ்‌ பேங்கில்‌ இருக்கிற என்னுடைய ஒரு நண்பரைப்‌ 
பார்க்கணுமாம்‌.... சோ இவரை அங்கே அழைத்துப்‌ 
போகிறேன்‌... எக்ஸ்க்யூஸ்‌ மீ ஃபார்‌ லஞ்ச்‌' என்றார்‌. 

அகர்வாலில்‌ முகத்தில்‌ ஏமாற்றம்‌ வெளிப்படையாகத்‌ 
தெரிந்தது. “அச்சா...' என்றான்‌. 

ராமுவும்‌ கைலாசமும்‌ வெளியே வந்தார்கள்‌. 

“இது என்னடாது, ரிசர்வ்‌ பேங்க்‌, அது இதுன்னு?” 


என்றான்‌ ராமு. 


“வேடிக்கையிருக்கு, இல்லையா?” என்று கைலாசம்‌ 
சிரித்தார்‌. “என்ன பண்றது... 
இவன்கிட்டே மாட்டிண்டு அவஸ்தைப்‌ படறேன்‌ நான்‌. 
சொன்னால்கூடப்‌ புரியுமோ என்னவோ... 

“போரா?” 

“ஆமாம்‌” என்றார்‌ கைலாசம்‌. அவர்‌ முகத்தில்‌ 
குதூகலமும்‌ நன்றியுணர்வும்‌ ஏற்பட்டது. 
எவ்வளவு கரெக்டாக இவன்‌ புரிந்து கொண்டு 
விட்டானென்று. ராமுவின்‌ அண்மையினால்‌ தனக்கு 
ஏற்பட்ட மனநிறைவும்‌ மகிழ்ச்சியும்‌ அவருக்கு இதமாக 
இருந்தன. 

அகர்வாலுடன்‌ அதிருப்தியும்‌ சலிப்பும்‌ 
கொள்ளும்போது, ஒருவேளை தன்னை ஓர்‌ 
எழுத்தாளனாக இவன்‌ புரிந்து கொள்ளாததுதான்‌ தன்‌ 
அதிருப்திக்குக்‌ காரணமோ, ஒரு வேளை நட்பு என்பது 
என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ எழுத்தாளனென்ற என்‌ 
அகந்தையைத்‌ திருப்தி செய்து கொள்ளும்‌ 
சாதனம்தானோ என்று ஏதேதோ விபரீத சந்தேகங்கள்‌ 
அவருக்கு ஏற்படத்‌ தொடங்கியிருந்தன. இந்த 
அகந்தைக்காகத்‌ தான்‌ பெறும்‌ ஒரு நியாயமான 
தண்டனையாக அகர்வால்‌ ஏற்படுத்தும்‌ சலிப்பைக்‌ 
கருதி அதைக்‌ கூடிய வரை சகித்துக்‌ கொள்ளவும்‌ அவர்‌ 
முயன்று வந்தார்‌. தன்னை நன்னெறிப்படுத்திக்‌ 
கொள்ளும்‌ ஒரு பயிற்சியாக அதைக்‌ கண்டார்‌. 

இப்போது ராமு அவருக்குத்‌ தன்‌ மீதே ஏற்பட்டு வந்த 
சந்தேகங்களை அறவே போக்கினான்‌. ராமுவுக்கு அவர்‌ 
கதைகள்‌ எழுதுவது தெரியும்‌. ஆனால்‌ அவன்‌ 
அவற்றை வாசிப்பது கிடையாது. அவர்‌ கதைகளே 
எழுதாதவராக இருந்தாலும்கூட அவனைப்‌ 
பொறுத்தவரையில்‌ எந்த வித்தியாசமும்‌ ஏற்பட்டிருக்க 
முடியாது, பார்க்கப்‌ போனால்‌ “கதையெழுதும்‌ வீண்‌ 
வேலையெல்லாம்‌ எதற்கு வைத்துக்‌ கொள்கிறாய்‌, அது 
ஒரு கால விரயம்‌” என்கிற ரீதியில்தான்‌ அவன்‌ 
பேசுவான்‌. “நீயெல்லாம்‌ என்னத்தை எழுதுகிறாய்‌, 


ஹெரால்ட்‌ ராபின்ஸ்‌, இர்விங்‌ வாலஸ்‌ 
இவங்களெல்லாம்‌ எவ்வளவு ஜோராக 
எழுதுகிறான்கள்‌, அப்படியல்லவா எழுத வேண்டும்‌” 
என்பான்‌. அவருடைய எழுத்து முயற்சிகள்‌ பற்றிய 
அவனுடைய இந்த அலட்சிய பாவத்துக்கு 
அப்பாற்பட்டும்‌ அவர்களிடையே அரியதொரு நட்பு 
நிலவியது. தம்‌ சின்னஞ்சிறு அங்க அசைவுகளையும்‌ 
முகச்‌ சுளிப்புகளையும்கூட அவர்கள்‌ பரஸ்பரம்‌ மிகச்‌ 
சரியாகப்‌ புரிந்து கொண்டு இன்பமயமானதொரு 
அன்னியோன்யத்தில்‌ திளைத்தார்கள்‌. இல்லை, 
அவருடைய எழுத்துக்கும்‌ இந்த நட்புக்கும்‌ சம்பந்தமே 
இல்லை. கைலாசத்துக்கு ராமுவை அப்படியே இறுகத்‌ 
தழுவிக்‌ கொள்ளலாம்‌ போலிருந்தது. 

“எனக்கு ஒரே பசி” என்றான்‌ ராமு. 

டிபன்‌ சாப்பிடத்தான்‌ போகிறோம்‌. 

“போன தடவை வந்திருந்தபோது ஒரு இடத்துக்குப்‌ 
போனோமே யூ.என்‌.ஐ.யா அதற்குப்‌ பேரு? - அங்கேயே 
போகலாம்‌.” 

“இல்லை, அங்கே இப்பக்‌ கூட்டமாக இருக்கும்‌” என்றார்‌ 
கைலாசம்‌, உண்மையில்‌ அங்கே அகர்வால்‌ வந்துவிடப்‌ 
போகிறானேயென்று அவருக்குப்‌ பயமாக இருந்தது. 

அந்த வட்டாரத்திலிருந்த இன்னொரு 
காரியாலயத்துக்குள்‌ நுழைந்த அவர்கள்‌, 
அங்கிருந்த கேண்டீனில்‌ போய்‌ உட்கார்ந்தார்கள்‌. 

“ஆமாம்‌, போன தடவை நான்‌ வந்தபோது நீ மட்டும்‌ 
தானே ரூமிலே தனியா இருந்தே?” 
என்றான்‌ ராமு. 

“அதையேன்‌ கேக்கிறே, எங்க மினிஸ்ட்ரியிலே 
ஆபீசர்கள்‌ எண்ணிக்கை ஒரேயடியாகப்‌ 
பெருகிப்‌ போச்சு. ஸோ டெபுடி செக்ரெட்டரி ராங்குக்கு 
உள்ளவர்களுக்கும்‌ அதற்கு 
மேற்பட்டவர்களுக்கும்தான்‌ தனி ரூம்னு 
சொல்லிட்டான்‌. நான்‌ ஒரு ராங்க்‌ கீழே 
இருக்கிறவன்‌ ஆனதினாலே, இந்த அகர்வாலோட ஒரு 


ரூமை ஷேர்‌ பண்ணிக்கும்படி 
ஆயிடுத்து.' 

“அகர்வாலா?” 

“ஆமாம்‌ யு.பி.க்காரன்‌...' 

“என்ன பண்றான்‌? எப்பவும்‌ தொண 
தொணங்கிறானா;” 

“தொண தொணன்னா.. என்ன சொல்றது? இதெல்லாம்‌ 
சப்ஜெக்டிவ்தான்‌ இல்லையா? எனக்கு 
அவனுடைய கம்பெனி ரசமாக இல்லை. 
அவ்வளவுதான்‌. 

புரிகிறது.” 

“இவன்‌ அவன்‌ வேறே 
பாஷைக்காரன்கிறதினாலேயோ, இலக்கிய அறிவு 
அதிகம்‌ 
படைத்தவனாயில்லாததினாலோயோ, வேறு விதமான 
சாப்பாடும்‌ பழக்கங்களும்‌ 
உள்ளவன்கிறதினாலேயோ ஏற்படுகிற முரண்பாடு 
இல்லை. இன்‌ஃபாக்ட்‌, இதே யு.பி.யைச்‌ சேர்ந்த 
இன்னொருத்தனுடன்‌ நான்‌ மிகவும்‌ சிநேகமாக இருக்கக்‌ 

உம்ம்‌...” ராமு ஒரு சிகரெட்டைப்‌ பற்ற வைத்துக்‌ 
கொண்டான்‌. 

“இது அவாவா இயல்பைப்‌ பொறுத்த விஷயம்‌, 
இல்லையா? மனப்பக்குவத்தைப்‌ பொறுத்த விஷயம்‌.. 
இரண்டு மனிதர்கள்‌ ஒத்துப்‌ போகிறார்கள்‌. வேறு 
இரண்டு மனிதர்கள்‌ ஒத்துப்‌ போவதில்லை. இதை தர்க்க 
ரீதியாக விளக்குவது ரொம்பக்‌ கஷ்டம்‌...” 

ஆனாலும்கூட உன்‌ மனம்‌ இதைப்‌ பற்றி மிகவும்‌ 
தர்க்கம்‌ செய்தவாறே இருக்கிறது 
போலிருக்கிறதே!” 

“ஐ ஆம்‌ சாரி.... நான்‌ உன்னை போர்‌ அடிக்கிறேன்‌, 
ரொம்ப.” 

'நோநோ-ப்ளீஸ்‌ ப்ரொஸீட்‌, இட்ஸ்‌ வெரி 
இன்ட்ரஸ்டிங்‌.' 


“யார்‌ மனசையும்‌ புண்படுத்தக்கூடாது, எல்லாரிடமும்‌ 
அன்பாக நடந்து கொள்ளணும்‌, 
கருத்துப்‌ பரிமாற்றம்‌ செய்து கொள்ளணும்‌ என்று 
நம்புகிறவன்‌ நான்‌... ஆனால்‌ அதை 
ஒரு மூட நம்பிக்கையாக இவன்‌ நிரூபித்து விட்டான்‌. 
இவனுடனிருக்கும்போது என்னை நான்‌ இயல்பாக 
வெளிப்படுத்திக்‌ கொள்ளவே முடிவதில்லை. எவ்வளவு 
வார்த்தைகளை செலவழித்தாலும்‌ இவன்‌ என்னைப்‌ 
புரிந்து கொள்வதில்லை. அதை விட மோசம்‌, புரிந்து 
கொண்டு விட்டதாக நினைக்கிறான்‌. ஆனால்‌ அவன்‌ 
புரிந்து கொள்ளவில்லை என்பதை நான்‌ 
அதிர்ச்சியுடன்‌ உணருகிறேன்‌.” 

“அவ்வாறு நேர்வதுண்டு” என்று ராமு அனுதாபப்‌ 
புன்னகையுடன்‌ தலையை ஆட்டினான்‌. 

“இவ்வளவுக்கும்‌ அவன்‌ என்னிடம்‌ மிகவும்‌ மதிப்பு 
வைத்திருக்கிறான்‌, தெரியுமா? 
ஆனால்‌ மதிப்பு நேசத்தின்‌ ஆதரவாகிவிட 
முடிகிறதில்லை.... சில சமயங்களிலே காலை நேரத்தில்‌ 
அவன்‌ என்னைப்‌ பார்த்து முதல்‌ புன்னகை 
செய்யும்போது, குட்‌ மார்னிங்‌ சொல்லும்போது, 
அவற்றை அங்கீகரிக்கவும்‌ எதிரொலிக்கவும்‌ கூட 
எனக்குத்‌ தயக்கமாக இருக்கும்‌. இவன்‌ புன்னகை 
செய்வதும்‌ வணக்கம்‌ தெரிவிப்பதும்‌ அவன்‌ மனத்தில்‌ 
என்னைப்‌ பற்றிக்‌ கொண்டுள்ள ஒரு தவறான 
உருவத்தை நோக்கி, அவற்றை அங்கீகரிப்பது இந்த 
மோசடிக்கு உடந்தையாயிருப்பது போல்‌ ஆகும்‌. எனவே 
அவனுடைய சிநேக பாவத்தை ஊக்குவிக்கக்‌ கூடாது 
என்றெல்லாம்‌ நினைப்பேன்‌. ஆனால்‌ நாள்‌ முழுவதும்‌ 
நம்முடன்‌ ஒரே அறையில்‌ உட்கார்ந்திருப்பவனுடன்‌ 
இவ்வாறிருப்பது எப்படிச்‌ சாத்தியமாகும்‌? 
நானும்‌ புன்னகை செய்கிறேன்‌. நாங்கள்‌ பேசத்‌ 
தொடங்குகிறோம்‌. எங்களுடைய பரஸ்பர மோசடி 
தொடங்குகிறது. இந்த ரீதியில்‌ போனால்‌ நான்‌ 
விரைவில்‌ அவன்‌ மனத்தில்‌ உருவாகியுள்ள 


அவனுடைய தோற்றப்‌ பிரகாரமே மாறிவிடப்‌ 
போகிறேனோவென்று எனக்குப்‌ பயமாயிருக்கிறது.' 
ராமு சிரித்தான்‌. 

இது சிரிக்கும்‌ விஷயமல்ல” என்று கைலாசம்‌ ஒரு 
கணம்‌ முகத்தை சீரியஸாக வைத்துக்‌ 
கொண்டிருந்துவிட்டு, பிறகு தானும்‌ சிரித்தார்‌. 

டிபன்‌ வந்தது. இருவரும்‌ சாப்பிடத்‌ 
தொடங்கினார்கள்‌. 

“உனக்கு இந்த மாதிரியான அனுபவம்‌ ஒன்றும்‌ 
ஏற்பட்டதில்லையா?” என்றார்‌ கைலாசம்‌: 

ராமு தோள்களைக்‌ குலுக்கியவாறு, “நாமெல்லாம்‌ 
ரொம்பச்‌ சாதாரணமான ஆசாமி” என்றான்‌. “நீ ஒரு 
கிரேட்‌ ரைட்டர்‌... எனவே பலதரப்பட்டவர்கள்‌ உன்பால்‌ 
ஈர்க்கப்படுகிறார்கள்‌” 

கைலாசம்‌ ராமுவைக்‌ குத்தப்‌ போவது போலப்‌ 
பாசாங்கு செய்தார்‌. 

“எனவே, எனக்கு மனித சகோதரத்துவத்தைப்‌ பற்றிய 
இல்யூஷன்கள்‌ எதுவும்‌ கிடையாது. ஸோ எனக்கு 
எப்போதும்‌ ஏமாற்றம்‌ உண்டாவதில்லை” என்றான்‌ ராமு 
தொடர்ந்து. 

“இல்யூஷன்கள்‌ எனக்கும்தான்‌ இல்லை. ஆனாஸ்‌...” 
என்று கைலாசம்‌ கூறி நிறுத்தினார்‌. 
தன்‌ மனத்தில்‌ குமிழிட்ட உணர்வுகளுக்கு எவ்வாறு 
சரியாக வடிவம்‌ கொடுப்பதென்று 
யோசித்தவராக, அவர்‌ மனத்தில்‌ அகர்வாலின்‌ உருவம்‌ 
தோன்றியது. அவன்‌ தனக்கு 
நகைச்சுவையாகப்படும்‌ ஏதாவது ஒன்றைக்‌ கூறி 
சிரிப்பை யாசித்தவாறு அவர்‌ பக்கம்‌ 
பார்ப்பது. குதுப்‌ மினார்‌. இந்தியா கேட்‌ ஆகியவற்றைச்‌ 
சுட்டிக்‌ காட்டும்‌ 
பாணியில்‌ : கைலாசம்‌ - கிரேட்‌ டாமில்‌ ரைட்டர்‌” என்று 
தன்‌ நண்பர்களுக்கு அவரை 
அறிமுகப்படுத்துதல்‌, ஏதாவது ஒரு வார்த்தையையோ 
சொற்றொடரையோ சொல்லி அதற்குத்‌ தமிழில்‌ 


என்னவென்று கேட்பது, தமிழ்நாட்டு அரசியல்‌ நிலை, 
அங்கு நடைபெறும்‌ ஏதாவது நிகழ்ச்சி அல்லது 
அதிகமாக அடிபடும்‌ பிரபலமான பெயர்‌ பற்றி அவரை 
விசாரிப்பது. அவனுடைய இத்தகைய சிரத்தைப்‌ 
பிரதியாகத்‌ தானும்‌ அவனுடைய மாநிலத்தின்‌ 
அரசியல்‌, பிரமுகர்கள்‌, மொழி ஆகியவற்றில்‌ சிரத்தை 
கொள்ள வேண்டுமென்று எதிர்பார்ப்பது, தன்‌ குடும்ப 
சமாசாரங்களை அனாவசியமாக அவரிடம்‌ சொல்வது, 
அவருக்கு அந்தக்‌ காரியாலயத்தில்‌ நெருக்கமாக இருந்த 
வேறு சிலர்‌ பற்றி அனாவசியக்‌ கேள்விகளைக்‌ கேட்பது, 
அபிப்ராயங்கள்‌ சொல்வது (ஒரு பொறாமைமிக்க 
மனைவி போல... பலவிதமான நிலைகளிலும்‌ 
காட்சிகளிலும்‌ அவர்‌ அவனைக்‌ கண்டார்‌. வழக்கமான 
சோர்வும்‌ குழப்பமும்தான்‌ உண்டாயிற்று. எத்தகைய 
தெளிவும்‌ ஏற்படவில்லை. 

உன்னிடம்‌ என்ன சிரமமென்றால்‌, நீ ஒரு வழவழா 
கொழகொழா” என்றான்‌ ராமு. சர்வர்‌ 
கொண்டு வந்து வைத்த காப்பியை ஒரு வாய்‌ 
உறிஞ்சியவாறு, “வெட்டு ஒன்று துண்டு 
இரண்டு என்று நீ இருப்பதில்லை.” 

“வாஸ்தவம்‌.” 

“ஒருத்தனுடன்‌ ஒத்துப்போக முடியவில்லையென்றால்‌ 
நிர்த்தாட்சண்யமாக அவனை 
ஒதுக்கிவிட வேண்டியதுதான்‌. இட்ஸ்‌ வெரி சிம்பிள்‌. 
அவன்‌ உன்னுடைய நட்புக்காக 
ஏங்குவதாக உனக்குத்‌ தோன்றியது. நீ அவனுடைய 
முயற்சிகளுக்கு வளைந்து கொடுத்தாய்‌, ஓ.கே. ஆனால்‌ 
சீக்கிரமே அத்தகைய ஒரு நட்பு ஏற்படுவதற்குத்‌ 
தேவையான அடிப்படைகள்‌ இல்லையென்று தெரிந்து 
போயிற்று. ஸோ, அப்படித்‌ தெரிந்த உடனேயே அவனை 
அவாய்ட்‌ பண்ண வேண்டியதுதானே, இதிலே என்ன 
பிரச்னைன்னு எனக்குப்‌ புரியலை.” 

“அப்படி அவனை நான்‌ அவாய்ட்‌ 
பண்ணிண்ண்டுதான்‌ இருக்கேன்‌. ஆனால்‌ இது ஒரு 


குற்ற உணர்ச்சியைத்‌ தருகிறது...' 

“குற்ற உணர்ச்சி எதற்காக?” 

“என்‌ முடிவுகள்‌ தவறாயிருக்குமோன்னு எனக்கே என்‌ 
மேலே எப்பவும்‌ ஒரு சந்தேகம்‌. ஒரு வேளை 
என்னிடமிருந்த ஏதோ குறைபாடுகள்‌ காரணமாகவும்‌ 
எங்கள்‌ நட்பு 
தோல்வியடைந்திருக்கலாமோ, அப்படியானால்‌ அந்தக்‌ 
குறைபாடுகளைத்‌ தெரிந்து கொள்ள வேண்டாமா 
என்று ஓர்‌ ஆர்வம்‌...” 

ராமு, தான்‌ சற்றுமுன்‌ சொன்னது நிரூபணமாகி 
விட்டது என்பதுபோலத்‌ தலையில்‌ 
அடித்துக்கொண்டான்‌. 

“நான்‌ ஓர்‌ எழுத்தாளன்‌ என்கிற கவர்ச்சியினாலே 
அவன்‌ என்பால்‌ 
ஈர்க்கப்பட்டிருக்கலாம்னு சொன்னே... ஆனால்‌, 
உண்மையில்‌, நான்‌ ஒரு எழுத்தாளனாக 
இல்லாமல்‌ சாதாரண மனிதனாக இருந்திருக்கக்‌ 
கூடாதா என்று அவன்‌ ஏங்குவதாக எனக்குப்‌ படுகிறது.” 

ரமு ஓர்‌ அடம்பிடிக்கும்‌ குழந்தையைப்‌ பார்ப்பது 
போல அவரை ஆயாசத்துடன்‌ 
பார்த்தான்‌. 

“நீ ஒரு தமிழனாக இல்லாமல்‌ வடக்கத்தியானாக 
இருந்திருக்கக்‌ கூடாதா என்று 
ஏங்குவது போலப்‌ படவில்லையா? 

“ஆமாம்‌, அப்படியும்தான்‌ தோன்றுகிறது” என்றார்‌ 
கைலாசம்‌ ஆச்சரியத்துடன்‌. 

“நீ இந்தியில்‌ ஏதாவது பேச முயன்றால்‌ அவனுக்கு 
ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. 
இந்திப்படம்‌ ஏதாவதொன்றைப்‌ பார்த்து அதைப்‌ பற்றி 
அவனிடம்‌ சர்ச்சை செய்தாலோ, 
சந்தேகங்களைத்‌ கெளிவுபடுத்திக்‌ கொள்ள 
முயன்றாலோ, அவன்‌ ஜன்ம சாபல்யமடைந்தது போலப்‌ 
பரவசமடைந்து போகிறான்‌” 


ஆமாம்‌, ஆமாம்‌.” 


இந்திப்‌ புத்தகங்கள்‌, பத்திரிகைகள்‌ எல்லாம்‌ உனக்கு 
சப்ளை பண்ணவும்‌, உன்னுடைய 
இந்தி அறிவை விருத்தி செய்யத்‌ தன்னாலான 
உதவிகளைச்‌ செய்யவும்‌ கூடத்‌ தயாராக இருப்பானே” 

கைலாசம்‌ சந்தேகத்துடன்‌ ராமுவை உற்றுப்‌ பார்த்தார்‌. 
“ஏண்டா, கேலி பண்றயோ?” 
என்றார்‌. 

“கேலியோ, நிஜமோ, எனக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம்‌ 
ரொம்பப்‌ பரிச்சயமானவர்கள்‌, 
அப்படின்னு சொல்ல வந்தேன்‌.” 

“சொல்லு, சொல்லு.” 

“நான்‌ மாசத்திலே இருபது நாள்‌ இந்தியா முழுவதிலும்‌ 
சுற்றியபடி இருக்கிறவன்‌. 
எனக்கு இங்குள்ள எல்லாவிதமான டைப்பும்‌ 
அத்துப்படி.” 

“விஷயத்துக்கு வா்‌ 

“இதுவெல்லாம்‌ ரொம்ப அடிப்படையான 
எலிமெண்டரி டைப்‌. கொச்சையான மாயைகளிலே 
தஞ்சமடைகிற ரகம்‌. தனக்கென்று ஒரு 
ஹோதாவில்லாததினாலே, ஒரு தனித்த ஐடென்டிடி 
இல்லாததினாலோ, எதன்‌ மீதாவது சாய்ந்து 
கொள்வதன்‌ மூலமாகத்தான்‌ அவன்‌ தன்னை உணர 
முடிகிறது. நிரூபித்துக்‌ கொள்ள முடிகிறது. பலம்‌ 
வாய்ந்த, மகத்துவம்‌ வாந்த ஏதாவது ஒன்றுடன்‌ 
தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்‌ கொள்வதன்‌ மூலம்‌, 
அதன்‌ ஒரு பகுதியாக ஆவதன்‌ மூலம்‌. 

யூ மீன்‌...” 

“ஆமாம்‌, நீ அவன்‌ போன்றவர்கள்‌ இகழ்ச்சியாகக்‌ 
கருதும்‌ ஒரு சராசரி மதராஸி இல்லை. நல்ல அறிவும்‌ 
பண்பும்‌ உடையவனாயிருக்கிறாய்‌. கதை வேறு 
எழுதுகிறாய்‌. சப்பாத்தியோ சமோசாவோ சாப்பிடுவதில்‌ 
உனக்கு ஆட்சேபணையில்லை. இதெல்லாம்‌ அவனை 
மிகவும்‌ பாதுகாப்பற்றவனாக உணரச்‌ செய்திறது 
போலும்‌. மதராஸிகளை ரசனையற்ற மூடர்களாக, 


பணிவற்ற காட்டுமிராண்டிகளாக, குறுகிய நோக்கும்‌ 
அசட்டுக்‌ கர்வமும்‌ உள்ளவர்களாக, 
சண்டைக்காரர்களாக - எப்படி எல்லாமோ அவன்‌ 
கற்பனை செய்து கொண்டிருக்கலாம்‌, உன்னைச்‌ 
சந்திப்பதற்கு முன்பு. அவன்‌ ஒரு உயர்ந்த 
இனத்தவனென்ற மாயையின்‌ பகுதி இதெல்லாம்‌. 
ஆலாம்‌ நீ இந்த மாயையைச்‌ சிதைத்து விட்டாய்‌. 
அவனைச்‌ சிறுமைப்படுத்தும்‌ உத்தேசம்‌ 
இல்லாமலிருந்தும்கூட நீ அவனை தாழ்வு 
மனப்பான்மை கொள்ளச்‌ செய்து விடுகிறாய்‌. சரி, 
எப்படி யிருந்தால்‌ என்ன? என்‌ மொழிதான்‌ 
ஆட்சிமொழி, என்‌ சகோதரர்களே ஆட்சி புரிபவர்கள்‌ 
என்பன போன்ற எண்ணங்களில்‌ தஞ்சமடைந்து 
அவன்‌ ஆசுவாசம்‌ பெற வேண்டியிருக்கிறது. அதே 
சமயத்தில்‌ இந்த எண்ணங்கள்‌ அவனைக்‌ குற்ற 
உணர்ச்சி கொள்ள வைக்கின்றன. இவரும்‌ என்னைப்‌ 
போன்ற ஒரு யு.பி.வாலாவாக அல்லது குறைந்தபட்சம்‌ 
ஒரு வடக்கத்தியானாக இருந்தால்‌ தேவலையே என்று 
அவனுக்குத்‌ தோன்றுகிறது...” 

“பலே, பேஷ்‌.” 

“என்ன, நான்‌ சொன்னது சரியில்லையா?' 

“நூற்றுக்கு நூறு சரி. ஐ திங்க்‌. இனிமேல்‌ கதையெழுத 
வேண்டியது நானில்லை, 
நீதான்‌. 

“போதும்‌, போதும்‌. நீ கதையெழுதிவிட்டுப்‌ படுகிற 
அவஸ்தை போதாதா?” 

இருவரும்‌ சிரித்தவாறே மைஜையை விட்டு 
எழுந்தனர்‌. 

கேண்டீனுக்கு வெளியே ஒரு வெற்றிலைப்‌ பாக்குக்‌ 
கடை இருந்தது. ஆளுக்கொரு பீடா வாங்கி வாயில்‌ 
போட்டுக்‌ கொண்டு, சற்று நேரம்‌ சுற்றுப்புற உலகை 
வேடிக்கை பார்த்த அமைதி. அகர்வாலுடன்‌ இப்படி ஒரு 
நிமிஷமாவது அமைதியாக உணர்ந்திருக்கிறாரா? சதா 
அனாவசியச்‌ சர்ச்சைகள்‌, தனக்காக அவன்‌ அணியும்‌ 


வேஷங்களை உணராதது போன்ற பாசாங்கு, 
அவனுக்காகத்‌ தானும்‌ வேஷமணிய வேண்டிய 
பரிதாபம்‌. அவர்களிடையே இல்லாத பொதுவான 
இழைகளுக்காக வீண்‌ தேடல்‌... இந்த ராமு ஒரு 
யு.பி.வாலாவாக இருந்திருக்கக்‌ கூடாதா? அப்போது 
அவர்‌ அவன்பால்‌ எழும்‌ நேச உணர்வுகள்‌ குறித்து இந்த 
அளவு குற்ற உணர்ச்சி 
கொள்ள வேண்டியதில்லை. 
உடல்‌ வனப்பு நன்கு தெரியும்படியாக உடையணிந்த 
மூன்று நடுத்தர வயதுப்‌ பெண்மணிகள்‌ அவர்களைக 
கடந்து நடந்து சென்றார்கள்‌. “தில்லிப்‌ 
பொம்மனாட்டிகள்‌ பம்பாயிலே இருக்கிறவாளையும்‌ 
தூக்கியடிச்சுடுவா போலிருக்கே வரவர!” என்றான்‌ ராமு. 
“ம்‌, ம்‌' என்று கைலாசம்‌ தலையைப்‌ பலமாக ஆட்டி 
ஆமோதித்தார்‌. வாய்க்குள்‌ வெற்றிலை எச்சில்‌ ஊறத்‌ 
தொடங்கியிருந்ததால்‌ பேச முடியவில்லை. 
எதிர்ச்சாரியில்‌ ஒருத்தி விசுக்‌ விசுக்கென்று நடந்து 
சென்றாள்‌. ராமுவின்‌ கவனம்‌ 
அங்கே சென்றது. கைலாசம்‌ வெற்றிலையைத்‌ 
துப்பிவிட்டு வந்தார்‌. ராமுவின்‌ முதுகில்‌ தட்டிக்‌ 
கொடுத்தார்‌. “ ஸோ - போன விசிட்டுக்கு இப்ப இங்கே 
சீனரி இம்ப்ரூவ்‌ 
ஆகியிருக்கா?' என்றார்‌. 
“டெரிஃபிக்‌ இம்ப்ரூவ்மெண்ட்‌!' என்று ராமு ஒரு 
சிகரெட்டைப்‌ பற்ற வைத்தான்‌. 
புகையை ஊதினான்‌. “ஒரு சந்தேகம்‌” என்றான்‌. 
“என்ன?” 
“அகர்வாலுடன்‌ பெண்களைப்‌ பற்றியும்‌ பேசுவியா?' 
கைலாசம்‌ அசந்து போனார்‌. “நீ நான்‌ நினைத்ததை 
விடவும்‌ ஆழமானவன்‌: என்றார்‌. 
“இது சாதாரணப்‌ பொது அறிவு” என்றான்‌ ராமு. 
“பெரும்பாலும்‌ இந்த டாபிக்கைப்‌ பற்றி 
ஃப்ரியாகப்‌ பேச முடியாத ஒரு நிர்ப்பந்தமே உறவுகளை 
இறுக்கமானதாகச்‌ செய்கிறது. 


ஏன்‌, ஒரு அப்பாவுக்கும்‌ பிள்ளைக்குமிடையே கூட...” 

நாங்கள்‌ பெண்களைப்‌ பற்றியும்‌ பேசாமலில்லை. * 
கைலாசம்‌. உதட்டைப்‌ பிதுக்கினார்‌. 
“ஒரு பயனுமில்லை.” 

“வேடிக்கைதான்‌.” 

“வேடிக்கையென்ன இதிலே? செக்ஸ்‌ எல்லோருக்கும்‌ 
பொதுவான, அடிப்படையான விஷயம்‌. எனவே எந்த 
இரு மனிதர்களும்‌ இதைப்‌ பற்றிப்‌ பேசுவதன்‌ மூலம்‌ 
நெருக்கமாக உணரலாம்‌ என்று நினைக்கிறாயா? 
இல்லை. அது அப்படியல்ல. நெருக்கம்‌ முதலில்‌ 
வருகிறது. இந்தப்‌ பேச்செல்லாம்‌ பின்பு வருகிறது. அந்த 
நெருக்கம்‌ எப்படி உண்டாகிறதென்பது 
கடவுளுக்குத்தான்‌ வெளிச்சம்‌. அது சிலருக்கிடையில்‌ 
ஏற்படுகிறது. சிலருக்கிடையில்‌ ஏற்படுவதில்லை. 
அவ்வளவுதான்‌. 

“எத்தகைய ஒரு வீழ்ச்சி! உன்‌ போன்ற ஒரு 
பகுத்தறிவுவாதி, சமத்துவவாதி...!” 

“எல்லா மனிதர்களும்‌ சமமானவர்களாயிருக்கலாம்‌, 
சகோதரர்களாயிருக்கலாம்‌. ஆனால்‌ 
எல்லா மனிதர்களுடனும்‌ ஓர்‌ அறையைப்‌ பகிர்ந்து 
கொள்ளவோ, சேர்ந்து அமர்ந்து டிபன்‌ சாப்பிடவோ 
என்னால்‌ முடியாது' என்று கூறிய கைலாசம்‌, ஒரு 
கணம்‌ யோசித்து, “சமத்துவத்தையும்‌ தனி மனித 
உரிமைகளையும்‌ குழப்பாதே” என்றார்‌. 

“நீதான்‌ குழப்புகிறாய்‌.' 

“இருக்கலாம்‌. நான்‌ குழம்பித்தான்‌ இருக்கிறேன்‌.” 

“சரி, நீங்கள்‌ செக்ஸைப்‌ பற்றிப்‌ பேச முயன்றால்‌ 
என்ன ஆகிறது?' 

“என்னத்தைச்‌ சொல்ல, நானாக அவனிடம்‌ இந்த 
டாபிக்கை எடுத்தாலும்‌ அவன்‌ 
சந்தேகப்படுகிறான்‌. இத்தகைய டாபிக்குகளைப்‌ 
பேசத்தான்‌ லாயக்கானவென்ற ஒரு 
மூன்றாம்‌ தரப்‌ பிரஜை உரிமையை அவனுக்கு என்‌ 
உலகத்தில்‌ வழங்குகிறானோ, என்று. அதே சமயத்தில்‌ 


அவன்‌ இதைப்‌ பற்றிப்‌ பேச்செடுக்கும்போது 
அவனுடைய ருசிகளுக்கும்‌ அலைவரிசைக்கும்‌ தக்கபடி 
என்னால்‌ ரெஸ்பாண்ட்‌ பண்ணவும்‌ முடியவில்லை. 
நான்‌ ஒரு பியூரிடனோ என்று அவனைச்‌ சந்தேகப்படச்‌ 
செய்வதில்‌ தான்‌ நான்‌ வெற்றியடைகிறேன்‌. இது 
கடைசியில்‌ டேஸ்டைப்‌ பொறுத்த விஷயம்தானோ, 
என்னவோ. 

“டேஸ்ட்‌, பொதுவான குடும்பச்‌ சூழ்நிலை, கலாசாரச்‌ 
சூழ்நிலை...” 

“ஐ நோ, ஐ நோ, இதெல்லாம்‌ நட்புக்கு 
ஆதாரனமானவையென்று நம்பப்படுகின்றன. ஆனால்‌ 
எனக்கு எப்போதும்‌ நான்‌ ஒரு வித்தியாசமானவென்ற 
உணர்வு இருந்தது. யார்கூட வேண்டுமானாலும்‌ 
ஒத்துப்போக முடியுமென்ற கர்வம்‌ - ஆமாம்‌, கர்வம்‌ 
இருந்தது. கடைசியில்‌ இப்போது நானும்‌ எல்லோரையும்‌ 
போல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின்‌, குறிப்பிட்ட ஒரு 
வர்க்கத்தின்‌ வரம்புகளுக்கு உட்பட்டவன்‌, என்‌ நட்பு 
எல்லோரையுமே அரவணைக்கக்‌ கூடியத்ல்ல என்ற 
உண்மையை நான்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டி 
இருக்கிறது. நான்‌ என்னுடைய சில ஆழ்ந்த 
நம்பிக்கைகள்‌ வெறும்‌ லட்சியக்‌ கனவுகளாக 
நிரூபணமாகி, ஒரு முட்டாளைப்‌ போல உணருகிறேன்‌.” 

ராமு கைலாசத்தின்‌ முதுகில்‌ தட்டிக்‌ கொடுத்து, 
“இவ்வளவு சீரியசாக எடுத்துக்‌ 
கொள்ளாதே: என்றான்‌. 

“இது சீரியஸாக எடுத்துக்‌ கொள்ள வேண்டிய விஷயம்‌ 
ராமு. சில மனிதர்கள்‌ என்னதான்‌ முயன்றாலும்‌ 
ஒருவரோடொருவர்‌ ஒத்துப்போக முடியாதென்ற 
உண்மையைத்‌ திடீரென்று ஒரு ஞானோதயம்‌ போல 
நான்‌ உணர்ந்திருக்கிறேன்‌. இது எவ்வளவு 
துர்ப்பாக்கியமான விஷயம்‌, இந்த அகர்வால்‌, பாவம்‌, 
எங்களிடையே தோழமை உருவாக வேண்டும்‌. அது 
பலப்பட வேண்டும்‌ என்று எவ்வளவு முயலுகிறான்‌. 
பொதுவான இழைகளைத்‌ தேடியவாறு இருக்கிறான்‌. 


தனக்கு 
சாம்பார்‌ ரொம்பப்‌ பிடிக்குமென்கிறான்‌. தன்‌ வீட்டிலும்‌ 
ரொட்டியைவிடச்‌ சாதம்தான்‌ 
அதிகம்‌ சாப்பிடுவார்களென்கிறான்‌. 
திருவள்ளுவரிலிருந்து ராஜாஜி வரையில்‌ பல 
தென்னிந்திய அறிஞர்கள்‌ தன்னைக்‌ 
கவர்ந்திருப்பதாகச்‌ சொல்கிறான்‌. பிறகு இந்தி 
ஆசிரியர்கள்‌, அறிஞர்கள்‌ சிலரின்‌ கருத்துக்களை 
எனக்குக்‌ கூறி, என்னிடம்‌ பதில்‌ 
மரியாதையை எதிர்பார்க்கிறான்‌. ஏதோ 
பள்ளிக்கூடத்தில்‌ இருப்பது போலவோ, தேசிய 
ஒருமைப்பாட்டுக்கான பரிசு பெற முயன்று 
கொண்டிருக்கும்‌ ஒரு படத்தில்‌ நடிப்பது 
போலவோ ஒரு சங்கடமான உணர்வு எனக்கு 
ஏற்படுகிறது. நான்‌ பார்த்திருந்த சில பழைய இந்திப்‌ 
படங்களை ஒரு நாள்‌ தெரியாத்தனமாக அவனிடம்‌ 
புகழ்ந்து பேசிவிட்டேன்‌. அதிலிருந்து இந்திப்‌ 
படங்களைப்‌ பற்றிய தன்‌ அறிவையெல்லாம்‌ 
வலுக்கட்டாயமாக என்‌ மேல்‌ திணிக்கத்‌ 
தொடங்கியிருக்கிறான்‌. அவனுடைய தேடல்‌ என்ன, 
அவன்‌ என்ன யாசிக்கிறான்‌ என்பதொன்றும்‌ எனக்குப்‌ 
புரியவில்லை. ஒருவேளை அடிப்படையாக அவன்‌ ஒரு 
ஹிந்தி ஃபனாடிக்காக இருக்கலாம்‌. அதைத்‌ 
தனக்குத்தானே தவறென்று நிரூபித்துக்‌ 
கொள்வதற்காக ஓர்‌ ஆவேசத்துடன்‌ என்னுடன்‌ 
தன்னைப்‌ பிணைத்துக்‌ கொள்கிறான்‌ போலும்‌.... அதே 
சமயத்தில்‌ தன்‌ மனத்தின்‌ கொச்சையான தஞ்சங்களை 
முழுவதும்‌ திரஸ்கரிக்கவும்‌ அவனால்‌ முடியவில்லை 
போலும்‌... எப்படியிருந்தாலும்‌, இதுவே அவனுடைய 
முயற்சியாயிருக்கும்‌ பட்சத்தில்‌, அவனுடன்‌ நான்‌ 
ஒத்துழைப்பதுதான்‌ 
பொறுப்பான செயலாகும்‌. இல்லையா? ஆனால்‌ இந்தப்‌ 
பளுவை என்னால்‌ தாங்க முடியவில்லை. 

எனக்கு ஒரு கட்டத்துக்குப்‌ பிறகு, “டு ஹெல்‌ வித்‌ 


அகர்வால்‌, டு ஹெல்‌ வித்‌ 
எவ்ரிதிங்க்‌” என்று தோன்றுகிறது.” 
ராமு ஒரு கணம்‌ பேசாமலிருந்தான்‌. பிறகு “உனக்கு 
உன்னைப்‌ பத்தி என்னென்னவோ 
இல்யூஷன்‌. தட்ஸ்‌ தி டிரபிள்‌' என்றான்‌. “யூ ஆல்வேஸ்‌ 
வான்ட் டு பிளே ஸம்‌ கிரேட்‌ 
ரோல்‌.... ஒரு கம்யூனிடியின்‌ அம்பாசிடராக.. ஓ காட்‌! நீ 
நீயாகவே ஏன்‌ இருக்க 
மாட்டேங்கிறே?” 
“நான்‌ நானாகவேதாம்பா இருக்கப்‌ பார்க்கிறேன்‌... 
அதுக்கு இவன்‌ 
விடமாட்டேனென்கிறான்னுதான்‌ சொல்ல வரேன்‌...” 
“விடலைன்னா விட்டுடு...” 
“நீ சுலபமா சொல்லிடறே... ஹவ்‌ இஸ்‌ இட்‌ பாஸிபிள்‌? 
என்கூடப்‌ பேசாதேன்னு சொல்ல 
முடியுமா? 
“வானிலையும்‌ விலைவாசியையும்‌ மட்டும்‌ பேசு.” 
“அதுவும்‌... இல்லை, உனக்கு இந்தப்‌ பிரச்னை 
புரியவில்லை. சில சமயங்களில்‌ நான்‌ 
அவனிடம்‌ பேசாமலே இருப்பதுண்டு. அப்போது அவன்‌ 
மூஞ்சி பரிதாபமாக இருக்கும்‌. 
எனக்கு அவன்‌ மேல்‌ ஏதோ கோபமென்றோ, அவன்‌ என்‌ 
மனத்தைப்‌ புண்படுத்தி விட்டானென்றோ அவன்‌ 
உணர்வது போலத்‌ தோன்றும்‌. எனக்கு அவன்‌ மீது 
அனுதாபம்‌ ஏற்படத்‌ தொடங்கிவிடும்‌. நான்‌ பேசத்‌ 
தொடங்கி விடுவேன்‌...” 
ராமு ஏதோ சொல்லத்‌ தொடங்கினான்‌. கைலாசம்‌ 
அவனைக்‌ கையமர்த்தி விட்டுத்‌ தொடர்ந்து பேசினார்‌: 
“ஆனா, பேசாமல்‌ இருக்கிறது ஸ்ட்ரெயினாக இருப்பது 
போலவே பேசுவது 
ஸ்ட்ரெயினாகத்தான்‌ இருக்கிறது. அழும்‌ குழந்தையை 
சிரிக்க வைப்பதற்காக அதற்கு 
உற்சாகமூட்டும்‌ சேட்டைகள்‌ காட்டுவது போல, 
அவனுடன்‌ பேசும்போது என்னையுமறியாமல்‌ நான்‌ 


ஏதேதோ வேஷமணிய நேருகிறது. எழுத்தை ஒரு 
ஹாபியாக வைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ எழுத்தாளனாக, 
என்‌ இனத்தைப்‌ பற்றிய பிறருடைய சிரிப்பில்‌ கலந்து 
கொள்ளும்‌ மனவிடுதலை பெற்ற மதராஸியாக, பிற 
மாநிலத்தவருடைய இயல்புகள்‌, பழக்கங்கள்‌ 
ஆகியவற்றில்‌ ஆர்வமுள்ளவனாக, என்‌ மொழியின்‌ 
தொன்மையையும்‌ வளத்தையும்‌ பற்றிய அவனுடைய 
புகழுரைகளை ஏற்றுக்கொண்டு, அதே சமயத்தில்‌ 
மொழி வெறியர்களைக்‌ கண்டிப்பவனாக.. இப்படிப்‌ பல 
மேலோட்டமான வேஷங்கள்‌, இவற்றின்‌ எதிரொலியாக 
அவன்‌ அணியும்‌ இணையான வேஷங்கள்‌. அவன்‌ 
எப்போதும்‌ என்‌ ஆழங்களைத்‌ தொடுவதில்லை. 
அவனுக்கோ எனக்குத்‌ தெரிந்த வரையில்‌, ஆழங்களே 
இல்லை. இந்த நிலைமையை, வேஷங்களின்‌ மூலமே 
ஒருவரையொருவர்‌ தொட முடிவதை, அவனும்‌ 
உணராமலில்லை. எவ்வளவுக்கெவ்வளவு ஒரு நாள்‌ 
நெருங்கிப்‌ பேச முயல்கிறோமோ, அவ்வளவுக்கவ்வளவு 
அதற்கடுத்த நாள்‌ ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ பார்த்துக்‌ 
கொள்ளவே சங்கடப்படுகிறோம்‌.' 

“அவன்‌ தன்‌ பிராந்தியத்தின்‌ ஒரு மனவளர்ச்சி 
பெறாத டைப்பாகவே இருப்பதால்‌, அதன்‌ 
எதிரொலியாக உன்னை எப்போதும்‌ ஒரு மதராஸியாக 
அவன்‌ உணரச்‌ செய்வதுதான்‌ பிரச்னையென்று 
எனக்குத்‌ தோன்றுகிறது. இதை உன்னால்‌ எப்படித்‌ 
தவிர்க்க முடியும்‌? இந்த மாதிரியானவர்களை எல்லாம்‌ 
ரொம்ப நெருங்க விடாமல்‌ முதலிலிருந்தே ஒரு 
டிஸ்டன்ஸ்லே வச்சிருக்கணும்‌. நீ மற்றவர்களை ஏன்‌ 
இவ்வளவு சுலபமாக உன்னிடம்‌ உரிமைகள்‌ எடுத்துக்‌ 
கொள்ள அனுமதிக்கணும்னு எனக்குப்‌ புரியலை.” 

“என்ன பண்றது, என்னுடைய இயல்பே அப்படி. ஐ 
டோன்ட்‌ வான்ட் டு பி அனப்ரோச்சபிள்‌. பிறரை 
ஆசுவாசம்‌ கொள்ளச்‌ செய்வதற்காக, எனக்கு அவர்கள்‌ 
மேல்‌ விரோதமில்லை. நான்‌ கர்வமுள்ளவன்‌ இல்லை 
என்றெல்லாம்‌ உணர்த்துவதற்காக, மெனக்கெட்டு 


அவர்களுக்கு இணக்கமான ஒரு வேஷத்தை அணிவது 
என்‌ வழக்கம்‌. கடைசியில்‌ இதுவே ஆபத்தில்‌ கொண்டு 
விடுகிறது. அவர்கள்‌ இந்த வேஷத்தில்‌ என்னை 
ஸ்திரப்படுத்த முயலுவது நான்‌ இதை எதிர்த்துத்‌ 
திணறுவதாக பெரிய தலை வேதனையாகி விடுகிறது. 
இப்போது ஞாபகம்‌ வருகிறது, அகர்வால்‌ முதல்‌ முதலில்‌ 
எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டபோது நான்‌ மிகவும்‌ 
சந்தோஷமான நிலையிலிருந்தேன்‌. ஏனென்று 
தெரியாமலேயே இடுப்பை வளைத்து முகலாய 
பாணியில்‌ சலாம்‌ செய்து, உங்களைச்‌ சந்தித்ததில்‌ மிக்க 
மகிழ்ச்சி என்று இந்தியில்‌ கூறினேன்‌. சுத்த 
அனாவசியம்‌, நான்‌ இயல்பாகவே இருந்திருக்கலாம்‌. 
இப்போது அந்த உற்சாகத்தையும்‌ நடிப்பையும்‌ 
எப்போதுமே அவன்‌ எதிர்பார்க்கிறான்‌. ஆனால்‌ 
அதெப்படிச்‌ சாத்தியமாகும்‌? நான்‌ உற்சாகமாக 
உணர்வது அவன்‌ போன்றவர்களுடனல்ல. சே! நான்‌ 
ஒரு முட்டாள்‌.” 

“வடிகட்டின முட்டாள்‌” என்று கடிகாரத்தைப்‌ பார்த்த 
ராமு, “மை காட்‌! மணி 
ரண்டாகிவிட்டதே!' என்று கூவினான்‌. “உன்‌ 
ராமாயணத்தைக்‌ கேட்டு நேரம்‌ போனதே 
தெரியவில்லை. உத்தியோகபவன்லே ஒரு ஆளைப்‌ 
பார்க்கணும்‌ எனக்கு” என்று சாலையில்‌ வந்த ஓர்‌ 
ஆட்டோவைக்‌ கை காட்டி நிறுத்தினான்‌. 

“சரி, அப்புறம்‌ எப்ப வீட்டுக்கு வரே? சொல்லு!” 

“நாளைக்கு ராத்திரி சாப்பிட வந்திடு.” 

“ஒரு கண்டிஷன்‌. 

“என்ன?” 

“நாளைக்கும்‌ அகர்வாலைப்‌ பற்றியே பேசி போர்‌ 
அமுக்கக்‌ கூடாது.” 

“மாட்டேன்‌, ஐ பிராமிஸ்‌.” 

ராமு ஆட்டோவில்‌ ஏறிக்கொள்ளப்‌ போனவன்‌, 
சட்டென்று நின்றான்‌. “இன்னொன்று” என்றான்‌. 

“என்ன?” 


“அகர்வால்‌ உன்‌ வீட்டுக்கு வந்ததுண்டா?' 

“அதையேன்‌ கேட்கிறே, அந்தக்‌ களேபரமும்‌ ஆயாச்சு. 
வீட்டுத்தோசை சாப்பிடணும்‌, 
வீட்டுத்‌ தோசை சாப்பிடணும்னு ரொம்ப நாளாய்ச்‌ 
சொல்லிண்டிருந்தான்‌. ஸோ ஒரு நாள்‌ கூட்டிக்கொண்டு 
போனேன்‌. வீட்டுக்கு வந்து தோசையைத்‌ தின்னு 
ஒரேயடியாக என்‌ வைஃபை ஸ்தோத்திரம்‌ பண்ணித்‌ 
தள்ளிப்பிட்டான்‌. மதராஸிப்‌ பொண்களே 
அலாதியானவர்கள்‌, அது இதுன்னு ஒரேயடியாக அசடு 
வழிஞ்சுண்டு, என்‌ வைஃபை சிரிக்க வைக்கறதுக்கக 
என்னென்னவோ ஜோக்ஸ்‌ அடிச்சுண்டு... இட்‌ 
ஆல்மோஸ்ட்‌ லுக்ட்‌ ஆஸ்‌ இஃப்‌ ஹீ வாஸ்‌ 
இன்‌ஃபாச்சுவேட்டட்‌ வித்‌ ஹெர்‌!” 

ராமு கடகடவென்று சிரித்தான்‌. “யூ டிஸர்வ்‌ இட்‌! 
அப்புறம்‌. நீ அவன்‌ வீட்டுக்குப்‌ 
போகலையா?” 

“போகணும்‌... என்ன செய்றதுன்னு தெரியலை... 
நாளைக்கு, நாளைக்குன்னு 
டபாய்ச்சுண்டிருக்கேன்‌. என்‌ வைஃப்‌, நானும்‌ அவன்‌ 
வீட்டுக்கு வரப்போவதில்லை. 
நீங்களும்‌ போக வேண்டாம்னு என்னைக்‌ கடுமையாக 
எச்சரித்து வைத்திருக்கிறாள்‌, 
வேறே.” 

“பெண்கள்‌ இவ்விஷயங்களில்‌ எப்போதுமே 
புத்திசாலித்தனம்‌ அதிகமுள்ளவர்கள்‌” என்ற 
ராமு, “ஓ.கே.' என்று ஆட்டோவில்‌ ஏறிக்கொண்டான்‌. 

கைலாசம்‌ தன்‌ தலைவிதியை நொந்தவாறு மறுபடி 
ஆபிசுக்குள்‌ நுழைந்தார்‌. தன்‌ அறைக்குச்‌ செல்வதற்கு 
முன்பாக “கேர்டேக்கர்‌' அறையினுள்‌ எட்டிப்‌ பார்த்தார்‌. 
“கம்‌ இன்‌, கம்‌ இன்‌: என்ற கோஷ்‌ அவரை வரவேற்றாப்‌, 

கைலாசம்‌ அவனெதிரில்‌ போய்‌ உட்கார்ந்தார்‌. 

“சொல்லுங்கள்‌. உங்களுக்கு நான்‌ என்ன செய்ய 
முடியும்‌?” என்றான்‌ கோஷ்‌. 

“நானும்‌ அகர்வாலும்‌ உட்காரும்‌ அறையில்‌ நடுவே 


ஒரு பார்ட்டிஷன்‌ போடுவதாகச்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்தீர்களே, என்ன ஆயிற்று? 

“என்ன இது தாதா. நீங்கள்தானே சொன்னீர்கள்‌, 
அதெல்லாம்‌ வேண்டாம்‌, உங்களைப்‌ 
பொறுத்தவரையில்‌ இன்னொருவனுடன்‌ அறையைப்‌ 
பகிர்ந்து கொள்வதில்‌ எந்த விதமான அசெளகரியமும்‌ 
இல்லை, என்றெல்லாம்‌?” 

சொன்னேன்‌. ஆனால்‌...' 

“இன்‌ஃபாக்ட்‌, அகர்வாலுடன்‌ அட்ஜஸ்ட்‌ செய்து 
கொண்டு போவது உங்களைப்‌ போன்ற 
ஒருவருக்குச்‌ சிரமமாயிருக்குமென்று நான்‌ கூட 
எச்சரித்தேன்‌. ஆனால்‌ நீங்கள்‌, 
இல்லையில்லை. நான்‌ யாருடன்‌ வேண்டுமானாலும்‌ 
அட்ஜஸ்ட்‌ செய்து கொள்ள முடியும்‌ என்கிறீர்கள்‌.” 

“ஐ ஆம்‌ சாரி. நான்‌ என்‌ வார்த்தைகளை வாபஸ்‌ 
பெற்றுக்‌ கொள்கிறேன்‌. 

கோஷ்‌ கடகடவென்று சிரித்தான்‌. “நான்‌ 
சொன்னபோது நீங்கள்‌ நம்பவில்லையல்லவா?' என்று 
மறுபடி சிரித்தான்‌. “நான்‌ உங்களைக்‌ குற்றம்‌ சொல்ல 
மாட்டேன்‌, தாதா. இந்த 
யு.பி.வாலாக்கள்‌ இருக்கிறார்களே... அப்பப்பா!” என்று 
தலையை ஒரு அனுபவபூர்வமான சலிப்புடன்‌ 
இப்படியும்‌ அப்படியுமாக ஆட்டினான்‌. “யூ நோ, தாதா...” 
என்று அந்தப்‌ பிராந்தியத்தினரைப்‌ பற்றிய தன்‌ 
அறிவை அவருடன்‌ பகிர்ந்து கொள்ளத்‌ 
தொடங்கினான்‌. 

கைலாசம்‌ மெளனமாகக்‌ கேட்டுக்கொண்டு 
உட்காந்திருந்தார்‌. அவருக்குத்‌ தன்‌ மீதே 
வெறுப்பும்‌ கோபமும்‌ ஏற்பட்டன 

அம RRR 


34 பைத்தியக்கார பிள்ளை: 
எம்‌.வி. வெங்கட்ராம்‌ 


விழிப்பு வந்ததும்‌ ராஜம்‌ கண்களைக்‌ கசக்கிக்‌ கொண்டு 
எழுந்து உட்கார்ந்தான்‌. தூக்கக்‌ கலக்கம்‌ 
இல்லாவிட்டாலும்‌ எதையோ எதிர்‌ பார்த்தவன்‌ போல்‌ 
கொஞ்ச நேரம்‌ காத்திருந்தான்‌. அவன்‌ எதிர்பார்த்தபடி 
பக்கத்து வீட்டுச்‌ சேவல்‌ “கொக்‌.... கொக்‌ கொக்கோகோ' 
என்று கூவியதும்‌ அவனுக்குச்‌ சிரிப்பு வந்தது. 

“நான்‌ கண்‌ திறக்க வேண்டும்‌ என்று இந்தச்‌ சேவல்‌ 
காத்திருக்கும்‌ போல இருக்கு! இப்போ மணி VV என்ன 
தெரியுமா? சரியாக நாலரை!” என்று தனக்குள்‌ சொல்லிச்‌ 
சிரித்தவாறு, இடுப்பு வேட்டியை இறுக்கிக்‌ கட்டிக்‌ 
கொண்டு எழுந்தான்‌. 

காலையில்‌ அம்மா முகத்தில்‌ விழித்து விடக்‌ கூடாது 
என்று அவனுக்குக்‌ கவலை. இருட்டில்‌ கால்களால்‌ 
துழாவியபடி இரண்டு தங்கைகளையும்‌ தாண்டினான்‌. 
அப்பால்தான்‌ அம்மா படுத்திருந்தாள்‌. கீழே குனியாமல்‌ 
சுவிட்சைப்‌ போட்டான்‌. வெளிச்சம்‌ வந்ததும்‌ 
உள்ளங்கைகளைப்‌ பார்த்துக்‌ கொண்டான்‌. ஆணியில்‌ 
தொங்கிய கண்ணாடியை எடுத்து முகத்தைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டான்‌. பிறகுதான்‌ மனசு சமாதானப்பட்டது. அது 
என்னவோ, அம்மா முகத்தைப்‌ பார்த்தபடி எழுந்தால்‌ 
அன்றைய பொழுது முழுவதும்‌ சண்டையும்‌ 
சச்சரவுமாகப்‌ போகிறது! 

கடிகாரத்தில்‌ மணி பார்த்தான்‌. நாலு முப்பத்திரண்டு...! 
பக்கத்து வீட்டில்‌ கொல்லைப்‌ பக்கம்‌ ஒரு சின்ன 


கோழிப்‌ பண்ணை வைத்திருக்கிறார்கள்‌. சேவல்‌ 
இல்லாமல்‌ கோழிகள்‌ ஏழெட்டு மாதம்‌ முட்டை இடும்‌ 
அதிசயம்‌ அங்கே நடக்கிறது. சும்மா அழகுக்காக அடுத்த 
வீட்டுக்காரர்‌ ஒரு சேவல்‌ வளர்க்கிறார்‌. ஜாதி சேவல்‌; 
ஒன்றரை அடி உயரம்‌. வெள்ளை வெளேரென்று 
மனோபால்‌ சலவை செய்த உருப்படி போல்‌ இருக்கும்‌. 
அதுதான்‌ நாலரை மணிக்குச்‌ சொல்லி வைத்தாற்போல்‌ 
கூவுகிறது. 

“என்னைக்காவது ஒரு நாள்‌ நான்‌ என்ன செய்யப்‌ 
போகிறேன்‌ தெரியுமா? சுவரேறி குதிச்சு சேவல்‌ 
கழுத்தைத்‌ திருகி, குழம்பு வச்சி தின்னுடப்‌ போறேன்‌. 
அதெப்படி கரெக்டா நாலரை மணிக்குக்‌ கூப்பாடு 
போடுது! காலை நேரத்திலே ஐயோய்யோ என்று 
கத்தறாப்‌ போலே சகிக்க முடியல்லே!” 

அவன்‌ கவனம்‌ தறி மேடை மீது சென்றது. இரண்டை 
முழம்‌ நெய்தால்‌ சேலை அறுக்கலாம்‌. கடைசிச்‌ சேலை. 
இன்றைக்குச்‌ சாயங்காலம்‌ அறுத்துவிட வேண்டும்‌. 
முடியுமா? முதலாளி கூப்பிட்டு ஏதாவாது வேலை 
சொல்லாமல்‌ இருக்க வேண்டும்‌. அம்மா சண்டை 
வளர்க்காமல்‌ இருக்க வேண்டும்‌. முதலாளி கூப்பிட்டால்‌ 
சால்ஜாப்பு சொல்லலாம்‌? ஆனால்‌ இந்த அம்மாவை 
எப்படி ஒதுக்குவது? 

குனிந்து தைரியமாக அம்மாவைப்‌ பார்த்தான்‌. 
தூக்கத்திலே கூட உர்றென்று... பார்க்கச்‌ சகிக்கவில்லை. 
பெற்றவளை அப்படிச்‌ சொல்வது பாவல்‌ இல்லையா? 
ஒன்றா? இரண்டா? ஆண்‌ பிள்ளையிலே ஐந்து, பெண்‌ 
பிள்ளையிலே ஐந்து, பத்தும்‌ பிழைத்துக்‌ கிடக்கின்றன, 
சேதாரம்‌ இல்லாமல்‌. அப்பா நெசவு வேலையில்‌ 
கெட்டிக்காரர்‌. குடித்துவிட்டு வந்து அம்மாவைத்‌ 
தலைகால்‌ பாராமல்‌ உதைப்பார்‌; உதைத்து விட்டுத்‌ 
தொலைவாரா? அம்மா காலில்‌ விழாத குறையாக இரவு 
முழுவதும்‌ அழுது கொண்டிருப்பார்‌. 

ராஜம்‌, வீட்டுக்கு மூத்த பிள்ளை. அப்பாவும்‌ அம்மாவும்‌ 
சண்டை போட்டுப்‌ போட்டுப்‌ பத்துக்‌ குழந்தைகள்‌ 


பிறந்த கதை அவனுக்குத்‌ தெரியும்‌. 

“இவ்வளவு சண்டை போட்டிருக்காவிட்டால்‌, இத்தனை 
குழந்தைகள்‌ வந்திருக்காது. பெண்டாட்டியை ஏன்‌ 
அடிக்கணும்‌, பிறகு அது மோவாயைப்‌ பிடித்து ஏன்‌ 
கெஞ்சணும்‌? அதான்‌ எனக்குப்‌ புரியல்லே”. 
அப்பாவால்தான்‌ அம்மா கெட்டுப்‌ போயிருக்க 
வேண்டும்‌. ஆரம்பத்தில்‌ அவள்‌ அப்பாவை எதிர்த்துப்‌ 
பேசுவதில்லை. அடிதாங்க முடியாமல்‌ எதிர்த்து 
வாயாடத்‌ தொடங்கினாள்‌. உடம்பிலே தெம்பு 
குறைந்ததும்‌ பதிலுக்கு அடிக்கவும்‌, கடிக்கவும்‌ 
ஆரம்பித்தாள்‌. 

அம்மாவுக்கு சோழிப்பல்‌. உதடுகளைக்‌ காவல்‌ காப்பது 
போல்‌ வெளியே நிற்கும்‌. அப்படி குடி போதையில்‌ 
அவளை அடிக்கும்போது, கையோ, காலோ, வாயோ, 
வயிறோ, பல்லில்‌ சிக்கிய இடத்தைக்‌ கடித்துக்‌ குதறி 
விடுவாள்‌. 

அவளிடம்‌ கடிபடாமல்‌ தப்புவதற்காக அப்பா 
தறிமேடையைச்‌ சுற்றிச்‌ சுற்றி ஓடிய காட்சியை 
நினைத்தபோது அவனுக்குச்‌ சிரிப்பு வந்தது. 

“நீ நாயாப்‌ பிறக்க வேண்டியவ...” 

“அதுக்காவத்தான்‌ உன்னைக்‌ கட்டிக்கிட்டுச்‌ 
சீரளியறேன்‌...” 

அம்மா சாதாரணமாய்‌ அப்பாவுக்கு “நீங்க” என்று 
மரியாதை தருவது வழக்கம்‌: ஆனால்‌ சண்டையின்‌ 
உச்ச கட்டத்தில்‌ இந்த மரியாதை பறந்து போகும்‌. 
“உனக்கு வாய்‌ நீளமாப்‌ போச்சு. பல்லைத்‌ தட்டி 
கையிலே கொடுத்தாத்தான்‌...” 

“எங்கே பல்லைத்‌ தட்டு, பார்க்கலாம்‌! ஆம்பிளையானா 
என்கிட்டே வா, பார்க்கலாம்‌!” என்று அம்மா சவால்‌ 
விட்டு, தட்டுவதற்காகப்‌ பற்களைப்‌ பிரமாதமாய்க்‌ 
காட்டுவாள்‌. 

ஆனால்‌, அப்பா அவளுடைய பற்களை நெருங்கத்‌ 
துணிந்ததில்லை. தெளிந்த போதையை மீட்டுக்‌ 
கொள்வதற்காக மறுபடியும்‌ கள்ளுக்கடைக்கு ஓடி 


விடுவார்‌. 

அம்மாவின்‌ கடிக்கு பயந்துதானோ என்னவோ, அவள்‌ 
பத்தாவதாக ஒரு பெண்‌ குழந்தை பெற்றதும்‌ அப்பா 
செத்துப்‌ போனார்‌. அவர்‌ செத்ததே வேடிக்கைதான்‌. 
அம்மாவின்‌ பிரசவங்கள்‌ எல்லாம்‌ வீட்டில்தான்‌ 
நடப்பது வழக்கம்‌. துணைக்கு அத்தை ஒருத்தி 
வருவாள்‌. குழந்தை பிறந்ததைத்‌ தாம்பாளத்தில்‌ தட்டி 
அத்தைதான்‌ அறிவிப்பாள்‌. 

“என்ன குளந்தே?” என்று கேட்டார்‌ அப்பா. 

“கணக்கு சரியாப்‌ போய்ச்சு. ஆண்‌ பிள்ளையிலே அஞ்சு 
இருக்கா? பெண்‌ பிள்ளையும்‌ அஞ்சு ஆயிடுச்சு”. 
“பொண்ணு பிறந்திருக்குன்னா சொல்றே?” 

“அதான்‌ சொல்றேன்‌.” 

“அஞ்சு பெண்களைக்‌ கட்டிக்‌ கொடுக்கிறதுக்குள்ளே 
நான்‌ காவேரிக்‌ கரைக்குப்‌ போயிடுவேன்‌. போயும்‌ 
போயும்‌ பெண்ணா பெத்தா?” 

“நீங்க ஒண்ணும்‌ கலியாணம்‌ பண்ணிக்‌ கிழிக்க 
வேணாம்‌. அவங்க அவங்க தலை எழுத்துப்படி நடக்கும்‌. 
நீங்க ஒண்ணும்‌ கவலைப்பட வேணாம்‌” என்றாள்‌ 
அம்மா, அறையில்‌ இருந்தபடி. 

“நான்‌ எப்படி கவலைப்படாமே இருக்க முடியும்‌? நீ 
பொம்பிளே: வீட்டிலே உட்கார்ந்து பேசுவே. தெருவில்‌ 
நாலு பேருக்கு முன்னாடி போறவன்‌ நான்‌ இல்லே? 
குதிராட்டம்‌ பெண்ணுங்க கல்யாணத்துக்கு 
நிக்குதுன்னு என்னையில்லே கேப்பாங்க?” 

“குளந்தே இப்பத்தான்‌ பிறந்திருக்கு. அதுக்குள்ளே 
கலியாணத்தெப்‌ பத்தி என்ன கவலை?” 

“முன்னாடியே நாலு பெத்து வச்சிறிக்கியே. 
எல்லாத்துக்கும்‌ கலியாணம்‌ கார்த்தி செய்யறதுன்னா 
சின்ன வேலெயா? போயும்‌ போயும்‌ பெண்ணா பெத்தே?” 
மனைவி, பெண்‌ பெற்ற கவலையை மறப்பதற்காக 
அவர்‌ காலையிலிருந்தே குடிக்கத்‌ தொடங்கினார்‌. ஒரு 
மணி நேரத்துக்கு ஒரு தடவை அறை வாசலில்‌ தலை 
காட்டுவார்‌; “போயும்‌ போயும்‌ பெண்ணா பெத்தே?” 


என்று பெருமூச்சு விடுவார்‌; வெளியே சென்று குடித்து 
விட்டு வருவார்‌. நாள்‌ பூராவும்‌ இந்தக்‌ கேள்வியும்‌ 
குடியுமாகக்‌ கழிந்தது. 

இரவு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. வீடு 
நாறும்படி வாயில்‌ எடுத்தார்‌. பிறகு ரத்தமாய்க்‌ கக்கி 
விட்டு மயங்கிப்‌ படுத்தவர்‌, பெண்களுக்கு மணம்‌ 
செய்து வைக்கிற சிரமத்தைத்‌ தட்டிக்‌ கழித்துவிட்டுப்‌ 
போய்ச்‌ சேர்ந்தார்‌. 

அப்புறம்‌, எல்லாம்‌ அம்மா பொறுப்பு. 

அம்மா பொறுப்பு என்றால்‌ அவள்‌ பிரமாதமாய்‌ என்ன 
சாதித்து விட்டாள்‌? குழந்தைகளை வாட்டி வதக்கி 
வேலை வாங்கி வயிற்றை நிரப்பிக்‌ கொள்கிறாள்‌. 
வயிற்றில்‌ கொட்டிக்‌ கொள்வதைத்‌ தவிர அவளுக்கு 
வேறொன்றும்‌ தெரியாது. 

சந்தடி கேட்டு அம்மா விழித்துக்‌ கொள்ளப்‌ போகிறாளே 
என்று ராஜம்‌ ஜாக்கிரதையாகவே பல்‌ விளக்கினான்‌. 
பல்‌ விளக்கும்போது அவனுக்கு ஒரு பழைய ஞாபகம்‌ 
சிரிப்பு மூட்டியது. 

சிறுவனாக இருந்தபோது அம்மா பல்‌ துலக்குவதைப்‌ 
பார்ப்பது அவனுக்கு வேடிக்கை. ஒரு பிடி சாம்பலை 
அள்ளித்‌ தண்ணீரில்‌ நனைத்துப்‌ பற்களைத்‌ 
தேய்ப்பாள்‌; ஒவ்வொரு பல்லாக தேய்ப்பதற்கு நீண்ட 
நேரமாகும்‌. சிறுவனான அவன்‌ அவளருகில்‌ போய்‌ “ஒவ்‌ 
அம்மா ஃபோக்‌ சவஸ்தக்‌ தாத்‌ கூர்‌ கெல்லர்த்தெகா?” 
(ஏன்‌ அம்மா, அப்பாவைக்‌ கடிக்கப்‌ பல்லைக்‌ 
கூராக்கிக்கிறியா?) என்று கேட்பான்‌. 

“அரே தொகோ ஒண்டே பாடேஃபந்தா! காய்‌ திமிர்ஸா!” 
(அடே ஒனக்கு ஒரு பாடை கட்ட! என்ன திமிர்‌ பாரு!) 
என்று எச்சில்‌ கையால்‌ அம்மா அவனை அடிக்க 
வருவாள்‌. 

அவளிடம்‌ சிக்காமல்‌ அவன்‌ தெருப்பக்கம்‌ ஓடி 
விடுவான்‌. 

மனத்தில்‌ சிரித்தபடி பல்‌ துலக்கி முடித்தான்‌. பஞ்சாமி 
ஹோட்டலுக்குப்‌ போய்‌ ஒரு காபி சாப்பிட்டு வந்து பிறகு 


தங்கையை எழுப்பிக்‌ கொண்டு தறிக்குப்‌ போகலாம்‌ 
என்று அவன்‌ எண்ணம்‌. 

முகத்தைத்‌ துடைத்துக்கொண்டு கிழக்குத்‌ திசையைப்‌ 
பார்த்து, உதயமாகாத சூரியனைக்‌ கும்பிட்டான்‌. தறி 
மேடைக்குப்‌ பக்கத்திலிருந்த மாடத்தில்‌ கண்ணாடி 
இருந்தது. முகம்‌ பார்த்து, தலை மயிரை வாரினான்‌. 
சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியில்‌ புறப்படத்‌ 
தயாரானான்‌. 

அம்மா சன்னமாய்க்‌ குறட்டை விட்டுக்‌ 
கொண்டிருந்தாள்‌, பெண்‌ பிள்ளைகள்‌ குறட்டை 
விடலாமா? சொன்னால்‌ கேட்பாளா? அவன்‌ சொல்லி 
அவள்‌ கேட்கிற பழக்கம்‌ கிடையாது. அவன்‌ 
சொன்னதற்காக அவள்‌ பலமாய்க்‌ குறட்டை விடுவாள்‌. 
“நான்‌ ஹோட்டல்லேயிருந்து வர்ற வரை குரட்டை 
விட்டார்‌. 

”ரேய்‌ ராஜம்‌ கோட்‌ ஜாரிஸ்தே?” (டே ராஜம்‌, எங்கே 
போறே?) என்று அம்மாவின்‌ குரல்‌ கடப்பாரையாய்‌ 
அவன்‌ தலையில்‌ இடித்தது. 

ஹூம்‌. நடக்கக்கூடாது என்று எதிர்ப்பார்த்தது நடந்து 
விட்டது. அவன்‌ பேசவில்லை. 
"கிளப்புக்குத்தானேடா? கிளாஸ்லே சாம்பார்‌ வாங்கிட்டு 
வா.” 

“கிளப்லே சாம்பார்‌ தர மாட்டான்‌.” 

“ஏன்‌ தர மாட்டான்‌? ஒரு தோசை வாங்கிக்கோ.” 
“பார்சல்‌ வாங்கினாலும்‌, பஞ்சாமி கிளப்லே தனியா 
சாம்பார்‌ தர மாட்டான்‌.” 

“எல்லாம்‌ தருவான்‌, கேளு.” 

“தர மாட்டான்‌. போர்டு போட்டிருக்கான்‌.” 

“தோசை வாங்கினா சாம்பார்‌ ஏன்‌ தர மாட்டான்‌? 
எனக்கு ஒரு தோசை வாங்கிட்டு வர உனக்கு 
இடமில்லை. இருபது பைசா செலவாயிடும்னு 
பயப்படுறே. உன்‌ வாய்க்கு மாத்திரம்‌ ரசியா, சாம்பார்‌ 
கொட்டிக்கிட்டு ஸ்பெசல்‌ தோசை தின்னுட்டு வருவே.” 
"காலை நேரத்துலே நா ஒரு காபி சாப்பிட்டு தறிக்குப்‌ 


போகலாம்னு பார்த்தேன்‌. நீ இப்படி வம்பு வளர்த்தா...” 
“பெத்தவ தோசையும்‌ சாம்பாரும்‌ கேட்டா வம்பாவா 
தெரியுது?” 

“வீடு பூரா தூங்குது. ஏன்‌ இப்படி உயிர்‌ போகிறாப்‌ போல 
கத்தறே? பஞ்சாமி கிளப்பிலே, தனியா டம்ளர்லே 
சாம்பார்‌ தர மாட்டான்னு சொன்னா...” 

“அங்கே போக வேணாம்‌. வேறெ கிளப்புக்குப்‌ போ. 
சாம்பாரோடதான்‌ நீ வீட்டிலே நுழையணும்‌.” 
ராஜத்தின்‌ நாவில்‌ பஞ்சாமி ஹோட்டல்‌ காபி மணத்தது. 
கும்பகோணத்தில்‌ பசும்‌ பால்‌ காபிக்காப்‌ பிரபலமான 
ஹோட்டல்‌ அது. 

அம்மா சாம்பாரைத்‌ துறக்கத்‌ தயாராக இல்லை. 

“சரி, நான்‌ கிளப்புக்குப்‌ போகல்லே:; காபியும்‌ 
சாப்பிடல்லே. குள்ளி, ஓவ்‌ (அடீ) குள்ளி, எகுந்திரு, 
தறிக்குப்‌ போகலாம்‌.” 

“நீ காபி சாப்பிடாவிட்டா சும்மா இரு. எனக்குத்‌ 
தோசையும்‌ சாம்பாரும்‌ கொண்டா.” 

“என்கிட்டே காசு இல்லே; காசு கொடு, வாங்கிட்டு 
வர்றேன்‌.” 

இவ்வளவு நேரம்‌ பாயில்‌ படுத்தபடி பேசிக்‌ 
கொண்டிருந்தவள்‌ துணுக்கென்று எழுந்து 
உட்கார்ந்தாள்‌. 

“என்ன சொன்னே? சொல்லுடா, என்ன சொன்னே?” 
“அதிசயமா என்ன சொல்லி விட்டேன்‌? காசு குடுத்தா 
தோசையும்‌ சாம்பாரும்‌ வாங்கிட்டு வர்றேன்னேன்‌.” 
“பெத்தவளுக்கு ஒரு தோசை வாங்கிக்‌ கொடுக்க 
வக்கில்லாமப்‌ போச்சா? இன்னம்‌ தாலி கட்டின 
பாடில்லே. பெண்டாட்டியா வரப்போறவளுக்கு வாங்கித்‌ 
தர நோட்டு நோட்டா கிடைக்குது; இல்லியாடா?” 
“இந்தாம்மா, சும்மா வாயை அவிழ்த்து விடாதே. நாலு 
குடித்தனத்துக்காரங்க தூங்கறாங்க. உன்‌ குரலைக்‌ 
கேட்டு முழிச்சுக்கப்‌ போறாங்க. நான்‌ யாருக்கும்‌ 
ஒண்ணும்‌ வாங்கித்‌ தரல்லே.” 

“பூனை கண்ணை மூடிக்கிட்டா ஊரே அஸ்தமிச்சதா 


நினைச்சுக்குமாம்‌. நீ எதிர்‌ வீட்டுப்‌ பொண்ணுக்காக 
என்னென்ன செலவு செய்றேன்னு எனக்குத்‌ 
தெரியாதா?” 

“வாயை மூடு. ஊர்ப்‌ பொண்ணுங்களைப்‌ பத்தி இப்பிடி 
பேசினா...” 

“இல்லாதது என்னடா பேசிட்டேன்‌? தெருவிலே 
போறப்போ நீ அதைப்‌ பார்த்துச்‌ சிரிக்கிறதும்‌, அது 
உன்னைப்‌ பார்த்து இளிக்கிறதும்‌, ஊரே சிரிப்பா 
சிரிக்குது. நான்‌ ஒண்ணு சொல்றேன்‌, கேட்டுக்கோ: நீ 
அதைக்‌ கட்டிக்கணும்னு ஆசைப்படறே, அது நடக்காது. 
நான்‌ உயிரோட இருக்கிறவரை அவ இந்த வீட்டு 
மருமகளா வந்துட முடியாது.” 

ராஜம்‌, அம்மா முகத்தை வெறித்துப்‌ பார்த்தான்‌. 
அவளிடமிருந்து தப்புவதற்காக அப்பா தறி 
மேடையைச்‌ சுற்றி ஓடியது ஞாபகம்‌ வந்தது. 

“என்ன செஞ்சிடுவே? கடிச்சிடுவியோ?” என்று கேட்டான்‌ 
ஆத்திரமாக. 

“அடே பேதியிலே போறவனே, என்னை நாய்‌ என்றா 
சொல்றே?” என்று எகிறிக்‌ குதித்தாள்‌ அம்மா. “உன்னைச்‌ 
சொல்லிக்‌ குத்தமில்லே, அந்த எதிர்வீட்டுக்‌ கழுதை 
உனக்கு சொக்குப்பொடி போட்டிருக்கா. அது உன்னை 
இப்பிடி ஆட்டி வைக்குது. டேய்‌ பெத்தவளை நாய்ன்னு 
சொல்ற நாக்கிலே புழு விழும்டா, புழு விழும்‌.” 

அடுத்த வீட்டுச்‌ சேவல்‌ ஐயய்யோ என்று கத்தியது. 
ராஜத்துக்கு ஒரே எரிச்சலாக வந்தது. சாம்பார்‌ 
சண்டையைச்‌ சாக்காக வைத்துக்‌ கொண்டு அம்மா 
பங்கஜத்தையும்‌ அல்லவா திட்டுகிறாள்‌? திட்டி 
ஊரையே கூட்டி விடுவாள்‌ போல்‌ இருக்கிறது. 
பங்கஜத்தின்‌ பெற்றோர்‌ அதைக்‌ கேட்டால்‌ என்ன 
நினைப்பார்கள்‌? பங்கஜம்‌ கேட்டால்‌ என்ன 
பாடுபடுவாள்‌? 

“காளி, வாயை மூடு. பொழுது விடியறத்துக்குள்ளே 
இப்படி கூச்சல்‌ போட்டா நல்லா இருக்கா? உனக்கு என்ன 
வேணும்‌? தோசை சாம்பார்தானே? டம்ளர்‌ எடு.” 


அம்மா அசையவில்லை. 

“சாம்பாரும்‌ தோசையும்‌ அந்தக்‌ கழுதை தலையிலே 
கொட்டு. என்னை நாய்ன்னு சொல்றியா? உனக்குப்‌ 
பாடை கட்ட! வாயெ மூடிக்கிட்டுப்‌ 'போனாப்‌ போவுது, 
போனாப்‌ போவுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்‌. என்‌ 
தலைய்லே மிளகா அரைக்கிறியா? பரம்பரை புத்தி 
போகுமாடா? அப்பன்‌ குடிகாரன்‌, குடிகாரன்‌ பிள்ளை 
எப்படி இருப்பான்‌?” 

“சரி, போதும்‌, நிறுத்து. நாய்ன்னு நான்‌ சொல்லல்லே. 
டம்ளரை எடு. சாம்பார்‌ வாங்கிட்டு வர்றேன்‌.” 

அவன்‌ சொன்னதை அவள்‌ கேட்டதாகத்‌ 
தெரியவில்லை. வாயிலிருந்த ஆபாசங்களை எல்லாம்‌ 
துப்பிவிட்டுத்தான்‌ நிறுத்துவாள்‌ போலிருந்தது. 
ராஜத்துக்கும்‌ அளவு கடந்த கோபம்‌. இவள்‌ லண்டி; 
நிறுத்தமாட்டாள்‌; வாயில்‌ “பளார்‌, பளார்‌” என்று நாலு 
அறை விட்டால்தான்‌ இவள்‌ வாயை மூடலாம்‌. அறை 
விட்டிருப்பான்‌; அவளுடைய கூப்பாட்டுக்கு 
அஞ்சித்தான்‌ அடக்கிக்கொண்டான்‌. 

“என்னடா முறைக்கிறே? இதெல்லாம்‌ என்கிட்டே 
வச்சிகாதே. பொம்பிளைதானே, அடிச்சா உதைச்சா யார்‌ 
கேக்கப்‌ போறாங்கன்னு நினைக்கிறாயா? 
பெத்தவலைத்‌ தொட்டு அடி பார்க்கலாம்‌, உன்னை 
என்ன செய்யறேன்‌ பாரு. உடம்பிலே தெம்பு 
இல்லைன்னா நினைக்கிறே? நான்‌ காளி 
குப்பம்மாவுக்குச்‌ சொந்தக்காரிடா. என்னைத்‌ தொட்டுடு. 
உன்‌ வயித்தெ கிழிச்சு குடலை மாலையா போட்டுக்கிட்டு 
எதிர்‌ வீட்டுக்காரி முன்னாலே போய்‌ நிப்பேன்‌!” 

காளி குப்பம்மாள்‌. கணவணின்‌ வயிற்றை அரிவாள்‌ 
மணையினால்‌ கிழித்துக்‌ குடலைக்‌ கழுத்தில்‌ 
மாலையாகப்‌ போட்டுக்‌ கொண்டு, தெருத்‌ தெருவாய்‌ 
கையில்‌ அரிவாள்மணையுடன்‌ சுற்றி விட்டுப்‌ போலீசில்‌ 
சரணடைந்ததாய்க்‌ கும்பகோணம்‌ செளராஷ்டிரர்கள்‌ 
கதையாகச்‌ சொல்வதை ராஜமும்‌ 
கேள்விப்பட்டிருந்தான்‌. அம்மா, காளி குப்பம்மாவுக்கு 


சொந்தம்‌ என்று இன்றுதான்‌ உறவு கொண்டாடுகிறாள்‌. 
அவ்வளவு தைரியம்‌ இவளுக்கு வராது. ஏமாளிகளான 
பிள்ளைகளை மிரட்டுவாள்‌. 

அவளுக்கு முன்னால்‌ நின்று பேச்சுக்‌ கொடுக்க 
முடியாது என்று ராஜத்துக்குப்‌ புரிந்தது. அவனே ஓர்‌ 
எவர்சில்வர்‌ டம்ளரை எடுத்துக்கொண்டு 
ஹோட்டலுக்குப்‌ புறப்பட்டான்‌. 

அவன்‌ பேசாமல்‌ கிளம்பிய பிறகு அம்மா விடவில்லை; 
“எனக்காக நீ ஒண்ணும்‌ வாங்கிட்டு வராதே. வாங்கிட்டு 
வந்தா சாக்கடையிலே கொட்டுவேன்‌.” 

அவன்‌ பதில்‌ பேசாமல்‌ புறப்பட்டான்‌. ஒரு விநாடி 
தயங்கி நின்றான்‌. அம்மாவை பிடித்து இழுத்து, தலை 
முடியை உலுக்கு கன்னங்களில்‌ மாறி மாறி அறைந்து, 
முகத்திலும்‌ முதுகிலும்‌ குத்தி, “விட்டுட்றா, விட்டுட்றா, 
இனிமே நான்‌ உன்‌ வழிக்கு வரல்லே: நீ பங்கஜத்தைக்‌ 
கட்டிண்டு சுகமாயிரு. என்னை விட்டுடு' என்று கதறக்‌ 
கதற உதைத்துச்‌ சக்கையாக மூலையில்‌ எறிந்து 
விடலாமா என்ற ஒரு கேள்வி காட்சியாகக்‌ கண்களுக்கு 
முன்னால்‌ வந்தபோது அவன்‌ மனசுக்கு 
செளகரியமாயிருந்தது. “அப்பா அடிப்பாரே, அந்த 
மாதிரி, அப்பாவைக்‌ கடிக்கப்‌ பாய்வாளே, அப்படிக்‌ 
கடிக்க வருவாளோ? வரட்டுமே: என்னிடம்‌ பலிக்காது: 
பல்லைத்‌ தட்டிக்‌ கையில்‌ தருவேன்‌” என்று 
மனத்துக்குள்‌ கறுவிக்‌ கொண்டான்‌. 

ஒரு விநாடிக்கு மேல்‌ இந்த மனசுகம்‌ நீடிக்கவில்லை, 
அம்மா தாடகை; பல்லைவிட அவள்‌ சொல்லுக்குக்‌ கூர்‌ 
அதிகம்‌. அவன்‌ கை ஓங்கும்போதே, அவள்‌, “கொலை 
கொலை: என்று சத்தம்போட ஆரம்பிப்பாள்‌. ஐந்து 
குடிகள்‌ இருக்கிற வீடு, இருபது பேராவது இருப்பார்கள்‌; 
எல்லாரும்‌ எழுந்து ஓடிவந்து விடுவார்கள்‌. 
அவனைத்தான்‌ கண்டிப்பார்கள்‌. 

அம்மாவை ஜெயிக்க முடியாது. 

அவன்‌ பேசாமல்‌ நடந்தான்‌. பெளர்ணமி போய்‌ ஆறேழு 
நாள்‌ இருக்கும்‌. அரைச்‌ சந்திரனின்‌ வெளிச்சம்‌ 


தாழ்வாரத்தில்‌ வெள்ளையடித்தாற்போல்‌ கிடந்தது. 
மாசி மாதம்‌; பின்பனிக்காலம்‌ என்று பெயர்‌; இரவு 
முழுவதும்‌ நன்றாய்க்‌ குளிருகிறது. புறாக்‌ கூடு போல்‌ 
அறை அறையாகப்‌ பிரிந்துள்ள அந்த வீட்டில்‌ 
எல்லாரும்‌ தூங்கிக்‌ கொண்டிருப்பார்கள்‌; விழித்துக்‌ 
கொண்டிருந்தால்‌ பேச்சு சத்தம்‌ கேட்குமே? தறி சத்தம்‌ 
கேட்குமே? மூன்றாவது குடியான சீதம்மா மட்டும்‌ 
வெளியே படுத்திருப்பாள்‌. அவள்‌ மீது நிலா வெளிச்சம்‌ 
விழுந்தது. போர்வை காலடியில்‌ துவண்டு கிடக்க, 
அவள்‌ உடலை அஷ்டகோணலாக ஒடுக்கிக்‌ கொண்டு 
படுத்திருப்பதைப்‌ பார்த்தாலே அவளும்‌ தூங்குகிறாள்‌ 
என்று தெரிகிறது. 

வீட்டில்‌ யாரும்‌ விழித்துக்‌ கொள்ளவில்லை, 
அம்மாவின்‌ காட்டுக்‌ கத்தலைக்‌ கேட்கவில்லை என்ற 
திருப்தியுடன்‌ ராஜம்‌ முன்கட்டை அடைந்தபோது, 
“என்ன ராஜம்‌, ஹோட்டலுக்குப்‌ புறப்பட்டியா?” என்று 
ஒரு குரல்‌ தமிழில்‌ கேட்டது. 

சாரங்கன்‌; விழித்திருப்பான்‌ போல்‌ இருக்கிறது. 
அம்மாவும்‌ ராஜமும்‌ சண்டைப்‌ போட்டதைக்‌ 
கேட்டிருப்பானோ? கேட்டால்‌ கேட்கட்டுமே! அவன்‌ 
மட்டும்‌ ஒசத்தியா? தினம்‌ பெண்டாட்டியோடு சண்டை; 
மைத்துனன்‌ மத்தியஸ்தம்‌. செளராஷ்டிரனாய்ப்‌ 
பிறந்தவன்‌ செளராஷ்டிர மொழியில்‌ பேசினால்‌ என்ன? 
தமிழில்தான்‌ பேசுவான்‌. 

“ஹாய்‌, ஹாய்‌, ஏஃகெடிக்‌ வெளோ கோட்‌ ஜான்‌?” (ஆமா, 
ஆமா, இந்த நேரத்திலே வேறெ எங்கே போவாங்க?) என்று 
செளராஷ்டிர பாஷையிலேயே பதில்‌ சொன்னான்‌ 
ராஜம்‌. 

“கள்ளுக்கடைக்குப்‌ போறியோன்னு பார்த்தேன்‌” என்று 
தமிழில்‌ சிரித்தான்‌ சாரங்கன்‌. 

“அங்கு போதா தெளிஞ்‌ செனிகா?” (இன்னும்‌ போதை 
தெளியல்லியா?) 

“அதெப்படி தெளியும்‌? பக்கத்திலேயே பானையில்‌ 
வச்சிருக்கேனே? அது போகட்டும்‌ எனக்கு ஒரு டம்ளர்‌ 


சாம்பார்‌ வாங்கிட்டு வா. ரெண்டு இட்லியும்‌ பார்சல்‌ 
கட்டிக்கோ” என்ற சாரங்கன்‌ ஓர்‌ அலுமினிய டம்ளரை 
நீட்டினான்‌. 

மறுக்க வேண்டாம்‌ என்று ராஜத்தின்‌ எண்ணம்‌. ஆனால்‌ 
சாரங்கன்‌ விஷமக்காரன்‌. ஹோட்டலிலிருந்து திரும்பும்‌ 
போது தாழிட்டு விடுவான்‌. தொண்டைக்‌ கிழியக்‌ 
கத்தினாலும்‌ கதவைத்‌ திறக்க மாட்டான்‌. ராஜத்தின்‌ 
குரல்‌ கேட்டு அம்மா கதவைத்‌ திறப்பதற்குள்‌ - அம்மா 
திறப்பாளா? கண்‌ விழித்ததுமே காளி வேஷம்‌ கட்டிக்‌ 
கொண்டு விடுவாளே! 

“ஹோட்டலுக்கு வாயேன்‌” என்றவாறே ராஜம்‌ டம்ளரை 
வாங்கிக்கொண்டான்‌. 

“வெறும்‌ கதவைப்‌ போட்டுவிட்டு நாம்‌ போயிட்டா, 
திருட்டுப்‌ பய எவனாவது உள்ளே நுழைஞ்சி, பாவு 
அறுத்துகிட்டுப்‌ போனா என்ன செய்றது? நான்‌ 
காவலுக்கு இருக்கேன்‌; நீ இட்லி கொண்டு வந்து கொடு” 
என்று சாரங்கன்‌ சமத்காரமாய்ச்‌ சிரித்தான்‌. 

மனசுக்குள்‌ திட்டுவதைத்‌ தவிர ராஜத்தினால்‌ 
வேறொன்றும்‌ செய்ய முடியவில்லை. இரண்டு 
டம்ளர்களையும்‌ ஏந்தியவனாய்த்‌ தெருவில்‌ 
இறங்கினான்‌. 

ஆகாயத்தில்‌ நட்சத்திரங்களும்‌ அரைச்‌ சந்திரனும்‌ 
குளிரில்‌ நடுங்கிக்‌ கொண்டிருந்தன. ராஜத்தைக்‌ 
கண்டதும்‌ தெரு நாய்‌ ஒன்று எழுந்தது. அவனுக்குப்‌ 
பின்னால்‌ ஓடி வந்தது. அவன்‌ அதற்கு ஒரு வாய்‌ சோறு 
போட்டதில்லை. என்ன காரணமோ அதிகாலையில்‌ 
அவன்‌ ஹோட்டலுக்குப்‌ போகும்‌ போதும்‌ திரும்பும்‌ 
போதும்‌ காவலாய்க்‌ கூடவே ஓடி வரும்‌. தெருவில்‌ 
எலிகளும்‌ பெருச்சாளிகளும்‌ காலடிச்‌ சத்தம்‌ கேட்டுச்‌ 
சிதறி ஓடின. பன்றிகளும்‌ கழுதைகளும்‌ தீனி தேடிக்‌ 
கொண்டிருந்தன. சில பெண்கள்‌ தெருவில்‌ வீட்டு 
வாசலில்‌ நீர்‌ தெளித்துக்‌ கோலமிட்டுக்‌ 
கொண்டிருந்தனர்‌. நாய்‌ அவனுக்குப்‌ பின்னால்‌ ஓடியது. 
ராத்திரி அவனுக்கு ஒரு சொப்பனம்‌. பழைய 


சொப்பனம்‌. அவனுக்கு வினாத்‌ தெரிந்த நாள்‌ முதல்‌ 
ஆயிரம்‌ தடவைக்கு மேல்‌ இந்தச்‌ சொப்பனம்‌ 
வந்திருக்கும்‌. அவன்‌ ஏதோ ஒரு தெருவோடு 
போகிறான்‌; “வவ்‌ வவ்‌” என்று குரைத்தவாறு ஒரு வெறி 
நாய்‌ அவனைத்‌ துரத்துகிறது; அவன்‌ மூச்சுத்‌ திணற 
ஓடுகிறான்‌. அது அவன்‌ மேல்‌ பாய்ந்து வலக்கால்‌ 
கெண்டைச்‌ சதையைக்‌ கடித்துப்‌ பிடித்துக்கொள்கிறது. 
“ஐயோ: என்று முனகிக்‌ கொண்டோ, கத்திக்கொண்டோ 
அவன்‌ விழித்துக்‌ கொள்வான்‌. கனவுதானென்று உறுதி 
செய்துக்கொள்ளச்‌ சற்று நேரமாகும்‌. 

ராத்திரியும்‌ அதே கனவு: அதே வெறி நாய்‌ அவனுடைய 
கால்‌ சதையைக்‌ கடித்தது. வெறி நாய்‌ கடித்தால்‌ 
மனிதனுக்குப்‌ பைத்தியம்‌ பிடிக்கும்‌ என்கிறார்கள்‌. 
கனவில்‌ நாய்‌ கடித்தாலும்‌ பைத்தியம்‌ பிடிக்குமா? 
அவன்‌ தெருமுனை திரும்பி விட்டான்‌. நாலு 
திசைகளிலும்‌ கண்ணோட்டம்‌ விட்டான்‌. மனித 
நடமாட்டமே இல்லை என்று ஊர்ஜிதம்‌ செய்து 
கொண்டான்‌. தெரு நாய்தான்‌ கூட இருந்தது. அவன்‌ 
நின்றதும்‌ அதுவும்‌ நின்ரது. கனவில்‌ வந்த வெறிநாய்‌ 
இந்த நாய்‌ போல்‌ சாது அல்ல; எவ்வளவு பயங்கரமாய்‌ 
அது குரைத்தது! அவன்‌ அப்படிக்‌ குரைத்தால்‌ அம்மா 
பயப்படுவாளா, மாட்டாளா? அவன்‌ தெருநாயைப்‌ 
பார்த்து கீச்சுக்‌ குரலில்‌ “வவ்‌ வல்‌” என்று குரைத்தான்‌. 
மனிதன்‌ நாய்‌ மாதிரி குரைப்பதைக்‌ கேட்டிராத தெரு 
நாய்‌ பயந்துவிட்டது போலும்‌; அது திரும்பிப்‌ பத்து 
பன்னிரண்டு அடி தூரம்‌ ஓடி, மறுபடியும்‌ நின்று 
அவனை ஏறிட்டுப்‌ பார்த்தது. நான்‌ குரைத்தால்‌ 
அம்மாவை ஓட ஓட விரட்டலாம்‌ என்று 
சிரித்துக்கொண்ட ராஜம்‌ ஹோட்டலை நோக்கி 
நடந்தான்‌. 

நாய்‌ அவனைப்‌ பின்பற்றியது. 

விநாயகர்‌ கோயிலுக்கு அருகில்தான்‌ ஹோட்டல்‌. அந்த 
அதிகாலை நேரத்திலும்‌ அங்கே ஒரே கூட்டம்‌. பழையது 
சாப்பிட்டுவிட்டு நெசவாளர்கள்‌ தறிக்குப்‌ போகிற 


காலம்‌ மலை ஏறி விட்டது. இப்போது காபியோ டீயோ 
இருக்கிற வட்டாரம்‌ அல்லவா? ஹோட்டலில்‌ எந்த 
சாமானும்‌ “நிறையக்‌” கிடைக்கும்‌. கூஜா நிறையக்‌ காபி 
கேட்டால்‌ எப்படி தரமாகக்‌ இருக்கும்‌? இரண்டு இட்லி 
பார்சல்‌ கட்டிக்‌ கொண்டு ஒரு டம்ளர்‌ சாம்பார்‌ கேட்டால்‌ 
இட்லி எப்படி சுகப்படும்‌? ஹோட்டல்காரரை எப்படிக்‌ 
குறை சொல்ல முடியும்‌? 

“ஏது ராஜம்‌, இந்தப்‌ பக்கம்‌ புதுசா? நீ பஞ்சாமி ஹோட்டல்‌ 
குத்தகை இல்லை?” என்று அக்கறையாக விசாரித்தான்‌ 
சப்ளையர்‌ சீமா. 

“அட சீமாவா? நீ எப்போ இங்கே வந்தே? பஞ்சாமி 
ஹோட்டலை விட்டு எத்தனை நாளாச்சு?” 

“ஒரு வாரம்‌ ஆச்சு...” 

சீமா, புரோகிதம்‌ ராமசாமி அய்யங்காரின்‌ மகன்‌. 
அவனுக்குப்‌ புரோகிதம்‌ பிடிக்கவில்லை: படிப்பும்‌ 
வரவில்லை. சினிமா ஸ்டாராக வேண்டும்‌ என்ற 
கனவுடன்‌ ஹோட்டல்‌ சப்ளையராக வாழ்க்கை 
தொடங்கினான்‌. இரண்டு மாதம்‌ சேர்ந்தாற்போல்‌ 
அவனை ஒரு ஹோட்டலில்‌ காண முடியாது; 
ஹோட்டலை மட்டும்‌ அல்ல, ஊரும்‌ மாற்றிக்‌ 
கொண்டிருப்பான்‌, தஞ்சாவூர்‌. திருச்சி, மதுரை, மதராஸ்‌ 
என்று. அவனிடம்‌ ஒரு நல்ல குணம்‌; ஹோட்டல்‌ 
வாடிக்கையாளர்கலை மிகவும்‌ நயமாய்‌ விசாரித்து 
சப்ளை செய்வான்‌. அவர்கள்‌ ஒன்று கேட்டால்‌ 
இரண்டாய்த்‌ தருவான்‌. பில்லையும்‌ குறைத்துப்‌ 
போடுவான்‌. அப்புறம்‌ அவர்களை ஒரு வாரம்‌ பத்து 
நாளைக்கொரு முறை தனியாகச்‌ சந்தித்து 
சினிமாவுக்குச்‌ சில்லறை வாங்கிக்‌ கொள்வான்‌. 
இதனால்‌ இரு தரப்புக்கும்‌ ஆதாயம்‌; இதனால்‌ எந்த 
ஹோட்டல்‌ முதலாளியும்‌ கெட்டுப்‌ போனதாய்த்‌ 
தெரியவில்லை. 

“சீமா, அங்கே என்ன அரட்டை அடிக்கிறே?” என்று 
பெட்டியடியில்‌ இருந்தவாறு குரல்‌ கொடுத்தார்‌ 
ஹோட்டல்காரர்‌. 


“சூடா ஒரு காபி...” 

“இட்டிலி சூடா இருக்கு. கொத்சு ஏ ஒன்‌. கொண்டு 
வர்றேன்‌” என்று சீமா விரைந்தான்‌. 

இரண்டு இட்லி, ஒரு நெய்‌ ரவா, டிக்ரி காபியோடு 
எழுந்தான்‌ ராஜம்‌. அம்மாவுக்கும்‌ சாரங்கனுக்கும்‌ 
பார்சல்‌ கட்டிக்‌ கொண்டான்‌. சீமாவின்‌ தயவால்‌ இரண்டு 
டம்ளர்கள்‌ வழிய கொத்சும்‌, பில்லில்‌ இருபத்தைந்து 
பைசாவும்‌ ஆதாயம்‌. 

“இதுக்குத்தாண்டா ராஜா உன்‌ கையிலே டம்ளர்‌ 
கொடுத்தேன்‌!” என்று சாரங்கன்‌ பாராட்டினான்‌. 
அம்மாவைச்‌ சமாதானப்படுத்திவிட வேண்டும்‌ என்று 
ராஜத்துக்கு ஆசை. 

“அம்மா கொத்சு கொண்டு வந்திருக்கேன்‌. ரொம்ப 
ஜோராயிருக்கு. நம்ம சீமாதான்‌ டம்ளர்‌ வழியத்‌ 
தந்தான்‌....” என்றவாறு அவளிடம்‌ நீட்டினான்‌. அவள்‌ 
வாங்கிக்‌ கொள்ளவில்லை. 

“கொண்டு வந்துட்டியா? எதிர்‌ வீட்டுக்காரிக்குக்‌ கொடு, 
போ!” 

ராஜம்‌ அவள்‌ முகத்தைப்‌ பார்த்தான்‌. அந்த முகம்‌ 
போயிருந்த போக்கு அவனுக்குப்‌ பிடிக்கவில்லை; 
இந்தப்‌ பீடையை யாரால்‌ திருப்தி செய்ய முடியும்‌? 
அவனைத்‌ திட்டட்டும்‌; இரண்டு அடி வேண்டுமானாலும்‌ 
அமுக்கட்டும்‌. எதிர்‌ வீட்டுக்காரி பங்கஜத்தை 
ஏசுகிறாளே, என்ன நியாயம்‌? இவளிடம்‌ யார்‌ நியாயம்‌ 
பேச முடியும்‌? 

இவள்‌ தொலைய வேண்டும்‌. அப்போதுதான்‌ எனக்கு 
நிம்மதி. இவளாகத்‌ தொலைய மாட்டாள்‌. நான்‌ 
இவளைத்‌ தொலைத்து தலை முழுக வேண்டும்‌. 
“சாம்பார்‌ கேட்டியேன்னு கொண்டு வந்தேன்‌. 
வேண்டாம்ன்னா உன்‌ இஷ்டம்‌... குள்ளி, பல்‌ 
தேய்ச்சியா? தறிக்குப்‌ போகலாமா?” 

குள்ளிக்கு ஒன்பது வயசு இருக்கும்‌; கடைக்குட்டி. 
அண்ணன்‌ வருகையை எதிர்ப்பார்த்துக்‌ 
காத்திருந்தாள்‌. ராஜம்‌ மாடத்திலிருந்த கடிகாரத்தைப்‌ 


பார்த்தான்‌. மணி ஐந்தரை. 

அம்மா சளைக்கவில்லை. “நீ வாங்கிட்டு வந்ததை நான்‌ 
ஏண்டா தொடறேன்‌? உன்‌ பெண்டாட்டிகிட்டே கொண்டு 
போய்க்‌ கொடு...” 

“ஊர்ப்‌ பொண்ணுங்களைப்‌ பத்தி இப்படிப்‌ பேசினா.. 
நல்லா இருக்காது!” 

“நல்லா இல்லாவிட்டால்‌ என்ன ஆயிடும்‌? ரெண்டு 
இட்டிலி வாங்கிட்டு வாடான்னா எத்தனை பேச்சு 
பேசுறே? நாய்‌ என்கிறே: குரங்கு என்கிறே. பெத்தவளுக்கு 
வாங்கித்‌ தரணும்னா காசு கிடைக்கலே. வரப்‌ 
போறவளுக்கு ஜரிகைச்‌ சேலை, தாம்புக்‌ கயிறு சங்கிலி, 
பவுன்‌ தாலி எல்லாம்‌ செஞ்சு பெட்டியிலே பூட்டி 
வச்சியிருக்கியே. எனக்குத்‌ தெரியாதுன்னா நினைச்சே? 
அதுக்கெல்லாம்‌ எங்கேருந்து பணம்‌ வருது?” 
ராஜத்துக்கு வயிற்றில்‌ மாட்டுக்‌ கொம்பால்‌ குத்துவது 
போலிருந்தது. “ஏண்டீ, திருட்டுத்தனமா என்‌ 
பெட்டியைத்‌ திறந்தா பார்த்தே? என்னைக்‌ கேட்காமே 
என்‌ பெட்டியை எப்படித்‌ திறந்தே?” என்று கத்தினான்‌. 
“என்‌ வீட்லே இருக்கிற பெட்டியை நான்‌ திறக்கிறதுக்கு 
உன்னை எதுக்கடா கேட்கணும்‌? நாக்கை அடக்கிப்‌ பேசு. 
யாரைத்‌ திருடி என்கிறே? இன்னொரு தடவை சொல்லு. 
அந்த நாக்கை இழுத்து வெட்டிடுவேன்‌.” 

தன்னுடைய பெரிய ரகசியம்‌ வெளிப்பட்டுவிட்டதால்‌ 
ராஜத்துக்கு மருள்‌ வந்தாற்‌ போலிருந்தது. அவன்‌ 
பங்கஜத்துக்காக - வரப்போகும்‌ மனைவிக்காக - ஜரிகை 
புட்டா சேலை - அவன்‌ கைப்பட நெய்தது: 
முதலாளியிடம்‌ அடக்க விலைக்கு வாங்கி 
வைத்திருந்தான்‌. பெரிய தாலியும்‌ சிறிய தாலியும்‌ தட்டி 
வைத்தான்‌. ஒரு சங்கிலியும்‌ தயார்‌ செய்தான்‌. யாருக்கும்‌ 
தெரியாமல்‌ பெட்டியில்‌ வைத்துப்‌ பூட்டி 
வைத்திருந்தான்‌. கலியாணம்‌ என்று ஆரம்பித்த பிறகு 
எல்லாவற்றையும்‌ ஒரே சமயத்தில்‌ தேட முடியுமா? சிறுகச்‌ 
சிறுகச்‌ சேர்த்து வைத்திருந்தான்‌. அவன்‌ இல்லாத 
நேரத்தில்‌ அம்மா கள்ளச்‌ சாவியில்‌ பெட்டியைத்‌ திறந்து 


பார்த்திருக்கிறாள்‌. என்ன துணிச்சல்‌! 

“ஏண்டி, என்‌ பெட்டியைத்‌ திறந்தே?” என்று அவன்‌ 
அம்மாவின்‌ இரண்டு கைகளையும்‌ பிடித்தான்‌. 
ஆத்திரத்தோடு ஓர்‌ இருட்டு வயிற்றிலிருந்து 
பாய்ந்தாற்போல ஒரு சோர்வு. 

“சீ, கையை விடுடா நாயே!” என்று கைகளை உதறி 
விடுவித்துக்‌ கொண்டாள்‌ அவள்‌. “தாலி கட்டின 
பாடில்லே; அதுக்குள்ளே இந்த ஆட்டம்‌ போட்றியா? 
நான்‌ சொல்றதை முடி போட்டு வச்சுக்கோ. அந்த 
மேனாமினுக்கியைக்‌ கட்டிக்கணும்னு ஆசைப்படறே, 
அது நடக்காது. அவ இந்த வீட்டிலே கால்‌ வச்சா கொலை 
விழும்‌; ஆமா, கொலைதான்‌ விழும்‌!” 

ராஜத்தின்‌ வாயை அம்மாவின்‌ சொற்கள்‌ மூடி விட்டன 
போலும்‌. அவன்‌ திணறியவன்‌ போல்‌ பேசினான்‌; “நான்‌ 
யாரையும்‌ கட்டிக்கலே. குள்ளி, என்ன வேடிக்கை 
பார்க்கிறே? தறி மேடை ஏறு.” 

அவன்‌ அவளுக்குப்‌ பின்னாலேயே மேடை ஏறினான்‌. 
நாடாவைக்‌ கண்களில்‌ ஒத்தி, சாமி கும்பிட்டபின்‌ 
வேலையைத்‌ தொடங்கினான்‌. தங்கை கரை கோத்துக்‌ 
கொடுத்து துணை செய்ய அவன்‌ நெய்யத்‌ 
தொடங்கினான்‌. நாடா இப்படியும்‌ அப்படியுமாக ஓடி 
வெறும்‌ இழைகளாக இருந்த பட்டைச்‌ சேலையாக்க 
ஆரம்பித்தது. ராஜம்‌ கால்‌ மாற்றிக்‌ கட்டையை 
மிதிக்கும்போது ஓயிங்‌ என்றொரு சத்தம்‌; அதைத்‌ 
தொடர்ந்து அவன்‌ பலகை அடிக்கும்‌ சத்தம்‌. குள்ளி 
பேசவில்லை. அம்மா ஓய்ந்துவிட்டாளா? அவள்‌ 
ஓய்வாளா? ஒன்று அவன்‌ சாக வேண்டும்‌. 
அல்லதுஅவள்‌ சாக வேண்டும்‌. அதுவரை ஓய 
மாட்டாள்‌. 

பெற்றவள்‌ ஒருத்தி இப்படியும்‌ இருப்பாளா? 
அம்மாவைத்‌ திட்டுவதும்‌ அடிப்பதும்‌ பாவமாம்‌. அவள்‌ 
மட்டும்‌ ஊர்‌ உலகத்தில்‌ இல்லாத விதத்தில்‌ 
நடக்கலாமா? பன்றிக்‌ குட்டி போல்‌ போட்டதைத்‌ தவிர 
இவள்‌ வேறு என்ன செய்து விட்டாள்‌? 


அப்பாவுக்குப்‌ பேராசை. என்றைக்காவது ஒரு நாள்‌ 
பணக்காரனாகலாம்‌ என்று கனவு கண்டார்‌. உழைத்துச்‌ 
சிறுகச்‌ சிறுக முன்னேற முடியும்‌ என்ற நம்பிக்கை 
அவருக்கு இல்லை. லாட்டரி சீட்டில்‌ அதிர்ஷ்டப்‌ பரீட்சை 
செய்கிறார்கள்‌, அல்லவா? அப்பா குழந்தைகளை 
அதிர்ஷ்டப்பரீட்சையாகப்‌ பெற்றார்‌. “இந்தக்‌ 
குழந்தையின்‌ ஜாதகம்‌ சுகப்படவில்லை. அடுத்த 
குழந்தை நல்ல நேரத்தில்‌ பிறக்கும்‌ பார்‌!” என்று அடுத்த 
குழந்தைக்குத்‌ தயார்‌ ஆவார்‌. எதாவது ஒரு குழந்தைக்கு 
யோக ஜாதகமாய்‌ அமைந்து, அதன்‌ மூலம்தான்‌ 
பணக்காரன்‌ ஆகிவிடலாம்‌ என்று அவர்‌ எண்ணம்‌. 
அம்மா அப்படி நினைக்கவில்லை. தான்‌ பெற்றுப்‌ 
போட்ட புண்ணியத்துக்குப்‌ பதிலாக ஒவ்வொரு 
குழந்தையும்‌ பாடுபட்டுத்‌ தனக்குச்‌ சோறு போட 
வேண்டும்‌ என்று எதிர்பார்த்தாள்‌. ஆண்‌ 
குழந்தைகளுக்கு மட்டும்‌ அல்ல, பெண்‌ 
குழந்தைகளுக்கும்‌ அந்த கதிதான்‌. 

ஐந்தாவது வயதில்‌ அவன்‌ கையில்‌ நாடா தந்தார்கள்‌. 
இன்றுவரை - அவனுக்கு இப்போது இருபத்தைந்து 
வயது- நாடா அவனை விடவில்லை. ஒவ்வொரு தம்பி 
தங்கையின்‌ கதி இதுதான்‌. மூன்று தங்கைகள்‌ 
கல்யாணம்‌ செய்து கொண்டு அம்மாவிடமிருந்து தப்பி 
விட்டார்கள்‌. கடைசி இரு தங்கைகளும்‌ - குள்ளிக்கு 
ஒன்பது வயது, ராஜாமணிக்குப்‌ பதின்மூன்று வயசு. - 
நெசவு வேலை செய்கிறார்கள்‌. நாலு தம்பிகளும்‌ 
தனியாக இருக்கிறார்கள்‌. அம்மாவிடம்‌ பணம்‌ 
கொடுத்துவிட்டு இரண்டு வேளை சாப்பிட்டுப்‌ 
போகிறார்கள்‌. அவர்களுக்கு அம்மாவால்‌ அதிகத்‌ 
தொல்லை இல்லை. 

சகதியில்‌ சிக்கிக்‌ கொண்டவன்‌ அவன்‌ தான்‌. அவனும்‌ 
தனியே போயிருப்பான்‌. தோதாகத்‌ தறி மேடை உள்ள 
இடம்‌ வாடகைக்குக்‌ கிடைக்கவில்லை. முன்பெல்லாம்‌ 
தறி மேடைக்கு மட்டும்‌ இரண்டு ரூபாய்‌ வாடகை; 
இப்போது ஏழு ரூபாய்‌ கேட்கிறார்கள்‌; அதற்கும்‌ மேடை 


கிடைப்பதில்லை. மூன்று தங்கைகளில்‌ 
கல்யாணத்துக்குப்‌ பட்ட கடனை அடைக்க வேண்டும்‌; 
இரண்டு தங்கைகள்‌ திருமணத்துக்கும்‌ ஜாக்கிரதை 
செய்து கொள்ள வேண்டும்‌. தம்பிகளுக்கு அந்தப்‌ 
பொறுப்புகளோ கவலையோ இல்லை. அவன்‌ அப்படி 
இருக்க முடியுமா? அம்மாவோடு இருந்தால்‌ சிக்கனமாக 
இருக்கலாம்‌ என்றுதான்‌ அவளோடு தங்கினான்‌. 
இப்படிப்‌ பொறுப்புக்‌ கட்டிக்‌ கொண்டு 
ஆசைப்பட்டதனால்தான்‌ அம்மாவிடம்‌ வசமாய்ச்‌ 
சிக்கிக்‌ கொண்டான்‌. அவன்‌ என்ன செய்தாலும்‌, அம்மா 
எதிர்க்கட்சி. பங்கஜத்துக்கு என்ன குறைச்சல்‌? 
பெற்றவர்கள்‌ இருக்கிறார்கள்‌! நாலு அண்ணன்‌ 
தம்பிகளுக்கு நடுவில்‌ ஒரே பெண்‌; தறி வேலை தெரியும்‌; 
வீட்டு வேலைகளும்‌ தெரியும்‌. சினிமா ஸ்டார்‌ போல 
இல்லாவிட்டாலும்‌ கச்சிதமாக இருப்பாள்‌. அவளைப்‌ 
பெற்றவர்கள்‌ அவனுக்குப்‌ பெண்‌ தர முன்வந்தார்கள்‌. 
அவனுடைய முதலாளியிடம்‌ பேச்சு கொடுத்தார்கள்‌. 
முதலாளி ஜாதகப்‌ பொருத்தம்‌ பார்த்தார்‌. “கொடுக்கல்‌ 
வாங்கல்‌” எல்லாம்‌ அவர்தான்‌ பேசி முடித்தார்‌. 
இவ்வளவு ஆன பிறகு “எனக்கு இந்தப்‌ பொண்ணு 
பிடிக்கல்லே, அவளைக்‌ கட்டிக்கக்‌ கூடாது” என்கிறாளே, 
இது அக்கிரமம்‌ இல்லையா? ஆரம்பத்தில்‌ அவளிடம்‌ 
கேட்கவில்லை என்ற குறை; அவளிடம்‌ பேசியிருந்தால்‌ 
தனியாக ஐம்பது, நூறு கேட்டு வாங்க்யிருப்பாள்‌. அது 
கிடைக்கவில்லை என்று ஆத்திரம்‌. அதற்காகப்‌ 
பங்கஜத்தைப்‌ பற்றி கேவலமாய்ப்‌ பேசுகிறாளே, இவள்‌ 
உருப்படுவாளா? பங்கஜம்‌ எதிர்‌ வீடுதான்‌; ஆனால்‌ 
அவன்‌ அவளைத்‌ தலை தூக்கியாவது பார்த்ததுண்டா? 
அல்லது அவள்‌ இவன்‌ இருக்கும்‌ திசைப்பக்கமாவது 
திரும்பி இருப்பாளா? அந்த உத்தமியைக்‌ கரிக்கிறாளே 
இந்தச்‌ சண்டாளி, இவள்‌ வாயில்‌ புழு நெளியுமா, 
நெளியாதா? அப்பாவைக்‌ கை தூக்கி அடித்த இந்த 
ராட்சசிக்குப்‌ பங்கஜம்‌ பற்றி பேச என்ன யோக்கியதை 
இருக்கிறது? 


எண்ணங்களோடு போட்டியிட்டுக்கொண்டு நாடா 
பறந்தது. இந்தக்‌ குழப்பத்திலும்‌ ஓர்‌ இழைகூட 
அறவில்லை: அண்ணனுடைய மன வேகத்தைப்‌ 
புரிந்து கொண்டு குள்ளியும்‌ நாடா கோத்துக்‌ 
கொடுத்தாள்‌. 

முதலாளி அவன்‌ பக்கம்‌; அவருக்கு அவன்‌ மேல்‌ ஓர்‌ 
அபிமானம்‌. ஒரு நம்பிக்கை. எதற்கெடுத்தாலும்‌ 
அவனைக்‌ கூப்பிடுவார்‌. அவருடைய உதவி 
இருந்ததால்தான்‌ அவன்‌ மூன்று தங்கைகளின்‌ 
திருமணக்‌ கடனைத்‌ தீர்க்க முடிந்தது. தன்‌ 
கல்யாணத்துக்காகவும்‌ சேலை, செயின்‌, தாலி எல்லாம்‌ 
தயார்‌ செய்ய முடிந்தது. 

அம்மாவுக்கு தெரியக்கூடாது என்றுதான்‌ அவன்‌ 
அவற்றைப்‌ பெட்டியில்‌ பூட்டி வைத்தான்‌. அந்தப்‌ 
பெட்டியைக்‌ கள்ளத்தனமாய்த்‌ திறந்து 
பார்த்திருக்கிறாளே, என்ன நெஞ்சமுத்தம்‌ இருக்கும்‌? 
அவனுக்குப்‌ படபடவென்று கோபம்‌ மூண்டது. அதே 
நேரத்தில்‌ அம்மாவின்‌ குரல்‌, “குள்ளி, ஓவ்‌ குள்ளி, ஏட்‌ 
ஆவ்‌!” (குள்ளி, அடி குள்ளி. இங்கே வா!) என்று 
கூப்பிட்டது. 

சிறுமியான குள்ளிக்கு இருதலைக்‌ கொள்ளியாக 
இருந்தது. அவளுக்கு அம்மாவும்‌ வேண்டும்‌. 
அண்ணாவும்‌ வேண்டும்‌. 

“அண்ணா, அம்மா கூப்பிட்றா” என்று நாடாவை 
நிறுத்தினாள்‌. 

“வேலை நேரத்தில்‌ ஏன்‌ கூப்படறா?” 

“காய்கீ” (என்னவோ) 

“இரு புட்டா முடிச்சுட்டுப்‌ போகலாம்‌” 

அதற்குள்‌ அம்மாவின்‌ குரல்‌ மறுபடியும்‌ வீறிட்டது. :ஓவ்‌ 
ஃபொ வர்தே காணும்‌ பொஃடர்னி? அவிஸ்‌ கீந்‌ ஹீ?” 
(அடி கூப்பிடறது காதிலே விழல்லே? வர்றியா 
இல்லையா?) 

அதற்கு மேல்‌ சோதனை செய்யக்‌ குள்ளி தயாராக 
இல்லை. நாடாவை அப்படியே போட்டுவிட்டு, எழுந்து 


தறி மேடையிலிருந்து கீழே குதித்து அம்மாவிடம்‌ 
ஓடினாள்‌. 

சினம்‌ பீறிட்டுக்‌ கொண்டு வந்தது ராஜத்துக்கு. ஆனால்‌ 
சினத்தில்‌ தலையில்‌ ஓர்‌ ஓய்ச்சல்‌ இருந்தது. சுருட்டிக்‌ 
கொண்டு படுத்துத்‌ தூங்கிவிட வேண்டும்‌, 
எழுந்திருக்கவே கூடாது என்று தோன்றியது. சண்டை 
போடுவதற்கான தெம்பே இல்லை. உடல்‌ நரம்புகள்‌ 
மக்கிவிட்டார்‌ போல்‌ இருந்தது. சாம்பார்ச்‌ சண்டை 
கல்யாணச்‌ சண்டையாக முடிந்தது. எங்கே முடிந்தது? 
இன்னும்‌ கிளை விட்டுக்‌ கொண்டிருக்கிறதே! 

அவன்‌ மெளனமாய்த்‌ தலை குனிந்து இழைகளைச்‌ 
சுத்தம்‌ செய்து கொண்டிருந்தான்‌. 

சமையலறை பத்தடி தூரத்தில்தான்‌ இருந்தது. அம்மா 
குள்ளீயை அதட்டுவது கெளிவாய்க்‌ கேட்டது. 
“ஏண்டை, நான்‌ கூப்பிட்டது காதிலே விழல்லே? ஏண்டி 
இத்தனை நேரம்‌?” 

”சத்தத்திலே கேக்கல்லே.” 

“நீ இனிமே இந்தத்‌ தறிக்குப்‌ போக வேண்டாம்‌. புதுத்‌ 
தெரு சென்னப்பன்‌ நூறு ரூபா பணம்‌ தர்றேன்னான்‌. 
பழையது கொட்டிக்கிட்டு அங்கே போ.” 

குள்ளியாலே அந்த அறியாயத்தைப்‌ பொறுக்க 
முடியவில்லை. “அண்ணன்‌ தறியிலே இன்னும்‌ 
ஒண்ணே முக்கால்‌ முழம்‌ இருக்கு. முதலாளி அவசரமா 
சேலை வேணும்னு...” 

“அதெல்லாம்‌ உன்னை யார்‌ கேட்டா? பேசாம பழையது 
கொட்டிக்கிட்டுத்‌ தொலை!” என்னும்‌ போது குள்ளியின்‌ 
தலையில்‌ நறுக்கென்று ஒரு குட்டு விழுந்தது. 
எல்லாவற்றையும்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த ராஜம்‌ தறி 
மேடையை விட்டுக்‌ கீழே இறங்கினான்‌. 

“ஏண்டி, என்ன சொல்றே?” 

“புதுத்‌ தெரு சென்னப்பன்‌ குள்ளிக்கு நூறு ரூபா முன்‌ 
பணம்‌ தர்றேன்னான்‌. அவளை அங்கே போகச்‌ 
சொன்னேன்‌.” 

கரை கோத்துக்‌ கொடுக்கும்‌ சிறுவர்‌ சிறுமிகளுக்கு 


இப்போது நல்ல கிராக்கி. ஐம்பதும்‌ நூறும்‌ முன்பணம்‌ 
தந்து நெசவாளர்கள்‌ அவர்களை வேலைக்கு 
அமர்த்திக்‌ கொள்கிறார்கள்‌. அம்மாவுக்கு இந்த விஷயம்‌ 
தெரியும்‌. 

“அவளை அங்கே அனுப்பிவிட்டா நான்‌ என்ன 
செய்யறது?” 

"நீ வேறே ஆளைப்‌ பார்த்துக்கோ. குள்ளிதான்‌ 
வேணும்னா நூறு ரூபா முன்‌ பணம்‌ கொடு.” 
ராஜத்துக்கு அவளுடைய தந்திரம்‌ புரிந்தது. 
களவாணித்தனமாய்ப்‌ பெட்டியைத்‌ திறந்து 
பார்த்தாளா? பெட்டியில்‌ தாலி, சேலை செயினோடு நூறு 
ரூபா பணம்‌ இருப்பதைக்‌ கண்டு விட்டாள்‌. அந்தப்‌ 
பணத்தைப்‌ பறிக்கத்தான்‌ இந்தக்‌ குறுக்குவழியில்‌ 
போகிறாள்‌. 

“மூணு பேருக்கும்‌ நான்‌ உழைச்சுப்‌ போடறேன்‌. குள்ளி 
வெளியிலே வேலை செய்வாளா?” 

“நீ உழைச்சி எங்களுக்குப்‌ போட வேணாம்‌. முன்பணம்‌ 
நூறு ரூபா கொடுத்தாத்தான்‌ குள்ளி உன்னோடு வேலை 
செய்வாள்‌. ராஜாமணிக்கு வயசாச்சு. அவ 
கல்யாணத்துக்கு நான்‌ தயார்‌ செய்யணும்‌. அவளுக்கு 
ஒரு தோடு வாங்கப்‌ போறேன்‌.” 

அவன்‌ கல்யாணத்துக்குத்‌ தயார்‌ செய்து கொள்கிறான்‌ 
அல்லவா? ஏட்டிக்குப்‌ போட்டியாக ராஜாமணியின்‌ 
கல்யாணத்துக்குத்‌ தயார்‌ செய்கிறாளாம்‌! 
ராஜாமணிக்குப்‌ பதின்மூன்று வயசு: கல்யாணத்துக்கு 
இப்போது என்ன அவசரம்‌? அப்படியே நல்ல இடத்தில்‌ 
கேட்டாலும்‌ அவனுக்கல்லவா அந்தப்‌ பொறுப்பு! 
மூன்று தங்கைகளைக்‌ கட்டிக்‌ கொடுத்துவிட்டுக்‌ கடன்‌ 
காரனாய்க்‌ கஷ்டப்படுகிறவன்‌ அவன்‌ அல்லவா? 
இவள்‌ என்ன செய்தாள்‌? ராஜாமணிக்குத்‌ தோடு 
வாங்கவா பணம்‌ கேட்கிறாள்‌? அவனிடமுள்ள 
பணத்தைக்‌ கறக்க வேண்டும்‌; அவனுக்கு மணமாகாமல்‌ 
இடைஞ்சல்‌ செய்ய வேண்டும்‌; அவன்‌ வேலை செய்ய 
முடியாதபடி தொல்லை தர வேண்டும்‌. இதுதான்‌ அவள்‌ 


எண்ணம்‌. 

பெற்றவளுக்கு இவ்வளவு கெட்ட மனசு இருக்குமா? 
ராட்சசி, ராட்சசி! 

அப்பா இருந்தவரை எலிக்குஞ்சு போல இருந்தவள்‌, 
அப்பா போனவுடனே பெருச்சாளி போல்‌ ஆகிவிட்டாள்‌. 
பிள்ளைகளும்‌ பெண்களும்‌ சம்பாதித்துப்‌ போடப்‌ 
போட இவளுக்குச்‌ சதை கூடிக்‌ கொண்டே போகிறது. 
ஏன்‌ கூடாது? தறிவேலை செய்து கொடுக்கக்‌ கூட 
இவளுக்கு உடம்பு வளைவதில்லை: கூலி 
வாங்கிக்கொண்டு அவனிடமே பாதி வேலை 
வாங்கிவிடுகிறாள்‌. நாள்‌ முழுவதும்‌ கொறிக்கிற 
கொழுப்புதான்‌ இவளை இப்படியெல்லாம்‌ பேச 
வைக்கிறது, செய்ய வைக்கிறது. இந்தத்‌ திமிரை ஒடுக்க 
வேண்டும்‌. அப்பா செத்தபோது ஊருக்காக ஒப்பாரி 
வைத்தாள்‌. இவள்‌ உடம்பு கரைய ஒப்பாரி வைத்துக்‌ 
கதறிக்‌ கதறி அழ வேண்டும்‌. 

அவனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட சொற்களில்‌ 
சினமே இல்லை. “ராஜாமணி கல்யாணத்துக்கு இப்போது 
என்ன அவசரம்‌? நான்‌ செய்ய மாட்டேனா?” 
“செய்யறவங்க ரொம்ப பேரைப்‌ பார்த்தாச்சு. 
கல்யாணத்துக்கு முந்தியே தலை கீழா நடக்கிறே. 
கல்யாணம்‌ ஆனப்புறம்‌ யார்‌ புத்தி எப்படி இருக்குமோ, 
யார்‌ கண்டா?” 

“பெட்டியிலே இருக்கிற பணத்தைப்‌ பார்த்துட்டே. 
அதைப்‌ பறிமுதல்‌ செய்யறவரை உன்‌ மனசு ஆறாது, 
இல்லியா?” 

“நான்‌ உன்னை யாசகம்‌ கேட்கல்லே! என்‌ மவ வேலை 
செஞ்சி கழிக்கப்‌ போறா!” 

“நான்‌ தர மாட்டேன்‌.” 

“நான்‌ கட்டாயப்படுத்தல்லியே! குள்ளி 
புதுத்தெருவுக்குப்‌ போவா...” 

“நீயே எடுத்துக்கோ, இந்தா!” என அவன்‌ ஆணியில்‌ 
தொங்கிக்‌ கொண்டிருந்த பெட்டிச்‌ சாவியை அவளிடம்‌ 
எறிந்தான்‌. சட்டையை மாட்டிக்‌ கொண்டான்‌. 


கண்ணாடியில்‌ முகம்‌ பார்த்துப்‌ பவுடர்‌ போட்டுக்‌ 
கொண்டான்‌. கிராப்பை ஒழுங்கு செய்து கொண்டான்‌. 
அவனுடைய வாயிலிருந்து வெளிவந்த சொற்கள்‌ 
செத்து அழுகி வெளிவருவதாகவும்‌, நாறுவதாகவும்‌ 
அவனுக்குத்‌ தோன்றியது. 

“பெட்டியிலே நூறு ரூபா இருக்கு. எடுத்துக்கோ, சேலை 
கட்டிக்கோ, செயின்‌ போட்டுக்கோ, போ... போ...” 
அவளிடம்‌ பேசுவதற்குத்‌ தன்னிடம்‌ சொற்களே இல்லை, 
எல்லாம்‌ தீர்ந்து விட்டன என்று அவனுக்குப்‌ புரிந்தது. 
அவன்‌ பதில்‌ பேசாமல்‌ கீழே குனிந்தவாறு நடந்தவன்‌ 
தயங்கி நின்றான்‌. 

“காய்‌ஃதா?” (என்ன அண்ணா) - என்றவாறு அவள்‌ ஓடி 
வந்தாள்‌. 

”ராஜாமணிக்கிட்டே நான்‌ அஞ்சுரூபா கடன்‌ 
வாங்கினேன்‌. அவ சாப்பிட வார்றப்போ ஒரு ரூபா 
சேர்த்து அவகிட்ட கொடுத்துடு.” 

“ஏழு ரூபா எதுக்கு அண்ணா?” 

உனக்கு ஒரு ரூபா, பிரியப்பட்டதை வாங்கித்‌ தின்னு. 
அம்மாகிட்ட காட்டாதே.” 

“ஒரு ரூபா எதுக்கு அண்ணா?” 

“வச்சுக்கோ, வச்சுக்கோ?” 

சொல்லிக்‌ கொண்டே அவன்‌ நடந்தான்‌. தலையில்‌ 
கொதியாய்க்‌ கொதித்தது. நெஞ்சில்‌ எரியாய்‌ எரிந்தது. 
பரபரவென்று வீட்டை விட்டு வெளியே வந்தான்‌. 
கிழக்கே நடந்தான்‌. 

மாதப்பா சந்தைத்‌ தாண்டி கீழ்க்‌ கடலங்குடித்‌ தெருவை 
அடைந்தான்‌. உடம்பில்‌ சொல்லி முடியாத ஓய்ச்சல்‌, 
யாரோ கழுத்தை நெட்டித்‌ தள்ளிக்‌ கொண்டு போவது 
போல்‌ இருந்தது. எல்லா இரைச்சல்களும்‌ அடங்கி ஒரே 
ஓர்‌ இரைச்சல்‌ கேட்டது. நாய்‌ குரைக்கும்‌ சத்தம்‌. நாய்‌ 
குரைத்தபடி அவனைக்‌ கடிக்க வருகிறது. அவன்‌ 
பயந்து கொண்டு ஓடுகிறான்‌. சீ, கனவில்‌ வந்த நாய்‌ 
உண்மையில்‌ துரத்துமா? கடிக்க வருமா? இதென்ன 
பைத்தியக்காரத்தனம்‌? 


அவன்‌ நடந்து கொண்டிருந்தான்‌. 

மகாமகக்‌ குளத்தை நெருங்கியதும்‌ அவன்‌ நின்றான்‌. 
இந்தக்‌ குளத்தில்‌ விழுந்து செத்தால்‌ சொர்க்கத்துக்குப்‌ 
போகலாம்‌ என்கிறார்கள்‌. போன மாதம்‌ கூட அவன்‌ 
தெருவில்‌ இருந்த கிழவி இதில்‌ விழுந்தாள்‌: பல பேர்‌ 
விழுகிறார்கள்‌. அவனும்‌ விழுந்தால்‌ என்ன? 
தண்ணீரிலே விழுந்த பிணம்‌ என்பார்கள்‌. அவன்‌ 
அதைப்‌ பார்த்திருக்கிறான்‌. அவன்‌ குளத்தில்‌ விழுந்து 
செத்து, புசுபுசுவென்று பலூன்‌ போல மிதந்தால்‌, அம்மா 
அடையாளம்‌ கண்டு கொள்வாளா? பயப்படுவாளா? 
அழுவாளா? 

ஆனால்‌, அவனுக்கு நீந்தத்‌ தெரியும்‌. குளத்தில்‌ 
விழுந்தால்‌ லேசில்‌ உயிரை விட முடியாது. 
அவனுக்குத்தான்‌ கஷ்டம்‌. 

அவன்‌ தொடர்ந்து நடந்தான்‌. மரணத்துக்கு அஞ்சி 
ஓடுகிறவன்‌ போல வேர்க்க விறுவிறுக்க நடந்தான்‌. 
வெறி நாய்‌ மறுபடியும்‌ துரத்துகிறது. நிஜ நாய்‌ அல்ல. 
கனவு நாய்‌ தான்‌. ஆனாலும்‌ அது கடிக்க வருகிறது. 
அது போதாதா? பக்கத்து வீட்டுச்‌ சேவல்‌ ஐயோய்யோ 
என்று கத்துகிறது. 

அவன்‌ விழித்தபடி ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தான்‌. 
மணி ஒன்பது நாற்பது. ஒன்பது ஐம்பதுக்கு ஒரு ரயில்‌ 
வருகிறது.ரைட்‌! 

அவன்‌ தண்டவாளத்தோடு நடந்து கொண்டே 
இருந்தான்‌. இரண்டு பர்லாங்கு நடந்திருப்பானா? 
எதிரில்‌ ரயில்‌ வருவது தெரிந்தது. “அப்பாடா” என்று ஓர்‌ 
உற்சாகம்‌ உண்டாயிற்று. ரயிலுக்கு எதிரில்‌ ஓடினால்‌, 
மரைவர்‌ ரயிலை நிறுத்திவிடுவான்‌ என்று அப்போதும்‌ 
அவனுக்கு ஜாக்கிரதை இருந்தது. ஆகையால்‌ அவன்‌ 
ஒதுங்கியே நின்றான்‌. 

என்று ஊதியது. அவன்‌ சிரித்தான்‌. அது பாலத்தைத்‌ 
தடதடவென்று கடப்பதற்குள்‌, அவனுக்கு அவசரம்‌. 
நூறுமுறை விழுந்துவிட்டான்‌. மனதிற்குள்‌. 


எஞ்சின்‌ அவனைத்‌ தாண்டியது. டிரைவர்‌ அவனைப்‌ 
பார்த்துச்‌ சிரித்துக்‌ கையை ஆட்டினார்‌. நெருப்புச்‌ சூடு 
அவனைக்‌ கர்றென்று கிள்ளியது. நாய்‌ குரைத்தது. 
சேவல்‌ கூவியது. அம்மா கத்தினாள்‌. ராஜம்‌ ஓட்டப்‌ 
பந்தயத்துக்கு நிற்பவன்‌ போல வலது காலை 
முன்னெடுத்து வைத்தான்‌. 

தூ ரொல்டு!” (நீ அழுது அழுது சாகணும்‌!) என்று 
பலமாய்க்‌ கத்திக்‌ கொண்டே இரண்டு 
பெட்டிகளுக்கிடையில்‌ பாய்ந்தான்‌. 
ஆஸ்பத்திரியிலிருந்து சடலத்தை இரவு பத்து 
மணிக்குத்தான்‌ கொடுத்தார்கள்‌. பிரேதத்தை 
வீட்டுக்குள்‌ கொண்டு போகக்‌ கூடாது என்பதற்காகத்‌ 
திண்ணையிலேயே ஒரு நாற்காலியில்‌ உட்கார 
வைத்தார்கள்‌. ரயில்‌ டிரைவர்‌ சந்தேகப்பட்டுப்‌ பிரேக்‌ 
போட்டதால்‌ உயிர்‌ போகும்‌ அளவுக்குத்‌ தலையின்‌ 
பின்பக்கம்‌ அடிபட்டதைத்‌ தவிர ராஜத்துக்குப்‌ பெரிய 
நஷ்டம்‌ ஏதும்‌ இல்லை. ஆஸ்பத்திரிக்காரர்களும்‌ 
நறுவிசாக வேலை செய்திருந்தார்கள்‌. ஆக, ராஜத்தின்‌ 
உடம்பு பார்ப்பதற்குப்‌ பயங்கரமாக இல்லை. கழுத்தில்‌ 
ரோஜா மாலையுடன்‌ மாப்பிள்ளைக்‌ கோலத்தில்‌ 
உட்கார்ந்திருந்தது. 

அம்மா அழாமல்‌ இருக்க முடியுமா? கதறிக்‌ கதறி 
அழுதாள்‌. இந்த தெருவாசிகள்‌ மட்டும்‌ அல்ல, பல 
தெருக்களிலிருந்து மக்கள்‌ கூட்டமாக வந்து பார்த்துக்‌ 
கலங்கினார்கள்‌. 

எதிர்‌ வீட்டில்தான்‌ பங்கஜம்‌ இருந்தாள்‌. அவளுடைய 
பெற்றோர்‌ எதிர்‌ வீட்டுக்குப்‌ போய்விட்டதால்‌ அவள்‌ தன்‌ 
சகோதரர்களோடு இருந்தாள்‌. 

“ஹய்யா, தூஜீதோ?” (ஏண்டி, நீ போய்ப்‌ 
பார்க்கவில்லையா?) என்று அண்ணன்‌ கேட்டான்‌. 
“பார்க்காமே என்ன? பைத்தியக்காரப்‌ பிள்ளை! 
கலியாணம்‌ ஆனப்பறம்‌ இந்த வேலை செய்யாமல்‌ 
இருந்தானே!” என்ற பங்கஜம்‌ போர்வையால்‌ 
தலையையும்‌ சேர்த்து மூடிக்‌ கொண்டாள்‌. 


குளிர்‌ மட்டும்‌ அல்ல: கும்பகோணத்தில்‌ கொசுத்‌ 
தொல்லையும்‌ அதிகம்‌. 


RRR 


35.மகாராஜாவின்‌ 
ரயில்வண்டி : அ. 
முத்துலிங்கம்‌ 


ஒரு விபத்து போலதான்‌ அது நடந்தது. 

செல்வநாயகம்‌ மாஸ்ரர்‌ வீட்டில்‌ தங்க வேண்டிய நான்‌ 
ஒரு சிறு அசொகரியம்‌ காரணமாக இப்படி ஜோர்ஜ்‌ 
மாஸ்ரர்‌ வீட்டில்‌ தங்க நேரிட்டது. எனக்கு அவரை 
முன்பின்‌ தெரியாது. அந்த இரண்டு இரவுகளும்‌ ஒரு 
பகலும்‌ எனது வாழ்க்கையில்‌ மிகவும்‌ 
முக்கியமானவையாக மாறும்‌. எனது பதினாலு வயது 
வாழ்க்கையில்‌ நான்‌ கண்டிராத கேட்டிராத சில 
விஷயங்கள்‌ எனக்குப்‌ A.Kபhயிingan புலப்படுத்தப்படும்‌. 
இன்னும்‌ சில அதிர்ச்சிகளுக்கும்‌ தயாராக நேரிடும்‌. 

ஜோர்ஜ்‌ மாஸ்ரர்‌ பூர்விகத்தில்‌ கேரளாவில்‌ இருந்து 
வந்தவர்‌. அவர்‌ கழுத்தினால்‌ மட்டுமே கழற்றக்கூடிய 
மூன்று பொத்தான்‌ வைத்த முழங்கை முட்டும்‌ 
சட்டையை அணிந்திருந்தார்‌. அவருடைய முகம்‌ பள்ளி 
ஆசிரியருக்கு ஏற்றதாக இல்லை. வாய்க்கோடு மேலே 
வளைந்து எப்போதும்‌ சிரிக்க ஆரம்பித்தவர்‌ போலவே 
காட்சியளித்தார்‌. 

மிஸஸ்‌ ஜோர்ஜை பார்த்தவுடன்‌ கண்டிப்பானவர்‌ 
என்பது தெரிந்துவிடும்‌. பொட்டு இடாத நெற்றி கடும்‌ 
வெள்ளையாக இருந்தது. யெளவனத்தில்‌ இருந்து பாதி 
தூரம்‌ வரை வந்திருந்தாலும்‌ அவருடைய கண்கள்‌ 
மூக்குக்கு கீழே தென்படுவதைப்‌ பார்த்துப்‌ 


பழக்கப்படாதவை. கறுப்புக்கரை வைத்த 
வெள்ளைச்சேலை அணிந்திருந்தார்‌. சேலையின்‌ 
ஒவ்வொரு மடிப்பும்‌ கனகச்சிதமாக உரிய இடத்தை 
விட்டு நகராமல்‌ அப்படியே நின்றது. நான்‌ அங்கு 
போனபோது இருவரும்‌ மகளை எதிர்பார்த்துக்‌ 
கொண்டு வாசவில்‌ நின்றனர்‌. 

மூன்று பெண்கள்‌ தூரத்தில்‌ வந்தார்கள்‌. எல்லோரும்‌ 
ஒரே மாதிரியான சீருடை போன்ற ஒன்றை 
அணிந்திருந்தார்கள்‌. இருந்தும்‌ அவர்களில்‌ இந்தப்‌ 
பெண்‌ அவள்‌ உயரத்தினால்‌ நீண்ட தூரம்‌ முன்பாகவே 
தெரிந்தாள்‌. அவள்‌ அசையும்போது இடைக்கிடை 
அவள்‌ இடை தெரிந்தது; மீதி மறைந்தது. கிட்ட 
வந்தபோது அவள்‌ கண்கள்‌ தெரிந்தன. அவை 
அபூர்வமாக ஓர்‌ இலுப்பக்‌ கொட்டையைப்‌ 
பிளந்ததுபோல இருபக்கமும்‌ கூராக இருந்தன. 
கழுத்திலோ காதிலோ வேறு அங்கத்திலோ ஒருவித 
நகையுமில்லை. ஆனால்‌ மூக்கிற்குக்‌ கீழே, மேல்‌ 
உதட்டில்‌ ஒரு மரு இருந்தது. இது அவள்‌ உதடுகள்‌ 
அசையும்போதெல்லாம்‌ அசைந்து எங்கள்‌ பார்வையை 
அவள்‌ பார்வையை திருப்பியது. அப்படியே அவள்‌ 
உடம்பை அவதானிக்கும்‌ ஆர்வத்தையும்‌ கூட்டியது. 
இது ஒரு நூதனமான தந்திரமாகவே எனக்குப்‌ பட்டது. 

சொஸலின்‌ என்று அவளை எனக்கு 
அறிமுகப்படுத்தினார்கள்‌. அலுப்பாக, கண்களை 
நிமிர்த்திப்‌ பார்த்தாள்‌. அந்த முகம்‌ பதின்மூன்று 
வயதாக இருந்தது. ஆனால்‌ உடல்‌ அதை ஒத்துக்‌ 
கொள்ளாமல்‌ இன்னும்‌ அதிக வயதுக்கு 
ஆசைப்பட்டது. 

என்னுடைய முதலாவது அதிர்ச்சி அந்த வீடுதான்‌. 
அது எனக்குப்‌ பரிச்சயமற்ற பெரும்‌ வசதிகள்‌ 
கொண்டது. என்னிலும்‌ உயரமான ஒரு மணிக்கூடு 
ஒவ்வொரு மணிக்கும்‌ அந்த தானத்தை ஞாபகம்‌ 
வைத்து அடித்தது. விட்டுவிட்டு சத்தம்‌ போடும்‌. நான்‌ 
முன்பு தொட்டு அறியாத ஒரு குளிர்‌ பெட்டி இருந்தது. 


தொங்கும்‌ சங்கிலியைப்‌ பிடித்து இழுத்தால்‌ பெரும்‌ 
சத்தத்தோடு தண்ணீர்‌ பாய்ந்து வரும்‌ கழிவறை 
இருந்தது. வாழ்நாள்‌ முழுக்க பராமரித்தாலும்‌ ஒரு பூ 
பூக்காத செடிகலைத்‌ தொட்டிகளில்‌ வைத்து 
வளர்த்தார்கள்‌. 

எனக்கு ஒதுக்கப்பட்ட அறை அவசரமாகத்‌ 
தயாரிக்கப்பட்டது. அலுமாரியும்‌ மேசையும்‌ ஒரு 
பக்கத்தை அடைத்தன. நிறையப்‌ புத்தகங்களும்‌ 
வெற்றுப்‌ பெட்டிகளும்‌ ஒன்றன்மேல்‌ ஒன்றாக அடுக்கி 
வைக்கப்பட்டிருந்தன. அலுமாரிக்குள்‌ அனுமதி 
கிடைக்காத உடுப்புகள்‌ வெளியே காத்திருந்தன. 
படுக்கையில்‌ விரிப்பு கலையாத வெள்ளை விரிப்பும்‌, 
அநீதியாக இரண்டு தலையணைகளும்‌ கிடந்தன. அந்த 
அறையைத்‌ தொட்டுக்கொண்டு மூன்று கதவுகள்‌ 
கொண்ட ஒரு குளியலறை இருந்தது. மூன்று பேரு 
மூன்று வாசல்‌ வழியாக அதற்குள்‌ வரமுடியும்‌. 
ஆனபடியால்‌ மிகக்‌ கவனமாக உள்பூட்டுகளைப்‌ 
போடவும்‌, பிறகு ஞாபகமாகத்‌ திறக்கவும்‌ தெரிந்திருக்க 
வேண்டும்‌. குளியல்‌ தொட்டி வெள்ளை நிறத்தில்‌ 
இருந்து பழுப்பு நிறமாக மாறுகிறதா அலல்து பழுப்பு 
நிறத்தில்‌ இருந்து வெள்ளை நிறமாக மாறுகிறதா 
என்பதைச்‌ சொல்ல முடியவில்லை. அதில்‌ நீண்டமுடி 
ஒன்று தண்ணீரில்‌ நனைந்து நெளிந்துபோய்‌ கிடந்தது. 
இன்னும்‌ பல பெண்‌ சின்னங்களும்‌, அந்தரங்க 
உள்ளாடைகளும்‌ ஒளிவில்லாமல்‌ தொங்கின. 

இரண்டாவது அதிர்ச்சி முத்தம்‌ கொடுக்கும்‌ காட்சி. 
அந்தப்‌ பெண்‌ அடிக்கடி முத்தம்‌ கொடுத்தாள்‌. சும்மா 
போகிற தாயை இழுத்து அவள்‌ கன்னத்திலே முத்தம்‌ 
பதித்துவிட்டுப்‌ போனாள்‌. சிலவேளை பின்னுக்கிருந்து 
வந்து அவளைக்‌ கட்டிப்‌ பிடித்து ஆச்சரியப்பட 
வைத்தாள்‌. சிலமுறை கன்னத்தில்‌ தந்தாள்‌; சிலமுறை 
நெற்றியில்‌ கொடுத்தாள்‌. தாயும்‌ அப்படியே செய்தாள்‌. 
சில நேரங்களில்‌ அப்படிக்‌ கொடுக்கும்போது என்னைச்‌ 
சாய்வான கண்களால்‌ பார்த்தாள்‌. எனக்கு அந்த 


சமயங்களில்‌ என்ன செய்வதென்று தெரிவதில்லை. 

நான்‌ முதல்‌ முறையாக அந்நியர்‌ வீட்டிலே 
தங்கியிருந்தேன்‌. அதிலும்‌ அவர்கள்‌ கத்தோலிக்கர்கள்‌. 
அவர்கள்‌ பழக்கவழக்கங்கள்‌ அப்படியாயிருக்கலாம்‌ 
என்று யோசித்தேன்‌. ஆனாலும்‌ கூச்சமாக இருந்தது. என்‌ 
கண்களை இது சாதாரணமான நிகழ்ச்சி என்று 
நினைக்கும்‌ தோரணையில்‌ வைக்கப்‌ 
பழக்கிக்கொண்டேன்‌. 

சாப்பாடு மேசையில்‌ பரிமாறப்பட்டதும்‌ நான்‌ 
அவசரமாகக்‌ கையை வைத்துவிட்டேன்‌. பிறகு 
பிரார்த்தனை தொடங்கியபோது அதை 
இழுத்துக்கொண்டேன்‌. கடைசியில்‌ “ஆமென்‌” என்று 
சொன்னபோது நான்‌ கலந்து கொள்ளத்‌ தவறிவிட்டேன்‌. 
அதற்கு இந்தப்‌ பெண்‌ என்னை ஒருமாதிரியாகப்‌ 
பார்த்தாள்‌. 

அன்று இரவு நடந்ததுவும்‌ விநோதமான சம்பவமே. 
பழக்கப்படாத அறை, பழக்கப்படாத கட்டில்‌, 
பழக்கப்படாத ஒலிகள்‌, வெகு நேரமாக நித்திரை 
வரவில்லை. 

மெள்ள என்னுடைய கதவு திறக்கும்‌ ஒலி. ஒரு 
மெழுகுவர்த்தியைப்‌ பிடித்தபடி இந்தப்‌ பெண்‌ மெள்ள 
நடந்து வந்தாள்‌. வந்தவள்‌ என்‌ பக்கம்‌ திரும்பிப்‌ 
பாராமல்‌ நேராக பெட்டிகள்‌ அடுக்கி வைத்திருக்கும்‌ 
திசையில்‌ போய்‌ நின்றுகொண்டு அமெரிக்காவின்‌ 
சுதந்திரச்சிலை போல மெழுகுவர்த்தியை உயர்த்திப்‌ 
பிடித்தாள்‌. நான்‌ திடீரென்று எழுந்து உட்கார்ந்தேன்‌. 

“பயந்துட்டியா?” இதுதான்‌ அவள்‌ என்னுடன்‌ பேசிய 
முதல்‌ வார்த்தை. நானும்‌ அவள்‌ பக்கத்தில்‌ நின்று 
என்னவென்று பார்த்தேன்‌. அந்த மரப்பெட்டிக்குள்‌ 
ஐந்து பூனைக்குட்டிகள்‌ ஒன்றன்மேல்‌ ஒன்றாக 
மெத்துமெத்தென்று கண்ணை மூடிக்‌ கிடந்தன. 
ஒவ்வொன்றாக கையிலே எடுத்துப்‌ பூங்கொத்தை 
ஆராய்வதுப்போல பார்த்தாள்‌. அவள்‌ கைச்சூடு ஆறும்‌ 
முன்பு நானும்‌ தொட்டுப்‌ பார்த்தேன்‌. புது அனுபவமாக 


இருந்தது. 

“மூன்று நாட்கள்‌ முன்புதான்‌ குட்டி போட்டது. இரண்டு 
இடம்‌ மாறிவிட்டது. தாய்ப்‌ பூனை இந்த ஜன்னல்‌ 
வழியாக வரும்‌, போகும்‌. பார்த்துக்‌ கொள்‌” என்றாள்‌. 
அதற்கு நான்‌ மறுமொழி சொல்லவில்லை. காரணம்‌ 
நான்‌ அப்போது அவளுடைய முதலாவது கேள்விக்கு 
எழுத்துக்‌ கூட்டிப்‌ பதில்‌ தயாரித்துக்‌ 
கொண்டிருந்ததுதான்‌. 

சற்று நேரம்‌ என்னையே பார்த்துக்கொண்டு 
நின்றவள்‌, எனக்கு பரிச்சயமானவள்‌ போல ரகஸ்யக்‌ 
குரலில்‌, “இந்தப்பூனை குட்டியாக இருந்த போது 
ஆணாக இருந்தது. திடீரென்று ஒரு நாள்‌ பெண்ணாக 
மாறி குட்டி போட்டுவிட்டது” என்றாள்‌. பிறகு இன்னும்‌ 
குரலை இறக்கி, “இந்தக்‌ கறுப்புக்‌ குட்டிக்கு மாத்திரம்‌ 
நான்‌ பெயர்‌ வைத்துவிட்டேன்‌. அரிஸ்டோட்டல்‌” 
என்றாள்‌. 

“ஏன்‌ அரிஸ்டோட்டல்‌?” 

“பார்ப்பதற்கு அப்படியே அரிஸ்டோட்டல்‌ போலவே 
இருக்கிறது. இல்லையா?” 

இவ்வளவுக்கும்‌ அவள்‌ என்‌ பக்கத்தில்‌ நெருக்கமாக 
நின்றாள்‌. அவளுடைய துயில்‌ உடைகள்‌ சிறு ஒளியில்‌ 
மெல்லிய இழை கொண்டதாக மாறியிருந்தன. கேசம்‌ 
வெப்பத்தைக்‌ கொடுத்தது. என்‌ விரல்கள்‌ அவளுடைய 
அங்கங்களின்‌ எந்த ஒரு பகுதியையும்‌ சுலபமாகத்‌ 
தொடக்கூடிய தொலைவில்‌ இருந்தன. ஆள்‌ காட்டி 
விரலை எடுத்து தன்‌ வாயில்‌ சிலுவை போல வைத்து 
சைகை காட்டியபடி மெதுவாக நகர்ந்து கதவைத்‌ 
திறந்து போனாள்‌. அவள்‌ போன திசையில்‌ கழுத்தை 
மடித்து வைத்துப்‌ படுத்தபடி கனநேரம்‌ காத்திருந்தேன்‌. 

காலை உனவு வெகு அவசரத்தில்‌ நடந்தது. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ மிக நேர்த்தியாக உடுத்தியிருந்தார்கள்‌. 
மிஸஸ்‌ ஜோர்ஜிடம்‌ இருந்து ஒரு மெல்லிய மயக்கும்‌ 
வாசனை திரவ நெடி வந்தது. இரவு ஒன்றுமே 
நடக்காததுபோல ஒரு பூனையாகவே மாறிப்போய்‌ 


ரொஸலின்‌ உட்கார்ந்திருந்தாள்‌. மயில்‌ தோகை போன்ற 
உடையும்‌, கறுப்புக்‌ காலணியும்‌, நீண்ட வெள்ளை 
சொக்ஸும்‌ அணிந்திருந்தாள்‌. 

அவள்‌ வேண்டுமென்றே சாவதானமாக 
உணவருந்தினாள்‌. மேசையில்‌ நாம்‌ இருவருமே 
மிஞ்சினோம்‌. ஒருவருமில்லாத அந்தச்‌ சமயத்திற்குக்‌ 
காத்திருந்தவள்‌ போல திடீரென்று என்‌ பக்கம்‌ திரும்பி, 
ரகஸ்யத்திற்காக வரவழைத்த குரலில்‌, “என்‌ 
அப்பாவிடம்‌ ஒரு ரயில்‌ வண்டி இருக்கிறது” என்றாள்‌. 

“ரயில்‌ வண்டியா?” என்றேன்‌. 

“ரயில்‌ வண்டிதான்‌. பதினாலு பெட்டிகள்‌.” 

“பதினாலு பெட்டிகளா?” 

“இதுதான்‌ திருவனந்தபுரத்துக்கும்‌ 
கன்னியாகுமரிக்கும்‌ இடையில்‌ ஓடும்‌ ரயில்‌ வண்டி. 
காலையில்‌ ஆறுமணிக்குப்‌ புறப்பட்டு மறுபடியும்‌ இரவு 
திரும்பி வந்துவிடும்‌.” 

“ரயில்‌ வண்டியை ஏன்‌ உங்க அப்பா வாங்கினார்‌?” 

“வாங்கவில்லை. ஸ்டுபிட்‌. திருவனந்தபுரம்‌ மகாராஜா 
இந்த லைனை என்னுடைய தாத்தாவுக்கு அவருடைய 
சேவையை மெச்சி பரிசாகக்‌ கொடுத்தாராம்‌. அவருக்குப்‌ 
பிறகு அப்பாவுக்குக்‌ கிடைத்தது. அவருக்குப்‌ பிறகு 
அப்பாவுக்குக்‌ கிடைத்தது. அவருக்குப்‌ பிறகு அது 
எனக்குத்தான்‌.” 

அவளுக்குப்‌ பிறகு அது யாருக்கு சொந்தமாகும்‌ என்று 
தீர்மானமாவதற்கிடையில்‌ ஜோர்ஜ்‌ மாஸ்ரர்‌ 
திரும்பிவிட்டார்‌. அப்படியே அவசரமாக எல்லோரும்‌ 
மாதா கோயிலுக்குப்‌ புறப்பட்டதில்‌ அந்த சம்பாஷணை 
தொடர முடியாமல்‌ அந்தரத்தில்‌ நின்றது. 

ஒரு பதினாலு வயதுப்‌ பையன்‌ எவ்வளவு நேரத்துக்கு 
தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள்‌ அடைந்துகொண்டு 
வாசிக்க ஒன்றுமில்லாமல்‌ டேவிஸ்‌ என்ற ஆங்கிலேயர்‌ 
எழுதிய பல புத்தகத்தைப்‌ படித்துக்‌ கொண்டிருக்க 
முடியும்‌. அவர்கள்‌ திரும்பி வந்த சத்தம்‌ கேட்டு வெகு 
நேரமாகிவிட்டது. துணிவை வரவழைத்துக்கொண்டு 


மெதுவாக என்‌ அறைக்‌ கதவை நீக்கி எட்டிப்‌ 
பார்த்தேன்‌. ஒருவருமில்லை. 

வெளி வராந்தாவுக்கு நான்‌ வந்தபோது அடியில்‌ 
ஈரமான ஒரு நீளமான கடதாசிப்‌ பைக்குள்‌ அவள்‌ 
கையை நுழைத்து ஏதோ ஒன்றை எடுத்து வாய்க்குள்‌ 
போட்டு மென்று கொண்டிருந்தாள்‌. அவளுடைய கை 
புற்றுக்குள்‌ பாம்பு நுழைவது போல உள்ளே போவதும்‌ 
வருவதுமாக இருந்தது. பெயர்‌ தெரியாத ஒன்று அவள்‌ 
வாய்க்குள்‌ விழுந்தது. 

பையை என்னிடம்‌ நீட்டினாள்‌. அவள்‌ முடிச்சு 
மணிக்கட்டு என்‌ முகத்துக்கு நேராக வழுவழுவென்று 
இருந்தது. அநாமதேயமான உணவுப்‌ பண்டங்களை 
நான்‌ உண்பதில்லை. வேண்டாம்‌ என்று தலை 
அசைத்தேன்‌. ஐஸ்‌ கட்டி வேணுமா என்று திடீரென்று 
கேட்டாள்‌. என்‌ பதிலுக்குக்‌ காத்திராமல்‌ தானாகவே 
சென்று குளிர்‌ பெட்டிக்‌ கதவைத்‌ திறந்து ஆகாய 
நீலத்தில்‌ சிறு சிறு சதுரங்கள்‌ கொண்ட ஒரு பிளாஸ்டிக்‌ 
பெட்டியைத்‌ தூக்கிக்கொண்டு வந்தாள்‌. வில்லை 
வளைப்பது போல அதை வளைத்தபோது ஐஸ்கட்டிகள்‌ 
விடுபட்டு துள்ளி மேலே பாய்ந்தன. அவள்‌ அவற்றை 
ஒவ்வொன்றாகப்‌ பிடித்து வாயிலே போட்டாள்‌. தன்‌ 
கையினால்‌ ஏந்தி தண்ணீர்‌ சொட்ட எனக்கும்‌ ஒன்று 
தந்தாள்‌. பிறகு நறுக்கென்று கடித்தாள்‌. 

திரும்பி இரண்டு பக்கமும்‌ பார்த்து, குளிர்பெட்டி 
கேட்காத தூரத்தில்‌ இருக்கிறது என்பதை 
நிச்சயித்துக்கொண்டு, மெதுவாகப்‌ பேசினாள்‌. “இந்த 
தண்ணி கேரளாவில்‌ இருந்து வந்தது. அரைமணியில்‌ 
ஐஸ்‌ கட்டி போட்டு விடும்‌. இங்கே இருக்கிற தண்ணி 
சரியான ஸ்லோ. இரண்டு நாள்‌ எடுக்கும்‌” என்றாள்‌. 

நானும்‌ அவளைப்‌ போல நறுக்கென்று கடித்தேன்‌. 
பற்கள்‌ எல்லாம்‌ கூசி சிரசில்‌ அடித்தன. தண்ணீர்‌ பல்‌ 
நீக்கலால்‌ வழிந்து வெளியே வந்தது. என்னையே 
சிரிப்பாகப்‌ பார்த்துக்கொண்டிருந்தவள்‌, “உனக்கு ஐஸ்‌ 
கட்டி சாப்பிட வராது” என்றாள்‌. 


அவளைப்‌ பார்த்தேன்‌. ஓர்‌ ஆணைப்போல ஆடை 
தரித்திருந்தாள்‌. சரி நடுவில்‌ தைத்து வைத்த கால்‌ 
சட்டை போன்ற பாவாடை. அவள்‌ மேலாடை இரண்டு 
நாடாக்கள்‌ வைத்து பொருத்தப்பட்டு, தோள்களையும்‌, 
கழுத்துக்‌ குழிகளையும்‌ மறைப்பதற்கு முயற்சி 
எடுக்காதததாக இருந்தது. அவளுடைய தோள்‌ 
எலும்புகள்‌ இரண்டு பக்கமும்‌ குத்திக்‌ கொண்டு 
நின்றன. 

அப்பொழுது பார்த்து ஜிவ்வென்று இலையான்‌ ஒன்று 
பறந்து வந்து அவளையே சுற்றியது. தானாகவே 
பிரகாசம்‌ வீசும்‌ பச்சை இலையான்‌. உருண்டைக்‌ 
கண்கள்‌. தோள்‌ மூட்டில்‌ இருக்க முயற்சித்த போது 
உதறினாள்‌. நான்‌ பொறுக்க முடியாமல்‌ கையை 
வீசினேன்‌. நட்டுவைத்த கத்தி போன்ற தோள்மூட்டில்‌ 
கை பட்டதும்‌ தராசுபோல அது ஒருபக்கம்‌ கீழே போனது. 

மறுபடியும்‌, மிகக்‌ கூர்மையான கண்கள்‌ மட்டுமே 
கண்டுபிடிக்கக்‌ கூடிய உள்‌ வளைந்த அவளுடைய 
முழங்கால்களில்‌ அது போய்‌ இருந்தது. நான்‌ மீண்டும்‌ 
கையை ஓங்கியதும்‌ சிரிக்கத்‌ தொடங்கினாள்‌. சுற்று 
முடிவடையாத சக்கரம்‌ போல அது நீண்டுகொண்டே 
போனது. மனது பொங்க நானும்‌ சிரித்தேன்‌. அந்தக்‌ 
கணம்‌ கடவுள்‌ எப்படியும்‌ அதற்கு ஒரு தடை கொண்டு 
வந்துவிடுவார்‌ என்று எனக்குப்‌ பயம்‌ பிடித்தது. 
அப்படியே நடந்தது. வேலைக்காரப்‌ பெண்‌ வந்து அம்மா 
கூப்பிடுவதாக அறிவித்தாள்‌. 

அந்த ஞாயிறு நாலு மணிக்கு நடந்த தேநீர்‌ 
வைபவமும்‌ மறக்க முடியாதது. பெரிய 
ஆலாபனையுடன்‌ இது வெளித்தோட்டத்தில்‌ 
ஆரம்பமானது. மஞ்சளும்‌ பச்சையும்‌ கலந்த பெரிய 
பழங்களைத்‌ தாங்கி நின்ற ஒரு பப்பாளி மரத்தின்‌ கீழ்‌ 
இது நடந்தது. தூரத்ஹ்டில்‌ இரண்டு பனை மரங்களில்‌ 
கட்டிய நீளமான மூங்கில்களில்‌ இருந்து வயர்‌ இறங்கி 
வந்து ஜோர்ஜ்‌ மாஸ்ரருடைய பிரத்தியேகமான வாசிப்பு 
அறை ரேடியோவுக்குப்‌ போனது. 


மிஸஸ்‌ ஜோர்ஜ்‌ எல்லோருக்கும்‌ அளவாக தேநீரைக்‌ 
கோப்பைகளில்‌ ஊற்றித்‌ தந்தார்‌. மெல்லிய சீனி தூவிய 
நீள்சதுர பிஸ்கட்டுகள்‌, ஒரு பீங்கான்‌ தட்டில்‌ வைத்து 
வழங்கப்பட்டன. அவை கடித்த உடன்‌ கரைந்துபோகும்‌ 
தன்மையாக இருந்தன. 

திடீரென்று ஜோர்ஜ்‌ மாஸ்ரர்‌ மகளைப்‌ பார்த்து கிதார்‌ 
வாசிக்கும்படிப்‌ பணித்தார்‌. “ஓ, டாடி” என்று அவள்‌ 
அலுத்துவிட்டு, அதைத்‌ தூக்கி வந்தாள்‌. கால்மேல்‌ கால்‌ 
போட்டு கிடங்குபோல பதிந்து கிடக்கும்‌ பிரம்பு 
நாற்காலியில்‌ அசெளகரியம்‌ தோன்ற உட்கார்ந்து 
கிதாரை மீட்டிக்‌ கொண்டு பாடினாள்‌. அவளுடைய 
ஸ்கர்ட்‌ மேற்பக்கமாக நகர்ந்து சூரியன்‌ படாமல்‌ 
காப்பாற்றப்பட்ட உள்‌ தொடையின்‌ வெள்ளையான 
பாகத்தை கண்‌ பார்வைக்குக்‌ கொண்டுவந்தது. “என்‌ 
கண்களில்‌ நட்சத்திரம்‌ விழ அனுமதிக்காதே” என்று 
தொடங்கியது அந்த நீண்ட பாடல்‌. Love blooms at night, in day 
light it dies (காதல்‌ இரவில்‌ மலர்கிறது; பகலில்‌ 
மடிந்துவிடுகிறது) என்ற வரிகள்‌ எனக்காகச்‌ 
சேர்க்கப்பட்டது போல தோன்றின. இசைக்கு முற்றிலும்‌ 
பொருத்தமில்லாத ஒரு புறாவின்‌ குரலில்‌ அவள்‌ 
பாடியது ஒருவித தடையையும்‌ காணாமல்‌ நேராக என்‌ 
மனதில்‌ போய்‌ இறங்கியது. 

இப்படி ஓர்‌ அந்நியோன்யமான குடும்பத்தை நான்‌ 
என்‌ வாழ்நாளில்‌ கண்டதில்லை. மிஸஸ்‌ ஜோர்ஜ்‌ 
குறுக்கே போட்ட தாவணியை பனை ஓலை விசிறி 
மடிப்புபோல அடுக்கி தோள்பட்டையில்‌ ஒரு வெள்ளி 
புரூச்சினால்‌ குத்தியிருந்தார்‌. ரொஸஸினுடைய 
கண்கள்‌ முன்பு பார்த்ததிலும்‌ பார்க்க நீளமாகத்‌ 
தெரிந்தன. முகத்தில்‌ இன்னும்‌ பிரகாசம்‌ கூடியிருந்தது. 
ஜோர்ஜ்‌ மாஸ்ரர்‌ கைகளை உரசியபடி எதிர்‌ வரப்போகும்‌ 
நல்ல உணவுகளைப்பற்றிய சிந்தனையில்‌ 
உற்சாகமாகப்‌ பேசினார்‌. அவர்கள்‌ செய்ததைப்போல 
நானும்‌ உணவு மேசையைச்‌ சுற்றி அமர்ந்து 
கொண்டேன்‌. “ஜெபம்‌ செய்வோம்‌” என்று அவர்‌ 


ஆரம்பித்தார்‌. 

“எங்கள்‌ ஆண்டவராகிய யேசு கிறிஸ்துவே, உமது 
அளவற்ற கிருபையினால்‌ நேற்றையைப்‌ போல 
இன்றும்‌ எங்களுக்குக்‌ கிடைத்த ரொட்டிக்காக இங்கு 
பிரசன்னமாகியிருக்கும்‌ நாங்கள்‌ நன்றி 
செலுத்துகிறோம்‌. அதே போல இந்த ரொட்டிக்கு 
வழியில்லாதவர்களுக்கும்‌ வழி காட்டும்‌. பாரம்‌ 
இழுப்பவர்களுக்கு இளைப்பாறுதல்‌ தருபவரே, எங்கள்‌ 
பாரங்களை லேசானதாக்கும்‌. எங்களுடன்‌ இன்று 
சேர்ந்திருக்கும்‌ சிறிய நண்பரை ரட்சிப்பீராக. அவர்‌ 
எதிர்பார்ப்புகள எல்லாம்‌ சித்தியடையட்டும்‌. 
உம்முடைய மகிமையை நாம்‌ ஏறெடுத்துச்‌ செல்ல 
ஆசிர்வதியும்‌. ஆமென்‌.” 

சரியான இடத்தில்‌ நானும்‌ “ஆமென்‌”: என்று 
சொன்னேன்‌. முதன்முறையாக என்னையும்‌ ஜெபத்தில்‌ 
சேர்த்தது எனக்குப்‌ பெரும்‌ மகிழ்ச்சியைத்‌ தந்தது. நான்‌ 
ஆமென்‌ சொன்னபோது குறும்பாகப்‌ பார்த்துவிட்டு 
அவள்‌ கண்களை இழுக்காமல்‌ அந்த இடத்திலேயே 
வைத்துக்‌ கொண்டாள்‌. 

ஆனால்‌ இப்படி அருமையாக ஆரம்பித்த இரவு மிக 
மோசமானதாக முடிந்தது. 

சாப்பாட்டு மேசையைச்‌ சுற்றி இருக்கும்‌ நேரங்களில்‌ 
சம்பாஷணை மிக முக்கியம்‌. அது முழுக்க சுத்தமான 
ஆங்கிலத்திலேயே நடந்தது. ஒரு வார்த்தை தமிழோ, 
மலையாளமோ மருந்துக்கும்‌ இல்லை. அவளோ 
ஆற்றிலும்‌ வேகமாக கதைப்பாள்‌. என்னுடையதோ 
இருட்டில்‌ நடப்பது போல தயங்கி தயங்கி வரும்‌. ஆகவே 
வார்த்தை சிக்கனத்தைப்‌ பேண வேண்டிய கட்டாயம்‌ 
எனக்கு. அப்படியும்‌ பேசும்‌ பட்சத்தில்‌ வார்த்தைகளுக்கு 
முன்பாக மூச்சுக்காற்றுகள்‌ வந்து விழுந்தன. 

இன்னுமொன்று, பீங்கான்‌ தட்டையே 
பார்த்துக்கொண்டு சாப்பிடுவது இங்கே 
தடுக்கப்பட்டிருந்தது. சாப்பாட்டு வகைகள்‌ மேசையில்‌ 
பரவியிருந்தபடியால்‌ “இதைத்‌ தயவுசெய்து பாஸ்‌ 


பண்ணுங்கள்‌”, “அந்த ரொட்டியை இந்தப்‌ பக்கம்‌ 
நகர்த்துங்கள்‌” என்று சொல்லியபடியே 
சாப்பிடுவார்கள்‌. இதுவும்‌ எனக்குப்‌ புதுமையே. 

அவியல்‌ என்ற புதுவிதமான பதார்த்தத்தின்‌ 
சுவையில்‌ நான்‌ மூழ்கியிருந்தேன்‌. அப்போது ஜோர்ஜ்‌ 
மாஸ்ரர்‌ ஏதோ ஆங்கிலத்தில்‌ கேட்டார்‌. அதற்கு அவள்‌ 
சிறு குரலில்‌ பதில்‌ சொன்னாள்‌. அந்த வார்த்தைகளின்‌ 
முக்கியத்துவம்‌ முன்பே தெரிந்திருக்காததால்‌ நான்‌ காது 
கொடுத்து கவனிக்கத்‌ தவறிவிட்டேன்‌. 

திடீரென்று தட்டையான வெள்ளைக்கூரை 
அதிரும்படி ஜோர்ஜ்‌ மாஸ்ரர்‌ கத்தினார்‌. நான்‌ 
நடுங்கிவிட்டேன்‌. கிளாஸில்‌ தண்ணீர்‌ நடனமாடியது. 
அவள்‌ சற்று முன்பு குறும்பாக கண்களைத்‌ தாழ்த்தி, 
பிளேட்டை பார்த்தபடியே இருந்தாள்‌. கண்‌ ரப்பைகளில்‌ 
ஒன்றிரண்டு முத்துக்கள்‌ சேர்ந்து ஜொலித்தன. 

மிஸஸ்‌ ஜோர்ஜ்‌ நிலைமையைச்‌ சமாளிக்க 
கண்களால்‌ சாடை காட்டிப்‌ பார்த்தாள்‌. முடியவில்லை. 
அப்படியும்‌ ஜோர்ஜ்‌ மாஸ்ரர்‌ முகத்தில்‌ கோபம்‌ சீறியது. 
சாந்தம்‌ வருவதற்குப்‌ பல மணி நேரங்கள்‌ எடுத்தன. 

அன்றிரவு நான்‌ வெகுநேரம்‌ புரண்டு 
கொண்டிருந்தேன்‌. காற்றின்‌ சிறு அசைவுக்கும்‌ கதவு 
திறக்கிறதா என்பதை உன்னிப்பாகக்‌ கவனித்தேன்‌. 
திறக்கவில்லை. 

எப்படியோ அயர்ந்து பின்னிரவில்‌ திடீரென்று 
விழிப்பு ஏற்பட்டது. கண்ணுக்கு இருட்டு இன்னும்‌ 
பழக்கமாகவில்லை. காதுகளைக்‌ கூர்மையாக 
வைத்துக்‌ கொண்டேன்‌. ஒரு கிசுகிசுப்பான பெண்குரல்‌, 
“கொஞ்சம்‌ முயற்சி செய்யுங்கள்‌, ப்ளீஸ்‌” என்றது. 
ஆண்குரல்‌ ஏதோ முனகியது. மறுபடியும்‌ நிசப்தம்‌. சிறிது 
நேரம்‌ கழித்து அதே பெண்குரல்‌ “சரி விடுங்கள்‌” என்றது 
எரிச்சலுடன்‌. பிறகு வெகு நேரம்‌ காத்திருந்தும்‌ ஒன்றும்‌ 
கேட்கவில்லை. 

சொன்னபடி அதிகாலையிலேயே செல்வநாயகம்‌ 
மாஸ்ரர்‌ வந்து விட்டார்‌. பதிவு வேலைகளைச்‌ 


சீக்கிரமாகவே கவனித்து எனக்கு செபரட்டினம்‌ 
விடுதியில்‌ இடம்‌ பிடித்துத்‌ தந்தார்‌. எல்லோரும்‌ அது 
சிறந்த விடுதி என்று ஒத்துக்கொண்டார்கள்‌. எனக்கு 
ஒதுக்கப்பட்ட அறைக்கு இன்னும்‌ இரண்டு 
மாணவர்கள்‌ வருவார்கள்‌ என்றார்‌. உடனேயே ஒரு 
அந்நிய நாட்டு சைனியம்‌ போல நான்‌ எல்லைகளைப்‌ 
பிடித்து வைத்துக்கொண்டேன்‌. 

நான்‌ பெட்டியை எடுக்க திரும்பவும்‌ ஜோர்ஜ்‌ மாஸ்ரர்‌ 
வீட்டுக்குப்‌ போனபோது அது திறந்திருந்தது. ஒரு 
வேலைக்காரப்‌ பெண்‌ வெளி மேடையில்‌ ஒரு பெரிய 
மீனை வைத்து வெட்டிக்கொண்டிருந்தாள்‌. அதன்‌ 
கண்கள்‌ பெரிதாக ஒருபக்கமாகச்‌ சாய்ந்து என்னையே 
பார்த்தன. ஆனால்‌ அவள்‌ என்‌ பக்கம்‌ திரும்ப வில்லை. 

என்‌ அறைக்கதவு கொஞ்சம்‌ நீக்கலாகத்‌ 
திறந்திருந்தது. என்றாலும்‌ நான்‌ அங்கே 
பழகிக்கொண்ட முறையில்‌ ஆள்காட்டி விரலை மடித்து 
டக்டக்‌ என்று இருமுறை தட்டிவிட்டு உள்ளே 
நுழைந்தேன்‌. படுக்கை அப்படியே கிடந்தது. 
என்னுடைய பெட்டியும்‌ புத்தகப்‌ பையும்‌ வைத்த 
இடத்திலேயே இருந்தன. அவற்றைத்‌ தூக்கிய பிறகு 
இன்னொருமுறை அறையை சுற்றிப்‌ பார்த்தேன்‌. என்‌ 
வாழ்நாளில்‌ இனிமேல்‌ எனக்கு இங்கே வரும்‌ சந்தர்ப்பம்‌ 
கிடைக்காது என்பது தெரிந்தது. 

திடீரென்று ஒரு ஞாபகம்‌ வந்து மரப்பெட்டியை 
எட்டிப்பார்த்தேன்‌. நாலு குட்டிகளே இருந்தன. 
தாய்ப்பூனை மறுபடியும்‌ குட்டிகளைக்‌ காவத்‌ 
தொடங்கிவிட்டது. கறுப்புக்குட்டி போய்‌ விட்டது. மற்ற 
நாலும்‌ தங்கள்‌ முறைக்காகக்‌ காத்திருந்தன. அவை 
மெத்தென்றும்‌, வெதுவெதுப்புடனும்‌ இருந்தன. ரொ-ஸ- 
லீ-ன்‌ என்று சொல்லியபடியே ஒவ்வொரு 
அட்சரத்துக்கும்‌ ஒரு குட்டியைத்‌ தொட்டு வைத்தேன்‌. 

திரும்பும்‌ வழியிலே அவள்‌ பேசிய முதல்‌ வார்த்தை 
ஞாபகம்‌ வந்தது. “பயந்திட்டியா?' எப்படி யோசித்தும்‌ 
கடைசி வார்த்தை நினைவுக்கு வர மறுத்தது. 


மழைவிட்ட பிறகும்‌ மரத்தின்‌ இலைகள்‌ தலைமேலே 
விழுந்து கொண்டிருந்தன. பிரம்மாணடமான 
தூண்களைக்‌ கட்டி எழுப்பிய அந்தப்‌ 
பள்ளிக்கூடங்களிலும்‌, அதைச்‌ சுற்றியிருந்த 
கிராமங்களிலும்‌, அதற்கப்பால்‌ இருந்த நகரங்களிலும்‌ 
இருக்கும்‌ அவ்வளவு சனங்களிலும்‌ எனக்கு, என்‌ 
ஒருவனுக்கு மட்டுமே அந்தக்‌ கறுப்புப்‌ 
பூனைக்குட்டியின்‌ பெயர்‌ அரிஸ்டோட்டல்‌ என்பது 
தெரியும்‌. அந்த எண்ணம்‌ மகிழ்ச்சியைத்‌ தந்தது. 

அவளைப்‌ பற்றி அறியும்‌ ஆசையிருந்தது. ஆனால்‌ 
எனக்கிருந்த கூச்சத்தினால்‌ நான்‌ ஒருவரிடமும்‌ 
விசாரிக்கவில்லை. யாரிடம்‌ கேட்பது என்பதையும்‌ 
அறியேன்‌. நான்‌ மிகவும்‌ சிரமப்பட்டு இடம்‌ பிடித்த 
யாழ்ப்பாணம்‌ அமெரிக்கன்‌ மிஸன்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 
அவள்‌ படிக்கவில்லை என்பதை விரைவில்‌ 
கண்டுபிடித்துவிட்டேன்‌. ரொஸலின்‌ என்ற 
அவளுடைய அற்புதமான பெயரை ௦881 என்று 
எழுதுவதா அல்லது ௦ என்று எழுதுவதா என்ற 
மிகச்‌ சாதாரணமான விஷயத்தைக்‌ கூட நான்‌ அறியத்‌ 
தவறிவிட்டேன்‌. 

வெகு காலம்‌ சென்று அவள்‌ கேரளாவில்‌ இருந்து 
கோடை விடுமுறையை கழிக்க வந்திருந்தாள்‌ என்றும்‌, 
பிறகு படிப்பைத்‌ தொடருவதற்குத்‌ திரும்பப்‌ 
போய்விட்டாள்‌ என்றும்‌ ஊகித்துக்‌ கொண்டேன்‌. 
வழக்கம்போல மிகவும்‌ பிந்தியே இந்த ஊகத்தையும்‌ 
செய்தேன்‌. 

நான்‌ புதிதாகச்‌ சேர்ந்த அந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 
வேதியியல்‌ ஆசிரியன்‌ வில்லியம்ஸின்‌ 
கொடுங்கோலாட்சி நடந்து கொண்டிருந்தது. 
மெண்டலேவ்‌ என்ற ரஸ்யன்‌ செய்த சதியில்‌ நாங்கள்‌ 
தனிமங்களின்‌ பட்டியலை மனப்பாடம்‌ 
செய்யவேண்டும்‌ என்று அடம்பிடித்தான்‌. அப்பொழுது 
112 தனிமஙக்ள்‌ இல்லை: 92 தான்‌. இருந்தும்‌ அவற்றை 
என்னால்‌ மனனம்‌ செய்ய முடியவில்லை. எடையில்‌ 


குறைந்தது ஹைட்ரஜின்‌ என்பதோ, கூடியது யூரேனியம்‌ 
என்பதோ ஞாபகத்தில்‌ இருந்து வழுக்கியபடியே 
இருந்தது. முன்பாகவே பேர்‌ வைத்து பின்னால்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது ஜெர்மேனியம்‌ என்பதும்‌ என்‌ 
நினைவுக்கு வர மறுத்தது. இப்படி இரண்டு வருடங்கள்‌ 
அவன்‌ முழு அதிருப்தியாளனாகவே இருந்தான்‌. 
இரக்கப்பட்டோ, அல்லது பெருந்தன்மையாக மறந்தோ 
எனக்கு 1-க்கு மேலான ஒரு மதிப்பெண்ணை இவன்‌ தர 
முயற்சிக்கவில்லை. இந்தக்‌ கொடுமைகளின்‌ 
உச்சத்தினால்‌ இரண்டொரு முறை நான்‌ படுக்குமுன்‌ 
அவளை நினைக்காமல்‌ இருந்ததுகூட உண்டு. 

இது நடந்து மிகப்பல வருடங்கள்‌ ஓடிவிட்டன. பல 
தேசங்கள்‌ சுற்றி விட்டேன்‌. பல வரைபடங்களை 
பாடமாக்கினேன்‌. பல முகங்களை ரசித்தேன்‌. பல 
காற்றுக்களை சுவாசித்தேன்‌. பல கதவுகளைத்‌ 
திறந்தேன்‌. 

ஆனாலும்‌ சில சமயங்களில்‌ கடித்தவுடன்‌ கரையும்‌, 
மெல்லிய சீனி தூவி மொரமொரவென்று ருசிக்கும்‌, 
ஒன்பது சிறு துளைகளை கொண்ட நீள்சதுர 
பிஸ்கட்டை சாப்பிடும்போது ஒரு கித்தாரின்‌ மணம்‌ 
வருவதை என்னால்‌ தவிர்க்க முடியாமல்‌ இருக்கிறது. 

SRR IR RRR IK 

நன்றி: “மகாராஜாவின்‌ ரயில்‌ வண்டி” - சிறுகதை 
தொகுப்பு வெளியீடு - காலச்சுவடு பதிப்பகம்‌ 


36.நீர்மை : ந.முத்துசாமி 


மூத்த உள்ளூர்க்காரர்களையும்‌ எப்போது 
அறிமுகமானார்கள்‌ என நினைவு கொள்ள 
முடிவதில்லை. ஒருவன்‌ தன்‌ தாயையும்‌ முதல்‌ 
அறிமுகம்‌ எப்போதென்ற பிரக்ஞையின்றிப்‌ போகிறான்‌ 
ஆனால்‌, அவள்‌ எனக்குச்‌ சாலைக்குளத்திலிருந்துதான்‌ 
அறிமுகமாயிருக்க வேண்டுமென நிச்சயமாக 
இருந்தாள்‌. எல்லாவற்றிலும்‌ ஆச்சரியம்‌ கொள்ளும்‌ 
குழந்தைக்கு குளிக்கிறவள்‌ என்று விநோதமற்றுப்‌ 
போகாமல்‌ அவள்‌ நடுக்குளத்தில்‌ தனித்துத்‌ 
தென்பட்மருப்பாள்‌. நரைத்த பனங்காயைப்‌ 
nMUTHUGோல அவள்‌ தலைமிதந்து அலைந்து 
அவளென்று தெரிய இருந்திருக்கும்‌. 

அவள்‌ தன்‌ பத்தாவது வயதில்‌ வீணானவள்‌. 
இறக்கும்போது அவளுக்கு வயது தொண்ணூறுக்கு 
மேல்‌. அப்போது எனக்குப்‌ பதினைந்து வயது. அவளை 
அறியாத ஒரு தலைமுறை பிறந்து முழுப்‌ பிராயத்திற்கு 
வந்துவிட்டது. இப்போது அவளைப்‌ பார்க்காத நாள்‌ 
நினைவிலில்லாமல்‌ தினம்‌ பார்த்து வந்திருப்பதாகவே 
தோன்றுகிறது. 

தெரு தோன்றிய நாளிலிருந்து வண்டி அறைந்த 
புழுதியைக்‌ காலால்‌ உழுது விளையாடிக்‌ 
கொண்டிருந்தபோது அவள்‌ கரையேறிக்‌ கிழவியாக 
வரும்‌ தோற்றம்‌ முகத்தைக்‌ குளத்தில்‌ மிதக்கவிட்டு 
வந்தது போலிருக்கிறது. அது நீருக்குள்‌ கற்பித்திருந்த 
உடம்புக்கு இணங்காத எல்லோருக்குமான நார்‌ 
மடிப்புடவையின்‌ தோற்றம்‌. 


சில வருஷங்கள்‌ கழித்து என்‌ தம்பியும்‌ என்னுடன்‌ 
விளையாட்டில்‌ கலந்து கொண்டான்‌. அடுப்பங்கரை 
தயிர்‌ கடையும்‌ தூணில்‌ முடிந்திருக்கும்‌ மத்து இழுக்கும்‌ 
கயிற்றை நாங்கள்‌ அம்மாவுக்குத்‌ தெரியாமல்‌ 
விளையாட அவிழ்த்துக்‌ கொண்டு வந்துவிடுவோம்‌. 
அது நாள்பட்டு, இழுபட்டு, வெண்ணைக்‌ கைபட்டு, 
திரித்தது என்பதைவிட, பயிரானது என்று இருக்கும்‌. 
அதை இவன்‌ கழுத்தில்‌ போட்டு அக்குளுக்கடியில்‌ 
முதுகுப்புறம்‌ மடக்கிப்‌ பிடித்துக்கொண்டு அவனை 
வண்டி மாடாக ஓட்டுவது எங்கள்‌ விளையாட்டு. அவன்‌ 
எட்டுக்‌ குளம்புப்‌ புழுதியைக்‌ கிளப்பிக்‌ கொண்டு 
ஓடுவான்‌. முடிவில்‌ மாடாகிக்‌ களைத்துப்‌ போவான்‌. 
எனக்குக்‌ கூடுதலாகச்‌ சவாரிச்சுகம்‌ கிடைத்திருக்கும்‌. 

அவள்‌ என்னைக்‌ : கண்டாமணி: என்பாள்‌, நாங்கள்‌ 
கால்சட்டை போடாமல்‌ ஓடுவோம்‌. எனக்கு 
இயற்கையாகவே கொஞ்சம்‌ பெரிதாகத்‌ தொங்கிற்று. 
வெகுநாள்‌ கழித்து அறுவை சிகிச்சைக்குப்‌ பிறகுதான்‌ 
பருவ இயல்புக்குச்‌ சுருங்கிற்று. இதே சொல்லை, 
வாக்கியமாக்காமல்‌, ஓடும்போது அவளைச்‌ சந்திப்பது 
ஒத்துக்கொண்டபோதெல்லாம்‌ சொல்லி வந்தாள்‌. 
அப்போது அவள்‌ சந்தோஷப்பட்டிருப்பாள்‌. 
சிரித்துக்கூட இருக்கலாம்‌. ஓடி மேலக்‌ கோடித்‌ 
திருப்பத்தில்‌, அவள்‌ கவனமின்றி சொல்‌ காதில்‌ 
விழுகிறது. சிரிப்பு அவளிடம்‌ பொருந்த முடியாமல்‌ 
வேறு எம்முகத்திலோ போய்‌ ஒட்டிக்‌ கொள்கிறது; 

சிறுகச்‌ சிறுக மாறிவந்த அவள்‌ முகத்‌ தோற்றத்தை 
ஊர்‌ காண முடியாமல்‌ போய்‌ விட்டது. நினைவில்‌ 
இருப்பது எந்த வயதின்‌ சாயலென்றும்‌ தெரியவில்லை. 
பிறர்‌ நினைவில்‌ எந்தச்‌ சாயலில்‌ இருக்கிறாள்‌ என்பதை 
எப்படி ஒத்துப்‌ பார்ப்பது? அவள்‌ பொதுவில்‌ பெயராக 
மிஞ்ச ஆரம்பித்து விட்டாள்‌. 

நாங்கள்‌ கால்‌ சட்டை போட ஆரம்பித்த பிறகு 
கண்டாமணி என்று சொல்வதை நிறுத்திவிட்டாள்‌. 
அதற்குப்‌ பிறகு அவளோடு பேசியதில்லை. சில 


வருஷங்களுக்குப்‌ பிறகு ஒருமுறை என்னை வேறு 
யாரோவாக நினைத்துப்‌ பேசினாள்‌. 

எனக்கு வினவு தெரிந்தபோது அவள்‌ பலருக்கும்‌ 
ஆச்சரியமற்றவளாக மாறியிருந்தாள்‌. என்‌ வயதுக்‌ 
குழந்தைகளும்‌ எங்களுக்குள்‌ விநோதமாக உணர்ந்து 
பேசிக்கொண்டதில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ வீடுகளில்‌ 
ஆச்சரியப்‌ பட்டிருக்கலாம்‌. பெரியவர்களைப்‌ பார்த்து 
விநோதமில்லையென்றும்‌ மறத்திருக்கலாம்‌. 
சாதாரணமானவற்றில்‌ அநேக விநோதங்களைக்‌ கண்டு 
நாங்கள்‌ கூட்டாக ஆச்சரியப்பட்டிருக்கிறோம்‌. 

அவளைப்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்ள நான்‌ எங்கள்‌ 
அப்பாவிடம்‌ தினம்‌ நச்சரித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 
பிறகு எனக்கு அலுத்துவிட்டது அவருக்கு அவளுடைய 
இளமையைப்‌ பற்றிய கதை என்னைவிட அதிகம்‌ 
தெரியவில்லை. அவள்‌ அவருக்கும்‌ சாலைக்‌ 
குளத்தில்தான்‌ அறிமுகமானாள்‌. அவருக்கு அவள்‌ 
தலை மிதந்து கருப்புப்‌ பனங்காயாகத்‌ தோன்றியிருக்க 
வேண்டும்‌. 

எங்கள்‌ கிழப்பாட்டி மட்டும்‌ பேரனிடம்‌ காட்டும்‌ தனி 
அபிமானத்துடன்‌ பழமை தோன்ற அவள்‌ கதையைச்‌ 
சொல்லுவாள்‌. அவள்‌ வயதில்‌, குழந்தைகளுக்குத்‌ 
தேவையில்லாதவை என நினைப்பவைகளை ஒதுக்கி 
விடுவாள்‌. இதனால்‌ அவள்‌ கதைகள்‌ சில விநோத 
குணங்களை இழந்திருக்கலாம்‌. ஆனால்‌, குழந்தை 
ஆர்வத்தில்‌ புதுத்‌ தகவல்களின்‌ விநோதங்களுடன்‌ 
அவள்‌ கதை இருந்திருக்கிறது. நிலா உள்ள 
முன்னிரவுகளில்‌ நாங்கள்‌ தெருவில்‌ கூட்டமாக 
விளையாடிக்‌ கொண்டிருப்போம்‌. பாட்டி ரா ஆகாரத்தை 
முடித்துக்‌ கொண்டு காற்றாட திண்ணைக்கு வருவாள்‌. 
அவளைக்‌ கண்டதும்‌ விளையாட்டு ஆர்வம்‌ 
குன்றிவிடும்‌. கதை கேட்கத்‌ திண்ணைக்கு 
ஓடிவருவோம்‌. கால்களை நீட்டி முழங்கால்களைத்‌ 
தடவி விட்டுக்‌ கொண்டு உட்கார்ந்திருப்பாள்‌ பாட்டி. 
பாட்டியுள்ள ஒவ்வொரு பேரன்களும்‌ இவ்விதம்‌ 


திண்ணைக்கு ஓடிவிட, விளையாட்டு முடிவுக்கு 
வந்துவிடும்‌. அவள்‌ தொடையில்‌ தலைவைத்துப்‌ 
பக்கத்துக்கொருவராகப்‌ படுத்து கதை கேட்க 
ஆரம்பிப்போம்‌. பாட்டி சொல்லும்‌ கதை பகல்‌ போல்‌ 
இருட்டை நீக்கித்‌ தெரியப்படுத்த முடியாத நிலா 
வெளிச்சம்‌ போலவே இருக்கும்‌. கதையைத்‌ தவிர்க்க 
நினைக்கும்‌ அவள்‌ குதற்கங்களாலும்‌, ஆரம்பிக்கும்‌ 
ஆயத்தங்களாலும்‌, குழந்தை அறிவுக்கு 
எட்டாதவைகளாலும்‌ கதையில்‌ ஆர்வம்‌ கூடுதலாகும்‌. 
பாட்டியின்‌ மேல்‌ அனுதாபமும்‌ அபிமானமும்‌ 
உண்டாகும்‌. 

“நான்‌ பொறந்த கதையேச்‌ சொல்லவா? வாழ்ந்த 
கதையேச்‌ சொல்லவா? வாழ்ந்து அறுத்த கதையேச்‌ 
சொல்லவா?” என்று ஆரம்பித்து தன்னையும்‌ சேர்த்து 
தன்‌ கண்ணால்‌ பார்த்த மனிதர்களின்‌ மூன்று 
தலைமுறைக்‌ கதைகளைச்‌ சொல்லி விடுவாள்‌ பாட்டி. 
முந்தின தலைமுறையைப்‌ பற்றிக்‌ கேட்டவைகளும்‌ 
நடுவில்‌ விளக்கக்‌ குட்டிக்‌ கதைகளாக வரும்‌. 

எங்கள்‌ பாட்டி உள்ளூரிலேயே வாக்கப்பட்டு ஊர்க்‌ 
கண்‌ முன்‌ வாழ்ந்து கிழவியானவள்‌. 

அவளுக்கும்‌ புஞ்சைதான்‌ பிறந்த வீடு. அவளும்‌ 
புகுந்த ஊரில்‌ வாந்த அனுபவம்‌ இல்லாமல்‌ பிறந்த 
வீட்டிலேயே வயதாகிக்‌ கிழவியானவள்‌. ஆனால்‌ 
பாட்டிக்கும்‌ அவளுக்கும்‌ சமவயது. ஆனால்‌, அவள்‌ 
வீணானவுடன்‌ பாட்டிக்கு அவளுடன்‌ தொடர்பு விட்டுப்‌ 
போயிற்று. கணவனின்‌ அந்திமக்‌ கிரியைகளுக்கு 
அப்பாவுடன்‌ போயிருந்துவிட்டு காரியங்களை 
முடித்துக்கொண்டு வந்தவள்தான்‌. அவ்வயதில்‌ ஒரு 
ஆயுட்காலம்‌ அவ்வூரில்‌ வாழ்ந்தவளென்ற 
அதிர்ச்சியுடன்‌ திரும்பியவள்‌ போலும்‌. பிறகு அவள்‌ 
வெளியில்‌ வரவேயில்லை. ஜனன மரணங்களைச்‌ 
செய்தியாகக்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொண்டிருந்தாள்‌. 
இப்படி முப்பது வருஷங்கள்‌ உள்ளிருந்து விட்டு தன்‌ 
நாற்பதாவது வயதில்‌ அவளா இவளென வெளியில்‌ 


வந்தாள்‌. ஊர்‌ அவளுக்குத்‌ தெரிவிக்கப்பட்ட 
பெயர்களின்‌ நிஜத்‌ தோற்றங்களால்‌ நிறைந்திருந்தது. 
அவளால்‌ யாரையும்‌ அடையாளங்‌ கண்டுகொள்ள 
முடியவில்லை. பிறர்‌ அவளை நிஜமாகக்‌ கண்டார்கள்‌. 
அவள்‌ ஒருவளானதால்‌ அறிமுகம்‌ சுலபம்‌ போல்‌ 
ஆயிற்று. அவள்‌ செய்தி கேட்ட நாளின்‌ கற்பனைத்‌ 
தோற்றங்கள்‌ தங்க இருந்து விட்டாள்‌. அவற்றுள்‌ 
ஒற்றுமை காண முடியாமல்‌ வெளி உலகம்‌ வயதடைந்து 
புஞ்சை அன்னியக்‌ குடியேற்றத்திற்கு ஆளானது 
போலாயிற்று. 

அவள்‌ வெளியில்‌ வந்ததும்‌ தவிர்க்க முடியாமல்‌ 
நேர்ந்ததுதான்‌. அவளுடைய தந்தை இறந்த தினத்தன்று 
அவள்‌ வெளியில்‌ வந்தாள்‌. பிரேதம்‌ எடுத்துக்கொண்டு 
போனபிறகு கூட்டத்திலிருந்து மிரண்டு பயந்து அழுது 
ஓடிப்போய்ச்‌ சாலைக்‌ குளத்தில்‌ விழுந்தாள்‌. அவளைக்‌ 
கரையேற்றி காவிரிக்‌ கரைக்குக்‌ கொண்டு போக 
பெரும்பாடு பட்டார்களாம்‌. தூக்கிக்கொண்டு 
போவதாகவே காண இருந்ததாம்‌. அவளை அணைத்து 
அழைத்துப்‌ போனவர்களில்‌ எங்கள்‌ பாட்டி ஒருத்தி. 
துக்கத்தினால்‌ அன்றி தொடு உணர்ச்சிக்கே 
அஞ்சியவளாகப்‌ பாட்டியை அடையாளம்‌ 
காணாதவளாக மிரண்டு பார்த்திருக்கிறாள்‌ அவள்‌. 
அவள்‌ கையில்‌ புல்‌ வாங்கிக்கொண்டு தயாதிகளுள்‌ 
ஒருவன்‌ அவள்‌ தகப்பனுக்கு நெருப்பு போட்டான்‌. 
இத்துடன்‌ அவளுக்கு நெருக்கமாய்‌ இருந்த ஒரு 
பிரஜையையும்‌ புஞ்சை இழந்தது. 

“நம்மாத்துக்குக்‌ கெழக்கே அவபோய்ப்‌ 
பாத்திருக்கியோ?” என்று பாட்டி ஒரு கதை நாளில்‌ 
கேட்டாள்‌. உதடுகளை மடித்து ஈரப்படுத்திக்‌ 
கொண்டாள்‌ பாட்டி. இப்படி அவளுக்குப்‌ 
பழக்கமாகியிருந்தது. 

கால்‌ கடுக்க அவளைத்‌ தெருவில்‌ பலமுறை நடத்திப்‌ 
பார்க்கவேண்டியிருந்தது எனக்கு. பாட்டியின்‌ 
மந்திரத்தில்‌ அவள்‌ கட்டுண்டவள்‌ போலத்‌ 


தோன்றினாள்‌. 

“இல்லை” 

பாட்டியின்‌ உதடுகளையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌. இந்த உதடுகளில்தான்‌ கற்பனைகள்‌ 
எல்லாம்‌ இருப்பதாகத்‌ தோன்றிற்று. 

எங்கள்‌ வீட்டிற்குக்‌ கீழ்க்‌ கையில்‌ தெருவை 
இரண்டாகத்‌ தடுத்து குறுக்கே மண்‌ சுவர்‌ ஒன்று 
தடையாக எழும்பியிருந்தது. அது முப்பத்தைந்து 
நாற்பது வருஷங்களாக மழையில்‌ கரைந்துக்‌ குட்டிச்‌ 
சுவராக நின்றது. கீழே நாய்க்கடுகு முளைத்து 
கொடிப்பூண்டுகள்‌ அடர்ந்திருந்தன. குழந்தைகள்‌ 
கழுதை மேல்‌ எறிந்த கற்கள்‌ சிதறிக்‌ கிடந்தன. கிழக்கே 
விளையாடிவிட்டு நேரங்கழித்து வீடு திரும்பும்போது 
குட்டிச்சுவரில்‌ மோதிக்‌ கொண்டுவிடுவேனென்றுத்‌ 
தயங்கித்‌ தயங்கி கடந்து வர வேண்டியிருக்கும்‌. இருளில்‌ 
வழியைத்‌ தடவி வரும்போது உயர்ந்து வளர்ந்த 
செடிகள்‌ குத்திவிடுமென்ற பயத்தில்‌ இமைகள்‌ 
நடுங்கும்‌. நான்‌ பட்ட காயங்களில்‌ பல அங்கு தடுக்கி 
விழுந்து ஏற்பட்டவை. 

தினமும்‌ ஒருமுறையாவது அவளைச்‌ சந்திக்கும்‌ 
வாய்ப்பு எனக்கு எங்கள்‌ வீட்டிலேயே இருந்தது. பால்‌, 
தயிர்‌ வாங்குவதற்கு அவள்‌ வருவாள்‌. ஒரு தேவையில்‌ 
இது அவளுக்குப்‌ பழக்கமாகியிருந்தது. தினமும்‌ அம்மா 
தயிர்‌ கடைந்து கொண்டிருக்கும்‌ போதே வருவாள்‌. நான்‌ 
அம்மாவின்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்து மோரில்‌ மத்து 
துள்ளுவதைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பேன்‌. இடை, 
இடையில்‌ அம்மாவுக்கு அடுப்பில்‌ வேலை இருக்கும்‌. 
காலையில்‌ கறந்த பால்‌ பொறை ஊற்ற வரட்டி வைத்து 
கணப்பு போல்‌ எரியும்‌ அடுப்பில்‌ காய்ந்து 
கொண்டிருக்கும்‌. தூசி தட்டிய வரட்டியாலேயே பாலை 
மூடியிருப்பாள்‌. அதிகம்‌ எரியும்போது பாலில்‌ ஆடை 
கெடாமலிருக்க அடுப்பைத்‌ தணிக்கவும்‌, அணையும்‌ 
போது வரட்டியைத்‌ திணித்துத்‌ தூண்டவும்‌ மத்தைக்‌ 
கட்சட்டியில்‌ சாத்தி வைத்துவிட்டு எழுந்து போவாள்‌ 


அம்மா. 

கயிறு ஓடித்‌ தேய்ந்த மத்தின்‌ பள்ளங்களில்‌ 
கயிற்றைப்‌ பொருத்திப்‌ பார்க்க வேண்டும்‌ எனக்கு. 
அம்மாவைப்‌ போல்‌, மத்து மோரின்‌ மேலே மிதந்து 
சிலுப்பாமலும்‌ அமிழ்ந்து கச்சட்டியின்‌ அடியில்‌ 
இடிக்காமலும்‌ கயிற்றின்‌ மேல்‌ கயிறு 
ஏறிக்கொள்ளாமலும்‌ கடையும்‌ வித்தையைச்‌ செய்து 
பார்க்க வேண்டும்‌. என்னை அறைந்து விலக்க அம்மா 
திரும்பி வருவள்‌. அந்தத்‌ தூணடியிலேயே நான்‌ 
சண்டியாக உட்கார்ந்து கொண்டிருப்பேன்‌. உடம்பை 
வளைத்து அம்மாவின்‌ அடியை வாங்கிக்‌ கொள்வேன்‌. 

அம்மாவுக்கோ தயிர்‌ கடைந்துவிட்டுக்‌ குளிக்கப்‌ 
போகவேண்டும்‌. சமையலுக்கு ஆரம்பிக்க வேண்டும்‌. 
நேரமானால்‌ “ஒருவேளைப்‌ பிண்டத்துக்கு தவங்கிடக்க 
வேண்டியிருக்கு இந்த வீட்டிலே” என்பாள்‌ பாட்டி. அவசர 
அவசரமாகத்‌ தயிர்‌ கடைய வேண்டியிருக்கும்‌. அது 
அவசரத்திற்குக்‌ கட்டுப்‌ படாது. விட்டு விட்டுக்‌ 
கடைந்தால்‌ வெண்ணெய்‌ சீக்கிரம்‌ விடுபடும்‌ என்று 
அம்மா இதர வேலைகளுக்கு ஓடுவாள்‌. 
சுற்றுவட்டக்காரியங்கள்‌ ஆகும்‌ போது தயிர்‌ கடைவது 
கவனத்தில்‌ இருந்து பரக்கடிக்கும்‌. 

”அம்மோவ்‌” என்று மாட்டுக்காரப்‌ பையன்‌ மாடுகளை 
மேய்ச்சலுக்கு ஓட்டிக்‌ கொண்டு போக வந்து கொல்லைப்‌ 
படலுக்கு அப்பால்‌ நின்று குரல்‌ கொடுப்பான்‌. படலைத்‌ 
திறந்து வைத்துத்‌ திரும்பி மாடுகளை அவிழ்த்து விட 
வேண்டும்‌ அவனுக்கு. அவனைக்‌ காக்க வைக்க 
முடியாது. மாடுகள்‌ ஒவ்வொன்றாக வயிற்றை எக்கிக்‌ 
குனிந்து 'அம்மா, அம்மா” என்று அழைக்க 
ஆரம்பித்துவிடும்‌. கொட்டாய்த்‌ தரை அதிரும்படி 
அவை கூப்பிடும்‌. அந்நேரம்‌ “யாராத்து மாடு” இப்படிக்‌ 
கூப்பிடறது” என்று தெருவில்‌, குரல்‌ கேட்ட 
ஒவ்வொருவரும்‌ மனதிலாவது நினைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. 

கொட்டாயிலிருந்து அம்மா திரும்பும்போது என்‌ தம்பி 


அடுப்படியில்‌ இருப்பான்‌. காய்ந்த அவரைச்‌ 
சுள்ளிகளைக்‌ கையில்‌ அடுக்கிக்‌ கொண்டு 
ஒவ்வொன்றாய்த்‌ தணலில்‌ திணித்து அவை பின்னால்‌ 
புகை விடுவதை வேடிக்கை பார்த்துக்‌ 
கொண்டிருப்பான்‌. திரும்பிய வேகத்தில்‌ அவன்‌ 
முதுகில்‌ ஒன்று வைப்பாள்‌. கைச்சுள்ளிகளைப்‌ 
பிடுங்கி அடுப்பங்கரைத்‌ தொட்டி முற்றத்தில்‌ எறிந்து 
விடுவாள்‌. பாலைத்‌ திறந்து பார்த்துவிட்டு மூடுவாள்‌. 
அவன்‌ அழமாட்டான்‌. சுள்ளிகளைப்‌ பொறுக்க 
ஓடுவான்‌. அடுப்பங்கரையில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கு 
தொட்டி முற்றம்‌ எங்கள்‌ வீட்டில்‌. 

இதற்கும்‌ “அம்பே” என்று மாடுகளுடன்‌ ஓடி விடாமல்‌ 
பிடித்துக்‌ கட்டிய பசுங்கன்றுகள்‌ கொட்டாயிலிருந்து 
குரல்‌ கொடுக்கும்‌. கொட்டாய்‌ பெருக்குபவள்‌ வர 
நேரமாயிற்று என்ற எச்சரிக்கை இது. தாய்கள்‌ மேயப்‌ 
போன தனிமையை வைக்கோல்‌ போரில்‌ அசை 
போட்டுத்‌ தணிக்க அவற்றுக்குப்‌ பழக்கப்‌ 
படுத்தப்பட்டிருந்தது. கொட்டாய்‌ பெருக்குபவளைத்‌ 
திட்டிக்கொண்டு அவற்றை அவிழ்த்து வைக்கோல்‌ 
போர்க்கொல்லையில்‌ விரட்டிவிட்டு உட்கொல்லை 
படலைச்‌ சாத்திக்‌ கொண்டு வருவாள்‌ அம்மா. 
திரும்புகாலில்‌ தம்பி கிணற்றுத்‌ தலையீட்டில்‌ குனிந்து 
தண்ணீரைப்‌ பார்த்துக்கொண்டிருப்பதைக்‌ காண 
வேண்டியிருக்கும்‌. அவன்‌ தண்ணீரில்‌ பூச்சிகள்‌ 
கோலமிட்டு ஓடுவதைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பான்‌. 
ஆர்வத்தில்‌ அவன்‌ பூச்சிகளோடு பேச ஆரம்பித்து 
விடுவான்‌. எந்த நிமிஷமும்‌ அவன்‌ குப்புறக்‌ கவிழ்ந்து 
விழுந்து விடலாம்‌ என இருக்கும்‌. “சனியனே, என்ன 
அவப்பேரை வாங்கி வைக்கக்‌ காத்திண்டிருக்கே” என்று 
அவனை இழுத்துக்கொண்டு வருவாள்‌. அவன்‌ 
நடக்காமல்‌ அம்மாவின்‌ இழுப்புக்குக்‌ காத்து. 
கால்களைப்‌ பதித்துக்‌ கொள்வான்‌. குளிப்பாட்ட 
தண்ணீரைத்‌ துறையில்‌ இழுபடும்‌ கன்றுக்குட்டியைப்‌ 
போல நிற்பான்‌. அவன்‌ இதை ரசித்து அனுபவிப்பான்‌. 


இன்னும்‌ தயிர்‌ கடைந்த பாடில்லையே என்று அம்மா 
தினம்‌ அலுத்துக்‌ கொள்வாள்‌. “சனியன்களே 
பாட்டிண்டே போய்த்‌ திண்ணையிலே 
ஒக்காந்திண்டிருங்களேன்‌, சனியன்களே. ஒரு 
எடத்திலே இருப்புக்‌ கொள்ளாத சந்தம்‌” என்று 
வைவாள்‌ அம்மா. இது பாட்டியின்‌ காதுக்கு எட்டினால்‌ 
“ஏண்டி கொழந்தைகளே கரிக்கறே” என்பாள்‌. 

நான்‌ இழுத்துச்‌ சிலுப்பிய தயிர்‌, கச்சட்டிக்குப்‌ 
பக்கங்களில்‌ சிந்தியிருக்கும்‌. இப்போது அம்மாவைக்‌ 
கண்டதும்‌ ஓடத்தோன்றும்‌. அம்மா இப்போது அடித்தால்‌ 
அழுவேன்‌. சிந்திய தயிரைத்‌ துடைத்துவிட்டுக்‌ கை 
கழுவப்‌ போகும்போது தொட்டியில்‌ தண்ணீர்‌ இருக்காது. 
குளிக்கப்‌ போகுமுன்‌ கொல்லைக்‌ கிணற்றிலிருந்து 
அடுப்பங்கரைத்‌ தொட்டிக்குத்‌ தண்ணீர்‌ கொண்டு வந்து 
கொட்ட வேண்டும்‌. எச்சில்‌ கை கழுவும்‌ இரண்டாம்‌ 
கட்டுத்‌ தொட்டிக்கும்‌ நிரப்ப வேண்டும்‌. முன்பே 
அவற்றைக்‌ கழுவிக்‌ கொட்டிவிட்டதை அம்மா மறந்து 
போயிருப்பாள்‌. அநேகமாக தினம்‌ எங்கள்‌ இருப்பு இட்ம்‌ 
மாறியிருப்பதைத்‌ தவிர அவள்‌ காரியங்கள்‌ 
இவ்விதமாகவே சற்று முன்னும்‌ பின்னுமாய்‌ இருந்து 
கொண்டிருக்கும்‌. இந்நேரங்களில்‌ தினமும்‌ 
ஒருமுறையேனும்‌ அலுப்பின்‌ உச்சத்தில்‌ “புஞ்சையான்‌ 
குடும்பத்துக்கு ஓழைக்கறாத்துக்கின்னே 
பொறப்பெடுத்தாச்சு” என்று நொந்து கொள்வாள்‌ 
அம்மா. 

அம்மா தயிர்‌ கடைந்து கொண்டிருக்கும்‌ போதோ, 
கிணற்றிலிருந்து தண்ணீர்‌ கொண்டு வந்து 
கொண்டிருக்கும்போதோ தாழ்வாரத்திலிருந்து “பட்டு” 
என்று குரல்‌ வரும்‌. இது அம்மாவுக்கு நேரம்‌ காட்டும்‌ 
குரல்‌. அது அவளுடைய குரல்‌. அம்மாவுக்கு 
எட்டியிருக்காது என்ற அனுமானத்தில்‌ “பட்டு” என்று 
இன்னொரு முறை கேட்கலாம்‌. அப்படியானால்‌ இது 
எங்கள்‌ பாட்டியின்‌ குரலாக இருக்கும்‌. இது 
அவசியத்தைப்‌ பொறுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட 


முறையும்‌ கேட்கும்‌. ஒரு கடமையாகப்‌ பாட்டி இதைச்‌ 
செய்வாள்‌. நாங்கள்‌ வெளியில்‌ இருந்தால்‌ “அம்மாவ்‌.... 
அம்மாவ்‌” என்போம்‌. 

கிணற்றங்கரையிலிருந்து கொட்டாய்‌ 
வாசற்படையைத்‌ தாண்டி வரும்போது அவள்‌ 
தாழ்வாரத்துச்‌ சின்னத்திண்ணை ஓரமாய்‌ நின்ரு 
கொண்டிருப்பதைப்‌ பார்க்கலாம்‌. தயிர்‌ கடைந்து 
கொண்டிருந்தால்‌ அடுப்பங்கரையை ஒட்டிய 
தாழ்வாரத்து நெரைச்சல்‌ மறைப்பில்‌ பிய்ந்த கீற்று 
ஓட்டை வழியாக அவள்‌ நின்று கொண்டிருப்பதைப்‌ 
பார்க்கலாம்‌. குழந்தைகளுள்ள எவ்‌ வீடுகளும்‌ இதே 
அமைப்பில்‌ நெரைச்சலில்‌ தாழ்வாரத்தைக்‌ காண 
துவாரம்‌ செய்யப்பட்டிருக்கும்‌. அவள்‌ உருவைக்‌ 
கிரகிக்க இரண்டு கோணங்கள்‌ போதாதென ஓர்‌ அரூபச்‌ 
சாயலில்‌ அவள்‌ உயிர்‌ கொண்டிருப்பதாகத்‌ தோன்றும்‌. 
அவள்‌ குரலுக்கு எந்த இடத்திலிருந்தும்‌ அம்மா “இதோ 
வந்துட்டேன்‌” என்பாள்‌. குளத்தில்‌ இருப்பவளுக்குக்‌ 
கேட்கச்‌ சொல்வதாய்‌ இரைந்தே சொல்வாள்‌. பால்‌ 
கணக்குச்‌ சொல்வதைத்‌ தவிர அழைப்பிற்கு இருப்பைக்‌ 
காட்டிக்‌ கொள்வதல்லாமல்‌ அம்மாவுக்கு அவளுடன்‌ 
வேறு பேச்சில்லை. 

இது காலைக்‌ காரியங்கள்‌ ஆகி எல்லோரும்‌ குளிக்கக்‌ 
கிளம்புகிற நேரம்‌. ஒவ்வொருவரும்‌ தயிர்‌ கடைந்து 
விட்டுப்‌ போக வேண்டும்‌. வற்றாத நாளில்‌ காவிரிக்கும்‌, 
மற்ற நாளில்‌ குளத்திற்கும்‌ அக்ரகாரப்‌ பெண்கள்‌ 
குளிக்கப்‌ போக வேண்டும்‌. குளத்தில்‌ கோடையில்‌ மீன்‌ 
பிடித்த பிறகு கொல்லைக்‌ கிணற்றங்‌ கரையில்‌ 
தண்ணீர்‌ இழுத்துக்‌ கொட்டிக்‌ கொண்டு குளிப்பார்கள்‌. 
நேரம்‌ தப்பிப்‌ போய்‌ பெயர்‌ வாங்கிக்‌ கொள்ளாமல்‌ 
எல்லோருக்கும்‌ நேரம்‌ ஒத்துக்‌ கொண்டுவிடும்‌. இதில்‌ 
ஒத்துக்‌ கொள்ளாமல்‌ தூரத்திற்கு ஒதுங்காதவர்களென 
ஓரிருவரும்‌ இருந்தார்கள்‌. 

தினம்‌ இந்த நேரம்தான்‌ அம்மாவின்‌ பரபரப்பில்‌ 
பால்வாங்க வர அவளுக்கு ஒத்துக்‌ கொண்டது. நேர 


உணர்வு துல்லியமாக மிருகத்துடையதைப்‌ போல 
அவளுக்கு இருந்திருக்கிறது. 

அவள்‌ சாலைக்‌ குளத்திலிருந்து கரையேறிய 
வேகத்தில்‌ வந்திருப்பாள்‌. ரேழிவாயிற்‌ படியைத்‌ தாண்டி 
தாழ்வாரத்தின்‌ முனையில்‌ சின்னத்‌ திண்ணையின்‌ 
ஓரமாய்‌ நிலைப்படியில்‌ சாய்ந்துகொண்டு காத்து 
நிற்பாள்‌. காத்திருத்தல்‌ அவளுக்கு அலுப்புத்‌ 
தருவதாகத்‌ தோன்றாது. “பட்டு' என்ற ஒரு அழைப்பே 
காத்திருத்தலுக்கு அவளுக்குப்‌ போதுமானது 
போலிருக்கும்‌. இதில்‌ நின்ற இடத்தை மறந்தவளாகத்‌ 
தோன்றுவாள்‌. உடல்‌ பாரத்தைக்‌ கால்களில்‌ 
ஓரிருமுறை மாற்றிக்‌ கொள்வாள்‌. 

அவள்‌ நிற்கும்‌ இடம்‌ தண்ணீரும்‌ தெருமணலும்‌ 
சேர்ந்து குழம்பிப்‌ போயிருக்கும்‌. எண்ணெய்ப்‌ பிசுக்கும்‌ 
நீர்க்காவியும்‌ ஏறிய பழைய நார்மடிப்புடவையோடு 
தவிர்க்க முடியாமல்‌ தெருமண்ணையும்‌ பாதங்களில்‌ 
அப்பிக்‌ கொண்டு வந்திருப்பாள்‌. நின்ற சந்தர்ப்பத்தில்‌ 
புடவையின்‌ நீர்‌ வடிந்து கால்‌ மண்ணைக்‌ கழுவி விடும்‌. 
மண்‌ சிமெண்டுத்‌ தரையில்‌ தங்கி நீர்‌ பிரிந்து 
முற்றத்திற்கு ஓடும்‌. 

அம்மா தயிரையும்‌ பாலையும்‌ அவளுடைய 
பாத்திரங்களில்‌ மாற்றும்‌ போது “இன்னியோட ஒம்பதே 
காலணா ஆச்சு' என்பாள்‌. நின்ற நேரத்தில்‌ வேறு 
இடத்தில்‌ வாழ்ந்தவளாகத்‌ தோன்றியவள்‌ நிலைக்குத்‌ 
திரும்பிய இடறல்‌ இல்லாமல்‌ இயல்பாகப்‌ 
பாத்திரங்களில்‌ ஏந்திக்‌ கொள்வாள்‌. இதில்‌ அவள்‌ 
நின்ற இடத்தை மறந்திருந்தாள்‌ என எப்படிச்‌ 
சொல்வது? கால அளவும்‌ அவளுக்கு வேறுபட்டிருக்கும்‌ 
போலிருக்கிறது. 

பதினைந்தே முக்காலணாவுக்கு மேல்‌ ஒரு ரூபாய்‌ 
என்று அம்மா சொல்லக்‌ கேட்டதில்லை. அவள்‌ 
கையிலிருந்த சில்லறை அம்மாவின்‌ கைக்கு 
மாறியதையும்‌ பார்த்ததில்லை. கணக்குச்‌ சொல்லி 
பாத்திரங்களில்‌ மாற்றும்போது அவள்‌ சம்மதத்தின்‌ 


அறிகுறியும்‌ தென்படாது. தகராறு நேராததிலிருந்து 
வியாபாரம்‌ நாணயமாய்‌ நடந்து வந்திருக்கிறதென்று 
ஊகிக்க்க இருந்தது. அவளுக்குப்‌ பால்‌ கொடுப்பதால்‌ 
புண்யமுண்டு என்றும்‌ அம்மா சொல்லுவாள்‌. 

இடையில்‌ தயிர்‌ வாங்க வருவதை இரண்டொரு 
மாதங்கள்‌ நிறுத்தி விடுவாள்‌. அப்போது யாரிடம்‌ 
வாங்கினாள்‌ என்பதைத்‌ தெரிந்து கொள்ளும்‌ அக்கறை 
இருந்ததில்லை. ஏன்‌ அப்படி இடம்‌ மாற்றினாள்‌ 
என்பதும்‌ தெரியவில்லை. மறதியில்‌ ஒரே வீடு என்று 
வாங்கி வந்திருப்பாளோ? என்னவோ? மேற்கேதான்‌ 
எங்காவது வாங்கியிருப்பாள்‌. கிழக்கு மேற்கான 
தெருவில்‌ சாரியைப்‌ பொறுத்து தெற்குப்‌ பார்த்தோ 
வடக்குப்‌ பார்த்தோ ஒரு தாழ்வாரத்துச்‌ சின்னத்‌ 
திண்ணையருகில்‌ நின்று ஒரு பையன்‌ நெரைச்சல்‌ 
இடுக்கு வழியாகப்‌ பார்க்க வாங்கி வந்திருப்பாள்‌. 
மேலண்டைச்‌ சுவர்‌ வீட்டின்‌ தாய்ச்‌ சுவராக இரண்டு சாரி 
அமைப்பில்‌ எதிரெதிராக வீட்டுக்‌ கதவுகள்‌ 
திறந்திருக்கும்போது கொல்லைத்‌ 
தலைமாடுகளிலிருந்து பார்க்க நேர்ந்தால்‌ நடுவில்‌ தெரு 
மறைந்து ஒரே வீட்டின்‌ பல நிலைப்படிகளாகத்‌ 
தோன்றும்‌. ஒரு பயணியைக்‌ கொண்டு ஞாபகம்‌ 
வரலாம்‌. தெரு தாழ்ந்திருப்பதில்‌ தாழ்வாரத்தில்‌ 
நடப்பவரென்று கொள்ளமுடியாது. ஒரு சாரியின்‌ 
கொல்லைச்‌ சந்திலிருந்து எதிர்ச்சாரியின்‌ கொல்லைச்‌ 
சந்துக்குப்‌ போக எல்லோருக்கும்‌ குறுக்குப்‌ பாதை வீடு. 
அவள்‌ ஒரே இடத்தில்‌ நின்று பழக்கமானதில்‌ பார்க்கும்‌ 
திசையைக்‌ கொண்டு எச்சாரி என தீர்மானிக்க 
இருக்கலாம்‌. அநேகக்‌ குறுக்குப்‌ பாதைகள்‌ ஒன்றில்‌ 
கடந்து போகும்‌ ஒருவரென்று மறதியில்‌ தோன்றினாலும்‌ 
சாரிப்பிரிவினை சாத்யமற்றுப்‌ போகும்‌. இப்பொதுத்‌ 
தன்மைகளில்‌ வேறுபட்ட வீடுகள்‌ ஒருவரை விநோதம்‌ 
ஏதுமற்றவராகக்‌ காட்டலாம்‌. 

அங்கும்‌ அவள்‌ “பட்டு” எனக்‌ கூப்பிட்டிருக்கக்கூடும்‌. 
இப்பெயர்‌ கொண்ட இன்னும்‌ சிலர்‌ இருந்தார்கள்‌. பாட்டி 


சொன்னதைப்‌ போல அவள்‌ பிழியாத ஈரப்‌ புடவையில்‌ 
“அவ ஆம்படையான்‌ இன்னிக்கித்தான்‌ செத்தான்‌” 
என்று அவர்களுக்கும்‌ தோன்றியிருக்கலாம்‌. 

இப்படி ஒருவரின்‌ நினைப்பாக இல்லாமல்‌ அவளைத்‌ 
தண்ணீர்ப்‌ பிசாசு என்று எல்லோரும்‌ சொல்வார்கள்‌. 
இறந்து நாற்பது ஆண்டுகளுக்குப்‌ பிறகு பிசாசாகப்‌ 
பிறந்து வந்தவளாகக்‌ கண்டார்கள்‌ போலிருக்கிறது. 
ஆனால்‌ அவளைக்‌ கண்டு யாரும்‌ பயந்து 
கொண்டதில்லை. அவள்‌ தன்‌ இருப்பைத்‌ தூக்கலாய்‌ 
உணர்த்தியும்‌ பழக்கத்தில்‌ மறந்து விட்டார்கள்‌. 

அவளுடைய சாலைக்‌ குளம்‌ வீட்டு விலக்கான 
பெண்கள்‌ குளிக்க வசதியாக இருந்தது. அதிகாலையில்‌ 
எழுந்து குளித்துவிட்டு ஆண்‌ பார்வை படுமுன்‌ 
திரும்பிவிடலாம்‌. கணவன்‌ கண்ணில்‌ படாமல்‌ உப்பும்‌ 
அரிசியும்‌ போட்டுக்கொண்டு விடலாம்‌. ஒரு பெண்‌ 
துணையுடன்‌ குளிக்கப்‌ போகும்போதும்‌ அவள்‌ 
குளத்தில்‌ இருப்பாள்‌. கண்களில்‌ படாமல்‌, இருட்டில்‌ 
அலைந்து எழுப்பும்‌ சலசலப்பு நிசப்தத்தில்‌ 
பயமூட்டுவதாக இருக்கும்‌. ஒருவருக்கொருவர்‌ பேசும்‌ 
ஒலிக்கும்‌ பயந்து மெளனமாய்‌ இருக்கும்‌ நேரம்‌ இது. 
தங்கள்‌ நினைப்பே பயமுறுத்துவதாக இருக்கும்‌. 
கண்களில்‌ தென்படாமல்‌ மரக்கிளையை ஆட்டச்‌ 
சலசலக்க வைக்கும்‌ நிறையப்‌ பிசாசுக்‌ கதைகள்‌ 
தெரியும்‌. சுவாரஸ்யத்தில்‌ கதை கேட்டு விடுவார்கள்‌. 
பின்னால்‌ நினைத்துப்‌ பயந்து கொண்டிருப்பார்கள்‌. 
இப்போது அக்கதைகள்‌ எல்லாம்‌ ஞாபகத்திற்கு வரும்‌. 

ஏதோ ஒரு தலைமுறையில்‌ வீட்டு விலக்கானவளை 
துணையாக வந்து குளிக்க இதே குளத்திற்கு 
அழைத்துக்‌ கொண்டு போன பிசாசுக்‌ கதை வீட்டு 
விலக்காகும்‌ பெண்களுக்கெல்லாம்‌ தெரியும்‌. இந்‌ 
நாட்களில்‌ தெரிந்து கொள்ள வேண்டிய 
எச்சரிக்கைகளில்‌ ஒன்றாக புஞ்சைப்‌ பெண்களுக்கு 
மரபாகச்‌ சொல்லப்பட்டு வந்தது இது. மற்ற நாட்களில்‌ 
மறந்திருப்பவள்‌ இதை வீட்டு விலக்கு நாட்களில்‌ 


நினைவுபடுத்திக்‌ கொண்டு விடுவாள்‌. 

விலக்காகி மாட்டுக்‌ கொட்டாயில்‌ 
ஒதுங்கியிருந்தவளைக்‌ காமமுற்று மூன்று நாட்களும்‌ 
கொல்லைப்‌ புளிய மரத்திலிருந்து கவனித்துக்‌ 
கொண்டு வந்ததாம்‌ பிசாசு. மூன்றாம்‌ நாள்‌, குளிக்கக்‌ 
கிளம்ப வேண்டுமென்று அரைத்‌ தூக்கத்தில்‌ 
இருந்தவளைப்‌ பக்கத்து வீட்டில்‌ விலக்கானவள்‌ 
வேஷத்தில்‌ வந்து வாசல்‌ கதவைத்‌ தட்டி எழுப்பிக்‌ 
கொண்டு போயிற்று. முதல்நாள்‌ அவர்கள்‌ 
கொல்லையில்‌ ஒருவருக்கொருவர்‌ துணையாகப்‌ போக 
வேண்டுமென்று பேசிக்‌ கொண்டிருந்ததை ஒட்டுக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்திருக்கிறது அது. முதலில்‌ 
அவளைக்‌ குளத்தில்‌ குளிக்க விட்டு, இவளை வந்து 
அழைத்துக்‌ கொண்டு போயிற்று. பக்கத்தில்‌ 
துணையாக வந்தவள்‌ முன்பே குளத்தில்‌ குளித்துக்‌ 
கொண்டிருப்பது கண்டு இவள்‌ திரும்பிப்‌ பார்க்க, 
வந்தவளைக்‌ காணவில்லை. தன்னோடு குளிக்க 
இறங்கியவள்‌ இப்போதுதான்‌ வீட்டிலிருந்து வரும்‌ 
கோலத்தில்‌, முழுகி எழுந்தவள்‌ பார்த்துத்‌ தன்னோடு 
குளிக்க இறங்கியவள்‌ எங்கே எனத்‌ தேடிக்‌ கு ழம்பி 
விட்டாள்‌. உண்மையான இருவரும்‌ ஒருவரை ஒருவர்‌ 
பிசாசு என்று பயந்து அலறிப்‌ புடைத்துக்கொண்டு 
ஓடிவந்து வீட்டுக்‌ கதவை இடித்து வாய்‌ குழறி 
நின்றார்கள்‌. பிறகு விடிந்து கொல்லைக்‌ கிணற்றடியில்‌ 
தண்ணீர்‌ இழுத்துக்‌ கொட்டக்‌ குளித்துவிட்டு வந்து 
படுத்தவர்கள்தான்‌. பேய்‌ விரட்டிய பிறகே இருவருக்கும்‌ 
ஜுரம்‌ தணிந்தது. இருவரும்‌ அடுத்தமாதம்‌ 
விலக்காகவில்லை. அவர்கள்‌ வயிற்றில்‌ பிசாசு ௧௬ 
வளர்கிறது என்று எல்லோரும்‌ பேச ஆரம்பித்து 
விட்டார்கள்‌. மீண்டும்‌ இரண்டு பேரும்‌ பேயாட 
ஆரம்பித்தார்கள்‌. “பிசாசுக்கு வாக்குப்பட்டா 
புளியமரத்திலே குடும்பம்‌ நடத்தணும்‌” என்ற 
பழமொழிக்கு எல்லோருக்கும்‌ இப்போதுதான்‌ 
உண்மையான அர்த்தம்‌ தெரிந்ததாம்‌. கருத்தரிக்காத 


நாட்கள்‌, கருத்தரிக்கும்‌ நாட்கள்‌ என்ற விவரமெல்லாம்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியாது. பிசாசுக்‌ கருவைச்‌ 
சிதைத்துப்‌ பேய்‌ விரட்டிய பிறகே அவர்கள்‌ தன்‌ 
நிலைக்குத்‌ திரும்பினார்கள்‌. ஊரிலும்‌ குடும்பத்திலும்‌ 
நிம்மதி ஏற்பட்டது. எப்படி பிசாசைப்‌ பெற்று 
வளர்ப்பது? ஊர்‌ குழந்தைகளை விளையாடப்‌ 
போகாமல்‌ கட்டுப்‌ படுத்தி வைக்க முடியுமா? 

வீட்டு விலக்கானவர்கள்‌ குடும்பத்தில்‌ ஒருவர்‌ 
வீட்டிலிருந்தே தூங்கி எழுந்து வருகிறவர்‌ என்ற 
நிச்சயமான துணையுடன்‌ தான்‌ குளிக்கப்‌ போவார்கள்‌. 
மாற்றி மாற்றி ஒருவர்காலை ஒருவர்‌ பார்த்துக்‌ 
கொள்வார்கள்‌. பார்வையில்‌ தாங்களே பிசாசாகும்‌ 
பயமும்‌ இருக்கும்‌. ஆனால்‌, முன்பே அவள்‌ குளத்தில்‌ 
அலைந்து கொண்டிருப்பதில்‌ யாரும்‌ பயந்து 
கொண்டதில்லை. அது பிசாசாகவே இருந்தால்கூட 
பயந்திருக்க மாட்டார்கள்‌. அவள்‌ இறக்கும்வரை 
மற்றொரு துணையாகவே இருந்து கொண்டிருந்தாள்‌. 

குளத்திலும்‌ ஊரிலும்‌ அவள்‌ இல்லாத சமயங்களும்‌ 
இருந்திருக்கின்றன. இதை யாரும்‌ உணர்ந்ததில்லை. 
நினைவில்‌ உறுத்துகிற முந்தானை முடிச்சைப்‌ போன்ற 
இதை யாரும்‌ உணராதது முடிச்சை மீறிய மறதி 
போலிருக்கிறது. ஒரு முறை நான்‌ அவளை முற்றிலும்‌ 
அன்னியச்‌ சூழ்நிலையில்‌ கண்டேன்‌. ஒரு நாள்‌ 
சாயங்காலம்‌ செம்பனார்‌ கோயிலுக்குப்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தபோது அவள்‌ எதிரில்‌ வந்து 
கொண்டிருந்தாள்‌. இப்போது குளத்தில்‌ கண்டு 
கொண்டிருக்கக்‌ கூடுமென்று தோன்றிற்று. நான்‌ 
பார்த்ததும்‌ ஒரு உருவெளித்‌ தோற்றமோ என்று 
இருந்தது. அவள்‌ கையில்‌ ஒரு பொட்டலத்துடன்‌ 
தோற்றத்தில்‌ பொருந்தாமல்‌ வந்து கொண்டிருந்தாள்‌. 
ஜவுளிக்‌ கடையிலிருந்து திரும்பிக்‌ 
கொண்டிருப்பவளாக இருக்கலாம்‌. பொட்டலம்‌ 
கட்டப்பட்டிருந்த தோரணை அவ்விதம்‌ நினைக்க 
இருந்தது. ஒருவன்‌ அவளைக்‌ குளத்தில்‌ பார்த்த 


நேரத்தில்‌ ஜவுளிக்‌ கடையில்‌ வாடிக்கையாளர்களில்‌ 
ஒருவராகப்‌ பலர்‌ கண்டிருப்பார்கள்‌. 

இன்னொரு முறை அவளை நாங்கள்‌ அவள்‌ 
வீட்டிலேயே கண்டோம்‌. ஒரு கிருஷ்ண ஜயந்திக்கு 
குழந்தைகள்‌ நாங்கள்‌ எண்ணெய்‌ தண்ட 
கிண்ணங்களை எடுத்துக்‌ கொண்டு -“சீசந்தி அம்பாரம்‌, 
சிவராத்திரி அம்பாரம்‌: என்று பாடிக்‌ கொண்டு 
போனோம்‌. அவள்‌ வீட்டுக்‌ கதவும்‌ திறந்திருந்தது. 
அவளும்‌ வீட்டிலிருந்தாள்‌. 

அவள்‌ வீடு நூறு வருஷத்திற்கு முந்தியது. என்றாலும்‌ 
குடுமியுள்ள ஒற்றைக்‌ கதவில்லை. இரட்டைக்‌ 
கதவுகள்‌.அவை சித்ர வேலைப்பாடுகள்‌ செய்த 
நிலைப்படியும்‌ கதவுகளும்‌. சட்டம்‌ சட்டமாக இழைத்து 
அலுத்து தச்சன்‌ கிடைத்த சந்தர்ப்பத்தில்‌ தன்‌ சொந்தத்‌ 
திருப்திக்காகச்‌ செய்தவை போலிருக்கும்‌ அவை. 
இடப்புறக்‌ கதவு கிராமப்‌ பழக்கம்‌ போல மேலும்‌ கீழும்‌ 
தாழிட்டு எப்போதும்‌ போல்‌ சாத்தப்பட்டிருந்தது. 
வலக்கதவு திறந்திருக்கும்போது ஒருக்களித்திருப்பது 
போல்‌ ஒருக்களித்து வைக்கப்பட்டிருந்தது. மூடிய 
கதவின்‌ ஓரங்களைச்‌ சுவரோடு வைத்துத்‌ தைத்து 
விட்டது போல சிலந்தி வலை பின்னியிருந்தது. 
நிலைப்படியின்‌ மேல்‌ சிற்ப இடுக்குகளில்‌ வெள்ளை 
வட்டங்களாகத்‌ தம்படி அளவில்‌ பூச்சிக்‌ கூடுகள்‌ 
இருந்தன. அவற்றை காயம்படும்போது காயத்தில்‌ 
ஒட்டிக்‌ கொள்ள எடுக்கப்‌ போவதுதான்‌ அவள்‌ 
வீட்டுடன்‌ எங்களுக்குப்‌ பரிச்சயம்‌. அங்குதான்‌ 
கிடைக்கும்‌ அவை. காயத்திற்கான அரிய மருந்து 
எங்களுக்கு. 

ஒருக்களித்திருந்த கதவை முழுதாகத்‌ திறந்து 
வைத்துவிட்டு நாங்கள்‌ உள்ளே போனோம்‌. அப்போது 
என்‌ மூக்கில்‌ சிலந்தி இழை ஒன்று ஒட்டிக்‌ கொண்டு 
மூக்கணாங்‌ கயிறு போல்‌ காதுகளில்‌ மாட்டி பாதி ரேழி 
வரையில்‌ வந்தது நினைவிருக்கிறது. கையில்‌ பற்ற 
முடியாமல்‌ அதை எடுப்பதற்குத்‌ தடுமாறித்‌ தயங்கி நடு 


ரேழியில்‌ நான்‌ தாமதிக்க வேண்டியிருந்தது. மற்றவர்கள்‌ 
எனக்கு முன்னதாக அவள்‌ வீட்டின்‌ உட்புறத்தைக்‌ 
கண்டார்கள்‌. 

சாதாரண நாளில்‌ ஒற்றைக்‌ கதவும்‌ திறந்திருந்து 
முற்றம்‌ தெரிந்து தெருவில்‌ போவார்‌ யாரும்‌ 
பார்த்ததில்லை. குத்தகைக்‌ காரன்‌ நெல்‌ கொண்டு வந்து 
போடும்போது கதவுகள்‌ இரண்டும்‌ திறக்கப்படும்‌. 
அவன்‌ வீட்டின்‌ எதிர்ப்புற காலிமனையில்‌ நின்று 
கொள்வான்‌. குடியானவன்‌ ஒருவன்‌ வண்டி 
மூட்டைகளை முதுகில்‌ புரட்டி உள்ளே கொண்டுபோய்‌ 
போடுவான்‌. இந்நேரங்களில்‌ பார்வைக்கு 
மூட்டைகள்தான்‌ தென்படும்‌. முற்றம்‌ 
தென்படுவதில்லை. 

ரேழியில்‌ வெளவால்‌ புழுக்கையின்‌ நாற்றமடித்தது. 
இது கிராமத்தில்‌ தொன்மையின்‌ நெடியாக சுவாசிக்க 
அனுபவமாகியிருப்பது. அரவம்‌ கேட்டவுடன்‌ 
உத்திரத்திலும்‌ சரத்திலும்‌ தொங்கித்‌ தரையைக்‌ 
கூரையாகப்‌ பார்த்து எங்களைத்‌ தொங்குவதாகக்‌ 
கண்டு வெளவால்கள்‌ அச்சத்துடன்‌ சிதறிப்‌ பறக்க 
ஆரம்பித்தன. காக்கைகள்‌ அடங்கும்‌ மரத்தில்‌ இரவில்‌ 
கல்லெறிந்தது போலாயிற்று. காக்கைகள்‌ போல 
கூச்சலிடாமல்‌ இறக்கைகளைப்‌ புடைத்துக்‌ கொண்டு 
பறந்தன. அவற்றின்‌ உயிர்ப்பை அகாலமாய்‌ 
அவற்றுக்கு நினைவூட்டியது போலாயிற்று. 

முற்றத்தில்‌ வேலைக்காரி அரிசி புடைத்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அவள்‌ அசை போட்டுக்‌ 
கொண்டிருந்த அரிசி கடைவாயில்‌ 
வெள்ளையாயிருந்தது. பூந்‌ தவிடு படிந்து 
மீசையிருப்பது தெரிந்தது. 

நாங்கள்‌ முற்றத்திலிருந்து தாழ்வாரத்தில்‌ ஏறியபோது 
அவள்‌ பூஜை அறையில்‌ விளக்கேற்றிக்‌ 
கொண்டிருப்பதைப்‌ பார்த்தோம்‌. அழுக்குப்‌ பிடித்த 
பழந்திரியை நிமிண்டிவிட்டு விளக்கை ஏற்றினாள்‌. 
சுடர்‌ பிடிக்க ஆரம்பித்தது. தலையிலோ, புடவையிலோ 


எண்ணெய்க்‌ கையைத்‌ துடைத்துக்‌ கொள்ளும்‌ கிராமப்‌ 
பொம்மனாட்டிகளின்‌ வழக்கம்போல அவள்‌ கை 
எண்ணெய்க்‌ கரியைப்‌ புடவையில்‌ துடைத்துக்‌ 
கொண்டாள்‌. 

விளக்கு, சரத்திலிருந்து தொங்கிய சங்கிலியின்‌ 
முனைக்‌ கொக்கியில்‌ மாட்டப்‌ பட்டிருந்தது. 
துருப்பிடித்தும்‌ அங்கு மாட்டியவரை நினைக்கத்‌ 
தூண்டுவதாகவும்‌ இருந்தது. சங்கிலி ஆடிக்‌ 
கொண்டிருந்ததில்‌ விளக்கின்‌ நிழல்‌ சுவரிலும்‌ 
தரையிலுமாக ஆடிக்‌ கொண்டிருந்தது. அறையின்‌ 
பொருள்களும்‌ அவளும்‌ நிழலோடு பெயர்ந்து 
ஆடினார்கள்‌. தரையில்‌ கிடந்து சுவரில்‌ ஏறி ஆடும்‌ 
நிழல்கள்‌ திரிந்து பூச்சாண்டி காட்டின. அவை 
இவற்றின்‌ நிழல்கள்‌ என வேர்பிடித்துத்‌ தெரிந்தன. 
அவற்றில்‌ அவள்‌ நிழல்‌ பூதாகரமாய்‌ ஆடிற்று. போதை 
போல்‌ தணிந்து ஆட்டம்‌ நிலைக்கு வர நேரம்‌ பிடித்தது. 

விளக்கின்‌ எண்ணெய்‌ தங்கும்‌ குழிவு நீலமாய்‌, பாசி 
படிந்து எரிந்த திரித்துண்டுகளோடும்‌ ஒட்டடைத்‌ 
தூசியோடுமிருந்தது. கூரையின்‌ சாத்துகளை 
இணைத்து சாம்பல்‌ தூவிய பாத்தியைக்‌ கவிழ்த்து, 
விதானம்‌ கட்டியதுபோல்‌ எங்கும்‌ ஒட்டடை. விளக்குச்‌ 
சரம்‌ அதில்‌ பயிரான கொடி போலிருந்தது. ஓடுமாற்ற 
அவள்‌ வீட்டுக்கூரையில்‌ ஆள்‌ ஏறிக்‌ கண்டதில்லை 
நாங்கள்‌. அவள்‌ ஆணைக்குக்‌ கட்டுப்பட்டிருந்தது. 
அவள்‌ செத்த மறு வருஷம்‌ பெருங்காற்று மழையில்‌ 
சிரமத்துடன்‌ முனகிக்‌ கொண்டு கூரை கூடத்தில்‌ 
உட்கார்ந்து விட்டது. 

தரை முழுவதும்‌ காற்றுச்‌ சலித்த புழுதி 
படிந்ததிருந்தது. பாதம்பட்ட புதிய சுவடுகளும்‌ பழைய 
சுவடுகளில்‌ புழுதி படிந்து மறைவதும்‌ பூச்சிகள்‌ ஓடிய 
கோலங்களுமாய்‌ இருந்தது தரை. அவள்‌ காலத்தில்‌ 
வம்சாவளியாய்‌ பூச்சிகள்‌ கோலமிட்டு வந்திருக்க 
வேண்டும்‌. அவற்றின்‌ சுவடுகள்‌ மறைந்தும்‌ தோன்றிக்‌ 
கொண்டுமிருந்தன. அவள்‌ பாதத்தின்‌ பரிணாமச்‌ 


சுவடுகள்‌ அறையில்‌ பொதிந்து வைக்கப்பட்டிருக்க 
வேண்டுமென்றிருந்தது. 

விளக்கின்‌ அடிவிளிம்பில்‌ எண்ணெய்ச்‌ சொட்டுக்கள்‌ 
வரிசையாக கீழே விழ கசிந்து வரும்‌ கனத்திற்குக்‌ 
காத்துக்‌ கொண்டிருந்தன. விளக்கு ஓட்டையை 
எண்ணெய்க்‌ களிம்பு அடைத்துக்‌ கொண்டிருக்கலாம்‌. 
சுடர்க்கசிவும்‌ நல்ல விளக்கை ஓட்டையாகக்‌ 
காட்டியிருக்கலாம்‌. சொட்டிய எண்ணெய்த்‌ தரையில்‌ 
சுவறியிருந்தது. பழைய பிசுக்கில்‌ புழுதி படிந்து 
மீண்டும்‌ சொட்டி விளக்கின்‌ அடித்தரை அங்கு 
மேடிட்டிருந்தது. ஆடி விலகிச்‌ சொட்டியவை 
அங்கொன்றும்‌ இங்கொன்றுமாய்த்‌ தோன்றின. 

எங்கள்‌ வருகை அவள்‌ கவனத்தைக்‌ கவரவில்லை. 
விளக்கேற்றிவிட்டு மேற்புறச்‌ சுவரைப்‌ பார்த்துத்‌ 
திரும்பிக்‌ கொண்டாள்‌. அவள்‌ பார்த்து நின்ற 
சுவரிலிருந்த படங்கள்‌ புழுதி படிந்து கண்ணாடிச்‌ 
சட்டங்களாகத்‌ தோன்றின. நம்‌ பார்வைக்குத்‌ தோன்ற 
அவற்றில்‌ ஒன்றுமில்லை. படங்களின்‌ கீழிக்‌ கஸ்தூரிக்‌ 
கட்டைகளில்‌ பாராயண புத்தகங்கள்‌ போலும்‌ 
ஓலைச்சுவடிகள்‌ போலும்‌ புழுதி படிந்த 
குப்பல்களிருந்தன. எல்லாம்‌, அன்னியக்‌ கைபடாமல்‌ 
ஞாபகார்த்தமாக விட்டுச்‌ சென்ற நிலையில்‌ காப்பாற்ற 
இயலாதென இருந்தன. அவற்றிலிருந்தவை அவள்‌ 
நினைவிலிருக்கலாம்‌. அவள்‌ இப்போது விமோசனம்‌ 
இல்லாத சாபம்‌ போலத்‌ தோன்றினாள்‌. 

ஒருவன்‌ “பாட்டி” என்றான்‌. இதுவரை அவளை 
யாரும்‌ இவ்விதம்‌ கூப்பிட்டதில்லை. கூப்பிட்டவன்‌ 
ஒருமாதிரியாக உச்சரித்தான்‌. அவன்‌ கூப்பிட்டதற்கு 
மற்றக்‌ குழந்தைகள்‌ வெட்கப்பட்டார்கள்‌ போலிருந்தது. 

இன்னொருவன்‌ ஓரடி உள்ளே எடுத்து வைத்தான்‌. 
சுவர்ப்புறம்‌ பார்த்துக்கொண்டிருந்தவள்‌ கையை நீட்டி 
அவனைத்‌ தடுத்தாள்‌. அவன்‌ நிழலும்‌ விளக்கு 
வெளிச்சத்தில்‌ அறைக்கு வெளியில்தான்‌ விழுந்திருக்க 
முடியும்‌. நிழலைக்‌ காண்பிக்க வெளியில்‌ 


இருட்டவில்லை. அவள்‌ ஒரு உள்ளுணர்வில்‌ மட்டுமே 
அவனை உணர்ந்திருக்க வேண்டும்‌. இப்போதும்‌ அவள்‌ 
எங்கள்‌ பக்கம்‌ திரும்ப வில்லை. அறைக்கு வெளியில்‌ 
உள்ள எதுவும்‌ அவள்‌ கவனத்தைக்‌ கவர முடியாது 
போலிருக்கிறது. 

“கொஞ்சம்‌ எண்ணெய்‌ ஊத்தரேளா?” என்று 
யாசித்தாள்‌ எங்களில்‌ ஒரு பெண்‌. 

அவள்‌ கேட்டது, ஒலி வெளியைக்‌ கடந்து அவள்‌ 
காதுக்குப்‌ போய்ச்சேர முடியும்‌ என நம்புவதாக 
இருந்தது. பேச்சுக்‌ காற்று பட்டு ஒட்டடை சல்லாத்‌ 
துணியாய்‌ ஆடிற்று. அவள்‌ அதைக்‌ காதில்‌ வாங்கிக்‌ 
கொள்ளவில்லை. 

விளக்கு வெளிச்சத்தில்‌ பெரிய சிலந்திகள்‌ மின்னின. 
புதிதாக நூலிழுத்து ஓடி நெய்து கொண்டிருந்தன. புதிய 
இழைகளும்‌ மின்னின. 

நாங்கள்‌ ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ பார்த்துக்‌ 
கொண்டோம்‌. 

“சீசந்தி அம்பாரம்‌... சிவராத்திரி அம்பாரம்‌ பட்டினி 
அம்பாரம்‌ பாரணை அம்பாரம்‌' என்று திடீரென்று 
ஒருமித்துணர்ந்து பாடினோம்‌. சப்தம்‌ இங்கு விகாரமாய்‌ 
ஒலித்தது. 

“ஏன்‌ சும்மா நின்னுக்கிட்டு, அது எங்கே 
ஊத்தப்போவுது” என்றாள்‌ அரிசி புடைத்துக்‌ 
கொண்டிருந்தவள்‌. 

பூஜை அறையிலிருந்து கிளம்பி அவள்‌ வாசலுக்குப்‌ 
போக ஆரம்பித்தாள்‌. களவுக்கு வீட்டில்‌ எதுவும்‌ 
இல்லையென நம்புபவள்‌ போலத்‌ தோன்றினாள்‌. 

“அந்த எண்ணெயே வாங்கினாக்கூட ஒரே வெஷம்டா, 
எண்ணேய்ச்‌ சொம்பேப்‌ பாரேன்‌. ஒரே 
கரும்புளிச்சிருக்கு” என்று ஒருவன்‌ சொல்ல நாங்கள்‌ 
திரும்பினோம்‌. 

அவள்‌ மேற்கே குளத்திற்குப்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தாள்‌. இருட்டுவதற்கு இன்னும்‌ 
நேரமிருந்தது. எண்ணெய்‌ தண்ட இன்னொரு வீடு 


மேற்கே பாக்கியிருந்தது. ஒவ்வொருவனும்‌ ஒரு 
நோக்கில்‌ புழுதியை உழுது கொண்டு போனான்‌. 
பெண்கள்‌ சிணுங்கினார்கள்‌. 

“மாட்டுக்காரப்‌ பசங்க வெசவு அவளுக்கு வேணும்‌” 
என்றான்‌ ஒருவன்‌. மந்தையிலிருந்து ஒரு பசு மாடு 
தவறி வாயிற்‌ புறமாய்‌ வந்து கொண்டிருந்தது. 
வாசலாலும்‌ வீட்டை அடையாளம்‌ காணத்‌ தெரிந்தது 
போலிருக்கிறது அது. 

குளத்தின்‌ மேல்கையில்‌ இலுப்பைத்‌ தோப்பில்‌ 
பையன்கள்‌ மாடு மேய்த்துக்‌ கொண்டிருக்கும்போது 
அவளைப்‌ பார்த்துப்‌ பாடுவார்கள்‌. “அக்ரகாரப்‌ 
பாப்பானுவோ சாவக்கூடாதா? ஆத்தங்கரை ஓரத்திலே 
வேவக்கூடாதா?' என்று. அவளிடமிருந்து 
எதிர்ப்பில்லாமல்‌ ஏமாந்து “ஏ பாப்பாத்தி காது 
ஓட்டையா பூடிச்சா?' என்று கத்துவார்கள்‌. 

“தண்ணிப்‌ பிசாசு” என்று ஒருவன்‌ திட்டினான்‌. 

அவ செவிடுன்னே நெனெக்கிறேன்‌” என்றான்‌ 
இன்னொருவன்‌. 

“செவிடுன்னா என்ன? கைக்‌ கிண்ணத்தைப்‌ பாத்தே 
ஊத்தலாமே” என்று அடுத்தவன்‌ சொன்னான்‌. 

“அவ நம்மே பாக்கவே இல்லை. பொட்டையும்‌ 
போலிருக்கு” என்று பின்னால்‌ ஒருவன்‌ சொன்னான்‌. 

“அவ கண்ணுலே பாப்பா இருக்காண்ணு பாக்கணும்‌” 
என்று ஒருத்தி சிரித்தாள்‌. 

“அவ ஒரு நிதானத்லே நடக்கறா போலேருக்கு” என்று 
மற்றொருவன்‌ சொன்னான்‌. 

“மாட்டுக்காரப்‌ பசங்க வெசவு அவளுக்கு நன்னா 
வேணும்‌” என்று அழுத்தம்‌ திருத்தமாகச்‌ சொன்னான்‌ 
இதை முதலில்‌ சொன்னவன்‌. அவளை நாங்கள்‌ 
கூட்டமாய்ச்‌ சேர்ந்து வெறுத்தது இதுதான்‌. இதற்கு 
முன்னாலும்‌ பின்னாலும்‌ இன்னொரு சந்தர்ப்பம்‌ 
இல்லை. நான்‌ அவளைத்‌ தனியாக வெறுக்க 
நேர்ந்திருக்கிறது. இது பின்னால்‌ சுதந்திரத்திற்கு முன்பு 
நடந்தது. இடுப்பில்‌ குடத்தோடு குளத்திலிருந்து அவள்‌ 


வந்து கொண்டிருந்தாள்‌. நான்‌ மேற்கே போய்க்‌ 
கொண்டிருந்தேன்‌. என்னைப்‌ பார்த்து கல்லடிக்குப்‌ 
பயந்து ஓரத்தில்‌ கூனிக்‌ குறுகி அடியைத்‌ தவிர்த்து 
விடலாம்‌ என்ற நம்பிக்கையோடு ஒடுங்கும்‌ வெற்றுத்‌ 
தெரு நாயைப்‌ போல ஓரத்தில்‌ ஒதுங்கிக்‌ கொண்டு 
“யாருடா?” என்றாள்‌. கையைக்‌ குவித்துப்‌ பார்வைக்குக்‌ 
குடை பிடித்துக்‌ கொண்டாள்‌. 

“நாந்தான்‌” 

“இம்‌” உன்னிப்பான பார்வையை ஆள்‌ மேல்‌ தடுத்து 
நிறுத்தச்‌ சிரமப்படுபவள்‌ போல இருந்தாள்‌. 

“நாந்தான்‌ கண்ணன்‌” 

“யாரு, வெட்டியாரக்‌ கோவிந்தன்‌ மக்னா?” கையை 
எடுத்துவிட்டு, ஆள்‌ மேல்‌ பார்வையை 
நிறுத்திவிட்டவளாகக்‌ கேட்டாள்‌. 

நாந்தான்‌ கண்ணன்‌. கண்ணன்‌. நடேசய்யர்‌ பையன்‌. 
நீங்க தயிர்‌ வாங்கவல்லே? கண்ணன்‌... கண்ணன்‌” 
செவிடும்‌ குருடுமென்று அருகில்‌ போய்க்‌ குரலை 
உயர்த்திச்‌ சொன்னேன்‌. இன்னும்‌ விலகிச்‌ சுவரோடு 
ஒண்டிக்கொண்டாள்‌. குடத்துத்‌ தண்ணீரை அங்கேயே 
கொட்டிவிட்டு குளத்திற்குத்‌ திரும்பி விட்டாள்‌. உடனே 
வெறுக்கத்‌ தோன்றிற்று. என்‌ மேலும்‌ வெறுப்பாய்‌ 
இருந்தது. பிறகு மாட்டுக்காரப்‌ பசங்க வெசவு நியாயம்‌ 
என்று தோன்றிற்று. 

வெட்டியாரக்‌ கோவிந்தன்‌ அவள்‌ குத்தகைக்காரன்‌ 
வரதராசுவின்‌ பாட்டன்‌ என்றும்‌, தான்‌ குழந்தையாக 
இருக்கும்‌ போதே கிழவனாகச்‌ செத்து விட்டான்‌ என்றும்‌ 
பாட்டி பிறகு சொன்னாள்‌. 

முதல்‌ சுதந்திர தினத்தன்று பள்ளிக்கூட 
வாத்தியார்கள்‌ சேர்ந்து சேரிக்காரர்களை ஊர்வலமாக 
அக்ரகாரத்திற்குள்‌ அழைத்து வந்தார்கள்‌. கொட்டு 
மேளத்துடன்‌ ஊர்வலம்‌ கிழக்கிலிருந்து மேற்கே வ்நது 
அவள்‌ வீட்டைக்‌ கடக்கும்போது அவள்‌ 
தண்ணீர்க்குடத்துடன்‌ குளத்திலிருந்து வந்து 
கொண்டிருந்தாள்‌. 


அக்ரகார வாத்தியார்‌ விகண்டையாகச்‌ சொன்னார்‌ 
“ஏலே ஒங்களுக்குத்தாண்டா... அம்மா பூரணக்கும்பம்‌ 
எடுத்தாரங்கடா” என்று அவர்‌ தானே சிரிக்க 
வேண்டியிருந்தது. பிறகு அவர்கள்‌ சிரித்தார்கள்‌. 

இப்போது அவள்‌ எப்படி நடந்து கொள்ளப்‌ 
போகிறாள்‌ என்று எனக்குத்‌ தோன்றிற்று. குடத்துத்‌ 
தண்ணீரைத்‌ தன்‌ தலையில்‌ ஊற்றிக்‌ கொள்ளப்‌ 
போகிறாளா? சுவரோரம்‌ ஒதுங்கிக்‌ கொள்ளப்‌ 
போகிறாளா? ஒருவருக்கானால்‌ அவள்‌ ஒதுங்கிக்‌ 
கொள்ளலாம்‌. பலருக்கானால்‌ அவள்‌ 
சுவருக்குள்ளேயே போக வேண்டுமென்று தோன்றிற்று. 
கல்‌ சுவர்‌, ஈர மண்‌ சுவரைப்‌ போல அவளுக்கு வழிவிட 
வேண்டும்‌. ஈர உடலோடு மன்‌, உடலில்‌ ஒட்டாமல்‌ அவள்‌ 
மண்ணில்‌ புதைந்து புறப்பட வேண்டும்‌. அவள்‌ போன 
இடம்‌ ஆள்‌ வடிவில்‌ ஓட்டை விழுந்திருக்க வேண்டும்‌. 
எனக்குச்‌ சிரிப்பு வந்துவிட்டது. சிரித்துவிட்டேன்‌. 
எல்லோரும்‌ சிரித்து முடித்த பிறகு நான்‌ சிரித்திருந்தேன்‌. 

“என்ன கண்ணா நான்‌ சொல்றது” என்றார்‌ 
வாத்தியார்‌. இரண்டாம்‌ முறை அவர்‌ சிரித்தார்‌. மீண்டும்‌ 
எல்லோரும்‌ சிரித்தார்கள்‌. அவர்‌ மிகவும்‌ சந்தோஷமாய்ச்‌ 
சிரித்தார்‌. 

ஊர்வலத்தில்‌ வரதராசு இருந்தான்‌. 
சந்தோஷத்துடனும்‌, கூச்சத்துடனும்‌, ஆச்சரியத்துடனும்‌ 
இரண்டு சாரி வீடுகளாலும்‌ நெருக்கப்படுவது போல 
நிதானமில்லாமலும்‌ நெளிந்து ஊர்வலம்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தது. 

இவளைக்‌ கண்ட வரதராசு “டேலி, ஒத்திக்கிங்கடா... 
அம்மா வராங்கடா” என்று ஒதுங்கினான்‌. எல்லோரும்‌ 
வெடித்துச்‌ சிரித்தார்கள்‌. வரதராசுவும்‌ சிரித்தான்‌. 
ஊர்வலத்தில்‌ தான்‌ விட்டுச்‌ சென்ற பொக்கையை 
திரும்பி வந்து நிரப்பினான்‌. நாதசுரக்காரன்‌ கெட்டி 
மேளம்‌ கொட்டினான்‌. 

அவள்‌ ஊர்வலத்தைக்‌ கண்டவளாகத்‌ 
தோன்றவில்லை. வரதராசுவை அவள்‌ அடையாளம்‌ 


கண்டு கொண்டிருக்கலாம்‌. இடுப்பில்‌ குடத்துடன்‌ 
வீட்டுக்குள்‌ போய்விட்டாள்‌. அவள்‌ காந்தி கட்சியில்‌ 
சேர்ந்து விட்டாளென்று கேலி செய்ய 
ஆரம்பித்துவிட்டார்கள்‌. அக்ரகார வாத்தியார்‌ கொஞ்ச 
நாட்கள்‌, ஊர்வல தினத்தன்று தான்‌ சந்தைக்குப்‌ போய்‌ 
வந்தவன்‌ என்று சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. அவள்‌ 
உயிருடன்‌ இருந்த மூன்று வருஷமும்‌ வரதராசு குத்தகை 
நெல்லை, வண்டியை வாசலையொட்டி ஓட்டி நிறுத்திக்‌ 
கொண்டு மூட்டைகளை முதுகில்‌ புரட்டி ரேழியில்‌ 
உருட்டிவிடுவான்‌. ஆடாதொடைத்‌ தழையால்‌ 
பூச்சிக்கூடுகளைத்‌ தட்டுவான்‌. குடியானவன்‌ 
அங்கிருந்து உள்ளே கொண்டுபோய்‌ போடுவான்‌. 

இந்த மூன்று வருஷங்களில்‌ ஒழுங்காகத்‌ தயிர்‌ வாங்க 
வருவதை அவள்‌ நிறுத்தி விட்டாள்‌. நேர்ந்த 
சமயங்களில்‌ வந்து சின்னத்‌ திண்ணையில்‌ உட்கார்ந்து 
யாராவது பார்க்கும்‌ வரை காத்துக்‌ கொண்டிருந்து 
வாங்கிக்‌ கொண்டு போவாள்‌. விலைக்கு 
வாங்குபவளாகத்‌ தோன்றாது. யாசித்து நிற்பவளாகத்‌ 
தோன்றும்‌. சில நாட்கள்‌ விடுபட்டுப்‌ போகும்‌. முன்பு சில 
சொற்களில்‌ முடிந்தது இப்போது மெளனமாகவே 
சாத்யமாயிற்று. ஆனால்‌, அவள்‌ மெளனமாக 
இருந்ததில்லை. அருகில்‌ போனால்‌ லேசான முனகல்‌ 
கேட்கும்‌. பெரிதாகச்‌ சத்தம்‌ போட்டு தொண்டைகட்டி 
சப்தம்‌ வராமல்‌ முனகலானது போலிருக்கும்‌. இனிமேல்‌ 
அதிக நாட்கள்‌ தாங்க மாட்டாளென்று தோன்ற 
ஆரம்பித்தது. அவள்‌ சீக்கிரம்‌ சாகக்‌ காரணம்‌ அந்த 
ஊர்வலம்‌ தான்‌ என்று வாத்தியார்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

ஒரு நாள்‌ காலை அவளைக்‌ காணவில்லை. 
அதிசயமாய்‌ உணர்ந்து வீட்டைப்‌ பார்த்தவருக்கு 
வீட்டில்‌ பூட்டுத்ட்‌ ஹொங்கிக்‌ கொண்டிருந்தது. அவள்‌ 
தன்‌ சாக்காட்டை முன்னதாய்‌ அறிந்து கொண்டிருக்க 
வேண்டும்‌. அவள்‌ செத்து, குளத்தில்‌ மிதக்கப்‌ 
போகிறாள்‌; அல்லது வீட்டில்‌ செத்து நாறியபிறகுதான்‌ 


அவள்‌ சாவு தெருவில்‌ தெரியப்‌ போகிறது என்றுதான்‌ 
நாங்கள்‌ எல்லோரும்‌ நம்பிக்‌ கொண்டிருந்தோம்‌. 
ஆனால்‌ இவ்வளவு விரைவிலென்று எதிர்பாராத 
அவள்‌ சாக்காட்டுச்‌ செய்தியை வரதராசு கொண்டுவந்து 
விட்டான்‌. 

மூச்சு இறைக்க, வியர்வைத்‌ துளித்துளியாய்‌ சேர்ந்து 
கோடிட்டு மார்பில்‌ ஓட, முகத்தில்‌ வழியும்‌ வியர்வை, 
கடைவாயில்‌ வழிய அக்ரகாரத்தில்‌ துப்பத்‌ தயங்கி, 
“அம்மா எறந்து பூட்டாங்க” என்று இறைக்க இறைக்கச்‌ 
சொன்னான்‌. ஊரைத்‌ தகித்துக்‌ கொண்டிருந்த 
வெயிலில்‌ ஓடிவந்திருந்தான்‌. கோடைப்‌ பந்தலில்‌ 
தண்ணீர்‌ தெளித்துவிட்டு நாங்கள்‌ வாத்தியார்‌ வீட்டுத்‌ 
திண்ணையில்‌ பேசிக்‌ கொண்டிருந்தோம்‌. 

“வண்டியே... கட்டுங்க வண்டியே கட்டுங்க” என்று 
அவன்‌ சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே தயாராக 
எழுந்து கொண்டார்‌ அவர்‌. 

நாங்கள்‌ மூலைக்கொருவராக ஓடி, அவன்‌ வண்டி; 
இவன்‌ மாடு; இவன்‌ பூட்டணாங்கயிறு; இவன்‌ 
முளைக்கழி; இவன்‌ தார்க்கழி என்று கொண்டுவந்து 
சேர்ந்துவிட்டோம்‌. அவர்‌ ஆளவடியில்‌ கிழிந்த 
ஜமக்காளத்தை உதறிக்‌ கொண்டு நின்றார்‌. 
இரட்டிப்பான சாமான்களை அவர்‌ வீட்டுத்‌ 
திண்ணையிலேயே போட்டு விட்டு நொடியில்‌ 
வண்டியைப்‌ பூட்டினோம்‌. 

தலைக்கயிற்றை அவர்‌ தன்‌ கையில்‌ வாங்கிக்‌ 
கொண்டார்‌. நாங்கள்‌ தொத்திக்‌ கொண்டோம்‌. அதற்கு 
முன்பே வண்டி புறப்பட்டு விட்டது. மாடுகள்‌ 
பாய்ச்சலில்‌ போயின. வரதராசு பின்னால்‌ ஓடிவந்தான்‌. 

அவள்‌ காலையில்‌ கீழப்பாளையத்தைத்‌ தாண்டி 
வரப்பில்‌ நடப்பதை எவனோ கண்டானாம்‌. அவள்‌ 
போன திக்கிலிருந்து அவள்‌ தன்‌ தாயாதிக்காரனைத்‌ 
தேடிக்‌ கொண்டு போயிருக்க வேண்டுமென்று 
தோன்றிற்று. அங்கிருந்து அவள்‌ அதிக தூரம்‌ 
போகவில்லை. களைத்து ஒரு களத்தின்‌ ஆலங்கிளை 


நிழலில்‌ போய்‌ உட்கார்ந்து விட்டாள்‌. வெயிலுக்கு 
அஞ்சியவன்‌ எவனோ வைத்துச்‌ சில வருஷங்களே 
ஆன ஆலங்கிளை கொஞ்சம்‌ தழையை பூ போல்‌ 
வைத்துக்‌ கொண்டு நின்றது. நரிப்பயறில்‌ மேயும்‌ 
மாடுகளை விரட்டிக்‌ கொண்டு போன வரதராசு 
அவளைக்‌ கண்டிருக்கிறான்‌. 

“ஏம்மா இந்த வெயில்லே பொறப்பட்டு வந்தீங்க” 
என்றிருந்திருக்கிறான்‌ அவன்‌. அவள்‌ பதில்‌ 
சொல்லவில்லை. விழிகள்‌, மேல்‌ இமையில்‌ 
சொருகலிட்டிருந்திருக்கின்றன. வாய்‌ பிளந்து 
ஆகாசத்திற்கு உயர்ந்து விட்டிருந்திருக்கிறது. 

வண்டி கீழப்பாளையத்தைத்‌ தாண்டி எருவடிக்க 
பாரவண்டிகள்‌ போன சோடையில்‌ இறங்கி ஓடிற்று. 
சோடை நரிப்பயறுக்கு அடியில்‌ புகுந்து கண்ணுக்கு 
எட்டும்‌ தூரத்தைத்‌ தாண்டி முடிவற்றுப்‌ போயிற்று. 
நரிப்பயறு சூடேறி வெப்பம்‌ அடித்துக்‌ கொண்டிருந்தது. 
துவண்டு தாகத்தைத்‌ தூண்ட இருந்தது. அடிநிலம்‌ 
தாறுமாறாய்‌ வெடிப்போடியிருந்தது. கானல்‌ 
பேரோடையாக எங்கும்‌ அலைமோதிக்‌ கொண்டிருந்தது. 
ஆயிரம்‌ வாய்‌ பிளந்த நிலம்‌ எங்கும்‌ கானல்‌ நீரைக்‌ 
குடித்துக்‌ கொண்டிருப்பதாய்‌ இருந்தது. 

”இங்கேதாங்க” என்றான்‌ வரதராசு. 

அவன்‌ சொல்லுமுன்பே இடம்‌ தெரிய இருந்தது. 
சூழ்ந்து பார்த்துக்‌ கொண்டும்‌, பார்த்துத்‌ திரும்பிக்‌ 
கொண்டும்‌, பார்க்கப்‌ போய்க்‌ கொண்டும்‌ இருந்தவர்கள்‌ 
வண்டிச்‌ சப்தத்தை தூரத்தில்‌ கேட்கும்போதே திரும்பிப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 

வண்டியைக்‌ களத்தருகில்‌ திருப்பி நிறுத்தி விட்டுக்‌ 
களத்தில்‌ ஏறினோம்‌. நிழலில்‌ கிடந்தவள்‌ இப்போது 
சுற்றி நின்று பார்த்தவர்களின்‌ நிழலில்‌ கிடந்தாள்‌. 
முக்காட்டை முகத்தில்‌ இழுத்து விட்டிருந்தார்கள்‌. 
இதற்கு முன்‌ யாரும்‌ அவளை இவ்வளவு நெருக்கமாய்ப்‌ 
பார்த்திருக்க முடியாது. முக்காட்டை விலக்கி முகத்தைப்‌ 
பார்க்க வேண்டுமென்று எங்களில்‌ யாருக்கும்‌ 


தோன்றவில்லை. அவள்‌ சாக்காட்டைத்‌ தீர்மானிக்கும்‌ 
ஆவலும்‌ இல்லை. வரதராசுவின்‌ செய்தியும்‌, பார்த்து 
நின்றவர்களின்‌ தீர்மானமும்‌ உண்மையாக இருக்க 
வேண்டுமென்று நினைத்தோம்‌ போலிருக்கிறது. 
தாயாதிக்காரனுக்கு சாவுச்‌ செய்தி சொல்ல வரதராசுவை 
அனுப்பினோம்‌. பிணத்தை வண்டியில்‌ தூக்கிப்‌ 
போட்டுக்‌ கொண்டு எல்லோருக்கும்‌ காட்டும்‌ 
ஆர்வத்துடன்‌ போன வேகத்திலேயே திரும்பினோம்‌. 

அவளைப்‌ பார்க்க எல்லோரும்‌ வந்தார்கள்‌. சாவுக்குத்‌ 
துக்கம்‌ விசாரிப்பவர்களாக இல்லை. அவள்‌ சாவுக்கு 
யாரிடம்‌ போய்‌ துக்கம்‌ விசாரிப்பது? அவள்‌ 
இருக்கும்போதே எல்லோரும்‌ வந்துவிட்டார்கள்‌. 
ரேழியில்‌ கிடத்தப்பட்டிருந்த அவள்‌ முகத்தையே 
பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 

மறுநாள்‌ பலரும்‌ அவளைக்‌ குளத்தில்‌ கண்டதாகச்‌ 
சொன்னார்கள்‌. வெகுநாள்‌ வரையில்‌ அவளைக்‌ 
குளத்தில்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. எல்லோரும்‌ 
அவளைக்‌ குளத்தில்‌ பார்க்காத நாள்‌ என்று 
ஆரம்பமாயிற்று என்பது யாருக்கும்‌ தெரியவில்லை. 
அதில்‌ நானும்‌ ஒருவன்‌. 

நன்றி: கசடதபற, ஜூலை 1972 இதம்‌ 

தட்டச்சு : சென்ஷி 


374அம்மா ஒரு கொலை 
செய்தாள்‌ : அம்பை 


அம்மா என்றதும்‌ பளிச்‌ பளிச்சென்று சில நிகழ்ச்சிகள்‌ 
மட்டுமே நெஞ்சைக்‌ 
குத்துகின்றன. அக்கா கல்யாணி அடிக்கடி மயக்கம்‌ 
போட்டு விழுந்து கொண்டிருந்தாள்‌. 
புரிந்து கொள்ளும்‌ வயதில்லை எனக்கு. நான்கு வயது. 

வாம்வ்‌2 விடிகாலையில்‌ கண்‌ விழிக்கிறேன்‌. ஏதோ 
தமுக்கு மாதிரி சத்தம்‌ கேட்கிறது. கதவருகே சென்று 
பார்க்கிறேன்‌. கல்யாணியைப்‌ பலகையில்‌ உட்கார்த்தி 
இருக்கிறார்கள்‌. எதிரே எவனோ கொத்து இலையோட 
நிற்கிறான்‌. ஆ ஊ வென்று சில மாதங்கள்‌ மட்டுமே 
சிரிப்புக்‌ காட்டிய தம்பிப்‌ பாப்பா நான்‌ இருந்த 
அறையிலேயே தொட்டிலில்‌ இருக்கிறான்‌. 

“நீரஜாட்சீ, போய்க்‌ கொண்டு வா” என்கிறார்கள்‌ 
யாரோ. 

நான்‌ அம்மாவைப்‌ பார்க்கிறேன்‌. 

கருநீலப்‌ புடவை நினைவில்‌ இருக்கிறது. 
தலைமயிரை முடிந்து கொண்டிருக்கிறாள்‌. என்‌ 
அறையை ஒட்டிய சின்ன அறையில்‌ அம்மா 
நுழைகிறாள்‌. தலைப்பை நீக்குகிறாள்‌. கையில்‌ இருந்த 
சிறு கிண்ணியில்‌ மெல்ல தன்‌ மார்பிலிருந்து பால்‌ 
எடுக்கிறாள்‌. கண்களில்‌ நீர்‌ கொட்டுகிறது. 

விடிகாலை இருட்டோடு புதைக்கப்பட்டிருக்கும்‌ 
தவலைக்கு அடியில்‌ விறகு வைத்து 
வெந்நீர்‌ காய்ச்ச அம்மா எழுந்திருக்கிறாள்‌ தினமும்‌. 


ஒருநாள்‌ நான்‌ அவளைப்‌ பார்க்கிறேன்‌. அம்மாவின்‌ 
தலைமயிர்‌ முடிச்சவிழ்ந்து 
தொங்குகிறது. குந்தி உட்கார்ந்திருக்கிறாள்‌ அம்மா. 
கூந்தல்‌ பாதி கன்னத்திலும்‌ 
பாதி காதின்‌ மேலும்‌ விரிந்து கிடக்கிறது. அடுப்பு பற்றிக்‌ 
கொண்டதும்‌ குனிந்து 
பார்த்த அம்மாவின்‌ பாதி முகத்தில்‌ தீயின்‌ செம்மை 
வீசுகிறது. அன்று அம்மா 
சிவப்புப்‌ புடவை வேறு உடுத்தியிருக்கிறாள்‌. உற்றுப்‌ 
பார்த்துக்‌ கொண்டே 
இருக்கையில்‌ “டக்‌'கென்று அவள்‌ எழுந்து நிற்கிறாள்‌. 
கூந்தல்‌ முட்டுவரை 
தொங்குகிறது. 

விலகியிருந்த தலைப்பினூடே ஊக்குகள்‌ அவிழ்ந்த 
ரவிக்கை அடியே பச்சை நரம்போடிய வெளேரென்ற 
மார்பகங்கள்‌ தெரிகின்றன. எங்கிருந்தோ பறந்து வந்து 
அங்கே நின்ற அக்கினியின்‌ பெண்ணாய்‌ அவள்‌ 
தோன்றுகிறாள்‌. அவள்‌ அம்மாவா? அம்மா தானா? 

“காளி காளி மகா காளி பத்ர காளி நமோஸ்துதே” 
என்ற ஸ்லோகம்‌ ஏன்‌ நினைவிற்கு 
வருகிறது? 

“அம்மா...” 

அம்மா தலையைத்‌ திருப்பிப்‌ பார்க்கிறாள்‌. 

“இங்கே என்ன செய்யறாயடீ?” 

பேச முடியவில்லை. உடம்பு வியர்க்கிறது. 

வீட்டில்‌ ஹோமம்‌ நடக்கிறது. அம்மாவின்‌ உதட்டின்‌ 
சிவப்பாலோ, குங்குமத்தின்‌ 
தீட்சண்யத்தாலோ கொழுந்து விட்டெரியும்‌ 
ஜ்வாலையின்‌ பிம்பம்‌ அவளாகப்‌ படுகிறது. 
“அக்னியே ஸ்வாஆஆஹா..” என்று ஸ்வாஹாவை நீட்டி 
முழக்கி நெருப்பில்‌ நெய்யை 
ஊற்றுகிறார்கள்‌. அந்த “ஸ்வாஹாஆ...” வின்போது 
பார்வை நெருப்பின்‌ மீதும்‌ அம்மாவின்‌ மீதும்‌ போகிறது. 

எண்ணை தேய்த்துக்‌ குளிப்பாட்டுகிறாள்‌ அம்மா. 


புடவையைத்‌ தாக்கிச்‌ 
செருகியிருக்கிறாள்‌. வெளுப்பாய்‌, வழவழவென்று 
துடை தெரிகிறது. குனிந்து 
நிமிரும்போது பச்சை நரம்போடுகிறது. 

“அம்மா நீ மாத்திரம்‌ ஏம்மா இவ்வளவு வெளுப்பு? 
நான்‌ ஏம்மா கருப்பு?” 

சிரிப்பு. 

“போடி உன்‌ அழகு யாருக்கு வரும்‌?” 

நிகழ்ச்சிகளில்‌ ஒரு சம்பந்தமுமில்லை. அம்மா தான்‌ 
அவற்றின்‌ ராணி. அசுத்தங்களை 
எரித்துச்‌ சுத்திகரிக்கும்‌ நெருப்பு அவள்‌. ஒரு சிரிப்பில்‌ 
மனத்தில்‌ கோடானுகோடி 
அழகுகளைத்‌ தோரணமாட வைப்பவள்‌ அவள்‌. 
சிருஷ்டி கர்த்தா. அவள்‌ மடியில்‌ தலை வைத்துப்‌ 
படுக்கும்‌ போது நீண்ட மெல்லிய தண்ணென்ற 
விரல்களால்‌ தடவி, “உனக்கு டான்ஸ்‌ கத்துத்‌ தரப்‌ 
போறென்‌. நல்ல வாகான உடம்பு” என்றோ, “என்ன 
அடர்த்தியடி மயிர்‌” என்றோ சர்வ சாதாரணமான 
ஒன்றைத்‌ தான்‌ சொல்வாள்‌. ஆனால்‌ மனத்தில்‌ 
குல்லென்று எதுவோ மலரும்‌. 

அம்மாவைப்‌ பற்றிய இத்தகைய உணர்வுகளை 
அம்மாவே ஊட்டினாளா, நானே நினைத்தேனா 
தெரியவில்லை. என்னுள்‌ பல அழகுகளுக்கு விதை 
ஊன்றியபோது தன்னுள்‌ அவள்‌ எதை ஸ்தாபித்துக்‌ 
கொண்டாளோ தெரியவில்லை. 

அப்போது பதிமூன்று வயது. பாவாடைகள்‌ 
குட்டையாகப்‌ போக ஆரம்பித்து விட்டன. அம்மா 
எல்லாவற்றையும்‌ நீளமாக்குகிறாள்‌. 

அம்மா மடியில்‌ படுக்கும்‌ மாலை வேளை ஒன்றில்‌ 
எங்கோ படித்த வரிகள்‌ திடீரென்று நினைவுவர 
அம்மாவைக்‌ கேட்கிறேன்‌. 

“அம்மா பருவம்னா என்னம்மா?” 

மெளனம்‌. 

நீண்டநேர மெளனம்‌. 


திடீரென்று சொல்கிறாள்‌. 

“நீ இப்படியே இருடீம்மா பாவாடைய அலைய 
விட்டுண்டு ஓடி ஆடிண்டு...” 

சித்தி பெண்‌ ராதுவைப்‌ பெண்‌ பார்க்க 
வருகிறார்களாம்‌. அம்மா போய்‌ விடுகிறாள்‌ 
அங்கே. அந்த முக்கியமான நாளில்‌ அம்மா இல்லை. 
கல்யாணி தான்‌ தீபாவளி அன்று 
எண்ணெய்‌ தேய்த்துத்‌ தலை மயிரை அலசி விடுகிறாள்‌. 
குளியலறையின்‌ ஜன்னல்‌ வழியாக இருள்‌ கலையாத 
வானம்‌ தெரிகிறது. 

“கல்லுஸ்‌.. ரொம்ப சீக்கிரம்‌ எழுப்பிட்டேடீ, பட்டாசு 
சத்தமே கேக்கலயே இன்னும்‌” 

“உனக்கு எண்ணை தேய்ச்சுட்டு நானும்‌ தேய்ச்சுக்க 
வேண்டாமா? வயசு பதிமூணு ஆறது. 
எண்ணை தேய்ச்சுக்க வராது உனக்கு. குனிடீ” 

கல்யாணிக்கு பொறுமை கிடையாது. தேங்காய்‌ நாரை 
உரிப்பது போல்‌ தலையை வலிக்க வலிக்கத்‌ 
தேய்க்கிறாள்‌ கல்யாணி. 

கத்தரிப்பூ ஸாடின்‌ துணியில்‌ அம்மா எனக்குப்‌ 
பாவாடை தைத்திருக்கிறாள்‌ அந்த 
தீபாவளிக்கு. வழுக்கிக்‌ கொண்டு தையல்‌ மிஷினில்‌ 
ஓடும்போதே மனம்‌ ஆசைப்பட்டது. 
அந்த முறை அளவு எடுத்து பாவாடை தைத்தாள்‌ 
அம்மா. 

“அளவு எடுக்கணும்‌ வாடீ.. ஒசந்து போய்ட்டே நீ” 
அளவு எடுத்துவிட்டு நிமிர்கிறாள்‌. 

“ரெண்டு இஞ்ச்‌ பெரிசாய்டுத்து இந்தப்‌ பொண்ணு” 

கத்தரிப்பூ ஸாடின்‌ பாவாடை மற்ற பாவாடைகள்‌ 
மாதிரி குட்டையாக இருக்காது. 
வழுக்கிக்‌ கொண்டு தரையை எட்டும்‌. 

உலுக்கென்று எழுப்பி நிற்க வைத்துத்‌ தலையத்‌ 
துவட்டுகிறாள்‌ கல்யாணி. ஷிம்மீஸை 
மாட்டிக்‌ கொண்டு பூஜை அறைக்கு ஓட்டம்‌. பலகை 
மேல்‌ அடுக்கியிருந்த புதுத்‌ 


துணிகளில்‌ அப்பா என்னுடையதைத்‌ தருகிறார்‌. 

“இந்தாடி கறுப்பி...” அப்பா அப்படித்‌ தான்‌ 
கூப்பிடுவார்‌. 

அப்பா அப்படிச்‌ சொல்லும்‌ போது சில சமயம்‌ 
கூடத்தில்‌ ஹா வென்று தொங்கும்‌ கண்ணாடி முன்‌ 
நின்றுகொண்டு பார்ப்பேன்‌. அம்மா, காதில்‌ “எத்தனை 
அழகு நீ” என்று 
கிசுகிசுப்பதைப்‌ போல்‌ இருக்கும்‌. 

சரளா வீட்டில்‌ உள்ள கண்ணாடிப்‌ பெட்டியில்‌ உள்ள 
மீன்‌ மாதிரி வழுக்கிக்‌ கொண்டு 
போகிறது பாவாடை. வெல்வெட்‌ சட்டை. பொட்டு 
இட்டுக்‌ கொண்டு அப்பா முன்‌ போகிறேன்‌. 

“அட பரவாயில்லையே!” என்கிறார்‌ அப்பா. 

பட்டாஸை எடுத்து முன்‌ அறையில்‌ வைத்து விட்டு 
சண்பக மரத்தில்‌ ஏற ஓடுகிறேன்‌. 
நித்தியம்‌ காலையில்‌ சண்பக மரத்தில்‌ ஏறிப்‌ 
பூப்பறிப்பது ஒரு வேலை. பூக்குடலையில்‌ பூ நிரப்பி 
அம்மாவிடம்‌ தந்தால்‌, “கொள்ளை பூ” என்று கண்களை 
விரித்து அம்மா தன்‌ விரல்களை அதில்‌ அளைய 
விடுவாள்‌. விரல்களே தெரியாது. 

ஸாடின்‌ பாவாடை வழுக்குகிறது. உச்சாணிக்‌ 
கொம்பில்‌ ஏற முடியவில்லை. இருட்டு வேறு. இறங்கும்‌ 
தறுவாயில்‌ படேர்‌ என்று வெடிக்கிறது யார்‌ வீட்டிலோ 
ஒரு பட்டாஸ்‌. உடம்பு நடுங்க மரத்திலிருந்து ஒரு குதி. 
வீட்டினுள்‌ ஓட்டம்‌. மூச்சு வாங்குகிறது. 

ஆசுவாசப்படுத்திக்‌ கொண்டு முன்‌ அறைக்கு ஓடி என்‌ 
பங்குப்‌ பட்டாஸை வெடிக்கிறேன்‌. அப்புறம்‌ தான்‌ 
பூக்குடலை நினைவு வருகிறது. விடிந்திருக்கிறது. 
பாவாடையைத்‌ தூக்கிப்‌ பிடித்தவாறே மரத்தினடியில்‌ 
கிடந்த பூக்குடலையை எடுக்கக்‌ குனிகிறேன்‌. பூக்கள்‌ 
சில சிதறியிருக்கின்றன. நன்றாகக்‌ குனிந்து 
எடுக்கும்போது பாவாடை தரையில்‌ விரிகிறது. 
புதுப்பாவாடையில்‌ அங்கும்‌ இங்கும்‌ கறைகள்‌. மரம்‌ 
ஏறியதாலோ? 


“கல்லூஸ்‌..” என்று அழைத்தவாறே உள்ளே வந்து 
“பாவாடை எல்லாம்‌ 
அழுக்காக்கியுட்டேண்டி. அம்மா வைவாளா?” என்று 
கேட்டுக்‌ கொண்டு பூக்குடலையுடன்‌ 
அவள்‌ முன்‌ நிற்கிறேன்‌. கல்யாணி ஒரு நிமிடம்‌ 
வெறிக்கப்‌ பார்த்துவிட்டு “அப்பா” 
என்று கூவிக்‌ கொண்டே போகிறாள்‌. 

கல்யாணியின்‌ பார்வை. பூக்குடலையைக்‌ கூட 
வாங்காமல்‌ அவள்‌ உள்ளே ஓடியது எல்லாமாக 
மனத்தில்‌ கம்பளிப்‌ பூச்சி நெளிகிறது. ஸாடின்‌ 
பாவாடையைப்‌ பார்க்கிறேன்‌. வெல்வெட்‌ சட்டையைத்‌ 
தடவிப்‌ பார்க்கிறேன்‌. ஒன்றும்‌ ஆகவில்லையே? 

பகவானே, எனக்கு ஒன்றும்‌ ஆகவில்லையே? 
என்னை நானே கேட்டுக்‌ கொள்ளும்‌ போதே தெரிகிறது 
ஏதோ ஆகிவிட்டதென்று. எங்கும்‌ பட்டாஸ்‌ ஒலிகள்‌ 
கேட்டவாறிருக்கின்றன. கையில்‌ பிடித்த 
பூக்குடலையுடன்‌ வேகமாக மூச்சு விட்டவாறு உடம்பு 
பதற உதடுகள்‌ துடிக்க நிற்கிறேன்‌. ஹோ வென்று 
அழுகை வருகிறது. 

அம்மாவைப்‌ பார்க்க வேண்டும்‌. சின்னாளப்பட்டு 
உடுத்திய தோளில்‌ தலையை அழுத்திப்‌ பதித்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. “பயமா இருக்கே” என்று 
வெட்கமில்லாமல்‌ சொல்லி அழ வேண்டும்‌. அம்மா 
தலையைத்‌ தடவித்‌ தருவாள்‌. என்னவோ ஆகிவிட்டதே 
பயங்கரமாக... 

முறுக்குப்‌ பிழிய வரும்‌ மொட்டைப்‌ பாட்டியை 
எங்கிருந்தோ கூட்டிக்‌ கொண்டு 
வருகிறாள்‌ கல்யாணி. பாட்டி அருகில்‌ வந்தாள்‌. 

“என்னடீம்மா அழறே? என்னாய்டுத்து இப்போ? 
லோகத்துலே இல்லாதது ஆய்டுத்தா?” 

பாட்டி சொன்னது ஒன்றும்‌ புரியவில்லை. என்‌ 
உணர்வு தான்‌ எதையோ புரிந்து கொண்டு பயத்தில்‌ 
சில்லிட்டதே ஒழிய அறிவுக்கு ஒன்றும்‌ எட்டவில்லை. 
மனத்தின்‌ 


ஆழத்திலிருந்து ஆறாத தாகமாய்க்‌ கிளம்பிய ஒரே ஒரு 
அழைப்பு... “அம்மா”.. 

ஐந்து வயதில்‌ ஒருமுறை காணாமல்‌ போய்‌ விட்டதை 
மீண்டும்‌ நினைக்கிறேன்‌. பெரிய பூங்கா ஒன்றில்‌ நீள்‌ 
இருள்‌ கவிவது தெரியாமல்‌ நடக்கிறேன்‌. திடீரென்று 
இருளும்‌, மரங்களும்‌, ஓசைகளும்‌, அமைதியும்‌ 
மனத்தில்‌ பயத்தை உண்டாக்குகின்றன. அப்பா தான்‌ 
தேடிப்‌ பிடிக்கிறார்‌. ஆனால்‌ அம்மாவைப்‌ பார்த்ததும்‌ 
தான்‌ அழுகை பீறிடுகிறது. 

அம்மா பக்கத்தில்‌ போட்டுக்‌ கொள்கிறாள்‌. தடவித்‌ 
தருகிறாள்‌. :ஒன்னும்‌ ஆகலியே. 
எல்லம்‌ சரியாப்‌ போயிடுத்தே” என்று மெல்லப்‌ 
பேசுகிறாள்‌. சிவந்த உதடுகள்‌ 
நெருப்புக்‌ கீற்றாய்‌ ஜ்வலிக்க தன்‌ முகத்தை என்‌ 
முகத்தின்‌ மீது வைக்கிறாள்‌. 

இப்போதும்‌ எங்கேயோ காணாமல்‌ போய்‌ விட்டதைப்‌ 
போல அடித்துக்‌ கொள்கிறது. கீழே உட்கார்ந்து 
முட்டங்காலில்‌ தலை பதித்து அழுகிறேன்‌. எதுவோ 
முடிந்து விட்டது போல்‌ தோன்றுகிறது. தியேட்டரில்‌ 
“சுபம்‌” காட்டிய பிறகு எழுந்து வெளியே வருவதைப்‌ 
போல்‌, எதையோ விட்டுவிட்டு வந்தாற்‌ போல்‌ 
தோன்றுகிறது. அந்தச்‌ சமயத்தில்‌ உலக 
சரித்திரத்தில்‌ எனக்கு ஒருத்திக்கு மட்டுமே அந்த துக்கம்‌ 
சம்பவித்தது போல்‌ 
படுகிறது. அத்தனை துக்கங்களையும்‌ வெல்வெட்‌ 
சட்டை அணிந்த மெல்லிய தோள்கள்‌ மேல்‌ சுமையாய்த்‌ 
தாங்குவது போல்‌ அழுகிறேன்‌. 

இருவருமாக இருந்த மாலை வேளைகளில்‌ அம்மா 
இது பற்றி ஏன்‌ சொல்லவில்லை என்று நினைக்கிறேன்‌. 
மனத்தை வியாபித்த உணர்வு பயம்‌ மட்டுமே. புதுச்‌ 
சூழ்நிலையில்‌ புது மனிதர்களிடையே உண்டாகும்‌ 
சாதாரண பயம்‌ அல்ல. பாம்பைக்‌ கண்டு அலறும்‌ 
மிரளலில்‌ அரண்டு போய்‌ வாயடைத்துப்‌ போகும்‌ 
பதைப்பு. மன மூலைகளிலெல்லாம்‌ பயம்‌ சிலந்தி 


வலைகளாகத்‌ தொங்குகிறது. 

வெளுத்த உதடுகள்‌ பிளந்து கிடக்கப்‌ பார்த்த உருவம்‌ 
மனத்தில்‌ தோன்றுகிறது. மண்டை கல்லில்‌ 
மோதிவிட்டது. என்‌ முன்னே மென்‌ சிவப்பாய்‌ 
வழுக்கையாய்‌ நடந்து கொண்டிருந்த தலை திடீரென்று 
குகை வாயாய்த்‌ திறந்து கரும்சிவப்பாய்‌ ரத்தம்‌ பீறிட்டு 
வந்தது. நிமிடத்தில்‌ ரத்தம்‌ தலையில்‌ கொட்டியது. 
ரத்தத்தையே வெறித்துப்‌ பார்த்தேன்‌. சிவப்பு எங்கும்‌ 
படந்து கண்களிலேயே பாய்ந்து ஓடுவது போல்‌ 
தோன்றியது. மனம்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ அரற்றியது. 
“ஐயோ எத்தனை ரத்தம்‌, எத்தனை 
ரத்தம்‌” வாயில்‌ ஓசையே பிறக்கவில்லை. ரத்தப்‌ 
படுக்கை. கிழவன்‌ வாய்‌ திறந்தது, 
கண்கள்‌ வெறித்துப்‌ போனது, நெஞ்சில்‌ துருத்திக்‌ 
கொண்டு நிற்கிறது. 

ரத்தம்‌ எத்தனை பயங்கரமானது... உதடுகள்‌ 
வெளூக்க.. கை கால்கள்‌ அசைவற்றுப்‌ போக.. 

அம்மா தேவை. இருட்டைக்‌ கண்டு பயந்ததும்‌ 
அணைத்து ஆறுதல்‌ சொல்வது போல்‌, இந்த 
பயத்திலிருந்து மீள அம்மா வேண்டும்‌ என்று மனம்‌ 
ஏங்குகிறது. அம்மா ஜில்லென்று கரத்தைத்‌ தோளில்‌ 
வைத்து, “இதுவும்‌ ஒரு அழகுதான்‌” என்கக்‌ கூடாதா? 

“எழுந்திரேண்டீ ப்ளீஸ்‌.. எத்தனை நாழிடீ அழுவாய்‌?” 
என்னுடன்‌ கூட உட்கார்ந்து 
தானும்‌ ஒரு குரல்‌ அழுத கல்யாணி கெஞ்சுகிறாள்‌. 

“அம்மா...” 

“அம்மாதான்‌ அடுத்த வாரம்‌ வராளே. இப்போ தான்‌ 
இதைப்‌ பற்றி லெட்டர்‌ போட்டேன்‌. 
ராதுவுக்குப்‌ பெண்‌ பார்க்கிறது எல்லாம்‌ முடிஞ்சப்புறம்‌ 
வருவா. இப்போ நீ 
எழுந்திருடீ. சுத்த தலைவேதனை.” கல்யாணிக்கு 
கோபம்‌ வர ஆரம்பிக்கிறது. 

“எனக்கு என்னடீ ஆய்டுத்து?” 

“உன்‌ தலை மண்டை ஆய்டுத்து, எத்தனை தடவை 


சொல்லறது? 

“இனிமே எல்லாம்‌ நான்‌ மரத்துலே ஏறக்‌ கூடாதா?” 

“நறுக்‌: என்று குட்டுகிறாள்‌ கல்யாணி. 

“தடிச்சி! அரை மணியா எழுந்திரு, பாவாடையை 
மாத்தறேன்னு கெஞ்சறேன்‌. நீ கேள்வி வேற கேக்கறியா? 
அப்பா இவள்‌ ரொம்பப்‌ படுத்தறாப்பா” என்று 
அப்பாவுக்கு குரல்‌ 
கொடுக்கிறாள்‌. 

அப்பா வந்து “அசட்டுத்தனம்‌ பண்ணக்‌ கூடாது. 
கல்யாணி சொல்றபடி கேக்கனும்‌” 
என்கிறார்‌. 

முறுக்குப்‌ பாட்டி வேறு, “என்ன அடம்பிடிக்கிறாள்‌? 
எல்லாருக்கும்‌ வர தலைவிதி 
தானே” என்கிறாள்‌, அப்பா போன பிறகு. 

ஏழுநாட்கள்‌. அம்மா வர இன்னும்‌ ஏழு 
நாட்கள்‌.ராதுவைப்‌ பெண்‌ பார்த்த பிறகு. 
இருட்டில்‌ தடுமாறுவதைப்‌ போல்‌ ஏழு நாட்கள்‌. 
அடுத்தகத்து மாமி, எதிர்வீட்டு மாமி 
எல்லோரும்‌ வருகிறார்கள்‌ ஒருநாள்‌. 

“தாவணி போடலயாடி கல்யாணி?” 

“எல்லாம்‌ அம்மா வந்தப்புறம்‌ தான்‌ மாமி. இது 
அடங்காப்‌ பிடாரி. அம்மா சொன்னால்‌ 
தான்‌ கேட்கும்‌” 

“இனிமே எல்லாம்‌ சரியாப்‌ போய்டுவா. இனிமே அடக்க 
ஒடுக்கம்‌ வந்துடும்‌” 

“ஏன்‌?” இனிமேல்‌ என்ன ஆகிவிடும்‌? 

தாவணி ஏன்‌ போட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌? அம்மா 
சொன்னாளே... “இப்டியே இருடீம்மா.. 
பாவாடைய அலைய விட்டுண்டு..' நான்‌ ஏன்‌ மாற 
வேண்டும்‌? யாருமே விளக்குவதில்லை. 

பொம்மை போல்‌ என்னை உட்கார்த்தி வைத்துப்‌ 
பேசுகிறார்கள்‌. அப்பா வந்தால்‌ 
தலைப்பைப்‌ போர்த்திக்‌ கொண்டு மெதுவாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. 


ஐந்தாம்‌ நாள்‌ “நீயே எண்ணெய்‌ தேய்ச்சிக்கோடி” 
என்னிடம்‌ சுடச்‌ சுட எண்ணையைக்‌ 
கிண்ணியில்‌ ஊற்றிக்‌ கொடுக்கிறாள்‌ கல்யாணி. 

இடுப்பின்‌ கீழ்‌ நீண்ட கூந்தலுடன்‌ அழுதவாறே 
போராடிவிட்டு ஷிம்மீஸுடன்‌ கூடத்துக்‌ 
கண்ணாடி முன்‌ நிற்கிறேன்‌. 

“இனிமே பாத்ரூமிலேயே டிரெஸ்‌ பண்ணிக்கனும்‌ 
தெரிஞ்சுதா” என்கிறார்‌ அப்பா. 

அப்பா போன பிறகு கதவைச்‌ சாத்துகிறேன்‌. 
ஷிம்மீஸைக்‌ கழற்றிப்‌ போடுகிறேன்‌. கறுப்பு உடம்பை 
கண்ணாடி பிரதிபலிக்கிறது. முகத்தை விடச்‌ சற்றே 
நிறம்‌ மட்டமான தோள்கள்‌, கைகள்‌, மார்பு, இடை, 
மென்மையான துடைகளின்‌ மேல்‌ கை ஓடுகிறது. நான்‌ 
அதே பெண்‌ இல்லையா? அம்மா என்ன சொல்லப்‌ 
போகிறாள்‌? 

ஸ்கூல்‌ யூனிபார்ம்‌ போட்டுக்‌ கொள்கிறேன்‌. கதவைத்‌ 
திறந்ததும்‌ கல்யாணி வருகிறாள்‌. 
“ஸ்கூல்லே ஏன்‌ வரல்லேன்னு கேட்டா என்னடீ 
சொல்வே?” 

கல்யாணியை வெறித்துப்‌ பார்க்கிறேன்‌. 
கூண்டிலிருந்து விடுபட்ட பட்சி போல்‌ 
குதூகலத்துடன்‌ ஸ்கூலுக்கு கிளம்ம்பிக்‌ கொண்டிருந்த 
வேகம்‌ குறைகிறது. 

“ஒன்னும்‌ சொல்லவேண்டாம்‌. சும்மா இரு” 

அன்று கேம்ஸ்‌ பீரியடில்‌ விளையாடவில்லை. அகன்ற 
மரம்‌ ஒன்றின்‌ பின்‌ மறைந்து 
கொள்கிறேன்‌. முன்பு ஒரு முறை அப்படி 
விளையாடாமல்‌ இருந்திருக்கிறேன்‌. மறுநாள்‌ 
காலை மிஸ்‌. லலா மேனன்‌ வகுப்பில்‌ “நேற்று 
விளையாடாத முட்டாள்கள்‌ யார்‌?” 
என்றாள்‌. நான்‌ எழுந்திருக்கவில்லை. 

“நீ ஏன்‌ எழுந்திருக்கவில்லை?” என்றாள்‌. 

“நான்‌ முட்டாள்‌ இல்லையே மிஸ்‌” என்றேன்‌. 
ப்ரோக்ரஸ்‌ ரிப்போர்ட்டில்‌ எழுதி 


விட்டாள்‌ இம்பர்டினண்ட்‌ என்று. 

அன்று மிஸ்‌.லீலா மேனன்‌ திட்டு பற்றிக்‌ கூட மனம்‌ 
பயப்படவில்லை. இப்போது எனக்கு ஆகியிருக்கும்‌ 
ஒன்றைவிட வேறு எதுவும்‌ எப்போதும்‌ என்னை 
பாதிக்காது என்று படுகிறது. மரத்தடியே உட்கார்ந்து 
வழக்கம்‌ போல எனிட்‌ ப்ளைடன்‌ படிப்பதில்லை. கீழே 
வெட்டப்பட்டிருந்த குழியில்‌ உதிர்ந்தவாறிருக்கும்‌ 
பழுத்த இலைகளிடம்‌ நான்‌ கேட்கிறேன்‌. “எனக்கு என்ன 
தான்‌ ஆகித்‌ தொலைந்து விட்டது?” 

கூண்டிலிருக்கும்‌ கைதி நீதிபதியின்‌ வாயைப்‌ 
பார்ப்பது போல்‌ அம்மாவின்‌ சொல்‌ 
ஒன்றுக்காக மட்டுமே மனம்‌ எதிர்பார்க்கிறது. 
கண்களைத்‌ தாழ்த்தி என்னைப்‌ 
பார்த்தவாறே, “உனக்கு ஆகியிருக்கும்‌ இதுவும்‌ அழகு 
தான்‌” என்பாளா அம்மா? 
பயமுறுத்திய முறுக்குப்‌ பாட்டி, கல்யாணி 
எல்லோரையும்‌ புன்னகையின்‌ ஒரு 
தீப்பொறியில்‌ அவள்‌ ஒதுக்கித்‌ தள்ளி விடுவாள்‌. 
அம்மா வித்தியாசமானவள்‌. அவள்‌ 
நிற்கும்‌ இடத்தில்‌ வேண்டாதவை அழிந்து வெறும்‌ அழகு 
மட்டுமே ஆட்சி செலுத்தும்‌. 
அவளுக்கு எல்லாமே அழகு தான்‌. 

அம்மா ரொம்பத்‌ தேவையாக இருக்கிறாள்‌. ஏதோ 
ஒன்று விளக்கப்பட வேண்டும்‌. கத்தரிப்பூ ஸாடின்‌ 
பாவாடையை நினைத்தாலே உடம்பு வியர்த்துப்‌ போய்‌ 
நடுங்குகிறதே. நாக்கு தடித்துப்‌ போய்‌ மரக்கட்டையாய்‌ 
வாயில்‌ லொட்டென்று படுத்து விடுகிறதே. திடீரென்று 
இருட்டு கவிந்து கொள்கிற மாதிரியும்‌ திரும்பிப்‌ 
பார்ப்பதற்குள்‌ “ணங்‌'கென்ற சத்தமும்‌, ரத்தப்‌ பெருக்கும்‌ 
நீண்டு கட்டையாய்ப்‌ போன உடலும்‌ அந்த இருட்டில்‌ 
தோன்றுவது போல இருக்கிறதே, அதை மென்மையான 
வார்த்தைகளால்‌ யாராவது விளக்க வேண்டும்‌. 

நான்‌ யாருமே இல்லாமல்‌ இருப்பது போல்‌ 
உணர்கிறேன்‌. தோட்டக்காரன்‌ எழுப்பியபின்‌ 


மெல்ல வீட்டுக்குப்‌ போகிறேன்‌. 

“ஏண்டீ இவ்ளோ லேட்‌? எங்கே போனே?” 

“எங்கேயும்‌ போகல... மரத்தடியிலே 
உட்கார்ந்திருந்தேன்‌” 

“தனியாவா?” 

“ழ்‌ 

“ஏண்டீ நீ என்ன இன்னும்‌ சின்னப்‌ பொண்ணா? 
ஏதாவது ஆகிவைத்தால்‌?” 

ஸ்கூல்‌ பையை விட்டெறிகிறேன்‌. முகம்‌ எல்லாம்‌ 
சூடேறுகிறது. செவிகளைக்‌ கையால்‌ மூடிக்‌ கொண்டு 
வீறிட்டுக்‌ கத்துகிறேன்‌. 

“நான்‌ அப்படித்தஅன்‌ உட்காருவேன்‌. எனக்கு 
ஒன்னும்‌ ஆகலை” 

ஒவ்வொரு வார்த்தையையும்‌ நீட்டி, அழுத்தி 
வெறிக்கத்தலாய்க்‌ கத்துகிறேன்‌. 
அப்பாவும்‌ கல்யாணியும்‌ அதிர்ந்து போய்‌ நிற்கின்றனர்‌. 
நான்‌ கோபித்துக்‌ கொண்டு 
மொட்டை மாடிக்குப்‌ போய்‌ உட்காருகிறேன்‌. சண்பக 
மரத்தின்‌ வாசனையோடு அங்கேயே இருக்கலாம்‌. 
கல்யாணியும்‌ அப்பாவும்‌ இங்கே வரக்‌ கூடாது. நானும்‌ 
சண்பக மர வாசனையும்‌ மட்டுமே. ஒன்றும்‌ பேசாத, 
தொடாத அந்த வாசனை வீட்டு மனிதர்களை விட 
நெருங்கிய ஒன்றாகப்‌ படுகிறது. இவர்கள்‌ பேசாமல்‌ 
இருந்தால்‌ எவ்வளவு நன்றாக இருக்கும்‌. அம்மா மாதிரி 
விழிகளை விரித்துச்‌ சிரிப்பு. 

அம்மா அப்படி பார்த்தால்‌ நெஞ்சினுள்‌ ஏதோ 
செய்யும்‌. வாய்விட்டு சிரிக்கத்‌ 
தோன்றும்‌. பாடத்‌ தோன்றும்‌. அம்மா சிருஷ்டிப்பவள்‌. 
ஆனந்தத்தை, உத்ஸாகத்தை, அழகை எல்லாம்‌ 
தலையைத்‌ திருப்பி ஒரு புன்னகையால்‌ ஜாலம்‌ செய்து 
வரவழைப்பவள்‌. 

கல்யாணி மேலே வருகிறாள்‌. 

“சாப்பிட வாடீம்மா சின்ன ராணி, அம்மா உன்னைச்‌ 
செல்லம்‌ கொடுத்து குட்டிச்‌ 


சுவராக்கிட்டா” 

அலட்சியமாக உதட்டைப்‌ பிதுக்கியவாறே எழுந்து 
கொள்கிறேன்‌. 

மறுநாள்‌ காலை அம்மா வருகிறாள்‌. டாக்ஸியின்‌ 
கதவைத்‌ திறந்து கரும்பச்சைப்‌ 
பட்டுபுடவை கசங்கியிருக்க, அம்மா வீட்டிற்குள்‌ 
வருகிறாள்‌. 

“என்ன ஆச்சு?” என்கிறார்‌ அப்பா. 

“பொண்ணு கறுப்பாம்‌. வேண்டாம்னுட்டான்‌ 
கடங்காரன்‌” 

“உன்‌ தங்கை என்ன சொல்றா” 

“வருத்தப்படறா பாவம்‌” 

“நமக்கும்‌ ஒரு கறுப்புப்‌ பொண்ணு உண்டு” 

மொட்டென்று அம்மா முன்‌ போய்‌ நிற்கிறேன்‌. 
கல்யாணி லெட்டரில்‌ எழுதியதை விட 
விளக்கமாய்‌ நானே சொல்ல வேண்டும்‌ என்று 
தோன்றுகிறது. மெல்ல அவள்‌ கழுத்துப்‌ 
பதிவில்‌ உதடுகள்‌ நடுங்க மென்குரலில்‌ 
எல்லாவற்றையும்‌ அரற்ற வேண்டும்‌ போல்‌ 
படுகிறது. நெஞ்சில்‌ நெளியும்‌ பயத்தைக்‌ கூற வேண்டும்‌ 
என்று அடித்துக்‌ கொள்கிறது. 

ஏதோ மர்மமான ஒன்றை - இரவு படுத்துக்‌ 
கொண்டதும்‌ தொண்டையை அடைத்துக்‌ கொள்ள 
வைக்கும்‌ உணர்வை, என்‌ உடம்பே எனக்கு 
மாறுதலாகப்‌ படும்‌ தவிப்பை - அம்மா விளக்கப்‌ 
போகிறாள்‌ மெல்ல என்று அவள்‌ முகத்தையே 
பார்க்கிறேன்‌. வாழைத்தண்டு போல்‌ நீண்ட கரங்களால்‌ 
அவள்‌ என்னை அணைக்கப்‌ போகிறாள்‌. நான்‌ அழப்‌ 
போகிறேன்‌ உரக்க. அம்மாவின்‌ கூந்தலில்‌ விரல்களைத்‌ 
துளைத்துப்‌ பெருத்த கேவல்களுடன்‌ அழப்‌ போகிறேன்‌. 

அம்மா என்னைப்‌ பார்க்கிறாள்‌. நான்‌ ஒரு கணம்‌ 
அவள்‌ கண்முன்‌ ராதுவாய்‌ மாறுகிறேனா என்று 
தெரியவில்லை. 

“உனக்கு இந்த இழவுக்கு என்னடீ அவசரம்‌? இதுவேற 


இனிமே ஒரு பாரம்‌” சுளீரென்று 
கேள்வி. 

யாரைக்‌ குற்றம்‌ சாட்டுகிறாள்‌? 

ஒலியில்லாக்‌ கேவல்கள்‌ நெஞ்சை முட்டுகின்றன. 

அம்மாவின்‌ உதடுகளும்‌, நாசியும்‌, நெற்றிக்‌ 
குங்குமமும்‌, மூக்குப்‌ பொட்டும்‌, 
கண்களும்‌ ரத்த நிற ஜ்வாலையை உமிழ்வது போல்‌ 
தோன்றுகிறது. அந்த நெருப்பில்‌ அவள்‌ மேல்‌ 
போர்த்தியிருந்த தேவ ஸ்வரூபம்‌ அவிழ்ந்து விழ 
நிர்வாணமான வெறும்‌ மனித அம்மாவாய்‌ அவள்‌ 
படுகிறாள்‌. அந்த ஈரமில்லாச்‌ சொற்கள்‌ பட்டாக்‌ 
கத்தியாய்‌ எழுந்து முன்பு முளைவிட்டிருந்த அத்தனை 
அழகுகளையும்‌ குருட்டுத்‌ தனமாக ஹதம்‌ செய்கிறது. 
தீராத பயங்கள்‌ கரும்‌ சித்திரங்களாய்‌ நெஞ்சில்‌ ஒட்டிக்‌ 
கொள்கின்றன. 

அக்னியே ஸ்வாஆஆஹா... அசுத்தங்கள்‌ மட்டும்‌ 
எரிக்கப்படவில்லை. மொட்டுக்களும்‌ 
மலர்களும்‌ கூட கருகிப்‌ போயின. 

RR RR IK 


நன்றி: “கசடதபற: ( டிசம்பர்‌ 1971) 


38.காட்டிலே ஒரு மான்‌ 
அம்பை 


அந்த இரவுகளை மறப்பது கடினம்‌. கதை கேட்ட 
இரவுகள்‌. தங்கம்‌ அத்தைதான்‌ கதை சொல்வாள்‌. 
காக்கா-நரி, முயல்‌ ஆமை கதைகள்‌ இல்லை. அவளே 
இட்டுக்‌ கட்டியவை. கவிதைத்துண்டுகள்‌ போல சில. 
முடிவில்லா பாட்டுக்கள்‌ போல சில. ஆரம்பம்‌, நடு, 
முடிவு என்றில்லாமல்‌ பலவாறு விரியும்‌ கதைகள்‌. சில 
சமயம்‌, இரவுகளில்‌ பல தோற்றங்களை மனதில்‌ 
உண்டாக்கி விடுவாள்‌. அசுரர்கள்‌, கடவுளர்கள்‌ கூட 
அவள்‌ கதைகளில்‌ மாறி விடுவார்கள்‌. 
மந்தரையைப்பற்றி உருக்கமாக சொல்வாள்‌. 
சூர்ப்பனகை, தாடகை எல்லோரும்‌ அரக்கிகளாக 
இல்லாமல்‌ உணர்ச்சிகளும்‌, உத்வேகங்களும்‌ 
கொண்டவர்களாக உருமாறுவார்கள்‌. காப்பியங்களின்‌ 
பக்கங்களில்‌ ஒட்டிக்கொண்டவர்களை வெளியே 
கொண்டுவருவாள்‌. சிறகொடிந்த பறவைகளை வருடும்‌ 
இதத்தோடு அவர்களை வரைவாள்‌ வார்த்தைகளில்‌. 
இரவு நேரமா, அந்த பழைய வீட்டுக்கூடமா, கூடப்படுத்த 
சித்தி மாமா குழந்தைகளின்‌ நெருக்கமா என்னவென்று 
தெரியவில்லை. அந்த கதைகள்‌ வண்டின்‌ ரீங்காரமாய்‌ 
மனதில்‌ ஒரு மூலையில்‌ ஒலியுடன்‌ 
சுழன்றவாறிருக்கின்றன. 

deer_surprise தங்கம்‌ அத்தை அந்த பழைய தூண்களும்‌ 
நடுக்கூடமும்‌ உள்ள வீட்டில்‌ பல பிம்பங்களில்‌ 
தெரிகிறாள்‌. பெரிய மரக்கதவின்‌ மேல்‌ சாய்ந்தவாறு. 


அகல்‌ விளக்கை புடவை தலைப்பால்‌ மறைத்தபடி 
ஏந்தி வந்து புறையில்‌ வைத்தபடி. தன்‌ கணவன்‌ 
ஏகாம்பரத்துக்குச்‌ சோறிட்டவாறு. கிணற்றுச்‌ சுவரில்‌ 
ஒரு காலை வைத்து கயிற்றை இழுத்துக்‌ கொண்டு. 
செடிகளுக்கு உரமிட்டவாறு. 

தங்கம்‌ அத்தை அழகுக்‌ கறுப்பு. நீவி விட்டாற்போல்‌ 
ஒரு சுருக்கமும்‌ இல்லாத முகம்‌., முடியில்‌ நிறைய 
வெள்ளி. அத்தை வீட்டில்‌ காலால்‌ அழுத்தி இயக்கும்‌ 
அந்தக்‌ கால ஹார்மோனியம்‌ உண்டு. அத்தைதான்‌ 
வாசிப்பாள்‌. தேவாரப்பாடல்களிலிருந்து வதனமே 
சந்திரபிம்பமோ, வண்ணான்‌ வந்தானே வரை 
மெல்லப்பாடியவாறு வாசிப்பாள்‌. கறுப்பு அலகுகள்‌ 
போல நீள விரல்கள்‌ ஹார்மோனியக்கட்டைகளின்‌ 
மேல்‌ கறுத்தப்பட்டாம்பூச்சிகள்‌ மாதிரிப்‌ பறக்கும்‌. 

தங்கம்‌ அத்தையைச்சுற்றி ஒரு மர்ம ஓடு இருந்தது. 
மற்றவர்கள்‌ அவளைப்பார்க்கும்‌ கனிவிலும்‌, 
அவளைத்‌ தடவித்‌ தருவதிலும்‌, ஈரம்‌ கசியும்‌ 
கண்களிலும்‌ அனுதாபம்‌ இருந்தது. ஏகாம்பர 
மாமாவுக்கு இன்னொரு மனைவியும்‌ இருந்தாள்‌. 
அத்தையை அவர்‌ பூ மாதிரி அணுகுவார்‌. அவர்‌ 
அத்தையை டா போட்டு விளித்து யாரும்‌ கேட்டதில்லை. 
தங்கம்மா என்று கூப்பிடுவார்‌. அப்படியும்‌ அத்தை ஒரு 
புகைத்திரைக்குப்பின்‌ தூர நிற்பவள்‌ போல்‌ 
தென்பட்டாள்‌. முத்து மாமாவின்‌ பெண்‌ வள்ளிதான்‌ 
இந்த மர்மத்தை உடைத்தாள்‌. அவள்‌ கண்டுபிடித்தது 
புரிந்தும்‌ புரியாமலும்‌ இருந்தது. வள்ளியின்‌ 
அம்மாவின்‌ கூற்றுப்படி அத்தை பூக்கவே இல்லையாம்‌. 

“அப்படான்னா ? “ என்று எங்களில்‌ பலர்‌ கேட்டோம்‌. 

வள்ளி தாவணி போட்டவள்‌. “அப்படான்னா அவங்க 
பெரியவளே ஆகலை “ என்றாள்‌. 

“முடியெல்லாம்‌ நெறய வெளுத்திருக்கே ? “ 

அது வேற : 

அதன்பின்‌ அத்தையின்‌ உடம்பை உற்றுக்‌ 
கவனித்தோம்‌. “பூக்காத “ உடம்பு எப்படி இருக்கும்‌ என்று 


ஆராய்ந்தோம்‌. அவள்‌ உடம்பு எவ்வகையில்‌ 
பூரணமடையவில்லை என்று தெரியவில்லை. 
ஈரத்துணியுடன்‌ அத்தை குளித்துவிட்டு வரும்போது 
அவள்‌ எல்லோரையும்‌ போலத்தான்‌ தெரிந்தாள்‌. 
முடிச்சிட்ட சிவப்பு ரவிக்கையும்‌, பச்சைப்‌ புடவையும்‌, 
முடிந்த தலையுமாய்‌ அவள்‌ நிற்கும்போது அவள்‌ 
தோற்றம்‌ வித்தியாசமாய்த்‌ தெரியவில்லை. பறவையின்‌ 
உடைந்த சிறகு போல, அது வெளிப்படையாக தெரியாத 
பொக்கையா என்று புரியவில்லை. 

ஒரு மாலை பட்டுபோன பெரிய மரத்தைத்‌ 
தோட்டத்தில்‌ வெட்டினார்கள்‌. கோடாலியின்‌ கடைசி 
வெட்டில்‌ அது சரசரவென்று இலைகளின்‌ ஒலியோடு 
மளுக்கென்று சாய்ந்தது. குறுக்கே வெட்டியபோது 
உள்ளே வெறும்‌ ஓட்டை. வள்ளி இடுப்பில்‌ இடித்து, 
“அதுதான்‌ பொக்கை “ என்றாள்‌. பிளவுபட்டு, தன்னை 
முழுவதுமாய்‌ வெளிப்படுத்திக்கொண்டு, உள்ளே 
ஒன்றுமில்லாமல்‌ வான்‌ நோக்கிக்‌ கிடந்த மரத்துடன்‌ 
அத்தையின்‌ மினுக்கும்‌ கரிய மேனியை 
ஒப்பிடமுடியவில்லை. 

எந்த ரகசியத்தை அந்த மேனி ஒளித்திருந்தது ? அவள்‌ 
உடம்பு எவ்வகையில்‌ வித்தியாசப்பட்டது ? வெய்யில்‌ 
காலத்தில்‌ அத்தை, மத்தியான வேளைகளில்‌ 
ரவிக்கையை கழற்றிவிட்டு, சாமான்கள்‌ வைக்கும்‌ 
அறையில்‌ படுப்பாள்‌. அவளருகில்‌ போய்ப்படுத்து, 
ரவிக்கையின்‌ இறுக்கத்தினின்றும்‌ விடுபட்ட மார்பில்‌ 
தலையை வைத்து ஒண்டிக்கொள்ளும்‌ போது அவள்‌ 
மென்மையாக அணைத்துக்கொள்வாள்‌. மார்பு, இடை, 
கரங்களில்‌ பத்திரப்பட்டுப்‌ போகும்போது எது பொக்கை 
என்று புரியவில்லை. மிதமான சூட்டுடம்பு 
அவளுடையது. ரசங்கள்‌ ஊறும்‌ 
உடம்புடையவளாகப்பட்டாள்‌. சாறு கனியும்‌ 
பழத்தைப்போல்‌ ஒரு ஜீவ ஊற்று ஓடியது அவள்‌ 
உடம்பில்‌. அதன்‌ உயிர்ப்பிக்கும்‌ துளிகள்‌ எங்கள்‌ 
மேனியில்‌ பலமுறை சொட்டியது. தொடலில்‌, வருடலில்‌, 


எண்ணை தேய்க்கும்‌ போது படும்‌ அழுத்தத்தில்‌, அவள்‌ 
உடம்பிலிருந்து கரை புரண்டு வரும்‌ ஆற்றைப்போல்‌ 
உயிர்‌ வேகம்‌ தாக்கியது. அவள்‌ கைபட்டால்‌ தான்‌ 
மாட்டுக்குப்‌ பால்‌ சுரந்தது. அவள்‌ நட்ட விதைகள்‌ 
முளைவிட்டன. அவளுடைய கை ராசியானது 
என்பாள்‌ அம்மா. தங்கச்சி பிறந்தபோது அத்தை 
வந்திருந்தாள்‌. “அக்கா, என்‌ பக்கத்தில இருக்கா. 
என்னைத்‌ தொட்டுக்கிட்டே இரு. அப்பத்தான்‌ எனக்கு 
வலி தெரியாது “ என்று அம்மா முனகினாள்‌, அறையை 
விட்டு நாங்கள்‌ வெளியேற்றப்பட்டபோது. கதவருகே 
வந்து திரும்பிப்‌ பார்த்த்போது தங்கமத்தை அம்மாவின்‌ 
உப்பிய வயிற்றை மெல்ல வருடியபடி இருந்தாள்‌. 

“ஒன்றும்‌ ஆகாது, பயப்படாதே “ என்று மெல்லக்‌ 
கூறினாள்‌. 

“அடியக்கா, ஒனக்கொரு... “ என்று முடிக்காமல்‌ 
விம்மினாள்‌ அம்மா. 

“எனக்கென்ன ? ராசாத்தியாட்டம்‌. என்‌ வீடெல்லாம்‌ 
புள்ளைங்க “ என்றாள்‌ அத்தை. ஏகாம்பர மாமாவின்‌ 
இளைய மனைவிக்கு ஏழு குழந்தைகள்‌. 

“இப்படி ஒடம்பு திறக்காம... “ என்று மேலும்‌ 
விசும்பினாள்‌ அம்மா. 

“ஏன்‌, என்‌ ஒடம்புக்கு என்ன ? வேளாவேளைக்குப்‌ 
பசிக்கலையா ? தூக்கமில்லையா ? எல்லா ஒடம்புக்கும்‌ 
உள்ள சீரு இதுக்கும்‌ இருக்கு. அடிபட்டா வலிக்குது. 
ரத்தம்‌ கட்டுது. புண்ணு பழுத்தா சீ வடியுது. சோறு 
திண்ணா செரிக்குது. வேற என்ன வேணும்‌ ? “என்றாள்‌ 
அத்தை. 

அம்மா அவள்‌ கையைப்‌ பற்றி கன்னத்தில்‌ 
வைத்துக்கொண்டாள்‌. 

“ஒன்‌ உடம்பைப்‌ போட்டு ரணகளமாக்கி...: என்று 
அந்த கையை பற்றியவாறு அரற்றினாள்‌. 

அத்தையின்‌ உடம்பில்‌ ஏறாத மருந்தில்லை என்று 
வள்ளியின்‌ அம்மா வள்ளியிடம்‌ சொல்லியிருந்தாள்‌. 
ஊரில்‌ எந்தப்‌ புது வைத்தியன்‌ வந்தாலும்‌ அவன்‌ 


குழைத்த மருந்து அத்தைக்கு உண்டு. இங்கிலீஸ்‌ 
வைத்தியமும்‌ அத்தைக்குச்‌ செய்தார்களாம்‌. சில சமயம்‌ 
மருந்துகளைச்‌ சாப்பிட்டுவிட்டு அத்தை அப்படி ஒரு 
தூக்கம்‌ தூங்குவாளாம்‌. வேப்பிலையும்‌, உடுக்குமாய்‌ 
சில மாதங்கள்‌ பூசைகள்‌ செய்தார்களாம்‌. திடாரென்று 
பயந்தால்‌ ஏதாவது நேரலாம்‌ என்று ஒரு முன்னிரவு 
நேரம்‌ அத்தை பின்‌ பக்கம்‌ போனபோது கரிய போர்வை 
போர்த்திய உருவம்‌ ஒன்று அவள்‌ மேல்‌ பாய்ந்ததாம்‌. 
வீரிட்ட அத்தை துணி துவைக்கும்‌ கல்லில்‌ தலை 
இடிக்க விழுந்து விட்டாளாம்‌. அவள்‌ நெற்றி முனையில்‌ 
இன்னமும்‌ அதன்‌ வடு இருந்தது. அடுத்த வைத்தியன்‌ 
வந்தபோது, “என்னை விட்டுடுங்க. என்னை விட்டுடுங்க 
“ என்று கதறினாளாம்‌ அத்தை. ஏகாம்பர மாமாவுக்கு 
வேறு பெண்‌ பார்த்தபோது அத்தை அன்றிரவு அரளி 
விதைகளை அரைத்துக்‌ குடித்துவிட்டாளாம்‌. முறி 
மருந்து தந்து எப்படியோ பிழைக்கவைத்தார்களாம்‌. 
“உன்‌ மனசு நோக எனக்கு எதுவும்‌ வேண்டாம்‌ “ என்று 
மாமா கண்‌ கலங்கினாராம்‌. அதன்‌ பின்‌ அத்தையே 
அவருக்கு ஒரு பெண்ணைப்‌ பார்த்தாள்‌. அப்படித்தான்‌ 
செங்கமலம்‌ அந்த வீட்டுக்கு வந்தாள்‌. எல்லாம்‌ வள்ளி 
சேகரித்த தகவல்கள்‌. 

அத்தை தன்‌ கையை அம்மாவின்‌ பிடியிலிருந்து 
விலக்காமல்‌ இன்னொரு கையால்‌ அம்மாவின்‌ 
தலையை வருடினாள்‌. “வுடு, வுடு. எல்லாத்தையும்‌ வுடு. 
புள்ளைபொறக்கற நேரத்தில ஏன்‌ கதையை எடுக்கிற ? “ 
என்றாள்‌. அன்றிரவுதான்‌ தங்கச்சி பிறந்தாள்‌. அதன்‌ 
பின்‌ ஊருக்கு ஒரு முறை போனபோதுதான்‌ அத்தை 
அந்தக்‌ கதையைச்‌ சொன்னாள்‌. 

மழைக்காலம்‌. இரவு நேரம்‌. கூடத்தின்‌ ஒரு பக்கம்‌ 
ஜமக்காளத்தை விரித்து, எண்ணைத்தலைப்‌ பட்டு 
கரைபடிந்த தலையணை உரைகளோடு இருந்த சில 
தலையணைகளை போட்டாகி விட்டது. சில 
தலையணைகளுக்கு உரையில்லை. அழுத்தமான 
வண்ணங்கள்‌ கூடிய கெட்டித்துணியில்‌ பஞ்சு 


அடைத்திருந்தது. ஆங்காங்கே பஞ்சு முடிச்சிட்டுக்‌ 
கொண்டிருந்தது. அவை நிதம்‌ உபயோகத்திலிருக்கும்‌ 
தலையணைகள்‌ அல்ல. விருந்தினர்‌ வந்தால்‌, 
குழந்தைகளுக்குத்‌ தர அவை. நாள்‌ முழுவதும்‌ 
விளையாடிவிட்டு, வயிறு முட்டச்‌ சாப்பிட்டுவிட்டு 
படுத்தவுடன்‌ உறங்கிவிடும்‌ குழந்தைகளுக்கு 
முடிச்சுகள்‌ உறைக்கவா போகிறது ? 

சமையலறை அலம்பி விடும்‌ ஓசை கேட்டது. 
சொம்பின்‌ ணங்கென்ற சத்தமும்‌, கதவின்‌ கிரீச்சும்‌, 
தென்னந்‌ துடைப்பம்‌ அதன்‌ பின்‌ வைக்கப்படும்‌ 
சொத்தென்ற ஒலியும்‌ கேட்டது. தகர டப்பா கிரீச்சிட்டது. 
கோலப்பொடி டப்பா. அடுப்பில்‌ கோலம்‌ ஏறும்‌. அதன்‌ 
பின்‌ சமயலறைக்‌ கதவை அடைத்துவிட்டுக்‌ கூடத்தின்‌ 
வழியாகத்தான்‌ அத்தை வருவாள்‌. யாரும்‌ 
தூங்கவில்லை. காத்திருந்தனர்‌. 

அத்தை அருகில்‌ வந்ததும்‌, சோமுதான்‌ ஆரம்பித்தான்‌. 

“அத்தே, கதை சொல்லேன்‌... அத்தே : 

“தூங்கல நீங்க எல்லாம்‌ ? * 

நின்று பார்த்துவிட்டு, அருகில்‌ வந்து அமர்ந்தாள்‌. 
காமாட்சியும்‌ சோமுவும்‌ மெல்ல ஊர்ந்து வந்து அவளின்‌ 
இரு தொடைகளிலும்‌ தலை வைத்துப்படுத்து 
அண்ணாந்து அவளைப்‌ பார்த்தனர்‌. மற்றவர்கள்‌ 
தலையணைகளில்‌ கைகளை ஊன்றிக்‌ கொண்டனர்‌. 

அத்தை களைத்திருந்தாள்‌. நெற்றியில்‌ வேர்வை 
மின்னியது. கண்களை மூடிக்கொண்டு யோசித்தாள்‌. 

“அது ஒரு பெரிய காடு... * என்று ஆரம்பித்தாள்‌. 

“அந்தக்‌ காட்டில எல்லா மிருகங்களும்‌ சந்தோசமாய்‌ 
இருந்தது. காட்டில பழ மரமெல்லாம்‌ நெறய இருந்தது. 
ஒரு சின்ன ஆறு ஓடிச்சு ஒரு பக்கம்‌. தாகம்‌ 
எடுத்துச்சின்னா அங்க போயி எல்லாம்‌ தண்ணி 
குடிக்கும்‌. மிருகங்களுக்கு எல்லாம்‌ என்னவெல்லாம்‌ 
வேணுமோ எல்லாம்‌ அந்த காட்டில சரியா இருந்தது. 
அந்தக்‌ காட்டில வேடன்‌ பயமில்லை. திடார்னுட்டு அம்பு 
குத்துமோ, உசிரு போகுமோன்னு பயமேயில்லாம 


திரிஞ்சிச்சுங்க அந்த மிருகங்க எல்லாம்‌. எல்லா காடு 
மாதிரியும்‌ அங்கயும்‌ காட்டுத்தீ, வெளி மனுசங்க வந்து 
மரம்‌ வெட்டறது, பழம்‌ பறிக்கிறது, திடார்னு ஒரு ஆளு 
வந்து பட்சிங்கள சுடுறது, ஓடுற பன்னியை அடிக்கிறது 
அதெல்லாம்‌ இல்லாம இல்ல. இருந்தாலும்‌, அங்க இருந்த 
மிருகங்களுக்கும்‌ பட்சிகளுக்கும்‌ பழகிப்போன காடு 
அது. ஆந்தை எந்த மரத்தில உக்காரும்‌, ராத்திரி சத்தமே 
இல்லாம காடு கிடக்கிறபோது எப்படி அது கத்தும்‌, எந்த 
கல்லுமேல ஒக்காந்துகிட்டு தவளை திடான்னுட்டு 
களகளன்னு தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம்‌ போடும்‌, 
எந்த இடத்தில மயிலாடும்‌ என்று எல்லாம்‌ தெரிஞ்சு 
போன காடு. 

இப்படி இருக்கிறப்போ ஒரு மான்‌ கூட்டம்‌ ஒரு நா 
தண்ணி குடிக்கப்‌ போச்சுது. அதுல ஒரு மான்‌ தண்ணி 
வழியா போனப்போ விலகிப்‌ போயிழச்சு. திடார்னு அது 
வேற காட்டில இருந்திச்சி. பாதையெல்லாம்‌ இல்லாத 
காடு. மரங்கள்ல எல்லாம்‌ அம்பு பாஞ்ச குறி இருந்தது. 
அந்தக்‌ காட்டில ஒரு அருவி ஜோன்னு கொட்டுச்சு. 
யாருமே இல்லாத காடு மாதிரி விரிச்சோன்னுட்டு 
இருந்தது. மானுக்கு ஒடம்பு வெடவெடன்னு நடுங்கிச்சி. 
இங்கயும்‌ அங்கயும்‌ அது ஓடிச்சி. அந்த பழகின காடு 
மாதிரி இது இல்லயேன்னுட்டு அலறிட்டே துள்ளித்‌ 
துள்ளிக்‌ காடெல்லாம்‌ திரிஞ்சிச்சு. ராத்திரியாச்சு. 
மானுக்கு பயம்‌ தாங்கல. அருவிச்‌ சத்தம்‌ அதை 
பயமுறுத்திச்சு. தூரத்தில ஒரு வேடன்‌ நெருப்பை மூட்டி 
அவன்‌ அடிச்ச மிருகத்தை சுட்டுத்‌ தின்னுட்டு 
இருந்தான்‌. அந்த நெருப்புப்பொறி மான்‌ கண்ணுக்குப்‌ 
பட்டது. அது ஒளிஞ்சிக்கிட்டது. தனியாக்‌ காட்டைச்‌ 
சுத்திச்‌ சுத்திவந்து களைச்சிப்‌ போய்‌ அது 
உக்காந்துகிட்டது. 

இப்படி நெறய நாளு அது திரிஞ்சுது. ஒரு நா ராத்திரி 
பெளர்ணமி. நெலா வெளிச்சம்‌ காட்டில அடிச்சது. 
அருவி நெலா வெளிச்சத்தை பூசிக்கிட்டு வேற மாதிரி 
ரூபத்தில இருந்திச்சு. பயமுறுத்தாத ரூபம்‌. நெலா 


வெளிச்சம்‌ மெத்து மெத்துன்னுட்டு எல்லாத்தையும்‌ 
தொட்டுது. திடார்னு மந்திரக்கோல்‌ பட்டமாதிரி அந்த 
மானுக்கு பயமெல்லாம்‌ போயிழச்சு. அந்தக்‌ காடு 
அதுக்கு பிடிச்சுப்‌ போயிடிச்சு. காட்டோட மூலை 
முடிக்கெல்லாம்‌ அதுக்கு புரிஞ்சிப்‌ போயிட்டது. வேறு 
காடாயிருந்தாலும்‌ இந்தக்‌ காட்டிலேயும்‌ எல்லாம்‌ 
இருந்துச்சு. அருவி இருந்துச்சு, மரம்‌, செடி எல்லாம்‌ 
இருந்தது. மொள்ள மொள்ள மிருகங்க பட்சிக எல்லாம்‌ 
அது கண்ணுல பட்டுது. தேன்‌ கூடு மரத்தில தொங்கறது 
தெரிஞ்சிது. நல்லா பச்சப்பசேலுன்னு புல்லு தெரிஞ்சிது. 
அந்த புதுக்காட்டோட ரகசியமெல்லாம்‌ அந்த மானுக்கு 
புரிஞ்சிடிச்சு. அதுக்கப்பறமா, பயமில்லாம, அந்த மானு 
அந்த காடெல்லாம்‌ சுத்திச்சு. பயமெல்லாம்‌ போயி 
சாந்தமா போயிடிச்சு : 

கதையை முடித்தாள்‌ அத்தை. கூடத்தின்‌ மற்ற 
பகுதிகள்‌ இருண்டிருந்தன. இந்த பகுதியில்‌ மட்டும்தான்‌ 
வெளிச்சம்‌. இருண்ட பகுதியை காடாய்‌ கற்பனை 
செய்து, கதைக்கேட்ட குழந்தைகள்‌ அந்தமானுடன்‌ 
தோழமை பூண்டு முடிவில்‌ சாந்தப்பட்டு போயினர்‌. 
தலையணைகளை அணைத்து உறங்கிப்‌ போயினர்‌. 
நீளமும்‌ மஞ்சளும்‌ கறுப்பும்‌ கலந்த முரட்டுத்துணி 
தலையணையில்‌ சாய்ந்து, ஒற்றைக்கண்ணைத்‌ 
திறந்து, உறக்கக்‌ கலக்கத்தில்‌ பார்த்தபோது, எங்கள்‌ 
நடுவே, இரு கைகளையும்‌ மார்பின்‌ மேல்‌ குறுக்காகப்‌ 
போட்டு தன்‌ தோள்களை அணைத்தவாறு, 
முட்டியின்மேல்‌ சாய்ந்து கொண்டு தங்கமத்தை 
உட்கார்ந்து கொண்டிருந்தாள்‌. 


39.எஸ்தர்‌ : வண்ணநிலவன்‌ 


முடிவாகப்‌ பாட்டியையும்‌ ஈசாக்கையும்‌ விட்டுச்‌ 
செல்வதென்று ஏற்பாடாயிற்று. மேலும்‌, பிழைக்கப்‌ 
போகிற இடத்துக்குப்‌ பாட்டி எதற்கு? அவள்‌ வந்து 
என்ன காரியம்‌ செய்யப்‌ போகிறாள்‌? நடமாட முடியாது, 
காது கேளாது, பக்கத்தில்‌ வந்து நின்றால்‌, அதுவும்‌ 
வெளிச்சமாக இருந்தால்தான்‌ தெரிகிறது. ஒரு 
காலத்தில்‌ பாட்டிதான்‌ இந்த வீட்டில்‌ எல்லாரையும்‌ 
சீராட்டினவள்‌. பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம்‌ 
கடைசியாகப்‌ பிறந்த ரூத்‌ உள்பட எல்லாருக்கும்‌ 
பாட்டியின்‌ சீராட்டல்‌ ஞாபகம்‌ இருக்கிறது. அதற்காக 
இப்போது உபயோகமில்லாத பாட்டியை அழைத்துக்‌ 
கொண்டு பிழைக்கப்‌ போகிற இடத்துக்கெல்லாம்‌ 
கூட்டிச்‌ செல்ல முடியுமா? 

வீட்டில்‌ பல நாட்களாக இதுதான்‌ பேச்சு. எல்லாரும்‌ 
தனித்தனியே திண்ணையில்‌, குதிருக்குப்‌ பக்கத்தில்‌, 
மேல ஜன்னலுக்கு அருகே அந்த பழைய ஸ்டூலைப்‌ 
போட்டுக்‌ கொண்டு, பின்புறத்தில்‌, புறவாசல்‌ நடையில்‌ 
என்று இருந்துகொண்டு “அவரவர்‌” 
யோசித்ததையெல்லாம்‌ சாப்பாட்டு வேளைகளில்‌ 
கூடுகிறபோது பேசினார்கள்‌. முன்னெல்லாம்‌ சாப்பாட்டு 
நேரம்‌ அந்த வீட்டில்‌ எவ்வளவோ ஆனந்தமாக 
இருந்தது. இப்போது நெல்‌ அரிசிச்‌ சோறு 
கிடைக்கவில்லை கம்பும்‌, கேப்பையும்‌ கொண்டுதான்‌ 
வீட்டுப்‌ பெண்கள்‌ சமையல்‌ செய்கின்றனர்‌. நெல்லோடு 
ஆனந்த வாழ்வும்‌ போயிற்றா? 

அப்படிச்‌ சொல்லவுங்கூடாது. இன்னமும்‌ சமையலின்‌ 


பிரதான பங்கு எஸ்தர்‌ சித்தியிடமே இருக்கிறது. சக்கை 
போன்ற இந்தக்‌ கம்பையும்‌ கேப்பையையும்தான்‌ சித்தி 
எஸ்தர்‌ என்னமாய்‌ பரிமளிக்கப்‌ பண்ணுகிறாள்‌? ஒரு 
விதத்தில்‌ இத்தனை மோசமான நிலையிலும்‌ சித்தி 
எஸ்தர்‌ மட்டும்‌ இல்லாமல்‌ போயிருந்தால்‌ 
என்னவாயிருக்கும்‌? யோசித்துப்‌ பார்க்கவே பயமாய்‌ 
இருக்கிறது. மூன்று பெண்களுக்கும்‌ ஒரு பையனுக்கும்‌ 
தந்தையான அகஸ்டின்‌ கூட மாட்டுத்‌ தொழுவத்தில்‌ 
பனங்கட்டை உத்திரத்தில்‌ இடுப்பு வேட்டியை அவிழ்த்து 
முடிச்சுப்‌ போட்டு நாண்டு கொண்டு நின்று செத்துப்‌ 
போயிருப்பான்‌. 

மூன்று பேருக்குமே கல்யாணமாகிக்‌ குழந்தை 
குட்டிகளுடன்தான்‌ இருக்கிறார்கள்‌. அகஸ்டின்‌ தான்‌ 
மூத்தவன்‌, எதிலும்‌ இவனை நம்பி எதுவும்‌ செய்ய 
முடியாது. அமைதியானவன்‌ போல எப்போதும்‌ 
திண்ணையையே காத்துக்‌ கிடப்பான்‌. ஆனால்‌ 
உள்ளூர அப்படியல்ல அவன்‌. சதா சஞ்சலப்பட்டவன்‌. 
இரண்டாவது தான்‌ டேவிட்‌. இவன்‌ மனைவி பெயரும்‌ 
அகஸ்டினுடைய மனைவி பெயரும்‌ ஒரே பெயரை 
வாய்த்து விட்டது. பெரியவன்‌ மனைவியை பெரிய 
அமலம்‌ என்றும்‌, சின்னவன்‌ மனைவியை சின்ன 
அமலம்‌ என்றும்‌ கூப்பிட்டு வந்தார்கள்‌. சின்னவனுக்கு 
இரண்டு பேருமே ஆண்பிள்ளைகள்‌. இது தவிர 
இவர்களின்‌ தகப்பனார்‌ மரியதாஸுடைய ஒன்று விட்ட 
தங்கச்சி தான்‌ எஸ்தர்‌. மரியதாஸ்‌ சாகிறதுக்குப்‌ 
பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்பே எஸ்தர்‌ சித்தி இந்த 
வீட்டுக்கு வந்து விட்டாள்‌. புருஷனுடன்‌ வாழப்‌ 
பிடிக்காமல்‌ தான்‌ வந்தாள்‌ என்று எஸ்தரை கொஞ்ச 
காலம்‌ ஊரெல்லாம்‌ நைச்சியமாகப்‌ பேசியது, இப்போது 
பழைய கதையாகி விட்டது. எஸ்தர்‌ சித்தி எல்லாருக்கும்‌ 
என்ன தந்தாள்‌ என்று சொல்ல முடியாது. 
அகஸ்டினுக்கும்‌, டேவிட்டுக்கும்‌ அழகிய 
மனைவியர்கள்‌ இருந்தும்‌ கூட எஸ்தர்‌ சித்தியிடம்‌ 
காட்டின பாசத்தை அந்த பேதைப்‌ பெண்களிடம்‌ 


காட்டினார்களா என்பது சந்தேகமே. 

எஸ்தர்‌ சித்தி குட்டையானவள்‌. நீண்ட காலமாகப்‌ 
புருஷ சுகத்தைத்‌ தேடாமல்‌ இருந்ததாலோ என்னவோ 
உடம்பெல்லாம்‌ பார்க்கிறவர்களின்‌ ஆர்வத்தைத்‌ 
தூண்டுகிற விதமாய்‌ இறுகி கெட்டித்துப்‌ போயிருந்தது. 
இதற்கு அவள்‌ செய்கிற காட்டு வேலைகளும்‌ ஒரு 
காரணம்‌ என்று சொல்லலாம்‌. நல்லா கருப்பானதும்‌, 
இடையிடையே இப்போது தான்‌ நரைக்க 
ஆரம்பித்திருந்த நரை முடிகள்‌ சிலவுமாக சுருட்டை 
முடிகள்‌. உள்பாடி அணிகிற வழக்கமில்லை. அதுவே 
மார்பகத்தை இன்னும்‌ அழகானதாகப்‌ பண்ணியது. 

சித்திக்கு எப்போதும்‌ ஓயாத வேலை. சேலை 
முந்தானை கரண்டைக்‌ கால்களுக்கு மேல்‌ பூனை 
முடிகள்‌ தெரிய எப்போதும்‌ ஏற்றிச்‌ செருகப்பட்டே 
இருக்கும்‌. சித்திக்குத்‌ தந்திர உபாயங்களோ 
நிர்வாகத்துக்குத்‌ தேவையான முரட்டு குணங்களோ 
கொஞ்சங்கூடக்‌ தெரியாது. இருப்பினும்‌ சித்தி பேச்சுக்கு 
மறு பேச்சு இல்லை. அவ்வளவு பெரிய குடும்பத்தை 
மரியதாசுக்குப்பின்‌ நிர்வகித்து வருகிறதென்றால்‌ 
எத்தனை பெரிய காரியம்‌. இத்தனை ஏக்கர்‌ நிலத்துக்கு 
இவ்வளவு தானியம்‌ விதைக்க வேண்டும்‌ என்கிற 
கணக்கெல்லாம்‌ பிள்ளைகளே போடுகிற கணக்கு. 
ஆனால்‌ வீட்டு வேலைகளானாலும்‌, காட்டு 
வேலைகளானாலும்‌ சுணக்கமில்லாமல்‌ செய்ய 
வேண்டுமே. வேலை பார்க்கிறவர்களை உருட்டி மிரட்டி 
வேலை வாங்கிக்‌ காரியம்‌ செய்வதெப்படி? சித்தி 
உருட்டல்‌ மிரட்டல்‌ எல்லாம்‌ என்னவென்றே அறியாத 
பெண்‌. 

விதைக்கின்ற சமையமாகட்டும்‌ தண்ணீர்‌ 
பாய்ச்சுகின்ற நேரமாகட்டும்‌ காலையிலோ, மதியமோ 
அல்லது சாயந்திரமோ ஒரே ஒரு பொழுது வீட்டுக்‌ 
காரியங்கள்‌ போக ஒழிந்த நேரத்தில்‌ காட்டுக்குப்‌ போய்‌ 
வருவாள்‌. அதுவும்‌ ஒரு பேருக்குப்‌ போய்விட்டு 
வருகிறது போலத்தான்‌ இருக்கும்‌. ஆனால்‌ வேலைகள்‌ 


எல்லாம்‌ தானே மந்திரத்தால்‌ கட்டுண்டது போல்‌ 
நடைபெற்று விடும்‌. சாயங்காலம்‌ காட்டுக்குப்‌ போனாள்‌ 
என்றால்‌ இவள்‌ வருகிறதுக்காக பயபக்தியுடன்‌ 
எல்லாவற்றையும்‌ குற்றம்‌ சொல்ல முடியாதபடி செய்து 
வைப்பார்கள்‌. வீடே சித்திக்காக இயங்கியது. 
வேலைக்காரர்களும்‌, அந்த ஊருமே சித்திக்குக்‌ 
கட்டுப்பட்டு இயங்கினது. 

அந்த இரண்டு பெண்களுமே அபூர்வமான பிறவிகள்‌. 
மூத்தவள்‌ ஒரு பெரிய குடும்பத்தில்‌ முதல்‌ பெண்ணாகப்‌ 
பிறந்தவள்‌. அவள்‌ தான்‌ பள்ளிநாட்களிலும்‌ சரி, 
ஐந்தாவது வகுப்பை தான்‌ கிராமத்துப்‌ 
பள்ளிக்கூடத்தில்‌ முடிக்கும்‌ முன்பே ௬துவாகி வீட்டில்‌ 
இருந்த ஆறேழு வருஷமும்‌ சரி, இப்போது இந்த வீட்டின்‌ 
மூத்த அகஸ்டினுக்கு வந்து மனைவியாக வாய்த்து 
அவனுக்கு மூன்று பெண்களும்‌, ஒரு ஆண்‌ மாகவும்‌ 
பெற்றுக்‌ கொடுத்த பின்பும்‌ கூட அவள்‌ பேசின 
வார்த்தைகளை கூடவே இருந்து கணக்கிட்டிருந்தால்‌ 
சொல்லிவிடலாம்‌. ஒரு சில நூறு வார்த்தைகளாவது 
தன்னுடைய இருபத்தியெட்டு பிராயத்துக்குள்‌ 
பேசியிருப்பாளா என்பது சந்தேகம்‌. மிகவும்‌ 
அப்பிராணி பெரிய அமலம்‌. சித்தி அவளுக்கொரு 
விதத்தில்‌ அத்தை முறையும்‌, இன்னொரு சுற்று உறவின்‌ 
வழியில்‌ அக்கா முறையும்‌ கூட வேண்டும்‌. எஸ்தர்‌ 
சொன்ன சிறு சிறு வேலைகளை மனங்கோணமல்‌ 
செய்வதும்‌, கணவன்‌, குழந்தைகளுடைய 
துணிமணிகளை வாய்க்காலுக்கு எடுத்துச்‌ சென்று 
சோப்புப்‌ போட்டும்‌ வெயிலில்‌ காயப்‌ போட்டு 
உலர்த்தியும்‌ எடுத்து, நான்கு மடித்து வைப்பதுமே இவள்‌ 
வாழ்க்கையின்‌ முக்கியமான அலுவல்கள்‌ எனலாம்‌. 
தனக்கென எதையும்‌ ஸ்தாபித்துக்‌ கொள்ள 
வேண்டுமென்ற ஆசையும்‌ யாரிடமாவது கேட்டு 
வாங்கிப்‌ பெற வேண்டுமென்ற நியாயத்தையும்‌ அறவே 
அறியாதவள்‌. 

சின்ன அமலம்‌ எதிரிடையான குணமுடைய ஸ்த்ரீ. 


உள்‌ பாவாடைக்கு லேஸ்‌ பின்னலும்‌, பாடீஸ்களை 
விதவிதமான எம்ப்ராய்டரி பின்னல்களாலும்‌ 
அலங்கரித்துக்‌ கொள்ள ஆசைப்பட்ட பெண்‌. 
பெரியவளைவிட வசதிக்‌ குறைவான இடத்திலிருந்தே 
வந்திருந்தாள்‌ எனினும்‌ இங்கே வந்தபின்‌ தன்‌ 
தேவைகளையும்‌ புற அலங்காரங்களையும்‌ அதிகம்‌ 
பெருக்கிக்‌ கொண்டவள்‌, எல்லோரும்‌ கீழேயே 
படுப்பார்கள்‌. மச்சு இருக்கிறது. ஓலைப்பரை வீட்டுக்கு 
ஏற்ற தாழ்வான மச்சு அது வெறும்‌ மண்‌ தரை தான்‌ 
என்றாலும்‌ குழந்தைகளையெல்லாம்‌ கீழே படுத்து 
உறங்கப்‌ பண்ணிவிட்டு மூங்கில்‌ மரத்தாலான 
ஏணிப்படிகள்‌ கீச்சிட ஏறிப்போய்‌ புருஷனோடு மச்சில்‌ 
படுத்து உறங்கவே ஆசைப்படுவாள்‌, பாட்டிக்கு சரியான 
கண்‌ பார்வையும்‌ நடமாட்டமும்‌ இருந்த போது 
சின்னவளை வேசி என்று திட்டுவாள்‌, கன்‌ புருஷன்‌ 
தவிர அந்நிய புருஷனிடம்‌ சம்பாஷிப்பதி ல்‌ கொஞ்சம்‌ 
விருப்பமுடைய பெண்தான்‌, ஆனால்‌ எவ்விதத்திலும்‌ 
நடத்தை தவறாதவள்‌. 

இனிமேல்‌ இந்த ஊரில்‌ என்ன இருக்கிறது? 
சாத்தாங்கோயில்‌ விளையிலும்‌, திட்டிவிளையிலும்‌ 
மாட்டைவிட்டு அழித்த பிற்பாடும்‌ இங்கே என்ன 
இருக்கிறது? 

பக்கத்து வீடுகளில்‌ எல்லாம்‌ ஊரை விட்டுக்‌ கிளம்பிப்‌ 
போய்‌ விட்டார்கள்‌. மேலத்‌ தெருவில்‌ ஆளே கிடையாது 
என்று நேற்று ஈசாக்கு வந்து அவர்களுக்குச்‌ 
சொன்னான்‌. ஊர்‌ சிறிய ஊர்‌ தானென்றாலும்‌ இரண்டு 
கடைகள்‌ இருந்தன. வியாபாரமே அற்றுப்போய்க்‌ 
கடைகள்‌ இரண்டையும்‌ மூடியாகிவிட்டது. வீட்டில்‌ 
இருக்கிற நெருப்புப்‌ பெட்டி ஒன்றே ஒன்றுதான்‌. 
கேப்பை கொஞ்சம்‌ இருக்கிறது. சில நாட்களுக்கு வரும்‌. 
கம்பும்‌ கூட இருக்கிறது. ஆனால்‌ நெருப்பு பெட்டி 
ஒன்றே ஒன்று இருந்தால்‌ எத்தனை நாளைக்குக்‌ 
காப்பாற்ற முடியும்‌. 

அநியாயமாகப்‌ பீடி குடிக்கிறதுக்காகவென்று எஸ்தர்‌ 


சித்திக்குத்‌ தெரியாமல்‌ டேவிட்‌ நேற்று ஒரு குச்சியைக்‌ 
கிழிக்கிற சத்தத்தை எப்படி ஒளிக்க முடியும்‌. 
இத்தனைக்கும்‌ அவன்‌ சத்தம்‌ கேட்கக்‌ கூடாதென்று 
மெதுவாகத்தான்‌ பெட்டியில்‌ குச்சியை உரசினான்‌. 
எஸ்தர்‌ சித்தி மாட்டுத்‌ தொழுவத்தில்‌ நின்றிருந்தாள்‌. 
வழக்கத்தைவிட அதிக முன்‌ ஜாக்கிரதையாக நெருப்புக்‌ 
குச்சியை உரசியதால்‌ சத்தமும்‌ குறைவாகவே கேட்டது. 
இருந்தும்‌ எஸ்தர்‌ சித்தியின்‌ காதில்‌ விழுந்து விட்டது. 
மாட்டுக்குத்‌ தண்ணீர்‌ காட்டிக்‌ கொண்டிருந்தவள்‌ 
அப்படியே ஓடி வந்து விட்டாள்‌. பதற்றத்துடன்‌ வந்தாள்‌. 
அடுப்படியில்‌ நெருப்பு ஜ்வாலை முகமெங்கும்‌ விழுந்து 
கொண்டிருக்க பீடியை பற்ற வைத்துக்‌ 
கொண்டிருந்தான்‌ டெவிட்‌. 

சித்தி அவனைக்‌ கேட்டிருந்தால்‌, ஏதாகிலும்‌ 
பேசியிருந்தால்‌ மனசுக்குச்‌ சமாதானமாகப்‌ 
போயிருக்கும்‌. இவனுக்கும்‌ ஒன்றும்‌ பேசத்‌ 
தோணவில்லை. வெறுமனே ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ 
ஒரு சிறிது பார்த்துக்‌ கொண்டிருந்ததோடு சரி. 
வெறுமனே ஒன்றும்‌ பேசாமல்‌ தான்‌ பார்த்துக்‌ 
கொண்டார்கள்‌. அது பேச்சை விடக்‌ 
கொடுமையானதாக இருந்தது. முக்கியமாக டேவிட்டை 
மிகுந்த சித்திரவதைக்குள்ளாக்கிற்று. எஸ்தர்‌ 
சித்தியிடம்‌ இருந்த தயையும்‌, அன்பும்‌ அப்போது எங்கே 
போயின? இத்தனை காலமும்‌ சித்தியின்‌ 
நன்மதிப்பிற்கும்‌ அன்பிற்கும்‌ பாத்திரமான அவன்‌ இந்த 
ஒரு காரியத்தின்‌ காரணமாக எவ்வளவு தாழ்ந்து 
இறங்கிப்‌ போய்விட்டான்‌. அந்த பீடியை முழுவதுமாகக்‌ 
குடிக்க முடியவில்லை அவனால்‌. ஜன்னலுக்கு 
வெளியே தூர எறிந்து விட்டான்‌. 

அன்றைக்கு ராத்திரி கூழ்‌ தான்‌ தயாராகிக்‌ இருந்தது. 
அந்தக்‌ கூழுக்கும்‌ மேலும்‌ வீட்டுச்‌ செலவுகளுக்கும்‌ வர 
வரத்‌ தண்ணீர்‌ கிடைத்து வருவது அருகி விட்டது. ரயில்‌ 
போகிற நேரம்‌ பார்த்து எந்த வேலை இருந்தாலும்‌ 
சித்தியும்‌ ஈசாக்கும்‌ ரயில்வே ஸ்டேஷனுக்குப்‌ போக 


வேண்டி வந்தது. அந்த என்ஜின்‌ டிரைவரிடம்‌ தான்‌ 
தண்ணீருக்காக எவ்வளவு கெஞ்ச வேண்டியிருக்கிறது? 
எஸ்தர்‌ சித்தியிடம்‌ பேசுகிற சாக்கில்‌ டிரைவர்கள்‌ 
கொஞ்ச நேரம்‌ வாயாடிவிட்டுக்‌ கடைசியில்‌ தண்ணீர்‌ 
திறந்து விடுகிறார்கள்‌. ஊரில்‌ ஜனங்கள்‌ இருந்தபோது 
இதற்கு போட்டியெ இருந்தது.ஊரை விட்டு எல்லோரும்‌ 
போனதில்‌ இதுவொரு லாபம்‌. நான்கைந்து பேரைத்‌ 
தவிர வேறு போட்டிக்கு ஆள்‌ கிடையாது... 

அன்று இரவு எல்லோரும்‌ அரைகுறையாகச்‌ 
சாப்பிட்டுப்‌ படுத்து விட்டார்கள்‌. சின்ன அமலம்‌ 
எப்போதோ மச்சில்‌ போய்‌ படுத்துக்‌ கொண்டாள்‌. டேவிட்‌ 
வெகுநேரம்‌ வரை திண்ணையில்‌ இருந்து 
கொண்டிருந்தான்‌. எஸ்தர்‌ சித்தி அவனை எவ்வளவோ 
தடவை சாப்பிடக்‌ கூப்பிட்டாள்‌. எல்லோரையும்‌ 
சாப்பாடு பண்ணி அனுப்பிவிட்டு அவனிடத்தில்‌ வந்து 
முடிகளடர்ந்த அவன்‌ கையைப்‌ பிடித்துத்‌ தூக்கி 
அவனை எழுந்திருக்க வைத்தாள்‌. அவனை, பின்னால்‌ 
அடுப்படிக்குக்‌ கூட்டிக்‌ கொண்டு போய்‌ தட்டுக்கு 
முன்னால்‌ உட்கார வைத்தாள்‌. தலையக்‌ குனிந்தவாறே 
சாப்பிட மனமில்லாதவனாயிருந்தான்‌. சித்தி 
டேவிட்டுடைய நாடியைத்‌ தொட்டு தூக்கி நிறுத்தி, “ஏய்‌ 
சாப்பிடுடே. ஒங்‌ கோவமெல்லாம்‌ எனக்குத்‌ தெரியும்‌” 
என்று சொன்னாள்‌. அப்படியே டேவிட்‌, சித்தியின்‌ 
ஸ்தனங்கள்‌ அழுந்த அவளுடைய பரந்த தோளில்‌ 
சாய்ந்து முகத்தைப்‌ புதைத்துக்‌ கொண்டான்‌. சித்தி 
அவன்‌ முதுகைச்‌ சுற்றியணத்து அவனைத்‌ 
தேற்றினாள்‌. டேவிட்‌ லேசாக அழுதான்‌. சித்தியும்‌ 
அவனைத்‌ பார்த்து விசும்பினாள்‌. இருவருமே அந்த 
நிலையையும்‌, அழுகையையும்‌ விரும்பினார்கள்‌. 
ஒருவர்‌ மீது ஒருவருக்கு இதுவரை இல்லாத 
அபூர்வமான கருணையும்‌, பிரேமையும்‌ சுரந்தது. டேவிட்‌ 
அழுத்தில்‌ நியாயமிருந்தது, ஆனால்‌ சித்தியும்‌ 
அழுதாளே! அவள்‌, தான்‌ டேவிட்டிடம்‌ தான்‌ 
கடுமையாக நடந்து கொண்டதுக்காக 


வருத்தப்பட்டுதான்‌ இவ்விதம்‌ அழுகிறாளா? ஆனால்‌ 
விஷயத்தைச்‌ சொல்ல வேண்டும்‌. எஸ்தருக்கு அவள்‌ 
புருஷன்‌ லாரன்ஸுடைய ஞாபகம்‌ வந்தது. 
லாரன்ஸும்‌, அவனைப்‌ பற்றிய ஞாபகங்களும்‌ 
இப்போது எல்லோருக்கும்‌ மிகப்‌ பழைய விஷயம்‌. 
யாருக்கும்‌ இப்போது லாரன்ஸின்‌ முகம்‌ கூட நினைவில்‌ 
இல்லை. அவ்வளவாய்‌ அவன்‌ காரியங்கள்‌ எல்லாம்‌ 
அழிக்கப்பட்டு விட்டன. இரண்டு பேருக்குமே அப்போது 
அதை விடவும்‌ உயர்வான காரியம்‌ ஒன்றுமில்லை 
அந்நேரத்தில்‌. 

அன்று இரவு டேவிட்‌ மச்சில்‌ படுத்து நன்றாக 
நிம்மதியுடன்‌ உறங்கினான்‌. ஆனால்‌ எஸ்தர்‌ சித்தி 
உறங்கவில்லை. டேவிட்‌ சாப்பிட்ட வெண்கலத்‌ 
தாலத்தைக்‌ கூட கழுவியெடுத்து வைக்கவில்லை. 
வெகுநேரம்வரை தனியே உட்கார்ந்து பல பழைய 
நாட்களைப்‌ பற்றி நினைத்துக்‌ கொண்டே இருந்தாள்‌. 
பின்னர்‌ எப்போதோ படுத்துறங்கினாள்‌. 

ரயில்‌ தண்டவாளத்தில்‌ என்ன இருக்கிறது? அவள்‌ 
இந்த வீட்டின்‌ மூத்த மருமகளாய்‌ வலம்‌ வந்த காலம்‌ 
முதல்‌ அவளுக்குக்‌ கிடைக்கிற ஓய்வான 
நேரங்களிலெல்லாம்‌ புறவாசலில்‌ இருந்து கொண்டு 
இந்தத்‌ தண்டவாளத்தைத்‌ தான்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌ தண்டவாளம்‌ போடப்பட்டிருந்த 
இடத்திலேயே அப்படியேதானிருக்கிறது. அந்த 
தண்டவாளம்‌ அவளுக்குப்‌ புதுசாக எந்தவிதமான 
செய்தியையும்‌ அறிவித்துவிடவில்லை. சில 
சமயங்களில்‌ அந்த தண்டவாளத்தின்‌ மீதேறி ஆடுகள்‌ 
மந்தையாகக்‌ கடந்து போகும்‌. அதிலும்‌ குள்ளமான 
செம்மறியாடுகள்‌ தண்டவாளத்தைக்‌ கடக்கிறதைவிட 
வெள்ளாடுகள்‌ போகிறதையே அவளுக்குப்‌ 
பிடித்திருக்கிறது. இரண்டுமே ஆட்டினம்‌ தான்‌. 
அவளுடைய வீட்டில்‌ வெள்ளாட்டு மந்தை ஒன்று 
இருந்தது. இதற்காகத்தான்‌ அவள்‌ வெள்ளாடுகளை 
விரும்பினவளாக இருக்கும்‌. இப்போது அது போல்‌ ஒரு 


வெள்ளாட்டு மந்தை அந்தத்‌ தண்டவாளத்தைக்‌ கடந்து 
மறுபுறம்‌ போகாதா என்று இருந்தது. இப்போது ஊரில்‌ 
மந்தை தான்‌ ஏது? மந்தை இருந்த வீடுகள்‌ எல்லாமே 
காலியாகக்‌ கிடக்கின்றன. 

சும்மா கிடக்கிற தண்டவாள்த்தைப்‌ பார்க்கப்‌ பார்க்கத்‌ 
தாங்க முடியாத கஷ்டத்தில்‌ மனது தவித்தது, இப்படிக்‌ 
கஷ்டப்படுவதைவிட அவள்‌ உள்ளே போய்‌ 
இருக்கலாம்‌. பள்ளிக்கூடத்தை மூடி விட்டபடியால்‌ 
குழந்தைகள்‌ எல்லாம்‌ திண்ணையில்‌ பாட்டியின்‌ 
பக்கத்தில்‌ கூடியிருந்து 
விளையாடிக்கொண்டிருக்கின்றன. அங்கு போய்‌ 
கொஞ்ச நேரம்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ அதில்‌ அவளுக்கு 
இஷ்டமில்லை. ஒரு விததில்‌ இவ்விதமான அளவற்ற 
கஷ்டத்தை அனுபவிப்பதை அவள்‌ உள்ளூர 
விரும்பினாள்‌ என்றே சொல்ல வேண்டும்‌. இவ்விதம்‌ 
மன்சைக்‌ கஷ்டப்பட வைப்பது ஏதொவொரு 
வினோதமான சந்தோஷத்தை தந்தது. 

முன்னாலுள்ள மாட்டுத்தொழுவத்தில்‌ மாடுகள்‌ 
இல்லை. இவ்வளவு கஷ்டதிலும்‌ மாடுகளைக்‌ 
காப்பாற்ற வேண்டிய துரதிருஷ்டம்‌. இத்தனை நாளும்‌ 
உழைத்த அந்த வாயில்லா ஜீவன்களையும்‌ 
எங்கேயென்று விரட்டி விட முடியும்‌? ஈசாக்குதான்‌ 
தண்ணீர்‌ கூடக்‌ கிடையாக சாத்தாங்‌ கோயில்‌ விளைக்கு 
காய்ந்து போன புல்லையும்‌ பயிர்களையும்‌ 
மேய்கிறதுக்குக்‌ கொண்டு போயிருக்கிறான்‌. ஈசாக்கு 
மட்டும்‌ இல்லையென்றால்‌ மாடுகள்‌ என்ன கதியை 
அடைந்திருக்கும்‌ என்பதை நினைத்துப்‌ பார்க்கவே 
முடியவில்லை. 

அத்தையையும்‌ ஈசாக்கையும்‌ ஊரில்‌ விட்டுவிட்டுப்‌ 
போக வேண்டுமாமே? இது எப்படி? 

இவள்‌ அத்தை இவளிடம்‌ அதிகம்‌ பேசினதே 
கிடையாது. இதற்கு, இவள்‌ பெரிய அமலமும்‌ ஒரு 
காரணமாக இருக்ககும்‌. யாரிடம்தான்‌ அதிகம்‌ 
பேசினாள்‌? அத்தையிடம்‌ ஆழமான பணிவு உண்டு. 


இதைக்‌ கற்றுத்தந்தது அம்மா என்றுதான்‌ சொல்ல 
வேண்டும்‌. அம்மா, அப்பாவுடைய அம்மாவும்‌ 
இவளுக்கு ஆச்சியுமான ஆலிஸ்‌ ஆச்சியிடம்‌ மிகவும்‌ 
பணிவாக நடந்து கொண்டதை சிறுவயது முதலே 
பார்த்திருக்கிறாள்‌. எவ்வளவோ விஷயங்கள்‌. 
ஆச்சிக்கும்‌ அம்மாவுக்கும்‌ இடையெ நடந்த எதிர்ப்போ, 
சிணுங்கலோ இல்லாத அமைதியும்‌, அன்பும்‌ நிரம்பிய 
சந்தோஷமான பேச்சுக்களை இவள்‌ நேரில்‌ அறிவாள்‌. 
எல்லாம்‌ நேற்றோ முன்தினமோ நடந்தது போல்‌ மனசில்‌ 
இருக்கிறது. 

ஆச்சிக்கு வியாதி என்று வந்து படுத்துவிட்டால்‌ 
அம்மாவின்‌ குடும்ப ஜெபத்தின்‌ பெரும்‌ பகுதியும்‌ 
ஆச்சிக்கு வியாதி சொஸ்தப்படவேண்டும்‌ என்றே 
வேண்டுதல்கள்‌ இருக்கும்‌, அம்மா படிக்காத பெண்‌. 
அம்மாவின்‌ ஜெபம்‌ நினைக்க நினைக்க எல்லோருக்கும்‌ 
அமைதியைத்‌ தருவது. அந்த ஜெபத்தை அம்மாவுக்கு 
யார்‌ சொல்லித்‌ தந்தார்கள்‌ என்று தெரியவில்லை. 
அம்மாவே யோசித்து கற்றுக்கொண்டது அந்த ஜெபம்‌. 
சின்னஞ்சிறிய வார்த்தைகள்‌. பெரும்பாலும்‌ வீட்டில்‌ 
அன்றாடம்‌ புழங்குகிற வார்த்தைகள்‌. தினந்தோறும்‌ 
அம்மா ஜெபம்‌ செய்யமாட்டாள்‌. ஜெபம்‌ செய்கிற நேரம்‌ 
எப்போது வரும்‌ என்று இருக்கும்‌. படிக்காத பெண்ணின்‌ 
ஜெபம்‌ அதனால்‌ தான்‌ பொய்யாகப்‌ பண்ணத்‌ 
தெரியவில்லை என்று மாமா அடிக்கடி சொல்லுவார்‌. 

அம்மா தன்‌ அத்தையை கனம்‌ பண்ணினாள்‌. பெரிய 
அமலதிற்கும்‌ இது அம்மாவின்‌ வழியாகக்‌ கிடைத்தது. 
அம்மாவைப்‌ போலவே குடும்பத்தில்‌ எல்லோரிடமும்‌ 
பிரியத்துடன்‌ நடந்து கொள்ள வேண்டும்‌ என்று 
உள்ளூரப்‌ பேராசை வைத்திருந்த பெண்‌ அமலம்‌. 

அமலம்‌ என்று நேசிக்கிற ஒரே ஓர்‌ உயரமான ஆள்‌ 
அவளூரில்‌ இருக்கிறான்‌. அவளூருக்கு கீழ்மேலாய்‌ 
ஓடுகிற வாய்க்கால்‌ உண்டு. வாய்க்காலிலிருந்து தான்‌ 
ஊர்‌ ஆரம்பமாகிறது, வாய்க்காலுக்கு அப்பாலும்‌ கார்‌ 
போகிற ரோடு வரை வெறும்‌ தரையாக முட்செடிகள்‌ 


அடர்ந்து கிடக்கிறது. வாய்க்காலுக்கு அப்பால்‌ ஏன்‌ ஊர்‌ 
வளரக்‌ கூடாது என்று தெரியவில்லை. வாய்க்காலுக்கு 
அப்பால்‌ ரோடு வரை ஊர்‌ வளர யாருக்கும்‌ 
விருப்பமில்லை. வாய்க்காலிலிருந்தே ஒவ்வொரு 
தெருக்களும்‌ ஆரம்பமாகி முடிகின்றன. அமலத்துடைய 
வீடு இருக்கின்ற தெருவுக்குப்‌ பெயர்‌ கோயில்‌ தெருவு. 
வெறும்‌ சொரி மணல்‌ உள்ள தெருவு அது. அமலத்து 
வீட்டுக்கு வடக்கு வீடு நீலமான வீடு. இளநீல 
வர்ணத்தில்‌ வீட்டின்‌ சுவர்கள்‌ இருக்கும்‌. இந்த வீட்டில்‌ 
தான்‌ அமலமும்‌ நேசித்து, பேசிச்‌ சிரிக்கிறவன்‌ 
இருந்தான்‌. அவனை அமலமும்‌ விரும்பினது வெறும்‌ 
பேச்சிக்காக மட்டும்‌ இல்லை. அவன்‌ இங்கேயும்‌ 
எப்போதாவது வருவான்‌. ஏன்‌ வந்தான்‌ என்று சொல்ல 
முடியாது. வந்தவன்‌ ஒரு தடவை கூட உட்காரக்‌ கூட 
இல்லை. ஏன்‌ வந்துவிட்டு ஓடுகிறானென்று யாரும்‌ 
காரணம்‌ சொல்ல முடியாது. அமலமாவது அறிவாளா? 
இவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறவன்‌ உட்காரக்‌ கூட 
விருப்பமின்றி திரும்பிப்‌ போகிறானே? இதெல்லாம்‌ யார்‌ 
அறியக்‌ கூடும்‌? அமலத்துக்குத்‌ தெரியாமல்‌ இருக்குமா? 
இவ்வளவு மிருதுவான பெண்ணுக்கு எல்லாம்‌ 
இருக்கிற வீட்டில்‌ என்ன கஷ்டம்‌ வந்தது? வீட்டில்‌ 
யாரோடும்‌ இணையாமல்‌ தனியே இருந்து என்ன 
தேடுகிறாள்‌? யாரிடமும்‌ சொல்லாத அவள்‌ விருப்பமும்‌, 
அவள்‌ துக்கமும்‌ தான்‌ எவ்வளவு வினோதமானது? 
அமலத்தின்‌ மனசை அவள்‌ புருஷனும்‌ இவளுக்குக்‌ 
கொழுந்தனுமான டேவிட்டும்‌ கூட அறியவில்லை. 
ஈசாக்‌ காட்டிலிருந்து திரும்புகிற நேரமாகி விட்டது 
ஈசாக்குக்கு இப்போது காட்டில்‌ எந்த வேலையும்‌ இல்லை. 
அவனுடைய உலகம்‌ காடு என்பதை எஸ்தர்‌ சித்தி 
மட்டும்‌ எப்படியோ தெரிந்து வைத்திருந்து வெயிலும்‌, 
வறட்சியும்‌ நிரம்பிய காட்டுக்குள்‌ அனுப்பி வந்தாள்‌. 
காட்டைப்‌ பார்க்காமல்‌ இருந்தால்‌ ஈசாக்‌ செத்தே 
போவான்‌ போல அவன்‌ காட்டைப்‌ பற்றிப்‌ பேசாத 
நேரமே இல்லை, காடு மறைந்து கொண்டிருந்தது. 


விளைச்சலும்‌, இறவைக்‌ கிணறுகளில்‌ மாடுகளின்‌ 
கழுத்துச்‌ சலங்கைச்‌ சத்தமும்‌ கண்‌ முன்னாலேயெ 
கொஞ்ச காலமாய்‌ மறைந்து விட்டன. 

ஊரில்‌ எல்லோருக்கும்‌ தேவையாக இருந்த 
காட்டுக்குள்‌ இப்போது ஒன்றுமே இல்லை. ஒரு 
வெள்ளை வெயில்‌ விளைகளுக்குள்‌ அடிக்கிறதென்று 
ஈசாக்கு சொல்கிறான்‌. வெயிலின்‌ நிறங்களை ஈசாக்கு 
நன்றாக அறிவான்‌. “மஞ்சள்‌ வெயில்‌ அடித்தால்‌ நாளை 
மழை வரும்‌” என்று அவன்‌ சொன்னால்‌ மழை வரும்‌. 
கோடை காலத்து வெயிலின்‌ நிறமும்‌, மழைகாலத்து 
வெயிலின்‌ நிறமும்‌ பற்றி ஈசாக்குத்‌ தெரியாத 
விஷயமில்லை. ஈசாக்க்கு விளைகளில்‌ விளைகிற 
பயிர்களுக்காகவும்‌, ஆடுமாடுகளுக்காகவும்‌ மட்டுமே 
உலகத்தில்‌ வாழ்ந்து வந்தான்‌. ஆனாலும்‌ ஈசாக்குப்‌ 
பிரியமான விளைகள்‌ எல்லாம்‌ மறைந்து 
கொண்டிருந்தன. கடைசியாக திட்டி விளையில்‌ 
மாட்டைவிட்டு அழிக்கப்போனபோது ஈசாக்கு கஞ்சியே 
சாப்பிடாமல்‌ தானே போனான்‌. எவ்வளவு அழுதான்‌ 
அன்றைக்கு? இத்தனைக்கும்‌ அவன்‌ பேரில்‌ தப்பு 
ஒன்றுமில்லை. தண்ணீரே இல்லாமல்‌ தானே வெயிலில்‌ 
காய்ந்து போன பயிர்களை அழிக்கத்தானே அவனைப்‌ 
போகச்சொன்னாள்‌ எஸ்தர்‌ சித்தி. காய்ந்து போன 
பயிர்களை அழிக்கிறதென்றால்‌ அவனுக்கு என்ன 
நஷ்டம்‌? ஆனாலும்‌ கூட ஈசாக்கு எவ்வளவாய்‌ 
அழுதான்‌. அவன்‌ நிலம்‌ கூட இல்லை தான்‌ அது. 

இவ்வளவு அக்கினியை மேலேயிருந்து கொட்டுகிறது 
யார்‌? தண்ணீரும்‌ இல்லாமல்‌, சாப்பிடத்‌ தேவையான 
உணவு பொருட்களும்‌ கூட இல்லாத நாட்களில்‌ பகல்‌ 
நேரத்தை இரவு ஏழு மணி வரை அதிகப்படுத்தினது 
யார்‌? காற்று கூட ஒளிந்து கொள்ள இடம்‌ தேடிக்‌ 
கொண்டது. பகலில்‌ அளவில்லாத வெளிச்சமும்‌ 
இரவில்‌ பார்த்தாலோ மூச்சைத்‌ திணற வைக்கிற 
இருட்டும்‌ கூடியிருந்தது. 

எஸ்தர்‌ சித்தி ஒருநாள்‌ இரவு, ஹரிக்கேன்‌ லைட்டின்‌ 


முன்னால்‌ எல்லோரும்‌ உட்கார்ந்திருந்த போது 
சொன்னாள்‌ “இந்த மாதிரி மையிருட்டு இருக்கவே 
கூடாது, இது ஏன்‌ இம்புட்டு இருட்டாப்‌ போகுதுன்னே 
தெரியல இது கெடுதிக்குத்தான்‌”. நல்லவேளையாக 
இந்த விஷயத்தை சித்தி சொன்ன போது குழந்தைகள்‌ 
குறுக்கும்‌ நெடுக்குமாகப்‌ படுத்து உறங்கியிருந்தனர்‌. 
சின்ன அமலத்துடைய கைக்குழந்தை மட்டும்‌ பால்‌ 
குடிக்கிறதுக்காக விழித்திருந்தது. சித்தி கூறிய 
விஷயத்தை உணர முடியாத அந்தக்‌ குழந்தைகள்‌ 
அதிருஷ்டசாலிகள்‌. இது நடந்து கூட பல மாதங்கள்‌ 
ஆகி விட்டது. 

இப்போது இந்த இராவிருட்டு மேலும்‌ பெருகி விட்டது. 
நிலாக்காலத்தில்‌ கூட இந்த மோசமான இருட்டு 
அழியவில்லை. ஊரில்‌ ஆட்கள்‌ நடமாட்டமே இல்லாமல்‌ 
போய்விட்டது, இருட்டை மேலும்‌ அதிகமாக்கிவிட்டது. 
வீடுகளில்‌ ஆட்கள்‌ இருந்தால்‌, வீடுகள்‌ அடைத்துக்‌ 
கிடந்தாலும்‌ திற்ந்து கிடந்தாலும்‌ வெளிச்சம்‌ தெருவில்‌ 
வந்து கசிந்து கிடக்காமல்‌ போகாது. எவ்வளவு 
அமாவாசை இருட்டாக இருந்தாலும்‌ வீடுகளிலிருந்து 
கேட்கிற பேச்சு சத்தங்களும்‌, நடமாட்டமும்‌ இருட்டை 
அழித்து விடும்‌. இருட்டை அழிப்பது இது போல ஒரு 
சிறிய விஷயமே. இருட்டை போக்கினது பஞ்சாயத்து 
போர்டில்‌ நிறுத்தியிருந்த விளக்குத்‌ தூண்களோ, 
பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை வீசுகிற நிலா 
வெளிச்சமோ இல்லை. இருட்டை அழித்தது 
வீடுகளிலிருந்து கேட்ட பேச்சுக்குரல்களும்‌ 
நடமாட்டங்களுமே. எல்லா வீடுகளிலிலும்‌ வெளிச்சமே 
இல்லாமல்‌, விளக்குகளை எல்லாம்‌ பறித்துக்‌ 
கொண்டிருத்தாலும்‌ கூட வீடுகளில்‌ மனிதர்கள்‌ 
வசிக்கிறார்கள்‌ என்கிற சிறு விஷயமே இருட்டை 
விரட்டப்‌ போதுமானதாக இருந்தது. இருட்டு எப்போதும்‌ 
எஸ்தர்‌ குடும்பத்துக்கு துயரம்‌ தருவதாகவே இருந்தது 
இல்லை. இப்போது இருட்டு தருகிற துக்கத்தை 
வெயிலின்‌ கொடுமையைப்‌ போல்‌ தாங்க 


முடியவில்லை. 

வெயில்‌, புழுக்கமும்‌ எரிச்சலும்‌ அளித்தது. வெயில்‌ 
பகலின்‌ துயரங்களை அதிகப்படுத்தியது. இருட்டோ 
வெயிலைப்‌ போல எரிச்சலைத்‌ தராமல்‌ போனாலும்‌ 
இன்னொரு காரியத்தைச்‌ செய்தது. அதுதான்‌ பயம்‌. 
வெறும்‌ இருட்டைக்‌ கண்டு குழந்தைகள்‌ பயப்படுகிறது 
போலப்‌ பயமில்லை. யாரும்‌ ஊரில்‌ இல்லை என்பதை, 
உறங்கக்‌ கூட விடாமல்‌ நடைவாசலுக்கு வெளியே 
நின்று பயமுறுத்திக்‌ கொண்டிருந்தது இருட்டு. 

இருட்டு கரிய பொருள்‌, உயிரில்லாதது போல்‌ தான்‌ 
இத்தனை வருஷமும்‌ இருந்தது. இந்தத்‌ தடவை உயிர்‌ 
பெற்றுவிட்டது வினோதம்‌ தான்‌. எஸ்தர்‌ சித்தி வீட்டுக்கு 
வெளியே நின்று முணுமுணுத்துக்‌ கொண்டிருந்தது. 
அது என்ன சொல்லுகிறது? இவ்வளவு கருப்பாக, 
முகமே இல்லாதது எவ்விதம்‌ பயமுறுத்துகிறது? ஆனால்‌ 
உண்மையாகவே இவ்விதமே இருட்டு நடந்து 
கொண்டது. தெளிவாகப்‌ பேசமுடியாமல்‌ இருக்கலாம்‌. 
ஆனால்‌ முணுமுணுக்கிறது என்னவென்று 
வீட்டிலுள்ள பெரியவர்களுக்குக்‌ கேட்கிறது. 
முக்கியமாக விவேகமும்‌, அதிகாரமும்‌ நிரம்பிய எஸ்தர்‌ 
சித்திக்கு அது முணுமுணுப்பது கேட்கிறது. இருட்டு 
சொன்னதைக்‌ கேட்டு தைரியம்‌ நிரம்பிய எஸ்தர்‌ 
சித்தியே பயந்தாள்‌. இனி மீள முடியாதென்பது 
உறுதியாகிவிட்டது. இருட்டின்‌ வாசகங்கள்‌ என்ன? 
மேலே ஓலைகளினால்‌ கூரை வேயப்பட்டிருந்த 
வீடுதான்‌ அது என்றாலும்‌ பக்கத்துச்‌ சுவர்கள்‌ சுட்ட 
செங்கற்களினால்‌ கட்டப்பட்டவை. சுவர்களுக்குச்‌ 
சுண்ணாம்பினால்‌ பூசியிருந்தார்கள்‌. நல்ல உறுதியான 
சுவர்கள்‌ தான்‌. இருட்டு பிளக்க முடியாத சுவர்கள்‌. 
நம்பிக்கைக்குறிய இந்தச்‌ சுவர்களை கூடப்‌ பிளந்து 
விடுமா? எஸ்தர்‌ சித்தி பயந்தாள்‌. இருட்டு சொன்னது 
கொடுமையானது. 

நீயும்‌ உனக்குப்‌ பிரியமானவர்களும்‌ இங்கிருந்து 
போவதைத்‌ தவிர வேறு வழியென்ன? இன்னும்‌ 


மழைக்காகக்‌ காத்திருந்து மடிவீர்களா? இதுதான்‌ 
எஸ்தர்‌ சித்திக்கு இருட்டு சொன்னது. அது தினந்தோறும்‌ 
இடைவிடாமல்‌ முணுமுணுத்தது. பிடிவாதமும்‌ 
உறுதியும்‌ கூடிய முணுமுணுப்பு. 

கண்களில்‌ இமைகளைச்‌ சுற்றி ஈரம்‌ கசிந்து 
கொண்டிருந்தது பாட்டிக்கு. எஸ்தர்‌ சித்தி வீட்டில்‌ 
எல்லோரும்‌ தூங்கியான பிறகு அடிக்கடி 
கைவிளக்கைத்‌ தூண்டிக்‌ கொண்டு வந்து பார்ப்பாள்‌. 
அந்த வெளிச்சத்தில்‌ அவள்‌ கண்களின்‌ ஈரத்திற்குப்‌ 
பின்னே அழிக்க முடியாத நம்பிக்கை இருக்கும்‌. 
எவ்வளவோ வருஷங்களாகப்‌ பார்த்துக்கொண்டே 
இருக்கிற கண்களுக்குள்‌ இந்த நம்பிக்கை இருப்பது 
ஆச்சரியமே. கண்களுக்கு முதுமையே வராதா? 
இவ்வளவு தீவிரமாக நம்பிக்கை கொண்டு உறக்கமின்றி 
கூரையைப்‌ பார்த்துக்‌ கொண்டு கிடக்கிறவளை 
விட்டுவிட்டுப்‌ போவது தவிர வழியென்ன? ஈசாக்கு 
துணையாக இருப்பானா? அவனுக்குத்‌ தருவதற்க்குக்‌ 
கூட ஒன்றும்‌ கிடையாது. எதையும்‌ எதிர்பாராமல்‌ 
உழைத்தான்‌ என்றாலும்‌ வீட்டை நிர்வகித்து 
வருபவர்களுக்கு இதுவும்‌ ஒரு கெளரவப்‌ 
பிரச்சனைதான்‌. 

கூரையில்‌ பார்க்க என்னதான்‌ இருக்கிறது? 
பயிர்களின்‌ வளர்ச்சியைக்‌ கூடவே இருந்து ஈசாக்கு 
அறிகிறது போல, கூரை ஓலைகளை வெயிலும்‌, 
மழையும்‌, காற்றும்‌ முதுமையடையச்‌ செய்து, இற்றுக்‌ 
கொண்டிருப்பதை பாட்டி அறியாமலா இருப்பாள்‌? 
கூரையின்‌ எந்தெந்த இடத்தில்‌ ஓலைகள்‌ எப்போது 
வெளுக்க ஆரம்பித்தன என்பது பாட்டிக்குத்‌ தெரியும்‌. 

அன்றைக்கு ராத்திரி மறுபடியும்‌ எல்லோரும்‌ 
கூடினார்கள்‌. இருந்தது கொஞ்சம்‌ போல கேப்பை மாவு 
மட்டிலுமே. காய்ந்து போன சில கறிவேப்பிலை 
இலைகளும்‌ கொஞ்சம்‌ எண்ணெயும்‌ கூட வீட்டில்‌ 
இருந்தது பெரும்‌ ஆச்சரியமான விஷயம்‌. கேப்பை 
மாவிலிருந்து எஸ்தர்‌ களி போலவொரு பண்டம்‌ 


கிளறியிருந்தாள்‌. 

நெருப்புக்காக கஷ்டப்பட வேண்டியது வரவில்லை. 
காய்ந்த சுள்ளிகளை இதற்காகவே ஈசாக்கு தயார்‌ செய்து 
கொண்டுவந்து போட்டிருந்தான்‌. கடைசித்‌ 
தீக்குச்சியைப்‌ பற்ற வைத்த நாள்‌ முதலாய்‌ நெருப்பை 
அணையாமல்‌ காத்து வருகிறார்கள்‌. ஈசாக்கு மட்டும்‌ 
காட்டிலிருந்து லேசான சுள்ளி விறகுகளைக்‌ கொண்டு 
வந்து போடாமல்‌ போயிருந்தால்‌ இதுபோல நெருப்பைப்‌ 
பாதுகாத்து வைத்திருக்க முடியாது. நெருப்பு 
இல்லாவிட்டால்‌ என்ன காரியம்‌ நடக்கும்‌? 

இவ்வளவு விசுவாசமான ஊழியனை எவ்விதம்‌ 
விட்டுவிட்டுப்‌ போகமுடியும்‌? பயிர்களைப்‌ பாதுகாத்து 
வந்தான்‌. கால்நடைகளைப்‌ போஷித்தான்‌.மழையிலும்‌, 
புழுக்கத்திலும்‌ புறவாசல்‌ கயிற்றுக்கட்டிலே 
பொதுமென்று இருந்தான்‌. பாட்டிக்காக ஈசாக்கை சாக 
விட முடியுமா? இவளே சோறு போட்டு வளர்த்து 
விட்டாள்‌, இவளே மார்பில்‌ முடிகள்‌ படருகிறதையும்‌, 
மீசை முடிகள்‌ முளைக்கிறதையும்‌ பார்த்து வளர்த்தாள்‌. 
இரவில்‌ எத்தனை நாள்‌ கயிற்றுக்‌ கட்டிலுக்குப்‌ 
பக்கத்தில்‌ வந்து ஓசைப்படாமல்‌ நின்று கொண்டு, 
ஈசாக்கு கிடந்து உறங்குகிறதைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்திருக்கிறாள்‌? ஈசாக்கிடம்‌ என்ன 
இருக்கிறது? காட்டு வெயிலில்‌ அலைந்து கறுத்த 
முரட்டுத்‌ தோலினால்‌ மூடப்பட்ட உடம்பு தவிர வேறே 
என்ன வைத்திருக்கிறான்‌ ஈசாக்கு? புறவாசலில்‌ 
மாட்டுத்தொழுவில்‌ நின்று தன்னுடைய மோசமான 
வியர்வை நாற்றமடிக்கிற காக்கி டிரவுசரை 
மாற்றுகிறபோது எத்தனையோ தடவை சிறுவயது முதல்‌ 
இன்றுவரையிலும்‌ முழு அம்மணமாய்‌ ஈசாக்கைப்‌ 
பார்த்திருக்கிறாள்‌? இது தவிர அந்த முரடனிடம்‌ 
ஈரப்பசையே இல்லாத கண்களில்‌ ஒரு வேடிக்கையான 
பாவனை ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது 
ஆடுகளையும்‌, மாடுகளையும்‌ பார்க்கிறபோது தெரிகிற 
பாவனையில்லை, நன்றாக முற்றி வளர்ந்த 


பயிர்களினூடே நடந்து போகிறபோது கண்களில்‌ 
மினுமினுக்கிற ஒளியும்‌ இல்லை. எல்லா விதங்களிலும்‌ 
வேறென ஒரு ஒளியை எஸ்தரைப்‌ பார்க்கிறபோது 
அவனுடைய கண்கள்‌ வெளியிடுகின்றன. 

யாருக்கும்‌ பற்றாத சாப்பாட்டை தட்டுக்களில்‌ 
பறிமாறினாள்‌ எஸ்தர்‌ சித்தி. சிறு குழந்தைகளுக்கும்‌ 
கூடப்‌ போதாத சாப்பாடு. சின்ன அமலம்‌ முகத்தைத்‌ 
தூக்கி வைத்துக்‌ கொண்டாள்‌. அது அவள்‌ 
இயல்புதான்‌. 

"நீங்க ரெண்டு பேரும்‌ ஒங்க வீடுகளுக்குப்‌ போயி 
இரிங்க. புள்ளயளயுங் கூட்டிக்கிட்டுப்‌ போங்க”, என்று 
பெரிய அமலத்தையும்‌, சின்ன அமலத்தையும்‌ பார்த்துக்‌ 
கேட்டாள்‌. இரண்டு பேரும்‌ அதற்குப்‌ பதிலே சொல்லக்‌ 
கூடாது என்கிறது போல எஸ்தர்‌ சித்தியின்‌ குரல்‌ 
இருந்தது. அவர்களும்‌ பதிலே பேசவில்லை. 

“நீங்க ரெண்டு பேரும்‌ எங்கூட வாங்க, மதுரையில 
போய்‌ கொத்த வேல பாப்போம்‌, மழை 
பெய்யந்தன்னியும்‌ எங்ங்னயாவது காலத்தே ஓட்ட 
வேண்டியது தானே? ஈசாக்கும்‌ வரட்டும்‌” 

இதற்கும்‌ அகஸ்டினும்‌, டேவிட்டும்‌ ஒன்றும்‌ 
சொல்லவில்லை. கொஞ்ச நேரம்‌ கழித்து டேவிட்‌ மட்டும்‌ 
பேசினான்‌. கைவிரல்களில்‌ கேப்பைக்களி 
பிசுபிசுத்திருந்ததை ஒவ்வொரு விரலாக வாய்க்குள்‌ 
விட்டுச்‌ சப்பினபடியே பேசினான்‌, 

“பாட்டி இருக்காளா?” 

எஸ்தர்‌ சித்தி அவனைத்‌ தீர்மானமாக பார்த்தாள்‌. 
பிறகு பார்வையை புறவாசல்‌ பக்கமாய்‌ திருப்பிக்‌ 
கொண்டாள்‌. டேவிட்‌ கேட்டதற்கு எஸ்தர்‌ அப்புறம்‌ 
பதிலே சொல்லவில்லை. படுக்கப்‌ போகும்போது கூட 
பதிலே சொல்லவில்லை. ஆனால்‌ அன்றைக்கு 
ராத்திரியில்‌ சுமார்‌ ஒரு மணிக்கும்‌ மேலே வறட்சியான 
காற்று வீச ஆரம்பித்தது. அப்போது நடுவீட்டில்‌ 
குழந்தைகளின்‌ பக்கத்தில்‌ படுத்திருந்த எஸ்தர்‌ சித்தி 
எழுந்து போய்‌ பாட்டியின்‌ பக்கத்தில்‌ படுத்துக்‌ 


கொண்டாள்‌. 

அதிகாலையிலும்‌ அந்த வறட்சியான காற்று வீசிக்‌ 
கொண்டிருந்தது. அது குளிர்ந்தால்‌ மழை வரும்‌. அது 
குளிராது. குளிர்ந்து போக அக்காற்றுக்கு விருப்பம்‌ 
இல்லை. மெலிந்து போயிருந்த இரண்டு காளை 
மாடுகளும்‌ அடிக்கடி பெருமூச்சு 
விட்டுக்கொண்டிருந்தன. 

அதை அரைகுறையான தூக்கத்தில்‌ புரண்டு 
கொண்டிருந்தவர்கள்‌ எல்லோரும்‌ நன்றாகக்‌ 
கேட்டிருக்க முடியும்‌. அந்த மாடுகளின்‌ பெருமூச்சை 
அதிக நேரம்‌ கேட்க முடியாது. தாங்க முடியாத சோகத்தை 
எப்படியோ அந்தப்‌ பெருமூச்சில்‌ கலந்து அந்த மாடுகள்‌ 
வெளியிட்டுக்‌ கொண்டிருந்தன. அந்தக்‌ காற்றாவது 
கொஞ்சம்‌ மெதுவாக வீசியிருக்கலாம்‌. புழுக்கத்தை 
வீசுகிற காற்றுக்கு இவ்வளவு வேகம்‌ வேண்டாம்‌. 
காய்ந்து கிடக்கிற மேல்காட்டிலிருந்து அந்தக்‌ காற்று 
புறப்பட்டிருக்க வேண்டும்‌. காற்றில்‌ காட்டில்‌ விழுந்து 
கிடக்கிற காய்ந்த மாட்டுச்‌ சாணம்‌, ஆட்டுப்‌ பிழுக்கை 
இவைகளின்‌ மணம்‌ கலந்திருந்தது. மேல்‌ காட்டில்தான்‌ 
கடைசியாக இந்த வருஷம்‌ அதிகம்‌ மந்தை 
சேர்ந்திருந்தது. 

பாட்டியை கல்லறைத்‌ தோட்டத்திற்குக்‌ கொண்டு 
போகிறதுக்கு பக்கத்து ஊரான குரும்பூரிலிருந்து ஒரு 
பழைய சவப்பெட்டியை மிகவும்‌ சொல்பமான 
விலைக்கு ஈசாக்கே தலைச்சுமையாக வாங்கிக்கொண்டு 
வந்தான்‌. அதற்குள்‌ சாயந்திரமாகி விட்டிருந்தது. 
பாதிரியார்‌ ஊரில்‌ இல்லையென்று கோயில்‌ குட்டியார்‌ 
தான்‌ பாளையஞ்செட்டி குளத்திலிருந்து வந்திருந்தார்‌. 
ஊரை விட்டு கிளம்புகிறதுக்காகவென்று எஸ்தர்‌ 
சேமித்து வைத்திருந்த பணத்தில்‌ பாட்டியின்‌ சாவுச்‌ 
செலவிற்கும்‌ கொஞ்சம்‌ போய்விட்டது. 

யாரும்‌ அழவேயில்லை மாறாகப்‌ பயந்து 
போயிருந்ததை அவர்களுடைய கலவரமான முகங்கள்‌ 
காட்டின. கல்லறைத்‌ தோட்டம்‌ ஒன்றும்‌ தொலைவில்‌ 


இல்லை. பக்கத்தில்‌ தான்‌ இருந்தது. கோவில்‌ 
தெருவிலும்‌, நாடாக்கமார்‌ தெருவிலும்‌ இருந்த இரண்டே 
வீட்டுக்காரர்கள்‌ கொஞ்ச நேரம்‌ வந்து இருந்து விட்டுப்‌ 
போய்விட்டர்கள்‌. துக்க வீட்டுக்குப்‌ போய்‌ துக்கம்‌ 
விசாரிக்கிற பொறுப்பை அவ்வளவு லேசாகத்‌ தட்டிக்‌ 
கழித்து விட முடியும்‌ தானா? 

எஸ்தர்‌ சித்திக்கு மட்டும்‌, பாட்டியின்‌ ஈரம்‌ நிரம்பிய 
கண்கள்‌ கூரையைப்‌ பார்த்து நிலை குத்தி நின்றது 
அடிக்கடி ஞாபகத்திற்கு வந்து கொண்டே இருந்தது. 
வெகு காலம்‌ வரை அந்தக்‌ கண்களை அவள்‌ 
மறக்காமல்‌ இருந்தாள்‌. 


40.மிருகம்‌ : 
வண்ணநிலவன்‌ 


நார்ப்‌ பெட்டியில்‌ கொஞ்சம்‌ சுள்ளி விறகுகளைத்‌ தவிர 
வேறே ஒன்றுமில்லை. ஆனாலும்‌ கூட பெட்டி கனமாக 
இருந்தது. பெட்டியை இறக்கிக்‌ கீழே வைத்துவிட்டு, 
ஓரமாக நின்றிருந்த குத்துக்கல்லின்‌ மேல்‌ உட்கார்ந்தார்‌ 
சிவனு நாடார்‌. அவர்‌ உடம்பிலிருந்து அடித்த நாற்றம்‌ 
அவருக்கே குமட்டியது. பீடி குடித்தே ஏழெட்டு நாளாகி 
விட்டது. இன்னமும்‌ பீடி வாடை முகத்துக்குள்‌ வீசியது. 
vhilavan4 

வரிசையாக எல்லா வீட்டுப்‌ புறவாசல்களும்‌ சத்தமே 
இல்லாமல்‌ கிடந்தன. நாலைந்து வீடுகள்‌ தள்ளி ஒரே 
ஒரு காக்கை மட்டும்‌ ஒரு மண்சுவர்‌ மீது உட்கார்ந்து 
பார்த்துக்‌ கொண்டிருந்தது. நேற்று காலையில்‌ வண்டி 
மலைச்சி அம்மன்‌ கோவில்‌ பக்கம்‌ போகும்போது ஒரு 
காக்கை தலைக்கு மேலே பறந்து போயிற்று. அதுக்கு 
முன்னால்‌ காக்கையைப்‌ பார்த்து இரண்டு மூன்று 
நாட்கள்‌ இருக்கும்‌. மண்‌ சுவரில்‌ உட்கார்ந்திருக்கிறது 
அதே காக்கை தானோ என்று நினைத்துக்‌ கொண்டே 
எதிர்த்த வீட்டைப்‌ பார்க்கத்‌ திரும்பினார்‌. 

ஒரு வெள்ளை நாய்‌ அந்த வீட்டுப்‌ புறவாசல்‌ கதவு 
இடைவெளிக்குள்‌ முகத்தைச்‌ சொருகித்‌ திறக்கப்‌ 
பிரயாசைப்பட்டுக்‌ கொண்டிருந்தது. கதவு 
கொஞ்சங்கொஞ்சம்‌ திறந்து திரும்பவும்‌ 
மூடிக்கொண்டது. சிவனு நாடாருக்கு சந்தோஷமும்‌ 
ஆச்சரியமும்‌ தாங்க முடியவில்லை. வேகமாக எழுந்து 


வீட்டைப்‌ பார்க்க நடந்தார்‌. இவர்‌ வருகிற சத்தம்‌ கேட்டு 
நாய்‌ இவரைப்‌ பார்த்துவிட்டு திரும்பவும்‌ கதவைத்‌ 
திறக்கப்‌ பிரயாசைப்பட்டது. குனிந்து கல்லைத்‌ 
தேடினார்‌. எங்கேயுமே கல்லைக்‌ காணவில்லை. 
மழையில்‌ கரைந்து போய்‌ நின்றிருந்த மண்‌ 
சுவரிலிருந்து துண்டுச்‌ செங்கல்‌, ஓட்டாஞ்சல்லி, ஜல்லிக்‌ 
கற்களைப்‌ பெயர்த்து எடுத்து நாயைப்‌ பார்த்து 
எறிந்தார்‌. நாய்‌ தூர ஓடிப்போய்‌ நின்றுகொண்டது. அது 
பக்கத்தில்‌ வருவதற்குள்‌ கதவைத்‌ தள்ளித்‌ 
திறந்துகொண்டு வீட்டுக்குள்ளே நுழைந்துவிட்டார்‌. 
கதவைச்‌ சாத்தினதும்‌ நாய்‌ ஓடிவந்து கதவுக்குப்‌ 
பக்கத்தில்‌ வந்து நின்றது கேட்டது. வீட்டுக்குள்ளே 
நுழைந்ததும்‌ அவருக்கு ரொம்பவும்‌ திருப்தியாக 
இருந்தது. 

அந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னால்‌ எத்தனையோ 
தடவை வந்திருக்கிறார்‌. அந்த வீட்டில்‌ நடந்த 
கல்யாணத்துக்கெல்லாம்‌ இவரே வேலை 
செய்திருக்கிறார்‌. இரண்டே கட்டுள்ள வீடு அது. அந்த 
அடுப்படிக்கு அப்புறம்‌ ஒரு பட்டக சாலை இருந்தது. 
பட்டக சாலைக்கு வெளியே அழி பாய்ச்சின ஒரு 
திண்ணை மட்டுமே உண்டு. 

அடுப்படிக்குள்‌ தெரிய அவருக்குக்‌ கொஞ்சம்‌ 
நேரமாயிற்று. இருட்டோடு அடுப்புச்‌ சாம்பல்‌ கலந்த 
வாடை வீசியது. கொஞ்ச நேரம்‌ கழித்து பார்வை தெரிய 
ஆரம்பித்தது. அடுப்புக்கு மேலே இருந்த ஜன்னல்‌ 
கதவுகளைத்‌ திறந்து விட்டார்‌. அடுப்பில்‌ அள்ளாமல்‌ 
போட்டிருந்த சாம்பலையும்‌, புடை மேல்‌ இருந்த 
சின்னதான சட்டியையும்‌ தவிர வேறே அந்த 
அடுப்படியில்‌ ஒன்றுமே இல்லை. 

பட்டகசாலைக்‌ கதவு சாத்தாமலே திறந்து கிடந்தது. 
கதவுக்குப்‌ பின்னால்‌ நின்றிருந்த நெல்குதிரின்‌ 
வாய்க்குக்‌ கீழே அதை அடைத்துச்‌ சொருகியிருந்த 
துணி விழுந்து கிடந்தது. குனிந்து குதிருக்குள்‌ 
பார்த்தார்‌. லேசாகப்‌ படிந்திருந்த புழுதிக்கு மேல்‌ சில 


நெல்மணிகள்‌ கிடந்தன. குதிருக்குப்‌ பக்கத்தில்‌ 
பூட்டிக்கிடந்த பெரிய மரப்பெட்டியைக்‌ கஷ்டப்பட்டு 
அசைத்துப்‌ பார்த்தார்‌. சில பாத்திரங்கள்‌ உருண்டன. 
முன்‌ வாசல்‌ நிலைக்கு மேலே ஒரே ஒரு போட்டோ படம்‌ 
மட்டும்‌ நூலாம்படையுடன்‌ தொங்கிக்கொண்டிருந்தது. 
அந்தப்‌ போட்டோவிலிருந்த ஒவ்வொரு ஆளாகக்‌ 
கவனித்துப்‌ பார்த்தார்‌. எல்லோரும்‌ அவருக்கு 
ரொம்பவும்‌ தெரிந்தவர்கள்‌. அதற்கப்புறம்‌ அந்த 
அறையில்‌ நிற்கவே அவருக்குச்‌ சங்கடமாக இருந்தது. 

வெளியே போகப்‌ புறப்பட்ட போது நெல்‌ குதிர்‌ இருந்த 
எதிர்த்த பக்கத்துக்‌ கதவுக்குப்‌ பின்னால்‌ ஒரு பழைய 
ஓவல்‌ டின்‌ டப்பா உட்கார்ந்திருந்தது. ஆசையோடு 
அதைப்‌ பார்க்க நடந்தார்‌. அருகே போனதும்‌ 
அதிலிருந்து எறும்புகள்‌ போய்க்‌ கொண்டிருந்ததைப்‌ 
பார்த்து சந்தோஷமாக இருந்தது. டப்பாவைத்‌ தூக்கி 
மூடியைத்‌ திறந்து பார்த்தார்‌. அடியில்‌ கொஞ்சம்‌ 
கருப்புக்கட்டித்‌ தூள்‌ கிடந்தது. அந்தத்‌ தூளை வைத்து 
இரண்டு வேளை காப்பி போடலாம்‌. டப்பாவைத்‌ 
தரையில்‌ வைத்து கதவுக்கு முன்னால்‌ உட்கார்ந்து 
தட்டினார்‌. எறும்புகள்‌ சிதறி ஓடின. அடுப்படிக்‌ கதவு 
அவ்வப்போது கொஞ்சம்‌ திறந்து மூடுவதும்‌, திறந்த 
சமயங்களில்‌ நாயின்‌ கறுப்பு மூக்கு மட்டுமாகத்‌ 
தெரிந்தது. 

சிறிது நேரத்தில்‌ எறும்பெல்லாம்‌ போய்‌ விட்டது. 
டப்பாவைத்‌ தூக்கிக்கொண்டு அடுப்படிக்‌ கதவருகே 
வந்து பதுங்கி நின்றார்‌. இந்தத்‌ தடவை நாய்‌ முகத்தை 
கதவுக்குள்ளே நுழைத்த போது கதவோடு சாய்ந்து 
தன்னுடைய முழு பலத்தையும்‌ கொண்டு அழுத்தினார்‌. 
நாய்‌ இதுவரை அவர்‌ கேட்டிராதபடி புது மாதிரியான 
குரலில்‌ ஊனையும்‌, சத்தமும்‌ கலந்து போட்டது. அந்தச்‌ 
சத்ததைக்‌ கேட்டு கதவின்‌ இறுக்கத்தைத்‌ தளர 
விட்டுவிடுவோமோ என்று அவருக்குப்‌ பயமாக 
இருந்தது. ஏதோவொரு உலுக்கலுக்குப்‌ பிறகு கதவு 
நன்றாகப்‌ பொருந்தி நிலைச்சட்டத்துடன்‌ 


மூடிக்கொண்டது. பயத்துடன்‌ திரும்பி கதவைப்‌ பார்த்து 
நின்றார்‌. வெளியே அந்த வினோதமான சத்தமும்‌, 
ஊளையும்‌ கலந்து கேட்டுக்கொண்டே போய்‌ சிறிது 
நேரத்தில்‌ தேய்ந்து விட்டது. நாய்‌ முகத்தைக்‌ கொடுத்து 
கதவைத்‌ தள்ளின இடத்தில்‌ சில ரத்தத்துளிகள்‌ சிதறிக்‌ 
கிடந்தன. இன்னும்‌ பயம்‌ தீராமல்‌ டப்பாவை இறுகப்‌ 
பிடித்தபடியே உள்ளேயே கொஞ்ச நேரம்‌ நின்று 
கொண்டிருந்துவிட்டு வெளியே வந்தார்‌. 

வெளியே கதவடியில்‌, நாய்‌ முகத்தை இழுக்கப்‌ 
போராடிய போது ஏற்பட்ட நகப்பிராண்டல்கள்‌ 
தரையிலும்‌ அடிக்கதவிலும்‌ தாறுமாறாகக்‌ கிடந்தன. 
விட்டு விட்டு ரத்தத்துளிகள்‌ சிந்திக்‌ கொண்டே 
போயிருந்தது. அந்த ரத்தத்தின்‌ நிறம்‌ மனித ரத்தம்‌ 
போல்‌ இல்லை. இன்னும்‌ கொஞ்சம்‌ 
கொழுகொழுப்பாகவும்‌ ஆரஞ்சு வர்ணத்திலும்‌ 
இருந்தது. நிமிர்ந்து எதிரே பார்த்த போது, மண்சுவர்‌ மீது, 
நாலைந்து வீடுகள்‌ தள்ளி முதலில்‌ பார்த்த காக்கை 
இந்த வீட்டில்‌ வந்து உட்கார்ந்து இவரையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தது. டப்பா வைத்திருந்த கையோடு வீசிக்‌ 
ஆட்டி விரட்டினார்‌. வாயிலிருந்து சத்தமே வரவில்லை. 
காக்கை அசையாமல்‌ உட்கார்ந்திருந்தது. குனிந்து 
நாயை விரட்ட முதலில்‌ எறிந்த செங்கல்‌ துண்டை 
எடுத்து வீசினார்‌. காக்கை வேறு எங்காவது பறந்து 
விடும்‌ என்று எதிர்பார்த்தார்‌. இரண்டு வீடுகள்‌ தள்ளி 
இதே போல இருந்த மண்‌ சுவரின்‌ மேல்‌ போய்‌ உட்கார்ந்து 
கொண்டு இவரையே பார்த்துக்கொண்டிருந்தது. 

நாய்‌ ஒளிந்திருக்கும்‌ என்று நினைத்துக்கொண்டு, 
ரொம்பவும்‌ ஜாக்கிரதையாக, தன்‌ கண்ணுக்கு எட்டின 
தூரம்‌ வரை எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ பார்த்துக்‌ 
கொண்டே தன்‌ வீட்டுக்குப்‌ போனார்‌. தெருவில்‌ எல்லா 
வீடுகளும்‌ பூட்டிக்‌ கிடந்தது அந்தப்‌ பகலிலும்‌ பயத்தைக்‌ 
கொடுத்தது. அந்த நாய்‌ எங்கேயாவது ஒளிந்து கிடந்து 
தன்னைத்‌ தாக்கும்‌ என எண்ணினார்‌. நாய்‌ வந்தால்‌ 
ஏதாவது ஒரு பக்கம்‌ ஓடித்‌ தப்பித்துக்‌ கொள்ள 


முன்னெச்சரிக்கையாக நடுத்தெருவில்‌ நடந்து போனார்‌. 
வீட்டுக்குப்‌ பக்கத்தில்‌ வரும்போது நார்ப்பெட்டியின்‌ 
ஞாபகம்‌ வந்தது. 

வீட்டுக்குள்‌ நுழைந்து கதவை அவசரமாகச்‌ 
சாத்தினதும்‌ இவ்வளவு நாளும்‌ உணர்ந்திராத 
நிம்மதியை உணர்ந்தார்‌. தீப்பெட்டியில்‌ மூன்று 
குச்சிகளே இருந்தன. ஒரே குச்சியில்‌ நெருப்பு 
நிச்சயமாகப்‌ பற்றிக்கொள்ளும்‌ என்று திருப்தியாகும்‌ 
வரை தீயைப்‌ பற்ற வைப்பதற்கான ஏற்பாடுகளைச்‌ 
செய்தார்‌. 

அன்று மாலையும்‌ இரவிலும்‌ அவர்‌ வீட்டை விட்டு 
வெளியே போகவில்லை. காலையில்‌ தூங்கி விழித்ததும்‌ 
ஜன்னல்‌ வழியே எட்டிப்‌ பார்த்தார்‌. நாய்‌ வாசலில்‌ 
உட்கார்ந்திருந்தது 


11. பலாப்பழம்‌ : 
வண்ணநிலவன்‌ 


பக்கத்து வீட்டுக்குப்‌ பலாப்‌ பழம்‌ வந்திருக்கிறது. 

செல்லப்‌ பாப்பா புரண்டு படுத்தாள்‌. கனமான அடி 
வயிறுதான்‌ சட்டென்று சிமெண்டுத்‌ தரையின்‌ 
குளுமையை முதலில்‌ உணர்ந்தது. உடம்பெல்லாம்‌ ஒரு 
விதமான கூச்சம்‌ பரவிற்று. பல திரிகள்‌ 
கட்டையாகிவிட்டன. மாற்ற வேண்டும்‌. சிலது எரியவே 
இல்லை. தீ சரியாக எரியாமல்‌, அடுப்பில்‌ எதை 
வைத்தாலும்‌ இறக்குவதற்கு நேரமாகிவிடுகிறது. ஒரு 
சிறு விஷயம்‌, திரிகளை மாற்றுவது என்பது. ஆனாலும்‌ 
திரிகளை மாற்றவில்லை அவள்‌. 

சிமெண்டுத்‌ தரையில்‌ வெறுமனே ஒன்றையும்‌ 
விரிக்காமல்‌ படுத்துக்கொள்கிறது அவளுக்குச்‌ சின்ன 
வயசிலேயே பிரியமான காரியம்‌. எவ்வளவு கஷ்டமாக 
இருந்தாலும்‌ அந்தக்‌ குளிர்ச்சி எல்லாவற்றையும்‌ மாற்றி 
மனசை லேசாக்கி விடும்‌. ஆனால்‌ இப்போது இந்தச்‌ 
சின்னச்‌ சின்ன விஷயங்கள்‌ எல்லாம்‌ கூட வெகு 
தூரத்தில்‌ சென்று மறைந்துகொண்டு விட்டன. 

அண்ணாந்து உயரே சுவரில்‌ தொங்கிய 
மரஸ்டாண்டை வெறிக்கப்‌ பார்த்தாள்‌. அவளுடைய 
வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த ஹார்லிக்ஸ்‌ 
பாட்டில்களும்‌, கிளாஸ்கோ டின்களும்‌ புகையடை 
பிடித்துப்‌ போயிருந்தன. பல பாட்டில்களில்‌ 
சாமான்களே இல்லை. இருந்த ஒன்றிரண்டு 
பாட்டில்களிலும்‌ ரொம்பவும்‌ கீழே ஏதேதோ சாமான்கள்‌ 


கிடந்தன. மனசுக்கு முட்டிக்கொண்டு வந்தது. 
பார்வையைத்‌ திருப்பி புரண்டு படுத்தாள்‌. 

அவளையொட்டி சீனிவாசன்‌ படுத்துக்‌ கிடந்தான்‌. 
அவனுடைய பனியன்‌ பின்புற வாரைப்‌ பிடித்துச்‌ 
சுருட்டிச்‌ சுருட்டி விளையாடினாள்‌. கழுத்துப்‌ 
பகுதியிலும்‌, ஓரங்களிலும்‌ அழுக்குச்‌ சேர்ந்து 
போயிருந்தது. அவளுடைய கைகளில்‌ பிசுபிசுத்தது. 
அடி வயிறு தரையில்‌ உரச, இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
அவனுடைய உதுகோடு தன்‌ வயிறும்‌ மார்பும்‌ ஒட்ட 
நகர்ந்து படுத்துக்‌ கொண்டாள்‌. அவனுடைய முரட்டுத்‌ 
தலைமயிருக்குள்‌ விரல்களை விட்டு அளைந்தாள்‌. 
கொஞ்ச நேரத்தில்‌ அது பிடிக்காமல்‌ அவனுடைய 
பிடரியின்‌ அடியில்‌ முளைத்திருந்த சின்னச்‌ சின்ன 
முடிகளைத்‌ தொட்டு விளையாடினாள்‌. அவனுடைய 
அடிக்‌ கழுத்தில்‌ கையை நுழைத்துக்‌ கீச்சங்காட்ட 
வேண்டுமென்று ஆசையாக இருந்தது. அப்படியே 
அவனுடைய இடுப்பின்‌ மீது தலையை வைத்துப்‌ 
படுத்துக்கொண்டாள்‌. சீனிவாசன்‌ 
விழித்துக்கொண்டான்‌. 

“இன்னம இந்தப்‌ பக்கம்‌ வாங்க, சொல்லுதேன்‌. ஏய்‌ 
ஸீதா அங்க என்னடி ஆச்சு? நான்‌ வந்துட்டேன்னு நீயும்‌ 
அடுப்ப அப்படியே போட்டுட்டு வந்திட்டியா?” 

“இல்லம்மா... எனக்கு இன்னொரு சொளை 
வேணும்மா.” 

“அவளுக்கு மட்டும்‌ கூட ஒண்ணாக்கும்‌...? நான்‌ 
அப்பாட்டப்‌ போய்‌ சொல்லப்‌ போறேன்‌....?” 

“ஏய்‌ தடிக்‌ கழுதைகளா... ஒண்ணையுமே கண்ணால 
பாத்திராத மாதிரிதான்‌ லெச்ச கெடுக்கியளே. 
ஒங்களுக்குப்‌ போயி வாங்கிக்‌ கொண்ணாந்து 
போடுதாங்களே, அவங்களச்‌ சொல்லணும்‌.” 

“இன்னும்‌ ஒண்ணே ஒண்ணும்மா.” 

“பாடாப்‌ படுத்துதீங்களே. லோசுக்‌ குட்டியைப்‌ பாருங்க. 
எம்புட்டுப்‌ புள்ள. ஒனக்கு காய்ச்சலும்மா பண்டம்‌ 
திங்கக்‌ கூடாதுன்னு சொன்னேன்‌. பாத்துக்கிட்டு பேசாம 


இருக்கா பாருங்க.... நீங்களா? பேருதான்‌ பெரிய 
பிள்ளைகள்னு பேரு. பிசாசு மாதிரி ....” 

அந்தக்‌ குழந்தைகளுக்குள்ளே ஏதாவது தகராறு 
வந்திருக்க வேண்டும்‌. இரண்டு குடித்தனங்களுக்கும்‌ 
தடுப்பாக இருந்த பலகைச்சுவரில்‌ யாரோ வந்து மோதி 
விழுந்ததும்‌, தொடர்ந்து அழுகைச்‌ சத்தமும்‌ கேட்டது. 

செல்லப்‌ பாப்பா அவனை அணைத்துப்‌ 
படுத்திருந்தபடியே தலையை மட்டும்‌ நீட்டி- ஒன்றும்‌ 
தெரியப்‌ போவதில்லை என்றாலும்‌ - பலகைத்‌ 
தடுப்பைப்‌ பார்த்தாள்‌. பலகையின்‌ மீது மோதின 
அதிர்ச்சியில்‌ ஆணியில்‌ மாட்டியிருந்த 
சீனிவாசனுடைய சட்டை மட்டும்‌ சுருட்டி எறிந்ததுபோல்‌ 
தரையில்‌ விழுந்து கிடந்தது. 

திடீர்‌ திடீரென்று அடுத்த பக்கத்திலிருந்து பலாப்‌ பழ 
வாடை வீசியது. 

சீனிவாசன்‌ திரும்பி, அவள்‌ பிரியப்பட்டபடியே 
அவளைத்‌ தன்‌ நெஞ்சோடு நெஞ்சாய்‌ வாரியெடுத்துப்‌ 
போட்டுக்கொண்டான்‌. அவளுடைய முக 
நெருக்கத்துக்குள்ளிருந்து பல்பொடி வாடை அடித்தது. 
அவளுடைய கனத்த வயிறு அவனுடைய வயிற்றின்‌ 
மீது விழுந்து அழுத்தியபோது கேட்டான்‌. 

“செல்லப்‌ பாப்பா, ஒனக்கு இப்படி படுத்தா வயிறு 
அமுங்கலியா? கஷ்டமா இருக்கா?” 

செல்லப்‌ பாப்பா பதில்‌ சொல்லாமல்‌ லேசாகச்‌ 
சிரித்தாள்‌. இரண்டு உதடுகளிலும்‌ வெள்ளை 
வெள்ளையாய்‌ மேல்‌ தோல்‌ உரிந்து பார்க்க அழகாக 
இருந்தது. மெதுவாகச்‌ சிரிக்கிறபோது பின்னும்‌ அந்த 
அழகு கூடிற்று. இப்போதெல்லாம்‌ செல்லப்‌ 
பாப்பாவுடைய சிரிப்பில்‌ ஒரு சோர்வு இருக்கிறது. 
அந்தச்‌ சிரிப்பு அவளுடைய முகத்தில்‌ உண்டு 
பண்ணின அபூர்வமான சோபையை அவன்‌ ரசித்தான்‌. 
இன்னொரு தடவை அப்படிச்‌ சிரிக்க மாட்டாளா என்று 
இருந்தது. 

“ஏய்‌.... ஏய்‌.... மாடு, எத்தனை தடவை சொல்லட்டும்‌, 


கொட்டய எல்லாம்‌ ஒரு எடத்துல துப்புங்கன்னு, ஏம்‌ 
பிராணன ஏன்‌ இப்பிடி வாங்கணும்‌?” 

“யம்மா... நாம்‌ பாரும்மா எல்லாக்‌ கொட்டயவும்‌ சேத்து 
வச்சிருக்கேன்‌. இந்தப்‌ புள்ள சீதாக்‌ கொரங்குதான்‌ 
நெடுகத்‌ துப்பிப்‌ போட்டுருக்கா.” 

"ஆமா... நீரு ஒம்ம துருத்தியை ஊதிக்கிட்டு கெடயும்‌.” 

“ஏட்டி ஒனக்கு என்ன அம்புட்டுக்‌ கொளுப்பா?” 

ஏதோவொரு பாத்திரம்‌ சரிந்து உருண்டுவிட்டது. ஒரே 
கூச்சலும்‌ அழுகையும்‌, எல்லாவற்றுக்கும்‌ மேலே பழ 
வாடை மட்டும்‌ தனியே வந்து கொண்டிருந்தது. 

எல்லாவற்றையும்‌ செல்லப்‌ பாப்பாவும்‌ சீனிவாசனும்‌ 
ஒருத்தர்‌ முகத்தை ஒருத்தர்‌ பார்த்தபடிக்கே கேட்டுக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 

செல்லப்‌ பாப்பா கேட்டாள்‌, “ஒங்களுக்கு ஏன்‌ 
இன்னுஞ்‌ சம்பளம்‌ போடல?” 

சட்டென்று சீனிவாசனுடைய முகம்‌ மாறிவிட்டது. 
அவனுடைய முகத்தைப்‌ பார்த்த பிறகு, தான்‌ அப்படிக்‌ 
கேட்டிருக்க வேண்டாமோ என்ற யோசனையுடம்‌ 
பனியன்‌ மேலே ஏறித்‌ திரைந்துபோய்‌, தெரிந்த முடிகள்‌ 
அடர்ந்த அவனுடைய தொப்புள்‌ குழியைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அவனுடைய வெதுவெதுப்பான 
உடம்பின்‌ சூடு அவளுக்கு இதமாக இருந்தது. 

“நாங்க எல்லோரும்‌ சம்பளம்‌ வாங்குறது இல்லன்னு 
முடிவு பண்ணியிருக்கோம்‌. பேச்சுவார்த்தை 
முடிஞ்சாத்தான்‌ முடிவு என்னன்னு தெரியும்‌.” 

அவள்‌ ஒன்றும்‌ பேசாமலிருந்தாள்‌. இரண்டு பேருமே 
மெளனமாக இருந்தது அவர்களுக்கே பயமாக இருந்தது. 
இரண்டு பேருமே எப்படியாவது ஏதாவது பேசிவிட 
வேண்டும்‌ என்று ரொம்பவும்‌ ஆசைப்பட்டார்கள்‌. 

இப்போது பழவாடை ரொம்பவும்‌ காரமாக, ஒரு நெடி 
பரவுவதுபோல்‌ அந்தச்‌ சின்ன அறை முழுவதும்‌ 
வீசியது. 

அவன்‌ கேட்டான்‌. 

“இது என்னம்மோ வாடை அடிக்கே, பனம்‌ பழ வாடை 


மாதிரி...” 

“இல்ல, அது பலாப்பழ வாடை” என்று சட்டென்று 
சொன்னாள்‌ செல்லப்‌ பாப்பா. அவளுடைய வேகம்‌ 
அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளையே 
பார்த்தான்‌. 

இன்னமும்‌ பலகைக்கு அந்தப்‌ பக்கத்திலிருந்து 
அழுகையும்‌ கூச்சலும்‌ ஓயவில்லை. கொஞ்ச நேரத்தில்‌ 
அந்தப்‌ பழ வாடைக்கூடப்‌ போய்விட்டது. ஆனால்‌ 
அழுகை மட்டும்‌ நிற்கவில்லை. பழம்‌ நறுக்கித்‌ தந்த 
அம்மாவுக்காக அடுப்பைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்த 
சீதாதான்‌ அழுது கொண்டிருந்தது. அந்த அம்மாள்‌ 
அந்தப்‌ பையனைக்‌ கண்டபடி திட்டிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. வேகமாக வார்த்தைகள்‌ வரும்போது, 
குரல்‌ முறிந்துபோய்‌, அழுது விடுவதுபோல 
தொண்டையை அடைத்துக்கொண்டு வந்தது. அந்தக்‌ 
குழந்தைகள்‌ படுத்துகிற பாட்டைப்‌ பொறுக்க முடியாத 
தவிப்பு அந்தக்‌ குரல்‌ நெடுகிலும்‌ கேட்டது. சத்தமும்‌, 
அழுகையும்‌ கூடக்‌ கூட பழ வாடையையே 
காணவில்லை. 

“செல்லப்பாப்பா ரொம்பக்‌ கஷ்டமா இருக்காம்மா? 
இந்தக்‌ காப்பித்‌ தண்ணிய மட்டும்‌ போட்டு எறக்கி 
வையி. கெளப்புல போயி இட்லி ஏதாவது வாங்கிட்டு 
வாரேன்‌. நீ ஒண்ணுஞ்‌ செய்ய வேண்டாம்‌.” ரொம்பவும்‌ 
பிரியமாகப்‌ பேசினான்‌ அவன்‌. 

“துட்டு ஏது?” 

“அதெல்லாம்‌ இருக்கு. நேத்து அரிகிருஷ்ணங்கிட்டே 
ஒரு ரூவா கேட்டேன்‌.” 

“எந்த அரிகிருஷ்ணன்‌?” 

“அதுதாம்மா. நமக்குக்‌ கல்யாணம்‌ ஆன புதுசுல ஒரு 
நா சாயந்திரம்‌ வந்து இந்த நடைவாசல்‌ படியிலேயே 
இருந்து காப்பியெல்லாம்‌ குடிச்சிட்டுப்‌ பேசிட்டுப்‌ 
போகல...? அவந்தான்‌/” 

“ம்‌ ஹூம்‌...” 


“சம்பளம்‌ போட்டுருவாங்க, ஒன்னய டாக்டரம்மா 


கிட்டக்‌ கூட்டிக்கிட்டு போகலாம்னு பாக்கேன்‌. 
முடியமாட்டேங்கே... இன்னைக்குச்‌ சாயந்தரம்‌ 
மேகநாதன்‌ இருபது ரூவா தாரேன்னு 
சொல்லியிருக்கான்‌.” 

“ஓங்க கூடப்‌ படிச்சாரு, பாத்திரக்‌ கட 
வச்சிருக்காருன்னு சொல்லுவீங்களே அந்த ஆளா?” 

“ஆமா, அவந்தான்‌ எம்மேலே கொஞ்சம்‌ உருத்து 
உள்ளவன்‌. சாயந்தரம்‌ போகணும்‌. நேத்து பஜார்ல 
வச்சுப்‌ பார்த்தேன்‌. ஒன்னய ரொம்ப விசாரிச்சான்‌. 
ஒன்னய டாக்டரம்மா கிட்டக்‌ கூட்டிட்டுப்‌ போகணும்ன்‌ 
பணம்‌ கொஞ்சம்‌ இருந்தாக்‌ குடுன்னு கேட்டேன்‌. 
கண்டிஷனா சாயந்தரம்‌ வான்னு சொல்லியிருக்கான்‌.” 

அவனைப்‌ பார்த்துக்‌ கொண்டே மேகநாதனை 
நினைத்துப்‌ பார்த்தாள்‌. அவனை அவளுக்கு 
நினைவில்லை. அவன்‌ எப்படியிருப்பான்‌ என்று 
மனசிற்குள்‌ பார்த்துக்‌ கொண்டாள்‌. அவனைப்‌ பார்க்க 
வேண்டும்‌ போல இருந்தது. அவனைப்பார்த்துவிட்டு 
வருகிறபோதெல்லாம்‌, அவளை ரொம்பவும்‌ 
விசாரித்ததாக இவன்‌ சொல்லியிருக்கிறான்‌. அவனைப்‌ 
பற்றி இவன்‌ பிரஸ்தாபிக்கிற போதெல்லாம்‌ அவனைப்‌ 
பார்க்க ஆசைப்பட்டிருக்கிறாள்‌. அவனைப்‌ 
பற்றியொரு சித்திரம்‌ கூட செல்லப்‌ பாப்பா 
மனசிலிருக்கிறது. 

செல்லப்‌ பாப்பா காபித்‌ தூளைப்‌ போட்டுவிட்டு 
ஸ்டவ்வை அணைத்தாள்‌. அதை நகர்த்தி வைத்துக்‌ 
கொண்டே அவனிடம்‌ சொன்னாள்‌. “அந்த ஸ்டவ்வு திரி 
எல்லாம்‌ சிறுசா போச்சுப்பா. மாத்தணும்‌.” 

“ஆகட்டும்‌. சாயந்தரம்‌ வாங்கிட்டு வாரேன்‌. சாயந்தரம்‌ 
ரெடியா இரு. வந்ததும்‌ டாக்டர்‌ வீட்டுக்குப்‌ போவோம்‌.” 

"இப்ப எதுக்குப்பா? சம்பளம்‌ வாங்குனம்‌ பொறவு 
போய்க்கிடலாம்‌... வீட்டுக்கார ஆச்சிக்கு மொதல்ல 
வாடகையைக்‌ குடுத்திருவோம்‌.” 

அவனுக்குக்‌ கோபம்‌ வந்துவிட்டது. பதிலே பேசாமல்‌ 
உம்மென்று மேலே அண்ணாந்து பார்த்துக்கொண்டு 


படுத்திருந்தான்‌. 

“என்ன கோவிச்சிட்டீங்களாக்கும்‌? என்னப்பா 
சொல்லிட்டேன்‌?” 

“என்னத்தைச்‌ சொன்ன? ஈர மண்ணுந்‌ தெருப்‌ 
புழுதியும்‌...” 

அவள்‌... செல்லப்‌ பாப்பா, ஒரு காலை மடித்து குனிந்த 
படிக்கே உட்கார்ந்திருந்தாள்‌. காபியிலிருந்து, 
கொதிக்கிற மணங்கலந்த ஆவி காற்றிலே அலைந்து 
போய்க்கொண்டிருந்தது. 

திடீரென்று அந்தப்‌ பழவாடை முன்பை விட ஆழமாக 
வீசியது. ஒரு வேளை அந்த அம்மாள்‌ தன்‌ 
பிள்ளைகளிடம்‌ அந்தப்‌ பழத்தைக்‌ கொடுத்து அனுப்பி 
இருப்பாளோ என்று ஆசைப்பட்டாள்‌. 

அவள்‌ உட்கார்ந்திருந்த நிலை அவனுக்கு ரொம்பவும்‌ 
இரக்கத்தை உண்டு பண்ணிற்று. சட்டென்று 
எழுந்துபோய்‌ அவளுக்கு எதிரே உட்கார்ந்துகொண்டு 
அவள்‌ நாடியைப்‌ பிடித்து முகத்தைத்‌ தூக்கினான்‌. 
கலங்கிப்‌ போயிருந்த கண்களுடன்‌ அவனை 
ஏக்கத்துடன்‌ பார்த்தாள்‌. 

“பின்ன என்னம்மா? நான்‌ ஒண்ணுசொன்னா நீ 
ஒண்ணு சொல்லுத? மனுஷனுக்கு கோவம்‌ வருமா 
வராதா, சொல்லு பாப்பம்‌?” 

“நானுந்தான்‌ என்னத்தப்பா பெரிசாச்‌ 
சொல்லிட்டேன்‌?” 

யாரோ கதவைத்‌ தட்டினார்கள்‌. தொடர்ந்து “யக்கா... 
யக்கா...” என்கிற குரல்‌ கேட்டது. 

செல்லப்‌ பாப்பா, பின்னால்‌ இரண்டு கைகளையும்‌ 
ஊன்றி மெதுவாக எழுந்திருக்க முயன்றாள்‌. அவன்‌ 
அவளுடைய தோளைத்‌ தொட்டு உட்காரப்‌ 
பண்ணினான்‌. அவனே எழுந்து போனான்‌. கேட்ட குரல்‌ 
சீதாவுடைய குரலாக இருந்தது. ஞாபகமாக அந்த அக்கா 
குடுத்து விட்டிருக்காங்களே என்று மனசிற்குள்‌ 
சந்தோஷப்பட்டுக்‌ கொண்டாள்‌. 

அவன்‌ கதவைத்‌ திறந்தான்‌. சீதாதான்‌ நின்று 


கொண்டிருந்தது. அவனைப்‌ பார்த்துப்‌ பேசாமல்‌, 
அவன்‌ நின்றிருந்த இடைவெளியினூடே இவளைப்‌ 
பார்த்து, “யக்கா, இன்னைக்குச்‌ சாயந்தரம்‌ புட்டாரத்தி 
அம்மன்‌ கோயிலுக்குப்‌ போயிட்டு வரலாமான்னு அம்மா 
கேட்டுட்டு வரச்சொன்னா?” என்றாள்‌. 

செல்லப்‌ பாப்பா ஒன்றும்‌ சொல்லாமல்‌ அவனை 
அண்ணாந்து பார்த்தாள்‌. பார்த்துவிட்டுச்‌ சொன்னாள்‌, 
“இன்னைக்கி எங்கம்மா வர....? அக்கா வரலையாம்னு 
சொல்லு.” 

சீகா போகும்போது அவளுடைய கடைவாயில்‌ மேல்‌ 
உதட்டோரமாக பலாப்‌ பழ நார்‌ ஒட்டிக்கொண்டிருந்ததை 
செல்லப்பாப்பா பார்த்தாள்‌. 

சாயந்திரம்‌ சீனிவாசன்‌ சொன்னபடி வரவில்லை. 
ரொம்ப நேரம்‌ கழித்துத்தான்‌ வந்தான்‌. கதவைத்‌ 
திறந்ததும்‌ தலையைத்‌ தொங்கப்‌ போட்டுக்கொண்டே 
உள்ளே வந்து உட்கார்ந்தான்‌. சுவரில்‌ மாட்டியிருந்த 
பெட்ரூம்‌ லைட்டைத்‌ தூண்டி எடுத்துக்கொண்டு வந்து 
அவனுக்கு முன்னால்‌ வைத்து விட்டு, அவனுக்கென்று 
எடுத்து மூடி வைத்திருந்த தட்டைத்‌ திறந்து அவனிடம்‌ 
தந்தாள்‌. அப்படியே சென்று திரும்பவும்‌ 
படுத்துக்கொண்டாள்‌. 

திடீரென்று அந்தப்‌ பழவாடை வீசிற்று. 
ஆச்சரியத்துடன்‌ எழுந்து படுக்கையில்‌ உட்கார்ந்து 
கொண்டாள்‌. 

சீனிவாசன்‌ குனிந்து மெதுவாகச்‌ சாப்பிட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌. 

- நீலக்குயில்‌ - 1973 


42.சாமியார்‌ ஜுவுக்குப்‌ 
போகிறார்‌... - சம்பத்‌ 


தினகரன்‌ ஒரு மணி நேரம்‌ தூங்கியிருப்பார்‌. 

“அன்னா ஜுக்கு' என்ற குமாரின்‌ கீச்சுக்குரல்‌ அவரை 
எழுப்பியது. எழுந்து கொண்டார்‌. முகம்‌ அலம்பிக்‌ 
கொண்டு உடை அணிந்து கொண்டார்‌. 

மனைவியும்‌ தயாரானாள்‌. குமாருக்கு கெளபாய்‌ 
ட்ரெஸ்‌! 

வெளியே முதல்நாள்‌ பெய்த மழையில்‌ புல்‌ 
பாத்திகளில்‌ தேங்கிக்‌ கிடந்த மழைத்‌ தண்ணீரைப்‌ 
பூமி5கம்‌4 மெள்ள மெள்ள முடிந்தமட்டும்‌ 
உறிஞ்சிவிட்டன பிறகும்‌, வேறு வழியில்லாமல்‌ தேங்கிக்‌ 
கிடந்தது. 

இப்போது நல்ல வெயிலில்‌ ஆவியாக மாறிக்‌ 
கொண்டிருக்கிறது. புல்‌, கலங்கலான மழைத்‌ தண்ணீர்‌ 
பட்டுச்‌ சாம்பல்‌ பூத்திருந்தது. உலர்த்தப்பட்ட அப்பளம்‌ 
போல்‌ ஈரம்‌ காய்ந்த சாலையில்‌ ஆங்காங்கே ரவுண்டு 
ரவுண்டாகத்‌ தண்ணீர்‌ பசை. அலம்பப்பட்ட தார்‌ ரோடில்‌ 
வெயில்‌ பளீரென்று அடித்தாலும்‌ தார்‌ ரோடு 
கண்களுக்குக்‌ குளிர்ச்சியைத்‌ தந்தது. ஊசிப்‌ பட்டாசின்‌ 
மின்னலுடன்‌ வெடித்துக்‌ கண்களைப்‌ பறிக்கவில்லை. 
அதற்கு ஏதுவான மே, ஜுன்‌ மாதம்‌ பின்‌ தங்கிவிட்டது. 

ஸ்கூட்டரில்‌ போகும்‌ போது வீட்டுச்‌ சுவர்களிலும்‌, 
ஆபீஸ்‌ சுவர்களிலும்‌, முதல்‌ நாள்‌ பெய்த மழையில்‌ 
கண்ட ஈரப்பசை இப்போது மெல்ல உலர்ந்து 
கொண்டிருந்தது. உலர்ந்த இடங்களில்‌ சுண்ணாம்பு 


சாம்பல்‌ பூத்திருந்தது. ஒரு பதினான்கு வயது சிறுமி 
நடந்து கொண்டிருந்தாள்‌. வெயில்‌ அவள்‌ மேல்‌ பல 
ஜாலங்கள்‌ புரிந்து கொண்டிருந்தது. தூரத்தே செக்டர்‌ 
மூன்றில்‌ மேகங்கள்‌ பூமியில்‌ நிழல்களைப்‌ பரப்பிக்‌ 
கொண்டிருந்தன. செக்டர்‌ நிழல்‌, அதற்கு அப்பால்‌ 
பாலம்‌ ஏரோடிரோம்‌ வரையில்‌ வெயில்‌ 
எல்லாவற்றையும்‌ குளிப்பாட்டிக்‌ கொண்டிருந்தது. 
வடமேற்காக நிழல்‌ வெயிலைத்‌ துரத்தியது. நல்ல 
பசுமைக்‌ கதிர்களின்‌ இனம்‌ புரியாத வாசனையை 
வெயில்‌ கரைத்துக்‌ தன்னில்‌ ஐக்கியப்படுத்திக்‌ 
கொண்டு மெல்லிய காற்றின்‌ துணை கொண்டு 
கனத்துப்‌ படர்ந்து கொண்டிருந்தது. ஸ்கூட்டர்‌ வேகமாக 
ஓடிக்‌ கொண்டிருந்தது. டிராஃபிக்குக்கு அநுசரித்துக்‌ 
கொண்டு வேகத்தை எட்டிப்‌ பிடிக்கும்‌ போது எழும்‌ 
ரீங்காரம்‌ ஒரு கட்டடத்தில்‌ நிரந்தரமாவதைத்‌ தினகரன்‌ 
கவனித்தார்‌. பலமுறை ஸ்கூட்டரில்‌ குரலைச்‌ சப்தமிட்டு 
குமாருக்கு நடித்துக்‌ காட்டியிருக்கிறார்‌. அதே போன்று 
குமார்‌ எப்போதாவது கதை சொல்லு என்றால்‌ காற்று, 
மலை, நதி, செடி, கொடி என்பார்‌. அப்போதெல்லாம்‌ 
அழகு என்ற வார்த்தையை அடிக்கடி உபயோகிப்பார்‌. 

இப்போது குமார்‌ “அன்னா ஸ்கூட்டர்‌ எவ்வளவு 
அழகாச்‌ சப்தம்‌ போடறது? என்று உச்சஸ்தாயில்‌ கீச்சுக்‌ 
குரலில்‌ கத்தினான்‌. 

தினகரன்‌ ஆமாம்‌. ஆமாம்‌. எஸ்‌.எஸ்‌. என்றார்‌. 
திரும்பிப்‌ பார்க்காமலேயே. தொடர்ந்து வந்து 
கொண்டிருந்த நாவல்‌ மரங்களில்‌ சலசலவென்ற சப்தம்‌ 
தொடர்ந்து உருவங்கள்‌ நீந்திக்‌ கொண்டேயிருந்தன. 
கீழே நாவற்‌ பழங்களைக்‌ கூடையில்‌ நிரப்பி மழையால்‌ 
வேர்த்த உப்பை இட்டு இலைகளில்‌ வைத்து விற்க 
வேண்டும்‌. மெறாஸில்‌ கடலையைக்‌ கூறுபோட்டு விற்க 
வேண்டும்‌. மிளகாயைக்‌ கூறுபோட்டு விற்க வேண்டும்‌. 
மாங்காயைப்‌ பத்தையாக்கி விற்க வேண்டும்‌. 

கடலையை வறுத்தே ஏதோ பாத்திரத்தில்‌ “டிக்பிக்‌” 
என்று சப்தமெழுப்பிக்‌ கை ஒடிய வறுத்தே வாழ 


வேண்டும்‌. இங்கு ஒரு சின்ன டின்‌. அதில்‌ கரி. இரண்டு 
செங்கல்தான்‌ அடுப்பு. செங்கல்‌ அடுப்பு மேல்‌ டின்னில்‌ 
கரித்‌ தீ. அதில்‌ சோளத்தைச்‌ சுட வேண்டும்‌. மழையில்‌ 
நனைந்த கரியை விசிற வேண்டும்‌. விசுறுகிறான்‌ 
மனிதன்‌. வருவோர்‌ போவேரை எல்லாம்‌ பார்க்கிறான்‌. 
கொஞ்சம்‌ மயிரிழையில்‌ எதை நினைத்துக்‌ 
தயங்கினாலும்‌ தன்னுடைய சோளத்திற்குத்தான்‌ என்று 
நம்பி அந்த சந்தேகத்தை ஒரு சோளம்‌ வாங்குதலாக 
மாற்றும்‌ தினவு கொண்ட வெறிபிடித்த எதிர்பார்ப்பு 
மிக்க அழைப்பு “ஆவ்‌ ஸாஹப்‌”. 

இந்த முறையீடுகளில்‌ இந்த சாப்பாட்டில்‌ அதாவது 
முதலில்‌ பண்ண வேண்டும்‌. பிறகு அதை ஒரு இடத்தில்‌ 
வைக்க வேண்டும்‌. பாத்திரங்களில்‌ இட வேண்டும்‌. 
சாப்பிட வேண்டும்‌. பிறகு பாத்திரங்களைக்‌ கழுவ 
வேண்டும்‌. இதனுடைய துணியைத்‌ துவைப்பது, ஷேவ்‌ 
செய்து கொள்வது என்பதான எண்ணாயிரம்‌ 
செய்கைகளின்‌ எண்பது கோடிச்‌ செய்கைகளின்‌ 
அர்த்தமென்ன? நாமெல்லோரும்‌ ஒரு நாள்‌ பிணம்‌ 
என்பதா? 

கர்மாவைச்‌ செய்‌. பலனை எதிர்பார்க்காமே என்று 
சொன்னவன்‌ என்ன நினைத்திருக்கக்‌ கூடும்‌? 

ஜுவில்‌ நல்ல கூட்டம்‌. இருந்தும்‌ எவ்வளவு 
கூட்டமிருந்தாலும்‌ கூட்டத்தை நாய்க்‌ குடைக்‌ 
குப்பல்கள்‌ போல்‌ தோற்றமடையச்‌ செய்யும்‌ விதத்தில்‌ 
விஸ்தாரம்‌ கொண்டதாக இருந்தது ஜு. ஆரம்பம்‌ முடிவு 
தெரியாத ஒரு பெரிய கோளமாக, முக்கொணங்களாக 
ஒரு அலை எம்பலின்‌ கனத்துடன்‌ அது நடக்க நடக்கப்‌ 
பெருகிக்‌ கொண்டேயிருந்தது. தூரத்திலிருந்து 
பார்த்தால்‌ பிரமிக்கச்‌ செய்யும்‌ ஆறாகவும்‌, கிட்டப்‌ 
போனால்‌ சாதாரணத்‌ தண்ணீர்த்‌ தேக்கமாகவும்‌ 
காணப்படும்‌ சிறு சிறு ஓடைகளைப்‌ பெற்றிருந்தது ஜு. 
ஏனோ - கத்தி போன்ற பெரிய அலகுகள்‌ பெற்ற பெரிய 
நாரை இனம்‌ போன்ற பறவைகள்‌, சிவப்பாகத்‌ 
தலையில்‌ ஏதோ பழவக்‌ கிரீடம்‌ போன்ற சதைப்‌ 


பற்றைத்‌ தாங்கிய பறவைகள்‌ குழிவிழுந்த பெரிய 
அளவு கிளிஞ்சலின்‌ வெள்ளைப்‌ பாகங்கள்‌ போன்ற 
இடுப்பு இறக்கைகளைக்‌ கொண்ட பறவைகள்‌ இந்த 
பொய்க்‌ காட்டு மரங்களில்‌ முட்டையிட்டுக்‌ குஞ்சு 
பொரித்து வாழ்ந்து கொண்டிருப்போமே ஒழிய அந்த 
தண்ணீர்த்‌ தேக்கத்தைத்‌ தாண்ட மாட்டோம்‌ 
என்பதுபோல்‌ அவைகள்‌ வளைய வந்ததில்‌ மிளிர்ந்த 
சோக, அறிவற்ற தன்மை தினகரனைப்‌ பெரிதும்‌ அசதி 
அடையச்‌ செய்தது. 

ஜு முழுவதும்‌ நட்டு வைக்கப்பட்ட மரங்கள்‌ சாதாரண 
வளர்ச்சி கண்டு ஒரு பொய்க்‌ காடாகத்‌ தோற்றமளித்துக்‌ 
கொண்டிருந்தது. குமாரின்‌ கையைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு நடந்து கொண்டிருந்த தினகரன்‌. அந்த 
ஓடையைச்‌ சார்ந்த மரத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டு 
நின்று விட்டார்‌. 

அப்போது ஒரு பெரிய பறவை மரத்திலிருந்து 
புறப்பட்டு வானத்தில்‌ நீந்த ஆரம்பித்தது. கீழே 
ஓடையை ஓட்டிய மர நில பாகத்தில்‌ கும்பல்களாகப்‌ 
பறவைக்‌ கூட்டம்‌. ஒரு பிளேன்‌ இறங்குவதுபோல்‌ 
அந்தப்‌ பறவை நீந்தித்‌ தரையில்‌ இறங்கியவிதம்‌ அது 
ஏற்படுத்திய சிறிய நிழல்‌ கொய்ஞ்‌ என்ற சப்தம்‌ 
தினகரனை ஈர்த்தது. அந்தப்‌ பறவை இறங்கி வேகமாகத்‌ 
தத்தித்‌ தத்தி மற்ற பறவைகளுடன்‌ ஒட்டிக்‌ கொண்டது. 
ஒரு பறவை தன்னுடைய பெரிய அலகு 
அவ்வளவையும்‌ கழுத்தோடு வளைத்துத்‌ தன்‌ 
மார்பகத்தில்‌ ஒட்டிய சிறகுகளுக்குள்‌ மறைத்துக்‌ 
கொண்டு அங்கு அலகால்‌ கொத்தி கொத்தி எதையோ 
மும்முரமாகத்‌ தேடிக்‌ கொண்டிருந்தது. 

அந்த இடத்தைவிட்டு நகர்ந்தார்‌ தினகரன்‌. குமார்‌ 
என்னென்னவோ சொல்லித்‌ தனக்குப்‌ புரிந்த விதத்தில்‌ 
கத்தி ஆர்ப்பரித்துத்‌ தன்னுடைய மகிழ்ச்சியை 
விளம்பரப்‌ படுத்திக்‌ கொண்டே வந்தான்‌. நல்லகாலம்‌. 
குமார்‌ தினகரனைத்‌ தூக்கிக்கோ என்று அடம்‌ 
பிடிக்கவில்லை. எதற்கும்‌ இருக்கட்டும்‌ என்று புறப்படும்‌ 


முன்‌ தினகரன்‌ குமாரிடம்‌ ஒரு உடன்படிக்கை 
ஏற்படுத்திக்‌ கொண்டிருந்தார்‌. 

ஜுக்கு அழைச்சுண்டு போவேன்‌. ஆனால்‌ 
தூக்கிக்கோன்னு அடம்‌ பிடிக்கப்‌ கூடாது என்ன? சுட்டு 
விரலை நீட்டி அவனை அதிகாரம்‌ பண்ணியிருந்தார்‌. 

அப்போது அவனும்‌ பெரிய மனிதனைப்‌ போல்‌. 
எல்லாம்‌ புரிந்துவிட்டதுபோல்‌ தலையை ஆட்டினான்‌. 
அதனாலோ வேறு காரணமோ தினகரனைக்‌ குமார்‌ 
தூக்கிக்கோ என்று அடம்‌ பிடிக்கவில்லை. 

ஜுவில்‌ தினகரன்‌ ஒரு இரண்டு பர்லாங்கு தூரம்‌ 
நடந்திருப்பார்‌. அந்தத்‌ தூரம்‌ ஜுவை எப்படிப்‌ 
பார்ப்பது, ஜுவில்‌ எந்த வழியாக நடந்து போவது 
ஜுவில்‌ எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும்‌ 
என்பதாக இன்னும்‌ சில அறிக்கைப்‌ பலகைகளாக, 
விலங்குகளின்‌ பட்சிகளின்‌ விளம்பரப்‌ பலகைகளான 
ஒரு அரிவாள்‌ வளைவான ரஸ்தாகப்‌ பின்‌ 
தங்கிவிட்டன. 

வெயில்‌ பளீரென்று அடித்துக்‌ கொண்டிருந்தது. 
ஆனால்‌ வானத்தில்‌ தூரத்தே அதனோடு அந்தரத்தின்‌ 
விஸ்தாரணம்‌ முடிவடைந்து விட்டதுபோல்‌ கறுத்த 
மதில்கள்‌ போன்ற மேகங்களின்‌ “பேக்மராப்பில்‌” 
வெள்ளை மேகங்களின்‌ அணிவகுப்பு நடந்து 
கொண்டிருந்தது. அதிலெல்லாம்‌ அவ்வப்போது 
மின்னல்கள்‌ மெல்லிய கிளைகளாக, தாறுமாறாக வீசி 
எறியப்பட்ட நூல்‌ கோணல்களாகத்‌ தோன்றி மறைந்து 
கொண்டிருந்தது. அங்கிருந்து வந்த காற்றில்‌ தேங்கிய 
குளிர்ச்சியை வெயில்‌, ரொம்பவும்‌ சிரமப்பட்டுக்‌ 
கரைக்க யத்தனித்துக்‌ கொண்டிருந்தது. 

தினகரனின்‌ மனைவி மூச்சை இழுத்துச்‌ சுவாசித்தாள்‌. 
காலையில்‌ நன்றாகச்‌ சாப்பிட்டது, நல்ல உடை, 
ஸ்கூட்டர்‌ சவாரி, குளிர்ந்த காற்று வெயிலில்‌ கரைந்து 
கொண்டிருக்க அதில்‌ நடந்து கொண்டிருந்ததெல்லாம்‌ 
இவள்‌ தோளுக்குள்‌ எதையோ கரைத்தது. அந்த 
நிமிடமே அந்தப்‌ புல்‌ தரையில்‌ அவரோடு கட்டிப்‌ புரள 


வேண்டும்‌ போல்‌ இருந்தது. 

காலையிலிருந்தே அவளுக்குத்‌ தாபம்‌. சாப்பிட்டப்‌ 
பிறகு ஜுக்குப்‌ புறப்படுமுன்‌ கதைப்‌ புத்தகத்தை 
எடுத்துக்‌ கொண்டு படுக்கப்‌ போனவரிடம்‌ குமாரைத்‌ 
தூங்கப்‌ பண்ணிவிட்டுப்‌ போய்‌ அவரிடம்‌ கேட்பதாக 
இருந்தாள்‌. அப்போதுதான்‌ அவள்‌ கொஞ்சமும்‌ 
எதிர்பாராத விதத்தில்‌ குமார்‌ அன்னா ஜுக்கு என்ற 
கீச்சுக்‌ குரலில்‌ கத்தினான்‌. அந்தக்‌ குரலைக்‌ கேட்டு 
அவர்‌ வாரிச்‌ சுருட்டி எழுந்து கொள்வதைப்‌ பார்த்ததும்‌, 
அவள்‌ தன்னைக்‌ கட்டுப்படுத்திக்‌ கொண்டாள்‌. 
பாத்ரூம்‌ போய்‌ முகத்தில்‌ தண்ணீரை அடித்துக்‌ 
கொண்டு முகத்தைத்‌ துடைத்துக்‌ கொண்டு டிரெஸ்ஸிங்‌ 
டேபிளுக்கு வந்தபோது கூடத்‌ தாபத்தால்‌ சுடச்சுட 
முறுகிச்‌ சிவந்து சிறுத்த முகம்‌ இன்னமும்‌ சமனநிலை 
அடைந்திருக்கவில்லை. நல்ல ஜார்ஜெட்‌ பிடிக்காது. 
ஆனால்‌ அவள்‌ ஜார்ஜெட்‌ கட்டிக்‌ கொண்டால்‌ 
தினகரனுக்குக்‌ கொஞ்சம்‌ மயக்கம்‌ உண்டாவதுண்டு. 
அன்று முழுவதும்‌ அவரைத்‌ தன்‌ ஆதிக்கத்தில்‌ 
வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்ற வெறி அவளை 
ஆட்கொண்டிருந்தது. அவரை ஒரே வீச்சில்‌ தன்‌ காலில்‌ 
விழச்‌ செய்ய வேண்டும்‌ என்ற வெறி. அவரும்‌ அவள்‌ 
எதிர்‌ பார்த்தபடியே நடந்து கொள்ள மனம்‌ 
சந்தோஷித்துச்‌ சிரித்தாள்‌. உஷ்‌ குமார்‌ பார்க்கிறான்‌ 
என்று அவரை அதட்மனான்‌. 

குழந்தைகளுக்கு டிரெஸ்‌ செய்யும்‌ பொறுப்பு தினகரன்‌ 
தலையில்‌ விகுந்தது. அப்போது வராண்டாவில்‌ நின்று 
கொண்டிருந்த மனைவியைப்‌ பார்த்து இதுகளுக்கு யார்‌ 
டிரெஸ்‌ பண்ணறது... இரு. இரு ஜுக்கு போயிட்டு வந்து 
உன்னோடு பேசிக்கிறேன்‌ என்றார்‌ தினகரன்‌ அவளைப்‌ 
பார்த்துச்‌ சிரித்துக்‌ கொண்டே. 

இப்போது ஜுவில்‌ அவருடைய மனைவி அவரைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு நின்றிருந்தாள்‌. இவருக்கு 
இன்னொருத்தி இருந்திருக்கிறாள்‌. அந்த நினைப்பு 
அடிவயிற்றில்‌ சூடு ஏற்படுத்தியது. உள்ளுக்குள்ளே 


பந்து பந்தாக ஏதோ சுழன்று எம்பியது. கல்யாணத்துக்கு 
முன்‌ தனக்கு ஏற்பட்டிருந்த நட்பை அவரே அவளிடம்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 

தாம்‌ வந்துவிட்ட தூரத்தை திரும்பிப்‌ பார்த்த 
தினகரன்‌ தன்னுடைய மனைவியைப்‌ பார்த்து உன்‌ 
முகம்‌ ஏன்‌ இப்படி வேர்த்து விட்டது? என்றார்‌. 

ஒன்றுமில்லை. என்றாள்‌ அவள்‌. 

தாகமாய்‌ இருக்கா. பஃன்ன்டா கோகோ ஏதாவது 
சாப்பிடறியா என்றார்‌ அவர்‌. 

அன்னா கோகோ கோலா என்றான்‌ குமார்‌. 

பக்கத்தில்‌ தெரிந்த கோகோ கோலா ஸ்டாண்டை 
நோக்கி நடந்தார்கள்‌ அவர்கள்‌. மணி இரண்டரை என்ற 
அந்த ஸ்டாண்டில்‌ இருந்த டிரான்ஸிஸ்டரில்‌ 
விவிதபாரதி நிகழ்ச்சி அறிவித்தது. 

குமாருக்கு கோகோ கோலா கொடுத்ததும்‌ தோள்‌ 
மேலிருந்த அவருடைய கையிலிருந்த பாட்டிலைப்‌ 
பற்றி இழுத்தாள்‌. தினகரனுடைய மனைவி 
பஃன்டாவை உறிஞ்சினாள்‌. அங்கிருந்து அசட்டுக்‌ 
கண்ணாடியில்‌ தன்‌ முகத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டாள்‌. 
பரவாயில்லை. போனால்‌ போகட்டும்‌. இனிமேல்‌ 
கொஞ்சம்‌ கவனித்துக்‌ கொண்டால்‌ போகிறது என்று 
தனக்குத்‌ தானே சொல்லிக்‌ கொண்டாள்‌. இருந்தும்‌ 
அவர்‌ தன்னிடம்‌ சொன்ன விஷயம்‌ காலையில்‌ ஏற்பட்ட 
தாபம்‌ எல்லாம்‌ சேர்ந்து அவர்‌ தன்னை அணைத்துக்‌ 
கொண்டு நீதான்‌ எனக்கு எல்லாம்‌ என்று 
கதறினால்தான்‌ அவள்‌ மனசு சாந்தமடையும்‌ 
போலிருந்தது. 

அந்த கோகோ கோலா ஸ்டாண்டுக்கு இப்போது 
இன்னொரு குடும்பம்‌ வந்திருந்தது. பாலைக்‌ 
கெட்டிப்படுத்தி பிறகு நூலாக இழுத்து அதை 
வேஷ்டியாய்ப்‌ பின்னியதே போன்று அப்படியொரு 
வெள்ளை வேஷ்டி, குர்த்தா போட்ட கிழவனார்‌. 
அவருடைய மனைவி வெளிறிய சந்தனக்‌ கலரில்‌ ஓர்‌ 
புடவை. ரவிக்கை போட்டிருந்தாள்‌. கையில்‌ பெரிய 


முதலைத்‌ தோல்‌ பர்ஸ்‌. அவர்களுக்குப்‌ பின்னால்‌ 
அவர்களுடைய பிள்ளையும்‌ மாட்டுப்‌ பெண்ணும்‌ 
வந்து கொண்டிருந்தார்கள்‌. பெரியவருக்கு 
இந்துக்களுக்கே உரித்தானகர்மாவைச்‌ செய்து விட்டேன்‌ 
முகம்‌. கிழவிக்குப்‌ பிள்ளையைக்‌ கொத்தி சென்றுவிட்ட 
பொறாமை தேங்கிய முகம்‌. பிறகு சூட்போட்ட ஓர்‌ 
ஆசாமி வந்தான்‌. கையில்‌ விலை உயர்ந்த காமிரா அந்த 
ஆசாமிக்கு சிறிது பின்னால்‌ அக்கா தங்கை போன்ற 
இரு வளர்ந்த பெண்கள்‌. வந்தவன்‌ மூன்று கோகோ 
கோலாவிற்கு ஆர்டர்‌ கொடுத்தான்‌. 

அக்லாகானா என்று பேச்சின்‌ தொடர்ச்சி காசு 
கொடுத்து விட்டு நகர்ந்த தினகரனுடைய குடும்பத்தை 
மரியாதையாகப்‌ பின்‌ தொடர்ந்தது. அவர்கள்‌ ஜாலி 
கம்பிகளால்‌ பிணைக்கப்பட்ட ஒரு பெரிய கூண்டை 
அடைந்தார்கள்‌. பல நாடுகளிலிருந்து வந்த பலவித 
மயிலினங்கள்‌ அதில்‌ வளைய வந்து கொண்டிருந்தன. 

தினகரனுடைய மனைவி ஆண்‌ மயிலையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அதனுடைய தலை நிமிர்ந்த கர்வம்‌ 
அவளுக்குப்‌ பிடித்திருந்தது. ஏனோ முன்னால்‌ 
மதறாஸில்‌ ஆனந்தில்‌ ஸ்பார்ட்டகஸ்‌ படம்‌ 
பார்க்கும்போது அதில்‌ அடிமைகளைச்‌ சாகும்‌ வரையில்‌ 
சண்டையிடச்‌ சொல்லி வேடிக்கை பார்க்கும்‌ ராஜ 
விளையாட்டுக்‌ காட்சி ஞாபகத்திற்கு வந்தது. ஒருவித 
லஜ்ஜையுடன்‌ அந்தக்‌ காட்சிகள்‌ எப்போதும்‌ தனக்குப்‌ 
பிடித்தமான ஒன்றாகத்‌ திகழுமே ஒழிய ஐயோ பாவம்‌ 
உணர்ச்சியை எழுப்பாது என்ற தன்மையை இப்போதும்‌ 
மனதிற்குள்‌ ஒப்புக்‌ கொண்டாள்‌. அன்று அவள்‌ தன்‌ 
கல்லூரி டீச்சருடன்‌ அந்தக்‌ காட்சிக்குப்‌ போயிருந்தாள்‌. 

என்னடி பத்மா ஆன்பிள்ளை வேண்டியிருக்கு.. ஏதோ 
பெரிசா சாகசம்‌ செய்யறாப்பல நடந்துக்‌ கறாங்களே 
ஒழிய அதோ அந்த ஸ்க்ரீனில்‌ நீந்தும்‌ மூஞ்சிகளைப்‌ 
பாரேன்‌. எல்லாம்‌ பஞ்சு உருவங்கள்‌. அவர்களுடைய 
உடம்பு பஞ்சாய்‌ இருக்கும்‌. உன்னுடையதும்‌ 
என்னுடையதும்‌ போல.. அதுகளுடைய மனசைப்‌ 


பத்தியோ கேட்கவே வேண்டாம்‌. எப்போதோ உளுத்துப்‌ 
போயிருக்கும்‌. என்று உரக்கவே சொன்னாள்‌. 

அப்போது அவளை அடக்குவதற்காக அவள்‌ 
கிள்ளினாள்‌. அவள்‌ ஊனளவென்று பாதி நிஜ பாதிப்‌ 
பொய்க்‌ குரலெழுப்பினாள்‌. என்த ஆம்பிள்ளையைப்‌ 
பார்த்தாலும்‌ அந்த டீச்சர்‌ யூ லில்லிவர்டு பாஸ்டர்ட்‌ 
என்று முனகுவாள்‌. 

அப்போதெல்லாம்‌ இது எந்த நாவிலிருந்து என்பாள்‌ 
பத்மா. 

எந்த நாவிலிருந்து இருந்தால்‌ என்ன பாரேன்‌. இதுகள்‌ 
மூஞ்சியை தொந்தியும்‌ தொப்பையுமாக.. முப்பத்தைந்து 
வயதிலும்‌ மாஸ்டர்பேடிங்‌ பாஸ்ட்டர்ட்ஸ்‌ யூ நோ பத்மா 
டோன்ட்‌ மேரி நெவர்‌ இஃப்‌ யூ ஆர்‌ஃபெட்‌ அப்‌ வித்‌ மீ 
ஸர்ச்‌ அனதர்‌ பார்ட்னர்‌ லைக்‌ மீ அஃப்‌ கோர்ஸ்பட்‌ 
டோன்ட்‌ மேரி யூ ஸீதட்‌.. 

ஆனால்‌ அவளுக்குக்‌ கல்யாணம்‌ ஆயிற்று. தினகரன்‌ 
பேப்பரில்‌ விளம்பரம்‌ செய்திருந்தார்‌. அந்த விளம்பரத்‌ 
துணுக்கை எடுத்துக்‌ கொண்டு தூக்கத்தில்‌ நடப்பவள்‌ 
போல்தான்‌ அன்று அவன்‌ பேசினான்‌. நாம்‌ சிறிது மனம்‌ 
விட்டுப்‌ பேசலாம்‌ என்றார்‌ தினகரன்‌. அன்று சுருக்கமாக 
நான்‌ நான்‌ நீ நீயாக இருப்போம்‌ நாம்‌ ஒன்றாக 
வாழ்வோம்‌ என்றார்‌. ஏனோ அவளுக்கு அந்த 
வார்த்தைகள்‌ பிடித்திருந்தன. நான்‌ நானாக இருப்பேன்‌ 
என்று அவர்‌ தனக்குச்‌ சொல்லிக்‌ கொண்டது சரி. 
ஆனால்‌ நான்‌? அவளுக்கு அழுகை வந்தது. அவர்‌ 
ஓடிப்போய்‌ அவளைத்‌ தழுவினார்‌. முதலில்‌ அவள்‌ 
முரண்டு பிடித்தாள்‌. பிறகு இணங்கினாள்‌. அடிக்கடி 
அவர்‌ ரூமுக்குப்‌ போய்வர ஆரம்பித்தாள்‌. பிறகு 
கல்யாணம்‌ செய்து கொண்டாள்‌. திருப்பதியில்‌ 
கல்யாணம்‌. கடைசி நிமிடத்தில்‌ அம்மா வந்தாள்‌. 
அப்பா அவள்‌ முகத்தில்‌ விழிக்க மாட்டேன்‌ என்று 
சொல்லிவிட்டார்‌. 

அவர்‌ அவரிடம்‌ தன்‌ டீச்சர்‌ நட்பை இதுவரையில்‌ 
சொன்னதில்லை. லில்லிவிவர்ட்‌ பாஸ்டர்ட்ஸ்‌ என்று 


டீச்சர்‌ அடிக்கடி ஆண்களை வைத்து எவ்வளவு தவறு 
என்று அவளுக்குப்‌ புரிந்தது. குண்டு குண்டான 
இரண்டு குழந்தைகள்‌. அதற்கு ஏதுவான அடிவயிற்றில்‌ 
அடிக்கடி அவர்‌ குடிகொள்ளச்‌ செய்த நமநமத்த 
இன்பவலிகள்‌. பசி கலியாணத்திற்குப்‌ பிறகுதானே 
அவளுக்குச்‌ சாப்பாட்டில்‌ அப்படியொரு ஆசை 
ஏற்பட்டது? அதற்கும்‌ அவர்தானே காரணம்‌? 

மேலும்‌ டீச்சர்‌ யூ ஆர்‌ ராங்‌. ஒரு ஆண்‌ தன்னை 
நிர்வாணமாக எவ்வளவு நேரம்‌ வேண்டுமானாலும்‌ 
பார்த்துக்‌ கொள்ளலாம்‌. ஹி ஹாஸ்‌ ஏ பெட்டர்‌ பில்டு. 
ஹி லுக்ஸ்‌ மச்‌ மோர்‌ ஹோல்சம்‌ மேலும்‌ இந்த 
மயிலைப்பார்‌. ஆண்‌ மயிலில்தான்‌ அப்படியொரு 
அப்படியொரு அழகு காம்பீர்யம்‌ தெரிகிறது. பெட்டைக்‌ 
கோழியைவிடச்‌ சேவலைப்‌ பார்‌. நல்ல வளர்ந்த ஆண்‌ 
ஆல்சேஷனை நீ பார்த்ததில்லை. கிழட்டு ஆண்‌ 
சிங்கத்தைப்‌ பார்‌. நீ எப்போதாவது இங்கு வந்தால்‌ 
தினகரனுடன்‌ ஒரு வாரம்‌ இருந்து பார்‌. 

எனக்கு என்னவாயிற்று? போட்டி பொறாமை, 
பைத்தியக்கார எண்ணங்களில்‌ நினைத்து என்னை 
வருத்திக்‌ கொண்கிறேன்‌. நான்‌ இருபது வயதில்‌ 
ஆண்களுடன்‌ பேச முடியாது அவதியுற்றது காரணமாக 
இருக்கலாம்‌. என்‌ அம்மா என்னை அப்படிக்‌ கட்டிக்‌ 
காபாந்து செய்தாள்‌. பிறகு நான்‌ டீச்சரை 
அழைத்துவந்து ஜாடை மாடையாக வீட்டிலேயே அதை 
ஆரம்பித்த பிறகும்‌ அம்மாவுக்கு என்‌ நிலை 
புரியவில்லை. 

உங்களுக்குக்‌ கோடி தாங்க்ஸ்‌ என்றாள்‌ அவள்‌ தன்‌ 
கணவனைப்‌ பார்த்து எதற்கு? என்றார்‌ அவர்‌. 

இரவில்‌ சொல்கிறேன்‌ என்றாள்‌ அவர்‌. 

தினகரன்‌ தோளைக்‌ குலுக்கிக்‌ கொண்டார்‌. சிரித்தார்‌. 
நான்‌ ராஜாவாக இருந்தால்‌ இப்போது இங்கு இருக்கும்‌ 
அத்தனைப்‌ பேரையும்‌ வெளியே போகச்‌ சொல்லிவிட்டு 
உன்முன்‌ மண்டியிட்டு இப்போதே சொல்‌ என்பேன்‌ 
என்றார்‌. 


எவ்வளவு சினிமா பார்த்தால்‌ என்ன? புத்தி 
வந்தால்தானே? என்றாள்‌ அவள்‌. 

என்ன உளறுகிறாய்‌? என்றார்‌ அவர்‌. 

இரண்டு அல்லது மூன்றுக்கு மேல்‌ கூடாதாம்‌. நியூஸ்‌ 
ரீலுக்குப்‌ பதிலாக இப்போதெல்லாம்‌ அதைத்‌ தானே 
போட்டுக்‌ காட்டுகிறார்கள்‌. மேலும்‌ நீங்கள்‌ அவர்கள்‌ 
சொல்வதைக்‌ கூட உபயோகப்படுத்துவதில்லை. 
ஜாக்கிரதை. 

ஏய்‌ மெல்ல யாராவது கேட்கப்‌ போகிறார்கள்‌. என்றார்‌. 
அவர்‌. அவள்‌ தன்‌ நாக்கைக்‌ கடித்துக்‌ கொண்டு 
சுற்றுமுற்றும்‌ பார்த்தாள்‌. அந்த வயதான தம்பதிகள்‌ 
பின்னால்‌ வந்து கொண்டிருந்தனர்‌. பிள்ளையையும்‌ 
மாட்டுப்‌ பெண்ணையும்‌ காணவில்லை. ஓர்‌ கூண்டுப்‌ 
பக்கமாக அந்த சூட்போட்ட ஆசாமியுடன்‌ வந்த இரண்டு 
பெண்களில்‌ மூத்தவளாகத்‌ தெரிபவள்‌ தனியாக நடந்து 
கொண்டிருந்தாள்‌. சூட்‌ ஆசாமியும்‌ தங்கையும்‌ புல்‌ 
தரையில்‌ உட்கார்ந்திருந்தனர்‌. தங்கைக்காரி 
கைகளைப்‌ பின்னால்‌ ஊன்றிக்‌ கால்களை முழுவதும்‌ 
நீட்டிக்‌ கொண்டு உட்கார்ந்திருந்தாள்‌. கழுத்தை 
அண்ணாந்து சிலிர்ப்பித்து, பாஃப்‌ தலைமயிர்‌ 
அசைந்தாட உடம்பே சிறு சிறு சிரிப்பு நகைகளாகக்‌ 
குலுங்க உட்கார்ந்திருந்தாள்‌. 

அந்த மூவரும்‌ அன்று ஜுவில்‌ பல சமயங்களில்‌ 
தினகரனுடையவும்‌ அவருடைய மனைவி கண்களிலும்‌ 
பட்டனர்‌. மூத்தவள்‌ எப்போதும்‌ பத்தடி பின்னாலேயே 
நடந்து கொண்டிருந்தாள்‌. கோட்‌ சூட்‌ ஆசாமியும்‌ 
வயதில்‌ தங்கை போன்று தோற்றம்‌ கொண்ட 
பெண்ணும்‌ பேசிச்‌ சிரித்து நடந்து கொண்டேயிருந்தனர்‌. 
அடிக்கடி புல்‌ தரையில்‌ உட்கார்ந்தனர்‌. கையோடு 
கொண்டு வந்திருந்த பிளாஸ்கிலிருந்து பிளாஸ்டிக்‌ 
டம்ளரில்‌ எதையோ கொட்டி அடிக்கடி குடித்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. ஜுவில்‌ அவர்கள்‌ எந்தக்‌ கூண்டுப்‌ 
பக்கத்திலும்‌ ஒரு தடவைகூட நிற்கவில்லை. 
பொதுவாகப்‌ பார்க்கில்‌ உலாவுவது போன்று நடந்து 


கொண்டிருந்தனர்‌. 

பையன்‌ குமார்‌ தினகரனை ரொம்பவும்‌ தொளாவிக்‌ 
கொண்டிருந்தான்‌. அன்னா இது என்ன? அது என்ன? 
அன்று ஜுவில்‌ கேள்வி சாகரமானான்‌ குமார்‌. தினகரன்‌ 
அளந்தார்‌. நான்‌ என்ன பயாலஜி ஸ்டூடன்டா என்ன? 
என்று தனக்குத்‌ தானே சொல்லிக்‌ கொண்டார்‌. 
எங்கிருந்து வந்தது? என்ன இனம்‌? மாமிச பட்சிணியா? 
இல்லையா போன்ற தகவல்களை வெள்ளைப்‌ பறவை 
கறுப்புப்‌ பூனை சிகப்புபறவை என்று சாதாரணமாகச்‌ 
சுவரைப்‌ பார்த்துச்‌ சொல்வதிலிருந்து வானதது 
நட்சத்திரம்‌ என்று தன்‌ கற்பனையை அள்ளி 
வீசுவதிலிருந்து ஏதேதோ ஜாலங்கள்‌ புரிந்து 
கொண்டிருந்தார்‌ தினகரன்‌. அப்போதைக்குக்போது 
மனைவியைத்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. அவள்‌ சிரித்துக்‌ 
கொண்டு நின்றிருந்தாள்‌. இரு அவ்வளவு சிரிப்பையும்‌ 
இரவில்‌ வலியாக, முனகலாக வேர்வையின்‌ தெப்பக்‌ 
கடலாக மாற்றுகிறேன்‌ என்று மனதிற்குள்‌ கருவிக்‌ 
கொண்டார்‌. தொடர்ந்து மனைவி சொன்னது ஞாபகம்‌ 
வந்தது. இதுவரையிலும்‌ உபயோகித்ததில்லை. இரண்டு 
குழந்தைகளாகி விட்டது. வாங்குவதா, வேண்டாமா? 
கடையில்‌ போய்க்‌ கேட்க முடியுமா? அப்படிக்‌ கேட்டாலும்‌ 
முதலில்‌ நான்‌ ஒரு கடை வைத்து விற்கிறேன்‌ என்று 
வைத்துக்‌ கொள்வோம்‌. யாராவது வந்து என்னை ஒரு 
பாக்கெட்‌ கேட்டால்‌ சீ... மேலும்‌ என்னால்‌ அதை 
உபயோகிக்க முடியுமா? இருந்தும்‌ மனைவியிடம்‌ 
போகும்போதெல்லாம்‌ பயம்‌ தொற்றாமலிருந்ததில்லை.. 
எங்கோ வைகறையின்‌ முதல்‌ கீற்று கணக்காக ஒரு சிறு 
ஜொலிக்கும்‌ பொட்டு ஒன்றே ஒன்று மீண்டும்‌ அவளில்‌ 
ஒளிர்ந்துவிட்டால்‌. 

தினகரனை ஏதோ இனம்‌ புரியாத அசதி தொற்றியது. 
மனித வாழ்க்கையே அர்த்த மற்றதாகி விட்டது போலப்‌ 
பட்டது. பேராசை பிடித்த மனிதன்தான்‌ கடவுளைப்‌ 
படைத்தான்‌. என்று சொன்ன அவளுடைய அண்ணா. 
முப்பத்திரெண்டு வயதில்‌ நூற்றுக்கணக்கான 


துயரங்களுக்குப்‌ பிறகு. எவனுக்கோ மனைவியாகப்‌ 
போன ஜானா அதோ அந்தப்‌ பெண்ணையும்‌ 
ஆணையும்‌ நடக்க விட்டுப்‌ பின்னால்‌ தயங்கித்‌ 
தயங்கிக்‌ கூண்டினருகில்‌ நின்று நின்று நடக்கும்‌ அந்தப்‌ 
பெண்‌ உள்பட. ஆமாம்‌ அவள்‌ முகத்தில்‌ ஏன்‌ அந்தச்‌ 
சோகம்‌? எல்லோரும்‌ என்‌ கண்‌ முன்னால்‌ இப்போது 
நீந்துகிறார்களே? ஏதோ அவர்கள்‌ இரைந்து கூப்பாடு 
போட்டு ஏதோ சொல்வது போலிருக்கிறதே? என்ன 
சொல்கிறார்கள்‌ இவர்கள்‌? எங்களுடைய 
சோகத்திற்காக ஒரு பொட்டுக்‌ கண்ணீர்‌ விடுங்கள்‌ 
என்று கெஞ்சுகிறார்களா? யாருக்காக அழுவது? 
எதற்கென்று அழுவது? அவரிடமிருந்து பெருமூச்சுக்‌ 
கிளம்பியது. 

இதோ பார்த்தியா குமார்‌.. இந்தப்‌ புறா. 

அது புறா இல்லை, அவள்‌ சிரித்தாள்‌. 

இந்தப்‌ புறா குமார்‌ வந்து, 

குமார்‌ அது புறா இல்லை. 

இப்ப நீ சும்மா இருக்கிறியா? இல்லையா? தினகரன்‌ 
தன்னுடைய மனைவியை அதட்டினார்‌. 

அவள்‌ இரண்டு அடி பின்னால்‌ தள்ளி நின்று மீண்டும்‌ 
சிரித்தாள்‌. 

குமார்‌ அது புறா அது இல்லை. போ போ உன்னை 
அடிப்பேன்‌ என்றான்‌ குமார்‌. 

அச்சா பாபா அது புறா இல்லை என்றார்‌ தினகரன்‌. 
அப்படி வாங்க வழிக்கு என்று இடுப்பில்‌ கை வைத்துக்‌ 
கொண்டு சிரித்தாள்‌ அவள்‌. 

அப்படித்தான்‌ நீங்களெல்லோரும்‌ அப்படித்தான்‌. ஒரு 
வைரக்கல்‌, ஒரு பவழம்‌, இல்லை ஒரு பூ கொடுத்து 
உங்களை நாங்கள்‌ என்ன வேண்டுமானாலும்‌ செய்து 
கொள்ளலாம்‌. அப்படியும்‌ முரண்டு பிடித்தால்‌ 
ஒன்றுமேயில்லாத ஒரு கற்பனைத்‌ தோல்வியை ஒப்புக்‌ 
கொண்டு உங்கள்‌ காலுங்கீழ்‌ விழுந்தால்‌ அந்தப்‌ பருத்த 
தனங்கள்‌, வளப்பமான கைகள்‌, உதடுகள்‌ 
எங்களுடையது. உடம்பே பூஞ்சையானாலும்‌ உங்கள்‌ 


துடைகளில்‌ அப்படியொரு அழுத்தம்‌ எங்கிருந்து 
வந்தது? அதுவும்‌ எங்களுடையதுதான்‌.. 

அன்னா சொல்லு புறா புறா என்று அவரை 
ஊக்குவித்தான்‌ குமார்‌. தினகரன்‌ தன்‌ மனைவியைப்‌ 
பார்த்தார்‌. 

அவள்‌ உதட்டைப்‌ பல்லால்‌ அழுத்தி பறவை 
என்றாள்‌. 

அவரைப்‌ பார்த்துக்‌ கண்களால்‌ சிரித்துக்‌ கொண்டே. 

இவளா சில சமயங்களில்‌ அப்பட இவ்வளவு 
சீரியஸாக ஒன்றுமே நடக்காதது போல்‌ பசுவாட்டம்‌, 
தன்னை அப்படி ஒரு பெரிய மனுஷி போல்‌ ஆக்கிக்‌ 
கொள்கிறாள்‌. 

இப்போது ஆண்‌ முறைகள்‌ வகுக்கப்பட்டு விட்டதால்‌ 
நான்‌ வேண்டும்‌ என்பதை எப்படி பகிரங்கமாக 
வெளிப்படுத்திக்‌ கொள்கிறாள்‌. 

அவருக்கு அவளைக்‌ கண்டுக்க வேண்டும்‌ 
போலிருந்தது. ஆனால்‌ அவளுடைய எண்ணத்தில்‌ 
அவளில்‌ அவள்‌ அழகாக இருந்தாள்‌. பார்க்கும்‌ 
இடமெல்லாம்‌ அழகை வாரி இறைக்கிறாள்‌. அவள்‌ 
அன்னை. பெண்ணரசி. பராசக்தி. உலகத்தை உரு 
ஆக்குபவள்‌. அவருக்கு அவளை அணைத்தால்‌ 
தேவலை போலிருந்தது. தூரத்தில்‌ தெரிந்த 
மரங்களுக்குப்‌ பின்னால்‌ அவளை அழைத்துக்‌ 
கொண்டு போனார்‌. 

குமார்‌ அவரை விழித்து விழித்துப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. அதோ பார்‌ மான்‌ இல்லே.. எவ்வளவு 
அழகாய்‌ இருக்கு இல்லே? என்று சொல்லி அவன்‌ 
கவனத்தைத்‌ திருப்பினார்‌. அவன்‌ திரும்பினதும்‌ 
கையிலிருந்த குழந்தையைக்‌ கீழே உட்காரவைத்து 
விட்டு அவளை இறுகக்‌ கட்டிக்‌ கொண்டார்‌. இரண்டு. 
நெற்றியில்‌ ஒன்று. உதட்டில்‌ ஒன்று. தாங்க்ஸ்‌ என்றார்‌. 

குமாரை அழைத்துக்‌ கொண்டு கூண்டுகள்‌ பக்கமாக 
வேகமாக நடக்கலானார்‌. ஏனோ அந்தரத்தில்‌ காற்றில்‌ 
அது அப்போது வியாபித்திருப்பதாகப்‌ பட்டது. ஆடும்‌ 


மரங்களில்‌ அவளுடைய குரல்‌ தேங்கி ஊர்ந்தது. மாலை 
பரப்பிக்‌ கொண்டிருந்த நீண்ட நிழல்களில்‌ நிழல்கள்‌ 
எழுப்பிய அருவரு கட்டிடங்களில்‌ அது சலனமடைந்து 
வியாபித்தது. எங்கோ விரைந்து கொண்டிருந்தது. 

ஸ்ட்டரின்‌ ரீங்காரத்தை அது தொடர்ந்தது. உலகத்தில்‌ 
ஒரு பாட்டு ரூபமாக ஒரு இழை குரலாக இனம்‌ புரியாத 
ஏதோ ஒன்று சதா எல்லாவற்றையும்‌ அழைப்பு 
விடுத்துக்‌ கொண்டிருப்பதாகப்‌ பட்டது. என்னைத்‌ 
தேடினவனே உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்‌ என்ற குரல்‌ 
எங்கிருந்தோ கேட்பது போலிருந்தது அதுவும்‌ பாட்டு 
ரூபமாக. 

மரங்களுக்குப்‌ பின்னால்‌ தினகரனுடைய மனைவி 
பிரார்த்தித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 

அவரை வாட்டுவது எதுவாக இருந்தாலும்‌ அதை 
நிவர்த்தி செய்‌. அவருடைய முகத்தைப்‌ பார்த்தால்‌ 
விதியே நீ என்ன மாதிரி விளையாடக்கூடும்‌ என்பதைச்‌ 
சாகரமாக அவர்‌ முகத்தில்‌ தேங்கி உன்னைப்‌ 
பிரதிபலித்துக்‌ காட்டிக்‌ கொள்வதை நான்‌ அடிக்கடி 
பார்க்கிறேன்‌. 

நான்‌ உன்னை அவர்‌ முகத்தில்‌ விளையாடிக்‌ 
கொண்டிருக்கும்‌ அனுபவ முத்திரையைப்‌ பார்த்துப்‌ 
பயப்படுகிறேன்‌. தலைகுனிந்து வணங்குகிறேன்‌. இந்த 
மாதிரியான பழம்‌ கிடைக்க நான்‌ என்ன செய்தேன்‌. 
பன்னிரண்டு வருட காலம்‌ என்‌ இனத்தவரோடு கட்டிப்‌ 
புரளுவதை வெட்டிப்‌ போட்டு பெண்‌ 
ஆக்கியிருக்கிறாய்‌. அனுபவ முத்திரையே விதியே 
எப்போதும்‌ உன்னுடைய தேடலின்‌ பிரதிபலிப்புக்கள்‌ 
மனமொத்து ஒன்று சேருதலாகவே இருந்து போகட்டும்‌. 
உன்னை நான்‌ நினைத்தபடி நீ என்னில்‌ வந்து 
குடிகொள்ள இந்த மாலை வேளையில்‌ நீளும்‌ 
நிழல்களில்கூட நின்றுகொண்டு அழைக்கிறேன்‌. அந்த 
நிழல்களில்‌ கூட நீ என்றோ அவைகளை உருவமாகக்‌ 
கற்பனை செய்தது. பாதியாக நின்றுவிட்டது. முழுமை 
பெற நான்‌ ஆசீர்வதிக்கிறேன்‌. இங்கும்‌ எங்கும்‌ 


பிரதிபலிக்கும்‌ துன்பங்களை அடித்துப்‌ போடு மறையும்‌ 
ரத்தச்‌ சிவப்புச்‌ சூரியனே என்‌ வேண்டுதலை உன்னில்‌ 
ஐக்கியப்படுத்திக்‌ கொண்டு நாளை உதி. 

பிறகு அவளுக்கு இரைச்சல்‌ சப்தம்‌ கேட்கவே 
துணுக்குற்றாள்‌. குமாருக்கு மெளனமாக எதையோ 
கூண்டுக்குள்‌ சுட்டிக்‌ காட்டி விளக்கிக்‌ கொண்டிருந்த 
அவர்‌ பக்கம்‌ தன்‌ பெண்ணை வாரிக்‌ கொண்டு 
ஓடினாள்‌. அவர்‌ பக்கத்தில்‌ போய்‌ அவர்‌ தோளைப்‌ 
பற்றி இழுத்து அவர்‌ கவனத்தைத்‌ திருப்பினாள்‌. 

தூரத்தில்‌ ஜனங்கள்‌ குண்டு விழப்போகும்‌ பயத்துடன்‌ 
மூலைக்கு ஒருவராகச்‌ சிதறி ஓடிக்‌ கொண்டிருந்தனர்‌. 
ஒரு புலி நான்கு கால்‌ பாய்ச்சலில்‌ ஜுவைத்‌ திக்குகளின்‌ 
முனைகளாக அளந்து கொண்டிருந்தது. தினகரன்‌ 
கவனித்தார்‌. குமாரைத்‌ தூக்கிக்‌ கொண்டு அவர்‌ மேல்‌ 
சாய்ந்த அவருடைய மனைவி ஸ்டில்‌ போட்டோகிராபி 
ஆனாள்‌. புலி கூண்டிலிருந்து எப்படியோ தப்பித்துக்‌ 
கொண்டு விட்டது. புலி நீளமாகப்‌ பாய்ந்தது. 
அந்தரத்தில்‌ முடிந்த மட்டும்‌ எம்பி குதித்தது. கீழே 
விழுந்து உருண்டு புரண்டது. எழுந்தது. நிதானமாகச்‌ 
சுற்றுமுற்றும்‌ பார்த்தது. பிறகு ஓடும்‌ ஜனங்களைப்‌ 
பெரிய வட்டமாக அடித்து ஒன்று சேர்த்து நடுவில்‌ 
குவித்தது. அலறல்கள்‌ தொடர்ந்தன. புலி கண்மண்‌ 
தெரியாமல்‌ ஓடிக்‌ கொண்டிருந்தது. முன்னங்‌ கால்களை 
அழுத்திக்‌ கொண்டு உடம்பை ஒரு பெருங்‌ கோடாக 
வளைத்துக்‌ கொண்டது. உறுமிப்‌ பாய்ந்தது. மீண்டும்‌ 
கூக்குரலுடன்‌ மனித ஓட்டம்‌ தொடர்ந்தது. 

தினகரன்‌ புலிக்கு வெகு தூரத்தில்‌ இருந்தார்‌. இருந்தும்‌ 
புலி ஓரிரு தடவை அவருக்கு ஒரு ஐம்பது கஜ அளவு 
தூரத்தில்‌ ஓடியது. அது அவர்களைக்‌ காணவில்லை. 
அவருக்கு அடி வயிறு ஜில்லென்று ஆயிற்று. பிறகு 
தூரத்தில்‌ ஜுவின்‌ ஆரம்பத்தில்‌ இருக்கும்‌ ஆபீஸில்‌ 
அலாரம்‌ அலர ஆரம்பித்தது. இரண்டு, மூன்று, ஜீப்புகள்‌ 
அதில்‌ இரும்புத்‌ தொப்பி அணிந்த போலீஸ்‌. வெள்ளை 
உடை அணிந்த அதிகாரிகள்‌ தென்பட்டனர்‌. ஜுப்பின்‌ 


வேகம்‌ அதிகரித்தது. ஜனங்களைப்‌ பயப்படாமல்‌ 
அங்கங்கே அப்படியே நிற்குமாறு ஒலி பெருக்கியில்‌ 
உத்தரவு வந்தது. இப்போது ஜீப்‌ புலியைத்‌ துரத்த 
ஆரம்பித்தது. இப்போது புலி புரானகிலா மதில்களை 
நோக்கி ஓட ஆரம்பித்தது. ஜீப்‌ பிடாமல்‌ புலியைத்‌ 
துரத்தியது. புலி பாய்ந்தது. முள்‌ கம்பி அதை ஒரு 
பந்தாக எதுக்களைத்துத்‌ தள்ளியது. புலி மீண்டும்‌ 
பாய்ந்தது. முள்‌ கம்பி எவ்வளவோ இறுகக்‌ கட்டப்‌ 
பட்டிருந்தும்‌ பூகம்பம்‌ கண்டதுபோல்‌ தொய்ந்து ஆடிப்‌ 
புலியைக்‌ கீழே தள்ளியது. புலி விழுந்த இடத்திலிருந்து 
எழுந்து தன்னை நக்கிக்‌ கொடுத்துக்‌ கொண்டது. 
சுற்றுமுற்றும்‌ தரையில்‌ எதையோ முகர்ந்து பார்த்தது. 
மீண்டும்‌ ஓட ஆரம்பித்தது. இப்போது புலி பாய்ந்த 
வேகத்தில்‌ கம்பியில்‌ பட்டதும்‌ அது ஒதுக்கப்பட்டு 
அந்தரத்தில்‌ அப்படியே அரைக்‌ கணத்திற்கு நின்றது. 
அப்போதுதான்‌ அதன்‌ மேல்‌ முதல்‌ குண்டு பாய்ந்தது. 
புலி சாகவில்லை. அடிபட்ட ஆத்திரத்தில்‌ 
புரண்டெழுந்தபோது இரண்டாவது குண்டை 
நெற்றியில்‌ பெற்றுக்‌ கொண்டது. மூன்றாவது குண்டு 
பாய்ந்தபோது புலி எழுப்பிய ஓலம்‌ கேட்டவுடன்‌ 
தினகரனின்‌ உடம்பு ஒரு தரம்‌ குனிந்து எழுந்தது. 
அவருக்குள்‌ எதையோ சொடுக்கி இழுப்பதுபோல்‌ வலி 
ஏற்பட்டது. 

குமாயுன்‌ ஹில்ஸி லிருந்து பிடிக்கப்பட்ட புலியாம்‌. 
பிடித்து இரண்டு மாதங்கள்தான்‌ ஆகிறதாம்‌. முதல்‌ ஒரு 
மாதம்‌ புலி எந்த ஆகாரத்தையும்‌ தொடவில்லையாம்‌. 
உறுமிக்‌ கொண்டிருந்ததாம்‌. லேசான ஒரு கண்டிப்பு 
மிகுந்த உறுமலோடு சரி. ஆட்டு மாமிசம்‌. அப்போதுதான்‌ 
கொன்ற மான்‌. ஊஹிம்‌ எதையும்‌ திரும்பிப்‌ 
பார்க்கவில்லையாம்‌. நாளொன்றுக்கு உயரே ஒரு 
முப்பது அடிக்கு மூடப்பட்ட ஜாலி கம்பிகளை நோக்கி 
நூற்றுக்கணக்கான தடவைகள்‌ தாவித்‌ தாவிப்‌ பொதக்‌ 
பொதக்கென்று விழுந்து களைத்துக்‌ 
கொண்டிருந்ததாம்‌.அவ்வாறு களைத்த பிறகு 


கால்களால்‌ வெகுநேரம்‌ கம்பியைப்‌ பிராண்டிக்‌ 
கொண்டிருக்குமாம்‌. இன்னமும்‌ எத்தனையோ கதைகள்‌. 
நிருபர்கள்‌ வந்து படம்‌ பிடித்தார்கள்‌. கையுடன்‌ 
கொண்டு வந்து நோட்புக்கில்‌ குறிப்பு எடுத்துக்‌ 
கொண்டார்கள்‌. தினகரனைத்‌ தோளில்‌ காமிரா தொங்க 
ஒருவன்‌ நெருங்கினான்‌. அவன்‌ அவரை ஏதோ கேள்வி 
கேட்டான்‌. 

தினகரன்‌ லிசன்‌ யூகோடுஸஹெல்்‌ டுயூ 
அண்டர்ஸ்டாண்ட்‌? எஸ டு ல்‌, என்றார்‌. 

அன்று அவர்‌ குமாருக்காகத்தான்‌ லகுனாவுக்குப்‌ 
போனார்‌. புலி செத்துப்போனது மனதை ரொம்பவும்‌ 
சங்கடப்படுத்தி விட்டது. புலியே நான்‌ இப்போது 
லகுனாவுக்குப்‌ போய்‌ புரூட்‌ சாலட்‌ சாப்பிட போகிறேன்‌. 
ஆனால்‌ மேலெழுந்த வாரியாக என்ன செய்தாலும்‌ 
உன்னுடைய சாவு என்னை ரொம்பவும்‌ உலுக்கி 
விட்டது. என்பதை உண்மையான மனதுடன்‌ 
முறையிட்டுக்‌ கொள்கிறேன்‌. என்று தனக்குத்‌ தானே 
சொல்லிக்‌ கொண்டார்‌. 

கல்யாணத்திற்கு முன்‌ சின்னவளுடன்‌ அடிக்கடி 
லகுனா வந்து போயிருக்கிறார்‌. ஆனால்‌ 
கல்யாணத்திற்குப்‌ பிறகு இதுவே முதல்‌ தடவை. 
அவரை வரவேற்கத்‌ திரும்பிய சர்வர்‌ ஹே: என்று 
ஆச்சரியக்‌ குரலெழுப்பினான்‌. 

அவருடைய மனைவிக்குச்‌ சிரம்‌ தாழ்த்தி வணக்கம்‌ 
தெரிவித்தான்‌. பிறகு ஒரு மூலை பக்கமாகக்‌ 
கண்ணோட்டம்‌ விட்டான்‌. முன்பெல்லாம்‌ தினகரன்‌ 
வழக்கமாக உட்காருமிடத்தைத்தான்‌ அவன்‌ அப்படிப்‌ 
பார்த்தான்‌. அங்கு யாரோ உட்கார்ந்திருந்தார்கள்‌. 
நான்கு வருடம்‌ ஆகியும்‌ சர்வர்‌ தான்‌ வழக்கமாக 
உட்காருமிடத்தை மறந்திருக்கவில்லை என்பதைத்‌ 
தினகரன்‌ கவனித்தார்‌. 

தினகரனையும்‌ அவருடைய மனைவி 
குழந்தைகளையும்‌ ஒரு இடத்தில்‌ உட்கார வைத்துவிட்டு 
கொஞ்ச நேரத்தில்‌ அவர்களுக்குப்‌ பில்‌ 


சமர்ப்பிக்கப்படும்‌. பிறகு நீங்கள்‌ அங்கு உட்காரலாம்‌. 
என்று சர்வர்‌ சொன்னான்‌. 

O.K I am ready to wait 

என்றார்‌ தினகரன்‌. அவருக்கு முன்பு பழக்கமான 
இடம்‌ காலியானதும்‌ அவர்‌ தன்‌ மனைவி 
குழந்தைகளுடன்‌ அங்கு போய்‌ உட்கார்ந்தார்‌. பக்கத்தில்‌ 
ஏதோ கனைப்புச்‌ சத்தம்‌ கேட்டது. மைக்கில்‌ பாடுபவர்‌ 
பக்கத்தில்‌ வந்து சிரித்துக்‌ கொண்டு நின்றிருந்தார்‌. 
தினகரன்‌ ஆச்சரியக்‌ குரலெழுப்பி எழுந்து கொண்டு 
வந்தவரின்‌ கையைக்‌ குலுக்கினார்‌. போயிட்டுப்‌ 
போறது. மன்னித்து விட்டேன்‌. என்றார்‌ வந்தவர்‌ 
சிரித்துக்‌ கொண்டே. 

தினகரன்‌ அவருடைய தோளை அழுத்தி உட்கார 
வைத்தார்‌. நம்மிடையே எதற்கு பார்மாலிடி என்று 
அசட்டுச்‌ சிரிப்பை உதிர்த்தார்‌ தினகரன்‌. 

அட எங்கோ நடந்த திருப்பதி கல்யாணத்திற்கு 
அழைப்பு போடவில்லைன்னா நான்‌ உன்னைக்‌ 
கோபித்துக்‌ கொள்கிறேன்‌? திரும்பி வந்தியே. இங்கு ஒரு 
நாளாவது எட்டிப்‌ பார்த்தியா? 

ஐ ஆம்‌ ஸாரி. தப்பு என்‌ மேல்‌ தான்‌ என்றார்‌ தினகரன்‌ 
இயல்பாக. அதுதான்‌ சொன்னேனே, மன்னித்து 
விட்டேன்‌ என்று. எனக்குத்‌ தெரியாதா உன்னை? நீ 
எப்போதும்‌ ஒரு விதம்‌. என்று சொல்லிச்‌ சிரித்தார்‌. பிறகு 
குமார்‌ முகத்தைச்‌ செல்லமாகத்‌ தட்டினார்‌. பையில்‌ 
கைகைவிட்டு ஒரு காட்பரீஸ்‌ சாக்கலேட்டை எடுத்து 
அவனிடம்‌ நீட்டினார்‌. 

குமார்‌ தயங்கிக்‌ கொண்டே தன்‌ அன்னாவைப்‌ 
பார்த்தான்‌. வாங்கிக்கோ என்றார்‌ அவர்‌ சிரித்துக்‌ 
கொண்டே. 

ப்ரூட்‌ சாலட்‌ வித்‌ ஐஸ்‌ க்ரீம்‌ மேலே இரண்டு சேரி 
பழத்துடன்‌ வந்தது. 

இன்னொன்று இப்போது வேண்டாம்‌ என்றார்‌ அவர்‌. 
சாப்பிட்டுத்தான்‌ ஆக வேண்டும்‌ என்றார்‌ தினகரன்‌. 

இல்லை. தொண்டை கட்டிக்‌ கொண்டுவிடும்‌. அப்புறம்‌ 


பாட முடியாது. மேலும்‌ ஒரு ப்ரூட்‌ சாலட்‌ கொடுத்து 
ஏமாற்றிவிட முடியுமா என்று சொல்லிக்‌ கடகடவென்று 
சிரித்துக்‌ கொண்டே எழுந்து கொண்டார்‌. 

நிச்சயமாக உங்களுக்கு லன்ஞ்‌ தரவேண்டியதுதான்‌ 
என்று செளகரியப்படும்‌? என்றார்‌ தினகரன்‌. 

‘Any day, Just drop a card,’ என்றார்‌ அவர்‌. சிறிது நடந்தவர்‌ 
மீண்டும்‌ திரும்பி வந்து உங்களுக்குப்‌ பிடித்த பழைய 
பாட்டேவா? அல்லது என்று இழுத்தார்‌. 

“லாரா தீம்‌” என்று ஒப்புக்குச்‌ சொன்னார்‌ தினகரன்‌ 
சிரித்துக்‌ கொண்டே. 

ஷ்யர்‌ என்று சொல்லி அவர்‌ திரும்பி நடந்தார்‌. 
மேடையிலிருந்து கை ஆட்டிச்‌ சிரித்தார்‌. லாரா தீம்‌ 
இனிமையாக ஆரம்பித்தது. தினகரன்‌ தன்‌ மனைவி 
பக்கம்‌ திரும்பினார்‌. அவர்‌ மனைவி ப்ரூட்‌ சாலட்டை 
நாசூக்காக அனுபவித்துச்‌ சாப்பிட்டுக்‌ 
கொண்டிருந்தாள்‌. குமார்‌ வாயில்‌ அடிக்கடி 
ஊட்டப்பட்டதை அவன்‌ சாப்பிடுவதை மேலெல்லாம்‌ 
வழிய விட்டுக்‌ கொண்டதுதான்‌ ஜாஸ்தியாக இருந்தது. 
அவர்‌ மனைவி அடிக்கடி சாப்பிடும்‌ ஸ்பூனைக்‌ கீழே 
வைத்து விட்டு அவனை ஒழுங்கு செய்வதில்‌ 
ஈடுபட்டாள்‌. பெண்‌ குழந்தை இரண்டு கைகளாலும்‌ 
டேபிளில்‌ தட்டி எப்படியெல்லாமோ கத்தி ஆர்ப்பாட்டம்‌ 
செய்து கொண்டிருந்தன. 

தினகரன்‌ கண்களை மூடிக்‌ கொண்டார்‌. தலையைக்‌ 
குனிந்து கொண்டார்‌. மண்டை வெழுத்து விடும்போல்‌ 
அப்படியொரு வலி. தலையைச்‌ சிரிது உயர்த்திக்‌ 
கண்ணைத்‌ திறந்தபோது நேரே ப்ரூட்‌ சாலட்‌ 
கோப்பையில்‌ விழிப்பதை உணர்ந்தார்‌. 

முதலில்‌ அவருடைய பார்வை குப்பென்று 
வெளிப்புறம்‌ இப்போது நீர்‌ பூத்திருப்பதில்‌ சென்று 
லயித்தது. பிறகு பார்வை மேலேயிருந்த ஐஸ்க்ரிம்‌ 
உருகிச்‌ சிறிய ஓடைகளாகிக்‌ கொண்டிருந்ததில்‌ சென்று 
லயித்தது. 

திடீரென்று ஐஸ்க்ரிம்‌ மேலேயிருந்த இரண்டு செரி 


பழங்களும்‌ இரண்டு கோரை நார்‌ கணக்காகப்‌ பிரிந்து 
உருகி ஓடும்‌ ஐஸ்க்ரிம்‌ ஓடையும்‌ செத்துப்போன 
புலியின்‌ இரண்டு கண்களும்‌ இரண்டு மீசையுமாயின. 
அவர்‌ உடம்பு விதிர்த்துக்‌ கொண்டது. 

பிறகு வீடு திரும்பும்வரை அவர்‌ யாருடனும்‌ 
பேசவில்லை. எதையும்‌ கவனிக்கவில்லை. பரந்த 
மல்லியில்‌ கூட்டங்களில்‌ மனைவி மக்களிடையே 
தனித்தவரானார்‌ ரீகல்‌ வரையில்‌ நடந்து சென்று 
பஸ்சிற்க்காகக்‌ காத்திருக்க நேர்ந்தது. ஸ்வப்பனத்தில்‌ 
நடந்ததுபோல்‌ ஆயிற்று. உணர்ச்சியே இல்லாமல்‌ 
பஸ்ஸில்‌ ஏறி, கிடைத்த இடத்தில்‌ உட்கார்ந்தார்‌. 
பிறகுதான்‌ மனைவி குமாரையும்‌, குழந்தையையும்‌ 
வைத்துக்‌ கொண்டு கஷ்டப்படுகிறாள்‌ என்று 
புலப்பட்டது. எழுந்து கொண்டு அவளை உட்கார 
வைத்தார்‌. மீண்டும்‌ ஏதோ யோசனை. 

வீடு திரும்பும்போது தெரு விளக்குகள்‌ எரிய 
ஆரம்பித்து அரைமணி நேரம்‌ ஆகியிருந்தது. உள்ளே 
நுழைந்த தினகரன்‌ விளக்கைப்‌ போட்டவர்‌ 
விளக்கையே பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
வெகுநேரங்கழித்துச்‌ சோபாவில்‌ உட்கார்ந்தார்‌. 
தரைமயிரைக்‌ கைகளால்‌ கோதிக்‌ கொண்டேயிருந்தார்‌. 
மனைவி பலமுறை சாப்பிடக்‌ கூப்பிட்டாள்‌. குமார்‌, 
அன்னா சாப்பிட வா என்று பலமுறை கீச்சுக்‌ குரலில்‌ 
கத்தினான்‌. அவன்‌ உட்கார்ந்த இடத்தை விட்டு 
அசையவில்லை. 

அவர்‌ இடத்தை விட்டு எழுந்து படுக்கப்‌ போனபோது 
மணி பதினொன்று. மனைவி அவர்‌ வரவை 
எதிர்பார்த்துக்‌ காத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. அவர்‌ படுத்த 
சிறிது நேரத்தில்‌ அவருடைய மனைவி தான்‌ பகலில்‌ 
நினைத்ததைச்‌ செயல்படுத்த யத்தனித்தாள்‌. அவர்‌ 
தூங்கினார்‌. தூக்கத்தில்‌ ஒரு கனாக்‌ கண்டார்‌. கனவில்‌ 
ஒரு பெரிய பனி போர்த்திய மலைகள்‌ சமன பூமி 
ஆகின்றன. திடும்‌ திடும்‌ என பெரிய மலைகள்‌ பெரிய 
இரைச்சலுடன்‌ தவிடு பாடி ஆகின்றன. அந்த வெடிப்பு 


உதிர்ந்த பனிப்‌ பூக்கள்‌ தூவான்கள்‌ வெகுநேரம்‌ 
அந்தரத்தில்‌ ஊசலாடி மீண்டும்‌ தணிந்து சோவென்ற 
பெரும்‌ மழை வலுக்கின்றது. மழை தணிந்த இடத்தில்‌ 
அப்படியொரு ஜனத்திரள்‌ முளைத்திருக்கின்றது. 
நிறையப்‌ புலிகள்‌, மான்கள்‌, தவளைகள்‌, கோடானு 
கோடி பட்சி இனங்கள்‌ கண்‌ முன்னால்‌ நீந்துகின்றன. 
மறைகின்றன. மரங்கள்‌, செடிகள்‌, கொடிகள்‌ இன்னும்‌ 
என்னவெல்லாமோ தோன்றி மறைய மறைய மனித 
இனம்‌ ஒரு இம்மி அளவு நகர முடியாமல்‌ பூமியில்‌ 
ஊசிமுனைப்‌ பொட்டளவு இடத்தில்‌ நின்று 
நகரமுடியாமல்‌ நெரிபட்டு நின்ற இடத்தில்‌ இறக்கிறது. 
மனித இனத்தின்‌ சாபக்கேடு பூமி தாங்க முடியாத 
அளவுக்கு அதிகரிக்கிறது. 

இந்நிலையில்‌ அவர்‌ விழித்துக்‌ கொண்டார்‌. அவர்‌ 
உடம்பு வேர்த்து விட்டிருந்தது. தான்‌ கண்டது கனா 
என்ற தீர்மானத்திற்கு வரமுடியவில்லை. விசுக்கென்று 
எழுந்து ஜண்ணலண்டை போனார்‌. பானர்ஜி வளர்த்த 
யூகலிப்டஸ்‌ மரம்‌ பின்பகுதி சந்திரனில்‌ ஏதோ மஞ்சள்‌ 
சாயம்‌ தீட்டிக்‌ கொண்டு ஆடிக்‌ கொண்டிருக்கிறது. மனம்‌ 
சிறிது சாந்தமுற்றதுபோல்‌ இருந்தது. வெளியே 
வராந்தாவுக்கு வந்து செருப்பை மாட்டிக்‌ கொண்டு 
உலவக்‌ கிளம்பினார்‌. 

பிறகு அவருக்கு அது பட்டது. அவர்‌ ஏழு கோர்ட்‌ ஏறிச்‌ 
சத்தியம்‌ பண்ணத்‌ தயாராக இருந்தார்‌. 

ஜுவில்‌ அன்று பிற்பகல்‌ ஒரு பாவமும்‌ அறியாத 
புலியை மனிதன்‌ கொன்று விட்டான்‌. நடந்து சென்று 
புலியினுடைய கழுத்தைக்‌ கட்டிக்‌ கொண்டிருந்தால்‌ 
கூட அது யாருக்கும்‌ எத்தீங்கும்‌ செய்திருக்காது என்று 
அவருக்குப்‌ பட ஆரம்பித்தது. அவருக்கு அந்தப்‌ 
புலியின்‌ ஓட்டம்‌ அதனுடைய முகம்‌ எல்லாம்‌ கண்‌ 
முன்னால்‌ நீந்த ஆரம்பித்தது. ஆம்‌ அது யாருக்கும்‌ 
எத்தீங்கும்‌ செய்திருக்காது. அது வெளியே வந்தபோது 
தனக்கு விடுதலை கிடைத்து விட்ட சந்தோஷத்துடன்‌ 
அது வாழ்ந்து கொண்டிருந்தது. சுவாசித்துக்‌ 


கொண்டிருந்தது. விடுதலை கூண்டிலிருந்து விடுதலை 
தன்னுடைய நிலையிலிருந்து பிழறிய 
வடிவத்திலிருந்து விடுதலை. 

வெகுநேரங்‌ கழித்து அழித்து வாலைச்‌ 
சொடுக்கினபோது தான்‌ அதனுடைய தேடல்‌ 
ஆரம்பித்தது. அதற்குப்‌ பிறகுதான்‌ தன்‌ உடம்பால்‌ தான்‌ 
விடுதலை அடைந்து வந்த இடம்‌ காடில்லை என்பதை 
உணர்ந்தது. 

பிறகுதான்‌ மனிதனுடைய ஆச்சர்யம்‌ அவன்‌ 
சுவாசிக்கும்‌ காற்றாகத்‌ தேங்கிக்‌ கிடந்த ஆச்சர்யம்‌. 
ஆச்சர்யமே என்ன என்று அறியாத அந்தப்‌ புலியையும்‌ 
தொற்றியது. 

வேங்கையைக்‌ கூண்டில்‌ அடைத்து அதற்குச்‌ 
சாசுவதமான தன்னுடைய புளித்துப்‌ போன மனிதத்‌ 
தன்மையைத்‌ தர வேண்டும்‌ என்ற வெறி மனிதனை 
எப்படி எப்போது தொற்றியது? 

அவனுடைய கையாலாகாத்தனம்‌. 4h! தினகரன்‌, 94420 ௧ 
great rediscovery. Slowly proceed with this though. 

ஆம்‌, மனிதனுடைய கையாலாகாததனம்தான்‌ 
அவனைப்‌ புலியைக்‌ கூண்டில்‌ அடைக்கத்‌ தூண்டியது. 
இரும்பு ஞானம்‌ முதலில்‌ புலியைச்‌ சிறைப்படுத்த 
அஹ்ஹஹா.. அந்தக்‌ கையாலாகாதனம்‌ அவனுடைய 
அறிவு பலப்பட அதிகரிக்கச்‌ செய்தது. மனிதன்‌ 
தன்னுடைய பெரிய இழப்பை நினைத்துப்‌ பார்த்தான்‌. 
இல்லை அவன்‌ மலை உச்சியில்‌ எங்கோ வானத்தில்‌ 
கண்களைப்‌ பதித்தவாறு நடந்து கொண்டிருந்தபோது 
அங்கு ஓர்‌ சிறுத்தை போய்க்‌ கொண்டிருந்தது. 
அப்போது கனத்த மலைப்பாம்பு மரத்தின்‌ மேலிருந்து 
நழுவி அந்த மிருகத்தின்‌ மேல்‌ விழுந்தது. கனம்‌ 
தீவிரமான வேகம்‌ இடும்‌ சண்டையைப்‌ பார்த்த மனிதன்‌ 
ஸ்தம்பித்து நின்றுவிட்டான்‌. அதன்‌ கையில்‌ 
அகப்பட்டால்‌ என்ற நினைப்பு அவனை ஜுவைக்‌ 
கற்பிதம்‌ செய்ய வைத்தது. 

ஆம்‌. அந்தக்‌ தருணமே அறிவை வளர்த்துக்‌ கொண்ட 


மனிதன்‌. தனக்கு உடனே சாட்சியாக நின்ற 
எல்லையைத்‌ தன்‌ கற்பனா சக்தி கொண்டு ஒரு 
விதமாக கனித்துவிட்டுப்‌ புறப்பட்டான்‌. உண்மை. 
குதிரையை அடக்கச்‌ சென்றபோது அது அவன்‌ பல்லை 
உடைத்தது. சாதாரண எருமை தன்‌ கொம்பால்‌ 
அவனைக்‌ கிழித்துத்‌ தள்ளியது. அதற்கு பிறகுதான்‌ 
நினைத்தபடி சூழ்நிலையைக்‌ கணிக்கும்‌ வரை 
மனிதனுக்கு அவனுடைய செயலில்‌ ஒரு வெறி. 
உத்வேகம்‌. குதூகலம்‌ எல்லாம்‌ இருந்தது. 

இருந்தும்‌ அவனுக்குத்‌ தன்னிடம்‌ குடிகொண்ட 
மிருகவெறி தொல்லையாக இருந்தது. விலங்குகளை 
அடக்கி ஆண்ட பிறகு தன்னில்‌ மிளிர்ந்த 
விலங்கினத்தைச்‌ சரிசெய்ய நீச்சல்‌ போட்டி வைத்தான்‌. 
ஓடினான்‌. ஆட்டங்களைக்‌ கற்பித்தான்‌. வெறியை 
பந்துகளை உருவாக்கி அதன்‌ மேல்‌ செலுத்தினான்‌. 
ஆம்‌. நெருப்புப்‌ பந்தைப்‌ பிடித்துக்‌ கொண்டு காட்டை 
அழித்துக்‌ கொண்டே நடந்தான்‌. சில சமயங்களில்‌ 
அவனுடைய நம்பிக்கை பொய்த்து விஷ விதைகளை 
தின்று செத்தான்‌. சில விலங்குகளின்‌ பாலைக்‌ குடித்துத்‌ 
தீரா நோய்‌ கொண்டான்‌. நோய்க்கு ஆறுதல்‌ கொடுக்கப்‌ 
பலவிதப்‌ பச்சை இலைகளைக்‌ கடித்து உமிழ்ந்தான்‌. 
பிறகு அவித்துவிட்டால்‌ வேக வைத்துவிட்டால்‌ 
தீவிரங்கள்‌ குறைந்து ௬சி அதிகமாவதைக்‌ கண்டு 
மிருகங்களை வேகவைத்து அவித்துத்‌ தின்ன 
ஆரம்பித்தான்‌. சேகரிக்கக்‌ கற்றுக்‌ கொண்டான்‌. 

என்னுடைய பெண்டாட்டி என்றான்‌. என்னுடைய 
கால்நடை என்றான்‌. வேலி கட்டினான்‌. 
எண்ணிக்கையை நாடினான்‌. பிறகு அவனுக்கு 
எல்லாமே சொற்கமாக காட்சி அளித்தது. அல்லது 
வைத்துக்‌ கொள்வோமே என்ற தளர்ந்த நிலையில்‌ 
தன்னுடைய சாமர்த்தியத்தைத்‌ தானே வியந்து 
கொள்ள ஆரம்பித்தான்‌ மனிதன்‌. 

மனிதன்‌ சமரசம்‌ பேசக்‌ கிளம்பினான்‌. காட்டை 
அழிப்பதில்லை என்றான்‌. பெரிய மரங்களில்‌ குடிசை 


கட்டிக்‌ கீழே நடமாடும்‌ புலிகளைப்‌ பார்வையிட்டான்‌. 
இங்கே வேட்டை ஆடக்கூடாது. என்ற போர்டைத்‌ 
தொங்க விட்டான்‌. நீர்‌ குடிக்க வந்த யானையின்‌ மேல்‌ 
உயரே குடிசை கட்டி அதில்‌ உட்கார்ந்து அவைகளில்‌ 
முதுகில்‌ வெள்ளை சாக்குக்கட்டியால்‌ கோடு கிழித்து 
மகிழ்ந்தான்‌. புலியை ஜுவில்‌ அடைத்த தன்‌ 
கீழ்மைத்தனம்‌ அவனை நிலைகொள்ளாமல்‌ தவிக்கச்‌ 
செய்தது. 

இரண்டு பக்கங்களிலும்‌ பெரிய பாரம்‌ அழுத்தி திராசு 
முனை வேகமாக ஆடுவது எந்தப்‌ பக்கத்தில்‌ சாயும்‌ 
என்ற அகோர நிலையில்‌ தன்னைக்‌ கண்டார்‌ தினகரன்‌. 
சுமையாக ஏதோ அவரை அழுத்த நடந்து 
கொண்டிருந்தவர்‌ நின்று இரண்டு கைகளையும்‌ மேலே 
தூக்கி நான்‌ கையாலாகாதவன்‌ என்னை 
மன்னித்துவிடு. நான்‌ நம்புகிறேன்‌ என்றார்‌. அப்போது 
காலை மணி மூன்றரை இருக்கும்‌. 

காற்று கிழக்கில்‌ உருவாகும்‌ சாம்பல்‌ ஒளியை ஏந்தி 
வந்தது. 

அன்று அவர்‌ ஆபீஸ்‌ போக நேரமாகிவிட்டது. பாஸ்‌ 
எரிந்து விழுந்தார்‌. பதிலுக்கு ஒரு சின்னப்‌ 
புன்னகையை உதிர்த்தார்‌ தினகரன்‌. அவ்வளவு 
வேலைகளையும்‌ பகல்‌ இரண்டு மணிக்குள்‌ முடித்து 
அவரிடம்‌ சமர்ப்பித்தார்‌. 

You are not a man, You are devil என்றார்‌ அவருடைய பாஸ்‌ 
சிரித்துக்‌ கொண்டே. 

No, we are Angels. We have come here to be blessed என்றார்‌ 
தினகரன்‌. 

பாஸ்‌ கண்களைப்‌ பிதுக்கித்‌ தோளை குலுக்கினார்‌. 
சின்னவள்‌ மனைவி வலுக்கட்டாயமாக அவரிடம்‌ 
பேசிச்‌ சிரித்துச்‌ சினேகிதம்‌ பண்ணிக்கொண்டு லகுனா 
பாடகரைத்‌ தவிர தினகரன்‌ யாருடனும்‌ அதிகமாகப்‌ 
பேசாதிருந்த காலங்கள்‌ அது. அன்று ஆபீஸில்‌ வேலை 
சற்று முன்னதாகவே முடிந்து விட்டதா? மற்றைய 
டிபார்ட்மெண்டுகளுக்குச்‌ சென்று எல்லோரையும்‌ 


குசலம்‌ விசாரித்தார்‌. செய்தது. காட்டை அழிப்பதில்லை. 
தெரிந்த முகங்களையெல்லாம்‌ பார்த்து How ௦௦ 3000௦7? 
என்று கேட்ட பிறகு பேசவும்‌ செய்தார்‌. பல பேர்களை 
முதுகில்‌ செல்லமாய்த்‌ தட்டிக்‌ கொடுக்கவும்‌ செய்தார்‌. 
ஓர்‌ இளைஞன்‌ அவர்‌ முதுகில்‌ தட்டிக்‌ கொடுக்கும்‌ 
அவருடைய அப்பாத்தனம்‌ பிடிக்காததுபோல்‌ நடந்து 
கொண்டான்‌. மனப்பூர்வமாக “ஐ ஆம்‌ ஸாரி'என்றார்‌. 
வார்த்தையின்‌ கனத்தை உணர்ந்தார்‌. 

அன்று வெகுநேரம்‌ எதையோ கான்டம்பிளேட்‌ 
பண்ணிய நிலையில்‌ அவருடைய தசை அசைந்து 
கொண்டிருந்தது. உள்ளுக்குள்‌ பிரார்த்தனை நடந்து 
கொண்டிருக்கிறது. எப்படிச்‌ சொல்வது. இலை 
அசைவது கூட அவருக்கு அன்று தீவிர நெளிவு சுளிவு 
எல்லாம்‌ சேர்ந்து தன்னுடைய நிலையை அப்பட்டமாக 
உணர்த்திக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டார்‌. 

பூக்கள்‌ சாதாரண நிலைகளை விட நிறம்‌ அதிகமாகத்‌ 
தெரிந்தது. வானம்‌ என்றும்‌ போல்‌ அல்லாமல்‌ கொஞ்சம்‌ 
கீழே இறங்கியிருப்பது போல்‌ பட்டது. ஒளிரும்‌ 
நட்சத்திரங்கள்‌ முழுமை அடைந்து தனித்தனி உருண்ட 
ஜிகினா தொங்கட்டான்‌ போல்‌ காட்சி அளித்தன. 
பொதுவாக மனம்‌ ஒப்பிடுதலை ஒதுக்க யத்தனித்தது. 
இருந்தும்‌ இரண்டு நட்சத்திரங்களின்‌ இடைவெளியைக்‌ 
கண்கள்‌ ஊர்ஜிதமான கோட்டை மனம்‌ நமஸ்கரித்தது. 

அன்று இரவு அவர்‌ மனைவி இப்படி என்ன திடீர்னு 
பஞ்சுபோல்‌ ஆகிவிட்டீர்கள்‌ என்றாள்‌. பரபரப்பில்‌ 
அவரில்‌ கனத்தை வரவழைப்பது போன்று 
இறுக்கினாள்‌. அப்போது அவர்‌ முகத்தின்‌ முன்‌ ஏதேதோ 
மின்னல்கள்‌ வெட்டின. நா குழறியது. அப்படியே 
மூர்ச்சித்து விழுந்தார்‌. நல்ல காலம்‌ அவரை 
ஒருவிதமாகப்‌ புரிந்து கொண்டிருந்த மனைவி பயந்து 
போய்‌ ஊரைக்‌ கூட்டாமலிருந்தாள்‌. சுமார்‌ இரண்டரை 
மணிக்கு அவருக்கு நினைவு திரும்பியது. ஓர்‌ ஆப்பிள்‌, 
இரண்டு வாழைப்‌ பழங்கள்‌, ஒரு 
மைசூர்ப்பாகுத்துண்டும்‌ எல்லாம்‌ சாப்பிட்டார்‌. 


அன்புடன்‌ அவளை அணைத்துக்‌ கொண்டார்‌. உடம்பு 
சாதாரண நிலையில்‌ இருப்பதை அவள்‌ பார்த்தாள்‌. 
உடம்பை கொஞ்சம்‌ பிடித்து விடு என்றார்‌ அவர்‌. அவள்‌ 
கைபட்ட இடமெல்லாம்‌ அவர்‌ உடம்பு மடக்‌ மடக்கென்று 
சொடுக்கிக்‌ கொண்டது. தலைக்குத்‌ தடவும்‌ காஸ்டர்‌ 
ஆயிலை நினைத்துக்‌ கொண்டவள்‌ போல்‌ எழுந்து 
சென்று எடுத்துக்‌ கொண்டு வந்து பையப்‌ பையத்‌ தடவி 
உருவி விட்டாள்‌. உடம்பு சூடு கண்டது. பரக்கப்‌ பரக்கத்‌ 
தேய்த்தாள்‌. அவளுடைய சூடான கண்ணீர்‌ அவர்‌ 
உடம்பில்‌ விழுந்தது. பிறகு அவர்‌ அவளைத்‌ தன்‌ 
பக்கமாக இழுத்துக்‌ கொண்டார்‌. எது சொன்னாலும்‌ 
மிகை ஆகாது. அவரை மாற்றுவது என்னுடைய 
பொறுப்பு என்று நம்பினாள்‌. இது என்னமோ இந்த 
ஜென்மத்தில்‌ இந்த ஜென்மத்தில்‌ என்ன எந்த 
ஜென்மத்திலும்‌ அவருடைய அந்த நிலையை என்னால்‌ 
புரிந்து கொள்ள முடியாது. அது எமக்கு வேண்டவும்‌ 
வேண்டாம்‌. நான்‌ சதா அன்னையாகப்‌ பிறந்தவள்‌. 
சாகும்‌ வரையில்‌ கூட அதைத்‌ தேடும்‌ இந்த 
உருவங்களுக்கு அதைக்‌ கொடுத்தும்‌, அவர்களை 
அதிலிருந்து மீட்கும்‌ பராசக்தி நான்‌. 

நேற்று மத்தியானம்‌ நடந்த என்னுடைய பிரார்த்தனை 
தானே. இவருடைய உடம்பை இப்படி 
லேசாக்கியிருக்கிறது? 

ஆகாசமாக இரு தொடைகளையும்‌ விரித்துப்‌ பெரிய 
பள்ளத்தை உருவாக்கி அவரைத்‌ தன்னுள்‌ 
அழைத்தாள்‌. இவருடைய கால்‌ குமாரினுடைய 
டென்னிஸ்‌ பந்ததைத்‌ தடவி உருட்டிவிட்டது. அது ரூம்‌ 
மூலையில்‌ இருக்கும்‌ மற்றொரு பந்தோடு சென்று 
அழித்து ஒட்டிக்‌ கொண்டது. மறுநாள்‌ காலையில்‌ 
இரண்டு பந்துகள்‌ ஒட்டிக்‌ கொண்டிருப்பதைப்‌ பார்த்த 
தினகரன்‌. Eight i5 ௨ symbol! என்று முனகிக்‌ கொண்டார்‌. 
தான்‌ முந்தின இரவு மனைவி மேல்‌ படுத்து வரைந்த 
எட்டுக்களை நினைவு கூர்ந்தார்‌. பிறகு அவர்‌ வரைய 
ஆரம்பித்தார்‌. எட்டுக்கள்‌. முதல்‌ எட்டு இரண்டு பந்துகள்‌ 


இணைந்தது போல்‌ அடுக்கடுக்காக மலர்ந்து 
இணைந்தது. 

அந்த இரவுக்குப்‌ பிறகு எதைக்‌ கொடுத்து மீண்டும்‌ 
அவரை முழுவதும்‌ அடையலாம்‌ என்று நம்பி ஜுவில்‌ 
அந்த மரத்திற்குப்‌ பின்னால்‌ நின்று பிரார்த்தித்தாளோ 
அதே கணக்கு விகிதம்‌ அவரை எங்கோ திருப்ப முடியாத 
ஓர்‌ இடத்தில்‌ விட்டுவிட்டதை உணர்ந்தாள்‌. அது அவள்‌ 
சுமக்க வேண்டிய சிலுவை ஆயிற்று. பராசக்தி 
அழுதாள்‌. இருந்தும்‌ அவள்‌ நம்பினாள்‌. அவரை ஓர்‌ 
குழந்தையைப்‌ போல்‌ பராமரிக்க ஆரம்பித்தாள்‌. 
அவரிடம்‌ தங்கிய மற்ற நேரத்திற்காகக்‌ காத்திருந்தாள்‌. 
விட்டுப்‌ பிடித்தாள்‌. ஒளி நிழல்‌ துரத்துவதை 
கண்ணாமூச்சி விளையாடுவதைப்‌ பயின்றாள்‌. 

அருவமாகி அண்டங்களில்‌ சிதறிய பூமி என்ற 
கோளத்தில்கூட நிலங்களில்‌ மனிதன்‌ நினைத்துப்‌ 
பார்க்க முடியாத பெரிய பள்ளங்களை உருவாக்கி 
அதில்‌ தாதுக்களின்‌ அமிலங்களின்‌ சக்தி கொண்ட 
தண்ணீரைப்‌ பசையுடன்‌ சேராகி ஓர்‌ விதைக்காக 
காத்திருந்தாள்‌. அங்கு யாரும்‌ மனிதர்கள்‌ 
தென்படவில்லை. அன்னை தபஸ்‌ இருந்தாள்‌. ஏதோ 
ஓர்‌ பறவை எங்கோ பறந்து கொண்டிருக்கும்‌ போது 
அதனுடைய அலகிலிருந்த விதை பள்ளத்தில்‌ 
பொளக்கென்று விழுந்தது. அன்னை வெண்பற்கள்‌ 
தெரியச்‌ சிரித்தாள்‌. இப்போது இருபது மைல்களுக்கு 
அப்பால்‌ சமன பூமியில்‌ தெறித்த கிராமங்களில்‌ அந்த 
மரத்தின்‌ உச்சி தெரிகிறது. கிராமத்து ஜனங்களை 
வருடத்திற்கு ஒருமுறை அந்த மரத்தைக்‌ கொண்டாட 
வருகின்றனர்‌. பிறந்த முதல்‌ குழந்தையை அதனுடைய 
வேர்ப்பொந்துகளில்‌ கிடத்தி எடுக்கின்றனர்‌. 

இந்த இரவுக்குப்‌ பிறகு தினகரனுடைய மனைவி 
மீண்டும்‌ காலை நேரத்தில்‌ வாந்தி எடுக்க ஆரம்பித்தாள்‌. 

அந்த நாட்களில்‌ தினகரனை வாட்டிக்‌ கொண்டிருந்த 
இன்னொரு பிரச்சனையும்‌ விடுபட்டது. அப்போது 
அவருடைய மனைவியினுடைய உடம்பு வெளுக்க 


ஆரம்பித்திருந்தது. மார்பகம்‌ இரண்டு மடங்காகப்‌ 
பெருத்திருந்தது. சிறிது நேரத்தில்‌ அவளுடைய மடியில்‌ 
படுத்துத்‌ தூங்கிவிட்டார்‌. அப்போது அவள்‌ சாதாரண 
நிலையில்‌ இருந்ததால்‌ அவளுக்கு ஆச்சரியமாய்‌ 
இருந்தது. தன்னிடம்‌ ரொம்பவும்‌ எதிர்ப்பார்க்கப்‌ 
படுவதாக நினைத்தாள்‌. சின்னவள்‌ சொன்னதுபோல்‌ 
ஆண்‌ பெண்‌ முரண்பாடுகளின்‌ அதிதீவிரமா? அவர்‌ 
தன்னுடைய பெற்றோர்களைப்‌ பற்றி அதிகமாக 
இதுவரையில்‌ அதிகமாக ஒன்றும்‌ சொன்னதில்லை. 
அந்தப்‌ பிடிப்பும்‌ பிணைப்பும்‌ திகட்டும்‌ போலிருந்தது. 
அகஸ்த்மாத்தாகத்‌ திரும்பிய பார்வை தூங்கிக்‌ 
கொண்டிருந்த மகன்‌ குமார்‌ மேல்‌ சென்று லயித்தது. 
எவளுக்கு அதிர்ஷ்டமோ? என்று சொல்லிக்‌ 
கொண்டாள்‌. 

அன்று இரவு மீண்டும்‌ தினகரனுக்குக்‌ கனவு வந்தது. 
எங்கே பார்‌ மாமிசப்‌ போர்கள்‌. விழிப்பு நேரங்களில்‌ ஒரே 
ஒரு தரம்‌. அவர்‌ ஆட்டின்‌ அலறலைக்‌ கேட்டிருக்கிறார்‌. 
வெட்டப்படப்‌ போகும்‌ கோழியின்‌ 
சொக்கரிப்பையும்தான்‌. அன்று அந்தக்‌ கனவின்‌ மாமிச 
மலைபோன்ற பெருத்துப்‌ படர்ந்த மனிதன்‌ 
அழுதுகொண்டே அது என்ன? ஆம்‌ கசாப்புக்கடை 
அங்கே அழுதகொண்டே மனிதன்‌ ஆட்டை 
வெட்டுகிறான்‌. பிறகு செத்துப்‌ போன ஆடுகளெல்லாம்‌ 
உயிர்த்து எழுந்து மனிதர்களைக்‌ கொன்று தின்ன 
ஆரம்பிக்கின்றன. மனிதன்‌ சாப்பிட்ட மாமிசம்‌ 
அவனுடைய வயிற்றிலிருந்து கிழித்து பீறிட்டுக்‌ 
கொண்டு வெளியே வந்து விழுந்து ஒரு சின்ன மாமிசப்‌ 
பாகமாக உயிர்த்‌ துடிப்புடன்‌ துள்ளுகிறது. அந்த 
அளவுக்கு உயிர்த்து மனிதனைத்‌ துரத்துகின்றன. ப 
வடிவத்தில்‌ பருத்த ஒரு மாமிசப்‌ பத்தை பறந்து சென்று 
மனிதனின்‌ உடம்பில்‌ பக்கென்று ஒட்டிக்‌ கொள்கிறது. 
அப்படி ஒட்டிக்‌ கொண்டு அவனுடைய அவ்வளவு 
ரத்தத்தையும்‌ உறிஞ்சி அவன்‌ கீழே விழுந்த பிறகு 
அவனிடமிருந்து விடுபட்டு மீண்டும்‌ பொத பொதத்துப்‌ 


பறக்கிறது. 

மனிதன்‌ ஓடப்‌ பார்க்கிறான்‌. ஒளிந்து கொள்ளப்‌ 
பார்க்கிறான்‌. முடிவதில்லை. எல்லோரையும்‌ பிடித்து 
ஒருவர்‌ பாக்கி இல்லாமல்‌ விலங்கினம்‌ துவம்சம்‌ 
செய்கிறது. கடைசியாக மாமிச பர்வதம்‌ போன்ற 
மனிதனிடம்‌ விலங்குகள்‌ வருகின்றன. அவன்‌ 
ஓடவில்லை. ஒளியவில்லை. மனமுவந்து தன்னை 
விலங்குகளிடம்‌ அர்ப்பணிக்கிறான்‌.] which the meat is good 
என்று ஆங்கிலத்தில்‌ பேசுகிறான்‌. பிறகு கனவு 
கலைந்து விட்டது. இதைப்‌ பற்றி ரொம்ப நாட்கள்‌ 
யோசித்துக்‌ கொண்டிருந்தார்‌ தினகரன்‌. 

பிறகு தன்‌ டயரியில்‌ ஒருநாள்‌ இவ்வாறு எழுதினார்‌. 
நான்‌ அழகைத்‌ தரிசித்தவனானேன்‌. எதுவுமே 
வேண்டாம்‌ என்றோ - இல்லை எது கொடுத்தாலும்‌ அது 
எவ்வளவு அல்பமாக இருந்தால்கூட மனப்பூர்வமாக 
எது கொடுத்தாலும்‌ போதுமென்று எவன்‌ 
நினைக்கிறானோ அங்கு அவனுக்கு அழகு தபஸ்‌ 
செய்ய ஆரம்பிக்கிறது. தன்னைச்‌ சதா வருத்திக்‌ 
கொண்டு ஒரு தேடல்‌ மயமாகி தனக்குப்‌ பிடித்தவனைச்‌ 
சந்தோஷப்படுத்த ஆசை கொள்கிறது. முயற்சி 
செய்கிறது. 

நன்றி: வனதேவதை தளம்‌ 


43.புற்றில்‌ உறையும்‌ 
பாம்புகள்‌ : 


ராஜேந்திரசோழன்‌ 


தோட்டப்பக்கம்‌ வேலி ஓரம்‌ கிடந்த சோளத்தட்டுக்‌ 
கட்டை இழுத்துப்போட்டு உதறி, குத்துக்காலிட்டு 
அமர்ந்தபடி அடுப்புக்கு தட்டை அடித்து சீராய்‌ 
அடுக்கிக்கொண்டிருந்த வனமயிலு எதிர்வீட்டில்‌ 
குடியிருக்கும்‌ வாலிபனைப்‌ பார்த்து முணுமுணுத்துக்‌ 
கொண்டாள்‌. 

“கண்ணைப்‌ பாரேன்‌ நல்லா... கோழி முட்டையாட்டம்‌ 
வச்ச கண்ணு வாங்காம பாக்கறத. இவனெல்லாம்‌ 
அக்கா தங்கச்சியோட பொறந்திருக்கமாட்டானா... 
எம்மா நேரமா பாத்துக்னுகிறான்யா இதே மாதிரி...” 
பக்கத்தில்‌ சற்று தள்ளி தொட்டியில்‌ கைவிட்டுக்‌ 
கலக்கியபடி மாட்டைப்‌ பிடித்துத்‌ரவ்ூூபலஃh௦/ப தண்ணீர்‌ 
காட்டிக்கொண்டிருந்த கந்தசாமி அவன்‌ பாட்டுக்குப்‌ 
பேசாமல்‌ இருந்தான்‌. 

“பாராதே அவன்‌ பாக்கறத... எங்கனா அசையரானா 
பாரேன்‌. அவனும்‌ அவன்‌ மூஞ்சும்‌ .. நல்லா 
அய்யனாரப்பன்‌ செலையாட்டம்‌.” 

அவன்‌ தொட்டியிலிருந்த தவிட்டை அள்ளி 
உள்ளங்கையில்‌ ஏந்தி மாட்டுக்கு ஊட்டினான்‌. 
“எங்கனா ஒதை பட்டாத்தான்‌ தெரியும்‌. 
புள்ளாண்டானுக்கு. இப்படியே பாத்துக்னு இருக்கட்டும்‌. 
ஒருத்தன்‌ இல்லன்னாலும்‌ ஒருத்தன்‌ எவன்னா 


கண்ணை நோன்டிப்புட மாட்டான்‌ ஒரு நாளைக்கி. சீ 
நமக்கு என்னுமோ ஒரு ஆம்பளை பாக்கறான்னாலே 
அம்மா அயக்கமா கிது. ஒவ்வொருத்தியாமாட்டமா... 
வ்வா கட்டனவன்‌ கண்ணெதுர குத்துக்‌ கல்லாட்டம்‌ 
குந்திருக்க சொல்லவே... சீ ஜென்மமா அது. 
செருப்பால...” 

முகவாய்க்கட்டையை இழுத்து தோல்‌ பக்கம்‌ இடித்துக்‌ 
கொண்டாள்‌. எதிர்‌ வீட்டை முறைத்து புருஷனை 
முறைத்து நன்றாகவே மூடியிருந்த மாராக்கை மேலும்‌ 
இழுத்து மூடிக்கொண்டாள்‌. 

“பாருய்யா... நீஒரு ஆம்பள இங்க குந்தியிருக்க 
சொல்லவே இந்த பார்வ பாக்கறானே... நீயே கண்டி, 
இல்லண்ணா என்னா செய்வான்‌. கைய புடிச்சிகூட 
இழுப்பாம்‌ போலக்குது. ஏன்‌ இழுக்கமாட்டான்‌. 
தொடப்பக்கட்டையை எடுத்துக்க மாட்டனா கையில, 
தொடப்பக்கட்டய...” 

அவன்‌ வலது மாட்டைப்‌ பிடித்து முளைக்குச்சியில்‌ 
கட்டிவிட்டு இடது மாட்டைப்‌ பிடித்து 
அவிழ்த்துக்கொண்டு வந்தான்‌. 

“அங்க பாருதே ரவ அவனண்ணா... நீ என்னமோ 
இப்பத்தான்‌ ஒரேயடியா தண்ணிகாட்டற... தண்ணி. 
இங்க என்னடா பார்வன்னு நீ ஒரு பார்வ பாத்தினா 
உள்ள ஓடிப்புட மாட்டான்‌. அவன்‌... என்னமோ 
குந்திங்கிறியே பேசாத.” 

அவன்‌ தொட்டியைக்‌ கலக்கித்‌ தண்ணீர்‌ 
காட்டிக்கொண்டிருந்தான்‌. 

“என்னா ஊரகாளி மாடுன்னு நெனச்சிக்கினானா... 
பாரேன்‌ பின்ன அவன. நவுருவனான்னு நின்னுகினு 
பாக்கறத. கிட்ட வந்து பாக்கணம்‌. அப்பறம்‌ இல்ல 
தெரியும்‌ ஆருன்னு... வனமயிலு எந்த வம்புக்கும்‌ 
போவாதவள்னுதான்‌ பேரு. இவனல்லாமா சும்மா 
உடுவேன்‌. காறி மிழிய வச்சிட மாட்டனா. சாணியக்‌ 
கரைச்சு மூஞ்சில ஊத்தி...” 

நமுத்துப்‌ போன சோளத்தட்டை சொத்துக்‌ 


சொதுக்கென்று முறித்தான்‌. 

“என்னுமோ நெனைச்சிக்னுகிறாரு புள்ளாண்டான்‌. 
ஆபீஸ்‌ உத்தியோகம்‌ பண்றமே. பாத்துப்பம்‌ பல்ல 
இளிச்சிக்கினு ஓடியாந்துபுடும்னு... பழ 
மொறத்தாலதான்‌ சாத்துவாங்கன்னு தெரியாது 
போலருக்குது.” 

கைக்கு அடங்குகிற அளவு ஒரு தேற்றம்‌ தெரிந்த 
சோளத்தட்டுகளை அள்ளி உடம்போடு சேர்த்து 
அனைத்துக்கொண்டு உள்ளே வந்தான்‌. 

“இவரு ஒரு ஆம்பளன்னு கேடக்கறாரே சொறன 
கெட்டத்தனமா... அவன்‌ பாட்டுக்னு கெடப்பாறைய 
முழுங்கிப்புட்டு நிக்கறவனாட்டம்‌ நின்னு 
பாத்துக்னுகிறான்‌. ஏண்டா பாவின்னுகூடம்‌ கேக்காம 
பேசாமகிறாரே என்னுமோ ஊமையாட்டம்‌. கேட்டா 
என்னா வெல்லத்துல வச்சா முழுங்கிப்புடுவான்‌. 
இன்னொரு ஆம்பளன்னா பாத்துக்னு சும்மா 
இருப்பானா...” 

அடுப்பாங்கரையோரம்‌ வைத்துவிட்டு நிமிர்ந்து நின்று 
தன்னைத்‌ தானே ஒருமுறை உடம்பு பூராவும்‌ பார்த்து 
மேலே தூசுதும்பு இல்லாமல்‌ புடவை, மாராக்கு, 
ரவிக்கைஎல்லாம்‌ தட்டிக்கொண்டாள்‌. 

“நான்ன வாசிதான்‌ ஆச்சி. இதுவே இன்னொருத்தின்னா 
சும்மா இருப்பாளா இத்தினி நாளைக்கி. எப்பவே 
வாசப்படி தாண்டி எகிறிக்‌ குதிச்சிப்‌ புட்டிருக்க 
மாட்டாளா... எங்கனா தெரியிதா இந்த ஆம்பளைக்கி...” 
வெளியே வந்து பழையபடி குத்துக்கால்‌ போட்டு 
அமர்ந்து தட்டை ஒடிக்க ஆரம்பித்தாள்‌. 

“பாரந்தே, இன்னும்‌ இங்கதாண்டி நின்னுக்குனுகிறான்‌ 
அவன்‌. அசைய மாட்டானாடியம்மா அந்த எடத்த 
உட்டு... இப்பிடி அப்பிடிக்கூடம்‌.” 

அவன்‌ மாட்டைப்‌ பிடித்துக்‌ கட்டிவிட்டுப்‌ போருக்குப்‌ 
போய்‌ வைக்கோல்‌ பிடுங்கத்‌ தொடங்கினான்‌. 

“ஏன்யா அவனுக்கு மக்க மனுஷாள்‌ ஆரும்‌ 
கெடையாதா. வந்த நாளா ஒண்டியாவே கெடக்கரானே .. 


ஊருக்கீருக்குக்கூடம்‌ போவாம...” 

அவன்‌ வைக்கோல்‌ பிடுங்கினான்‌. 

“நாலு மக்கா மனுஷாள்‌ இருந்திருந்தா கட்டுத்திட்டம்‌ 
பண்ணி வெச்சிருப்பாங்க... இந்த மாரில்லாம்‌ பாக்க 
மாட்டான்‌. பெறுமா கோவில்‌ மாடு மாதிரி அவுத்து 
உட்டுட்டாங்க போலருக்குது... தண்ணி தெளிச்சி” 
கழுத்தை சொடுக்கிக்கொண்டாள்‌. 

“ஊடு உண்டு வேல உண்டுன்னு செவனேன்னு 
கெடக்கறவளையே இந்த பார்வ பாக்கறானே... இன்னும்‌ 
அங்கங்கே கேப்பார்‌ மேப்பார்‌ இல்லாம கெடக்குதே... 
அந்த மாரில்லாம்‌ இருந்தா என்னா பண்ணுவான்‌. சீ 
ஒடம்புல சீழா ஓடுது. ரத்தம்‌ ஓடல...” 

முகத்தைச்‌ சுருக்கி உதட்டைப்‌ பிதுக்கினாள்‌. 
சோளத்தட்டை பொத்தென்று வைத்தாள்‌. 

பிடுங்கிய வைக்கோலைக்‌ கையில்‌ சேர்த்து அணைத்து 
மாட்டுப்‌ பக்கம்‌ கொண்டு வந்து உதறினான்‌ அவன்‌. 
“இவன்‌ வந்த நாளா அந்த பங்கஜம்‌ போன்னக்கூடம்‌ 
வெளில காணம்யா; உள்ளவே பூந்துக்னு... ஊட்ட 
உட்டுட்டு வர மாட்டன்றா... வந்தா கூடம்‌ மின்னமாரி 
குந்தி ஆர அமர நாலு வார்த்த பேசமாடன்றா. காக்கா... 
கணக்கா பறக்கறா. என்னமோ மறந்து 
வச்சிட்டாப்போல. பாத்துருக்கிறியா நீ அதெல்லாம்‌. ஒரே 
ஊட்டகிறாங்க ரெண்டு பேரும்‌. என்னா நடக்குதோ, 
ஆரு கண்டாங்க அந்த காளியம்மாளுக்குத்தான்‌ 
வெளிச்சம்‌. 

வைக்கோல்‌ உதறி முடித்தவன்‌ கொஞ்சம்‌ சரிந்த 
தோட்டப்படலை இழுத்து நிமிர்த்தி சரியாய்‌ வைத்துக்‌ 
கட்டிக்கொண்டிருந்தான்‌. 

“எது இந்தக்‌ காலத்துல தெய்வத்துக்கெல்லாம்‌ 
பயப்புடுது. அது அது இருக்கிறவரிக்கும்‌ கும்மாளம்‌ 
கொட்டிட்டுப்‌ போவுது. ஊரு சிரிச்சா கூடம்‌ கவலை 
இல்லன்னு... எங்கூட்டல்லாம்‌ வயசுக்கு வந்துட்டா 
வாசப்படிய தாண்ட உடுவாங்களா...! அந்த மாரில்லாம்‌ 
வளந்த தனாலதான்‌ முடியுது. செலதுங்கலாட்டமா... 


அடியம்மா... எப்பிடித்தான்‌ மனசு வருதோ... கழுத்துல 
கட்டன தாலிக்கு துரோகம்‌ பண்ண...” 

உடம்பை ஆட்டி அவயங்களை நொடித்து 
பாவனையுடன்‌ சிலிர்த்துக்கொண்டாள்‌. 

“என்னுமா ஆடுதுங்க கேழ்வி மொற இல்லாம...” 
அடுத்த கட்டு சோளத்தட்டுகளை அள்ளித்‌ 
தூக்கிக்கொண்டு வரும்‌ போது தெருப்பக்கம்‌ யாரோ 
நிற்பதையும்‌ குரல்‌ கொடுப்பதையும்‌ கொஞ்சம்‌ 
ஒருக்களித்த கதவு வழியாகக்‌ கண்டு 
பரவசமடைந்தாள்‌. 

“தே யாரோ வந்திருக்கிறாங்க தே...” 

“ஆராது” அவன்‌ கழுத்தை மட்டும்‌ திருப்பிக்‌ கேட்டான்‌. 
“நல்ல ஆளுய்யா நீ! ஆருன்னா எனக்கெப்பிடி தெரியும்‌, 
நானு என்னா ஊர்ல இருக்கறவங்க எல்லாரியுமா 
தெரிஞ்சி வச்சிக்கினுகிறேன்‌... கட்டிக்கினு 
வந்ததுலேருந்து வாசப்படி தாண்டி அறியாதவ நானு... 
எங்கனா ஊரு பயணம்‌ போவ தெருவுல 
நடக்கறதுன்னாலே அப்படியே ஒடம்பு இத்துப்‌ போயிடற 
மாதிரியிருக்கும்‌ எனக்கு. என்ன வந்து கேக்கறியே 
ஆருன்னு...” 

தெருக்கதவு வழியாக தோட்டம்‌ தெரிந்துவிடப்‌ 
போகிறது என்பது போல சுவரில்‌ ஒட்டிக்கொண்டாள்‌. 
“போய்‌ பாருதே! கூப்புட்றாங்க...” 

அவன்‌ படல்‌ கட்டுவதை நிறுத்திவிட்டு 
எழுந்துவந்தான்‌. அடுப்பங்‌ கரையில்‌ வைத்துவிட்டு 
அவனைத்‌ தொடர்ந்து பின்னாலேயே அவளும்‌ 
வந்தாள்‌. கதவு வரைக்கும்‌ வந்து மறைவில்‌ உடம்பை 
வைத்துக்‌ கழுத்தை மட்டும்‌ வெளியில்‌ வைத்து 
நின்றாள்‌. 

“வாங்க...வாங்க நீங்கதானா. உட்காருங்க” அவன்‌ 
சொன்னான்‌. வெள்ளைச்‌ சட்டை போட்ட சிவப்பு 
உடம்புக்காரர்‌ திண்ணையில்‌ உட்கார்ந்தார்‌. 

“நம்ம இந்த கொரலூர்‌ ரோடு போடறது விஷயமா மின்ன 
ஊர்ப்‌ பஞ்சாயத்துல பேசிக்கினு இருந்தமே... அது 


விஷயமா எல்லார்கிட்டயும்‌ கையெழுத்து வாங்கி ஒரு 
மகஜர்‌ குடுக்கலாம்னு... அடுத்த வாரம்‌ மந்திரி வர்ராராம்‌ 
கூட்டேரிப்பட்டுக்கு...” அவர்‌ கொஞ்சம்‌ பேசினார்‌. 
பளிச்சென்று சிகப்பாயிருக்கும்‌ விரல்களால்‌ 
பாக்கெட்டில்‌ மடித்து வைத்திருந்த வெள்ளைப்‌ 
பேப்பரை எடுப்பதையும்‌, பேனா எடுப்பதையும்‌ 
பார்த்தாள்‌. காய்ந்த தவிட்டுத்‌ திப்பியும்‌ வைக்கோல்‌ 
சுனையும்‌ உள்ள கையை கையெழுத்துப்‌ 
போடுவதற்காக கோவணத்தில்‌ துடைத்துக்‌ 
கொண்டிருந்தான்‌ அவன்‌. 

“கையை அப்பவே கழுவக்கூடாதாதே!” வந்தவர்‌ 
நிமிர்ந்து பார்த்ததும்‌ தலையை உள்ளுக்கு 
இழுத்துக்கொண்டாள்‌. 

“கொஞ்சம்‌ தண்ணி கொண்டாரச்‌ சொல்லுங்க, குடிக்க.” 
“ஏமே... கொஞ்சம்‌ தண்ணியாம்‌ கொண்டாந்து குடு 
தாகத்துக்கு...” 

கதவை விட்டு நகர்ந்தவள்‌ காலையில்‌ கழுவிய 
வெண்கலச்‌ செம்பை சட்டுப்பிட்டென்று புளிபோட்டுத்‌ 
துலக்கி குடத்திலிருந்து தண்ணீர்‌ 
சாய்த்துக்கொண்டாள்‌. மூணாம்‌ மாசம்‌ வாங்கியிருந்த 
ஒரே ஒரு எவர்‌ சில்வர்‌ தம்ளரைத்‌ தேடி 
எடுத்துக்கொண்டு கதவண்டை வந்து நின்றாள்‌. 
“இங்க வாதே இங்க...” 

“கொண்ணாந்து குடுமே அவருகிட்ட...” 

“இங்க வாதேன்ன...” 

உடம்பை அஷ்ட கோணலாக்கி வளைந்தாள்‌. 
கதவருகிலேயே நெளிந்து நாணிக்கோணிக்கொண்டு 
அறியாத பெண்‌ மாதிரி நின்றாள்‌. 

கந்தசாமி தண்ணீரை வாங்கி அவரிடம்‌ கொடுத்தான்‌. 
“கெணத்துத்‌ தண்ணி, கொஞ்சம்‌ உப்பு கரிக்கும்‌.” அவள்‌ 
கதவு மறைவிலிருந்து காற்றுக்குச்‌ சொன்னாள்‌. 
தண்ணீர்‌ குடித்த பிறகு வந்தவர்‌ போய்விட்டார்‌. 
“சரியான ஆளுதே நீ! மின்ன பின்ன தெரியாத ஆம்பள 
எதுறால வந்து நின்னு நீம்பாட்டுன்னு தண்ணி 


குடுரீன்னா ஆரால முடியுது... எனக்கென்னுமோ 
நெனச்சாலே ஒடம்பே சிலுக்குது. இன்னும்கூட அந்த 
அயக்கம்‌ போவலையா. வேர்த்துப்‌ போச்சி தெரியுமா 
எனக்கு...” 

அவள்‌ தோட்டத்துக்கு வந்து சோளத்தட்டுப்‌ பக்கத்தில்‌ 
அமர்ந்தாள்‌. 

“நீ சொன்னதும்‌ அப்படியே ஜென்மமே குன்னிப்‌ 
பூடுத்தியா எனக்கு... என்னா நெனச்சிக்கின்றா இந்த 
ஆம்பள இப்பிடி சொல்லிப்‌ புட்டாருன்னு... 
எடுத்துப்போட்டா மாறி பூடுத்து... ஏயா... என்னா 
நெனச்சிக்கினுயா அப்பிடி சொன்ன... கொண்ணாந்து 
குடுக்கறாளா இல்லியா பாப்பம்னா...” 

அவன்‌ குறையோடு விட்ட படலை 
கட்டிக்கொண்டிருந்தான்‌. 

“கதவாண்ட நிக்கறதுக்கே உள்ளங்காலல்லாம்‌ கூசுது 
எனக்கு. அப்பேர்ப்பட்ட பொம்பளைய இவர்‌ 
என்னடான்னா ஊரு பேரு தெரியாத ஆம்பளைக்கி 
அரிவிகால தாண்டி வந்து தண்ணீ குட்றீன்னா... நல்லா 
இருக்குதே ஞாயம்‌... அந்தமாரிதான்‌ இன்னொரு 
நாளைக்கி சொல்லப்போறியா...” 

கிடந்த மீதி சோளத்தட்டுகளை ஓடித்து முடித்து 
தென்னம்‌ அலவு எடுத்து இறைந்து கிடந்த 
செத்தைகளைக்‌ கூட்டினாள்‌. 

“சில பொம்பளைவ மொகந்‌ தெரியாத ஆம்பளகிட்ட 
கூடம்‌ என்னுமா பேசிப்புடுதுங்க. எடுத்த வாய்க்கி 
வெடுக்வேடுக்குன்னு... நமக்கு என்னடான்னா 
அப்பிடியே மர வட்ட ஊர்றாமாரி கிது போ மெனில... 
கட்டனவன உட்டுட்டு மத்தவன நிமிந்து 
பாக்கறதுன்னாகூடம்‌ கண்ணு ஒப்பல...” 

உடம்பைச்‌ சிலிர்த்து அருவருத்துக்கொண்டாள்‌. 
அவன்‌ படல்‌ கட்டுவதை நிறுத்தி தெருவுக்கு வந்து 
எரவாணத்தில்‌ பனம்‌ நாறு செருகி வைத்திருந்த 
இடத்தை தேடிக்கொண்டிருந்தான்‌. 

துடைப்பத்தை எடுத்து வந்து வைத்தவள்‌ வெளியே 


போய்‌ வேலை எதுவும்‌ இன்றி சும்மா நின்றாள்‌. 
கண்களை இடுக்கிக்கொண்டு வெறிச்சென்று கிடந்த 
எதிர்வீட்டைக்‌ கூர்ந்து பார்த்துக்கொண்டு நின்றாள்‌. 
கோழிமுட்டைக்‌ கண்ணன்‌ மறுபடியும்‌ தோன்றினான்‌. 
கன்னத்தில்‌ கைவைத்து, உள்ளங்கையில்‌ முகவாயைப்‌ 
புதைத்து, கண்களை அகல விரித்தாள்‌. 
ஆச்சரியத்தோடு பார்க்கிற மாதிரி முகத்தில்‌ ஒரு 
வியப்புக்குறி தோன்ற, அபிநயம்‌ பிடிக்கிற 
பாவனையில்‌ நின்றாள்‌. 
பின்னால்‌ நாறு கத்தையுடன்‌ கந்தசாமி வந்தான்‌. 
“பாரன்யா அவன... பழையபடியே வந்து நின்னுக்கினு 
மொறைக்கிரத... அப்பிடியே கொள்ளிக்கட்டைய 
எடுத்தாந்து கண்ணுல சுட்டா என்ன இவன...” 
“சரிதான்‌ உள்ள போமே பேசாத... சும்மா பொண 
போணன்னிக்கின்னு...” அவன்‌ படல்‌ கட்ட 
உட்கார்ந்தான்‌. ” இப்பதான்‌ ஒரேடியா காட்டிக்கிறா 
என்னுமோ பெரிய பத்தினியாட்டம்‌. 
SKK IR RR SR IRR 


தட்டச்சு :கிருஷ்ணபிரபு 


44.தனுமை : வண்ணதாசன்‌ 


இதில்தான்‌ தனு போகிறாள்‌. 

பஸ்‌ பழையதுதான்‌. ஆனாலும்‌ காலனி வரைக்கும்‌ 
போக ஆரம்பித்து மூன்று நாட்கள்‌ ஆகிவிட்டன. தகரம்‌ 
படபடவென அதிர ஞாயிற்றுக்கிழமை காலை, முதல்‌ 
முறையாக வெள்ளோட்டம்‌ சென்றது. இந்தப்‌ புதிய 
மில்காலனியின்‌ அதிகாரிகள்‌ உள்ளே சிரித்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. ஞானப்பனுக்கு ஒரு மாதிரி 
ஆகிவிட்டது. பஸ்‌ கக்கிவிட்டுப்‌ போன புகை கலைந்து 
பாதையை விழுங்கும்போது உடைமரங்களுக்கும்‌ தேரி 
மணலுக்கும்‌ மத்தியில்‌ மடமடவென உருவாகிவிட்ட 
இந்தக்‌ காலனியிடம்‌ தன்‌ சம்பந்தத்தை அவன்‌ இழந்து 
போனதாகவே தோன்றியது. தனு அங்கேயே 
வீட்டுப்பக்கம்‌ ஏறிக்கொள்வாள்‌, 
இறங்கிக்கொள்வாள்‌. 

ஒரு வகையில்‌ மகிழ்ச்சி. தன்னுடைய பலகீனமான 
காலை இழுத்து இழுத்து, ஒரு அழகான சோகமாக 
அவள்‌ இத்தனை தூரமும்‌ நடந்து வர வேண்டும்‌. 
முன்புபோல்‌ இவனுடைய காலேஜ்‌ வாசலோடு நின்று 
போகிற டவுன்‌ பஸ்ஸிற்காக, அவளுடைய குறையின்‌ 
தாழ்வுடன்‌ எல்லோருடனும்‌ காத்திருக்க வேண்டாம்‌. 
இனிமேல்‌ நேருக்கு நேர்‌ பார்க்க முடியாது. 

இந்த ஆர்பனேஜ்‌ மர நிழல்களுக்குக்‌ கையில்‌ 
புஸ்தகத்துடன்‌ ஞானப்பன்‌ இனி வர வேண்டிய 
அவசியமில்லை. பழையபடி தெற்கே தள்ளி, உடைமரக்‌ 
காடுகளுக்குள்ளே போய்‌ விடலாம்‌. எங்கே பார்த்தாலும்‌ 
மணல்‌, எங்கே பார்த்தாலும்‌ முள்‌. விசுக்‌ விசுக்கென்று 


“சில்லாட்டான்‌' ஓடும்‌. அல்லது பருத்து வளர்ந்து 
ஓணான்‌ ஆகத்‌ தலையாட்டும்‌. ஆளற்ற தனிமையில்‌ 
அஸ்தமவானம்‌ கீழிறங்கிச்‌ சிவக்கும்‌. லட்சக்கணக்கான 
மனிதர்கள்‌ புதையுண்டதுபோல்‌ கைவைத்த 
இடமெல்லாம்‌ எலும்பு முள்ளும்‌ முண்டுமாக அகப்படும்‌. 
கருக்கு மட்டையை வேலியாக நட்டு, உள்ளே 
போட்டிருக்கிற குடிசையிலிருந்து கருப்பட்டி காய்ச்சுகிற 
வாடை வரும்‌. கோழி மேயும்‌. நத்தைக்கூடுகள்‌ 
நெல்லிகாய்‌ நெல்லிக்காயாக அப்பி இருக்கிற முள்ளை 
வெட்டி இழுத்துக்கொண்டு போகிறவளின்‌ உடம்பு, 
பாடத்தை விட்டு விலக்கும்‌. பலதடவை பேச்சுக்‌ 
கொடுத்தபிறகு சிரிக்கிறதற்கு மட்டும்‌ தழைந்திருந்த 
ஒருத்தியின்‌ கருத்த கொலுசுக்‌ கால்கள்‌ மண்ணை 
அரக்கி அரக்கி நடக்கும்‌. 

நடக்க முடியாமல்‌ நடக்கிற தனுவுக்கு ஆர்பனேஜின்‌ 
வழியாகக்‌ குறுக்காகச்‌ சென்றால்‌ பஸ்‌ நிற்கிற காலேஜ்‌ 
வாசலுக்குப்‌ போய்விடலாம்‌ என்பது தாமதமாகத்தான்‌ 
தெரிந்திருக்கும்‌. அவள்‌ பெயர்‌ தெரிந்தது அன்றுதான்‌. 
தனு! இந்த வழியாப்‌ போயிரலாமாடி?: என்று 
எப்போதும்‌ கூடச்செல்கிற பையன்‌ காட்டினான்‌. அவள்‌ 
தம்பி, யூனிபாரம்‌ அணிந்த அவளின்‌ சின்ன 
வழித்துணை. 

ஞானப்பன்‌ யதேச்சையாக அன்று ஆர்பனேஜிற்குப்‌ 
படிக்க வந்திருந்தான்‌. படித்து முடித்துவிட்டு 
ஹாஸ்டலுக்குத்‌ திரும்புகிற வேளையில்‌ பீடி 
தேவையாக இருந்தது. கொஞ்ச நேரம்‌ நின்று 
கொண்டிருந்தான்‌. சின்ன வேப்பங்கன்றுக்குக்‌ கீழே 
டயர்‌ போட்ட மொட்டைவண்டியின்‌ நோக்காலில்‌ 
உட்கார்ந்து, பள்ளிக்கூடக்கட்டிடத்திற்கு முன்னால்‌ 
உள்ள கொடிக்கம்பத்தைப்‌ பார்ப்பது போல்‌ பார்வை. 
வட்டமாகக்‌ குறுக்குச்‌ செங்கல்‌ பதித்து உள்ள 
பீநாறிப்பூச்செடி நட்டிருந்தார்கள்‌. அந்த பூவும்‌ செடியும்‌ 
அவனுடைய ஊருக்கு இறங்க வேண்டிய ரயில்வே 
ஸ்டேஷனிலும்‌ சிறு வயதிலிருந்து உண்டு. கல்‌ 


வாழைகள்‌ அப்போது வந்திருக்கவில்லை. ஊர்‌ 
ஞாபகம்‌, இரவில்‌ இறங்குகையில்‌ நிலா வெளிச்சத்தில்‌ 
கோடாக மினுங்குகிற குளிர்ந்த தண்டவாளம்‌, லாந்தல்‌ 
சத்திரம்‌, மினுக்கட்டாம்‌ பூச்சிகள்‌ எல்லாம்‌ ஒவ்வொரு 
பூவிலும்‌ தெரிந்துகொண்டிருந்த போதுதான்‌ - “தனு! 
இந்த வழியாப்‌ போயிரலாமாடி?' என்ற சத்தம்‌. 
கைலியை இறக்கிவிட்டுக்கொண்டு, நோக்காலில்‌ 
இருந்து இறங்கினான்‌. இறுகிக்‌ கட்டின போச்சக்கயிறு 
கீச்சென்று முனகியது. தொழுவங்களில்‌ மூங்கில்‌ 
தடியினால்‌ தண்டயம்‌ போட்டிருப்பது போல வண்டி 
போகவர மட்டுமே புழங்குகிற அந்தத்‌ தடுப்புக்கு 
அப்புறம்‌ தனுவும்‌ அவள்‌ தம்பியும்‌ நின்று 
கொண்டிருக்கிறார்கள்‌. தம்பி சடக்கென்று காலைத்‌ 
தவ்வலாகப்‌ போட்டுக்‌ குனிந்து உட்பக்கம்‌ வந்துவிட, 
ஒரே ஒரு வினாடி அவள்‌ விசாலமான தனிமையில்‌ 
நின்றாள்‌. பின்னால்‌ பொருத்தமற்ற பின்னணியாய்ப்‌ 
பாலையான மணல்விரிப்பும்‌, உடைமரங்களும்‌, 
உடைமரம்‌ பூத்ததுபோல மெல்லிசான மணமாக இவள்‌, 
தனு. 

ஞானப்பன்‌ ஒரு ராஜவாயிலைத்‌ திறப்பதுபோல 
மென்மையாக மூங்கிலை உருவி, அவளை வரவிட்டு 
ஒதுங்கினான்‌. உள்‌ ஒடுங்கின. பரபரப்பில்‌ மூங்கில்‌ 
தவறி மண்ணில்‌ இறங்கி கரையான்கள்‌ உதிர்ந்தன. 
தனுவின்‌ தம்பி “தாங்ஸ்‌'- சொன்னான்‌. தனு “உஸ்‌” 
என்று அவனை அடக்கி இழுத்துப்போனாள்‌. ஒரு 
சிறுமியைப்போல மெலிந்திருந்த தனு தூரம்‌ 
போகப்போக நேர்கோடாக ஆரம்பிக்கும்‌ ஆர்பனேஜின்‌ 
முன்பக்கத்து இரண்டு ஓரச்செடிகளின்‌ சினியா 
மலர்களின்‌ சோகைச்‌ சிவப்புக்கும்‌ கேந்தியின்‌ 
மஞ்சளுக்கும்‌ முதல்‌ முதலாக உயிர்‌ வந்தன. அழகாகப்‌ 
பட்டன. 

எதிரே டெய்ஸி வாத்திச்சி வந்துகொண்டிருந்தாள்‌. 
கன்னங்களில்‌ பருவில்லாமல்‌ இருந்ததால்‌ அவளுக்கு 
இந்த மதமதப்பு இருக்காது. கல்யாணம்‌ ஆகாததால்‌ மீறி 


நிற்கிற உடம்பு. ஒரு கறுப்புக்குதிரை மாதிரி, 
நுணுக்கமான வீச்சுடன்‌ அவள்‌ பார்த்துவிட்டுச்‌ 
செல்லும்போது ஞானப்பனுக்கு உடம்பு அதிரும்‌. இன்று 
குறைவாக, இவனைப்போல இங்கே படிக்க வருகிற 
வேறு சிலருக்கும்‌ அவளுடைய திரேகத்தின்‌ முறுக்கம்‌ 
ரசித்தது. 

ஞானப்பனுக்கு தனுவின்‌ நினைவு மாத்திரம்‌ ஒரு 
நீர்ப்பூவைப்‌ போல அலம்பி அலம்பி அவள்‌ முகம்‌ நிற்க 
மற்றவையெல்லாம்‌ நீரோட்டத்தோடு விரைந்து 
ஒதுங்கின. டெய்ஸி வாத்திச்சி நதியில்‌ மிதந்த 
செம்பருத்திப்‌ பூவாய்‌, அள்ளுகிற குடத்தில்‌ புகுந்துவிட, 
விரலை முட்டி முட்டி விலகிக்‌ கொண்டிருக்கிறாள்‌. 
அவளைப்‌ போன வருஷத்தில்‌ இருந்தே அவனுக்குத்‌ 
தெரியும்‌. 

ஒரு டிசம்பர்‌ மாதம்‌. ஹார்மோனியம்‌ நடைவண்டி 
நடையாகக்‌ கேட்டது. பத்துப்‌ பதினைந்து 
பையன்களின்‌ கூச்சலுக்கு மத்தியில்‌ ஒரு பையன்‌ 
கொஞ்சம்‌ துணிச்சலாக ஒவ்வொரு பல்லாக அழுத்திக்‌ 
கொண்டிருந்தான்‌. இடம்‌ ஆரம்பித்து வலம்‌. 
கண்டமத்தியில்‌ ஆரம்பித்த இடம்‌. இதற்குள்‌ துருத்தியை 
அமுக்குகிற விரல்‌ மறந்திருக்கும்‌.ங்ர்ர்‌ என்று பெட்டி 
கம்மும்போது ஒரு சிரிப்பு. ஞானப்பன்‌ போய்‌ நின்றான்‌. 
பையன்கள்‌ விலகினார்கள்‌. 

ஞானப்பன்‌ சிரித்தான்‌. அவன்‌ கைப்பழக்கமாக 
வாசிப்பான்‌. சினிமா பாட்டுவரை. “படிங்க சார்‌, படிங்க 
சார்‌” என்று குரல்கள்‌. “என்ன பாட்டுடே படிக்க?” என்று 
கேட்டுக்கொண்டே அவன்‌ “தட்டுங்கள்‌ திறக்கப்படும்‌” 
என்று தொய்வாக வாசித்து நிறுத்திவிட்டுக்‌ கேட்டான்‌, 
“என்ன பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம்‌?” 

“எனக்குத்‌ தெரியும்‌” 

“நாஞ்‌ சொல்லுதேன்‌ ஸார்‌” 

“இந்த நல்‌ உணவை! - பாட்டு ஸார்‌” 

ஞானப்பனுக்கு கடைசிப்‌ பையன்‌ சொன்னதைக்‌ 
கேட்டதும்‌ திக்கென்றது. “இந்த நல்‌உணவைத்‌ தந்த நம்‌ 


இறைவனை வணங்குவோம்‌” என்று காலையில்‌ 
அலுமினியத்‌ தட்டும்‌ தம்ளருமாக உட்கார்ந்து கொண்டு, 
கோதுமை உப்புமாவுக்கும்‌ மக்காச்சோளக்‌ கஞ்சிக்கும்‌ 
எதிர்பார்த்துப்‌ பாடுகிற ஒரு தாங்க முடியாத காட்சி 
தெரிந்தது. அனாதைகளை மேலும்‌ மேலும்‌ 
அனாதைப்படுத்துகிற அந்தப்‌ பாடலை இவன்‌ 
வாசிப்பில்‌ உடனடியாக உணர்ந்த பையனின்‌ உயிரும்‌ 
ஜீவனுமற்ற முகத்தைப்‌ பார்த்துக்கொண்டே இருந்தான்‌. 
ஞானப்பனுக்கு வேறு எந்த கிறிஸ்தவ கீதங்களும்‌ 
நினைவுக்கு வரவில்லை. எல்லா கிறிஸ்தவ கீதங்களும்‌ 
ஒரே ராக வடிவுதான்‌ என்ற நினைப்பை அவனுக்கு 
உண்டாக்கின. “எல்லாம்‌ ஏசுவே எனக்கெல்லாம்‌ ஏசுவே” 
பாடலின்‌ முதலிரு வரிகளின்‌ தடத்தையே மீண்டும்‌ 
மீண்டும்‌ வாசித்தான்‌. பையன்கள்‌ அடுத்த வரிகளைப்‌ 
பாடினபோது அவனுக்குச்‌ சிலிர்த்தது. 

அந்த ஆர்பனேஜின்‌ அத்தனை வேப்பம்பூக்களும்‌ 
பாடுவதுபோல - வரிசையாக டவுனுக்குள்ளிருக்கிற 
சர்ச்சுக்குப்போய்‌ வருகிறவர்களின்‌ புழுதிக்கால்களின்‌ 
பின்னணிபோல - 

பால்‌ மாவு டப்பாக்களில்‌ தண்ணீர்‌ மொண்டு மொண்டு 
வரிசையாகத்‌ தோட்டவேலை செய்கிறவர்கள்‌ 
பாடுவதுபோல - 

வாரத்துக்கு ஒரு நாள்‌ வருகிற கிழட்டு நாவிதனுக்குத்‌ 
தன்‌ பிடரியைக்‌ குனிந்து, முகம்‌ தெரியா அம்மாவின்‌ 
முகம்‌ நினைத்து அழுதுகொண்டிருக்கிற பையனின்‌ 
சோகம்போல - 

எந்தச்‌ சத்துக்குறைவாலோ “ஓட்டுவாரொட்டி யாக 
எல்லாப்‌ பையன்கள்‌ கைகளிலும்‌ வருகிற அழுகுணிச்‌ 
சிரங்கிற்கான பிரார்த்தனைபோல - 

கிணற்றடியில்‌ உப்புநீரை இறைத்து இறைத்து 
ட்ரவுசரைக்‌ கழற்றி வைத்துவிட்டு அம்மணமாகக்‌ 
குளிக்கிற முகங்களில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
அழுத்தமான நிராதரவின்‌ குரல்போல - 

இரண்டு பைசா ஒன்று பள்ளிக்கூடத்துக்‌ கிணற்றில்‌ 


விழுந்துவிட, அசுரத்தனமாகத்‌ தண்ணீரை இறைத்து 
இறைத்து ஏமாந்து கொண்டிருந்த சிறுவர்களின்‌ 
பம்பரக்கனவுகள்‌ போல.... 

ஞானப்பன்‌ மேலே வாசிக்க ஓடாமல்‌ நிமிர்ந்தபோது, 
டெய்ஸி வாத்திச்சி வாசலில்‌ நின்று கொண்டிருந்தாள்‌. 
பையன்கள்‌ கலைந்து நகர்ந்தார்கள்‌. இவனின்‌ 
வாசிப்பைப்‌ பாராட்டினாள்‌. வாசலில்‌ கையூன்றிச்‌ 
சிரித்தாள்‌. 

ஞானப்பனுக்கு ஒரேயடியாக அந்த இடத்தில்‌ அவளை 
அடித்துத்‌ தள்ளவேண்டும்‌ என்று தோன்றியது. 
டெய்ஸி வாத்திச்சியின்‌ பார்வையைப்‌ போலவே, 
சைக்கிளில்‌ போகிற ஒரு இங்கிலீஷ்காரப்‌ 
பெண்ணையும்‌ ஞானப்பன்‌ சகித்துக்‌ கொள்ள 
வேண்டியதிருந்தது. அவளை அநேகமாக லீவு 
நாட்களில்‌ காலையிலேயே இரண்டு தடவை 
பார்த்துவிடலாம்‌. 

முதல்‌ ஷிப்டு வேலைக்காகக்‌ கையில்‌ தூக்குச்‌ 
சட்டியைக்‌ கோத்துக்கொண்டு ஓட்டமும்‌ நடையுமாய்‌ 
போகிற ஜனங்கள்‌. பதநீர்‌ குடிக்கிறவர்கள்‌. முதல்‌ சங்கு 
ஊதின பிறகு அவசரம்‌ அவசரமாக வடையை 
ஊறுகாய்த்‌ தடையை வாங்கிக்கொண்டு 
போகிறவர்கள்‌. இராத்திரி ஷிப்ட்‌ முடிந்து பஞ்சும்‌ 
தலையுமாக டீக்கடையில்‌ பேப்பர்‌ படிப்பவர்கள்‌; 
அவர்களின்‌ சைக்கிளில்‌ தொங்குகிற தூக்குச்‌ சட்டிகள்‌; 
இவர்களுக்கு மத்தியில்‌ இந்தப்‌ பெண்ணின்‌ குடும்பமே 
சைக்கிளில்‌ சர்ச்சுக்குப்‌ போகும்‌. அப்பா, அம்மா 
எல்லாருமே ஒவ்வொரு சைக்கிளில்‌. ஒரு பள்ளிக்கூடப்‌ 
பெண்ணின்‌ அமைப்புஅலை மீறின அவளுடைய 
பாரமான உடம்பும்‌ பெருந்தொடையும்‌ பிதுங்க அவள்‌ 
செல்லும்‌ போதெல்லாம்‌, அவன்‌ அநாவசியமான ஒரு 
அருவருப்பையடைய நேர்ந்திருக்கிறது. 

கொஞ்ச நேரத்தில்‌ இதையெல்லாம்‌ கழுவி 
விடுவதுபோல்‌ தனு வருவாள்‌. அந்த தனுவை இனிமேல்‌ 
ஜாஸ்தி பார்க்க முடியாது. மறுபடியும்‌ சிகரெட்டிலிருந்து 


பீடிக்கு மாறி கைலியை மடித்துக்‌ கட்டிக்கொண்டு 
அலைய வேண்டியதுதான்‌. ஆர்பனேஜ்‌, தனுவின்‌ ஒரு 
காலத்துப்‌ பாதையாக இருந்தது என்பதால்‌, இங்கு 
வராமலும்‌ இனி முடியாது. இதற்கு மத்தியில்‌ எதைப்‌ 
படிக்க? 

ஒரு தகர டின்னில்‌, வரிசையாக நிற்கிற 
வேப்பமரங்களின்‌ பழம்‌ உதிர உதிரப்‌ பொறுக்குகிற 
பையன்களைக்‌ கூப்பிட்டால்‌ பேசப்போவதில்லை. 
அவர்களுக்கு ஃபுட்பால்‌ கோல்போஸ்டின்‌ 
அடையாளமாக நிறுத்தியிருக்கிற பனங்கட்டையில்‌ 
இருந்துகொண்டு காகங்கள்‌ இரண்டு மூன்றான 
கொத்தாக இட்ட வேப்பங்கொட்டை எச்சத்தைச்‌ 
சேகரிக்கிற சந்தோஷம்‌ இவனுடன்‌ பேசுவதில்‌ 
இருக்காது. 

பக்கத்தில்‌, ஊடுசுவருக்கு அந்தப்புறம்‌ 
கொட்டகைகளில்‌ எரிகிற பிணங்களுக்கும்‌ மண்டுகிற 
புகைக்கும்‌ சலனமடையாமல்‌, உப்புப்‌ பொதிந்து 
சிதிலமாகிக்‌ கிடக்கிற மையவாடிக்கு மத்தியில்‌ காடாக 
வளர்ந்த எருக்கலஞ்செடிகளில்‌ போய்‌ 
வண்ணத்துப்பூச்சியின்‌ முட்டையும்‌ புழுவும்‌ 
எடுத்துக்கொண்டிருக்கிற இவர்களிடையில்‌, தனுவும்‌ 
விலகினபின்‌, எந்த அமைதியில்‌ படிக்க? 

மற்ற பையன்களுடன்‌ சேர்ந்து உட்கார்வது கூட 
முடியவில்லை. குப்பைக்‌ குழிகளுக்கும்‌ 
“ஐயா:க்களுக்குமான கக்கூஸ்களை ஒட்டிய 
பகுதிகளிலேயே க்ரா, க்ரா என்று தொண்டையைக்‌ 
காட்டித்‌ திரிகிற தாராக்‌ கோழிகளை, போவ்‌, போவ்‌, 
என்று முன்னைப்‌ போலக்‌ கூப்பிடவும்‌ 
தோன்றவில்லை. “ஐயா'க்களைப்‌ போல 
எல்லாவற்றிலிருந்தும்‌ ஒதுங்கிவிட்டால்‌ போதும்‌ என 
ஞானப்பனுக்குத்‌ தோன்றியது. அவன்‌ வகுப்பில்‌, 
கல்லூரியில்‌ இதேபோல வெள்ளை முழுக்கைச்‌ சட்டை, 
வேஷ்டியுடன்‌ இங்கேயிருந்து படிக்கிறவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களும்‌ அனாதைகள்‌ தானா? 


தனுக்குள்‌ எதிர்ப்படாமல்‌ இருந்த பொழுதைவிடத்‌ தான்‌ 
இப்போது அனாதையா? ஞானப்பனுக்கு மனதுள்‌ 
குமைந்து வந்தது. 

ஊருக்குப்‌ போக வேண்டும்‌ போலத்‌ தோன்றியது. 
வயலும்‌ வரப்புமாக விழுந்து கிடக்கிற அப்பாவின்‌ 
வம்சவாடையை உடம்பில்‌ ஏந்தியிருக்கிற தன்னிடம்‌, 
நெற்றியில்‌ எலுமிச்சங்காய்‌ அளவு புடைத்திருக்கிற 
“கழலை” அசையச்‌ சில சமயம்‌ சந்தோஷமாகப்‌ படிப்பு 
பற்றி விசாரிப்பதும்‌, “படிச்சுப்‌ பாட்டத்‌ தொலைச்ச' 
என்று அலுத்துக்‌ கொள்வதும்‌ முகம்‌ முகமாகத்‌ 
தெரிந்தது. எல்லா முகத்திலும்‌ மிஞ்சித்‌ தனி முகமாகி.. 
தனு முகமாகி... 

உருண்டு வந்து கால்‌ பக்கம்‌ விழுந்த பந்தை 
எடுப்பதற்கு வந்த பையனைத்‌ தடுத்து, பந்தோடு 
மைதான விளிம்புக்கு வந்து உதைத்தபோது, அது 
தூரமில்லாமல்‌ உயரமாக எவ்வி, நீலத்தை அண்ணாந்து 
பார்க்க வைத்துக்‌ கீழிறங்கியது. கீழிறங்கின பின்னும்‌ 
ஞானப்பனுக்குப்‌ பார்வை நீலமாக நின்றது. 

நீலப்பூ. புத்தகங்களுக்கிடையில்‌ வைத்துப்‌ பாடம்‌ 
பண்ணின நீலமான பூ. சிவப்பான இருந்து ஒரு வேளை 
நீலமாகிப்போன பூ- அல்லது வெளிறல்‌ மழுங்கி நீலம்‌ 
கறுத்த பூவோன்று வழியில்‌ கிடக்க, ஞானப்பன்‌ 
எந்தவிதத்‌ தடயமும்‌ இன்றி அது அவள்‌ உதிர்த்த பூ என 
மனதில்‌ உறுதி செய்து வைத்திருக்கிறான்‌. அவனுக்கே 
தெரியும்‌, அந்தப்‌ பூ ஆர்பனேஜ்‌ எல்லைக்குள்‌ 
ஒதுக்கமாய்‌ முன்பு இருந்து இப்போது இடிந்து 
தகர்ந்துபோன சர்ச்சின்‌ பின்னால்‌ வளர்ந்திருக்கிற 
கொடியின்‌ பூ. ஆனாலும்‌ தனு உதிர்த்த பூ. 

இடிந்த சர்ச்சின்‌ சுவர்கள்‌ ஞானப்பனுக்கு ஞாபகம்‌ 
வந்தது. இந்த ஆர்பனேஜ்‌ ஆண்களுக்கு மட்டுமானது 
என்பதன்‌ அடிப்படையில்‌ எழுதப்பட்ட கொச்சைகள்‌, 
பெயர்கள்‌, கெட்ட வார்த்தைகள்‌ எல்லாம்‌ கருப்பாகச்‌ 
சுவரில்‌ சிந்தியிருக்கும்‌. இவன்‌ பார்வையில்‌ இவனுடன்‌ 
படிக்கிறவர்கள்கூட அதில்‌ புதிதாக எழுதிய 


கரிப்படங்களும்‌ வரிகளும்‌ உண்டு. டெய்ஸி 
வாத்திச்சிகூட அப்படியொரு வரிகளில்‌ ஒன்றாக, 
வேண்டுமென்றே செய்யப்பட்ட எழுத்துப்பிழைகளுடன்‌ 
சுவரில்‌ அறையப்பட்மருக்கிறாள்‌. 
புத்தகத்துக்கிடையில்‌ நீலப்பூவைத்‌ தகடாக மலர்த்திப்‌ 
பார்த்தபடி மூடினான்‌. படிக்க வேண்டும்‌. வேகமாக நிழல்‌ 
பம்மிக்‌ கொண்டிருந்தது. கிணற்றடியில்‌ முகத்தை 
அலம்பி, பள்ளிக்கூடத்துப்‌ பின்பக்க வராண்டாச்‌ 
சுவரில்‌ சாய்ந்துகொண்டு வாய்விட்டுப்‌ படிக்க 
ஆரம்பித்தான்‌. மற்ற அமைதியிலிருந்து மீள 
அவனுக்குச்‌ சத்தம்‌ தேவையாக இருந்தது. 

பெரிய ஐயாவுடைய தாராக்கோழிகளின்‌ கேவல்‌ விட்டு 
விட்டு மங்கியது. மைதானத்துப்‌ பிள்ளைகளின்‌ 
இரைச்சல்‌ தூரத்துக்குப்‌ போனது. ஒட்டுச்சார்ப்பில்‌ 
எந்தப்‌ பக்கத்தில்‌ இருந்தோ ஒரு புறா குதுகுதுத்துக்‌ 
கொண்டிருந்தது. காலனியில்‌ புதிதாக வந்திருக்கிற 
பிள்ளையார்‌ கோவில்‌ மணி அமுங்கிக்‌ கேட்டது. 
பக்கத்து ஸ்பின்னிங்‌ மில்‌ ஓடுகிற மூச்சு ரொம்பத்‌ தள்ளி 
இரைந்தது. 

மழை வருமா என்ன? 

சென்ற மழைக்காலம்‌ அடர்த்தியாக இருந்தது. வானம்‌ 
நினைத்துக்‌ கொண்டபோதெல்லாம்‌ மழை. அநேகமாக 
மாலை தோறும்‌, கருக்கலுக்கு முன்னாலேயே 
ஹாஸ்டலில்‌ விளக்கெரியும்‌. அடைந்து கொண்டிருக்க 
முடியாமல்‌ ஞானப்பன்‌ வெளியே அப்போதுதான்‌ 
வந்திருப்பான்‌. மழை விழுந்தது. திரும்ப முடியாமல்‌ 
வலுத்து அறைந்தது. மண்ணும்‌ சூடுமாக ஒரு நிமிஷம்‌ 
வாசனை நெஞ்சையடைத்தது. பனைமரங்கள்‌ ஒரு 
பக்கமாக நனைந்து கன்னங்கருப்பாயின. பன்றிகள்‌ 
மசமசவென்று அலைந்தன. அவுரிச்செடி 
சந்தனத்தெளிப்பாகப்‌ பூத்து மினுங்கியது. 
ஞானப்பன்‌ ஆர்பனேஜ்‌ வாசலுக்குள்‌ ஓடி, வாசல்‌ 
பக்கத்து மரத்தடியில்‌ நின்றான்‌. பின்னும்‌ நனைந்தது. 
முன்கட்டிடத்துக்கு ஓடினான்‌. புறத்தே வகுப்புகள்‌ 


இருப்பது போல இவைகளிலும்‌ இருந்தன. ஆறு முதல்‌ 
எட்டு, உள்ளே ஏறின பிறகு தெரிந்தது. டெய்ஸி 
வாத்திச்சியும்‌ நின்று கொண்டிருந்தாள்‌. 
புடவைத்தலைப்பை முக்காடாக இழுத்து ஓரத்தைப்‌ 
பல்லிடுக்கில்‌ கவ்வினபடி, நனைவதற்கு முன்பு 
வந்திருக்க வேண்டும்‌. 

ஒரு வெள்ளாட்டுக்குட்டி சுவரோரமாக ஒண்டி, ரஸ்தாப்‌ 
பக்கமாய்த்‌ தலைதிருப்பி நின்றது. கீழே புழுக்கை, 
காவல்கார வயசாளி குப்பைவாளியைப்‌ பக்கத்தில்‌ 
வைத்துக்கொண்டு துவண்டதுபோல்‌ மடங்கிப்‌ 
புகைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. டெய்ஸி வாத்திச்சி 
கொஞ்சமும்‌ அசையாமல்‌ நின்றாள்‌. வெளியே 
காம்பவுண்டுக்கு அப்புறம்‌ பார்வையைத்‌ 
தொலைத்துவிட்டு வெறுமனே நின்றாள்‌. வெளியே 
பெய்கிற கனத்த மழை அவளை அவளின்‌ 
சுபாவங்களிலிருந்து விலக்கிக்‌ கட்டிப்‌ போட்டிருந்தது. 
டெய்ஸி வாத்திச்சி, மெல்லிய திரைக்கு அப்புறம்‌ 
தெரிகிறதுபோல துல்லியமான ஒரு புதிய வடிவில்‌ 
இருந்தாள்‌. 

ரஸ்தாவில்‌ ஓடத்தைப்‌ போல தண்ணீரைச்‌ சுருட்டி 
எறிந்தபடி பஸ்‌ வந்து நின்றது. சார்ப்புகள்‌ போட்டு 
மூடின பஸ்‌ டாப்பின்‌ பக்கவாட்டு ஓடைகளிலிருந்து 
குலுங்கித்‌ தண்ணீர்‌ கொட்டியது. பஸ்‌ திரும்பி நின்றதும்‌ 
டெய்ஸி வாத்திச்சி அவசரமாக ஓடினாள்‌. “தனுவைப்‌ 
போல்‌ அல்லாமல்‌ முதிர்ந்து முற்றலாக இருக்கிற 
டெய்ஸி வாத்திச்சி இவ்வளவு புறக்கணிப்பாகக்கூட 
நின்று செல்ல முடியுமா?'- ஞானப்பனுக்கு யோசனை. 
சிறு குரலில்‌ ஆட்டுக்‌ குட்டி கத்திய படி, சுவரில்‌ ஏறி 
நின்றது. 

தனுவின்‌ கல்லூரியில்‌ இருந்து புறப்படுகிற காலேஜ்‌ ௫ 
காலேஜ்‌ பஸ்‌ வர நேரம்‌ உண்டு. மழையினால்‌ பிந்தி 
வரலாம்‌. காலனியில்‌ இருந்து இரண்டு மூன்று 
அம்மாக்கள்‌ அலுமினியப்‌ பெட்டி சுமந்து இறங்குகிற 
குழந்தைகளைக்‌ கூட்டிப்‌ போகக்‌ குடையுடன்‌ நின்று 


கொண்டிருந்தார்கள்‌. காலேஜ்‌ வாசல்‌ பக்கம்‌ காலையில்‌ 
பதநீர்‌ விற்ற பனையோலைப்பட்டைகள்‌ மேலும்‌ 
நனைந்து பச்சையான குவியலாகக்‌ கிடந்தன. 
மஞ்சள்‌ ஆட்டோக்கள்‌ ஈரமான ரோட்டைச்‌ சிலுப்பிக்‌ 
கொண்டு காலனிப்‌ பக்கம்‌ சீறின. உள்ளே இருக்கிற 
குழந்தைகள்‌ கையை அசைக்க ஞானப்பன்‌ சிரித்துப்‌ 
பதிலுக்கு அசைத்து, காலேஜின்‌ இரண்டாவது 
வாசலுக்கு நடந்தான்‌. ஹாஸ்டலின்‌ வாசலில்‌ 
தையல்காரன்‌ மெஷினோடு நிற்பது தெரிந்தது. 

மில்‌ ஓடுகிறது மாத்திரம்‌ நன்றாகக்‌ கேட்டது. 
புஸ்தகத்துக்குள்‌ அமிழ்ந்து மெளனமாக 
வாசிக்கும்போது, மெளனம்‌ இளகி ஓடி 
அலையலையாகி, மத்தியில்‌ தனு அலம்பி அலம்பி 
நின்றாள்‌. 

ஒரே வரியில்‌ வழுக்கு மரம்‌ ஏறின வெறும்‌ வாசிப்பை 
மறுபடியும்‌ ஆரம்பித்தபொழுது, வராண்டாவில்‌ ஏறி 
டெய்ஸி வாத்திச்சி உள்ளே வந்தாள்‌. “படிப்பு 
நடக்கிறதா: என்பதாகச்‌ சிரித்தாள்‌. “குடையை 
வச்சுட்டுப்‌ போய்ட்டேஎன்‌” - செருப்பைக்‌ கழற்றிப்‌ 
போட்டபடி சொன்னாள்‌. செருப்பில்‌ விரல்கள்‌ 
வழுவழுவென ஆழமாகப்‌ பதிந்திருந்தன. பூட்டைத்‌ 
திறந்து, வாசலுக்கு இடதுபுறம்‌ இருக்கிற ஜன்னலில்‌ 
கைக்குட்டைக்கு பாரம்‌ வைத்ததுபோல்‌ பூட்டும்‌ 
சாவியும்‌ இருக்க உட்சென்றாள்‌. கையில்‌ குடையோடு 
ஞானப்பனை பார்த்துக்‌ கேட்டாள்‌. 

“நாற்காலி வேணுமா?” 

“இல்லை வேண்டாம்‌. நேரமாச்சு. போக 
வேண்டியதுதான்‌.” 

கவனமாகப்‌ பூட்டை இழுத்துப்‌ பார்த்தாள்‌. கைக்குட்டை 
கீழே விழுந்திருந்தது. 

“நேரமாயிட்டுதுண்ணா லைட்டைப்‌ போட்டுக்கிறது” - 
கைக்குட்டையை எடுத்து மூக்கை ஸ்விட்சைக்‌ காட்டிச்‌ 
சுளித்தாள்‌. கால்‌ செருப்பைத்‌ தேடி நுழைத்துக்‌ 
கொண்டிருந்தது. 


“இல்லை. வேண்டாம்‌” - ஞானப்பன்‌ புஸ்தகத்தை 
நீவினபடி அவளைப்‌ பார்த்தான்‌. 
“தனலெட்சுமிதான்‌ வேணுமாக்கும்‌” - ஒரு அடி 
முன்னால்‌ வந்து, சடக்கென்று இழுத்துச்‌ 
சாத்தியதுபோல்‌ ஞானப்பனை அணைத்து 
இறுக்கிவிட்டு இறங்கி நடந்தாள்‌. 
இருட்டும்‌ வெளிச்சமுமாகக்‌ கிடந்த ஆர்பனேஜ்‌ 
ஞானப்பன்‌ எட்டிப்‌ பார்க்கையில்‌ தடதடவென்று அந்த 
பஸ்‌ இரைந்துகொண்டே போனது. 
ஸ்டாப்‌ இல்லாவிட்டால்கூட, டெய்ஸி வாத்திச்சி 
வழியிலேயே கையைக்‌ காட்டி நிறுத்தி நிச்சயம்‌ 
ஏறிக்கொள்வாள்‌. 

தட்டச்சு : சென்ஷி 


45.நிலை : வண்ணதாசன்‌ 


“தேர்‌ எங்கே ஆச்சி வருது?” 

“வீட்டைப்‌ பார்த்துக்கோ.” என்று சொல்லிவிட்டு 
எல்லோரும்‌ புறப்பட்டு போகும்போது கோமு கேட்டாள்‌. 
'வாகையடி முக்குத்‌ திரும்பிட்டுதாம்‌. பார்த்திட்டு 
வந்திருதோம்‌. நீ எங்கியும்‌ விளையாட்டுப்‌ போக்கில்‌ 
வெளியே போயிராத, என்ன? 

யவ அழிக்கதவைச்‌ சாத்திவிட்டு எல்லோரும்‌ 
வெளியே போனபோது கோமு அவர்களைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு உள்ளேயே நின்றாள்‌. கம்பிக்‌ கதவிற்கு 
வெளியே ஒவ்வொருவராக நகர்ந்து நகர்ந்து, 
தெருப்பக்கமாகப்‌ போய்க்கொண்டிருந்தார்கள்‌. முடுக்கு 
வழியாக, இங்கிருந்து தெருவைப்‌ பார்க்க முடியாது. 
தெருவைப்‌ பார்க்கவே இன்றைக்கு ரொம்ப நன்றாக 
இருக்கும்‌. நிறைய ஆட்கள்‌ இந்தத்‌ தெரு வழியாகப்‌ 
போவார்கள்‌. பெரிய தெரு, மேலத்தெரு, கம்பா ரேழி, 
பேட்டை ஆட்களெல்லாம்‌ இப்படிக்கூடிப்‌ போவார்கள்‌. 
பலூன்காரன்‌, தேங்காய்ப்பூ, சவ்வு மிட்டாய்க்காரன்‌, 
ஐஸ்காரன்‌ எல்லாம்‌ போவான்‌. இன்றைக்கு ராத்திரிகூட 
ஐஸ்‌ விற்பான்‌. பாம்பே மிட்டாய்க்காரன்‌ வருவான்‌. 
விறகுக்கடையில்‌ வண்டியை நிறுத்திவிட்டு அப்பாகூட 
இந்தத்‌ தெரு வழியாக ஒருவேளை போகலாம்‌. 
வருமானம்‌ இல்லாத சிலநாட்களில்‌ கோமு இருக்காளா?” 
என்று வீட்டு வாசலில்‌ வந்து ஓரமாக நின்று கேட்பது 
மாதிரி, இன்றைக்கும்‌ வந்தால்‌ நன்றாக இருக்கும்‌. 
கோமுவுக்கு ஒரு பன்னிரண்டு வயசுப்‌ பிள்ளை 
சாப்பிடுவதற்கும்‌ கூடுதலாகவே இங்கு சோறு 


போடுவார்கள்‌. அந்தத்‌ தட்டை மூடியிருக்கிற 
ஈயச்சட்டியை நிமிர்த்திவிட்டு அப்பாவிடம்‌ 
கொடுப்பாள்‌. சாப்பிட்டுவிட்டு அப்பா போயிட்டு 
வருகிறேன்‌ என்று சொல்லாமலே போய்விடுகிறது 
உண்டு. இன்றைக்கு அப்பா வந்தால்‌ சந்தோஷமாக 
இருக்கும்‌. 

வாசல்‌ அமைதியாக இருந்தது. எதிர்த்த வீடு இரண்டிலும்‌ 
கூடத்‌ தேர்ப்‌ பார்க்கப்‌ போயிருந்தார்கள்‌. எதிர்த்த 
வீட்டுத்‌ தார்சாவில்‌ ஒரே வெட்டுத்துணியாகக்‌ கிடந்தது. 
தையற்காரர்‌ கைமிஷினில்‌ தைத்துக்‌ கொடுத்துவிட்டுப்‌ 
போயிருந்தார்‌. தையற்காரர்‌ உட்கார விரித்த 
சமுக்காளம்கூட அப்படியே வெள்ளையும்‌ பச்சையுமாக 
வெட்டுத்துணி சிதறிக்‌ கிடக்கக்‌ கிடந்தது. எதிர்த்த 
வீட்டுப்‌ பாப்பா ஸ்கூலுக்குப்‌ போகிறது. இங்கே இல்லை, 
பாளையங்கோட்டைக்கு. இவளுக்கிருக்கிற 
பாவாடையின்‌ கிழிசலை நாளைக்குத்‌ தைக்க 
வேண்டும்‌. வீட்டு ஆச்சி கொடுத்த கிழிந்த 
உள்பாவாடையையும்‌ தைக்க வேண்டும்‌. இந்த டெய்லர்‌ 
கிழிசலைத்‌ தைப்பாரோ என்னவோ? அழிக்கதவைத்‌ 
திறந்து அந்தப்‌ பச்சை வெட்டுத்துணியை எடுத்து 
வரலாம்‌. பச்சை என்றால்‌ திக்குப்‌ பச்சையில்லை: லேஸ்‌ 
பச்சை. புல்‌ முளைத்த மாதிரி. வேப்பங்காய்‌ மாதிரி. ஈர 
விறகுக்குத்‌ தொலி உரித்த மாதிரி. 

கதவைத்‌ திறந்து கொண்டு போகலாம்‌ என்றால்ம்‌ கதவு 
சத்தம்‌ போடும்‌. பெரிய கதவைவிட இந்த அழிக்கதவு 
டங்டங்கென்று குதித்துக்‌ கொண்டே போகும்‌ சத்தத்தில்‌ 
கட்டிலில்‌ சீக்காய்ப்‌ படுத்திருக்கிற பெரிய ஆச்சி 
முழித்துவிடக்‌ கூடாது. அந்த ஆச்சி முழித்தால்‌ பெரிய 
தொந்தரவாகப்‌ போகும்‌. பேச்சு கொடுத்துக்‌ கொண்டே 
இருக்க வேண்டும்‌. “கண்ணி எடுத்துட்டியா? கொடியில்‌ 
கிடந்த துணியை உள்ளே எடுத்துப்‌ போட்டியா? 
இன்றைக்கு விளக்குப்பூசைக்குப்‌ பூக்காரன்‌ சரம்‌ 
கொண்டு வந்து வைத்தானா? அம்மாகுட்டி சாணி தட்ட 
வரக்காணுமே, ஏன்‌? தோசைக்கு எவ்வளவு அரைக்கப்‌ 


போட்டிருக்கிறது? பெளர்ணமி என்ன தேதியில்‌ 
வருகிறது? எதிர்த்த வீட்டில்‌ ஆள்‌ நடமாடுகிற மாதிரிச்‌ 
சத்தம்‌ கேட்கிறதே, யார்‌ வந்திருக்கா? ஆச்சியின்‌ 
ஒவ்வொரு கேள்விக்கும்‌ பதில்‌ சொல்ல ஆரம்பித்தால்‌ 
விடிந்து போகும்‌. மேலும்‌ கோமுவுக்கு ஆச்சி கேட்கிற 
எல்லாக்‌ கேள்விகளுக்கும்‌ எப்படிப்‌ பதில்‌ சொல்லத்‌ 
தெரியும்‌? 

கோமு அழிக்கதவைத்‌ திறக்கவில்லை. அவளுக்கு ஒரு 
கோட்டை வேலை கிடக்கிறது. ஆற்றுத்‌ தண்ணீர்‌ பிடிக்க 
வேண்டும்‌. அதற்கு முன்‌ தொழுவில்‌ நிற்கிற 
கன்றுக்குட்டியைப்‌ பிடித்துக்‌ கட்ட வேண்டும்‌. 

கோமு தொழுவத்துக்குப்‌ போகிற நடையில்‌ வந்து 
உட்கார்ந்து கொண்டு பார்த்தாள்‌. முன்னால்‌ வேலை 
பார்த்த டாக்டர்‌ வீடு மாதிரி இல்லை இது. அங்கே புதிது 
புதிதாக எல்லாத்‌ தரையுமே வழுவழுவென்று இருக்கும்‌. 
இப்படிக்‌ கல்நடையெல்லாம்‌ கிடையாது. இங்கே 
கட்டுக்குக்‌ கட்டு கல்நடை இருக்கிறது. இந்தத்‌ 
தோட்டத்துக்‌ கல்நடை மற்ற எல்லாவற்றையும்‌ 
விடக்குழி குழியாக இருக்கிறது. கழுவி விட்டால்‌ இடம்‌ 
உடனே காயாது. இந்தச்‌ சின்னச்‌ சின்ன அம்மி 
கொத்தினதுமாதிரிக்‌ குழிகளுக்குள்‌ கொஞ்ச நேரம்‌ ஈரம்‌ 
இருக்கும்‌. குளிர்ந்து கிடக்கும்‌. 

கோமுவுக்கு வீட்டை விடவும்‌ இந்தத்‌ தோட்டம்‌ 
பிடித்திருந்தது. ஒடுக்கமான இந்த இடத்துக்குள்ளேயே 
சின்னச்‌ சின்னதாக ஒரு கருவேப்பிலை மரம்‌, முருங்கை 
மரம்‌, தங்க அரளிமரம்‌ மூன்றும்‌ இருந்தது. பெரிதாக 
வளராமல்‌, ஆள்‌ உயரத்துக்கு மேலே போகாமல்‌, 
வளர்கிற பிள்ளைகள்‌ மாதிரி அவை இருந்தன. 
அசலூரில்‌ இருந்து விருந்தாட்கள்‌ வந்தபோது, 
கோமுவும்‌ வந்திருந்த சிறு பிள்ளைகளும்‌ தங்கரளிப்‌ 
பூவையும்‌ கருவேப்பிலைப்‌ பழத்தையும்‌ கொண்டுதான்‌ 
வீடு வைத்து விளையாடினார்கள்‌. 

கோமு இங்கே வேலைக்கு வரும்போது கன்றுக்குட்டி 
ரொம்பச்‌ சிறுசாக இருந்தது. பால்‌ குடித்து விட்டு அது 


ஆளில்லாத தோட்டத்தில்‌ காலை உதறி உதறித்‌ 
துள்ளிகொண்டு ஓடுவதையும்‌, மறுபடியும்‌ அம்மா 
ஞாபகம்‌ வந்துபோல்‌, தொழுவுக்கு ஓடிவந்து மடுவைச்‌ 
சுவைப்பதையும்‌ அடுத்த நிமிஷம்‌ வாலைத்‌ தாக்கிக்‌ 
கொண்டு ஓடுவதையும்‌ பார்க்கப்‌ பார்க்க ஆசையாக 
இருக்கும்‌. அப்போது இருந்த செவலை நிறம்‌ போய்‌ 
ரோமம்‌ எல்லாம்‌ உதிர்ந்து ஜாடை, குணம்‌ எல்லாம்‌ 
இப்போது மாறிவிட்டது. நிறையக்‌ கள்ளத்தனமும்‌ வந்து 
விட்டது. ஆள்‌ வருகிற சத்தம்‌ கேட்டால்‌ பசுவுக்கு 
அந்தப்புறம்போய்‌ அழிப்பக்கம்‌ நின்றுகொள்கிறது. 
இழுத்துக்‌ கட்ட முடியவில்லை. செக்கு மாதிரி 
அசையாமல்‌ நிற்கிறது. என்றைக்கு அது கயிறை 
அத்துக்‌ கொண்டு போய்ப்‌ பாலைக்‌ குடித்து, கோமுவுக்கு 
ஏச்சு வாங்கிக்‌ கொடுக்கப்‌ போகிறதோ, தெரியவில்லை. 
கோமு, காலை மிதித்து விடுமோ என்கிற பயத்துடன்‌, 
கயிறை நீளமாகத்‌ தள்ளிப்‌ பிடித்து இழுத்துக்‌ கொண்டு 
தொழுவில்‌ இன்னொரு பக்கத்தில்‌ கட்டினதும்‌, அது 
முட்டவருவது போல்‌ அவள்‌ பக்கம்‌ வந்து முழங்கைப்‌ 
பக்கம்‌ நக்கிக்‌ கொடுக்க ஆரம்பித்தது. கருநீலமான 
அந்த வழுவழுப்பான நாக்கு படப்படக்‌ கோமுவின்‌ 
கையில்‌ கூச்சமெடுத்தது. அது இன்றைக்கு அவளிடம்‌ 
ரொம்பப்‌ பிரியமாக நடந்து கொண்டது போல்‌ இருந்தது. 
கொம்பு முளைக்கப்‌ போவது போல்‌ புடைத்த 
தலையைச்‌ சொறிந்தபடி, இன்னொரு கையைக்‌ 
கழுத்தில்‌ போட்டு லட்சுமீய்‌' என்று அவளே செல்லமாக 
ஒரு பெயரைச்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டுக்‌ கொண்டு கட்டிக்‌ 
கொண்டாள்‌. கன்றுக்குட்டி சட்டென்று தலையை 
உலுக்கிப்‌ பிடுங்கிக்‌ கொண்டபோது ஒன்று இரண்டு 
மூன்று என்று தொடர்ந்து வேட்டுச்சத்தம்‌ கேட்டது. 

தேர்‌ பக்கத்தில்‌ வந்திருந்தால்தான்‌ இப்படி உஸ்ஸென்று 
சீறிக்கொண்டு வேட்டு வெடிப்பது கூடக்‌ கேட்கும்‌. 
எங்கேயிருந்து பார்த்தாலும்‌, இப்படி வேட்டு வானத்தில்‌ 
புகைந்து கொண்டு போய்‌ வெடிப்பது தெரியும்‌. 
ஏரோப்ளேன்‌ பார்க்க ஓடி வருகிற மாதிரி, இதையும்‌ 


வீட்டுக்குள்ளேயிருந்து ஓடிவந்து எல்லோரும்‌ 
அண்ணாந்து பார்க்கலாம்‌. 

கோமு ஓட்டுச்சாய்ப்புக்கு வெளியே வந்து வானத்தைப்‌ 
பார்த்தபடியே நின்றாள்‌. நீலமும்‌ வெள்ளையுமாகக்‌ 
கிடந்த வானத்தில்‌ ஒரு கொத்து போல நாலைந்து 
பெரிய கலர்‌ பலூன்கள்‌ மாத்திரம்‌ அலைந்து 
கொண்டிருந்தன. எத்தனை பலூன்‌, எத்தனை ஜவுளிக்‌ 
கடை நோட்டீஸ்‌, பொருட்காட்சி நோட்டீஸ்‌ எல்லாம்‌ 
இன்றைக்குப்‌ பறக்கும்‌. மேலே வீசப்படுகிற அந்தப்‌ 
பச்சை சிவப்பு மஞ்சள்‌ நோட்டீஸ்கள்‌ மடங்கி மடங்கிக்‌ 
கோலாட்டு அடிப்பதுமாதிரி எவ்வளவு அழகாகக்‌ கீழே 
வரும்‌. கோமு அந்த நோட்டீஸைப்‌ பொறுக்க எவ்வளவு 
பிரயாசைப்‌ பட்மருக்கிறாள்‌. புத்தம்‌ புதிய நோட்டீஸின்‌ 
ஒரு பாகம்‌ மாத்திரம்‌ காலில்‌ மிதிபட்டு மணலும்‌ சரளும்‌ 
முள்ளுமுள்ளாகக்‌ குத்திக்‌ கிடக்கும்போது எவ்வளவு 
கஷ்டமாக இருக்கும்‌. அதை எடுத்துப்‌ பார்க்கும்போது 
இப்போது அந்தப்‌ பலூன்‌ கூட விலகி நகர்ந்துவிட்டது. 
வானம்‌ மட்டும்தான்‌ மேலே, கடல்‌ மாதிரி, குளம்‌ 
பெருகினது மாதிரி. 

௦0௦௦ 

தேரோட்டத்திற்காகத்‌ தண்ணீர்‌ திறந்து 
விட்டிருக்கிறானோ என்னவோ! இன்றைக்குக்‌ குழாயில்‌ 
எடுக்க எடுக்கத்‌ தண்ணீர்‌ வந்து கொண்டே இருக்கிறது. 
கொப்பரை, தொட்டி, மண்பானை, எவர்சில்வர்‌ குடம்‌ 
எல்லாவற்றிலும்‌ தண்ணீர்‌ எடுத்து ஊற்றின பிறகு 
கூடக்‌ குடம்‌ நிரம்பிச்‌ சரசரவென்று பெருகிக்‌ 
கொண்டிருந்தது. என்ன செய்கிறது என்று 
தெரியவில்லை. கோமு குழாய்ப்பக்கம்‌ நின்றுகொண்டே 
இருந்தாள்‌. குடத்திலிருந்து பாதத்தில்‌ தண்ணீர்‌ வழிந்து, 
காலுக்கடியில்‌ குளிர்ந்து பெருகிக்‌ 
கொண்டிருக்கும்போது- 

“நீ ஒத்தையிலயா வீட்டில இருக்க, தேர்ப்‌ பாக்கப்‌ 
போகலையா?” என்று யாரோ கேட்டார்கள்‌. சத்தம்‌ மேலே 


இருந்து வந்தது. 


“மேலே பாரு - இங்க இங்க!” பின்னால்‌ இந்த வீட்டுச்‌ 
சுவரை ஒட்டி இருக்கிற இன்னொரு வீட்டு மச்சில்‌ 
இருந்து அந்த வீட்டு அக்கா சத்தம்‌ கொடுத்தாள்‌. அந்த 
அக்காவும்‌ இன்னும்‌ ரெண்டு மூணு பேரும்‌ மச்சுத்‌ 
தட்டோட்டியில்‌ நின்று தேர்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. மச்சும்‌ இருந்து, சமைந்து பெரிய 
மனுஷியான அக்காக்களும்‌ இருக்கிற நிறைய 
வீடுகளில்‌, அவள்‌ இதைப்‌ பார்த்திருக்கிறாள்‌. 
கோமுகூட ஒரு தடவை அப்படி மச்சுத்தட்டோட்டியில்‌ 
நின்று தேர்‌ பார்த்திருக்கிறாள்‌. அவள்‌ பார்த்த 
சமயத்தில்‌ அந்த மச்சில்‌ இருந்து தேர்‌ முழுவதும்‌ 
தெரியவில்லை. இருக்கிற ஆட்கள்‌ தெரியவில்லை. 
வடம்‌ கண்ணில்‌ தட்டுப்‌ படவில்லை. தேரின்‌ மேலே 
உள்ள தட்டு அலங்காரமும்‌, உச்சியிலுள்ள கும்பமும்‌, 
சிவப்புக்‌ கொடியும்‌, முக்குத்‌ திரும்பும்போது தேரின்‌ 
விலாவும்‌ வாழைமரமும்‌ தெரிந்தது. அதுவும்‌ 
நன்றாகத்தான்‌ இருந்தது. எங்கே பார்த்தாலும்‌ நம்மைச்‌ 
சுற்றி மச்சுத்‌ தட்டோட்டியும்‌, புகைக்‌ கூண்டும்‌. ஓட்டுக்‌ 
கூரையும்‌, இடையில்‌ சில இடங்களில்‌ வேப்பமரமும்‌, 
வேப்பமரத்துக்கு அந்தப்புறம்‌ இன்னொரு 
ஓட்டுச்சிவப்பும்‌, இதுக்கு மத்தியில்‌ ஒளிந்து கொண்டு 
தலையை மாத்திரம்‌ தூக்கிப்‌ பார்ப்பது போலத்‌ தேர்‌ 
வருவதும்‌ நன்றாகத்‌ தான்‌ இருக்கும்‌. இந்த வீட்டு மச்சில்‌ 
போய்ப்‌ பார்க்கலாம்‌ என்றுகூடத்‌ தோன்றியது. அந்த 
வீட்டிற்கு வழி இந்தப்‌ பக்கம்‌ இல்லை. தெருவைச்‌ சுற்றி 
முன்பக்கமாகப்‌ போக வேண்டும்‌. வீட்டைப்‌ 
போட்டுவிட்டு அப்படிப்‌ போக முடியாது. குடம்‌, வாளி 
எல்லாவற்றையும்‌ தூக்கி உள்ளே வைத்துவிட்டு 
எல்லோரும்‌ வரும்‌ வரை பேசாமல்‌ நடையில்‌ 
உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான்‌. 

0௦௦ 

கோமு நடையில்‌ உட்கார்ந்திருக்கும்‌ போதே பையப்‌ 
பைய இருட்டி விட்டது. எப்படி இருட்டு வந்தது என்றே 
தெரியவில்லை. தேரோட்டமும்‌ இன்றைக்குத்தான்‌. 


பெளர்ணமியும்‌ இன்றைக்குத்தான்‌. நல்லவேளை, 
இரண்டும்‌ ஒரே நாளில்‌ வந்தது. இல்லாவிட்டால்‌ 
இரண்டு நாளுக்கு முந்தின ராத்திரியும்‌ வீடு மெழுக 
வேண்டும்‌. அடுப்பம கழுவ வேண்டும்‌. எல்லார்‌ 
சாப்பாடும்‌ முடிந்து அடுப்படி கழுவுவதற்குள்‌, தூக்கம்‌ 
தூக்கமாய்‌ வரும்‌. குழாயில்‌ தண்ணீர்‌ வரவில்லை 
என்றால்‌ பைப்பில்‌ வேறு தண்ணீர்‌ அடிக்க வேண்டும்‌. 
இந்த வீட்டு நடையில்‌ கோமு இப்படித்‌ தனியாக வாசலில்‌ 
உட்கார்ந்ததே இல்லை. இன்னும்‌ ஏழு மணி ஆகாத 
இருட்டுக்குள்‌ உட்கார்ந்திருப்பது கூடப்‌ பயமாக 
இருந்தது. நிலாவெளிச்சம்‌ இருக்கிறது என்றாலும்‌ 
இப்படி யார்‌ ஒத்தையில்‌ இருக்க முடியும்‌? இவள்‌ 
உட்கார்ந்திருந்த நடையை ஒட்டி இவள்‌ ஆவிச்‌ சேர்த்துக்‌ 
கட்டுவதற்குக்‌ கஷ்டப்படுகிற மாதிரி வழுவழு என்று 
ரெண்டு மரத்தூண்‌ இருந்தன. அந்த ரெண்டின்‌ நிழலும்‌ 
வாசல்‌ பக்கம்‌ ரெண்டு பள்ளம்‌ தோண்டிக்‌ கோமுவை 
நடுவில்‌ உட்கார்த்தினது போல விழுந்திருந்தன. 
எதிர்த்தவீட்டிலும்‌ நான்கு கல்தூண்கள்‌ ஊதாவாகக்‌ 
கலர்‌ அடிக்கப்பட்டு நின்றன. இப்படி உயரம்‌ உயரமாக 
இருட்டுக்குள்‌ அவளைச்‌ சுற்றி இருக்கிற தூண்கள்‌ ஒரு 
பயங்கரமான பிராணி பின்னங்கால்களை ஊன்றி 
நடந்து வருவது மாதிரி நிற்கிறதாகப்‌ பட்டது. அந்த 
இடத்தைவிட்டுக்‌ கொஞ்சம்‌ அசைந்தால்கூட எல்லாம்‌ 
சேர்ந்து ஒரே கவ்வாகக்‌ கவ்வி அவளைப்‌ பிடித்துக்‌ 
கொள்ளும்‌ என்று தோன்றியது. உள்ளே கட்டிலில்‌ 
சீக்காகப்‌ படுத்திருக்கிற பெரிய ஆச்சியுடன்‌ பேசுவது 
ஒன்றுதான்‌ வழி. 

“கூப்பிட்டேளா ஆச்சி?' கோமுவைக்‌ 
கூப்பிடாவிட்டாலும்‌, ஆச்சி படுத்திருக்கிற கட்டில்‌ 
பக்கம்‌ தானாகப்‌ போய்‌, ஸ்விட்சைப்‌ போட்டாள்‌. ஒரு 
குதி குதித்துப்‌ போட்ட பிறகுதான்‌ ஸ்விட்ச்‌ எட்டியது. 
எலக்ட்ரிக்‌ லைட்‌ வெளிச்சத்தின்‌ கூச்சத்தில்‌ கண்ணை 
இடுக்கிக்‌ கொண்டு “யாரது?' என்று ஆச்சி எழுந்திருந்து 


உட்கார்ந்தாள்‌. 


வாசலில்‌ இருந்த பயம்‌ இப்பொழுது முழுசாகக்‌ 
குறைந்துபோய்‌, கோமு பெரிய ஆச்சியுடன்‌ பேச 
ஆரம்பித்தாள்‌. எல்லோரும்‌ வெளியே தேர்ப்‌ பார்க்கப்‌ 
போயிருக்கிற விபரத்தைச்‌ சொன்னாள்‌. அப்போதே 
போய்விட்டார்கள்‌ என்றும்‌ இது வருகிற நேரமென்றும்‌ 
சொன்னாள்‌. “கூட்டம்‌ ஜாஸ்தியா?' என்று ஆச்சி 
கேட்டதற்கு, “எக்கச்சக்கம்‌ கூட்டம்‌. தெரு அடைச்சுக்‌ 
கோடிச்சனம்‌ போய்ட்டு வருது: என்று சொன்னாள்‌. “நீ 
தேர்ப்‌ பார்க்கலையா?” என்று ஆச்சி கேட்டதும்‌ 
கோமுவுக்கு ரொம்பச்‌ சந்தோஷமாக இருந்தது. 
“பார்க்கணும்‌.” என்றும்‌, எல்லோரும்‌ வந்த பிறகு 
போகணும்‌” என்றும்‌ “ஜோலி இதுவரை சரியாக 
இருந்தது” என்றும்‌ சொன்னாள்‌. “ஐயோ பாவம்‌. நீயும்‌ 
பச்சைப்‌ பிள்ளைதானே. போகணும்‌ வரணும்னு 
தோணத்தானே செய்யும்‌. போயிட்டு வா, போய்ப்‌ 
பார்த்துட்டுவா, அவங்க வரட்டும்‌” என்று சொல்லிவிட்டு 
மறுபடியும்‌ படுத்துக்‌ கொண்டாள்‌. 

கோமுவுக்கு ஆச்சியின்‌ வார்த்தைகள்‌ மேற்கொண்டும்‌ 
சந்தோஷம்‌ கொடுத்தன. “ஆச்சி, குடிக்கறதுக்கு 
வென்னிகின்னி வேணுமா?” என்று கேட்டாள்‌. “இப்போ 
ஒண்ணும்‌ வேண்டாம்‌!” என்று ஆச்சி சொல்லியும்‌ 
கோமுவுக்குச்‌ சமாதானம்‌ ஆகவில்லை. “போய்ட்டு வா, 
போய்ப்‌ பார்த்துட்டு வா: என்று உத்தரவு மாதிரி ஆச்சி 
திரும்பத்‌ திரும்பச்‌ சொன்னது கோமுவுக்குப்‌ 
புல்லரித்தது. ஆச்சி பேச்சு கொடுக்காமல்‌ படுத்துக்‌ 
கொண்டது கோழமுவுக்குச்‌ சங்கடமாக இருந்தது. கோமு 
மெலிந்து நீண்டிருக்கிற பெரிய ஆச்சியின்‌ கால்களை 
மெதுவாக ஒத்தடம்‌ கொடுக்கிறது மாதிரிப்‌ பிடித்துவிட 
ஆரம்பித்தாள்‌. 

வாசலில்‌ கிருகிரு மிட்டாய்க்காரன்‌ சத்தம்‌ கேட்டது. 
இன்றைக்கும்‌ கூட அவன்‌ அதே நேரத்துக்குத்தான்‌ 
வந்திருக்கிறான்‌. கோமு இந்த வீட்டுக்கு வேலைக்கு 
வந்த நாளில்‌ இருந்து, அநேகமாகத்‌ தினசரி ஒவ்வொரு 
ராத்திரியும்‌, கிட்டத்தட்டத்‌ தோசைக்கு அரைக்கிற 


நேரத்தில்‌, அவன்‌ இப்படி மிட்டாய்‌ விற்றுக்‌ கொண்டு 
போவதைப்‌ பார்க்கிறாள்‌. இந்தத்‌ தெருவில்‌ சரியாக 
வெளிச்சம்‌ கூடக்‌ கிடையாது. இந்த வெளிச்சம்‌ 
குறைவிற்குள்‌ அவன்‌ வெறுமனே கிருகிருவென்று 
கையில்‌ உள்ளதைச்‌ சுற்றிக்‌ கொண்டு, இன்னொரு 
கயிற்றில்‌ கையிலிருந்து தராசு மாதிரித்‌ தொங்குகிற 
வட்டச்‌ சுளவுத்‌ தட்டில்‌ கத்தரிக்காய்‌ மிட்டாய்‌, 
சீனிக்குச்சி, தேங்காய்ப்பூ. சம்மாளிக்கொட்டை எல்லாம்‌ 
இருக்க போகிறான்‌. நடுவில்‌ சிமினியில்லாமல்‌ எரிகிற 
பாட்டில்‌ விளக்கு ஒன்றின்‌ வெளிச்சம்‌ புரண்டு புரண்டு 
நடுங்கி, தட்டில்‌ மிட்டாய்க்கு மத்தியில்‌ கொஞ்சம்‌ 
சில்லறை கிடப்பதைக்‌ காட்டும்‌. கோமுவின்‌ அப்பா 
மாதிரித்தான்‌ இவனும்‌ பார்ப்பதற்கு இருக்கிறான்‌. 
இரண்டு பேரும்‌ வேட்டிதான்‌ கட்டியிருப்பார்கள்‌. சட்டை 
கிடையாது. தலைப்பாகை உண்டு. அதற்குப்‌ பதிலாக 
யாரும்‌ கூப்பிடாமலே வீடு வீடாக உள்ளே வந்து, 
ஒவ்வொரு வளவிலும்‌ கொஞ்சநேரம்‌ நின்று 
கிருகிருவெனச்‌ சுற்றுவான்‌. யாராவது வாங்கினால்‌ 
உண்டு. 

இந்த வீட்டு வாசவில்‌ முடுக்குப்‌ பக்கம்‌ இருக்கிற கல்லை 
ஒட்டித்தான்‌ எப்போதும்‌ அவன்‌ நிற்பான்‌. அழிக்கதவு 
வழியாக முகத்தைப்‌ புதைத்துக்‌ கோமு பார்த்தபோது, 
அவன்‌ அங்கேதான்‌ நின்றிருந்தான்‌. யாருமே இல்லாத 
வாசலில்‌ இன்னும்‌ அந்தத்‌ தூண்கள்‌ கால்கள்‌ தூக்கிப்‌ 
பயம்‌ காட்ட, தாயக்கட்டத்தில்‌ மலை ஏறின காய்‌ மாதிரி 
அவன்‌ மிட்டாய்த்தட்டும்‌ விளக்கு வெளிச்சமுமாக 
நின்றான்‌. கோழுவுக்கு ரோஸ்‌ ரோஸான 
கம்மாளிக்கொட்டை வாங்கலாமா என்றிருந்தது. 
அவளுக்கு நாலணா திருவிழாத்துட்டுக்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌. “செலவழிச்சிராதே, 
அவ்வளவுத்தையும்‌!' என்று எச்சரிக்கை பண்ணியே 
கொடுத்திருக்கிறார்கள்‌. ஐந்து பைசாவுக்கு 
வாங்கினால்‌ கூட ஐந்து கொட்டை கொடுப்பான்‌. 
“வாங்கிச்‌ சாப்பிடலாமா?' கோமுவுக்கு என்ன செய்வது 


என்று ஓடவில்லை. உள்ளே தொட்டிக்கட்டு 
மாடக்குழிக்குப்‌ போய்‌, அந்த முழு நாலணாவை மனசே 
இல்லாமல்‌ எடுத்துக்‌ கொண்டு வந்தபோது அவனை 
வாசலில்‌ காணோம்‌. முடுக்கு வழியே சத்தம்‌ மாத்திரம்‌ 
கிருகிருவென்று தெருவைப்‌ பார்க்கப்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தது. போனதுகூட நல்லதுக்குத்தான்‌. 
இல்லாவிட்டால்‌ எல்லாம்‌ செலவழிந்திருக்கும்‌. சில்லரை 
மாற்றிவிட்டால்‌ கையில்‌ துட்டுத்‌ தங்காது. 

எல்லோரும்‌ ரொம்பச்‌ சந்தோஷமாக வந்தார்கள்‌. 
கூட்டத்துக்குள்‌ ஒருத்தருக்கொருத்தர்‌ பேசுவதற்காகச்‌ 
சத்தமாகப்‌ பேச ஆரம்பித்து, அப்படியே வீட்டுக்கு வந்த 
பிறகும்‌ பேசிக்கொண்டும்‌ வந்தார்கள்‌. தனித்தனியாய்ப்‌ 
போன எதிர்த்த வீட்டுக்காரர்கள்‌ கூட இருட்டுக்குள்‌ 
ஒருத்தருக்கு ஒருத்தர்‌ துணை என்று சேர்ந்து 
வந்தார்கள்‌. எல்லோர்‌ வீட்டிலும்‌ ஒரே சமயத்தில்‌ லைட்‌ 
போட்டுக்‌ கொண்டதால்‌ வாசலே வெளிச்சமாகி விட்டது. 
பலூன்‌ மொரமொரப்பு, ஊதல்‌ சத்தம்‌ எல்லாம்‌ 
கோமுவைத்‌ தாண்டிப்‌ போயின. 

தேர்‌ ஒரே நாளில்‌ இந்த வருசம்‌ நிலைக்கு 
(நிலையத்துக்கு) வந்துவிட்டதாம்‌. இப்படித்‌ தேர்‌ ஒரே 
நாளில்‌ ஓடி நிலைக்கு நின்று ஒன்பது வருஷம்‌ 
ஆயிற்றாம்‌. கூட்டமானால்‌ சொல்லி முடியாதாம்‌. 
பள்ளும்‌ பறையுமாகக்‌ கீழ்ச்சாதிச்‌ சனக்கூட்டம்‌ இந்தத்‌ 
தடவை ஜாஸ்தியாம்‌. நகரக்கூட “இங்க அங்க” 
இடமில்லையாம்‌. லாலா-சத்திரமுக்கில்‌ இருந்து ராயல்‌ 
டாக்கீஸ்‌ முக்கு வரை தேர்‌ பச்சைப்பிள்ளை மாதிரி 
குடுகுடுவென்று ஒரே ஓட்டமாக ஓடியதாம்‌. தெப்பக்‌ 
குளத்தெரு அம்பி மாமா வீட்டுத்தட்டோட்டியில்‌ நின்று 
பார்த்தார்களாம்‌. தேர்‌ அசைந்து வர்ர மாதிரி என்கிறது 
சரியாகத்‌ தான்‌ இருக்கிறதாம்‌. அவ்வளவு அழகாம்‌ அது. 
கோமு எல்லாவற்றையும்‌ கேட்டுக்‌ கொண்டே நின்றாள்‌. 
வீட்டுக்குள்‌ நுழைவதற்கு முன்‌ தேர்‌ பார்த்தவர்களில்‌ 
ஒருத்தருக்கு ஒருத்தரே மாறி மாறி இவ்வளவையும்‌ 
பேசிவிட்டு நடை ஏறினார்கள்‌. நடை ஏறும்‌ சமயம்‌ 


கோமு சிரித்துக்‌ கொண்டே கைப்பிள்ளையை வாங்கின 
பொழுது - 

'என்னம பண்ணிக்கிட்டு இருந்தே இவ்வளவு நேரம்‌, 
ஆற்றுத்‌ தண்ணீர்‌ பிடிச்சு வச்சியா இல்லையா?' என்று 
தெய்வு ஆச்சி கேட்டாள்‌. 

“பிடிச்சாச்சு” என்று கோமு சொன்னதைக்‌ கேட்காமலேயே 
எல்லோரும்‌ உள்ளே போனார்கள்‌. கோமு மறுபடியும்‌ 
வாசலிலேயே உட்கார்ந்தாள்‌. 

“துவையலுக்குப்‌ பொரிகடலை வேணும்‌, தேங்காய்‌ 
கூடக்‌ காணாது. பிள்ளையைக்‌ கொடுத்துட்டுக்‌ 
கடைக்குப்‌ போயிட்டு வா'- உள்ளேயிருந்து சத்தம்‌ 
வந்தது. 

௦0௦௦ 

கோமு பொரிகடலையும்‌ தேங்காயும்‌ வாங்கின கையுடன்‌ 
தேரையே பார்த்து கொண்டு நின்றாள்‌. தேர்‌ நிலைக்கு 
வந்து நின்றிருந்தது. ரோட்டில்‌ கார்‌, பஸ்‌ 
ஒன்றுமில்லாமல்‌ அகலமாக இருந்தது. தேரின்‌ வடம்‌ 
ஒவ்வொன்றும்‌ நீளம்‌ நீளமாக அம்மன்‌ சன்னதி 
வரைக்கும்‌ பாம்பு மாதிரி வளைந்து வளைந்து 
கிடந்தது. தேர்‌ சகல அலங்காரங்களுடனும்‌ 
தோரணங்களுடனும்‌ வாழைமரத்துடனும்‌ 
நிலவுவெளிச்சத்தில்‌ மெளனமாகப்‌ பேசாமல்‌ நின்றது. 
கோமுவோடு கோபித்துக்‌ கொண்டு சண்டை போட்டது 
போல்‌ தோன்றியது. தேருக்குக்‌ கீழே காஸ்லைட்‌ 
வைத்துக்கொண்டு, இரண்டு மூன்று போலீஸ்காரர்கள்‌ 
வடத்துக்குமேல்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌. வடத்துக்கு 
மேல்‌ இப்படி குந்த வைத்து உட்கார்கிறதே பாவம்‌. 
அதோடு அவர்கள்‌ பீடியும்‌ குடித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. கோழுவுக்கு ஆச்சரியமாக 
இருந்தது. தேர்ப்பக்கத்தில்‌ போய்ப்‌ பார்க்கவும்‌ பயமாக 
இருந்தது. தேர்ப்பக்கத்தில்‌ போக வேண்டும்‌. ஒரு மாதிரி 
எண்ணெய்‌ மக்கு அழுக்கும்‌ தேரில்‌. அது நன்றாக 
இருக்கும்‌. போலீஸ்காரர்கள்‌ பிடித்துக்‌ கொண்டால்‌ 
என்ன பண்ண? 


கோமு மறுபடியும்‌ பையைத்‌ தொங்கப்‌ போட்டுக்‌ 
கொண்டு தள்ளிப்போய்ப்‌ பார்த்தாள்‌. புதிதாக கலர்‌ 
அழித்த நாலு குதிரையும்‌ பாய்கிற மாதிரிக்‌ காலைத்‌ 
தூக்கிக்‌ கொண்டிருந்தது. அவளுக்கு 
வெள்ளைக்குதிரைதான்‌ பிடித்திருந்தது. அந்த 
வெள்ளைக்‌ குதிரையில்‌ ஏறிக்‌ கொண்டால்‌ 
மானம்வரை பறந்து போகலாம்‌. ஏரோப்ளேன்‌ மாதிரி 
போகலாம்‌. கோமு சிரித்துக்கொண்டே தள்ளித்‌ தள்ளிப்‌ 
பின்னால்‌ போய்க்கொண்டிருந்தாள்‌. தென்னை 
ஓலையைத்‌ தரையில்‌ தடவித்‌ துழாவுகிற குட்டியானை 
தும்பிக்கை மாதிரி வடம்‌ கிடக்கிற இடத்துக்கு வந்ததும்‌ 
கோமுவுக்குத்‌ தேர்‌ இழுக்க வேண்டும்‌ என்று ஆசையாக 
இருந்தது. தோளில்‌ பையை நன்றாகக்‌ கக்கத்துக்குள்‌ 
கொருத்துப்‌ போட்டுக்கொண்டு, குனிந்து சவுரி 
சவுரியாக நுனியில்‌ பிய்த்திருந்த வடத்தைத்‌ தூக்கிப்‌ 
பார்த்தாள்‌. முடியவில்லை. தொட்டுக்‌ கும்பிட்டுக்‌ 
கொண்டு கோமு நிமிர்ந்து பார்த்தாள்‌. 

தேர்‌ நிலையத்துக்குள்‌ இருந்து கோமுவையே 
அசையாமல்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தது. 

- சுவடு 


4௦.நாயனம்‌ : ஆ.மாதவன்‌ 


இறந்தவருக்கு ஒன்றும்‌ தெரியாது. புதியமல்‌ ஜிப்பா, 
வேஷ்டி அணிந்து கொண்டு, நெற்றியில்‌ மூன்று விரல்‌ 
திருநீற்றுப்‌ பட்டையுடன்‌, நீட்டி நிமிர்ந்து 
அந்திமத்துயில்‌ கொள்கிறார்‌. கறுப்பு உடம்பு, வயசாளி, 
மேல்வரிசைப்‌ பல்‌ கொஞ்சம்‌ பெரிசு, உதட்டை மீறி 
ஏளனச்‌ சிரிப்பாக அது வெளித்‌ தெரிகிறது. 
தலைமாட்டில்‌ குத்து விளக்கும்‌, நுனி வாழையிலையில்‌ 
நிறை நாழி பழமும்‌ ஊதுவத்தியும்‌, சிவப்பு அரளிப்பூ 
மாலையுமாக ஜோடித்திருக்கிறார்கள்‌. சாவு மணம்‌ 
ஊதுவத்தியிலிருந்து கமழ்கிறது. 

aa maadhavan_m ‘யென்னைப்‌ பெத்த யப்போவ்‌.. 
யெனக்கினி ஆரிருக்கா?... என்று கால்மாட்டில்‌ 
பெண்‌அள்‌ கும்பலிலிருந்து நாற்பது வயசுக்காரி 
கறுப்பி முட்டி முட்டி அழுகிறாள்‌. அவளுக்கு பச்சைக்‌ 
கண்டாங்கிதான்‌, பொருந்துகிறது. 

சாயங்காலம்‌ நெருங்கி கொண்டிருக்கிறது. தென்னந்‌ 
தோப்புக்கு அப்பால்‌, வாழைப்‌ பண்ணையைத்‌ தாண்டி, 
பாறைகள்‌ நிறைந்த ஆற்றின்‌ புது வெள்ளத்தின்‌ 
குளிரைக்‌ காற்று சுமந்து வருகிறது. காக்கைகள்‌ 
கூட்டுக்குப்‌ பறந்து போகின்றன. தாழைப்புதர்‌ 
வேலிகளின்‌ நடுவில்‌- வாய்க்கால்‌ கரையிலிருந்து , 
முற்றிய கமுகு மரத்தை வெட்டிச்‌ சுமந்து கொண்டுவந்து, 
முற்றத்தில்‌ பாடை ஏணி தயாரிக்கிறார்கள்‌. பிளந்த 
கமுகுமரம்‌, வெளீரென்று பொள்ளையாக முற்றத்தில்‌ 
துண்டாகக்‌ கிடக்கிறது. 

வாசலில்‌, இளவுக்‌ கூட்டத்தினரிடையே, செத்தவரின்‌ 


தடியன்களான ஆண்பிள்ளைகள்‌ இரண்டு அழுக்குத்‌ 
துண்டை அணிந்து கொண்டு சுறுசுறுவென்று , 
எண்ணெய்ச்‌ சிலைகள்‌ போலத்‌ தலைகுனிந்து 
அமர்ந்திருக்கிறர்கள்‌. சின்னவன்‌, கொஞ்சம்‌ 
அழுகிறான்‌. பெரியவன்‌ முழங்கையைக்‌ கன்னத்துக்கு 
முட்டுக்‌ கொடுத்துக்‌ கூரையின்‌ துலாக்‌ கட்டையைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறான்‌. உள்ளேயிருந்து வரும்‌ 
ஒப்பாரி, இப்பொழுது பழக்கமாகிச்‌ சாதாரணமாகி 
விடுகிறது. 

“ இப்படியே இருந்தாப்‌ பொழுதுதான்‌ இருட்டும்‌. இருட்டு 
வருமுன்னே இதோ அதோன்னு காரியத்தை முடிப்பம்‌; 
என்ன தங்கப்பா??” 

“ஆமாமாம்‌. நாயனக்காரனைத்தான்‌ இன்னம்‌ 
காணோம்‌. யாரு போயிருக்காங்க அழைச்சார?” 
“வடிவேலும்‌ சின்னண்ணணும்‌ போயிருக்கிறாங்க. 
மேலாத்தூரிலே இன்னிக்கு ஆம்புட்றது கஸ்டம்‌ . 
அல்லாம்‌, முத்துபட்டி திருவிழாவுக்குப்‌ 
போயிருப்பாங்க.” 

“சின்னண்ணன்‌ போயிருக்கிறான்லியா அப்போ 
நிச்சயம்‌ யாரையாவது இட்டுக்கிட்டு வருவான்‌. 
வரட்டும்‌. அதுக்குள்ளியும்‌ மத்த வேலைங்களெப்‌ 
பாக்கறது.” 

மழைவரும்‌ போல்‌ இருந்தது. அந்தியிருள்‌ குளிர 
ஆரம்பித்தது. கியாஸ்‌ விளக்கொன்றைச்‌ சுமந்து 
கொண்டு , வயல்‌ வரப்பு வழியாக வாய்க்காலைத்‌ 
தாண்டி ஒருவன்‌ கரையேறி வந்து கொண்டிருக்கிறான்‌. 
விளக்கின்‌ ஒளியில்‌, வாழை மரமும்‌, பச்சை ஓலைய்ப்‌ 
பந்தலும்‌ பெரிய பெரிய நிழல்களாக வளர்ந்து 
திரைக்காட்சி போல மாறி மாறிப்‌ போயிற்று. 

விளக்கு சுமந்து வந்தவன்‌, வேர்க்க விறுவிறுக்க 
முற்றத்தில்‌ ஸ்டாண்டு மேல்‌ விளக்கை இறக்கி 
வைத்தான்‌. விளக்கின்‌ உஸ்‌... உஸ்‌..! உள்ளே அழுகை 
ஓய்ந்து போயிருந்தது. குசுகுசுத்த குரலில்‌ பெண்கள்‌ 
வக்கணை பேசுகிறார்கள்‌. ஊதுவத்தி இன்னும்‌ 


மணமாக மணத்துக்கொண்டு புகை பரத்துகிறது. 
விளக்கு வந்துவிட்ட வசதியில்‌ முற்றத்துச்‌ சந்தடி, 
அங்கிங்காக விலகி நின்றுகொண்டு இருட்டில்‌, 
தெரியாத வயல்‌ வரப்பைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறது. சலிப்பு- எல்லாரது முகத்திலும்‌ 
அசட்டுக்களையை விரவிவிட்டிருக்கிறது. 
சும்மாவேனும்‌ எத்தனை தரம்‌ வெற்றிலை போடுகிறது? 
எத்தனை தரம்‌ பீடி பிடிக்கிறது? 

“விடிஞ்ச மொதக்கொண்டு ஒண்ணுமே சாப்பிடலே. 
எப்போ இந்தக்‌ காரியம்‌ முடியறது, குளிச்சு மாத்திச்‌ 
சாப்பிடுறதோ? சரியான தொந்தரவு போ.” 

யாரோ ஓராள்‌ இருட்டைப்‌ பொத்துக்கொண்டு 
வெள்ளையாக நடையும்‌ வேகமுமாக ஓடிவந்தான்‌. 
“சின்னண்ணனும்‌, வடிவேலும்‌ தட்றாம்பட்டிக்குச்‌ 
சைக்கிள்லே போயிருக்கிறாங்க. மேலாத்தூரிலே யாரும்‌ 
நாயனக்காரங்க ஆப்டலியாம்‌. சேதி சொல்லச்‌ 
சொன்னாங்க.” வந்தவன்‌ பந்தலையும்‌- கியாஸ்‌ 
விளக்கையும்‌- முசுமுசுத்த கும்பலையும்‌ - உள்ளே 
பெண்களின்‌ அர்த்தமற்ற அலமலங்களையும்‌ - மாறி 
மாறி ப்‌ பார்த்துவிட்டுப்‌ பீடிக்கு நெருப்புத்‌ தேடி 
ஒதுங்கினான்‌. எப்பிடியும்‌ தட்றாம்பட்டி போய்‌ ஆளை 
இட்டுக்‌ கொண்டுவர இன்னும்‌ ஒரு மணியோ , ஒன்றரை 
மணியோ நேரமாகலாம்‌, கும்பலின்‌ முகம்‌ சுணங்கியது. 
“இந்தக்‌ காலத்திலே, யாருப்பா நாயனமும்‌ , பல்லக்கும்‌ 
வச்சிக்கிறாங்க? ஏதோ அக்கம்‌ அசலுக்கு ஒரு தொந்தரவு 
இல்லாமெ, காரியத்தை முடிக்கிறதெ விட்டுவிட்டு? 
இப்போ பாரு , எத்தினிஎ பேரு இதுக்கோசரம்‌ காத்துக்‌ 
கெடக்கிறாங்க ?” 

"இல்லே, மூத்த பிள்ளைதான்‌ சொல்லிச்சிது. செத்தவரு 
முன்னாடியே சொல்லி வச்ச சங்கதியாம்‌. தமக்கு , 
சுடுகாடு யாத்திரை தவுல்‌ நாயனக்‌ கச்சேரியோட 
நடத்தணுமினு. அதாம்‌ அந்த பொண்ணும்‌ அழுகையா 
அழுதிச்சி. செத்தவங்க ஆத்துமா நிம்மதியாப்‌ 
போகட்டுமேன்னு தான்‌, இப்போ, மேலாத்தூர்‌ போய்‌ 


அங்கியும்‌ ஆம்புடாமே தட்றாம்பட்டி 
போயிருக்காங்களாம்‌.” 

“நல்ல ரோதனையாப்‌ போச்சு. செத்தவங்களுக்கென்ன? 
அவுங்க போயிட்டாங்க. இருக்கிறவங்க களுத்து 
அறுபடுது “. 

மழை வந்தேவிட்டது. ஹோவென்று . கூரை மேலும்‌ 
பச்சைப்‌ பந்தல்‌ மேலும்‌ இரைச்சலிட்டது. சுற்றிலும்‌ 
கமுகு, தென்னை . தாழைப்புதூர்‌ மேல்‌ எல்லாம்‌ 
கொட்டியதால்‌ இரைச்சல்‌ பலமாகக்‌ கேட்டது. கியாஸ்‌ 
லைட்டைத்‌ திண்ணைமேல்‌ தாக்கி வைத்தார்கள்‌. 
திண்ணையில்‌ அமர்ந்திருந்தவர்களின்‌ தலை 
முண்டாசும்‌, தலையும்‌ பெரிய நிழல்களாகச்‌ சுவரில்‌ 
உருக்குலைந்து தெரிந்தன. 

உள்ளே ஏதோ குழந்தை அடம்பிடித்து அழத்‌ 
துவங்கியது. தாய்க்காரி பூச்சாண்டியைக்‌ 
கூப்பிடுகிறாள்‌. பிய்த்து எறிவேன்‌ என்கிறாள்‌. 
“சனியனே , உயிரை வாங்காதே” என்கிறாள்‌. குழந்தை 
நிறுத்தாமல்‌ அழுகிறது. 

எல்லோர்‌ முகத்திலும்‌ ,சலிப்பும்‌, விசாரமும்‌, பொறுமை 
இழந்த வெறுப்பும்‌ நிறைந்திருக்கின்ற்ன. தலை நரைத்த 
முக்கியஸ்தர்களுக்கு யாரை, என்ன பேசி, 
நிலைமையை ஒக்கிட்டு வைப்பது என்று 
தெரியவில்லை. எல்லாரும்‌, இருட்டாக நிறைந்து 
கிடக்கும்‌ வயலின்‌ வரப்புப்‌ பாதையையே 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. மழை சட்டென்று 
ஓய்கிறது. இரைச்சல்‌ அடங்குகிறது. கூரையிலிருந்து 
தண்ணீர்‌ சொட்டுகிறது. முற்றத்தில்‌ தண்ணீர்‌ தேங்கி 
வழிந்து போகிறது. 

இதற்குள்ளியும்‌ பாடை தயாராகி , உடம்பு சிவப்புப்‌ பட்டு 
மூடிக்கொண்டு , நீட்டி நிமிர்ந்து- பந்தலில்‌ தயாராகி 
இருந்தது. நீர்மாலைக்குப்‌ போன புத்திரர்கள்‌ இரண்டு 
பேரும்‌, மழையில்‌ குளித்துத்‌ தலைமேல்‌ வெண்கல 
ஏனத்தைச்‌ சுமந்து கொண்டு, பிணத்தின்‌ தலைமாட்டில்‌ 
வந்து, முக்காடிட்ட முண்டச்சி போல நின்றார்கள்‌. 


“பொம்மனாட்டிங்க குலவை போடுங்க தாயி. அதுக்கும்‌ 
சொல்லியா தரவோணும்‌?' என்று தலையாரி குரல்‌ 
கேட்க, தாமதித்து நின்றவர்கள்‌ போல்‌ கிழவிகள்‌. கொலு 
கொலுவென்று ஒப்பாரி போலவே குலவையிட்டார்கள்‌. 
இருட்டில்‌ ஒதுங்கி நின்றவர்‌ ஒன்றிரண்டு பேர்‌ கூடப்‌ 
பந்தலுக்குள்‌ வந்து திண்ணையில்‌ நுழைந்தார்கள்‌. 
“வாய்க்கரிசி போட இன்னும்‌ , உள்ளே பொம்மனாட்டிக 
இருந்தா வந்து போடலாம்‌. நேரமிருக்குது” என்றார்‌ 
தலையார்‌. 

” அட அதெல்லாம்‌ எப்பவோ முடிஞ்சு போச்சே. இன்னும்‌ 
புதுசாத்தான்‌ ஆரம்பிக்கோணும்‌. புறப்படுறதை 
விட்டுப்பிட்டு , அடியைப்புடிடா ஆபயாண்டீன்னு 
முதல்லே இருந்தே ஆரம்பிக்கோணுமா? தம்பி , 
சின்னத்தம்பு உன்‌ கைக்கடியாரத்தலே மணியென்ன 
இப்போ?” 

“ மணியா? அதெல்லாம்‌ ரொம்ப ஆச்சு. ஒம்போது 
ஆகப்போவுது. எப்போ நாயனக்காரங்க வந்து எப்போ 
பொறப்படபோறமோ?: 

எல்லோரது கண்களும்‌ வயல்‌ வரப்பையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தன . இப்போது - மரண சம்பவத்தை விட 
நாயனந்தான்‌ முக்கியப்‌ பிரச்சனையாக அத்தனை பேர்‌ 
மனத்திலும்‌ பெரிய உருக்கொண்டு நின்றது. 

“யாரோ வர்ராப்போல இருக்குதுங்களே” என்று ஒரு 
குரல்‌ தொலைவில்‌ இருட்டுப்பாதையைப்‌ பார்த்துச்‌ 
சந்தேகப்பட்டது. 

“ஆமாண்ணோவ்‌, வர்ராங்க போல , யாரப்பா அது 
வெளக்கை சித்தெ தூக்கிக்கொண்டு போங்களென்‌. 
மழையிலே சகதியும்‌ அதுவுமா கெடக்குது. 
சின்னண்ணன்‌ தான்‌, தோள்‌ அசைப்பைப்‌ பார்த்தா 
தெரியுதில்லே”. 

எல்லாரது முகங்களும்‌ தெளிவடைந்தன. இடுப்பு 
வேஷ்டியை முறுக்கிக்கொண்டு, முண்டாசைச்‌ சரி 
செய்துகொண்டு எல்லாரும்‌ எழுந்து தயாராகி நின்றனர்‌. 
சில ஆண்‌ பிள்ளைகள்‌ உள்ளே பெண்களிடம்‌ போய்‌ 


விடை பெற்று வந்தனர்‌. உள்ளே விட்டிருந்த அழுகை 
“யங்கப்போ” என்று பின்னும்‌ ஈனமாக எழுந்தது. 
கியாஸ்‌ விளக்கு வட்டத்தில்‌, சின்னண்ணனும்‌ 
வடிவேலுவும்‌ வென்றுவந்த வீரர்கள்‌ போல நின்றனர்‌. 
“அட, மேலாத்தூரிலே போனா அங்கே ஒரு ஈ, காக்கை 
இல்லெ. படு ஓட்டமா ஓடினோம்‌. வீரண்ணன்‌ சேரியிலே, 
ஒரு நல்ல வித்வான்‌. மாரியம்மன்‌ கொடையப்போ கூட 
நம்மூருக்கு வந்து வாசிச்சான்‌. முனிரத்தினம்ன்னு பேரு 
. எப்படியும்‌ அவரெ இட்டாந்திராலாம்ன்னு போனா. 
மனுசன்‌, சீக்கா படுத்த படுக்கையா கெடக்கிறான்‌. விடா 
முடியாதுன்னு, சைக்கிளைப்‌ உடிச்சோம்‌. 
தட்றாம்பட்டுலே, தோ... இவங்களெத்‌ தான்‌ புடிச்சுக்‌ 
கொண்ணாந்தோம்‌. சமத்திலே ஆள்‌ ஆம்பிட்டதே 
தம்பிரான்‌ புண்ணியமாப்‌ போச்சு.” 

எல்லோரும்‌ பார்த்தார்கள்‌. 

காய்ந்து போன மூங்கில்‌ குழாய்‌ போல, சாம்பல்‌ பூத்த 
நாயனத்தை வைத்துக்கொண்டு , மாறு கண்ணும்‌ 
குட்டைக்‌ கிராப்பும்‌, காவி மேலாப்புமாக, ஒரு குட்டை 
ஆசாமி, “இவனா?” என்று கருவுவதற்குள்‌ , “இவனாவது 
அந்த நேரத்தில்‌ வந்து தொலைஞ்சானே”: என்ற 
சமாதானம்‌ , எல்லாருக்கும்‌ வெறுப்பை மிஞ்சி எட்டிப்‌ 
பார்த்தது. தவுல்காரன்‌, அடுப்படி, தவசிப்பிள்ளை 
மாதிரி வேர்க்க விறுவிறுக்க , “ஐயோ: என்ற 
பார்வையில்‌, முன்னால்‌ வரமாட்டேன்‌ என்று பின்னால்‌ 
நின்றான்‌. 

“வெட்டியானெக்‌ கூப்பிடுறது. நெருப்பெல்லாம்‌ 
ரெடி..சங்கை ஊதச்சொல்லு பொறப்படலாமா? உள்ளே 
கேட்டுக்கோ.” 

தாறுடுத்திக்‌ கொண்டு பாடைப்பக்கம்‌ நாலுபேர்‌ 
தயாரானார்கள்‌. கருமாதிக்கான பிள்ளைகள்‌ 
இரண்டும்‌, பெரியவன்‌ தீச்சட்டியை வெட்டியான்‌ 
கையிலிருந்து வாங்கிக்‌ கொண்டான்‌. சின்னவன்‌, ஈர 
உடையில்‌ , வெட வெடவென்று நடுங்கிக்கொண்டு , 
பெரியவன்‌ பின்னால்‌ செய்வதறியாமல்‌ நின்றான்‌. 


“பொறப்படுங்கப்பா. தூக்கு” என்ற கட்டளை பிறந்ததும்‌ 
தாறுடுத்த நால்வரும்‌ பாடையின்‌ பக்கம்‌ வந்தார்கள்‌. 
உள்ளேயிருந்து பெண்கள்‌, முட்டிக்கொண்டு தலைவிரி 
கோலமாக ஓடிவந்தார்கள்‌. “யெங்களெ உட்டுட்டுப்‌ 
போறீங்களே?” என்று கதறல்‌ சகதியும்‌ அதுவமாகக்‌ 
கிடந்ததினால்‌ விழுந்து அழுவதற்கு எல்லாரும்‌ 
தயங்கினார்கள்‌. பெண்‌ மட்டும்‌. “ங்கப்போ எனக்கினி 
யாருருக்கா” என்று பாடையின்‌ கால்மாட்டில்‌ வந்து 
விழுந்தாள்‌. 

”கோவிந்தா!கோவிந்தா!” என்ற கோஷத்துடன்‌ பாடை 
தோளில்‌ ஏறிற்று. “யாருப்பா அது நாயனம்‌. உம்‌... சும்மா 
உங்களைப்‌ பார்க்கவா கூட்டியாந்தோம்‌ முன்னாடி 
போங்க. வெளக்குத்‌ தூக்கறவன்‌ கூடவே போங்க. 
மோளத்தைப்‌ பிடிங்க...” 

நாயனக்காரன்‌ முகம்‌ பரிதாபமாக இருந்தது. 
அழைத்துவந்த வேலண்ணன்‌ அவன்‌ காதருகில்‌ எதோ 
சொன்னான்‌. நாயனக்காரன்‌ மெல்ல உதட்டில்‌ வைத்து, 
“பீப்பீ. “ என்று சுத்தம்‌ பார்த்தான்‌. ஊர்வலம்‌ , சகதி 
வழுக்கும்‌ வரப்புப்பாதையில்‌ 
போய்க்க்கொண்டிருந்தது. கியாஸ்‌ விளக்கின்‌ ஒளியில்‌ 
எல்லார்‌ நிழலும்‌ தாழைப்‌ புதரின்‌ மேலே கமுகு மர உச்சி 
வரை தெரிந்தது. 

'கூ..உஊள௫..ஊ௫..' என்றூ, வெட்டியானின்‌ இரட்டைச்‌ 
சங்கு அழுதது. நாயனக்காரன்‌ வாசிக்க 
ஆரம்பித்திருந்தான்‌. “பீ..பீ' என்ற அவலம்‌ 
பரிதாபகரமாக இருந்தது. தவுல்காரன்‌ சந்தர்ப்பம்‌ 
தெரியாமல்‌ வீறிட்ட குழந்தைபோல-வாத்தியத்தைத்‌ 
தொப்புத்‌ தொப்பென்று மொத்தினான்‌. 

விவஸ்தை கெட்ட மழை. வருதடி வைத்த அலமங்கலும்‌, 
கீழே வழுக்கும்‌ வரப்புப்‌ பாதையும்‌, தாழைப்புதரும்‌, 
கெளமுகின்‌ தோப்பின்‌ உச்சியில்‌ தங்கி நின்ற குளிர்ந்த 
இருட்டும்‌, மரணமும்‌ , பசியும்‌, அசதியும்‌, 
வெறுப்பும்‌,துக்கமும்‌, எரிச்ச்சலும்‌, கோபமும்‌, 
எல்லாருடைய உள்ளங்களிலும்‌ நாயனத்தின்‌ கர்ண 


கடூரமான அபஸ்வரமாக வந்து விழுந்து வயிறெரியச்‌ 
செய்தது. 

கியாஸ்‌ விளக்கு முன்னால்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தது.தீச்சட்டியில்‌ குமைந்த வறட்டியின்‌ 
புகையால்‌ சங்கு ஊதுபவன்‌ செருமினான்‌. 
அனைவரும்‌ பேச்சற்ற அவல உருவங்களாக 
நிழல்களை நீளவிட்டு நடந்து கொண்டிருந்தார்கள்‌. 
பீப்பி..பி..பீ 

எல்லாருக்கும்‌ வயிற்றைப்‌ புரட்டியது. நெஞ்சில்‌ ஏதோ 
அடைத்துக்‌ கொண்டது போல சிரமமாக வந்தது. 
தலையைப்பிய்த்தது. 

பின்னும்‌, “பீ..ப்பீ..பீ..பீ! 

ஊர்வலம்‌, “சனியனே: என்ற பாவனையில்‌ அவனையே 
பார்த்துக்க்‌ கொண்டு வழி நடந்தது. 
யாராருக்கெல்லாமோ பாதை வழுக்கியது. பின்னால்‌ 
நடந்து வந்து கொண்டிருந்த சிறுவன்‌ ஒருவன்‌, சக்தி 
தேங்கிய பள்ளத்தில்‌ விழுந்தான்‌. உடன்‌ வந்த ஒருவர்‌ , 
அவனைத்‌ தூக்கிவிட்டுவிட்டு . “நீயெல்லாம்‌ அங்கே 
எதுக்கோசரம்‌ வரணும்‌ , சனியனே?” என்று எந்த 
எரிச்சலையோ அவன்‌ மேல்‌ கோபமாக்‌ கொட்டினார்‌. 
ஆற்றங்கரை வரப்பு ஆரம்பமாகியிருந்தது. சிள்‌ 
வண்டுகளின்‌ இரைச்சல்‌ கேட்டது. அக்கரையில்‌, கடந்து 
வஞ்சித்துறையிலிருந்து தவளைகள்‌, “குறோம்‌ குறோம்‌' 
என்று எதிர்ப்புக்குரல்‌ எழுப்பிக்‌ கொண்டிருந்தன. குட்டி 
குட்டிக்‌ கறுப்புப்‌ பன்றிகள்‌ போலப்பாறைகள்‌ நிறைந்த 
ஆற்றில்‌, புதுவெள்ளம்‌ இரைச்சலோடு ஒழுகும்‌ அரவம்‌ 
கேட்டது. குளிர்‌ , இன்னும்‌ விறைப்பாக உடல்களைக்‌ 
குத்திற்று. 

சுடுகாட்டுத்‌ தூரம்‌ தீராத்‌ தொலைவெளியாகத்‌ 
தோன்றியது. இன்னும்‌, பீ..ப்பீ..பீ..பீ..' 

நாயனக்காரன்‌ பக்கமாகத்‌ தலை முண்டாசோடு வந்து 
கொண்டிருந்த தலையாரி முத்தன்‌ , அவனையும்‌ அந்த 
நாயனத்தையும்‌ ஒரு முறை வெறித்துப்‌ பார்த்தார்‌. 
கியாஸ்‌ லைட்டின்‌ மஞ்சள்‌ வெளிச்சத்தில்‌ உப்பென்று 


மூச்சு நிறைந்த கன்னங்களுடன்‌, நாயனக்காரனின்‌, 
அந்தப்‌ பொட்டைக்கண்‌ முகம்‌, எரிச்சலை இன்னும்‌ 
வளர்த்தது. 

இன்னும்‌, பீ..ப்பி..பி..பீ..” 

படவா ராஸ்கல்‌. நாயனமா வாசிக்கிறே?” தலையாரி 
முத்தன்‌ ரொம்ப முரடு. அவரது அதட்டலை பாடை 
தூக்கிக்கொண்டு முன்னால்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தவர்கள்‌ கூடத்‌ தயக்கத்தோடு திரும்பி 
நின்று செவிமடுத்தனர்‌. 

அவ்வளவுதான்‌! 

தலையாரி, நாயனக்காரன்‌ பிடரியில்‌ இமைக்கும்‌ 
நேரத்தில்‌ ஒரு மொத்து. ஆற்றில்‌ துணி துவைப்பது 
மாதிரி ஒரு சத்தம்‌. நாயனத்தை அப்படியே இழுத்துப்‌ 
பறித்து கால்‌ மூட்டின்‌ மேல்‌ வைத்து , இரண்டு 
கைகளாலும்‌, “சடக்‌” இரண்டு துண்டு ! புது 
வெள்ளமாகச்‌ சலசலத்து ஓடிக்‌ கொண்டிருந்த ஆற்றின்‌ 
இருட்டில்‌ நாயனத்‌ துண்டுகள்‌ போய்‌ விழுந்தன. 
“ஓடிக்கோ பயமவனே, நாயனமா வாசிக்க வந்தே? 
நின்னா உன்னையும்‌ முறிச்சு ஆத்திலெ வீசி 
யெறிஞ்சுடுவேன்‌.” 

ஊர்வலம்‌ தயங்கக்‌ கொஞ்சம்‌ நின்றது. எல்லார்‌ 
முகத்திலும்‌, 'முத்தண்ணே நீ செஞ்ச காரியத்துக்கு 
உனக்கு தங்கக்‌ காப்பு அடிச்சுப்‌ போட்டாலும்‌ தகும்‌” 
என்ற திருப்தி பளிச்சிட்டது. 

“என்ன நின்னுட்டீங்க?- போங்கப்பா தோ மயானம்‌ 
வந்தாச்சே, நல்ல நாயனக்காரனெ கொண்ணாந்தீங்க”. 
இதைக்‌ கேட்க நாயனக்காரனும்‌ தவுல்காரனும்‌ வரப்பு 
வெளியில்‌ இல்லை. ஆற்றின்‌ இடப்பக்கம்‌ சந்தின்‌ 
இருட்டில்‌ இறங்கித்‌ தெற்குப்‌ பார்த்த பாதை வழியாக , 
இரண்டு பேரும்‌ “செத்தோம்‌ பிழைச்சோம்‌” என்று 
விழுந்து எழுந்து ஓடிக்கொண்டிருந்தனர்‌॥ 
விடாப்பிடியாகக்‌ கழுத்தை அழுத்திய சனியன்‌ விட்டுத்‌ 
தொலைத்த நிம்மதியில்‌ ஊர்வலம்‌ சுடுகாட்டை 
நெருங்கிக்‌ கொண்டிருந்தது. 


RR RRR RRR 


தட்டச்சு: முத்துலட்சுமி 


1/நகரம்‌ :சுஜாதா 


சுவர்களில்‌ ஓரடி உயர எழுத்துக்களில்‌ விளம்பரங்கள்‌ 
விதவிதமாக ஒன்றி வாழ்ந்தன. நிஜாம்‌ லேடி 
புகையிலை , ஆர்‌.கே.கட்பாடிகள்‌ -எச்சரிக்கை! புரட்சி தீ! 
சுவிசேஷக்‌ கூட்டங்கள்‌ - ஹாஜி மூசா ஜவுளிக்கடை 
(ஜவுளிக்கடல்‌ ) - 30 .9 -1973 அன்று கடவுளை 
நம்பாதவர்கள்‌ சுமக்கப்‌ போகும்‌ தீச்சட்டிகள்‌ 

மதுரையில்‌ ஒரு சாதாரண தினம்‌. எப்போதும்‌ போல 
“பைப்‌” அருகே குடங்கள்‌ மனிதர்களுக்காக5பகhஃ 
வரிசைத்‌ தவம்‌ இருந்தன . சின்னப்‌ பையன்கள்‌ 
“டெடன்னஸ்‌” கவலை இன்றி மண்ணில்‌ விளையாடிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. பாண்டியன்‌ போக்குவரத்துக்‌ கழக 
பஸ்கள்‌ தேசியம்‌ கலந்த டீசல்‌ புகை பரப்பிக்‌ 
கொண்டிருந்தன . விரைப்பான கால்சராய்‌ சட்டை 
அணிந்த ப்ரோடீன்‌ போதா போலீஸ்காரர்கள்‌ 
இங்கிட்டும்‌ அங்கிட்டும்‌ செல்லும்‌ வாகன- மானிட 
போக்குவரத்தைக்‌ கட்டுப்படுத்தி கொண்டுஇருந்தார்கள்‌ 
நகரின்‌ மனித இயக்கம்‌ ஒருவிதப்‌ ப்ரோவ்னியான்‌ 
இயக்கம்‌ போல இருந்தது . கதர்‌ சட்டை அணிந்த 
மெல்லிய அதிக நீளமில்லாத ஊர்வலம்‌ ஓன்று, 
சாலையின்‌ இடதுபுறத்தில்‌ அரசாங்கத்தை விலைவாசி 
உயர்வுக்காக திட்டிக்கொண்டே ஊர்ந்தது. செருபில்லாத 
டப்பாக்கட்டு ஜனங்கள்‌ மீனாட்சி கோயிலின்‌ ஸ்தம்பித்த 
கோபுரங்கள்‌ , வற்றிய வைகை , பாலம்‌... மதுரை ! 

நம்‌ கதை இந்த நகரத்துக்கு இன்று வந்திருக்கும்‌ ஒரு 
பெண்ணைப்‌ பற்றியது. வள்ளியம்மாள்‌ தான்‌ மகள்‌ 
பாப்பாத்தியுடன்‌ மதுரை பெரியாஸ்பத்திரியில்‌ ஓ.பி 


டிப்பாட்மேண்டின்‌ காரிடாரில்‌ காத்திருந்தாள்‌. முதல்‌ 
தினம்‌ பாப்பாத்திக்கு சுரம்‌. கிராம ப்ரைமரி ஹெல்த்‌ 
சென்டரில்‌ காட்டியதில்‌ அந்த டாக்டர்‌ 
பயங்காட்டிவிட்டார்‌. “உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு 
எடுத்துகிட்டு போ” என்றார்‌ அதிகாலை பஸ்‌ ஏறி .... 

பாப்பாத்தி ஸ்ட்ரெச்சரில்‌ கிடந்தால்‌. அவளைச்‌ 
சூழ்ந்து ஆறு டாக்டர்கள்‌ இருந்தார்கள்‌. பாப்பாத்திக்குப்‌ 
பன்னிரண்டு வயது இருக்கும்‌. இரண்டு மூக்கும்‌ 
குத்தப்பட்டு ஏழைக்‌ கண்ணாடிக்‌ கற்கள்‌ ஆஸ்பத்திரி 
வெளிச்சத்தில்‌ பளிச்சிட்டன. நெற்றியில்‌ விபூதிக்‌ கீற்று . 
மார்பு வரை போர்த்தப்பட்டுத்‌ தெரிந்த கைகள்‌ 
குச்சியாய்‌ இருந்தன. பாப்பாத்தி சுரத்‌ தூக்கத்தில்‌ 
இருந்தால்‌. வாய்‌ திறந்திருந்தது. 

பெரிய டாக்டர்‌ அவள்‌ தலையை திருப்பி பார்த்தார்‌. 
கண்‌ இரப்பையை தாக்கிப்‌ பார்த்தார்‌. கண்ணகளை 
விலரால்‌ அழுத்திப்‌ பார்த்தார்‌. விரல்களால்‌ 
மண்டையோட்டை உணர்ந்துப்‌ பார்த்தார்‌. பெரிய 
டாக்டர்‌ மேல்‌ நாட்டில்‌ படித்தவர்‌ போஸ்ட்‌ க்ராசுவேட்‌ 
வகுப்புகள்‌ எடுப்பவர்‌. ப்ரொபசர்‌ . அவரைச்‌ சுற்றிலும்‌ 
இருந்தவர்கள்‌ அவரின்‌ டாக்டர்‌ மாணவர்கள்‌ . 

“acute case of meningitis . notice this ..” 

வள்ளியம்மாள்‌ அந்தப்‌ புரியாத சம்பாசனையின்‌ 
ஊடே தான்‌ மகளையே ஏக்கத்துடன்‌ நோக்கிக்‌ 
கொண்டிருந்தாள்‌ . சுற்றிலும்‌ இருந்தவர்கள்‌ 
ஒவ்வொருவராக வந்து ஆப்தல்மாஸ்கோப்‌ மூலம்‌ 
அந்தப்‌ பெண்ணின்‌ கண்ணுக்குளே பார்த்தார்கள்‌. 
“டார்ச்‌” அடித்து விழிகள்‌ நகருகின்றனவா என்று 
சோதித்தார்கள்‌ . குறிப்புகள்‌ எடுத்துக்‌ கொண்டார்கள்‌ . 

பெரிய டாக்டர்‌, “இவளை அட்மிட்‌ பண்ணிடச்‌ 
சொல்லுங்கள்‌ ” என்றார்‌. 

வள்ளியம்மாள்‌ அவர்கள்‌ முகங்களை மாற்றி 
மாற்றிப்‌ பார்த்தாள்‌. அவர்களில்‌ ஒருவர்‌, “இத பாரும்பா, 
இந்தப்ப்‌ பெண்ணை உடனே ஆஸ்பத்திரியில்‌ 
சேர்க்கணும்‌. அதோ அங்கே உக்காந்திருக்காரே , அவர்‌ 


கிட்ட போ, சீட்டு எங்கே ?” என்றார்‌ 

வள்ளியம்மாளிடம்‌ சீட்டு இல்லை. 

“சாரி அவரு கொடுப்பாரு . நீவாய்யா இப்படி 
பெரியவரே ! ” 

வள்ளியம்மாள்‌ பெரிய டாக்டரைப்‌ பார்த்து, ” அய்யா, 
குழந்தைக்குச்‌ சரியா போயிருங்களா ?” என்றாள்‌ . 

“முதல்ல அட்மிட்‌ பண்ணு. நாங்க பார்த்துக்கறோம்‌ . 
டாக்டர்‌ தனசேகரன்‌, நானே இந்தக்‌ கேசை பார்க்கிறேன்‌. 
ஸீ தட்‌ ஸீ இஸ்‌ அட்மிட்டட்‌ எனக்கு கிளாஸ்‌ எடுக்கணும்‌. 
போயிட்டு வந்ததும்‌ பார்க்கறேன்‌” 

மற்றவர்கள்‌ புடைசூழ அவர்‌ ஒரு மந்திரி போல 
கிளம்பிச்‌ சென்றார்‌. டாக்டர்‌ தனசேகரன்‌ அங்கிருந்த 
சீனிவாசனிடம்‌ சொல்லிவிட்டு பெரிய டாக்டர்‌ பின்னால்‌ 
விரைந்தார்‌. 

சீனிவாசன்‌ வள்ளியம்மாளைப்‌ பார்த்தான்‌. 

“இங்கே வாம்மா . உன்‌ பேர்‌ என்ன ..? டேய்‌ சாவு கிராக்கி 
! அந்த ரிஜிஸ்டரை எடுடா...! ” 

“வள்ளியம்மாள்‌” 

“பேசண்டு பேரு?” 

“அவரு செத்து போயிட்டாருங்க ..” 

சீனிவாசன்‌ நிமிர்ந்தான்‌ 

“பேசண்டுன்னா நோயாளி .. யாரைச்‌ சேர்க்கணும்‌ ?” 

“என்‌ மகளைங்க ” 

“பேரு என்ன ..?' 

“வள்ளியம்மளுங்க” 

“என்ன சேட்டையா பண்ற ? உன்‌ மாக பேரு என்ன ..” 

“பாப்பாத்தி : 

“பாப்பாத்தி!.. அப்பாடா. இந்தா , இந்தச்‌ சீட்டை 
எடுத்துகிட்டு போயி இப்படியே நேராப்‌ போனின்னா 
அங்கே மாடிப்படிகிட்ட நாற்காலி போட்டுகிட்டு ஒருத்தர்‌ 
உக்காந்திருப்பார்‌ . வருமான பாக்குறவரு அவருகிட்ட 
கொடு.” 

“குளந்தங்கே..?” 

“குளைந்தைக்கு ஒண்ணும்‌ ஆவாது. அப்படியே 


படுத்து இருக்கட்டும்‌ கூட யாரும்‌ வல்லையா ? நீ போய்‌ 
வா. விஜயரங்கம்‌ யாருய்யா ?” 

வள்ளியம்மாளுக்கு பாபதியை விட்டுப்‌ போவதில்‌ 
இஷ்டமில்லை . அந்த கியூ வரிசையும்‌ அந்த 
வாசனையும்‌ அவளுக்குக்‌ குமட்டிக்கொண்டு வந்தது. 
இறந்து போன தான்‌ கணவன்மேல்‌ கோபம்‌ வந்தது. 

அந்த சீட்டை கொண்டு அவள்‌ எதிரே சென்றால்‌. 
நாற்காலி காலியாக இருந்தது. அதான்‌ முதுகில்‌ அழுக்கு 
இருந்தது. அருகே இருந்தவரிடம்‌ சீட்டைக்‌ 
காட்டினாள்‌.ஆவர்‌ எழுதிக்கொண்டே சீட்டை இடது 
கண்ணின்‌ கால்பாகத்தால்‌ பார்த்தார்‌.”இரும்மா அவரு 
வருத்தம்‌” என்று காலி நாற்காலியை காட்டினார்‌. 
வள்ளியம்மாளுக்கு தயும்பித்‌ தன்‌ மகளிடம்‌ செல்ல 
ஆவல்‌ ஏற்பட்டது. அவள்‌ படிக்காத நெஞ்சில்‌ , 
காத்திருப்பதா - குழந்தையிடம்‌ போவதா என்கிற 
பிரச்சனை உலகளவுக்கு விரிந்தது. 

“ரொம்ப நேரமாவுங்களா..? ” என்று கேட்க பயமாக 
இருந்தது அவளுக்கு. 

வருமானம்‌ மதிப்பிடுபவர்‌ தன்‌ மருமானை அட்மிட்‌ 
பண்ணிவிட்டு மெதுவாக வந்தார்‌ உட்கார்ந்தார்‌. ஒரு 
சிட்டிகைப்‌ பொடியை மூக்கில்‌ மூன்று தடவை 
தொட்டுக்‌ கொண்டு கர்சிப்பைக்‌ கயிறாக சுருட்டித்‌ 
தேய்துக்க்‌ கொண்டு சுறு சுறுப்பானார்‌. 

“த பார்‌ வரிசையா நிக்கணும்‌. இப்படி ஈசப்புச்சி மாதிரி 
வந்திங்கன்ன என்ன செய்யிறது ...?” 

வள்ளியம்மாள்‌ முப்பது நிமிஷம்‌ காத்திருந்தபின்‌ 
அவள்‌ நீட்டிய சீட்டு அவளிடமிருந்து பிடுங்கப்பட்டது. 

“டாக்டர்‌ கிட்ட கை எழுத்து வாங்கி கிட்டு வா, டாக்டர்‌ 
கையழுத்தே இல்லையே அதிலே ..? 

“அதுக்கு எங்கிட்டு போவனும்‌..?” 

“எங்கிருந்து வந்தே ...?” 

“மூனாண்டிபாடிங்கே ! 

கிளார்க்‌ “ஹாத்‌” என்றாள்‌. சிருதார்‌. “மூணாண்டிபட்டி 
! இங்கே கொண்ட அந்த சீட்டை ” 


சீட்டை மறுபடி கொடுத்தால்‌. அவர்‌ அதை விசிறி 
போல்‌ இப்படிப்‌ திருப்பினார்‌. 

“உன்‌ புருசனுக்கு என்ன வருமானம்‌ ?” 

“புருஷன்‌ இல்லங்க ” 

“உனக்கு என்ன வருமானம்‌? ” 

அவள்‌ புரியாமல்‌ விழித்தாள்‌. 

“எத்தன ரூபா மாசம்‌ சம்பாதிப்பே ?” 

“அறுப்புக்குப்‌ போன நெல்லாக்‌ கிடைக்கும்‌ அப்புறம்‌ 
கம்பு, கேழ்வரகு !' 

“ரூபா கிடையாதா. சரி சரி .. தொண்ணூறு ரூபா 
போட்டு வைக்கிறேன்‌.” 

“மாசங்களா?” 

“பயப்படாதே .சார்ஜு பண்ண மாட்டாங்க . இந்த , இந்த 
சீட்டை எடுத்துகிட்டு கொடு இப்படியே நேராப்‌ போயி 
இடது பாக்கள்‌ - பீச்சாங்கைப்‌ பக்கம்‌ திரும்பு. சுவத்திலே 
அம்பு அடையாளம்‌ போட்டிருக்கும்‌ .48-ம்‌ நம்பர்‌ 
ரூமுக்கு போ.” 

வள்ளியம்மாள்‌ அந்த சீட்டை இரு கரங்களிலும்‌ 
வாங்கி கொண்டால்‌. கிளார்க்‌ கொடுத்த 
அடையாளங்கள்‌ அவள்‌ எளிய மனதை மேலும்‌ குழப்பி 
இருக்க , காற்றில்‌ விடுதலை அடைந்த காகிதம்‌ போல்‌ 
ஆஸ்பத்திரியில்‌ அலைந்தாள்‌. அவளுக்கு படிக்க 
வராது. 48 ம்‌ நம்பர்‌ என்பது உடனே அவள்‌ 
ஞாபகத்திலிருந்து விலகி இருந்தது. திரும்பி போயி 
அந்த கிளார்க்கை கேட்க அவளுக்கு அச்சமாக 
இருந்தது. 

ஒரே ஸ்ட்ரச்சரில்‌ இரண்டு நோயாளிகள்‌ உக்கார்ந்து 
கொண்டு, பாதி படுத்துக்கொண்டு மூக்கில்‌ குழாய்‌ 
செருகி இருக்க அவளைக்‌ கடந்தார்கள்‌. மற்றொரு 
வண்டியில்‌ ஒரு பெரிய வாயகன்ற பாத்திரத்தில்‌ 
சாம்பார்‌ சாதம்‌ நகர்ந்து கொண்டிருதது. வெள்ளைக்‌ 
குல்லாய்கள்‌ தெரிந்தன . அலங்கரித்து கொண்டு 
வெள்ளை கோட்‌ அணிந்து கொண்டு ஸ்டேதேஸ்கோப்‌ 
மாலையிட்டு, பெண்‌ டாக்டர்கள்‌ சென்றார்கள்‌. 


போலீஸ்காரர்கள்‌, காபி டம்ளர்காரர்கள்‌, நர்சுகள்‌ 
எல்லோரும்‌ எல்லா திசைகளிலும்‌ நடந்து கொண்டு 
இருந்தார்கள்‌. அவர்களை நிறுத்திக்‌ கேட்க அவளுக்கு 
பயமாக இருந்தது. என்ன கேட்பது என்றே அவளுக்குத்‌ 
தெரியவில்லை. ஏதோ ஒரு அறையின்‌ முன்‌ கும்பலாக 
நின்று கொண்டு இருந்தார்கள்‌. அங்கே ஒரு ஆள்‌ சீட்டுப்‌ 
போல பல பழுப்புச்‌ சீட்டுகளைச்‌ சேகரித்து 
கொண்டிருந்தான்‌. அவன்‌ கையில்‌ தான்‌ சீட்டைக்‌ 
கொடுத்தாள்‌. அவன்‌ அதைக்‌ கவனமில்லாமல்‌ வாங்கி 
கொண்டான்‌. வெளியே பெஞ்சில்‌ எல்லோரும்‌ 
காத்திருந்தார்கள்‌. வள்ளியம்மாளுக்குப்‌ 
பாப்பாத்தியின்‌ கவலை வந்தது. அந்த பெண்‌ அங்கே 
தனிய இருக்கிறாள்‌. சீட்டுகளைச்‌ சேகரித்தவன்‌ 
ஒவ்வொரு பெயராக கூப்பிட்டு கொண்டிருந்தான்‌. 
கூப்பிட்டு வரிசையாக அவர்களை உட்கார வைத்தான்‌. 
பாப்பாத்தியின்‌ பெயர்‌ வந்ததும்‌ அந்த சீட்டை பார்த்து, 
“இங்க கொண்டு வந்தியா! இந்தா, ” சீட்டை திருப்பி 
கொடுத்து, “நேராப்‌ போ, என்றான்‌. வள்ளியம்மாள்‌, 
“அய்யா , இடம்‌ தெரியலிங்களே” என்றாள்‌. அவன்‌ சற்று 
எதிரே சென்ற ஒருவனை தடுத்து நிறுத்தி, ” அமல்ராஜ்‌ 
இந்த அம்மாளுக்கு 48 ம்‌ நம்பரை காட்டுய்யா . இந்த ஆள்‌ 
பின்னாடியே போ . இவர்‌ அங்கேதான்‌ போறார்‌.” 
என்றான்‌. 

அவள்‌ அமல்ராஜின்‌ பின்னே ஓட வேண்டியிருந்தது. 

அங்கே மற்றொரு பெஞ்சில்‌ மற்றொரு கூட்டம்‌ கூடி 
இருந்தது. அவள்‌ சீட்டை ஒருவன்‌ வாங்கி கொண்டான்‌. 
வள்ளியம்மாளுக்கு ஒன்றும்‌ சாப்பிடாததாலும்‌, அந்த 
ஆஸ்பத்திரி வாசனையினாலும்‌ கொஞ்சம்‌ சுற்றியது. 

அரை மணி கழித்து அவள்‌ அழைக்கபட்டாள்‌. 
அறையின்‌ உள்ளே சென்றாள்‌. எதிர்‌ எதிராக இருவர்‌ 
உட்கார்ந்து காகிதப்‌ பென்சிலால்‌ எழுதிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. அவர்களில்‌ ஒருத்தன்‌ அவள்‌ 
சீட்டைப்‌ பார்த்தான்‌. திருப்பி பார்த்தான்‌. சாய்த்துப்‌ 
பார்த்தான்‌ 


“ஓ.பி. டிபார்ட்மேண்டிலிருந்து வரியா ..?” 

இந்த கேள்விக்கு அவளால்‌ பதில்‌ சொல்ல 
முடியவில்லை. 

“அட்மிட்‌ பண்றதுக்கு எழுதி இருக்கு. இப்ப இடம்‌ 
இல்லை. நாளைக்கு கலையிலே சரியாய்‌ ஏழரை 
மணிக்கு வந்துடு என்ன...?” 

“இங்கேயே வா, நேரா வா, என்ன ?” 

வள்ளியம்மாளுக்கு அந்த அறையை விட்டு வெளியே 
வந்ததும்‌ அவளுக்கு ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரம்‌ 
தியாக வந்த விட்ட தன்‌ மகள்‌ பாப்பாத்தியின்‌ கவலை 
மிகப்‌ பெரியதாயிற்று.அவளுக்குத்‌ திரும்பிப்‌ போகும்‌ 
வழி தெரியவில்லை. ஆஸ்பத்திரி அறைகள்‌ யாவும்‌ 
ஒன்று போல்‌ இருந்தன.ஒரே ஆசாமி திரும்ப திரும்ப 
பல்வேறு அறைகளில்‌ உட்கார்ந்திருப்பது போல 
தோன்றியது. ஒரு வார்டில்‌ கையை காலைத்‌ தூக்கி 
கிட்டி வைத்துக்‌ கட்டி பல பேர்‌ படுத்திருந்தார்கள்‌ . 
ஒன்றில்‌ சிறிய குழந்தைகள்‌ வரிசையாக முகத்தைச்‌ 
சுளித்து அழுது கொண்டிருந்தன.மிஷின்களும்‌, 
நோயாளிகளும்‌, டாக்டர்களுமாக, அவளுக்குத்‌ 
திரும்பும்‌ வழி புரியவில்லை. 

“அம்மா” என்று ஒரு பெண்‌ டாக்டரை கூப்பிட்டு தான்‌ 
புறப்பட இடத்தின்‌ அடையாளங்களைச்‌ சொன்னாள்‌. 
“நெறைய டாக்டருங்க கூடிப்‌ பேசிக்கிட்டாங்க. 
வருமானம்‌ கேட்டாங்க. பணம்‌ கொடுக்க 
வேண்டாமுன்னு சொன்னாங்க. எம்‌ புள்ளைய 
அங்கிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன்‌ அம்மா! ” 

அவள்‌ சொன்ன வழியில்‌ சென்றாள்‌. அங்கே கேட்டுக்‌ 
கதவு பூட்டி இருந்தது. அப்போது அவளுக்கு பயம்‌ 
திகிலாக மாறியது. அவள்‌ அழ ஆரம்பித்தாள்‌. நட்ட 
நடுவில்‌ நின்று கொண்டு அழுதாள்‌. ஒரு ஆள்‌ அவளை 
ஓரமாக நின்று கொண்டு அழச்சொன்னான்‌. அந்த 
இடத்தில்‌ அவள்‌ அழுவது அந்த இடத்து அசெப்டிக்‌ 
மணம்‌ போல எல்லோருக்கும்‌ சகஜமாக இருந்திருக்க 
வேண்டும்‌. 


“பாப்பாத்தி! பாப்பாத்தி! உன்னை எங்கிட்டு 
பாப்பேன்‌? எங்கிட்டுப்‌ போவேன்‌?” என்று பேசிக்‌ 
கொண்டே நடந்தாள்‌. ஏதோ ஒரு பக்கம்‌ வாசல்‌ 
தெரிந்தது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே செல்லும்‌ 
வாசல்‌. அதான்‌ கேட்டை திருந்து வெளியே மட்டும்‌ 
செல்ல விட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அந்த வாசலைப்‌ 
பார்த்த ஞாபகம்‌ இருந்தது அவளுக்கு. 

வெளியே வந்து விட்டாள்‌.அங்கிருந்து தான்‌ தொலை 
தூரம்‌ நடந்து மற்றோரு வாசலில்‌ முதலில்‌ உள்‌ 
நுழைந்தது ஞாபகம்‌ வந்தது. அந்தப்‌ பக்கம்‌ ஓடினாள்‌. 
மற்றொரு வாயிலை அடைந்தாள்‌. அந்த மரப்படிகள்‌ 
ஞாபகம்‌ வந்தது. அதோ வருமானம்‌ கேட்ட ஆசாமியின்‌ 
நாற்காலி காலியாக இருக்கிறது. அங்கேதான்‌! 

ஆனால்‌ வாளில்தான்‌ மூடப்பட்டிருந்தது உள்ளே 
பாப்பாத்தி ஒரு ஓரத்தில்‌ இன்னும்‌ அந்த ஸ்ட்ரச்சரில்‌ 
கண்‌ மூடிப்‌ படுத்திருப்பது தெரிந்தது. 

“அதோ! அய்யா, கொஞ்சம்‌ கதவைக்‌ திறவுங்க, எம்மவ 
அங்கே இருக்கு .்‌ 

சரியா மூணு மணிக்கு வா. இப்ப எல்லாம்‌ க்ளோஸ்‌” 
அவனிடம்‌ பத்து நிமிஷம்‌ மன்றாடினாள்‌. அவன்‌ 
பாஷை அவளுக்குப்‌ புரியவில்லை. தமிழ்தான்‌. அவன்‌ 
கேட்டது அவளுக்கு புரியவில்லை. சில்லறையைக்‌ 
கண்ணில்‌ ஒத்திக்‌ கொண்டு யாருக்கோ அவன்‌ வழி 
விட்டபோது அந்த வழியில்‌ மீறிக்கொண்டு உள்ளே 
ஓடினாள்‌. தன்‌ மகளை வாரி அணைத்துக்கொண்டு 
தனியே பெஞ்சில்‌ போய்‌ உட்கார்ந்து கொண்டு 
அழுதாள்‌. 

பெரிய டாக்டர்‌ எம்‌.டி. மாணவர்களுக்கு வகுப்பு 
எடுத்து முடிந்ததும்‌ ஒரு கப்‌ காப்பி சாப்பிட்டு விட்டு 
வார்டுக்கு சென்றார்‌. அவருக்கு காலை பார்த்த 
மெனின்ஜைடிஸ்‌ கேஸ்‌ நன்றாக ஞாபகம்‌ இருந்தது. .M 
J யில்‌ சமீபத்தில்‌ புதிய சில மருந்துகளை பற்றி வர 
படித்திருந்தார்‌. 

“இன்னைக்குக்‌ காலையிலே அட்மிட்‌ பண்ணச்‌ 


சொன்னேனே மெனின்ஜைமஸ்‌ கேஸ்‌. பன்னிரண்டு 
வயசுப்‌ பொண்ணு எங்கேய்யா..? 

“இன்னிக்கு யாரும்‌ அட்மிட்‌ ஆகலையே டாக்டர்‌ ” 

“என்னது? அட்மிட்‌ ஆகலையே? நான்‌ ஸ்பெசிபிக்கா 
சொன்னேனே! தனசேகரன்‌, உங்களுக்கு ஞாபகம்‌ 
இல்லை ..?” 

“இருக்கிறது டாக்டர்‌ ! ” 

“பால்‌! கொஞ்சம்‌ போயி விசாரிச்சு கிட்டு வாங்க அது 
எப்படி மிஸ்‌ ஆகும்‌ ?” 

பால்‌ என்பவர்‌ நேராகக்‌ கீழே சென்று எதிர்‌ எதிராக 
இருந்த கிளாற்குகளிடம்‌ விசாரித்தார்‌.” எங்கயா! அட்மிட்‌ 
அட்மிட்டுன்னு நீங்க பாட்டுக்கு எழுதிபுடுறீங்க. 
வார்டிலே நிக்க இடம்‌ கிடையாது! ” 

“சுவாமி சீப்‌ கேக்குறார்‌ !” 

“அவருக்கு தெரிஞ்சவங்களா ?” 

“இருக்கலாம்‌ எனக்கு என்ன தெரியும்‌?” 

“பன்னண்டு வயசுப்‌ பொண்ணு ஒண்ணும்‌ நம்ம 
பக்கம்‌ வரல. வேற யாரவது வந்திருந்தாக்‌ கூட 
எல்லோரையும்‌ நாளைக்கு காலையிலே வர 
சொல்லிட்டேன்‌. ராத்திரி ரெண்டு மூணு பெட்டு 
காலியாகும்‌. எமேர்ஜன்சின்னா முன்னாலேயே 
சொல்லணும்‌! இல்லை பெரியவருக்கு அதிலே 
இண்டரஸ்ட்‌ இருக்குன்னு ஒரு வார்த்தை! 
உறவுக்காரங்களா ..?” 

வள்ளியம்மாளுக்கு மறுநாள்‌ காலை ஏழரை மணி 
வரை என்ன செய்ய போகிறோம்‌ என்பது 
தெரியவில்லை. அவளுக்கு ஆஸ்பத்திரியின்‌ சூழ்நிலை 
மிகவும்‌ அச்சம்‌ தந்தது. அவர்கள்‌ தன்னைப்‌ 
பெண்ணுடன்‌ இருக்க அனுமதிப்பார்களா என்பது 
தெரியவில்லை. வள்ளியம்மாள்‌ யோசித்தாள்‌. தன்‌ 
மகள்‌ பாப்பாத்தியை அள்ளி அணைத்துக்‌ கொண்டு 
மார்பின்‌ மேல்‌ சார்த்திக்‌ கொண்டு, தலை தோளில்‌ சாய, 
கைகால்கள்‌ தொங்க, ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே 
வந்தாள்‌. மஞ்சள்‌ நிற சைக்கிள்‌ ரிக்சாவில்‌ ஏறிக்‌ 


கொண்டாள்‌. அவனை பஸ்‌ ஸ்டாண்டுக்குப்‌ போகச்‌ 
சொன்னாள்‌. 

“வாட்‌ நான்சென்ஸ்‌! நாளைக்கு காலை ஏழரை 
மணியா! அதுக்குள்ள அந்த பொண்ணு செத்துப்‌ 
போயிடும்யா! டாக்டர்‌ தனசேகரன்‌ நீங்க ஓ.பி யிலே 
போயி பாருங்க . அங்கேதான்‌ இருக்கும்‌! இந்த ரெச்சர்ட்‌ 
வார்டிலே ஒரு பெட்‌ காலி இல்லைன்னா நம்ம 
டிப்பாட்மென்ட்‌ வார்டில பெட்‌ இருக்குது. கொடுக்க 
சொல்லுங்க! க்விக்‌!” 

“டாக்டர்‌! அது ரிசர்வ்‌ பண்ணி வைச்சிருக்கு ” 

“{ dont care. i want that girl admitted now. Right now!” 

பெரியவர்‌ அம்மாதிரி இதுவரை இரைந்தது இல்லை. 
பயந்த டாக்டர்‌ தனசேகரன்‌, பால்‌, மிராண்டா என்கிற 
தலைமை நர்ஸ்‌ எல்லோரும்‌ வள்ளியம்மாளை தேடி 
ஓ.பி டிபாட்‌ மெண்டுக்கு ஓடினார்கள்‌. 

“வெறும்‌ சுரம்தானே ? பேசாமல்‌ மூனாண்டிப்‌ பட்டிக்கே 
போயி விடலாம்‌.வைத்தியரிடம்‌ காட்டிவிடலாம்‌. கிராம 
ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம்‌. அந்த டாக்டர்‌ தான்‌ 
பயங்காட்டி மதுரைக்கு விரட்டினார்‌. சரியாக 
போயிவிடும்‌. வெள்ளைக்கட்டி போட்டு விபூதி 
மந்திரித்து விடலாம்‌.” சைக்கிள்‌ ரிக்‌ ஷா பஸ்‌ 
நிலையத்தை நோக்கிச்‌ சென்று கொண்டிருந்தது. 
வள்ளியம்மாள்‌. “பாப்பாத்திக்குச்‌ சரியாய்‌ போனால்‌ 
வைத்தீஸ்வரன்‌ கோயிலுக்கு இரண்டு கை நிறைய காசு 
காணிக்கையாக அளிக்கிறேன்‌” என்று வேண்டி 
கொண்டாள்‌. 

RRR IRI 


48.ஃபிலிமோத்ஸவீ்‌ - சுஜாதா 


மந்திரி வந்திருக்க வேண்டும்‌. எல்லோரும்‌ தேர்தல்‌ 
உற்சவத்தில்‌ கவனமாக இருந்ததால்‌ 

டில்லி அதிகாரி ஒருத்தர்‌ மட்டுமே வந்திருந்தார்‌. 
வெள்ளைக்கார டைரக்டர்கள்‌ சிலர்‌ 
வந்திருந்தார்கள்‌. எதற்கெடுத்தாலும்‌ “வெரி நைஸ்‌”, 
“வெரி நைஸ்‌” என்றார்கள்‌. 

மற்றொரு “கல்யாணராமனைத்‌ தேடி தமிழ்‌ சினிமா 
டைரக்டர்கள்‌, கதாசிரியர்கள்‌, 
பத்திரிக்கையாளர்‌ என்று பல பேர்‌ டேரா 
போட்டிருந்தார்கள்‌. சகட்டுமேனிக்கு சினிமா 
பார்த்தார்கள்‌, குடித்தார்கள்‌. விலை போகாத ஹிந்தி 
நடிகர்கள்‌, குறுந்தாடி வைத்த 
புதிய தலைமுறை டைரக்டர்கள்‌, புதுக்‌ கவிஞர்கள்‌, 
அரசாஙக்‌ அதிகாரிகள்‌, கதம்பமான 
கும்பல்‌. சிகரெட்‌ பிடிக்கும்‌ பெண்கள்‌, சத்யஜித்ரேயைத்‌ 
தொடர அவர்‌ பொலான்ஸ்கியைக்‌ 
கட்டிகொண்டு போட்டோ எடுத்துக்‌ கொண்டார்‌. 

பட்டுப்புடவை அணிந்த ஒரு சுந்தரி குத்துவிளக்கு 
ஏற்றினாள்‌. 

எல்லோரும்‌ சினிமா எத்தகைய சாதனம்‌, மனித 
சமுதாயத்தை எப்படி மாற்றக்கூடிய வல்லமை 
படைத்தது என்பது பற்றி இங்கிலீஷில்‌ பேசினார்கள்‌. 
“சினிமாவும்‌ சமூக மாறுதலும்‌” 
என்று புஸ்தகம்‌ அச்சடித்து ஒல்லியான அதை இருபது 
ரூபாய்க்கு விற்றார்கள்‌. உதட்டு 
நுனியில்‌ ஆங்கிலம்‌ பேசினார்கள்‌. சினிமா விழா! 


நம்‌ கதை இவர்களைப்‌ பற்றி அல்ல. ஒரு சாதாரண 
பங்களூர்‌ குடிமகனைப்‌ பற்றியது. பெயர்‌ 
நாராயணன்‌. தொழில்‌ யஷ்வந்த்புரத்து பிஸ்கட்‌ 
ஃபாக்டரியில்‌ பாக்கிங்க்‌ செக்ஷனில்‌. 
ஃபிலிம்‌ விழாவுக்காக தேதி அறிவிக்கப்பட்ட அன்று 
அதிகாலையில்‌ சென்று வரிசையில்‌ 
நின்று தலா 11 ரூபாய்க்கு ஏழு டிக்கட்‌ அடங்கிய புத்தகம்‌ 
ஒன்றை 
அமழுத்துப்பிடித்து வாங்கி வந்துவிட்டான்‌. 

கூட்டத்தைத்‌ தடுக்க போலீஸ்‌ மெலிதான 
லட்டியமத்ததில்‌ முட்டியில்‌ வலி. 
இருந்தாலும்‌ முழுசாக வெளியே வந்துவிட்டான்‌. டிக்கட்‌ 
கிட்டிவிட்டது. ஏழு படத்தில 
ஒரு படமாவது நன்றாக இருக்காதா..? 

நாராயணின்‌ அகராதியில்‌ இந்த 'நன்றாக' என்பதை 
விளக்க வேண்டும்‌. நன்றாக என்றால்‌ 
சென்சார்‌ செய்யப்படாத... குறைந்த பட்சம்‌ ஒரு 
கற்பழிப்புக்‌ காட்சியாவது 
இருக்கக்கூடிய படம்‌. நாராயணனின்‌ குறிக்கோள்‌ நவீன 
சினிமாவின்‌ மைல்‌ கல்களை 
தரிசித்துவிட்டு விமர்சனம்‌ செய்வதல்ல. அதற்கெல்லாம்‌ 
பண்டிதர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவனைப்‌ பொறுத்தவரை ஒரு 
பெண்ணாவது ஏதாவது ஒரு சமயம்‌ 
உடையில்லாமல்‌ ஓரிரண்டு ஃப்ரேமாவது வரவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ கொடுத்த காசு 
ஜீரணம்‌. 

நாராயணின்‌ ஆசைகள்‌ நாசூக்கானவை. 

அவன்‌ தின வாழ்க்கையும்‌ மன வாழ்க்கையும்‌ மிகவும்‌ 
வேறுபட்டவை. தின வாழ்க்கையில்‌ 
அவன்‌ ஒரு பொறுப்புள்ள மகன்‌. பொறுப்புள்ள 
அண்ணன்‌. பக்தியுள்ள பிரஜை. பனஸ்வாடி 
ஆஞ்ச நேயா, ராஜாஜிநகர்‌ ராமன்‌ எல்லாரையும்‌ தினசரி 
அல்லது அடிக்கடி 


தரிசிக்கின்றவன்‌. எவ்வித ஆஸ்திக சங்கத்துக்கும்‌ 
பணம்‌ தருவான்‌. எந்தக்‌ கோயில்‌ 
எந்த மூலைக்‌ குங்குமமும்‌ அவன்‌ நெற்றியில்‌ இடம்‌ 
பெறும்‌. நாராயணனுக்குத்‌ திருமணம்‌ 
ஆவதற்கு சமீபத்தில்‌ சந்தர்ப்பம்‌ இல்லை. ஐந்து 
தங்கைகள்‌, அனைவரும்‌ வளர்ந்து 
கல்யாணத்திற்குக்‌ காத்திருப்பவர்கள்‌. ஒருத்திக்காவது 
ஆக வேண்டாமா? பெண்களைப்‌ 
பற்றி இயற்கையாகவே நாராயணன்‌ கூச்சப்படுவான்‌. 
பஸ்‌ நிலையத்திலோ, ஃபாக்டரியிலோ 
அவர்களை நிமிர்ந்து பார்க்க மாட்டான்‌. அவனை 
பலரும்‌ புத்தன்‌, ஞானி என்று 
அழைப்பார்கள்‌. 
அவன்‌ மன வாழ்க்கை வேறு தரத்தது. அதில்‌ அபார 
அழகு கன்னியர்கள்‌ உலவி அவனையே 
எப்போதும்‌ விரும்பினர்‌. இன்றைய தமிழ்‌, இந்தி 
சினிமாவின்‌ அத்தனை கதாநாயகியரும்‌ 
நாராயணனுடன்‌ ஒரு தடவையாவது பக்கத்தில்‌ 
அமர்ந்து தடவிக்கொடுத்திருக்கிறார்கள்‌. 
எத்தனை அழகு என்று வியந்திருக்கிறார்கள்‌. 
நாராயணனுக்கு கிருஷ்னஅ என்றொரு சிநேகிதன்‌. 
அவன்‌ அடிக்கடி நாராயணனிடம்‌ கலர்கலராக 
சில போட்டோக்கள்‌ காண்பிப்பான்‌. ஐரோப்பா தேசத்து 
நங்கைகள்‌ வெட்கத்தை அறைக்கு 
வெளியில்‌ கழற்றி வைத்துவிட்டு தத்தம்‌ 
அந்தரங்களைப்‌ பற்றி சந்தேகத்துக்கு எவ்வித 
சந்தர்ப்பமும்‌ தராமல்‌ இதோ பார்‌, இதைப்‌ பார்‌ என்று 
நாராயணனைப்‌ பார்த்துச்‌ 
சிரிக்கும்‌ படங்கள்‌. படங்களை விட அந்தப்‌ 
புத்தகங்களில்‌ வரும்‌ விளம்பரங்கள்‌, 
சாதனங்கள்‌ நாராயணனை ரொம்ப வருத்தின. 
இதெல்லாம்‌ நம்‌ நாட்டில்‌ கிடைத்தால்‌ என்னவா! 
என்‌ போன்ற தனியனுக்கு இந்த சாதனங்கள்‌ 
சிறப்பானவை. பயமோ கவலையோ இன்றி எவ்வளவு 


திருப்தியும்‌ சந்துஷ்டியும்‌ அளிக்கும்‌. 

என்னதான்‌ அழகாக அச்சிடப்‌ பெற்றிருந்தாலும்‌ 
சலனமற்ற இரு பரிமாணப்‌ படங்களைவிட 
சினிமாச்‌ சலனம்‌ சிறந்ததல்லவா? நங்கைமார்‌ 
நகர்வதைத்‌ தரிசிக்கலாம்‌. கேட்கலாம்‌. 
கிருஷ்ணப்பா சொன்னான்‌, "அத்தனையும்‌ சென்சார்‌ 
செய்யாத படம்‌ வாத்தியாரே! நான்‌ 
எதிர்த்தாப்பலே தியேட்டருக்கு வாங்கியிருக்கேன்‌. தினம்‌ 
தினம்‌ படத்தைவிட்டு 
வெளியே வந்ததும்‌ எப்படி இருந்தது சொல்லு. நானும்‌ 
சொல்றேன்‌.” 

நாராயணன்‌ பார்த்த முதல்‌ படம்‌ ரஷ்யப்படம்‌. 
சைபீரியாவின்‌ பனிப்படலத்தில்‌ எவ்வளவு 
கஷ்டப்பட்டு அவர்கள்‌ வேலை செய்து எண்ணெய்‌ 
கண்டுபிழித்து.. படம்‌ பூரா 
ஆண்கள்‌,கிழவர்கள்‌. பாதிப்படத்துக்கு மேல்‌ 
பனிப்படலம்‌. வெளியே வந்தால்‌ போதும்‌ 
என்று இரண்டு மணி நேரத்தை இரண்டு யுகமாகக்‌ 
கழித்துவிட்டு வெளியே வந்தான்‌. 
கிருஷ்ணப்பா எதிர்‌ தியேட்டரில்‌ பார்த்த 
ஃபிலிமோத்சவப்‌ படத்தில்‌ ஐந்து நிமிடம்‌ 
விடாப்பிடியாக ஒரு கற்பழிப்பு காட்டப்பட்டதாம்‌. 
கானடா தேசத்து படம்‌. 
வர்ணித்தான்‌. ”பார்க்கிறவங்களுக்கே சுந்த்‌ ஆயிடுச்சி 
வாத்தியாரே!” நாராயணன்‌ 
இன்னும்‌ ஒரு நாள்‌ இந்த தியேட்டரில்‌ பார்ப்பது... 
அப்புறம்‌ எதிர்‌ தியேட்டரில்‌ 
மாற்றிக்கொள்வது என்று தீர்மானித்தான்‌. 

நாராயணன்‌ பார்த்த இரண்டாவது படம்‌ டிராகுலா 
பற்றியது. படம்‌ முழுவதும்‌ நீல 
நிறத்தில்‌ இருந்தது. 

நீள நகங்களை வைத்துக்கொண்டு ராத்திரி 12 
மணிக்கு கல்லறையிலிருந்து புறப்பட்ட 
டிராகுலா அந்த அழகான பெண்ணின்‌ ரத்தத்தை 


உறிஞ்சுவதற்குக்‌ கிளம்பியபோது நாராயணன்‌ 
சிலிர்த்துக்‌ கொண்டான்‌. ஆகா, இதோ! ரத்தம்‌ 
உறிஞ்சுவதற்கு முன்பு, இதோ ஒரு 
கற்பழிப்பு, சிறந்த கற்பழிப்பு, அப்படியே அவள்‌ 
கவுனைக்‌ கீறிக்‌ குதறிக்‌ 
கிழித்து, உள்ளுடைகளையும்‌ உதறிப்போட்டு, 
மெதுவாக அங்கம்‌ அங்கமாக அந்த நகங்களால்‌ 
வருடி, அப்புறம்தான்‌ கழுத்திலிருந்து ரத்தம்‌ எடுக்கப்‌ 
போகிறது என்று 
எதிர்பார்த்து ஏறக்குறைய நாற்காலியில்‌ சப்பணமிட்டு 
உட்கார்ந்துகொண்டான்‌. 

அந்தப்‌ பாழாப்போன பெண்‌, டிராகுலா அருகில்‌ 
வந்ததும்‌ தன்‌ கழுத்தில்‌ சங்கிலியில்‌ 
தொங்கும்‌ சிலுவையைக்‌ காண்பித்துவிட -வந்தவன்‌ 
வந்த காரியத்தைப்‌ பூர்த்தி 
செய்யாமல்‌, ஏன்‌ ஆரம்பிக்கக்கூட இல்லாமல்‌, பயந்து 
ஓடிப்போய்‌ விடுகிறான்‌. சட்‌! 
என்ன கதை இது! நிச்சயம்‌ இந்த தியேட்டரில்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும்‌ 
சினிமாப்படங்கள்‌ அத்தனையும்‌ அடாஸ்‌ என்று 
தீர்மானித்து வெளியே வர, 
கிருஷ்ணப்பாவைச்‌ சந்திக்கப்‌ பயந்து, வேகமாக 
பஸ்ஸ்டாண்டை நோக்கி ஓட, கிருஷ்ணப்பா 
பிடித்துவிட்டான்‌. 

“என்னாப்‌ படம்‌ வாத்தியாரே! டாப்பு! அப்பன்‌ தன்‌ 
பொண்ன காணாம்னுட்டு தேடிக்கிட்டு 
போறான்‌. அவ, எங்க அகப்படறாத்‌ தெரியுமா? செக்ஸ்‌ 
படங்கள்‌ எடுக்கறவங்ககிட்ட 
நடிச்சிட்டு இருக்கா! எல்லாத்தையும்‌ காட்டிடறான்‌! 
கொட்டகையிலே சப்தமே இல்லை.. 
பின்‌ டிராப்‌ சைலன்ஸ்‌.” 

“கிருஷ்ணா, நாளைக்கு டிக்கட்‌ மாத்திக்கிடலாம்‌. நீ 
என்‌ தியேட்டர்லேயும்‌ நான்‌ உன்‌ 
தியேட்டர்லேயும்‌ பாக்கிறேன்‌!” 


“நாளைக்கு மட்டும்‌ கேட்காதே வாத்தியாரே! 
நாளைக்கு என்ன படம்‌ தெரியுமா? லவ்‌ 
மெஷின்‌, பிரஞ்சுப்‌ படம்‌. நான்‌ போயே யாகணும்‌!” 
“பிளாக்கில கிடைக்குமா?” 
“பார்க்கிறேன்‌! துட்டு ஜாஸ்தியாகும்‌. ஏன்‌ உன்‌ படம்‌ 
என்ன ஆச்சு.” 
“சே, பேசாதே! மரம்‌ செடி கொடியைக்‌ காட்டியே எல்லா 
ரீலையும்‌ ஓட்டறான்‌. நீ 
எப்படியாவது எனக்கு பிளாக்கில ஒரு டிக்கட்‌ வாங்கிடு. 
என்ன விலையா இருந்தாலும்‌ 
பரவாயில்லை!” 
85 ரூபாய்க்கு ஒரு டிக்கட்‌ மிகுந்த சிரமத்துடன்‌ 
கிடைத்ததாக வாங்கி வந்தான்‌. 
கிருஷ்ணா, “உன்‌ டிக்கட்டைக்‌ கொடு” என்றான்‌. 
“இதை வித்து பார்க்க முடியுமான்னு சோதிச்சுட்டு 
அப்புறம்‌ வர்றேன்‌. நீ தியேட்டர்‌ 
போயிரு” என்றான்‌. 
“படத்தின்‌ பெயர்‌ லவ்‌ மெஷின்‌ இல்லையாமே.” 
“ஏதோ ஒரு மெஷின்‌. கிராக்கிங்‌ மெஷினோ 
என்னவோ! ஆனா படு ஹாட்‌! கியாரண்டி மால்‌.” 
நாராயணன்‌ பார்த்த அந்த மெஷின்‌ படம்‌ 
செக்கஸ்லோவேகியா படம்‌. நிஜமாகவே ஒரு புராதன 
சினிமா எந்திரத்தைப்‌ பற்றியது. நடிகர்கள்‌ “கப்ராஸ்‌, 
கப்ராஸ்‌” என்று வேற்று 
மொழியில்‌ பேசிக்கொண்டிருக்க, படத்தின்‌ அடியில்‌ 
ஆங்கில எழுத்துக்கள்‌ நடுங்கின. 
எஸ்‌.எஸ்‌.எல்‌.சி. வரை படித்திருந்த நாராயணனின்‌ 
இங்கிலீஷ்‌ அவ்வளவு வேகமாகப்‌ 
படிக்க வரவில்லை. 
இரண்டு வார்த்தை படிப்பதற்குள்‌ படக்‌ படக்‌ என்று 
மாறியது. படத்தில்‌ மிக அழகான 
இரண்டு பெண்கள்‌ இருந்தார்கள்‌. இரண்டு பேரும்‌ 
ஏராளமாக கவுன்‌ அணிந்து வந்தார்கள்‌. 
கதாநாயகன்‌ அண்ணனா, அப்பனா, காதலனா, என்று 


தீர்மானிக்க முடியவில்லை. கவுன்‌ 
போட்டிருந்த பெண்கள்‌ சாஸ்திரத்துக்கூட அந்த 
கவுன்களைக்‌ கழற்றவில்லை. இண்டர்வெல்‌ 
வரை ஒரு பட்டன்‌? ம்ஹூம்‌! படுக்கையில்‌ அவர்கள்‌ 
படுத்ததுமே காமிரா நகர்ந்துபோய்‌ 
தெரு, மண்‌, மட்டை என்ற புறக்காட்சிகளில்‌ 
வியாபித்தது. ஒரே ஒரு இடத்தில்‌ 
சினிமாவுக்குள்‌ சினிமாவாக பாரிஸ்‌ நகரத்தின்‌ எஃபில்‌ 
டவர்முன்‌ ஒரு பெண்‌ தன்‌ 
பாவாடையைக்‌ கழற்றுவதாக ஒரு காட்சி வந்தது. 
அதாவது வரப்‌ பார்த்தது. அதற்குள்‌ 
காமிரா அவசரமாக அந்தக்‌ காட்சியைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தவன்‌ முகபாவங்களைக்‌ 
காட்டத்‌ தலைப்பட்டது. வெளியே வந்தான்‌. 
கிருஷ்ணப்பா நின்றுகொண்டிருந்தான்‌. 

“என்ன? பார்த்தியா? படம்‌ எப்படி?” 

“நீ பாக்கலை?” 

"நான்‌ என்‌ டிக்கட்டை விற்கலாம்னு போனேன்‌! 
யோசிச்சேன்‌. இன்னிக்கு இங்கதான்‌ 
பார்க்கலாமேன்னு உன்‌ டிக்கட்ல உள்ளே நுழைஞ்சேன்‌. 
கிடக்கட்டும்‌ உன்‌ படம்‌ 
எப்படி?” 

“நாசமாய்ப்‌ போச்சு. ஒரு எழவும்‌ இல்லை. படம்‌ முழுக்க 
குதிரை வண்டி கட்டிகிட்டு 
ஒரு ஆள்‌ பயாஸ்கோப்‌ வைச்சுக்கிட்டு ஊர்‌ ஊராப்‌ 
போறான்‌!” 

நாராயணன்‌ கிருஷ்ணப்பாவை சற்று தயக்கத்துடன்‌ 
கேட்டான்‌. 

“உன்‌ படம்‌ எப்படி?” 

“செமைப்படம்‌ வாத்தியாரே.” 

நாராயணன்‌ மவுனமானான்‌. 

“வேஸ்ட்‌ ஆறதேன்னு உட்கார்ந்தேன்‌. படுகிளாஸ்‌. ஒரு 
முத்தம்‌ கொடுக்கிறான்‌ பாரு, 
அப்படியே அவளைச்‌ சாப்பிடறான்‌. ஆரஞ்சுப்பழம்‌ 


உரிக்கிற மாதிரி உடுப்புகளை 
ஒவ்வொண்ணா ஒவ்வொண்ணா உருவி...” 
“கிருஷ்ணா அப்புறம்‌ பேசலாம்‌. எனக்கு அர்ஜண்டா 
வேலை இருக்குது! வர்றேன்‌” என்று 
விரைந்தான்‌ நாராயணன்‌. அவனுக்கு அழுகை வந்தது. 
கிருஷ்ணப்பா போன்ற எப்போதும்‌ 
அதிர்ஷ்டக்காரர்களிடம்‌ ஆத்திரம்‌ வந்தது. “நாளைக்கு 
எங்கே படம்‌ பார்க்கிறே 
சொல்லு...” என்று தூரத்தில்‌ கிருஷ்ணப்பா கேட்டான்‌. 
நாராயணன்‌ பதில்‌ சொல்லாமல்‌ 
நடந்தான்‌. ரப்பர்‌ டயர்வைத்த வண்டியில்‌ பெட்ரமாக்ஸ்‌ 
அமைத்து எண்ணெய்‌ கொதிக்க 
மிளகாய்‌ பஜ்ஜி தத்தளிக்க பலபேர்‌ தெருவில்‌ 
சாப்பிட்டுக்‌ கொண்மருந்தார்கள்‌. 
கண்ணாடிப்பெட்டிக்குள்‌ பொம்மை நங்கைகளின்‌ 
அத்தனை சேலைகளையும்‌ உருவித்‌ 
தீர்க்கவேண்டும்‌ போல ஆத்திரம்‌ வந்தது. மெல்ல 
நடந்தான்‌. இருட்டு ரேழயோக்‌ 
கடையைக்‌ கடந்தான்‌. “டாக்‌ ஆஃப்‌ தி டவுன்‌” என்கிற 
ரெஸ்டாரண்ட்‌ வாசவில்‌ ஒரு 
கூர்க்கா நிற்க, ஒன்றிரண்டு பேர்‌ அங்கே 
விளம்பரத்துக்காக வைத்திருந்த 
போட்டோக்களை வேடிக்கை 
பார்த்துக்கொண்டிருந்தனர்‌. இன்று இரண்டு காட்சிகள்‌, 
லிஸ்ஸி, லவினா, மோனிக்கா, டிம்பிள்‌.. நான்கு அபூர்வ 
பெண்களின்‌ நடனங்கள்‌. 
மேற்படி நங்கைகள்‌ இடுப்பில்‌ மார்பில்‌ சில சென்டி 
மீட்டர்களை மறைத்துச்‌ 
சிரித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
அந்த வாசல்‌ இருட்டாக இருந்தது. வெற்றிலை பாக்குப்‌ 
போட்டு “பதக்‌” என்று 
துப்பிவிட்டு ஒருத்தன்‌ உள்ளே செல்ல, கதவு 
திறக்கப்பட்டபோது பெரிசாக சங்கீதம்‌ 
கேட்டு அடங்கியது. 


உள்ளே செல்ல எத்தனை ரூபாய்‌ ஆகும்‌ என்று 
யாரைக்‌ கேட்பது என்று தயங்கினான்‌. அந்த 
கூர்க்காவைப்‌ பார்த்த மாதிரி இருந்தது. வீட்டில்‌ வந்து 
அம்மாவிடம்‌ சொல்லி 
விடுவானோ? நடந்தான்‌. 

சற்று தூரம்‌ சென்றதும்தான்‌ தன்னை ஒருவன்‌ 
பின்தொடர்வதை உணர்ந்தான்‌. முதலில்‌ அவன்‌ 
பேசுவது புரியவில்வை. பின்பு தெரிந்தது. “ஆந்திரா, 
டமில்நாடு, குஜராத்‌, மலையாளி 
கேர்ள்ஸ்‌ சார்‌! பக்கத்திலேதான்‌ லாட்ஜ்‌. நடந்தே 
போயிறலாம்‌.” 

நாராயணன்‌ நின்று சுற்றுமுற்றும்‌ பார்த்து 
“எவ்வளவு” என்றான்‌. 

அவன்‌ சொன்ன தொகை நாராயணனிடமிருந்தது. 

“பிராமின்ஸ்‌ வேணும்னா பிராமின்ஸ்‌, 
கிறிஸ்டியன்ஸ்‌, முஸ்லீம்‌? வாங்க சார்‌!” 

நாராயணன்‌ யோசித்தான்‌. 

“நிஜம்‌ ஸார்‌ நிஜம்‌; நிஜமான பெண்கள்‌!” 

நாராயணன்‌ “வேண்டாம்ப்பா” என்று விருட்டென்று 
நடந்து சென்றான்‌. 


49.தக்கையின்‌ மீது நான்கு 
கண்கள்‌ : சா.கந்தசாமி 


மாணிக்கம்‌ பெரிய விசிறி வலையைப்‌ பரக்க விரித்துப்‌ 
போட்டபடி ராமுவைக்‌ கூப்பிட்டார்‌. ஒருமுறைக்கு 
இன்னொரு முறை அவருடைய குரல்‌ உயர்ந்து 
கொண்டே இருந்தது. 

நான்காம்‌ தடவையாக, “எலே ராமு” என்று அவர்‌ குரல்‌ 
பலமாகக்‌ கேட்டபோது, “இப்பத்தான்‌ 
Sa.kadasayவெளியே போனான்‌” என்று அவர்‌ மனைவி 
உள்ளேயிருந்து பதிலளித்தாள்‌. 

ராமு வெற்றிலை இடித்துத்‌ தரும்‌ நேரம்‌ அது. இரண்டு 
மூன்று வருடமாக அவன்தான்‌ வெற்றிலை இடித்துத்‌ 
தருகிறான்‌. அநேகமாக அதில்‌ மாறுதல்‌ ஏற்படவில்லை. 
ஒருநாள்‌ தூண்டில்‌ முள்‌ தன்‌ உள்ளங்கையைக்‌ 
கிழித்துக்‌ காயப்படுத்தியதும்‌ மாணிக்கம்‌ ராமுவின்‌ 
சின்னஞ்சிறிய கையைப்‌ பிடித்து வெற்றிலை இடிக்கக்‌ 
கற்றுக்கொடுத்தார்‌. அவனோ அவர்‌ 
சொன்னதையெல்லாம்‌ காதில்‌ போட்டுக்கொள்ளாமல்‌ 
கையை அழுத்திப்‌ பிடித்து வேகமாக வெற்றிலை 
இடித்தான்‌. அப்படி இடிப்பது அவனுக்கு 
உற்சாகமாகவும்‌, மகிழ்ச்சியாகவும்‌ இருந்தது. மூன்றாம்‌ 
நாள்‌ உலக்கையைக்‌ கையில்‌ பிடிக்க முடியவில்லை. 
புதிதாக இரண்டு கொப்புளங்கள்‌ கிளம்பிவிட்டன. 
அவனிடம்‌ தன்‌ பெரிய கையை அகல விரித்துக்‌ காட்டி 
மாணிக்கம்‌ கெக்கெக்கெக்க வென்று சிரித்தார்‌. 
“தெரியுமா. நாப்பத்திரெண்டாம்‌ வயசிலேயிருந்து 


வேத்தலே இடிக்கிறேன்‌. இன்னும்‌ ஒரு கொப்புளம்‌ வரலே 
ஆனா ஒனக்கு ரெண்டு நாளிலே நாலு கொப்பளம்‌. 
இதுக்குத்தான்‌ சொல்றதைக்‌ கேக்கனுங்கறது...” ணு 
என்ற படி வெற்றிலை இடிப்பதில்‌ உள்ள 
சூட்சுமங்களைத்‌ தாழ்ந்த தொனியில்‌ விவரித்தார்‌. 
அவன்‌ ஒவ்வொரு வார்த்தையையும்‌ கவனமாகக்‌ 
காதில்‌ வாங்கிக்‌ கொண்டான்‌. ஆனால்‌ ஒரு முறையும்‌ 
அவர்‌ சொல்வதை பின்பற்றுவதில்லை. அவனுக்கொரு 
தனிக்குணம்‌.; முறித்துக்கொண்டு போவது. 
மாணிக்கம்‌ தெற்குத்‌ துறையில்‌ தூண்டில்‌ போட்டால்‌ 
அவனோ கிழக்குத்‌ துறைக்குத்‌ தூண்டிலை எடுத்துக்‌ 
கொண்டு செல்வான்‌. தாத்தாவிடமிருந்து பிரிந்து வந்த 
அன்றே அந்த இடத்தைக்‌ கண்டுபிடித்தான்‌. 

ஒரு பகல்‌ பொழுது முழுவதும்‌ சின்ன தூண்டிலைத்‌ 
தாத்தா கூடவே போட்டு ஒரு மீனும்‌ 
கிடைக்காமற்போகவே அவனுக்கு ஏமாற்றமாக 
இருந்தது. தாத்தாவை நோக்கித்‌ திரும்பினான்‌. அவர்‌ 
பார்வை தக்கையின்‌ மீது இருந்தது. 

“அந்தப்‌ பக்கமா போறேன்‌, தாத்தா.” என்று தன்‌ 
அதிர்ஷ்டத்தை தேடிச்‌ சென்றான்‌. ஒற்றையடிப்‌ 
பாதையிலேயே நடந்து ஆனைச்சரிவில்‌ இறங்கி, 
புன்னை மரத்தடியில்‌ நின்று தூண்டிலை வீசினான்‌. 
சற்று நேரம்‌ தக்கை அசையவில்லை. போட்டது 
போலவே கிடந்தது. பிறகு மினுக்‌ மினுக்கென்று ஓர்‌ 
அசைவு; சின்னஞ்சிறிய மீன்குஞ்சுகள்‌ இரையை 
அரிக்கின்றன. தக்கை முன்னும்‌ பின்னுமாக 
அசைந்தது. 

அவன்‌ தக்கையை ஆழ்ந்து நோக்கினான்‌. திடீரென்று 
நீரில்‌ ஓர்‌ அசைவு. அலையலையாக நீர்‌ வட்டமிட்டது. 
ஆனால்‌ தக்கை அசைவற்றுக்‌ கிடந்தது. அவன்‌ 
தூண்டிலை மேலே இழுத்துப்‌ பார்த்தான்‌. வெறும்‌ முள்‌ 
மட்டும்‌ வந்தது. இரையைச்‌ சிறிய மீன்கள்‌ நினிவாயால்‌ 
அரித்துத்‌ தின்றுவிட்டன. 

தூண்டிலை எடுத்துக்கொண்டு கரைக்குச்‌ சென்றான்‌. 


பெரிய கொட்டாங்கச்சியிலிருந்து மண்ணைத்‌ தள்ளி 
ஒரு மண்புழுவை எடுத்துக்‌ கோத்து தூண்டிலை 
அள்ளிக்‌ கொடியோரமாக வீசினான்‌. 

இப்படி இடம்‌ மாறும்‌ பழக்கமெல்லாம்‌ தாத்தாவிடம்‌ 
கிடையாது. ஓரிடத்தில்தான்‌ தூண்டில்‌ போடுவார்‌. மீன்‌ 
கிடைத்தாலும்‌ சரி கிடைக்காவிட்டாகும்‌ சரி; அவர்‌ இடம்‌ 
மாறாது. ஆனால்‌ கையை நீட்டித்‌ தூண்டிலைச்‌ சற்றுத்‌ 
தள்ளி நூலைக்‌ கூட்டிக்‌ குறைப்பார்‌; வாயிலிருந்து ஒரு 
வார்த்தையும்‌ வராது. குளத்தங்கரைக்கு வந்தவுடனே 
பேச்சு நின்றுவிடும்‌. அமைதியாகவும்‌. கம்பீரமாகவும்‌ 
நின்று தூண்டிலை வீசுவார்‌. 

“ஒரு மீனும்‌ பிடிக்காமல்‌ போகமாட்டேன்‌” என்ற 
உறுதியுடன்‌ தக்கையைப்‌ பார்த்தான்‌. தக்கை குதித்துத்‌ 
திடீரென்று மேலே எழும்பியது. அவன்‌ முழுக்‌ கவனமும்‌ 
தூண்டிலில்‌ விழுந்தது. கையைத்‌ தளர்த்தி நூலைத்‌ 
தாராளமாக விட்டான்‌. சர சரவென்று தக்கை 
கண்ணுக்குத்‌ தெரியாமல்‌ நீரில்‌ அழுந்தியது. மேலும்‌ 
மேலும்‌ தண்ணீரில்‌ இறங்கியது.மீன்‌ வேக வேகமாக 
இரையை விழுங்குகிறது என்பதை உணர்ந்து 
கொண்டான்‌. இம்மாதிரிச்‌ சந்தர்பங்களில்‌ தாத்தா 
எப்படி நடந்து கொள்வார்‌ என்பது அவன்‌ நினைவிற்கு 
வந்தது. 

மீசையை ஒரு விரலால்‌ தள்ளிவிட்டுக்‌ கொள்வார்‌. 
முகம்‌ மலரும்‌. நரையோடிய மீசை ஒரு பக்கமாக ஒதுங்க 
சிறு புன்சிரிப்பு ஒன்று வெளிப்படும்‌. 
பதற்றமில்லாமலும்‌ ஆர்பாட்டமின்றியும்‌ நேராகத்‌ 
தூண்டிலை இழுப்பார்‌. மீன்‌ துடிதுடித்து மேலே வரும்‌ 
அநேக சந்தர்பங்களில்‌ தலைக்கு மேலே வந்த மீன்‌ 
ஆட்டத்தாலும்‌ உலுப்பளாலும்‌ தப்பித்துக்கொண்டு 
போவதுண்டு. 

ஒருமுறை தாத்தா தூண்டிலைத்‌ தலைக்கு மேலாக 
இழுக்கும்‌ பொது, “கொஞ்சம்‌ வெட்டி சொடுக்கி இழுங்க 
தாத்தா” என்று கத்தி விட்டன. அவர்‌ மெல்லத்‌ திரும்பிப்‌ 
பார்த்தார்‌. உதட்டில்‌ சிரிப்பு தெரிந்தது. அவன்‌ 


பின்னுக்கு நகர்ந்து மறைந்தான்‌. மாணிக்கம்‌ 
தூண்டிலைத்‌ தன்‌ விருப்பப்படியே இழுத்தார்‌. மேலே 
வந்த கொண்டாய்‌ ஓர்‌ உலுப்பு உலுப்பி துள்ளித்‌ 
தண்ணீரில்‌ போய்‌ விழுந்தது. 

அவன்‌ தூண்டிலில்‌ சிக்கிய மீன்‌ தப்பித்துக்‌ கொண்டாட 
முடியாது; சாதுரியமாகவும்‌, கனமாகவும்‌ இழுத்துக்‌ 
கரைக்குக்‌ கொண்டு வந்து விடுவான்‌. தன்‌ 
தீர்மானப்படியும்‌ விருப்பப்படியும்‌ தூண்டிலை 
இழுக்கலாம்‌. கட்டுப்படுத்த யாருமில்லை. 

ராமு தண்ணீருக்குள்ளேயே தூண்டிலைச்‌ சொடுக்கி 
வலது பக்கமாக இழுத்தான்‌. ஒரு பெரிய மயிலை 
துடிதுடித்துக்‌ கரைக்கு வந்தது. 

தூண்டிலைக்‌ கீழே போட்டுவிட்டு காய்ந்த சருகுகளின்‌ 
மேல்‌ விழுந்து குதிக்கும்‌ மபிலையைப்‌ பார்த்தான்‌ ராமு. 
மனதிற்குள்ளே சந்தோசம்‌. 

தன்னந்தனியாக ஒரு மயிலையைப்‌ பிடித்துவிட்டான்‌. 
தாத்தா தூண்டிலில்‌ கூட எப்பொழுதாவது- ரொம்ப 
அபூர்வமாகத்தான்‌ மயிலை அகப்படும்‌. நெளிந்தோடும்‌ 
மயிலையின்‌ கழுத்தைப்‌ பின்பக்கமாகப்‌ பிடித்து மேலே 
தூக்கினான்‌.அதைப்‌ பற்றி தாத்தா நிறையச்‌ 
சொல்லியிருந்தார்‌.மீனிலே அது ஒரு தினுசு. வீச்சு 
வீச்சாக முள்ளும்‌, மீசையும்‌ உண்டு. முள்‌ குத்தினால்‌ 
கடுக்கும்‌. இரண்டு மூன்று நாட்களுக்கு மீன்‌ 
பிடிக்கும்போது முதன்‌ முறையாக மயிலை அவனைக்‌ 
கொட்டியது. வலி தாளாமல்‌ துடிதுடித்துப்‌ போனான்‌. 
அதிலிருந்து மயிலை மீது அவனுக்குத்‌ தனியாகக்‌ 
கவனம்‌.அதே கவனத்தோடு மயிலையைப்‌ பிடித்துத்‌ 
தூண்டில்‌ முள்ளைப்‌ பிடுங்கினான்‌. 

“நீதான்‌ பிடிச்சியா?” என்று கேட்டுக்‌ கொண்டு தாத்தா 
அருகில்‌ வந்தார்‌. தாத்தாவின்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ 
அளிக்கவில்லை. குனிந்தபடியே தன்‌ வேலையைச்‌ 
செய்து கொண்டிருந்தான்‌. “பெரிய 
தூண்டிக்காரனாயிட்டே நீ ” மாணிக்கம்‌ அவன்‌ தலை 
மீது கை வைத்தார்‌. 


ராமு சற்றே நகர்ந்தான்‌. தாத்தா மீது திடீரென்று 
அவனுக்குக்‌ கோபம்‌ வந்தது. தன்னை அழிக்கப்‌ 
பார்க்கிறார்‌ என்ற பயமும்‌ தோன்றியது. அவர்‌ பிடியில்‌ 
சிக்காமல்‌ ஒதுக்கினான்‌. அன்றையிலிருந்து அவன்‌ 
தன்னிடமிருந்து பிரிந்து செல்வது மாதிரி 
மாணிக்கத்திற்குத்‌ தோன்றியது. 

அந்நினைவு வந்ததுமே அவர்‌ எரிச்சலுற்றார்‌. 
இருக்கையை விட்டு விரைவாக எழுந்து வெற்றிலைப்‌ 
பெட்டியை எடுத்துக்‌ கொண்டு வந்து திண்ணையில்‌ 
உட்கார்ந்தார்‌. எத்தனை வெற்றிலை போட்டு எவ்வளவு 
சுண்ணாம்பு வைத்து இடிப்பது என்பதெல்லாம்‌ மறந்து 
போய்விட்டது. வெற்றிலைப்‌ பெட்டியை ஒரு பக்கமாகத்‌ 
தள்ளி வைத்துவிட்டுத்‌ தெருவுக்கும்‌ வீட்டுக்குமாக 
நடந்து கொண்டிருந்தார்‌. 

சற்றைக்கெல்லாம்‌ ராமு அவசர அவசரமாக 
ஓடிவந்தான்‌. மாணிக்கம்‌ நிதானமாக அவனை 
ஏறிட்டுப்‌ பார்த்தார்‌. முற்றத்திற்கு ஓடிக்‌ கையை 
அலம்பிக்கொண்டு வந்து வெற்றிலை இடிக்க 
ஆரம்பித்தான்‌. 

இடித்த வெற்றிலையை வாங்கி வாயில்‌ 
திணித்துக்கொண்டு, “செத்த முன்னே எங்கே 
போயிருந்தே?” என்று கேட்டார்‌ மாணிக்கம்‌. 

“அந்தப்‌ பெரிய மீனு...” 

கெக்கெக்கெவென்று பெரும்‌ சிரிப்பு வெளிப்பட்டது. 
அவன்‌ ஆச்சர்யத்தோடு தாத்தாவைப்‌ பார்த்தான்‌. 
“அதைப்‌ பிடிக்கப்‌ புறப்பட்டுட்டியோ?” அவர்‌ குரல்‌ 
திடீரென்று உயர்ந்தது. 

“அதை உன்னாவேயும்‌ பிடிக்க முடியாது; 
ஒங்கப்பனாலேயும்‌ பிடிக்க முடியாது”. 

ராமு தற்பெருமை அழுக்கும்‌ தாத்தாவை ஓரக்கண்ணால்‌ 
பார்த்தான்‌. 

அவன்‌ கொடுத்த வெற்றிலையை வாங்கி 
அடக்கிக்கொண்டு, பெரிய தூண்டிலுடன்‌ குளத்தை 
நோக்கிச்‌ சென்றான்‌. அந்தத்‌ தூண்டிலை ஒரு மீனும்‌ 


அருத்ததில்லை. அநேகமாக மீனால்‌ அறுக்க முடியாத 
தூண்டில்‌ அது. 

ராமுவும்‌ கூடச்‌ சென்றான்‌. 

கயிற்றுத்‌ தூண்டிலை வீசிய சற்று நேரத்திற்கெல்லாம்‌ 
தக்கை சர்ரென்று அழுந்தியது. கீழே சென்ற வாக்கில்‌ 
மேலே வந்தது. எம்பிக்‌ குதித்தது. ஆடியது. 

ராமு கயிற்றைப்‌ பிடித்து இழுத்தான்‌. ஏதோ ஒன்று 
வெடுக்கென்று உள்ளுக்குள்‌ இழுத்தது.பெரிய மீன்‌ 
இரையைத்‌ தின்ன ஆரம்பித்து விட்டது 
தெரிந்தது.அவன்‌ விரைந்தோடிச்‌ சென்று தாத்தாவை 
அழைத்துக்கொண்டு வந்தான்‌. 

“அதுக்குள்ளே அம்புட்டுக்கிச்சா” என்று வந்த 
மாணிக்கம்‌ புன்னை மரத்தில்‌ கட்டியிருந்த கையிற்றை 
அவிழ்த்துப்‌ பிடித்து தக்கையை நோட்டமிட்டார்‌. பெரிய 
தக்கை பொய்க்கால்‌ குதிரை மாதிரி ஆட்டம்‌ போட்டது. 
இன்னும்‌ மீன்‌ இரையை விழுங்கவில்லை என்று 
அவருக்குத்‌ தோன்றியது. கயிற்றைத்‌ தளரவிட்டார்‌. 
குதியாட்டம்‌ போட்டுக்‌ கொண்டிருந்த தக்கை 
குறுக்காகக்‌ கீழே அமுங்கியது. இரையை உள்ளுக்கு 
இழுத்துக்கொண்டு போய்‌ மீன்‌ விழுங்குகிறது. கை 
விரைவாகக்‌ கையிற்றை இழுத்துப்‌ பிடித்தது. மீன்‌ 
ஆத்திரத்தோடு உள்ளுக்குள்‌ வெடுக்‌ வெடுக்கென்று 
இழுத்தது. அனுமானம்‌ சரி, தூண்டில்‌ முள்‌ 
தொண்டையிலே குத்திக்‌ கொள்வதற்கு நூலைத்‌ தளர 
விட்டு மீன்‌ ஆர்பாட்டத்தைத்‌ துவங்குவதற்கு முன்னே 
இழுத்துப்‌ போடவேண்டுமென்று தீர்மானித்துக்‌ 
கொண்டார்‌ மாணிக்கம்‌. 

அவர்‌ கண்கள்‌ வசதியான இடத்தைத்‌ தேடின. புன்ன 
மரச்‌ சரிவில்‌ நின்று கையிற்றை விர்விரென்று 
இழுத்தார்‌. இரண்டு பாகம்‌ தடையின்றி வந்த மீன்‌ 
உள்ளுக்குல்லிருந்து வாலால்‌ தண்ணீரைப்‌ படாரென்று 
அடித்தது. மாணிக்கம்‌ கயிற்றைத்‌ தளரவிட்டு முழு 
பலத்தோடு இழுத்தார்‌. மேலே வந்த மீன்‌ திடீரென்று 
தாவிக்‌ குதித்தது. தண்ணீரைக்‌ கலக்கியது. கயிறு 


அறுந்துபோக மாணிக்கம்‌ சறுக்கிக்கொண்டே குளத்தில்‌ 
போய்‌ விழுந்தார்‌. 

ராமு ஓடிவந்து தாத்தாவைத்‌ தூக்கினான்‌. 
கணுக்காலுக்குக்‌ கீழேயிருந்து வழிந்த இரத்தத்தைத்‌ 
துடைத்துவிட்டான்‌. 

“மீன்‌ தப்பிச்சிடுச்சா தாத்தா. செத்தப்‌ பொருத்திருந்தா 
புடுச்சிருக்கலாம்‌ தாத்தா.” 

மாணிக்கம்‌ முட்டியைத்‌ தடவி விட்டுக்கொண்டே 
அவனைப்‌ பார்த்தார்‌. அவனுடைய கழுத்தைத்‌ திருகி 
வீசியெறிய வேண்டும்‌ போல ஓர்‌ உணர்ச்சி ஏற்பட்டது. 
“எதுக்காக இங்கேயே நிக்கறே?” என்று உறுமினார்‌. அவர்‌ 
குரல்‌ திடீரென்று உயர்ந்தது. அவன்‌ சற்று ஒதுங்கி 
தாத்தாவைக்‌ கடைக்‌ கண்ணால்‌ பார்த்தான்‌. 
மாணிக்கம்‌ கரைக்கு வந்தார்‌. அவர்‌ மனம்‌ 
முறிந்துவிட்டது. குலைத்த ஒரு சுற்றுச்‌ சுற்றிவிட்டு 
இருட்டிய பின்னால்‌ வீட்டிற்க்குச்‌ சென்றார்‌. ராமு 
சின்னத்‌ திண்ணையில்‌ தூங்கிக்‌ கொண்டிருந்தான்‌. 
ஆழ்ந்த நிம்மதியான மூச்சு வந்தது அவருக்கு. 

பெரிய மாடத்திலிருந்து அரிக்கேன்‌ விளக்கை எடுத்துச்‌ 
சாம்பல்‌ போட்டுப்‌ பளபளக்கத்‌ துலக்கித்‌ 
துடைத்தார்‌.நிறைய மண்ணெண்ணையை 
ஊற்றினார்‌. சாப்பிட்டுவிட்டு ஈட்டியும்‌, விளக்குமாக 
குளத்தை நோக்கி நடந்தார்‌ மாணிக்கம்‌. தேய்பிறை 
நிலவு. நேரம்‌ செல்லச்‌ செல்ல நிலவு ஒளி கூடிக்‌ 
கொண்டு வந்தது. 

குளத்தில்‌ ஒரு விரால்‌ தன குஞ்சுகளை 
அழைத்துக்கொண்டு பவனி வந்தது. பெரிய விரால்‌. 
அநேகமாக நான்கைந்து ரூபாய்‌ பெறும்‌. அதே மாதிரி 
இன்னொரு விரால்‌ கீழே வரலாம்‌. இன்னொரு 
சந்தர்ப்பமாக இருந்தால்‌ மாணிக்கம்‌ இரண்டிலொன்றை 
வேட்டையாடி இருப்பார்‌. இப்பொழுது அவர்‌ இலட்சியம்‌ 
விரால்‌ அல்ல. தண்ணீரை அலங்க மலங்க அடிக்கும்‌ 
வாளை. ஆற்றிலிருந்து புதிதாகக்‌ குளத்திற்கு 
வந்திருக்கும்‌ வாளை. அதுதான்‌ குறி. குளத்தில்‌ 


ஏற்படும்‌ ஒவ்வொரு சலசலப்பையும்‌ உன்னிப்பாகக்‌ 
கவனித்தபடி குளத்தைச்‌ சுற்றி வந்தார்‌. 
நாவற்ப்பழங்கள்‌ விழும்‌ சப்தத்தைத்‌ தவிர வேறு வழியே 
திரும்பிச்‌ சென்று விட்டதோ என்ற எண்ணமும்‌ 
தோன்றியது. விளக்கைச்‌ சற்றே பெரிதாக்கி எட்டிய 
வரையில்‌ குளத்தை ஊடுருவி நோக்கினார்‌. தெற்கு 
முனையைத்‌ தாண்டும்போது வாளை கண்ணில்‌ 
பட்டது. வேகமாக வாலைச்‌ சுழற்றி ஒரு கொண்டைக்‌ 
கூட்டத்தைச்‌ சாடியது. 

மாணிக்கம்‌ நின்றார்‌. அவர்‌ பார்வை இறந்த 
கொண்டைகளை விழுங்கும்‌ வாளை மீது தீர்க்கமாக 
விழுந்தது. சற்று நேரம்‌ இங்கேயே வாளை இருக்கும்‌. 
இப்பொழுதுதான்‌ வேட்டையைத்‌ துவக்கியிருக்கிறது. 
பசியாற வேட்டையை முடித்துக்கொண்டு 
புறப்படுவதற்கு நேரமாகலாம்‌. 

அவர்‌ வசதியான இடத்தைத்‌ தேடித்‌ பிடித்தார்‌. விளக்கு 
பெரிதாகி வெளிச்சத்தை உமிழ்ந்தது. நிலவும்‌ 
பளிச்சென்று இருந்தது. சரியான நேரம்‌ வாளை 
இரையை அவசரமின்றி விழுங்கிக்‌ 
கொண்டிருக்கிறது.இரண்டடி முன்னே சென்று ஈட்டியை 
மேலே உயர்த்தினார்‌. 

நீரின்‌ ஒரு சுழிப்பு. எங்கிருந்தோ ஒரு பெரிய கொண்டை 
குறுக்காக எழும்பிப்‌ பாய்ந்தது. ஈட்டி அதன்‌ 
செதில்களைப்‌ பிய்த்துக்கொண்டு சென்றது. எல்லாம்‌ 
ஒரு நிமிஷத்தில்‌ வீணாகிவிட்டது. அவர்‌ நினைத்தது 
மாதிரி ஒன்றும்‌ நடக்கவில்லை. குளத்தில்‌ இறங்கி 
ஈட்டியைத்‌ தேடி எடுத்துக்கொண்டு கரைக்கு வந்தார்‌. 
மீன்‌ கலவரமுற்று விட்டது. அதனுடைய 
ஆர்ப்பாட்டத்தையும்‌ குதூகலம்‌ நிறைந்த 
விளையாட்டையும்‌ காணோம்‌. மாணிக்கம்‌ கால்கள்‌ 
சோர்வுறக்‌ கரையோரமாகச்‌ சுற்றி வந்தார்‌. மீன்‌ 
குளத்தில்‌ இருப்பதற்கான ஒரு தடயமும்‌ 
கிடைக்கவில்லை. சலிப்பும்‌, சோர்வும்‌ மிகுந்தன. கோழி 
கூவும்‌ நேரத்தில்‌ விளக்கும்‌ ஈட்டியுமாகத்‌ தள்ளாடிக்‌ 


கொண்டே வீட்முற்க்குச்‌ சென்றார்‌ மாணிக்கம்‌. 

அடுத்த நாள்‌ வெகு நேரம்‌ வரையில்‌ அவரால்‌ ஒன்றும்‌ 
செய்ய முடியவில்லை. பலவீனமுற்றுப்‌ போனார்‌. 
மனதில்‌ ஏக்கமும்‌, கவலையும்‌ நிறைந்தது. மீனைப்‌ 
பற்றி ஆத்திரம்‌ நிறைந்த உணர்ச்சி திடீரென்று 
தோன்றியது. அந்தக்‌ கணத்திலேயே எழுந்து 
உட்கார்ந்தார்‌. “ஒண்ணு நான்‌; இல்லே அது... ரெண்டு 
பேருக்கும்‌ இருக்க கணக்கைத்‌ தீர்த்துக்கொள்ளனும்‌.” 
பரண்‌ மீது ஏறி இரண்டாண்டுகளுக்கு முன்னே 
கட்டிப்போட்ட தூண்டிலை எடுத்துக்கொண்டு 
குளத்திற்குச்‌ சென்றார்‌. 

குளத்தங்கரையில்‌ பெரிய மீன்‌ துள்ளிக்‌ குதித்து 
விளையாடுவதைப்‌ பார்த்துக்கொண்டு ராமு 
உட்கார்ந்திருந்தான்‌. மாணிக்கத்தின்‌ முதல்‌ பார்வை 
மீன்‌ மீதும்‌, அடுத்து ராமு மீதும்‌ விழுந்தது. 
தலையசைத்து அவனை அருகே அழைத்தார்‌. அப்புறம்‌ 
தனக்கே கேட்காத குரவில்‌, “என்ன 
பண்ணிக்கிட்டிருக்கே” என்று வினவினார்‌. 

அவன்‌ மெளனமாக இருந்தான்‌. 

“உன்னைத்தான்‌ கேக்கறேன்‌”. காதைப்‌ பிடித்துத்‌ 
தன்பக்கம்‌ இழுத்தார்‌. “எம்மா நேரமா தேடிக்கிட்டிருக்கா. 
நீ இங்கே வந்து குந்தியிருக்கே...” என்று தள்ளினார்‌. 
கீழே விழுந்து எழுந்த ராமு தாத்தாவின்‌ விகாரமான 
முகத்தைப்‌ பார்த்துத்‌ துணுக்குற்றான்‌. 

அவன்‌ அவர்‌ பார்வையிலிருந்து மறைந்த பின்னால்‌ 
குளத்தில்‌ வாளை எழும்பிக்‌ குதித்தது. தண்ணீர்‌ நாளா 
பக்கமும்‌ சிதறியது. 

“எவ்வளவு பெரிய மீன்‌... ராஜா மாதிரி...” மாணிக்கம்‌ 
மீசையை தள்ளிவிட்டுக்‌ கொண்டு வடிகால்‌ பக்கமாக 
நடந்தார்‌. 

மீன்‌ வடிகால்‌ பக்கமாக சுற்றிக்கொண்டிருப்பது 
தெரிந்தது. வெளியில்‌ ஓடிப்‌ போக இடம்‌ தேடுகிறது. 
மாணிக்கம்‌ அவசர அவசரமாகக்‌ கலயத்திலிருந்து ஓர்‌ 
உயிர்க்‌ கொண்டையை எடுத்து அப்படியும்‌ இப்படியும்‌ 


திருப்பிப்‌ பார்த்தார்‌. சரியாக வளர்ச்சியுற்ற இரை. 
முள்ளில்‌ கொத்து விட்டால்‌ இரண்டு மணி நேரத்திற்கு 
மேல்‌ தாங்கும்‌. மீன்‌ இங்கேயே இருப்பதால்‌ அநேகமாக 
இந்தக்‌ கொண்டையிலே பிடித்துவிடலாம்‌. 
கொண்டையைச்‌ சாய்த்துப்‌ பிடித்து, நான்கைந்து 
செதில்களை முள்ளாலேயே பெயர்த்துவிட்டு, நடு 
முதுகில்‌ தூண்டி முள்ளைச்‌ செருகி, தூண்டிலைத்‌ 
தண்ணீரில்‌ போட்டார்‌. தக்கை குத்திட்டு அசைந்தது. 
இரை வாளையை எப்படியும்‌ கவர்ந்திழுத்து விடும்‌ 
என்ற எண்ணம்‌ நேரம்‌ செல்லச்‌ செல்ல வலுவடைந்து 
கொண்டே வந்தது. 

சப்தம்‌ செய்யாமல்‌ நீரில்‌ இறங்கி தூண்டிலை அள்ளிக்‌ 
கொடியோரமாக வீசினார்‌. தக்கை வேகமாக 
அசைந்தாடிப்‌ போய்‌ அல்லி இலையில்‌ சொருகிக்‌ 
கொண்டது. ஒரு பக்கமாக இழுத்து விட்டார்‌. மெல்ல 
மெல்ல தக்கையின்‌ ஆர்பரிப்பு முழுவதும்‌ அடங்கி 
ஒடுங்கியது. இரை இறந்து விட்டது. மாணிக்கம்‌ மீண்டும்‌ 
நீர்ல்‌ இறங்கித்‌ தூண்டிலை இழுத்து இரையைத்‌ 
தண்ணிரில்‌ சுழற்றிச்‌ சுழற்றி அடித்தார்‌. மீன்‌ பஞ்சு 
பஞ்சாய்ச்‌ சிதறி நாலாபக்கமும்‌ பறந்தது. 

வெறும்‌ தூண்டிலைச்‌ சுருட்டிக்‌ கொண்டுவந்தது 
மரத்தடியில்‌ உட்கார்ந்தார்‌. இப்பொழுது ஒவ்வொன்றின்‌ 
மீதும்‌ வெறுப்பு ஏற்பட்டது. ராமுவை இழுத்து வந்து 
நான்கு அறைகள்‌ கொடுத்துத்‌ தண்ணீரில்‌ மூச்சுத்‌ 
திணற அமுக்க வேண்டும்‌ போல தோன்றியது. அதே 
நினைப்போடும்‌, ஆத்திரத்தோடும்‌ இன்னொரு 
கொண்டையை எடுத்துச்‌ செருகிக்‌ குளத்தில்‌ வீசினார்‌. 
தூண்டில்‌ விழுந்ததும்‌ நீர்‌ பெரிதாகச்‌ சுழிந்தது. வாளை 
மீன்‌ உல்லாசமாக விளையாடியது. மாணிக்கம்‌ 
மீசையை ஒரு பக்கமாகத்‌ தடவி விட்டுக்கொண்டு 
புளிய மரத்தில்‌ நன்றாகச்‌ சாய்ந்தார்‌. 

வழக்கத்திற்கு மாறான சில பழக்கங்கள்‌ அவரிடம்‌ 
தோன்றின. தனக்குத்‌ தானே பேசிக்கொள்ள 
ஆரம்பித்தார்‌. 


“இவனை எமாத்திப்புட்டு எங்கேயும்‌ போயிட முடியாது” 
என்று மீனுக்கு அறைகூவல்‌ விட்டார்‌. உல்லாசமான 
சீழ்கையொலி அவரிடமிருந்து பிறந்தது. 

தக்கை அசைந்தது. பெரிய மீன்‌ வந்துவிட்டது. 
மாணிக்கம்‌ எழுந்து நின்றார்‌. 

மீன்‌ வாலால்‌ தண்ணீரை அடித்த்தது. மேலே வந்து 
வாயைத்‌ திறந்து மூச்சுவிட்டது. வேகமாகக்‌ கீழே 
அமுங்கியது. சரசரவென்று நீர்க்குமிழிகள்‌ தோன்றின. 
மீன்‌ கிழக்கே சென்றது. 

தெற்குப்‌ பக்கத்தில்‌ பூவரசு மரத்திலிருந்து ஒரு மீன்‌ 
குத்திக்‌ குருவி நீரில்‌ குதித்தெழுந்து பறந்தது. கொக்கு 
ஒன்று பறந்து அல்லி இலையில்‌ அமர்ந்தது. 
மாணிக்கம்‌ தூண்டில்‌ கயிற்றைச்‌ சற்றே இழுத்துப்‌ 
பிடித்தார்‌. தக்கை மெல்ல அசைந்தாடிக்‌ 
கொண்டிருந்தது. விறாலோ கொண்டையோ வராமல்‌ 
இருந்தால்‌ பெரிய மீனைப்‌ பிடித்துவிடலாம்‌. 
கரையேறி வடக்குப்‌ பக்கமாக நடந்து இலுப்பை 
மரத்தடியில்‌ உட்கார்ந்து சுருட்டை எடுத்துப்‌ பற்ற 
வைத்தார்‌. சுருட்டு ஒன்றுக்கு இரண்டாய்ப்‌ 
புகைத்தாயிற்று. ஆனால்‌ குளத்தில்‌ எவ்வித 
ஆரவாரமும்‌ சுழிப்புமில்லை. நீர்‌ அமைதியோடு 
இருந்தது. 

கொக்கு ஒன்று மேலே எழும்பிப்‌ பறந்து சென்றது. 
மாணிக்கம்‌ சோர்வோடு எழுந்து வீட்டிற்குச்‌ சென்றார்‌. 
ராமு கண்ணியைச்‌ சரிபார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌.அதைப்‌ பார்த்தவுடன்‌ “எலே எப்ப 
சொன்ன வேலை. இப்பத்தான்‌ செய்யிறியா?” என்று 
உறுமினார்‌. 

அவன்‌ பதிலொன்றும்‌ சொல்லவில்லை. மெளனமாகத்‌ 
தலைகுனிந்தபடியே குதிரை மயிருக்கு எண்ணெய்‌ 
தடவிச்‌ சிக்கலைப்‌ பிரித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 

“எலே கேக்கறது காதிலே உளுவுதா” சின்ன 
திண்ணைக்குத்‌ தாவி அவன்‌ தலைமயிரைப்‌ பற்றினார்‌. 
அவன்‌ தலை நிமிர்ந்தான்‌. கண்களில்‌ நீர்‌ தளும்பியது. 


தாத்தாவின்‌ முகத்தில்‌ மண்ணெண்ணெய்‌ ஊற்றிக்‌ 
கொளுத்த வேண்டும்‌ போல ஓர்‌ ஆத்திர உணர்ச்சி 
தோன்றியது. 

“நேத்தியிலேருந்து என்ன பண்ணினே?” தலையை 
அசைத்து மேலே தூக்கினார்‌. 

“எதுக்கு அவனைப்‌ போட்டு இப்படி ரெண்டு நாளாக்‌ 
கொல்றீங்க” என்று கேட்டாள்‌ அவன்‌ மனைவி. 
“பின்ன, தரித்திரத்தைத்‌ தலையிலா தூக்கி 
வச்சிக்குவாங்க” 

“இப்படி அடிச்சிக்‌ கொல்ல நாதியில்லாமலா 
போயிட்டோம்‌?” 

“எட்டுக்கட்டு சனமுண்டு உனக்கு?” 

“மவ செத்த அன்னைக்கே தெரிஞ்சிச்சே” 

“என்னடி சொன்னே திருடன்‌ மவளே” என்று அவள்‌ 
கன்னத்தில்‌ அறைந்தார்‌. 

“நல்லா கொல்லு. எங்க ரெண்டு பேரையும்‌ 
தின்னுப்புட்டு நடுச்சந்தியிலே நில்லு.” என்று ஒவ்வோர்‌ 
அடிக்கும்‌ சொல்லி அழுதாள்‌. 

“வாயை மூடு.” 

அவள்‌ குரல்‌ உயர்ந்தது. 

மாணிக்கம்‌ இடுப்பில்‌ போட்டிருந்த பெரிய பெல்டைக்‌ 
கழற்றினார்‌. 

“போ உள்ளே.” 

"என்னைக்‌ கொல்லு. உன்னைத்தான்‌ கட்டிக்குவேன்னு 
சாதி சனத்தையெல்லாம்‌ வுட்டுட்டு வந்தேனே. அதுக்கு 
இந்தப்‌ பச்சை மண்ணோடு என்னையுங்‌ கொல்லு.” 
“பெரிய ரம்பை இவ: நா இல்லாட்டா ஆயிரம்‌ பேரு 
வந்திருப்பான்‌.” 

அவர்‌ பெல்ட்‌ மார்பிலும்‌, கன்னத்திலும்‌ பாய்ந்தது. 
அவள்‌ துடித்துக்‌ கீழே விழுந்து ஓலமிட்டாள்‌. அக்கம்‌ 
பக்கத்து வீடுகளிலிருந்து ஒவ்வொருவராக ஓடிவர 
ஆரம்பித்தார்கள்‌. மாணிக்கம்‌ பெல்டை ராமு முகத்தில்‌ 
வீசி எறிந்துவிட்டுத்‌ திண்ணையில்‌ சாய்ந்து 
உட்கார்ந்தார்‌. அவளோ ஒவ்வொரு பழைய 


கதையையும்‌ விஸ்தாரமாகச்‌ சொல்லி அழுது 
கொண்டிருந்தாள்‌. அவள்‌ சொன்னது அவர்‌ மனதைத்‌ 
தொட்டு இரங்க வைத்தது. பல ஆண்டுகளுக்கு 
முன்னாள்‌ விட்ட சண்டையை மறுபடியும்‌ 
துவங்கியதற்காக வருத்தமுற்றார்‌. 

அவருடைய ஒரே மகள்‌ கல்யாணமான இரண்டாம்‌ 
வருடம்‌ ராமுவை விட்டுவிட்டுக்‌ காலமானதும்‌ 
மனமொடிந்து போனார்‌. அந்த மணமுறிவின்‌ 
விளைவாகவே மனைவியோடு சண்டை போடுவதும்‌ 
நின்றது. துக்கம்‌ பெருகப்‌ பெருகக்‌ கோபம்‌ நீற்றுச்‌ 
சாம்பலாகியது. ஆனால்‌ இன்றைக்குத்‌ தான்‌ ரொம்ப 
தூரம்‌ சென்று விட்டதாக எண்ணினார்‌. சண்டையை 
ஆரம்பித்திருக்க வேண்டாம்‌ என்று தோன்றியது. 
மகளைப்‌ பற்றிக்‌ கவி புனைந்து அரற்றிக்‌ 
கொண்டிருந்தாள்‌ அவர்‌ மனைவி. தான்‌ உயிருக்கு 
உயிராக நேசித்த மகளின்‌ நற்பண்புகள்‌ விவரிக்கப்‌ 
படுகையில்‌ அவரால்‌ தாள முடியவில்லை. மெல்ல 
எழுந்து நடக்கலானார்‌. கால்கள்‌ குளத்தை நோக்கிச்‌ 
சென்றன. 

குளம்‌ அமைதியாக இருந்தது. தூண்டில்‌ அருகில்‌ 
சென்று பார்த்தார்‌. தக்கை மட்டுமே குதி போட்டுக்‌ 
கொண்டிருந்தது. தன்னுடைய பழக்கத்திற்கு மாறாகத்‌ 
தூண்டிலை எடுத்துக்‌ கொண்டு போய்‌ கிழக்கே 
வீசினார்‌. அது ராமு இடம்‌. அங்கதான்‌ அவன்‌ தூண்டில்‌ 
போடுவான்‌. அவன்‌ அதிர்ஷ்டத்தைச்‌ சோதித்துப்‌ 
பார்ப்பது மாதிரித்‌ தூண்டிலை வீசிவிட்டுக்‌ 
கரையேறினார்‌. 

குளம்‌ சலிப்பு தரும்‌ விதத்தில்‌ அமைதியாக இருந்தது. 
சீழ்க்கை அடித்துக்கொண்டு கொன்றை மரத்தடியில்‌ 
அமர்ந்தார்‌ மாணிக்கம்‌. களைப்பும்‌, சோர்வும்‌ மிகுந்தன. 
சாப்பிட வேண்டும்‌ போல தோன்றியது. “உம்‌” என்று 
உறுமிக்கொண்டு மரத்தடியில்‌ சற்றே சாய்ந்தார்‌. 
சற்றைக்கெல்லாம்‌ ஆழ்ந்த குறட்டையொலி கேட்டது. 
கண்‌ விழித்தபோது மணி பத்துக்கு மேலாகிவிட்டது. 


சந்திரவொளி குளத்தில்‌ மெல்லப்‌ பரவிக்‌ 
கொண்டிருந்தது. மாணிக்கம்‌ வேகமாக சென்று 
தூண்டிலைப்‌ பார்த்தார்‌. குதித்தாடும்‌ தக்கையைக்‌ 
காணோம்‌. கோரையைப்‌ பிடித்துக்‌ குளத்தில்‌ இறங்கித்‌ 
தூண்டிலை இழுத்தார்‌.கயிறு தடையின்றி லேசாக 
வந்தது. சிறு கயிறு. பாதிக்‌ கயிற்றை மீன்‌ 
அறுத்துக்கொண்டு போய்விட்டது. இப்படிச்‌ சென்றது 
விராலா, வாளையா என்பது தெரியவில்லை. இரண்டும்‌ 
இல்லாமல்‌ ஆமையாகக்‌ கூட இருக்கலாம்‌. 
உறுதிப்படுத்திக்‌ கூறும்‌ தடயம்‌ ஏதுமில்லை. 
எதுவானாலும்‌ சரி, இன்னொரு தூண்டில்‌ சென்று 
விட்டது. ஒருபொழுதும்‌ நடக்காதவையெல்லாம்‌ 
நடக்கின்றன. 

சாப்பிட்டுவிட்டு இரண்டு உருண்டை நூலை எடுத்து 
ஒன்றோடொன்றைச்‌ சேர்த்து முறுக்கேற்றினார்‌. 
முறுக்கேற, ஏற நூல்‌ தடித்தது. ஆனாலும்‌ திருப்தி 
ஏற்படவில்லை. அந்த மீனைப்‌ பிடிக்க அந்த நூல்‌ கயிறு 
தாங்காது. கொஞ்சம்‌ பலமாக இழுத்தால்‌ தெறித்து 
அறுந்துவிடும்‌ போலப்பட்டது. 

“அப்பா கும்பகோணம்‌ ஒருவாட்டி போய்‌ வரணும்‌” 
என்று சொல்லிக்கொண்டே முள்ளைக்‌ காட்டினார்‌. 
கட்டியதும்‌ கயிறு தாளுமா என்ற ஐயம்‌ வந்தது. 
கடைசிப்‌ பகுதியை இரு கைகளிலும்‌ சுற்றிக்கொண்டு 
ஒரு வெட்டு வெட்டி இழுத்தார்‌. கயிறு பட்டென்று 
தெறித்தது. 

“சை என்று எரிச்சலோடு விளக்கை ஊதி 
அணைத்துவிட்டுப்‌ படுத்தார்‌. 

முன்னிரவு. தூண்டிலை வீசியதும்‌ வாளை மாட்டிக்‌ 
கொள்கிறது. கயிற்றை பரபர என்று இழுக்கிறார்‌. 
தடங்கலின்றி மீன்‌ வந்து கொண்டிருந்தது. ஒரே 
ஆனந்தம்‌. கரைக்கு வந்து மீன்‌ தண்ணீருக்குள்‌ தாவிக்‌ 
குதிக்கிறது. மாணிக்கம்‌ எம்பி மீன்‌ மீது உட்கார்ந்து 
கொள்கிறார்‌. கீழே கீழே என்று பாதாளத்திற்கு மீன்‌ 
செல்கிறது. மூச்சு திணறுகிறது. தாள முடியவில்லை. 


“ஹா: என்று அலறுகிறார்‌. எல்லாம்‌ கனவு என்றதும்‌ 
மனதில்‌ திருப்தி உண்டாகிறது. அப்புறம்‌ படுக்க 
முடியவில்லை. தலையணையைச்‌ சுவரில்‌ சார்த்தி, 
அதில்‌ சாய்ந்துகொண்டு சுருட்டி புகைத்தார்‌. 
கோழிகள்‌ கூவின. 

“வாங்க, அந்த வாண்டு என்ன 
கொண்டாந்திருக்கான்னு வந்து பாருங்க” என்று 
அவரின்‌ இரண்டு கைகளையும்‌ பிடித்துக்‌ கொல்லைக்கு 
அழைத்துக்கொண்டு ஓடினாள்‌ அவருடைய மனைவி. 
கிணற்றடியில்‌ சேரும்‌ நீரும்‌ சொட்டச்‌ சொட்ட ராமு 
நின்று கொண்டிருந்தான்‌. அவன்‌ காலடியில்‌ பெரிய 
வாளை தாடையை அசைத்துக்‌ கொண்டிருந்தது. 
“நம்ப வாண்டு எம்மாஞ்‌ சமத்துப்‌ பாத்திங்களா.” 
மாணிக்கத்தின்‌ கைகள்‌ அவன்‌ தோள்மீது விழுந்தது. 
அப்புறம்‌ கழுத்தில்‌ உராய்ந்து காதிற்குச்‌ சென்றது. 
“ஆத்தா” என்று அலறிக்கொண்டு ஓடிப்‌ பாட்டியின்‌ 
பின்னே மறைந்தான்‌. 

3838383826 2828 RK 


தட்டச்சு : கிருஷ்ணபிரபு 


50.டெரிலின்‌ சர்ட்டும்‌ எட்டு 
முழு வேஷ்டி அணிந்த 
மனிதர்‌ : ஜி. நாகராஜன்‌ 


போலீஸ்‌ ரெய்டு இருக்கலாம்‌ என்று நம்பகமான தகவல்‌ 
வந்திருந்ததால்‌, கதவைத்‌ திறந்து வைத்துக்கொண்டு 
வீட்டு வாசலில்‌ நிற்க வேண்டாம்‌ என்றுவிட்டான்‌ 
அத்தான்‌. “ஒரு மாதத்துக்கு முன்‌ வீட்டைவிட்டு 
ஓடிவிட்ட கமலாவைப்‌ பற்றி ஒரு செய்தியும்‌ ,ல்லை. 
ஓணத்துக்குப்‌ பிறந்த ஊர்‌ போயிருந்த சரசா ன்னும்‌ 
திரும்பி வரவில்லை. வெளிக்‌ கதவை அடைத்துவிட்டு 
ரேழியை அடுத்திருந்த அறையில்‌ குழல்‌ 
விளக்கொளியில்‌ மெத்தைக்‌ கட்டிலின்‌ மீது தனியே 
உட்கார்ந்திருந்த தேவயானைக்கு அலுப்புத்‌ தட்டிற்று. 

adhimoolamdrawing-page-56- 

ஏதோ நினைவு வந்தவளாய்‌ ரேழியிலிருந்து 
படிக்கட்டுகளின்‌ வழியே ஏறி மாடியறைக்குச்‌ சென்று 
விளக்கைப்‌ போட்டாள்‌. அங்கு கீழறையைக்‌ காட்டிலும்‌ 
சற்று அதிகமான வசதிகள்‌ .ருந்தன. பலவகை அந்நிய 
நாட்டுப்‌ படங்கள்‌ சுவரை அலங்கரித்தன. அறையில்‌ 
மிகப்‌ பெரிய செட்டிநாட்டுக்‌ கட்டில்‌ ஒன்றும்‌. அதன்‌ மீது 
“டபில்‌' மெத்தை ஒன்றும்‌ சுவரோரமாக ,ருந்தன. “நைட்‌ 
புக்கிங்‌ குக்கு மட்டுமே பெரும்பாலும்‌ 
பயன்படுத்தப்பட்டு வந்த அவ்வறை சென்ற ஒரு மாத 
காலமாக மனித நடமாட்டம்‌ அற்றுக்‌ கிடந்தது. 
கமலாவுக்குத்தான்‌ “நைட்‌ புக்கிங்‌” ராசி அதிகம்‌. 


தேவயானை கட்டிலின்‌ மீது ருந்த மெத்தையை 
லேசாகத்‌ திருப்பி, அதன்‌ அடியிலிருந்து ஒரு நீளமான 
அரை இஞ்சு மணிக்கயிற்றை எடுத்தாள்‌. அவள்‌ 
ஊரிலிருந்து வரும்போது அவளது தாயார்‌ அவளது 
படுக்கையைக்‌ கட்டுவதற்குப்‌ பயன்படுத்திய கயிறு 
அது. அறையின்‌ நடுவில்‌ நின்றுகொண்டு, கயிற்றின்‌ 
உறுதியைச்‌ சோதிப்பது போல அதைப்‌ பலவிடங்களில்‌ 
இழுத்துவிட்டுக்கொண்டே, மேலே அறையின்‌ நெற்றுக்‌ 
கண்ணைப்‌ பார்த்தாள்‌. உத்திரத்தில்‌ ஒரு இரும்பு 
வளையம்‌ தொங்கிக்கொண்டிருந்தது. அது கட்டிலின்‌ 
விளிம்புக்கு நேர்‌ மேலே சற்று விலகி அமைந்திருந்தது. 
கட்டிலின்‌ மீது நின்றுகொண்டு, கயிற்றைக்‌ கொண்டு 
வளையத்தை எட்ட முடியுமா? நடுவில்‌ இருந்த மெர்க்குரி 
விளக்கின்‌ மேற்பாதி, ஒரு வளைந்த தகட்டினால்‌ 
மறைக்கப்பட்டிருந்ததால்‌, வளையம்‌ தெளிவாகக்‌ 
கண்களுக்குக்குப்‌ படவில்லை. சற்று அவசரமாகக்‌ கீழே 
சென்று துணி உலர்த்தப்‌ பயன்படும்‌ நீளமான மூங்கிற்‌ 
கழியொன்றை எடுத்து வந்தாள்‌. கட்டிலின்‌ மீது 
நின்றுகொண்டு, கழியின்‌ ஒரு நுனியில்‌ கயிற்றைச்‌ 
செலுத்த முடியுமா என்று பார்த்தாள்‌. கீழே கதவு தட்டும்‌ 
சத்தம்‌ கேட்டது. கழியையும்‌ கயிற்றையும்‌ கட்டிலில்‌ 
போட்டுவிட்டு, கீழே ஓடினாள்‌. வெளிக்‌ கதவைத்‌ 
திறக்குமுன்‌ சற்றுத்‌ தயங்கினாள்‌. கதவை யாரும்‌ 
தட்டவில்லை என்பதுபோல்‌ பட்டது. அடுத்த 
பூங்காவனத்து வீட்டின்‌ கதவு திறக்கும்‌ சத்தம்‌ மட்டுமே 
கேட்டது. கதவிடுக்கின்‌ வழியே யாரும்‌ 
நின்றுகொண்டிருந்தனரா என்று பார்த்தாள்‌. யாரும்‌ 
நின்றுகொண்டிருந்ததாகப்‌ படவில்லை. தேவயானை 
மாடிப்படியறைக்கு வந்தாள்‌. 

மீண்டும்‌ கழியைக்‌ கொண்டு கயிற்றை வளையத்தின்‌ 
உள்ளே செலுத்தும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டாள்‌. 
தோள்பட்டைகளில்‌ நோவு எடுத்தது. முகத்தில்‌ 
வியர்வை அரும்பி, நெற்றி வியர்வை ஜவ்வாதுப்‌ 
பொட்டைக்‌ கரைத்து வழிந்தது. தேவயானைக்கு ஒரு 


யோசனை வந்தது. அவசர அவசரமாகக்‌ கழியையும்‌ 
கயிற்றையும்‌ தரையில்‌ போட்டுவிட்டுக்‌ கீழே 
ஓடிவந்தாள்‌. புழக்கடையில்‌ ஒரு சன்னலருகே கிடந்த 
அரையடி நீளமான துருப்பிடித்த ஆணியொன்றைக்‌ 
கண்டுபிடித்தாள்‌. அதை எடுத்துக்கொண்டு 
மாடியறைக்கு வந்தாள்‌. ஆணியின்‌ நடுவில்‌ கயிற்றின்‌ 
ஒரு நுனியை இறுகக்‌ கட்டினாள்‌. அவள்‌ இழுத்த 
இழுப்பில்‌ கயிறு கையை அறுத்துவிட்டது. வலி 
பொறுக்காமல்‌ கையில்‌ எச்சிலைத்‌ துப்பிவிட்டு, அதன்‌ 
மீது ஊதிக்கொண்டாள்‌. கட்டிலின்‌ மீது நின்றுகொண்டு 
கழியின்‌ உதவியால்‌ ஆணியை இரும்பு 
வளையத்துக்குள்‌ செலுத்த முயன்றாள்‌. ஆணி கழி 
நுனியில்‌ ஸ்திரமாக அமையாமல்‌ பொத்துப்‌ 
பொத்தென்று கீழே விழுந்தது. ஒரு நிமிஷம்‌ 
இளைப்பாறிவிட்டு, கை நடுக்கத்தையும்‌ 
சரிபடுத்திக்கொண்டாள்‌. பிறகு ஆணியை இரும்பு 
வளையத்துக்குள்‌ செலுத்தும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டாள்‌. 
ஆணியின்‌ ஒரு பாதி வளையத்துக்குள்‌ நுழைந்தாலும்‌, 
மறு பாதி நுழைவதைக்‌ கயிற்றின்‌ முடிச்சு தடை 
செய்தது. கயிற்றின்‌ கனமும்‌ ஆணி வளையத்துக்குள்‌ 
செல்வதைத்‌ தடுத்தது. கயிறு நீளமான கயிறு. 
அவ்வளவு நீளம்‌ கூடாதென்று தேவயானைக்குப்‌ 
பட்டது. கயிற்றைப்‌ போதுமான அளவுக்கு வெட்டக்‌ 
கத்தி எங்கு கிடைக்கும்‌ என்று யோசித்தாள்‌. வ££££££ 
£ட்டில்‌ கத்தி ஒன்றும்‌ கிடையாது. பிளேடு? அதுவும்‌ 
இல்லை. தேவயானைக்கு அடுப்பங்கரை 
அரிவாள்மனை நினைவுக்கு வந்தது. குதித்துத்‌ கீழே 
சென்று அரிவாள்மணையை எடுத்து வந்தாள்‌. 
கட்டிலின்‌ விளிம்பில்‌ நின்றுகொண்டு, தன்‌ 
கழுத்துக்கும்‌ இரும்பு வளையத்துக்கும்‌ உள்ள 
இடைவெளியையும்‌, சுறுக்கு விட வேண்டிய 
நீளத்தையும்‌ உத்தேசமாகக்‌ கயிற்றைத்‌ துண்டிக்க 
வேண்டும்‌ என்று தீர்மானித்தாள்‌. நல்ல வேளையாக 
அரிவாள்மணை சற்றுப்‌ பதமாகவே இருந்ததால்‌ , 


கயிற்றை நறுக்குவதில்‌ சிரமம்‌ இல்லை. மற்றொரு 
யோசனையும்‌ தேவயானைக்கு வந்தது. 
அரிவாள்மணையைக்‌ கொண்டே கழியின்‌ ஒரு 
நுனியை சிறிதளவுக்கு இரண்டாக 
வகுத்துக்கொண்டாள்‌. இப்போது கயிற்று நுனியைக்‌ 
கழிநுனியில்‌ இருந்த பிளவில்‌ கவ்வவைத்துக்‌ கயிறு 
கீழே நழுவாதவாறு கழியை உயர்த்த முடிந்தது. 
இவ்வாறு ஆணியை வளையத்துக்குள்‌ செலுத்தி, 
ஆணி வளையத்தைக்‌ குறுக்காக 
அழுத்திக்கொண்டிருக்க, கயிறு நேர்ச்செங்குத்தாகத்‌ 
தொங்குமாறு செய்தாள்‌. கட்டிலின்‌ விளிம்பில்‌ 
நின்றுகொண்டு கயிற்றின்‌ நுனிப்புறம்‌ தலை 
செல்லுமளவுக்கு ஒரு வளையம்‌ செய்து சுறுக்கு 
முடிச்சுப்‌ போடப்‌ பார்த்தாள்‌ தேவயானை. சுறுக்கு 
முடிச்சும்‌ சரியாக விழவில்லை. அவளுக்கு 
இதிலெல்லாம்‌ அனுபவம்‌ போதாது. இரண்டு மூன்று 
தோல்விகளுக்குப்‌ பிறகு, ஒருவாறாக முடிச்சு சரியாக 
விழுந்தது. அப்போது கீழ்க்‌ கதவை யாரோ தட்டும்‌ சத்தம்‌ 
கேட்டது. தேவயானை சற்றுத்‌ தயங்கினாள்‌. கீழே 
கதவைத்‌ தட்டும்‌ சத்தம்‌ பலப்பட்டது. “இப்போது இதுக்கு 
என்ன அவசரம்‌? என்று நினைத்தவள்‌ போல்‌, 
தேவயானை கீழே ஓடிச்சென்று, சேலை முந்தானையால்‌ 
முகத்தை ஒற்றிவிட்டு ஆடைகளையும்‌ சரி செய்தவாறே 
வெளிக்‌ கதவைத்‌ திறந்தாள்‌. 

அத்தானும்‌ வேறொருவரும்‌ வெளியே அறை 
வெளிச்சத்தில்‌ நின்று கொண்டிருந்தனர்‌. 

”கதவெத்‌ தெறக்க இந்நேரமா?” என்றான்‌ அத்தான்‌. 

“மேலே இருந்தேன்‌” என்றாள்‌ தேவயானை. 

"கதவை அடைச்சிட்டு, லைட்டை அணைச்சிட்டு 
இருன்னா, ஒன்னே யாரு மேலே போகச்‌ சொன்னது?” 
என்றுகொண்டே அத்தான்‌ நுழையவும்‌, கூட 
இருந்தவரும்‌ உள்ளே நுழைந்தார்‌. 

“உம்‌, லைட்டைப்‌ போடு” என்றுவிட்டு அத்தான்‌ 
வெளிக்கதவை அடைத்தான்‌. ரேழி விளக்கைப்‌ 


போட்டாள்‌ தேவயானை. அத்தான கூட வந்திருந்தவர்‌ 
நன்றாக வளர்ந்து இருந்தார்‌. அரைகுறை பாகவதர்‌ 
கிராப்போடு, டெர்லின்‌ ஷர்ட்டும்‌ எட்டு முழ வேட்டியும்‌ 
அணிந்திருந்தார்‌. வழக்கமாக வருபவர்களைப்‌ போல்‌ 
அவளையே உற்று நோக்காது ரேழியையும்‌, ரேழியை 
ஒட்டியிருந்த அறையையும்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. “சரிதானேங்க?” என்றான்‌ அத்தான்‌, 
அவரைப்‌ பார்த்து. 

ரேழியை அடுத்திருந்த அறையினுள்‌ நுழைந்து, குழல்‌ 
விளக்கொளியில்‌ அறையின்‌ சுவர்களை மேலும்‌ கீழும்‌ 
பார்த்துவிட்டு, “பரவாயில்லை. எல்லாம்‌ சுத்தமாகவே 
வச்சிருக்கீங்க” என்றார்‌ அவர்‌. 

இங்கே எல்லாம்‌ சுத்தமாகத்தான்‌ இருக்கும்‌” என்றான்‌ 
அத்தான்‌ கள்ளச்‌ சிரிப்போடு. “அப்ப நா வர்றேன்‌.” 

பணம்‌?” என்றார்‌ வந்தவர்‌. 

எல்லாம்‌ டாக்டர்கிட்டே வாங்கிக்கறேன்‌” 
என்றுகொண்டே வெளியேறினான்‌ அத்தான்‌. 

வெளிக்‌ கதவைச்‌ சாத்தித்‌ தள்ளிவிட்டு, ரேழி 
விளக்கையும்‌ அணைத்துவிட்டு, வந்தவரிடத்து, 
“வாங்க” என்று கூறிக்கொண்டே ரேழியை அடுத்திருந்த 
அறையின்‌ குழல்‌ விளக்கின்‌ பிரகாசத்தில்‌ 
பிரவேசித்தாள்‌ தேவயானை. அவள்‌ நேராகச்‌ சென்று 
கட்டிலில்‌ அமர்ந்தாள்‌. அவர்‌ தயங்கியவாறு அருகில்‌ 
வந்து நின்றார்‌. 

“இப்படி உட்காருங்க” என்றாள்‌ அவள்‌. 

"இல்லே, அந்த ரேழி ஓரத்துலே ஒரு நாற்காலி இருக்கே, 
அதை எடுத்திட்டு வா” என்றார்‌ அவர்‌. அவள்‌ 
சிரித்தாள்‌. 

"எப்போதுமே சாய்வு நாற்காலியில்‌ சுகமாய்‌ 
படுத்துத்தான்‌ எனக்குப்‌ பழக்கம்‌” என்று அவர்‌ 
விளக்கினார்‌. 

பலர்‌ அந்தச்‌ சாய்வான பிரம்பு நாற்காலியில்‌ 
உட்கார்ந்துகொண்டு தேவ*யானையைக்‌ 
கொஞ்சியதுண்டு. எனவே உடன்‌ எழுந்து பிரம்பு 


நாற்காலியை எடுத்து வந்து கட்டிலின்‌ அருகே அதைப்‌ 
போட்டாள்‌. அவர்‌ சாய்வு நாற்காலியில்‌ 
சாய்ந்துகொண்டார்‌; அவள்‌ மீண்டும்‌ கட்டிலில்‌ 
உட்கார்ந்துகொண்டாள்‌. இருவரும்‌ ஒருவரையொருவர்‌ 
நோக்கிக்‌ கொண்டனர்‌. 

“நீ அழகா இருக்கே” என்றார்‌ அவர்‌. அவள்‌ சிரித்தாள்‌. 

“கொஞ்சம்‌ சேலையை வெலெக்கிக்க” என்றார்‌ அவர்‌. 
அவள்‌ மீண்டும்‌ சிரித்தாள்‌. “உம்‌, வேடிக்கைக்குச்‌ 
சொல்லலே: ஒன்‌ மார்ப முழுசும்‌ மறைக்காதபட சேலய 
கொஞ்சம்‌ வெலெக்கிப்‌ போட்டுக்க.” 

அவள்‌ அவ்வாறே செய்தாள்‌. 

"கொஞ்சம்‌ நிமிர்ந்து உட்காரு.” 

அவள்‌ மீண்டும்‌ சிரித்தாள்‌. 

"கொஞ்சம்‌ நிமிர்ந்து உட்காரேன்‌” என்று கொஞ்சுவது 
போல்‌ அவர்‌ சொன்னார்‌. 

"நீங்க என்ன போட்டாப்‌ படம்‌ பிடிக்கப்‌ போறீங்களா?” 
என்று அவள்‌ சிரித்தாள்‌. 

“ஆமா, அப்படித்தான்‌ வச்சிக்கயேன்‌” என்றார்‌ அவர்‌. 

அவளும்‌ அவளது சேலையையும்‌, முடியையும்‌ ஒரு 
சைத்ரீகனுக்கு முன்‌ உட்கார்ந்து சரி 
செய்துகொள்வதுபோல்‌ சரி செய்துகொண்டாள்‌. சற்று 
நேரம்‌ அவளைப்‌ பார்த்து ரசித்துவிட்டு, ஏதோ குறை 
கண்டவராய்‌, ”உட்கார்ந்திருந்தா சரியாப்படலயே; 
கொஞ்சம்‌ படுத்துக்க” என்றார்‌ அவர்‌. 

"நீங்க உட்கார்ந்துதானே இருக்கீங்க, வெறுமனே” 
என்றாள்‌ அவள்‌ சிரிக்காமல்‌. 

"நான்‌ இங்கே உக்காந்து இருந்திட்டுப்‌ போகத்தானே 
வந்திருக்கேன்‌” என்றார்‌ அவர்‌. அவள்‌ 
சிரித்துக்கொண்டே படுத்துக்கொண்டாள்‌. ஒரு கையை 
மடித்து அதைக்‌ கொண்டு தலையைத்‌ தாங்கி அவரை 
நோக்கிச்‌ சிரித்தவாறே அவள்‌ படுத்துக்கொண்டாள்‌. 
அவர்‌ அவளைப்‌ பார்த்துக்‌ கொண்டு இருந்தார்‌. 

“உங்களுக்கு ஆசை இல்லையா?” என்றாள்‌ அவள்‌. 

“நிறைய இருக்கு.” 


அப்ப?” 

“அதனாலேதான்‌ ஒன்னைப்‌ பார்த்துகிட்டே 
இருக்கேன்‌.” 

"பாத்துகிட்டே இருந்தாப்‌ போதுமா?” அவள்‌ சிரித்தாள்‌. 

"தொட்டுப்‌ பார்க்கலாம்‌.” 

"நீங்க தொட்டுப்‌ பாக்கலயே.” 

“தொட்டா நீ சும்மா இருக்கணுமே!” என்றார்‌. 

அவள்‌ சிரித்தாள்‌. “நான்‌ ஒண்ணும்‌ சேட்டை 
செய்யமாட்டேன்‌; நீங்க சும்மா தொட்டுப்‌ பாருங்க.” 

வெளிக்கதவு தட்டும்‌ சத்தம்‌ கேட்டது. அவள்‌ 
எழுந்திருக்க முடியாது போல்‌ தவித்தாள்‌. அவர்‌ 
நிதானமாக எழுந்து கதவைத்‌ திறந்தார்‌. கதவைத்‌ 
தட்டியது அத்தான்தான்‌. அத்தான்‌ அவரை எதுவும்‌ 
கேட்குமுன்‌ அவர்‌ பையிலிருந்து எதையோ எடுத்து 
அத்தானிடம்‌ கொடுக்க வந்தார்‌. 

"இல்லே வச்சிக்கோங்க, எல்லாம்‌ டாக்டர்கிட்டேருந்து 
வாங்கிக்கறேன்‌. டாக்டர்‌ கடைக்கு வந்திட்டாரு; நீங்க 
வர்லயான்ட்டு கேட்டாரு” என்றான்‌ அத்தான்‌. 

"இப்ப வந்திடறேன்ட்டு சொல்லுங்க” என்றார்‌ அவர்‌. 

அத்தான்‌ வெளியேறுகிறான்‌: அவர்‌ கதவை 
அடைத்துத்‌ தாளிடுகிறார்‌. 

“கொடுமை” என்றுகொண்டே அவர்‌ நாற்காலியில்‌ 
சாய்கிறார்‌. 

“எது?” என்றாள்‌ அவள்‌, கட்டிலிலிருந்து எழுந்து 
அவர்‌ அருகே நின்றுகொண்டு. 

“இந்த நேரக்‌ கணக்குதான்‌” என்று அவர்‌ சொல்லவும்‌ 
அவள்‌ அவரைக்‌ கட்டியணைக்க முயன்றபடியே, 
அவரது இரு கன்னங்களிலும்டஇ இறுதியாக 
அவசரமாக அவர்‌ உதடுகளிலும்‌ முத்துகிறாள்‌. 

“சரி, நீ போய்ப்‌ படுத்துக்க” என்கிறார்‌ அவர்‌. 

"நீங்க என்ன செய்யறீங்க?” என்று கேட்டுக்கொண்டே 
அவள்‌ மெத்தையில்‌ சாய்கிறாள்‌. 

“இங்கே இருக்கேன்‌” என்கிறார்‌ அவர்‌. 

”அதெக்‌ கேக்கலே; என்ன தொளில்‌ செய்யறீங்க?” 


“பெறந்து, வளந்து, சாவற தொளில்தான்‌ செய்யறேன்‌.” 

அவள்‌ கட்டிலிலிருந்து எழுந்து அவரை 
கட்டியணைக்க முயலுகிறாள்‌. அவரோ நாற்காலியில்‌ 
சாய்ந்தவராகவே கிடக்கிறார்‌. தோல்வியுற்றவளாய்‌ 
அவள்‌ கட்டில்‌ மெத்தைக்குச்‌ சென்று அதன்‌ மீது 
விழுகிறாள்‌. 

“எனக்குத்‌ தண்ணி தவிக்குது” என்கிறாள்‌ 
தேவயானை. 

அவர்‌ எழுந்து, ரேழி விளக்கைப்‌ போட்டு, 
மூலையிலிருந்த பானையிலிருந்து தண்ணீர்‌ கொண்டு 
வந்து அவளுக்குக்‌ கொடுக்கிறார்‌. படுத்தபடியே அவள்‌ 
தண்ணீரைப்‌ பருகும்போது, அதில்‌ ஒரு பகுதி 
வாய்க்குள்‌ நுழையாது அவளது மார்பகத்தை 
நனைக்கிறது. 

நின்றுகொண்டிருக்கும்‌ அவர்‌, “சென்று வருகிறேன்‌” 
என்கிறார்‌. 

“அடுத்த வாட்டி எப்ப வருவீங்க” என்றுவிட்டு அவர்‌ 
பையிலிருந்து ஒரு ஐந்து ரூபாய்த்‌ தாளை அவளிடத்து 
நீட்டுகிறார்‌. அவள்‌ அதை வாங்கிக்‌ கண்களில்‌ 
ஒற்றிக்கொண்டு, தலையணைக்கு அடியில்‌ அதை 
வாங்கிக்‌ கண்களில்‌ ஒற்றிக்கொண்டு, தலையணைக்கு 
அடியில்‌ வைக்கிறாள்‌. அவர்‌ கதவைத்‌ திறந்துகொண்டு 
வெளியே செல்கிறார்‌. 

இரவு மூன்று மணிக்கு அத்தான்‌ வீட்டுக்கு வந்தான்‌. 
அவரைப்‌ பற்றி விசாரிக்க வேண்டும்‌ என்று அவளுக்கு 
ஆவல்‌. ஆனால்‌ வாடிக்கைக்காரர்‌ யாரிடத்தும்‌ அவள்‌ 
விசேட ஆர்வம்‌ காட்டுவது அத்தானுக்குப்‌ பிடிக்காது. 
எனவே அவள்‌ எடுத்த எடுப்பிலேயே, ”அவர்‌ எனக்கு 
அஞ்சு ரூவா கொடுத்தார்‌” என்றாள்‌. 

யாரவன்‌?” என்றான்‌ அத்தான்‌. 

“அதான்‌ நீங்க மொதல்லே கூட்டியாந்தீங்களே, 
அவருதான்‌.” 

“மொதல்லே யாரக்‌ கூட்டியாந்தேன்‌? நான்‌ இன்னிக்கு 
ஒருவாட்டி தானே வந்தேன்‌?” 


“அதான்‌, ஏளு ஏளரை மணிக்குக்‌ கூட்டியாந்தீங்களே, 
அவரே நெனப்பில்லையா?” 

“ஏளு, ஏளரை மணிக்கா? நான்‌ சுப்பு வீட்லேந்து 
கிளம்பும்போதே ஒம்பது மணி ஆயிருக்குமே!” 

”.ன்னிக்கு சுப்பு வீட்டுக்குப்‌ போயிருந்தீங்களா?” 

“ஆமாம்‌, இருபது ரூபா வரைக்கும்‌ கெவிப்பு. 
இன்னைக்கு ஒன்பது மணிவரைக்கும்‌ தெருவுலே 
தலைகாட்ட வேண்டாம்னுட்டு ஏட்டையா 
சொல்லியிருந்தாரு. நானும்‌ ஒம்பது வரைக்கும்‌ சுப்பு 
வீட்டோடவே இருந்திட்டேன்‌.” 

அப்ப, அந்த டெர்லின்‌ சட்டைக்காரரே நீங்க 
கூட்டியாரலையா? அவர்‌ கூட ஒரு டாக்டர்‌ வந்தாராமே; 
நீங்க கூட டாக்குட்டரே வேறே வீட்டுக்குக்‌ கூட்டிப்‌ 
போனீங்களே?” 

டாக்டரா? அவர்‌ யாரு டாக்குட்டரு? ஒனக்கு என்ன 
புத்தி தடுமாறிடுச்சா, இல்லே கதவெத்‌ தெறந்து 
போட்டுக்கிட்டு கனவு கண்டிட்டிருந்தயா?” 

“இல்லயே, கதவ அடச்சிட்டு மேலேதான்‌ இருந்தேன்‌. 
நீங்க கதவைத்‌ தட்டினப்பதான்‌ கீளே வந்தேன்‌.” 

அத்தான்‌ முழித்தான்‌. அவள்‌ தொடர்ந்தாள்‌. 

“கொஞ்சம்‌ நீளமா முடி வச்சிருந்தார்‌. நீலநெற 
டெர்லின்‌ சட்டையும்‌ எட்டு மொள வேட்டியும்‌ 
கட்டிருந்தாரு. ஆனா என்னெத்‌ தொட்டுக்கக்‌ கூட 
இல்லே” என்றுவிட்டு தேவயானை சிரித்தாள்‌. 

“தேவு, சும்மா உளறாதே. நான்‌ தெருவுக்கு 
வரும்போதெ மணி ஒம்பதுக்கு மேலே ஆயிரிச்சே. அந்த 
சாயபுப்‌ பையனே மட்டுந்தானே இன்னைக்கு நா 
கூட்டியாந்ததே. அதுக்கு முன்னாடி யாரெக்‌ 
கூட்டியாந்தேன்‌?” 

”நா உளர்றேனா, நீங்க உளர்றீங்களா?” 
என்றுகொண்டே, தான்‌ அவரிடமிருந்து வாங்கிய ஐந்து 
ரூபாயை அத்தானிடம்‌ காட்ட தலையணையைத்‌ 
திருப்பினாள்‌ தேவயானை. தலையணைக்கு அடியே 
எதுவும்‌ காணப்படவில்லை. தேவயானைக்கு மெய்‌ 


சிலிர்த்தது. பதட்டத்தில்‌ தலையணையை 
முழுமையாகப்‌ புரட்டினாள்‌. எதுவும்‌ காணோம்‌. 
மெத்தைக்கு அடியிலும்‌, பிறகு தலையணை 
உறைக்குள்ளும்‌ தேடினாள்‌. ஒன்றும்‌ காணவில்லை. 
தலையணை உறையின்‌ இரு முனைகளைப்‌ 
பிடித்துக்கொண்டு தலையணையைத்‌ தலைகீழாகக்‌ 
கவிழ்த்தாள்‌. தலையணை தலையில்‌ விழுந்தது. 
உறையினுள்‌ தேடினாள்‌. தரையில்‌ தேடினாள்‌. ஐந்து 
ரூபாயைக்‌ காணோம்‌. அத்தான்‌ முழித்தான்‌. 

“எங்கே போயிருக்கும்‌; இங்கேதான்‌ எங்காவது 
இருக்கணும்‌” என்றாள்‌ தேவயானை நம்பிக்கையோடு. 

“எது?” என்றான்‌ அத்தான்‌. 

“அந்த டெர்லின்‌ சட்டைக்காரர்‌ கொடுத்த அஞ்சு 
ரூபாதான்‌.” 

”நீ என்ன கனவு ஏதாச்சும்‌ கண்டாயா?” 
என்றுகொண்டே அத்தான்‌ சிரித்தான்‌. 

"நீங்கதான்‌ வெறிச்சீலே எல்லாத்தையும்‌ 
மறந்திடுவீங்க” என்றாள்‌ தேவயானை, இன்னும்‌ 
காணாமற்‌ போன ஐந்து ரூபாயைத்‌ தேடியவாறே. 

“ஒருவேளை மேலே மாடியிலே இருக்கும்‌” 
என்றுகொண்டே, தேவயானை வேகமாகப்‌ படிகளேறி 
மாடிறயறைக்குச்‌ சென்றாள்‌. அவள்‌ அணைக்காது 
விட்டுப்போன மெர்க்குரி விளக்கு ஒளியில்‌, அவள்‌ 
பிரயாசைப்பட்டு இரும்பு வளையத்திலிருந்து 
தொங்கவிட்ட கயிறும்‌, அதன்‌ கீழ்‌ நுனியை அலங்கரித்த 
வட்டமும்‌ அவளைத்‌ திகைக்க வைத்தன. 

-கவனம்‌ - மே-1981 (மீள்‌ பிரசுரம்‌) 


21.ஒடிய கால்கள்‌ : 
ஜி.நாகராஜன்‌ 


அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே அந்தச்‌ சூரிய 
வெப்பம்‌ அவனைத்‌ தாக்க ஆரம்பித்துவிட்டது. 
மல்லாந்து கிடந்த அவன்‌, வெப்பத்தை 
விரட்டுவதுபோல உடலை அசைக்கவும்‌ தலையைத்‌ 
திருப்பவும்‌ முயன்றான்‌. தலையைத்‌ திருப்புவதில்‌ 
அவ்வளவு கடினம்‌ இல்லை. கழுத்து நன்றாகத்தான்‌ 
இயங்கிற்று. உடலில்தான்‌ ஒரு விறைப்பு. அவனைக்‌ 
கழுத்துக்குக்‌ கீழே, இழுத்துக்‌ கட்டிப்போட்ட மாதிரி சற்று 
வலிந்து உடல்‌ திரும்ப முயன்றபோது, இரண்டு 
முழங்கால்களும்‌ பொருவின -அப்பா!' என்று சொல்லி 
வலியைத்‌ தணித்துக்‌ கொள்வதுபோல. 

ஜ்‌ உடல்‌ சிறிது நேரம்‌ அசைவற்றுக்‌ கிடந்தது. இருபது 
ஆண்டுகளாவது புழுதியிலும்‌ பாறையிலும்‌, இரண்டு 
கைகளுக்கு ஆதரவாக மனிதனின்‌ மிகப்‌ பூர்வகாலக்‌ 
கருவிகளின்றி வேறெதையும்‌ கொள்ளாமல்‌ 
இயற்கையோடு முட்டி மோதி, வேறெந்தப்‌ பலனையும்‌ 
காணாமல்‌ ஒரு வைரத்தின்‌ உறுதியைப்‌ பெற்றுவிட்ட 
உடல்‌. கறுத்து மென்மையை இழந்துவிட்டு, அதற்குப்‌ 
பதிலாக ஒரு பாதுகாப்பான முரட்டுத்‌ தோலை 
வாழ்க்கைப்‌ போரில்‌ கிடைத்த மற்றொரு சிறு வித்தாகக்‌ 
கொண்டுவிட்ட உடல்‌. அவ்வுடலில்‌ இயற்கைக்கு 
மாறாக, ஆங்காங்கு கைகளிலும்‌, புயத்திலும்‌, 
விலாப்பக்கங்களிலும்‌ தடிப்புகள்‌. மாணிக்கம்போல்‌ 
உறைந்துவிட்ட கீற்றுகள்‌. ஆங்காங்கே கறுப்பு 


வரிக்கோடுகள்‌ சில இடங்களில்‌, குறிப்பாக மார்பில்‌ 
நாலு ஐந்து சென்டிமீட்டர்‌ அகலத்தில்‌ தடயங்கள்‌ 
இடுப்புக்குக்‌ கீழே அழுக்கடைந்த வேட்டி. உங்களுக்குச்‌ 
சற்றுக்‌ கூரிய பார்வை இருந்தால்‌, உடலின்‌ 
முழங்கால்கள்‌ சற்றுப்‌ பருத்து இருப்பதுபோல்‌ 
வேட்டிக்கு மேலேயும்‌ தெரியும்‌. மேலும்‌ அவை சிறிதும்‌ 
அசையாமலேயே கிடக்கின்றன. 

சூரிய ஒளி ஒரு ரூபாய்‌ அளவுக்கு வட்ட வடிவில்‌ 
உடலின்‌ கையை எட்டியது. அதன்‌ இயக்கத்தில்‌ ஒரு 
விளையாட்டுத்‌ தன்மை இருந்தாலும்‌, அதன்‌ முகத்தில்‌ 
செம்மை, தாமிரத்‌ தகடுபோல்‌ தகித்தது. உடல்‌ கழுத்தை 
அசைத்தது: கண்களை விழித்தது. ஒரு பெருமூச்சு 
உடலைக்‌ குலுக்கிற்று. நா வறண்டது. “தண்ணீர்‌!” உடல்‌ 
கத்திவிட்டது. உடல்‌ அவனாயிற்று. 

”உம்‌...ண்ணி” அவன்‌ செவிகளுக்குள்‌ ஒலி புகுந்தது. 
திரும்பிப்‌ பார்த்தான்‌. லாக்கப்பின்‌ கம்பிகளுக்கு 
அப்பால்‌ ஒரு போலீஸ்காரர்‌ நின்றுகொண்டிருந்தார்‌. 
“அய்யா, கொஞ்சம்‌ தண்ணீ”: - உடல்‌ முறையிட்டது. 
போலீஸ்‌ ஸ்டேஷனில்‌ இருந்த டெலிபோன்‌ மணி 
அடிக்கடும்‌ போலீஸ்காரர்‌ ஃபோனுக்கு ஓடினார்‌. சிறிது 
நேரம்‌ ஏதோ பேச்சு. பிறகு போலீஸ்காரர்‌ ஒரு பீடியைப்‌ 
பற்ற வைத்துக்கொண்டு நாற்காலியில்‌. “அய்யா, 
கொஞ்சம்‌ தண்ணி தாங்கைய்யா. தவிச்சு சாகணும்னு 
நெனைச்சிருக்கீங்களா?” 

“த...யெழி” தடியைச்‌ சுழற்றிக்கொண்டு போலீஸ்காரர்‌, 
பீடியைத்‌ தூக்கி எறிந்துவிட்டு, நாற்காலியிலிருந்து 
குதித்து எழுந்தார்‌. 

மூணு பேர்‌ சீட்டுக்‌ கிளிஞ்சிருக்குமே இன்னிக்கு. 
அரைமணி நேரம்‌ போயிருந்தா உன்னை எவன்‌ போய்‌ 
எப்படிக்‌ கண்டுபிடிச்சிராப்பான்‌? சந்தை நாள்‌ வேறே....! 
நீ என்ன மாமூல்வாதியா பிடிச்சிக்கலாம்னு விட்டுட?” 
மனிதனுக்கு சுருக்கென்றது. அவன்‌ ஒரு கைதி. தப்பி 
ஓட முயன்ற கைதி. சட்ட ஒழுங்கு சக்திகளோடு அவன்‌ 
மோதினான்‌. போதுமான சுதந்திரம்‌ இல்லாமல்‌ அதன்‌ 


விளைவு இது. நா வறட்சி மறந்துவிட்டது. நினைவு 
வேலை செய்தது. காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து 
மணிக்குள்‌ நடந்த விபரீதம்‌. இரவிலேயே அவனை 
ஆஸ்பத்திரிக்குக்‌ கூட்டிச்‌ சென்று, டாக்டர்‌ சர்ட்டிபிகேட்‌ 
எடுத்து லாக்கப்புக்குக்‌ கொண்டு வந்துவிட்டார்கள்‌. 
காலை எட்டு எட்டரைக்குத்தான்‌ எழுந்திருப்பான்‌. 
சுமார்‌ பத்துப்‌ பன்னிரெண்டு கைதிகளோடு அவனும்‌ 
ஒருவனாய்‌ போலீஸ்‌ ஸ்டேஷனின்‌ பின்புறத்தில்‌ ஒரு 
தாழ்வாரத்தில்‌ இருந்ததை உணர்ந்தான்‌. அவர்கள்‌ 
எல்லாரும்‌ ஏற்கனவே விழித்துக்கொண்டு விட்டவர்கள்‌. 
ஸ்டேஷனுக்குள்‌ ஏழெட்டு போலீஸ்காரர்கள்‌ 
நடமாடிக்கொண்டிருந்தனர்‌. 

அவர்களில்‌ இருப்பவர்‌ வெளியே போவதும்‌, 
வெளியிலிருந்து புதுப்‌ போலீஸ்காரர்கள்‌ வருவதும்‌, 
உடைகள்‌ மாற்றிக்கொள்வதும்‌, பீடி சிகரெட்‌ பிடிப்பதும்‌, 
சமயங்களில்‌ கலகலப்பாகவும்‌, சமயங்களில்‌ ஏதாவது 
ஒன்றைக்‌ கடிந்தும்‌, பொதுவாக உரக்கப்‌ 
பேசியவர்களாகவும்‌ சிரித்தவர்களாகவும்‌ இருந்தனர்‌. 
அவன்‌ தன்னைச்‌ சுற்றியிருந்த கைதிகளைப்‌ 
பார்த்தபோது அவர்கள்‌ அனைவருமே தமக்குள்ளோ, 
வெளியிலிருந்து வந்தவர்களோடோ, போலீஸ்‌ 
அதிகாரிகளோடோ பேசியவண்ணமும்‌ சமயங்களில்‌ 
தர்க்கித்தவண்ணமும்‌ இருந்தனர்‌. தாழ்வாரத்தில்‌ 
இருந்த பெரிய தொட்டி நிறைய தண்ணீர்‌ இருந்ததாலும்‌, 
அதில்‌ தொடர்ந்து தண்ணீர்‌ பைப்புகளின்‌ வழியே 
கொட்டிக்கொண்டிருந்தாலும்‌, கைதிகளும்‌ 
போலீஸ்காரரும்‌ சற்றுச்‌ சிறுக விலகி நின்று பல்‌ 
விளக்குவதும்‌, கழுவுவதும்‌, பலகாரங்கள்‌ உண்டுவிட்டு 
வாய்‌ கழுவிக்கொள்வதுமாய்‌ இருந்தனர்‌. அவனுக்கு 
அவர்கள்‌ மீது சற்றுப்‌ பொறாமை ஏற்பட்டது. ஆனால்‌ 
அது இன்னும்‌ தணியாத போதையின்‌ விளைவு. 
இயற்கையில்‌ அவனுக்குப்‌ பொறுமை கிடையாது. 
தரித்திருத்தலுக்கு, அவனைப்‌ பொறுத்தமட்டில்‌ அது 
ஒரு அவசியப்‌ பண்பு அல்ல. 


தாழ்வாரத்தில்‌ ஒரு வேயப்பட்டிருந்த பகுதியில்‌ ஒரு 
சுவரோரம்‌ சுருண்டு கிடந்த அவன்‌ எழுந்து 
உட்கார்ந்ததும்‌ விருட்டென்று எழுந்து 
தாழ்வாரத்தையும்‌, போலீஸ்‌ ஸ்டேஷனையும்‌ பிரிக்கும்‌ 
நிலைக்கு வந்து நின்றான்‌. வெளியே கலகலப்பான 
நகரம்‌, கலகலப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. அவன்‌ 
நிலையைக்‌ கடந்து ஸ்டேஷனுக்குள்‌ காலெடுத்து 
வைத்தான்‌. காலி கிளாஸ்‌ டம்ளர்களைக்‌ கொண்ட 
தேநீர்‌ ஏந்தலோடு ஒரு சிறுவன்‌ அவனை 
இடித்துக்கொண்டு போலீஸ்‌ ஸ்டேஷனைக்‌ கடந்து 
வெளியே சென்றான்‌. சிறுவனுடைய கால்களையே 
அவனுடைய கால்களும்‌ பின்பற்றிச்‌ சென்றன. 
அவனையோ சிறுவனையோ யாரும்‌ தடுக்கவில்லை. 
£-4 காவல்‌ நிலையத்தை விட்டு அவன்‌ தப்பி விட்டான்‌. 
சிறுவயதில்‌ கள்ளத்தனமாகக்‌ கருதைக்‌ கசக்கி மடியில்‌ 
போட்டுக்கொண்டு, ஏதாவது சிறு ஓசை கேட்டாலும்‌, 
அந்தப்புறம்‌ இந்தப்புறம்‌ திரும்பாது காற்றைக்‌ 
கிழித்துக்கொண்டு செல்லும்‌ அம்பு போல ஓட்டம்‌ என்று 
சொல்ல முடியாதபடி வேகமாக நடப்பானே அப்படியே 
நடந்தான்‌. பிறகு...? ஒரு கை அவன்‌ தோளைப்‌ 
பற்றியது, அவன்‌ ஓடியது, ஒரு லாரியில்‌ 
முட்டிக்கொண்டது, பிடிபட்டது, உதைபட்டது, 
கட்டுப்பட்டது, ஸ்டேஷனுக்கு இழுத்து வரப்பட்டது, 
லத்தியால்‌, பெல்ட்டால்‌, பூட்ஸ்‌ காலால்‌ நையப்‌ 
புடைக்கப்பட்டது. இறுதியில்‌ அவன்‌ 
பிடிபட்டிருக்காவிட்டால்‌ வேலை இழந்திருக்கக்கூடிய 
இரண்டு போலீஸ்காரர்கள்‌ மல்லாந்து கிடந்த அவனை 
முழங்கால்களில்‌ லத்திகளால்‌ தாக்கியது. அத்தனையும்‌ 
அவனது நினைவு எல்லைக்கு வெளியேயே 
நின்றுகொண்டு உள்ளே வர இடம்‌ இல்லாததுபோல்‌ 
தவித்தது. 

அவனுக்குப்‌ பேச வேண்டும்போல்‌ மட்டும்‌ இருந்தது. 
“அய்யா, தண்ணி தாங்கய்யா” என்று மீண்டும்‌ தனது 
கோரிக்கையை வலியுறுத்தினான்‌. 


“தண்ணியா... தர்றேன்‌” என்று சொல்லிக்கொண்டு 
அப்போது டியூட்டியில்‌ இருந்த ஒரே அதிகாரியான அவர்‌ 
சிறிதும்‌ சிரமத்தைப்‌ பொருட்படுத்தாது மிகவும்‌ 
சுறுசுறுப்பாக தாழ்வாரத்துக்குச்‌ சென்று ஒரு வாளி 
தண்ணீரைக்‌ கொண்டுவந்து அவன்‌ முகத்திலும்‌ 
உடலிலும்‌ வாரியிறைத்தார்‌. ஒரு சில இடங்களில்‌ சற்று 
எரிந்தாலும்‌, தண்ணீர்‌ வரவேற்கத்‌ தக்கதாகவே 
இருந்தது அவனுக்கு. 

“என்ன ஏட்டையா, யாருக்குக்‌ குளியல்‌?” என்று 
கேட்டுக்கொண்டே ஒரு வாலிப போலீஸ்காரன்‌ 
வந்தான்‌. 

“காலேலே எஸ்கேப்‌ ஆனாரு இல்லே. அவருக்குத்தான்‌.” 
“இந்தத்‌ தா... தானா?” வாலிப போலீஸ்காரன்‌ 
லாக்கப்புக்குள்‌ இருந்த கைதியை உற்றுப்‌ பார்த்தபடி 
பெல்ட்டை அவிழ்த்தான்‌. “ஏட்டையா கொஞ்சம்‌, 
லாக்கப்பை தெறந்து விடுங்க” இளைஞன்‌ 
உத்தரவிடுவதுபோல பேசினான்‌. 

“நீ ஒண்ணு சந்தானம்‌. பயலெ நல்லா நெறுக்கிப்‌ 
போட்டாங்க. சாவக்‌ கெடக்கறான்‌. தண்ணி தண்ணீனு 
அலர்றான்‌.” 

“தா... மூணு குடும்பத்தோரை நடுத்தெருவிலே நிறுத்தி 
இருப்பான்‌. நீங்க கதவெத்‌ தெறங்க ஏட்டையா” 
ஏட்டையா சாவியைக்‌ கொடுத்தார்‌. கைதி அப்படி 
இப்படி அசையாமல்‌ இந்த நாடகத்தைப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தான்‌. முகம்‌ மட்டும்‌ திறந்த 
கதவின்‌ பக்கம்‌ திரும்பியது. அவ்வளவுதான்‌, 
கண்ணைச்‌ சேர்த்து தோல்பெல்ட்டால்‌ ஒரு சவுக்கமு. 
கைதிக்கு ஜாக்கிரதை உணர்வு மேலோங்கியது. 
கண்களை மூடிக்கொண்டு, இலேசாகப்‌ பற்களை 
நெறித்தவண்ணம்‌ அசைவற்றுக்‌ கிடந்தான்‌. அப்பப்பா, 
முழங்கால்களில்‌ அப்படி ஒரு திடீர்‌ வலி. இரண்டு 
கைகளையும்‌ தூக்கவோ திருப்பவோ முடியவில்லை. 
அடி பெறாத மணிக்கட்டு இருந்த இடது கையை 
வேண்டுமானால்‌ சிறிது அசைக்கலாம்‌. முகத்திலும்‌, 


கழுத்திலும்‌, தோள்பட்டைகளிலும்‌ மாறி மாறி அடிகள்‌ 
விழுந்தன. முகத்தில்‌ எச்சில்‌ விழுந்தது. எதற்கும்‌ அவன்‌ 
அசையவில்லை. இறுதியில்‌ முழங்கால்களில்‌ ஒரு 
முரட்டுத்தனமான அடி. “அய்யோ, அய்யோ” என்று 
அலறினான்‌. மூடிய கண்களைப்‌ பொத்துக்கொண்டு 
கண்ணீர்‌ வந்தது. கைதியை கதற வைத்துவிட்ட 
திருப்தியோடு போலீஸ்‌ இளைஞன்‌ பெல்ட்டை 
இடுப்பில்‌ கட்டிக்‌ கொண்டான்‌. 

இன்னும்‌ ஒருவன்‌ வர வேண்டியிருந்தது கைதிக்குத்‌ 
தெரியாது. வேலை இழந்திருக்கக்கூடிய மூவரில்‌ 
இருவர்தான்‌ அவனைப்‌ பார்த்துவிட்டுப்‌ 
போயிருக்கின்றனர்‌. மூன்றாமவன்‌ நாற்பது 
வயதாகியிருந்த 'டூ நாட்‌ சிக்ஸ்‌: அதிகம்‌ வம்பு 
தும்புகளுக்குச்‌ செல்லமாட்டார்‌. அவரிடம்‌ ஒரு 
எலக்ட்ரிஷன்‌ சர்ட்டிபிகேட்‌ ஏ கிரேடோ, பி கிரேடோ 
தெரியாது. இருந்தததால்‌ மேல்‌ வரும்படியை 
நியாயமான முறையிலேயே சம்பாதித்தார்‌. லஞ்சம்‌ 
கையூட்டு இவற்றை எல்லாம்‌ அவரைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ அனுமதிக்க மாட்டார்‌. இத்தியாதி 
தர்மங்களை பின்பற்றுபவரை இகழவும்‌ மாட்டார்‌. 
காட்டியும்‌ கொடுக்கமாட்டார்‌. அநேகமாகப்‌ பிறரைப்‌ 
பற்றி வாயைத்‌ திறக்கமாட்டார்‌. ஒரு பிளாக்‌ மார்க்‌ 
இல்லாது இருபது வருஷ போலீஸ்‌ சர்வீசை 
முடித்துவிட்டார்‌. இன்றுதான்‌ இந்தச்‌ சோதனை. 

அடி, உதை, அவமானம்‌. இன்னும்‌ குறையாத போதை. 
இத்தனைக்கும்‌ கீழே ஒரு வகையான விகாரமற்ற 
அமைதி. இத்தனையையும்‌ பொறுத்துக்‌ கொண்டு 
விட்டோமே என்ற உள்ளார்ந்த எக்களிப்பு. இவற்றின்‌ 
விளைவால்‌ உறங்கிக்கொண்டிருந்தான்‌ கைதி. 
லாக்கப்பில்‌ கதவு திறந்து கிடந்ததோ, அதனுள்‌ :டூ நாட்‌ 
சிக்ஸ்‌: நுழைந்ததோ, அவனை ஏற இறங்கப்‌ பார்த்ததோ, 
இலேசாகக்‌ காலால்‌ உதைத்ததையோ அவன்‌ 
உணரவில்லை. அசையாது கிடந்த உடலை உற்று 
நோக்கிவிட்டு அவன்‌ முகவாயை உற்றுக்‌ குனிந்து 


இரண்டு கைகளாலும்‌ பற்றி இழுத்தார்‌ “௫ நாட்‌ சிக்ஸ்‌”. 
உடல்‌ பக்கவாட்டில்‌ சலனமின்றி நேராக நகர்ந்தது. “டூ 
நாட்‌ சிக்ஸ்‌” அந்த உடல்‌ கிடக்கும்‌ நிலையும்‌, திசையும்‌ 
ஏதோ முக்கியத்துவம்‌ பெற்றிருப்பதுபோல பார்த்தார்‌. 
அமைதியாக அவர்‌, உடலை ஒருமுறை சுற்றி 
வந்தவண்ணமே தன்னுடைய கூர்மையான 
பார்வையால்‌ அதன்‌ பல பாகங்களையும்‌ உற்று 
நோக்கினார்‌. பிறகு தன்‌ வேலையை கவனிக்க 
ஆரம்பித்தார்‌. 

கைதியின்‌ உடல்‌, நீண்டநேரம்‌ தன்னைத்தானே 
உணர்வுகளின்‌ சீண்டல்களிலிருந்தும்‌, 
வெறித்தாக்குதல்களிலிருந்தும்‌ பாதுகாத்துக்‌ கொள்ள 
முடியவில்லை. விரைவில்‌, உடல்‌ வெருண்டு இறுகியது. 
அது தனித்தனிப்‌ பகுதிகளாகத்‌ துடித்தது. உடலின்‌ 
ஒவ்வொரு மூலையிடுக்கிலும்‌ அப்படி ஒரு தாக்குதல்‌; 
நரம்புகளைச்‌ சுண்டி இழுத்து தன்‌ இச்சைப்படி 
செயல்படாதவாறு முடக்கிவிடும்‌. சொடுக்கு 
சதைகளைக்‌ கவ்விக்கொள்ளும்‌. நட்டுவாய்க்காலியின்‌ 
பிடி இருதயத்தைப்‌ பந்துபோல்‌ துள்ள வைக்கும்‌ 
திகைப்பு. காதுகளிலே ஒரு அடைப்பு. கண்களை 
திறக்கவொட்டாது தடுக்கும்‌ சதை இழுப்பு. 
தொண்டையின்‌ ஆழத்திலிருந்து “தண்ணி, தண்ணி” 
என்பதுபோல்‌ உறுமல்‌, வாயில்‌ நுரையைத்‌ 
தள்ளிக்கொண்டு பீறிட்டு வந்தது. “டூ நாட்‌ சிக்ஸ்‌” 
அதையெல்லாம்‌ முகம்‌ திரும்பிப்‌ பார்க்கவில்லை. 
சுவிட்ச்சை மட்டும்‌ ஆஃப்‌ செய்தார்‌. தனக்கு போலீஸ்‌ 
டியூட்டி இல்லாத நேரங்களில்‌ மிகவும்‌ கெளரவமான 
முறையில்‌ மேல்‌ வருமானம்‌ வாங்கிக்‌ கொடுத்த 
அவருடைய எலக்ட்ரிக்‌ ஞானம்‌, அவ்வப்போது போலீஸ்‌ 
ஸ்டேஷன்களில்‌ மின்சாரச்‌ சிக்கல்கள்‌ ஏற்பட்டால்‌ 
அதை உடனே கவனிக்கும்‌ ஆற்றலால்‌ அவருக்கு 
ஸ்டேஷனில்‌ மரியாதையும்‌ மதிப்பும்‌ வாங்கிக்‌ கொடுத்த 
அதே மின்னறிவு, இன்று தப்பியோட முயன்று தன்னை 
அவமானத்தில்‌ ஆழ்த்தியிருக்கக்கூடிய கைதியைப்‌ பழி 


தீர்த்துக்கொள்வதிலும்‌ அவருக்கு உதவியதில்‌ நம்பர்‌ டூ 
நாட்‌ சிக்ஸுக்கு உண்மையிலேயே மிகவும்‌ உள்ளடங்கிய 
மகிழ்ச்சி. 


SR 2K RRR RRR 


52.தங்க ஒரு : கிருஷ்ணன்‌ 
நம்பி 


அன்புள்ள செல்லா, 

உன்‌ கடிதம்‌ கிடைத்தது. என்ன செய்யச்‌ சொல்லுகிறாய்‌? 
முயற்சியில்‌ ஒன்றும்‌ குறையில்லை . ஒவ்வொரு 
நாள்‌ மாலையும்‌, மந்தைவெளி. புரசைவாக்கம்‌, 
கீழ்ப்பாக்கம்‌ என்று வேகமாக அலையத்தான்‌ 
செய்கிறேன்‌. மோட்டார்காரனுக்குக்‌ காசு கொடுத்துக்‌ 
கட்டி வராது என்று விளக்கெண்ணை வேறு வாங்கி 
வைத்திருக்கிறேன்‌ காவில்‌ போட்டுத்‌ தேக்க. என்‌ 
காலைப்‌ பிடித்துவிட நீயும்‌ இங்கு உடனே வர வேண்டும்‌ 
என்பதுதான்‌ என்‌ ஆசை. ஆனால்‌ என்ன செய்யச்‌ 
சொல்லுகிறாய்‌, செல்லா, முப்பது ரூபாய்க்கு மேல்‌ 
போகவும்‌ கூடாது. அதுவே நம்‌ சக்திக்கு மீறியதுதான்‌. 
போனால்‌ போகிறது என்று கொடுக்கத்‌ தயாராக 
இருந்தாலும்கூடக்‌ கிடைக்க மாட்டேன்‌ என்கிறதே. 
நேற்று நடந்த அந்தச்‌ சம்பவம்‌, அந்தக்‌ காட்சி, அதை நீ 
பார்த்திருக்க வேண்டுமே செல்லா, 
தேனாம்பேட்டையில்‌... 

தேனாம்பேட்டை பக்கம்தான்‌ போய்க்கொண்டிருந்தேன்‌.. 
ஒரு சந்து. குப்பையும்‌, சேறும்‌ சாக்கடையும்‌, பன்றிக்‌ 
கூட்டமும்‌ - ஒரே அசுத்தக்‌ களஞ்சியமாக இருந்தது. 
மூக்கைக்‌ கழற்றி எறிந்துவிட முடிந்தால்‌ எவ்வளவு 
நன்றாக இருக்கும்‌ என்று எண்ணமிட்டபடி நடந்தேன்‌. 
அந்தச்‌ சந்தினுள்‌ எப்படித்தான்‌ நுழைந்தேனோ, 
கால்கள்‌ நடக்கக்‌ கூசின. ஆனால்‌ மனிதன்‌ அங்கும்‌ 


சுவாசித்துக்‌ கொண்டு, சாப்பிட்டுக்கொண்டு, குழந்தை 
குட்டிகளோடு கொஞ்சிக்‌ குலவிக்கொண்டு 
உட்கார்ந்துதான்‌ இருக்கிறான்‌. என்னத்தைச்‌ சொல்ல? 
உடம்பெல்லாம்‌ கூசிற்று. வேறு வழியில்லை. அந்தச்‌ 
சந்தைக்‌ கடந்துதான்‌ நான்‌ போகவேண்டிய இடத்துக்குப்‌ 
போக வேண்டியிருந்தது. போன காரியம்‌ மட்டும்‌ 
வெற்றியாக முடிந்திருந்தால்‌... “ஸ்டார்ட்‌ இம்மீடியட்லி?' 
ஆம்‌. அவ்வளவுதான்‌. இந்நேரம்‌ நீ நம்‌ கண்மணி 
ராஜாவுடன்‌ ரெயிலில்‌ வந்துகொண்டிருந்திருப்பாய்‌... 
சரி, போகட்டும்‌; அந்தக்‌ காட்சியை அல்லவா சொல்ல 
வந்தேன்‌ - 

போன காரியம்‌ காயாய்ப்‌ போன ஏமாற்றத்துடன்‌, அந்த 
ஏமாற்றப்‌ புண்ணுக்கு மருந்திடுவதுபோல ஜாலியான 
சினிமா மெட்டு ஒன்றைச்‌ சீட்டியடித்தபடி அந்தச்‌ 
சந்துவழி - அதிலிருந்து நான்‌ தப்புவதற்கில்லை - 
வந்து கொண்டிருந்தேன்‌. 

அப்போதுதான்‌ அந்தக்‌ காட்சி, ஒரு 
வேப்பமரத்தினடியில்‌ இரண்டு பெரிய பழைய பூட்சுகள்‌. 
கனமான, தடித்த, அங்கங்கே ஓட்டுப்‌ போட்ட 
போலீஸ்காரன்‌ பூட்சுகள்‌. யாராவது போலீஸ்காரந்தான்‌ 
காலுக்கு உதவாததை அங்கே வீசி எறிந்துவிட்டுப்‌ 
போயிருக்க வேண்டும்‌. அப்படியானால்‌ யாரோ 
போலீஸ்காரன்‌ தெருவில்‌ விட்டுவிட்டுப்‌ போன 
பூட்சுகள்‌ இன்னும்‌ அப்படியே, அங்கேயே 
கிடந்ததுகொண்டிருக்கிறதா? ஓட்டை, உடைசல்‌ பழைய 
சாமான்கள்‌ வாங்குகிறவன்‌ கண்களில்கூடவா 
படவில்லை அவை! அந்தப்‌ பூட்சுகளை மீண்டும்‌ 
ஒருமுறை நான்‌ கவனித்தேன்‌. என்ன ஆச்சரியம்‌! ஒரு 
பூட்சுக்குள்ளிருந்து பந்து பந்தாய்ப்‌ புகைச்‌ சுருள்‌ 
வெளிப்பட்டுக்கொண்டிருந்தது என்று பார்க்க 
வேப்பமரத்தின்‌ அருகே போனேன்‌. புகை மேலும்‌ 
வெளிப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறது. அது 
மட்டுமா! பூட்ஸின்‌ வேறொரு பக்கத்திலிருந்து ஒரு சிறு 
துவாரத்தின்‌ வழியாகத்‌ தண்ணீர்‌ வேறு வெளியே 


வந்துகொண்டிருந்தது! 

அந்த பூட்சை நெருங்கி கைகளிரண்டையும்‌ 
முதுகுப்புறம்‌ கட்டிக்கொண்டு, தலையைக்‌ குனிந்து 
புகை வெளிவரும்‌ இடத்தை உற்றுப்‌ பார்த்தேன்‌. எரியும்‌ 
சுடர்‌ தெரிந்தது. வேறு எதுவும்‌ தெளிவுபடவில்லை. 
உட்கார்ந்து நன்றாகப்‌ பார்க்கலாம்‌ என்று தரையில்‌ 
குனிந்தேன்‌. அப்போது சிறு தும்மல்‌ சப்தம்‌ 
உள்ளேயிருந்து கேட்டது. தும்மியவன்‌ மனிதன்‌ தான்‌. 
என்‌ நிழல்‌ தன்மேல்‌ கவிந்ததும்‌ அந்த மனிதன்‌ 
அண்ணாந்து மேலே பார்த்தான்‌. “என்ன சார்‌! என்ன 
பார்க்கிறீர்கள்‌...? அடுப்பில்‌ ஈர விறகை 
வைத்துவிட்டாள்‌ வீட்டுக்காரி. புகைகிறது... என்ன 
விஷயம்‌? உள்ளே வாருங்களேன்‌...! ஒ! இல்லை, 
இல்லை... நானே வெளியே வருகிறேன்‌” என்று கூறிய 
அந்த மனிதன்‌ தென்னை ஈரக்‌ குச்சியால்‌ படி கட்டிய 
ஒரு நூல்‌ ஏணியின்‌ மேல்‌ வேகமாக ஏறி மேலே வந்தான்‌. 
அவன்‌ வேகமாக வந்தும்‌ கூட என்‌ பக்கம்‌ அவன்‌ வர 
இரண்டு நிமிஷம்‌ பிடித்தது. மீசையை 
முறுக்கிவிட்டவாறு பூட்சின்‌ மேல்‌ தளத்தில்‌ வந்து 
நின்றான்‌ அவன்‌. “கலிவரின்‌ யாத்திரை: என்ற 
இங்கிலீஷ்‌ கதையில்‌ வரும்‌ லில்லிபுட்‌ பேர்வழிகளைப்‌ 
போலல்லவா இருக்கிறான்‌ இவன்‌! உயரம்‌ அரை 
விரற்கடை கூட இருக்காது. கருப்பாக இருந்தான்‌. தலை 
வழுக்கை. கடுகாய்‌ சிறுத்த மூக்கும்‌ கண்ணும்‌, காக்கி 
நிஜார்‌ மட்டும்‌ அணிந்திருந்தான்‌. நெஞ்சில்‌ கீரை விதை 
பரப்பியதுபோல மயிர்‌ படர்ந்திருந்தது. உடம்பில்‌ 
வேர்வையின்‌ ஈரம்‌. புகையில்‌ நின்றதால்‌ தானோ 
என்னவோ அவன்‌ விழிகள்‌ சிவந்துபோயிருந்தன. 
பின்னும்‌ இரண்டு தரம்‌ தன்‌ கண்களைக்‌ கசக்கிவிட்டுக்‌ 
கொண்டான்‌. அவன்‌ கேட்டான்‌: 

“என்ன சார்‌...! ஏன்‌ இப்படி நிற்கிறீர்கள்‌... ஏதோ 
மலைத்தமாதிரி...!” 

இல்லை . அதெல்லாம்‌ ஒன்றும்‌ இல்லை... சும்மாதான்‌... 
இதுதான்‌ உங்கள்‌... வீடா?”- வியப்புடன்‌ கேட்டேன்‌. 


“ஆம்‌. இதில்தான்‌ வசிக்கிறேன்‌. ரொம்ப செளகரியமான 
இடம்‌. நான்‌, என்‌ மனைவி, மூன்று குழந்தைகள்‌; ஐந்து 
பேருக்குப்‌ போதாதா?” 

“என்ன இதிலா?” 

“ஆம்‌, மேலும்‌ என்‌ சொந்த வீடு. அதோ, அதுகூட என்‌ 
வீடுதான்‌.”- மற்றொரு பூட்சைச்‌ சுட்டிக்‌ காட்டினான்‌. 
“ஓ ஹோ” 

“முன்னே உங்களைப்போல்‌ இருந்தபோது இது என்‌ கால்‌ 
பூட்சாகத்‌ தான்‌ இருந்தது. அப்போது நான்‌ போலீஸ்‌ 
கான்ஸ்டபில்‌. இப்போது சி.ஐ.டி. ரகசிய போலீஸ்‌. 
உத்தியோகம்‌ கொஞ்சம்‌ உயர்ந்துவிட்டது. இந்த 
உத்தியோக உயர்வுகூட உங்களைப்‌ போல 
இருந்திருந்தால்‌ கிடைத்திருக்கும்‌ என்கிறீர்களா? 
இதற்கும்‌ எத்தனை சிபாரிசு என்கிறீர்கள்‌...!” என்று 
அலுத்துக்கொண்டான்‌. அந்த மனிதன்‌. அவன்‌ 
என்னைக்‌ கேட்டான்‌. 

“நீங்கள்‌ எங்கே... இப்படி இடம்‌ தேடியா?...” மிகவும்‌ 
தாழ்ந்த குரலில்‌, ஒருவித அனுதாப சுருதியில்‌ அவன்‌ 
இதைக்கேட்டான்‌. 

“ஆம்‌... இடம்தான்‌...தேட ஆரம்பித்து ரொம்ப ரொம்ப 
நாளாகிறது. முப்பது ரூபாய்க்குள்‌ ஒரு இடம்‌.... என்‌ 
குழந்தை, மனைவி, நான்‌ - மூன்று பேருக்கும்‌. 
கிடைத்தால்தானே. அவள்‌ ஊரிலிருந்து வாரத்துக்கு 
நாலு கடிதம்‌ எழுதுகிறான்‌. “கிடைத்ததா?... 
கிளம்பலாமா?” என்று இப்போதும்‌, இதோ இந்தப்‌ பக்கம்‌ 
தேடிவிட்டுத்தான்‌... இடம்‌ இருக்கிறது. ஐம்பது 
ரூபாயாம்‌...! எங்கே போவது?...வெறும்‌ குமாஸ்தா.” - 
நான்‌ பெருமூச்செறிந்தேன்‌. என்‌ பெருமூச்சுக்கு உரிய 
மரியாதை செலுத்துபவன்‌ போல்‌ ஒரு நிமிஷம்‌ 
மெளனமாக நின்றுவிட்டுப்‌ பிறகு சொன்னான்‌. 
“இதோ, இந்த வீட்டை வாடகைக்கு விடுவதாகத்தான்‌ 
இருக்கிறேன்‌. ஐந்து ரூபாய்‌ மாதத்துக்கு. இரண்டு மாத 
வாடகை அட்வான்சாகக்‌ கொடுத்துவிட வேண்டும்‌. 
நேற்று ஒருவர்‌ வந்து பார்த்துவிட்டுப்‌ போனார்‌. இந்த 


வாடகை அதிகமாம்‌. கட்டி வராதாம்‌. வேண்டாமாம்‌; 
போனால்‌ போய்விட்டுப்‌ போகிறார்‌. அவருடைய மாத 
வருவாயே முப்பது ரூபாய்தானாம்‌. அதற்க்கு நான்‌ 
என்ன பண்ணுவது? எனக்கும்‌ என்ன, மாசம்‌ ஆயிரமா 
வருகிறது!... சரி, அது போகட்டும்‌ உங்களுக்குக்‌ 
கொடுத்துவிடலாம்‌ என்றால்‌... ஒ, அது முடியாதே, 
நீங்கள்‌... நீங்கள்‌... என்ன செய்ய? ரொம்பவும்‌ 
பரிதாபமாக இருக்கிறது; இரண்டு மாதமாக அந்த வீடு 
காலியாகத்தான்‌ கிடக்கிறது. முன்னே இருந்த ஆசாமி 
இரண்டு மாத வாடகை பாக்கி போட்டுவிட்டு, பணம்‌ 
கொடுக்காமல்‌ கம்பி நீட்டிவிட்டான்‌. போலீஸ்காரனுக்கே 
மிளகாய்‌ அரைத்துவிட்டுப்‌ போய்விட்டான்‌. அவனை 
நான்‌ விடப்போவதில்லை... அது சரி, நீங்கள்‌ 
நிற்கிறீர்களே!... உட்காரச்‌ சொல்லவும்‌...” 

“அதனால்‌ என்ன... பரவாயில்லை. ஒரு இடம்‌ 
கிடைப்பதாயிருந்தால்‌ இப்படியே நெஞ்சில்‌ கையைக்‌ 
கட்டிக்கொண்டு நூறு நூற்றைம்பது வருஷம்‌ 
நின்றுவிடலாம்‌. கால்‌ வலித்தாலும்‌, இடம்‌ கிடைத்த 
பிறகு கடுப்புத்‌ தீர உட்கார்ந்து ஆறலாமல்லவா? 
ஆனால்‌ ஒருயுகம்‌ நின்றாலாவது கிடைக்குமா?... 
ஹுஹும்‌, உங்கள்‌ வீட்டைப்‌ பயன்படுத்திக்கொள்ளும்‌ 
அதிருஷ்டமும்‌ எனக்கில்லை. என்ன பண்ணுவது... 
ஆமாம்‌... நீங்கள்‌ எப்படி... இப்படி...”- நான்‌ இப்படி 
இழுத்தேன்‌. 

“ஓ! புரிந்தது. என்‌ இந்த உருவத்தைத்தானே 
கேட்கிறீர்கள்‌! எப்படி இந்த உருவம்‌ என்று. 
அப்படித்தானே? இந்தப்‌ பட்டணத்தில்‌ இன்னும்‌ கொஞ்ச 
காலம்‌ நீங்கள்‌ தங்கியிருந்துவிட்டால்‌ போதும்‌; விடை 
தானாகவே உங்களுக்குத்‌ தெரிந்துவிடும்‌... இருந்தாலும்‌ 
நானே சொல்லிவிடுகிறேன்‌... இந்தப்‌ பட்டணத்துக்கு 
நான்‌ வந்து சேர்ந்து எத்தனையோ 
வருஷங்கலாகிவிட்டன. நாங்கள்‌ நானும்‌ என்‌ 
மனைவியும்‌. கிராமத்திலிருந்து வந்தோம்‌. எங்கள்‌ 
கல்யாணம்‌ நடந்த மறுநாள்‌ எனக்கு வேலை உத்தரவு 


வந்தது. எல்லாம்‌ அவளுடைய அதிர்ஷ்டம்தான்‌. 
போலீஸ்‌ வேலை. அப்போது நான்‌ உங்களை விடவும்‌ 
ஒரு பிடி உயரமாக இருந்ததாகத்தான்‌ நினைவு. 
பட்டணம்‌ வந்து இடம்‌ தேடி அலைந்தேன்‌. இந்தப்‌ 
பட்டணம்‌ என்றுதான்‌ நெருக்கமாக இருந்ததில்லை? 
அது சரி, இது ஒரு பட்டணம்‌ என்றா நினைக்கிறீர்கள்‌? 
ஒ! இது ஒரு சந்தை; பெரிய சந்தை. சந்தை 
நெருக்கடியாகத்தான்‌ இருக்கும்‌. ஆனால்‌ இந்தச்‌ சந்தை 
கலைவதில்லை. கூடிய சந்தை கூடியபடியே இருக்கிறது. 
சந்தையிலேயே எல்லாரும்‌ தங்கிவிட்டார்கள்‌. 
அப்போதும்‌ வெய்யில்‌ இப்படிதான்‌. நெருப்பு. இடம்‌ தேடி 
வெய்யிலில்‌ நான்‌ அலைந்து திரிந்தேன்‌. வெய்யில்‌ 
காலம்‌ முடிந்து மழையின்‌ காலம்‌ வந்து மீண்டும்‌ 
வெயிலின்‌ காலம்‌ தொடர்ந்தது. அப்போதும்‌ நான்‌ 
இந்தப்‌ பட்டணத்தைச்‌ சுற்றிக்‌ கொண்டுதான்‌ 
இருந்தேன்‌. கடைசியில்‌, ரொம்ப ரொம்பக்‌ கடைசியில்‌, 
ஒரு இடம்‌ கிடைத்தது. அந்த இடத்துக்கு நான்‌ என்ன 
வாடகை கொடுத்தேன்‌ என்பது நினைவில்லை. 
ஆனால்‌ நிச்சயம்‌ என்‌ சக்திக்கு மீறிய வாடகைதான்‌. 
கிராமத்துக்குப்‌ போய்‌ என்‌ மனைவியை அழைத்து 
வந்தேன்‌. கிடைத்த இடம்‌ கொஞ்சம்‌ செளகரியமாகவே 
இருந்தது. உட்காரவும்‌, உடம்பைச்‌ சற்று வளைத்துப்‌ 
படுக்கவும்‌ தாராளமாகவே இருந்தது. அந்த இடத்தில்‌ 
நாங்கள்‌ வளைந்து வளைந்து படுத்திருந்தோம்‌. 
ஆனால்‌ எப்போதுமே காலை நீட்டிக்கொண்டு உட்கார 
அங்கே வசதி இருந்ததே, அது பெரிய விஷயம்‌ 
அல்லவா? என்றாலும்‌ இரவில்‌ அப்படி உட்கார்ந்து 
எங்களால்‌ தூங்க முடியவில்லை. மேலும்‌ அப்போது 
நாங்கள்‌ இளம்‌ தம்பதிகள்‌... என்ன ஸார்‌, 
கேட்கிறீர்களா? ரொம்பவும்‌ சுருக்கமாகத்தான்‌ 
சொல்லுகிறேன்‌...” 

“ம்‌... சொல்லுங்கள்‌.” - நான்‌ தலையைப்‌ பலமாகச்‌ 
சுழற்றினேன்‌. 

“கொஞ்ச காலத்துக்குப்‌ பிறகு அந்த வீட்டை நங்கள்‌ 


காலி சேயை வேண்டியதாயிற்று. வீட்டுக்காரன்‌ 
வாடகையை உயர்த்தினான்‌. மீசையை 
முறுக்கிக்கொண்டு நான்‌ முறைத்தேன்‌. என்‌ போலீஸ்‌ 
ஜம்பம்‌ ஒன்றும்‌ அவனிடம்‌ சாயவில்லை. அவன்‌ 
கண்டிப்பாகப்‌ பேசிவிட்டான்‌. மேலும்‌ எனது கூனல்‌ 
விழுந்த முதுகைப்‌ பார்த்து அவன்‌ கேலியாகச்‌ சிரிக்க 
வேறு செய்தான்‌. ஆம்‌, அந்த இடைக்காலத்தில்‌ என்‌ 
முதுகும்‌ என்‌ மனைவியின்‌ முதுகும்‌ நன்றாக வளைந்து 
கூனிக்‌ குறுகிப்‌ போய்விட்டிருந்தது. வெகு நாட்களாக 
வளைந்து வளைந்து படுத்திருந்ததால்தானோ 
என்னமோ எலும்பு வில்லாயின எங்கள்‌ முதுகுகள்‌.” 
மீண்டும்‌ இடம்‌ தேடித்‌ திரிந்தேன்‌. கூனல்‌ முதுகுடன்‌ 
பட்டணத்து வெய்யிலில்‌ சிறிது காலம்‌ சுற்றிய பின்‌ ஒரு 
இடம்‌ கிடைத்தது. நாலு வருஷம்‌ தேடிய பிறகுதான்‌ 
கிடைக்கும்‌ என்று முதலில்‌ நினைத்தேன்‌. எப்படியோ 
சீக்கிரம்‌ கிடைத்துவிட்டது. எங்கள்‌ அதிர்ஷ்டம்தான்‌. 
முன்னை விடவும்‌ வாடகை சிறிது அதிகம்‌. இடம்‌ 
முன்னை விடவும்‌ சற்று சிறிது. ஆனால்‌ கால்‌ நீட்டி 
நாங்கள்‌ உட்கார முடிந்தது. இரவில்‌ உன்னை விடவும்‌ 
முதுகை வளைத்து, அரை வட்டமாகச்‌ சுருண்டு கிடக்க 
இடமிருந்தது. நானும்‌ என்‌ மனைவியும்‌ சேர்ந்து ஒரு 
வட்டமாகக்‌ கிடப்போம்‌. 

“இந்த வட்டத்துக்குள்‌ இருக்கும்‌ காலி இடத்தை 
யாருக்காவது ஒண்டிக்‌ கிடித்தனம்‌ விடலாமல்லவா?” 
என்று என்‌ வீட்டுக்காரி கேட்டாள்‌. அவள்‌ மிகவும்‌ 
கெட்டிக்காரி என்பதில்‌ என்ன சந்தேகம்‌? அப்படி 
யாராவது குடித்தனம்‌ பண்ண வந்தால்‌ அது எங்களுக்கு 
லாபம்தானே? எங்கள்‌ வருவாய்‌ சிறிது அதிகரிக்காதா? 
அந்த வீட்டில்‌ வைத்துத்தான்‌ எங்களுக்குக்‌ 
குழந்தைகள்‌ பிறக்க ஆரம்பித்தன. பிறந்த 
குழந்தைகளின்‌ முதுகுகளும்‌ வளைந்தே இருந்தன. 
ஒருகால்‌ கருப்பையில்‌ அவைகள்‌ நிமிர்ந்தே 
இருந்திருக்கலாம்‌. 

“நாள்‌ செல்லச்‌ செல்ல ஒரு அதிசயம்‌ நிகழ்ந்தது. எங்கள்‌ 


முதுகுகள்‌ சிறிது சிறிதாக நிமிரத்‌ தொடங்கின. 
அப்படியே எங்கள்‌ குழந்தைகளின்‌ முதுகுகளும்‌ 
படிப்படியாக நிமிர்ந்து வந்ததை எல்லையற்ற 
மகிழ்ச்சியுடன்‌ நாங்கள்‌ கவனித்து வந்தோம்‌. ஆனால்‌ 
கொஞ்ச நாளில்‌ எங்கள்‌ குழந்தைகளிரண்டும்‌ ஒன்றன்‌ 
பின்‌ ஒன்றாகத்‌ திடுதிப்பென்று இறந்து போயின. 
நாங்களும்‌ நோய்வாய்ப்பட்டோம்‌. குழந்தைகள்‌ 
இறந்ததில்‌ நாங்கள்‌ மிகவும்‌ துயரம்‌ அடைந்தோம்‌ 
என்றாலும்‌, அந்தத்‌ துயர நிகழ்ச்சிக்குப்‌ பின்‌ எங்கள்‌ 
வாழ்க்கையில்‌ அற்புதமான சில செளகரியங்கள்‌ வந்து 
கூடின. முதுகு கூனி, முதுகு நிமிர்ந்த பின்‌ 
முன்னைவிடவும்‌ குறுகிச்‌ சிறுத்தோம்‌. நாங்கள்‌ இருந்த 
வீடு ஒரு மாளிகையை எங்களுக்குத்‌ தோன்றும்‌ 
வண்ணம்‌ நாங்கள்‌ உருமாற்றம்‌ கொண்டுவிட்டதை 
என்னவென்று சொல்ல? ஒன்று சிறுத்தது ஒன்று 
சிருக்கவில்லை என்றில்லாதபம எங்கள்‌ எல்லா 
அங்கங்களும்‌ அதனதன்‌ அளவில சீராக, சுருக்கமாக - 
நானும்‌ அவளும்‌ கண்ணாடியில்‌ கண்டு 
களிப்புரும்படியாக- அமைந்துவிட்டதை 
என்னவென்று சொல்ல! இருந்த சிறு குடில்‌ பெரிய 
வீடாகவும்‌ அணிந்து வந்த சரியான சட்டைகள்‌ 
தொளதொளத்து, உடல்‌ நீண்டு, கை நீண்டு, தோல்‌ 
பட்டை நீண்டு.... பேஷ்‌, பேஷ்‌! ஒரு வேட்டியை இரண்டு 
வேட்டியாக்கிக்‌ கொள்ள முடிந்தது! பழைய ஒரு நாள்‌ 
சாப்பாட்டில்‌ இரண்டு நாள்‌ பசியைத்‌ தீர்த்துக்கொள்ள 
முடிந்தது. ஒரு நாளைக்கு ஓரணா மோர்‌ வாங்கிய 
நாங்கள்‌ இப்போது அரை அணா மோர்‌ வாங்கத்‌ 
தொடங்கினோம்‌. நாங்கள்‌ பாதியாய்ச்‌ சிறுக்க எங்கள்‌ 
தேவைகளும்‌ பாதியாய்ச்‌ சிறுத்தன. ஆனால்‌ பழைய 
வருவாய்‌ அப்படியேதான்‌ வந்தது. இருந்த வீடு 
முன்யிருந்தது போலவேதான்‌ இருந்தது. ஆ! என்ன 
ஆனந்தம்‌! என்ன வெற்றி! பேரதிர்ஷ்டம்‌...!” 

அந்த மனிதன்‌ சொல்லச்‌ சொல்ல நான்‌ 
அமைதியாகவும்‌, ஆச்சரியத்தை விழுங்கிக்கொண்டும்‌ 


கேட்டுக்கொண்டும்‌ நின்றேன்‌. அக்குறுமனிதன்‌ 
உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டக்காரன்‌ தான்‌. 

நெற்றி வியர்வையை வழித்து விட்டு விட்டு இரண்டு 
இடுப்பிலும்‌ இரண்டு கைகளையும்‌ மீண்டும்‌ ஊன்றிக்‌ 
கொண்டு என்னை அண்ணாந்து நோக்கினான்‌ அந்த 
மனிதன்‌. 

“உம்‌ அப்புறம்‌” என்றேன்‌ நான்‌. 

பொழுது இருட்டத்‌ தொடங்கிற்று. தெரு விளக்குகள்‌ ஒரு 
வகைச்‌ சோகம்‌ கலந்த மங்கிய ஒளியை மண்ணில்‌ 
தேய்க்கத்‌ தொடங்கின. தன்‌ பேச்சில்‌ தானே 
சலிப்புற்றவன்‌ போல்‌ அந்த “இக்கினியூண்டு' மனிதன்‌, 
“அப்புறம்‌ என்ன ஸார்‌...” என்று ஒரு இழுப்பு 
இழுத்தான்‌. நானும்‌ சற்றுச்‌ சலிப்புற்றுத்தான்‌ இருந்தேன்‌. 
போய்விடலாம்‌ என்றே தோன்றியது. ஆபீஸ்‌ 
வேலைகளும்‌ மண்டையை அழுத்திற்று. ஆனாலும்‌ 
நான்‌ பேச்சை வளர்க்க முனைந்தேன்‌. ஏனென்றால்‌ 
அறையும்‌ குறையுமாய்‌ விஷயத்தை விட்டுவிட்டால்‌ 
உனக்கு எரிச்சலாக வருமே செல்லா. எதையுமே 
கடைசிவரை தெரிந்து கொள்ளும்‌ அக்கறை 
உள்ளவலாயிற்றே நீ. ஆனால்‌ உலகத்தில்‌ எதையுமே 
கடைசிவரை தெரிந்துகொள்ள முடியாது என்பதை 
மீண்டும்‌ உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌. கடைசி கடைசி 
என்பதெல்லாம்‌ வெறும்‌ மயக்கம்தான்‌. சரி போகட்டும்‌... 
பாதியாகக்‌ குருகியவன்‌ பூட்சுக்குள்‌ புகும்‌ அளவுக்கு 
எப்படி ரூபம்‌ பெற்றான்‌ என்று நீ அடுத்த கடிதத்தில்‌ 
நிச்சயமாகக்‌ கேட்பாய்‌. நான்‌ இப்படி இங்கே 
நிறுத்திவிட்டால்‌. உனக்காக அவனிடம்‌ பேச்சை 
வளர்த்தினேன்‌. ” உம்‌ அப்புறம்‌, அப்புறம்‌” என்றேன்‌. 
அவன்‌ சிரித்தான்‌. அரை நிக்கரை மேலே இழுத்துச்‌ சரி 
செய்துகொண்டான்‌. தொண்டையையைக்‌ கனைத்துக்‌ 
குரலை வசதி பண்ணிக்கொண்டான்‌. 

அப்புறம்‌ என்ன?... அதேதான்‌, அப்புறமும்‌ எங்களுக்குக்‌ 
குழந்தைகள்‌ பிறந்தன. குடும்பம்‌ பெருகிற்று. என்‌ 
மனைவி வியாதிகளில்‌ விழுந்தாள்‌; எழுந்தால்‌. 


குழந்தைகளும்‌ நோய்‌ நொடிப்பட்டன. செலவு 
அதிகரித்தது. இடையில்‌ வாய்த்திருந்த செளகரியங்கள்‌ 
இல்லாமலாயிற்று. விலைவாசிகள்‌ நாள்‌ செல்லச்‌ 
செல்ல விஷ வேகத்துடன்‌ ஏறின. உலகத்திலே 
எங்கெங்கோ கடும்‌ யுத்தங்கள்‌ மூண்டன. இந்தப்‌ 
பட்டணத்தின்‌ நெருக்கடி பத்து மடங்காய்‌, நூறு 
மடங்காய்‌, மிகுந்தது. வீட்டு வாடகை என்னும்‌ பேய்‌ 
அமோகமாய்‌ வானை முட்டிக்கொண்டு எழுந்தது. 
மீண்டும்‌ நான்‌ இருந்த வீட்டை விட்டுச்‌ செல்ல 
வேண்டியவனானேன்‌. இன்னும்‌ பதினைந்து கூட்டிக்‌ 
கொடு என்றான்‌ வீட்டுக்காரன்‌. என்‌ சம்பளம்‌ அப்போது 
சிறிதளவு ஏறியிருந்தது. என்றாலும்‌ விலைவாசியும்‌, 
குடும்பமும்‌ பெருத்துப்‌ போனதால்‌ நிலைமையைச்‌ 
சமாளிக்க முடியவில்லை. மறுபடியும்‌ : ஒரு வீடு” என்று 
நாயை நடந்தேன்‌. இந்தப்‌ பட்டணத்தைச்‌ சுற்றிச்‌ சுற்றி... 
போதும்‌, இப்படிப்‌ பேசிக்கொண்டே இருக்கப்‌ 
பிடிக்கவில்லை ஸார்‌! மேலும்‌ இப்போ எனக்குப்‌ 
பசிக்கிறது. விஷயத்தை ஓட்டிச்‌ ஒல்லி முடித்து 
உங்களையும்‌ வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறேன்‌. நீங்கள்‌ 
நூறு வருஷமாய்‌ நின்றுகொண்டிருப்பதாகவும்‌ 
நூற்றைம்பது வருஷமாய்‌ என்‌ சுயசரிதத்தை 
உங்களிடம்‌ கடைவிரித்துக்‌ கொண்டிருப்பதாகவும்‌ 
எனக்குத்‌ தோன்றுகிறது... ஏன்‌, உங்களுக்குப்‌ 
பசிக்கவில்லையா?... ஹோட்டல்‌... மணி இப்போது 
ஏழரை இருக்காது... 

“இருக்கும்‌. இருக்கும்‌... அப்புறம்‌ என்ன?” 

“அப்புறம்‌ என்ன? உலகத்திலேயே மிகச்‌ சிறிய வீடு 
எனக்குக்‌ கிடைத்தது. அதில்‌ நானும்‌ குடும்பமும்‌ 
குடிபுகுந்தோம்‌. எங்களை இரண்டாக, நாளாக 
மடக்கிக்கொண்டு அவ்வீட்டில்‌ படுத்து உறங்கினோம்‌. 
அட்டைகளாய்‌ இழைத்தோம்‌. எங்கள்‌ முதுகுகள்‌ மேலும்‌ 
வளைந்து நிமிர்ந்தது. மேலும்‌ நாங்கள்‌ குறுகிச்‌ 
சிருத்தோம்‌. இருந்த குழந்தைகள்‌ இறந்தன. மேலும்‌ 
பிறந்தன. ஒரு நாள்‌ உணவு நாலு நாள்‌ பசியைத்‌ 


தீர்த்தது. நாலுநாள்‌ பசி தீர்த்த ஒரு நாள்‌ உணவின்‌ 
விலை முன்னை விடவும்‌ எட்டு மடங்காய்‌ ஏறிற்று. 
உலகம்‌ புதிய பல சிக்கல்களில்‌ மாட்டிக்கொண்டு 
திண்டாடியது. பத்துச்‌ சிக்கல்கள்‌ ஒரு புறம்‌ 
விடுபடுகையில்‌ பதினாயிரம்‌ புதுச்சிக்கல்கள்‌ மற்றொரு 
புறம்‌ கால்பரப்பி எழுந்தன. 

“பிறகு உலகத்திலேயே மிகச்‌ சிறிய அந்த வீட்டையும்‌ 
துறக்க வேண்டியவர்களானோம்‌. குடும்பம்‌ 
பெருத்தாலும்‌, நோய்நெடிச்‌ செலவுகள்‌ மிகுந்தாலும்‌, 
விலைவாசிகள்‌ எட்ட முடியாதபடிச்‌ சிறகடித்துப்‌ 
பறந்தாலும்‌, உடல்‌ குருகியதால்‌ ஏற்பட்ட 
செளகரியங்கள்‌ அடிபட்டுப்‌ போயின. 

“பிறகு ஒரு கோழிக்‌ கூட்டில்‌ நாங்கள்‌ குடிபுகுந்தோம்‌...” 
“பிறகு இந்த வீட்டுக்கு - இந்த பூட்சுகள்‌! இது எனது 
பழைய பூட்சு. போலீசில்‌ முதலில்‌ நான்‌ சேர்ந்த 
காலத்ஹ்டில்‌ சர்க்கார்‌ எனக்குக்‌ கொடுத்தது. 
நோக்கமின்றியே பத்திரமாகப்‌ பாதுகாத்துக்கொண்டு 
வந்தேன்‌. ஓட்டுப்‌ போட்டதென்றாலும்‌ உறுதியானது. 
இது மிகவும்‌ செளகரியம்‌, உள்ளே பல வசதிகள்‌ 
பண்ணி வைத்திருக்கிறேன்‌. வந்து பார்க்கிறீர்களா? ஓ! 
மன்னிக்க வேண்டும்‌. உங்களை ரொம்பவும்‌ காக்க 
வைத்துவிட்டேன்‌. மணி இப்போது எட்டு இராதா?... 
இருக்கும்‌. நீங்கள்‌ பொங்கல்‌. உங்களுக்குப்‌ 
பசிக்கவில்லையா? எனக்குப்‌ பசிக்கிறது. கடவுள்‌ 
கிருபையால்‌ சீக்கிரமே உங்களுக்கு வீடு கிடைக்க 
வேண்டும்‌... சரி போய்‌ வாருங்கள்‌. என்‌ மனைவி இதோ 
என்னைக்‌ கூப்பிட்டுக்‌ கத்துகிறாள்‌. கேட்கிறதா?... 
கரம்‌ கூப்பிவிட்டு நூலேணியில்‌ கால்‌ வைத்தான்‌ அந்த 
ஆசாமி. மீண்டும்‌ ஒரு பெருமூச்சை உதறிவிட்டு நான்‌ 
அங்கிருந்து புறப்பட்டேன்‌. 

செல்வா, நம்மை விடவும்‌ அந்தக்‌ குறுகல்‌ பேர்வழி 
அதிர்ஷ்டசாலி இல்லை என்று உன்னால்‌ நினைக்க 
முடிகிறதா. செருப்புக்கு ஏற்றபடி எல்லாம்‌ அவள்‌ 
காலைச்‌ ஹ்சின்னது பண்ணிக்‌ கொடுத்துக்கொண்டே 


வந்திருக்கிறான்‌ இறைவன்‌. 
இப்போது என்ன சொல்கிறாய்‌? நாமும்‌ அவனைப்‌ 
போல்‌... அடக்‌ கடவுளே! 
இப்படிக்கு , 
உயரமான உன்‌ கணவன்‌ 
இலக்கிய வட்டம்‌. 
நன்றி: கிருஷ்ணன்‌ நம்பி ஆக்கங்கள்‌, முழுத்தொகுப்பு 
- காலச்சுவடு பதிப்பகம்‌ 


23. மருமகள்வாக்கு : 
கிருஷ்ணன்‌ நம்பி 


கிருஷ்ணன்‌ நம்பி (நன்றி : ஸ்நேகா பதிப்பகம்‌ 
வெளியீடு.) 

மறுநாள்‌ தேர்தல்‌. பூனைக்கும்‌ கிளிக்கும்‌ இருமுனைப்‌ 
போட்டி. கிளி அபேட்சகர்‌ வீரபாகுக்‌ கோனாரும்‌ பூனை 
அபேட்சகர்‌ மாறியாடும்‌ பெருமாள்‌ பிள்ளையும்‌ 
உயிரைக்‌ கொடுத்து வேலை செய்தார்கள்‌. ஊர்‌ இரண்டு 
பட்டு நின்றது. 

சமையல்‌ வேலைக்குச்‌ செல்பவர்களும்‌ கோவில்‌ 
கைங்கரியக்காரர்களும்‌ நிறைந்த அக்ரகாரத்துப்‌ 
பிள்ளையார்‌ கோவில்‌ தெரு, கிளியின்‌ கோட்டை என்று 
சொல்லிக்கொண்டார்கள்‌. அந்தக்‌ கோட்டைக்குள்‌ பல 
குடும்பங்களுக்கும்‌ பால்‌ வார்த்துக்கொண்டிருந்தவர்‌ 
வீரபாகுக்‌ கோனார்தான்‌. 

modern_art_gallery.- 
contemporary _galleries_of modern art_paintings.merello.- 


_la_nina_sevillana 

மீனாட்சி அம்மாளிடம்‌ சொந்தமாகப்‌ பசு இருந்தது. 
வேளைக்குக்‌ கால்படிப்‌ பாலை வீட்டுக்கு 
எடுத்துக்கொண்டு மிச்சத்தை நியாயமாகத்‌ தண்ணீர்‌ 
சேர்த்து விலைக்கு விற்றுவிடுவாள்‌. ரொக்கந்தான்‌. 
கடனுக்குத்தான்‌ இந்தக்‌ கடங்கார வீரபாகுக்‌ கோனார்‌ 
இருக்கிறானே! 

மீனாட்சி அம்மாள்‌ அப்படியொன்றும்‌ 
வறுமைப்பட்டவள்‌ அல்ல. இருந்த வீட்டுக்கும்‌, 


ஊரடியில்‌ அறுபத்தாறு சென்ட்‌ நஞ்சைக்கும்‌ அவள்‌ 
சொந்தக்காரி. தாலுக்கா பியூனாக இருந்து சில 
வருஷங்களுக்கு முன்‌ இறந்து போன அவள்‌ கணவன்‌ 
அவள்‌ பெயருக்குக்‌ கிரயம்‌ முடித்து வைத்த சொத்து 
இது. ராமலிங்கம்‌ ஒரே பையன்‌, ஸாது. தகப்பன்‌ 
வேலையைப்‌ பாவம்‌ பார்த்துப்‌ பையனுக்கே சர்க்கார்‌ 
போட்டுக்‌ கொடுத்துவிட்டது அவனுடைய 
அதிர்ஷ்டந்தான்‌. கல்யாணமும்‌ பண்ணி 
வைத்துவிட்டாள்‌ மீனாட்சி அம்மாள்‌. தள்ளாத வயதில்‌ 
உதவிக்கு ஒரு மருமகள்‌ வேண்டும்‌ அல்லவா? 
ருக்மிணி மெலிந்து துரும்பாக இருந்தாலும்‌ 
வேலைக்குக்‌ கொஞ்சமும்‌ சளைக்காதவள்‌. 
அதிகாலையில்‌ வாசலில்‌ சாணம்‌ தெளித்துக்‌ கோலம்‌ 
போடுவதிலிருந்து படுக்கப்‌ போகும்‌ முன்‌ மாட்டுக்கு 
வைக்கோல்‌ பிடுங்கி வைப்பது வரை எல்லா 
வேலைகளையும்‌ அவள்‌ அப்பழுக்‌ கில்லாமல்‌ 
செய்துவிடுவாள்‌. சமையலில்‌ அவளுக்கு நல்லகை 
மணம்‌. வெறும்‌ வற்றல்‌ குழம்பும்‌ கீரைக்‌ கறியும்‌ 
பண்ணிப்‌ போட்டால்‌ கூடப்‌ போதும்‌; வாய்க்கு 
மொரமொரப்பாக இருக்கும்‌. (மாமியார்கள்‌ எப்போதும்‌ 
ஏதேனும்‌ குற்றம்‌ குறை சொல்லிக்‌ கொண்டுதான்‌ 
இருப்பார்கள்‌. எல்லாம்‌ மருமகள்காரிகள்‌ திருந்து 
வதற்கும்‌ மேலும்‌ மேலும்‌ முன்னேறுவதற்கும்‌ தானே.) 
ருக்மிணிக்கு பால்‌ கறக்கவும்‌ தெரியும்‌. பால்‌ கறந்தால்‌ 
நெஞ்சு வலிக்கும்‌ என்று பக்கத்து வீட்டுப்‌ பெண்கள்‌ 
சொல்வதுண்டு. ஆனால்‌ பலரும்‌ பேசுவார்கள்‌; 
ஒன்றையும்‌ காதில்‌ போட்டுக்கொள்ளக்கூடாது, பதில்‌ 
பேசவும்‌ கூடாது. ஏன்‌ யாரிடமும்‌ எதுவுமே 
பேசாமலிருப்பது ரொம்ப ரொம்ப உத்தமம்‌. நாம்‌ உண்டு, 
நம்‌ காரியம்‌ உண்டு என்று இருந்துவிட வேண்டும்‌. 
இப்படி, மருமகள்‌ வந்த அன்றே மாமியார்‌ புத்திமதிகள்‌ 
கூறியாகிவிட்டது. மேலும்‌, கல்யாணத்துக்கு முன்பே 
ருக்மிணிக்கு லேசாக மார்வலியும்‌ இறைப்பும்‌ உண்டு. 
டாக்டர்கள்‌ அவளைப்‌ பரிசோதித்திருந்தால்‌ *டிராபிகல்‌ 


ஈஸ்னோபீலியா' என்றிருப்பார்கள்‌. ஆனால்‌ ஏன்‌ 
அப்படிப்‌ பரிசோதிக்க வேண்டும்‌? வைத்தியம்‌ 
செய்கிறேன்‌ என்று வருகிறவர்கள்‌ பணத்துக்காக 
என்ன வேண்டுமானாலும்‌ செய்வார்கள்‌. 
அவர்களுக்குக்‌ காசு ஒன்றுதான்‌ குறி. மீனாட்சி 
அம்மாளுக்குத்‌ தெரியாதா? அவள்‌ வயசு என்ன? 
அநுபவம்‌ என்ன? ஒரு குழந்தை பிறந்துவிட்டால்‌ 
எல்லாம்‌ சரியாகப்‌ போய்விடும்‌ என்று சொல்லி 
விட்டாள்‌. அவள்‌ மட்டுமல்ல; டாக்டரிடம்‌ போவதற்கு 
இங்கு யாரும்‌ சாகக்‌ கிடக்கவில்லையே? 

மருமகளை ஏவி விட்டுவிட்டு மாமியார்‌ மீனாட்சி 
அம்மாள்‌ ஒன்றும்‌ கையைக்‌ கட்டிக்கொண்டு சும்மா 
இருந்துவிடவில்லை. அவளுக்கும்‌ வேலைகள்‌ உண்டு. 
பாலுக்குத்‌ தண்ணீர்‌ சேர்ப்பது, அளந்து விற்பது, 
வருகிற காசுகளை (ராமலிங்கம்‌ சம்பளம்‌ உள்பட) 
வாங்கிக்‌ கணக்கிட்டுப்‌ பெட்டியில்‌ பூட்டுவது. பார்த்துப்‌ 
பார்த்துச்‌ செலவு செய்வது, தபால்‌ சேவிங்க்ஸில்‌ பணம்‌ 
போடுவது எல்லாம்‌ அவள்‌ பொறுப்புதான்‌. இவை 
மட்டுமா? ஓய்ந்த நேரங்களில்‌ ஸ்ரீராமஜெயம்‌, 
ஸ்ரீராமஜெயம்‌ என்று ஒரு நோட்டுப்‌ புத்தகத்தில்‌ 
லட்சத்துச்‌ சொச்சம்‌ தரம்‌ எழுதி, அக்ரகாரத்துப்‌ 
பெண்களை அதிசயத்தில்‌ ஆழ்த்திவிட்டிருக்கிறாள்‌. 
சாவதற்குள்‌ பத்து இலட்சத்து ஒன்று எழுதி முடித்துவிட 
வேண்டும்‌ என்பது அவள்‌ திட்டம்‌. 

ருக்மிணியும்‌ மாமியாரும்‌ என்றுமே சேர்ந்துதான்‌ 
சாப்பிடுவார்கள்‌. பரிமாறியபடியே, “பெண்டிற்கழகு 
உண்டி சுருக்குதல்‌: என்று மீனாட்சி அம்மாள்‌ அட்சரச்‌ 
சுத்தத்துடன்‌ கணீரெனக்‌ கூறுகையில்‌, அந்த அரிய 
வாக்கை மீனாட்சி அம்மாளே அவளது சொந்த 
அறிவால்‌ சிருஷ்டித்து வழங்குவதுபோல்‌ தோன்றும்‌ 
ருக்மிணிக்கு. மேலும்‌ அதிகமாகச்‌ சாப்பிட்டால்‌ 
ஊளைச்‌ சதை போட்டுவிடும்‌ என்று மாமியார்‌ 
சொல்வதிலும்‌ ஒரு நியாயம்‌ இருக்கிறது என்று 
மருமகள்‌ ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. 


(ரொம்பவும்‌ பொறுக்க முடியாமல்‌ போய்‌, யாரும்‌ 
அறியாதபடி ருக்மிணி அள்ளிப்‌ போட்டுக்‌ கொண்டு 
தின்றது இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களில்தான்‌.) 

மருமகள்‌ என்று வருகிறவர்களின்‌ வாயைக்‌ கிளறி 
எதையாவது பிடுங்கிக்கொண்டு போய்‌, 
மாமியார்க்காரிகளிடம்‌ கோள்மூட்டிச்‌ சண்டை 
உண்டாக்கி வேடிக்கை பார்க்காவிட்டால்‌ ஊர்ப்‌ 
பெண்களுக்குத்‌ தூக்கம்‌ வராதல்லவா? ஆனால்‌, 
ருக்மிணியிடம்‌ அவர்கள்‌ வித்தைகள்‌ எதுவும்‌ 
செல்லுபடியாகாமல்‌ போனது அவர்களுக்குப்‌ பெருத்த 
ஏமாற்றமாகிவிட்டது. சதா வீட்டோடு அடைந்து 
கிடக்கும்‌ போது அவள்‌ எப்போதாவது கோவிலுக்கோ 
குளத்துக்கோ அனுப்பப்படும்போது, அவளை 
விரட்டிக்கொண்டு பின்னால்‌ ஓடிய பெண்கள்‌ இப்போது 
ஓய்ந்து, ' இந்தப்‌ பெண்‌ வாயில்லாப்‌ பூச்சி என்று 
ஒதுங்கிக்கொண்டு விட்டார்கள்‌. 

இரவு நேரத்‌ திண்ணை வம்புகளின்போது, “மாட்டுப்‌ 
பெண்‌ எப்படி இருக்கா?” என்று துளைக்கிறவர்களிடம்‌, 
“அவளுக்கென்ன, நன்னார்க்கா”' என்று மேல்‌ 
அண்ணத்தில்‌ நா நுனியை அழுத்திப்‌ பதில்‌ சொல்லி 
அடைத்துவிட்டு அடுத்த விஷயத்துக்கு நகர்ந்து 
விடுவாள்‌ மீனாட்சி அம்மாள்‌. “அவளா? அவளை 
ஜெயிக்க யாரால்‌ முடியும்‌?” என்பார்கள்‌ ஊர்ப்‌ 
பெண்கள்‌, ஒருவித அசூயையுடன்‌. 

தேர்தலுக்கு முன்தின இரவுப்‌ பேச்சுக்‌ கச்சேரியில்‌ 
தேர்தல்‌ விஷயம்‌ பிரதானமாக அடிபட்டதில்‌ ஆச்சரியம்‌ 
இல்லை. மீனாட்சி அம்மாள்‌ வாக்கு யாருக்கு என்பது 
நன்றாகத்‌ தெரிந்திருந்தும்‌, “ஒங்க ஓட்டு கிளிக்குத்தானே 
மாமி?” என்று விஷமமாக வாயைக்‌ கிளறினாள்‌ 
ஒருத்தி. “ஏண்டி எல்லாம்‌ தெரிஞ்சு வெச்சுண்டே என்னச்‌ 
சீண்டறயா?”” என்றாள்‌ மீனாட்சி அம்மாள்‌. “ஒங்க 
மாட்டுப்‌ பொண்‌ ஆருக்குப்‌ போடப்‌ போறாளோ?” என்று 
இன்னொருத்தி கண்ணைச்‌ சிமிட்டவும்‌, மீனாட்சி 
அம்மாளுக்குக்‌ கோபம்‌ வந்துவிட்டது. “பொண்டுகளா, 


என்னயும்‌ அவளயும்‌ பிரிச்சாப்‌ பேசறேள்‌? நானும்‌ 
அவளும்‌ ஒண்ணு, அது தெரியாதவா வாயிலே 
மண்ணு”: என்று அவள்‌ ஒரு போடு போடவும்‌ எல்லாரும்‌ 
பெரிதாகச்‌ சிரித்தார்கள்‌. 

காலையில்‌ வாக்குப்‌ பதிவு சற்று மந்தமாகவும்‌ 
மதியத்துக்கு மேல்‌ ரொம்பச்‌ சுறுசுறுப்பாகவும்‌ இருந்தது. 
மீனாட்சி அம்மாள்‌ முதல்‌ ஆளாகப்‌ போய்‌ வோட்டுப்‌ 
போட்டுவிட்டு வந்துவிட்டாள்‌. வீட்டிலிருந்து 
கூப்பிடுகிற தூரத்தில்‌ ஆற்றுக்குப்‌ போகிற வழியில்‌ 
இருக்கிற தொடக்கப்‌ பள்ளிதான்‌ சாவடி. ராமலிங்கம்‌ 
குளித்துவிட்டுத்‌ திரும்புகிற வழியில்‌ ஆட்கள்‌ 
பிடித்திழுக்க, ஈரத்‌ துணியோடு அவன்‌ 
வோட்டளிக்கும்படி ஆயிற்று. 

மத்தியான்ன உணவுக்குப்‌ பிறகு வழக்கமாகிவிட்ட 
சாப்பாட்டு மயக்கத்தில்‌ மீனாட்சி அம்மாள்‌. 
தாழ்வாரத்து நிலைப்படியில்‌ தலைவைத்துப்‌ படுத்துக்‌ 
கிடந்தாள்‌. ருக்மிணி தொழுவத்தில்‌ மாட்டுக்குத்‌ தவிடும்‌ 
தண்ணீரும்‌ காட்டிக்‌ கொண்டிருந்தாள்‌. கொஞ்ச 
நேரத்துக்கு முன்புதான்‌ அது சுமட்டுக்‌ கட்டுக்கு ஒரு 
கட்டுப்புல்‌ தின்று தீர்த்திருந்தது. அது குடிப்பதையும்‌ 
தின்பதையும்‌ பார்த்துக்கொண்டே இருப்பது 
ருக்மிணியின்‌ மிகப்பெரிய சந்தோஷம்‌; மாமியாரின்‌ 
அதிகார எல்லைகளுக்கு வெளியே கிடைக்கிற 
சந்தோஷம்‌. “சவமே, வயத்தாலிக்‌ கொண்டே எம்பிட்டுத்‌ 
தின்னாலும்‌ ஓம்‌ பசி அடங்காது” என்று பொய்க்‌ 
கோபத்துடன்‌ அதன்‌ நெற்றியைச்‌ செல்லமாய்‌ 
வருடுவாள்‌. “மாடுன்னு நெனைக்கப்படாது, 
மகாலக்ஷ்மியாக்கும்‌! ஒரு நாழி கூட வயிறு 
வாடப்படாது; வாடித்தோ கறவையும்‌ வாடிப்‌ போயிடும்‌. 
கண்ணும்‌ கருத்துமாக்‌ கவனிச்சுக்கணும்‌'' என்பது 
மீனாட்சி அம்மாளின்‌ நிலையான உத்தரவு. “பசுவே, நீ 
மட்டும்‌ பெண்டிர்‌ இல்லையா? உண்டி சுருக்கற நியாயம்‌ 
ஒனக்கும்‌ எங்க மாமியாருக்கும்‌ மாத்ரம்‌ கெடையாதா 
சொல்லு!” என்று அதன்‌ முதுகில்‌ தட்டுவாள்‌ ருக்மிணி. 


அவளுக்குச்‌ சிரிப்புச்‌ சிரிப்பாய்‌ வரும்‌. அதன்‌ கழுத்துத்‌ 
தொங்கு சதையைத்‌ தடவிக்‌ கொடுப்பதில்‌ அவளுக்குத்‌ 
தனியான ஆனந்தம்‌, அதற்கும்‌ இது பிடிக்கும்‌. முகத்தை 
இவள்‌ பக்கமாகத்‌ திருப்பி இவள்மேல்‌ ஒட்டிக்கொள்ளப்‌ 
பார்க்கும்‌. “நான்‌ இன்னிக்கு ஓட்டுப்‌ போடப்‌ போறேன்‌. 
ஒனக்கு அந்த ஒபத்ரவம்‌ ஒண்ணும்‌ கெடையாது. நான்‌ 
ஆருக்குப்‌ போடணும்‌ நீ சொல்லு. செல்லுவியா? நீ 
ஆருக்குப்‌ போடச்‌ சொல்றயோ அவாளுக்குப்‌ 
போடறேன்‌. ஒனக்குப்‌ பூனை பிடிக்குமோ? கிளி 
பிடிக்குமோ? சொல்லு, எனக்கு ஆரப்‌ பிடிக்குமோ 
அவாளைத்தான்‌ ஒனக்கும்‌ பிடிக்கும்‌, இல்லையா? 
நெஜமாச்‌ சொல்றேன்‌. எனக்குக்‌ கிளியைத்தான்‌ 
பிடிக்கும்‌. கிளி பச்சப்பசேல்னு எம்பிட்டு அழகா இருக்கு! 
அதுமாதிரி பறக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. 
பூனையும்‌ எனக்குப்‌ பிடிக்கும்‌. ஆனா, அதைவிடக்‌ 
கிளியைப்‌ பிடிக்கும்‌. ஆனா பூனைக்குக்‌ கிளையைக்‌ 
கண்டாலே ஆகாது.” 

வாளியில்‌ தண்ணீர்‌ தணிந்து விடவே, குடத்திலிருந்து 
மேலும்‌ தண்ணீரைச்‌ சரித்துத்‌ தவிடும்‌ அள்ளிப்‌ 
போட்டாள்‌. அதற்குள்‌ பசு அழியிலிருந்து ஒரு வாய்‌ 
வைக்கோலைக்‌ கடித்துக்கொண்டு அப்படியே 
தண்ணீரையும்‌ உறிஞ்சத்‌ தொடங்கவே, எரிச்சலுடன்‌ 
அதன்‌ வாயிலிருந்து வைக்கோலை அவள்‌ பிடுங்கி 
எறியவும்‌, வாளி ஒரு ஆட்டம்‌ ஆடித்‌ தண்ணீர்‌ சிந்தியது. 
“சவமே, எதுக்கு இப்படிச்‌ சிந்திச்‌ செதறறாய்‌? 
தேவாளுக்காச்சா, அசுராளுக்காச்சா? ஒழுங்கா வழியாக்‌ 
குடியேன்‌”' என்று அதன்‌ தாடையில்‌ ஒரு தட்டுத்‌ 
தட்டினாள்‌. அது இடம்‌ வலமாய்த்‌ தலையை ஆட்டி 
அசைக்க, கவிட்டுத்‌ தண்ணீர்‌ பக்கங்களில்‌ சிதறி 
ருக்மிணியின்‌ மேலும்‌ பட்டது. அவள்‌ புடைவைத்‌ 
தலைப்பால்‌ முகத்தைத்‌ துடைத்துக்‌ கொண்டாள்‌. 

பசு இப்போது தண்ணீரை உறியாமல்‌ வாளியின்‌ 
அடியில்‌ வாயைத்‌ தணித்து, பிண்ணாக்குக்‌ கட்டி 
ஏதாவது கிடைக்காதா என்று துழாவ, தண்ணீரின்‌ 


மேல்மட்டத்தில்‌ காற்றுக்‌ குமிழிகள்‌ சளசளவென 
வெளிப்பட்டன. மூச்சு முட்டிப்‌ போய்‌ முகத்தைச்‌ 
சடக்கென அது வெளியே எடுத்து, தலையை 
மேல்நோக்கி நிமிர்த்தி, முசு முசென்றது. அதன்‌ 
முகத்தைச்‌ சுற்றி விழுந்திருந்த தவிட்டு வளையத்தைப்‌ 
பார்க்க அவளுக்குச்‌ சிரிப்பு வந்தது. “கேட்டாயா, பசுவே! 
நீ இப்போ மட்டும்‌ இப்படிக்‌ கறந்தாப்‌ போறாது. எனக்குக்‌ 
கொழந்தை பொறந்தப்புறமும்‌ இப்படியே நெறயக்‌ 
கறந்துண்டிருக்கணும்‌. எங்‌ கொழந்தை ஓம்‌ பாலைக்‌ 
குடிக்க வேண்டாமா? ஒங்கொழந்தை குடிக்கற மாதிரி 
எங்கொழந்தையும்‌ ஓம்‌ மடீல பால்‌ குடிக்க 
சம்மதிப்பியோ? எங்காத்துக்காரர்‌ சொல்றாப்லே, 
எனக்குத்‌ தான்‌ மாரே கெடையாகே. மார்வலிதான்‌ 
இருக்கு. மாரில்லாட்டாப்‌ பாலேது? ஆனா, நிச்சியமா 
எனக்கும்‌ கொழந்தை பொறக்கத்தான்‌ போறது. பெறப்‌ 
போறவள்‌, எங்க மாமியார்‌ சொல்றாப்லே, எப்பவாவது 
ஒரு தரம்‌ படுத்துண்டாலும்‌ பெறத்தான்‌ செய்வாள்‌. 
பெறாதவ என்னிக்கும்‌ பெறப்‌ போறதில்லை. 
யுத்தத்திலே செத்துப்‌ போனானே எங்கண்ணா மணி, 
அவன்தான்‌ எனக்குப்‌ பிள்ளையா வந்து பொறக்கப்‌ 
போறான்‌. தெரியுமா ஒனக்கு? கொம்பக்‌ கொம்ப ஆட்டு. 
ஓரெழவும்‌ தெரியாது ஒனக்கு. நன்னாத்‌ திம்பாய்‌!”” பசு 
பொத்‌ பொத்தென்று சாணி போட்டு, ஒரு குடம்‌ 
மூத்திரத்தையும்‌ பெய்தது. உடன்‌ அவளே 
அவசரத்துடன்‌ சாணியை இரு கைகளாலும்‌ லாகவமாக 
அள்ளிக்‌ கொண்டுபோய்ச்‌ சாணிக்‌ குண்டில்‌ 
போட்டுவிட்டு வந்தாள்‌. புல்தரையில்‌ கையைத்‌ 
துடைத்துவிட்டு, மிகுந்திருந்த தண்ணீருடன்‌ 
வாளியையும்‌ குடத்தையும்‌ எடுத்துக்கொண்டு 
அங்கிருந்து நகர்ந்தாள்‌. பசு அவளை நிமிர்ந்து பார்த்து, 
“ம்மா” என்று கத்திற்று. “போறேன்‌, போய்‌ ஓட்டுப்‌ 
போட்டுட்டு வந்து கன்னுக்குட்டியைக்‌ குடிக்க விடறேன்‌. 
மணி மூணுகூட இருக்காதே. அதுக்குள்ள ஒனக்கு 
அவசரமா?” பால்‌ கட்டி மடி புடைத்துக்‌ காம்புகள்‌ 


தெறித்து நின்றன. 

மீனாட்சி அம்மாள்‌ சொல்லி வைத்திருந்தபடி, 
பக்கத்து வீட்டுப்‌ பெண்கள்‌ சிலர்‌ ௬ுக்மிணியையும்‌ 
சாவடிக்கு அழைத்துச்‌ செல்ல, இருப்பதில்‌ நல்ல 
உடைகளணிந்து வந்திருந்தனர்‌. கிணற்றடியில்‌ கை, 
முகம்‌ எல்லாம்‌ கழுவிக்கொண்டு ருக்மிணி வீட்டுக்குள்‌ 
வந்தாள்‌. “சரி, சரி, தலய ஒதுக்கிண்டு, 
நெத்திக்கிட்டுண்டு பொறப்படு'' என்று மாமியார்‌ 
முடுக்கவும்‌, ருக்மிணி அலமாரியைத்‌ திறந்து சிறிய 
சிறிய பச்சைப்‌ பூக்கள்‌ போட்ட ஒரு வாயில்‌ ஸாரியைக்‌ 
கையில்‌ எடுத்துக்கொண்டு ஒரு மறைவுக்காக 
ஓடினாள்‌. முகத்தின்‌ மூன்றில்‌ ஒரு பங்கு தெரிகிற 
கையகல வட்டக்‌ கண்ணாடியில்‌ முகம்‌ பார்த்து, சீப்பு 
சமயத்துக்குத்‌ தட்டுப்படாமல்‌ போனதால்‌ 
விரல்களாலேயே முடியை ஒதுக்கிவிட்டுக்கொண்டு, 
நெற்றியில்‌ ஏதோ ஒரு இடத்தில்‌ குங்குமம்‌ 
வைத்துக்கொண்டு வாசல்‌ பக்கத்துக்கு ஓடோடியும்‌ 
வந்தாள்‌. வந்திருந்த பெண்களில்‌ ஒருத்தி மீனாட்சி 
அம்மாள்‌ முகத்தை ஓரக்கண்ணால்‌ பார்த்துவிட்டு, 
“ஏண்டி, எம்பிட்டு நேரம்டீ?”' என்று கேட்கவும்‌ 
ருக்மிணிக்குத்‌ துணுக்கென்றது. “தலயக்‌ கூடச்‌ சரியா 
வாரிக்காமன்னா ஓடிவரேன்‌'' என்று அவள்‌ அடைக்கிற 
குரலில்‌ பதில்‌ சொல்லி முடிப்பதற்குள்‌, “சரி, சரி, 
கிளம்புங்கோ!”” என்று எல்லாரையும்‌ தள்ளிவிட்டாள்‌ 
மாமியார்‌ அம்மாள்‌. படி இறங்கியவளைக்‌ கையைத்‌ 
தட்டி, “இந்தா, சொல்ல மறந்துட்டேனே, ஒரு நிமிஷம்‌ 
இங்க வந்துட்டுப்‌ போ”: என்று வீட்டுக்குள்‌ கூட்டிப்‌ 
போனாள்‌. குரலைத்‌ தணித்து, “ஞாபகம்‌ 
வைச்சிண்டிருக்கியா? தப்பாப்‌ போட்டுடாதே. ஒரு 
சீட்டுத்‌ தருவா. பூனப்‌ படமும்‌ கிளிப்படமும்‌ 
போட்டிருக்கும்‌. பூனப்‌ படத்துக்குப்‌ பக்கத்திலெ 
முத்திரை குத்திடு. வழிலெ இதுகள்கிட்ட வாயெக்‌ 
குடுக்காத போ” என்றாள்‌. 

சாவடி அமைதியாக இருந்தது. பல வளைவுகளுடன்‌ 


ஒரு பெண்‌ வரிசையும்‌ சற்று நேராக ஓர்‌ ஆண்‌ 
வரிசையும்‌. பெண்‌ வரிசையின்‌ நீளம்‌ சிறிது அதிகம்‌. 
வர்ணங்கள்‌ நிறைந்த பெண்‌ வரிசை மலர்கள்‌ மலிந்த 
ஒரு கொடி போலவும்‌ ஆண்‌ வரிசை ஒரு நெடிய கோல்‌ 
போலவும்‌ தெரிந்தன. வோட்டளித்து வெளிவந்த சில 
ஆண்‌ முகங்களில்‌ தந்திரமாய்‌ ஒரு காரியம்‌ நிகழ்த்தி 
விட்ட பாவனை தென்பட்டது. ஒரு சாவுச்‌ சடங்கை 
முடித்து வருவது போல்‌ சில முகங்கள்‌ களையற்று 
வெளிப்பட்டன. அநேகமாய்‌, பெண்கள்‌ எல்லாருமே 
மிதமிஞ்சிய, அடக்கிக்கொள்ள முயலும்‌ 
சிரிப்புகளுடன்‌, பற்களாய்‌ வெளியே வந்தனர்‌. 
ருக்மிணிக்கு ரொம்பச்‌ சந்தோஷம்‌. எல்லாமே 
அவளுக்குப்‌ பிடித்திருந்தது. 

அந்தப்‌ பள்ளிக்‌ காம்பவுண்டுக்குள்‌ செழிப்பாக 
வளர்ந்து நின்ற வேப்பமரங்களை அவள்‌ மிகவும்‌ 
விரும்பி நோக்கினாள்‌. வெயில்‌ மந்தமாகி, லேசுக்‌ 
காற்றும்‌ சிலுசிலுக்க, அது உடம்பை விட மனசுக்கு 
வெகு இதமாக இருப்பதாய்‌ அவள்‌ உணர்ந்தாள்‌. 
கண்ணில்‌ பட்டதெல்லாம்‌ அவளைக்‌ 
குதூகலப்படுத்திற்று. “இன்னிக்கு மாதிரி 
என்னிக்காவது நான்‌ சந்தோஷமா இருந்திருக்கேனா?” 
என்று அவள்‌ தன்னைத்தானே கேட்டுக்‌ கொண்டாள்‌. 
ஆ! அதோ அனிசமரம்‌! ஒரு கோடியில்‌, ஒரு 
கிணற்றடியில்‌ ஒற்றைப்பட்டு அது நிற்கிறது. அது 
அனிச மரந்தானா? ஆம்‌, சந்தேகமே இல்லை. 
வேம்பனூரில்தான்‌ முதல்‌ முதலாக அவள்‌ 
அனிசமரத்தைப்‌ பார்த்தாள்‌. அதற்குப்‌ பின்‌ இத்தனை 
வருஷங்களில்‌ வேறு எங்குமே அவள்‌ பார்க்கவில்லை. 
உலகத்தில்‌ ஒரே ஒரு அனிசமரந்தான்‌ உண்டு; அது 
வேம்பனூர்‌ தேவசகாயம்‌ ஆரம்பப்‌ பாடசாலைக்‌ 
காம்பவுண்டுக்குள்‌ இருக்கிறது என்று உறுதிப்படுத்திக்‌ 
கொண்டிருந்தவள்‌ இவ்வூரில்‌ இன்னொன்றைக்‌ 
கண்டதும்‌ அதிசயப்பட்டுப்‌ போனாள்‌. ஒருகால்‌ அந்த 
மரமே இடம்‌ பெயர்ந்து இங்கே வந்துவிட்டதா? ஆ! 


எவ்வளவு பழங்கள்‌! ௬க்மிணிக்கு ஆனந்தம்‌ தாங்க 
முடியவில்லை. அனிசமரம்‌, அனிசமரம்‌ என்று உரக்கக்‌ 
கத்த வேண்டும்‌ போலிருந்தது. அனிசம்பழம்‌ தின்று 
எவ்வளவு காலமாகிவிட்டது! அதன்‌ ருசியே தனி! 

வேம்பனூரில்‌ அவள்‌ ஐந்தாவது வரை படித்தபோது 
எத்தனை பழங்கள்‌ தின்றிருப்பாள்‌! கணக்கு உண்டா 
அதற்கு? பையன்களுடன்‌ போட்டி போட்டுக்கொண்டு 
அவள்‌ மரத்தில்‌ ஏறுவாள்‌. இரு தொடைகளும்‌ தெரியப்‌ 
பாவாடையைத்‌ தார்பாய்ச்சிக்‌ கட்டிக்‌ கொள்வாள்‌. மரம்‌ 
ஏறத்‌ தெரியாத அவளுடைய சிநேகிதிகள்‌, ருக்கு, 
எனக்குப்‌ போடுடி, எனக்குப்‌ போடும்‌: என்று கத்தியபடி 
கீழே அண்ணாந்து, நிற்க, மரத்தின்‌ உச்சாணிக்‌ 
கிளைகளில்‌ இருந்தபடி பழம்‌ தின்று கொட்டைகள்‌ 
துப்பி மகிழ்ந்ததை நினைத்தபோது அவளுக்குப்‌ 
புல்லரித்தது. கண்‌ துளிர்த்தது. புளியங்கொட்டை 
ஸாரும்‌ சள்சள்‌ ஸாரும்‌ ஞாபகம்‌ வரவே அவளுக்குச்‌ 
சிரிப்புச்‌ சிரிப்பாய்‌ வந்தது. பாவம்‌, அவர்கள்‌ எல்லாம்‌ 
செத்துப்‌ போயிருந்தாலும்‌ போயிருக்கலாம்‌ என்று 
எண்ணிக்கொண்டாள்‌. மீண்டும்‌ சின்னவளாகிப்‌ 
பள்ளிக்குப்‌ போக முடிந்தால்‌ எத்தனை நன்றாக 
இருக்கும்‌ என்று தோன்றியது அவளுக்கு! 

மரங்கள்‌ காற்றில்‌ அசைந்து கொண்டிருந்தன. 
ருக்மிணி கொஞ்சம்‌ கூட எதிர்பார்க்கவில்லை. அந்த 
அனிசமரத்தின்‌ ஒரு நுனிக்கிளையில்‌ ஒரு பச்சைக்கிளி 
சிவந்த மூக்குடன்‌ பறந்து வந்து உட்கார்ந்து கிரீச்சிட்டது 
கிளை மேலும்‌ கீழுமாக ஊசலாடியது. என்ன 
ஆச்சரியம்‌! “கிளியே, வா! நீ சொல்ல வேண்டியதில்லை. 
என்‌ ஓட்டு உனக்குத்தான்‌. முன்பே நான்‌ தீர்மானம்‌ 
செய்தாயிற்று. ஆனால்‌, என்‌ மாமியாரிடம்‌ போய்ச்‌ 
சொல்லிவிடாதே. பூனைக்குப்‌ போடச்‌ 
சொல்லியிருக்கிறாள்‌ அவள்‌. நீயே சொல்லு, கிளிக்குப்‌ 
போடாமல்‌ யாராவது பூனைக்குப்‌ போடுவார்களா?. என்‌ 
மாமியார்‌ இஷ்டத்துக்கு வித்தியாசமாக நான்‌ இதைச்‌ 
செய்ய வேண்டியிருக்கிறது. என்ன செய்ய, சொல்லு? சரி, 


இப்போது நீ எங்கிருந்து வருகிறாய்‌? எங்கள்‌ வீட்டுக்கு 
வாயேன்‌. நீ எப்போது வந்தாலும்‌ என்னைப்‌ 
பார்க்கலாம்‌. மாட்டுத்‌ தொழுவத்தில்‌ தான்‌ இருப்பேன்‌. 
இப்போது வரச்‌ செளகரியமில்லை என்றால்‌ பின்‌ 
எப்போதாவது வா. எனக்குக்‌ குழந்தை பிறந்த பிறகு 
வந்தாயானால்‌ ரொம்பச்‌ சந்தோஷமாக இருக்கும்‌. என்‌ 
குழந்தையும்‌ உன்‌ அழகைப்‌ பார்ப்பான்‌ அல்லவா? 
வரும்போது, கிளியே, குழந்தைக்குப்‌ பழம்‌ கொண்டு 
வா! 

ருக்மிணி அன்றுவரை கியூ வரிசைகளைக்‌ 
கண்டவள்‌ இல்லை. இது அவளுக்குப்‌ புதுமையாகவும்‌ 
ஒரு நல்ல ஏற்பாடாகவும்‌ தெரிந்தது. ரெயில்‌ மாதிரி 
நீளமாக இருந்த வரிசை இப்போது குறுகிப்‌ 
போய்விட்டதே! ஆண்கள்‌ ஏழெட்டுப்‌ பேரே நின்றனர்‌. 
சாவடி அவள்‌ பக்கம்‌ வேகமாக வந்துகொண்டிருந்தது. 
அவளுக்கு முன்னால்‌ எட்டொன்பது பேர்‌ பெண்கள்‌. 
தான்‌ அறைக்குள்‌ பிரவேசித்ததும்‌ வேற்று ஆண்களின்‌ 
அருகாமை அவளுக்குக்‌ கூச்சத்தையும்‌ ஒருவகை 
மனக்கிளர்ச்சியையும்‌ உண்டு பண்ணிற்று. யாரையும்‌ 
நிமிர்ந்து பாராமல்‌, சுற்றியிருப்பவற்றை மனசில்‌ 
கனவுச்‌ சித்திரமாக எண்ணிக்கொண்டு முன்‌ 
நகர்ந்தாள்‌. 

இளம்‌ கறுப்பாய்‌ மயிர்‌ இன்றிக்‌ கொழுகொழுவென 
இரு கைகள்‌, ஒரு நீள்‌ சதுர மேசையின்‌ மேல்‌ காகித 
அடுக்குகள்‌, சிவப்பு, மஞ்சள்‌ பேனா 
பென்சில்களுக்கிடையே இயங்க, அவளுக்கு ஒரு 
வெள்ளைச்‌ சீட்டு நீட்டப்பட்டது. யார்‌ யாருடையவோ 
கால்கள்‌ குறுக்கும்‌ நெடுக்குமாய்க்‌ கோடுகளிட்டன. ஒரு 
நாணயம்‌ தரையில்‌ விழுந்த சத்தம்‌ காதில்‌ விழுந்தது. 
கடைசியில்‌ ஒரு ஸ்கிரீன்‌ மறைப்புக்குள்‌ எப்படியோ 
தான்‌ வந்துவிட்டதை ருக்மிணி உணர்ந்தாள்‌. 
அவளுக்குப்‌ பின்னால்‌ திரைக்கு வெளியே ஒரு பெண்‌ 
சிரிப்பொலி தெறித்து, நொடியில்‌ அடங்கிற்று. 
ருக்குவின்‌ நெஞ்சு படபடவென அடித்துக்‌ கொண்டது. 


பொறுக்க முடியாதபடி மூத்திரம்‌ முட்டிற்று. “ஸ்வாமி. 
என்ன அவஸ்தை இது!” பற்கள்‌ அழுந்தின. “ஐயோ, 
பால்‌ கறக்க நேரமாயிருக்குமே' என்ற நினைவு வர 
மடியில்‌ பால்‌ முட்டித்‌ தெறிக்க மருகும்‌ பசுவும்‌, 
கட்டிலிருந்து தாவித்‌ தவிக்கும்‌ அதன்‌ கன்றும்‌ 
“ம்மாம்மா' என்று அவள்‌ செவிகளில்‌அலறிப்‌ 
புடைக்கலாயின. அவள்‌ உடம்பு இப்படிப்‌ 
பதறுவானேன்‌? மாரும்‌ லேசாக வலிக்கிறது. ஆ, கிளி! 
கிளிக்கு எதிரே முத்திரை நெருங்கிவிட்டது. இப்போது 
ஒரு கை ருக்மிணியின்‌ கையைப்‌ பற்றவும்‌, திடுக்கிட்டு, 
“யாரது?” என்று அவள்‌ திரும்பிப்‌ பார்த்தாள்‌. யாரும்‌ 
அங்கில்லை. ஆனால்‌, அவள்‌ கையை வேறொரு கை 
இறுகப்‌ பற்றியிருந்தது என்னவோ நிஜந்தான்‌. பெண்‌ 
கைதான்‌. வேறு யாருடைய கையும்‌ அல்ல: மாமியார்‌ 
மீனாட்சி அம்மாளின்‌ கைதான்‌. கிளிக்கு நேர்‌ எதிராக 
இருந்த அவள்‌ கையை, பூனைக்கு நேராக மாமியார்‌ கை 
நகர்த்தவும்‌, பளிச்சென்று அங்கு முத்திரை 
விழுந்துவிட்டது. ஆ! ருக்மணியின்‌ வாக்கு பூனைக்கு! 
ஆம்‌, பூனைக்கு! 

பரபரவெனச்‌ சாவடியை விட்டு வெளியேறினாள்‌ 
அவள்‌. அவளுக்காகப்‌ பெண்கள்‌ காத்திருந்தனர்‌. 
இவள்‌ வருவதைக்‌ கண்டதும்‌ அவர்கள்‌ ஏனோ 
சிரித்தனர்‌. பக்கத்தில்‌ வந்ததும்‌, “ருக்கு, யாருக்குடி 
போட்டே?” என்று ஒருத்தி கேட்க, “எங்க மாமியாருக்கு” 
என்ற வார்த்தைகள்‌ அவள்‌ அறியாது அவள்‌ 
வாயிலிருந்தது வெளிப்படவும்‌ கூடிநின்ற பெண்கள்‌ 
பெரிதாகச்‌ சிரித்தார்கள்‌. ருக்மிணி தலையைத்‌ 
தொங்கப்‌ போட்டபடி, அங்கு நிற்காமல்‌ அவர்களைக்‌ 
கடந்து விரைந்து நடந்தாள்‌. முன்னை விடவும்‌ மார்பு 
வலித்தது. பொங்கி வந்த துக்கத்தையும்‌ கண்ணீரையும்‌ 
அடக்க அவள்‌ ரொம்பவும்‌ சிரமப்பட வேண்டியிருந்தது. 


54. ரீதி : பூமணி 


அப்படியே முடிவாயிற்று. 

மூன்று பேரும்‌ ஓடமரத்து நிழலில்‌ போய்‌ உருண்டார்கள்‌. 
தொரட்டிக்‌ கம்பு மரக்கொம்பைக்‌ கவ்வி ஏலவட்டம்‌ 
போட்டது. 

உதிர்ந்து கிடந்த பூக்கருகல்களைப்‌ பொறுக்கி 
நெறித்துக்கொண்டே பெரியவன்‌ கேட்டான்‌. றomani2 
“அப்ப இண்ணக்கி கஞ்சியில்லையாக்கும்‌. எங்க வீட்டில 
ஆருருந்தா?” 

சின்னவன்‌ தொண்டையை நனைத்தான்‌. 

“ஒங்கம்மா புள்ளையாட்டீட்டிருந்தா “புளிச்ச 
தண்ணிக்குள்ள” கூட இல்லனு கையை விரிச்சுட்டா... 
அவன்‌ வீட்ல ஆளவே காணும்‌...” 

“நீ குடிச்சிட்டு வந்தயா?” 

“அதெல்லாம்‌ கேலி மயிருல்ல. கொஞ்சம்‌ நஞ்சம்‌ 
இருந்ததவும்‌ எங்கண்ணக்காரன்‌ உருட்டீட்டான்‌.” 

“ஆரு படிக்கிறவனா?” 

“ஆமாமா அவன்‌ ஒருத்தன்‌ வந்து கெடக்கான்ல வீட்ல..” 
கரிசல்‌ புழுதியை முகர்ந்த வெள்ளாடுகள்‌ விதறுபட்டு 
ஓங்கரித்தன. பட்டுக்கிடந்த இலந்தைச்செடியையு 
கொம்பட்டி நெற்றையும்‌ கொறிப்பதுடன்‌ அவை 
அடங்குவதாயில்லை. ரோட்டோரம்‌ சில தோட்டப்‌ 
பசப்புக்களைத்‌ தவிர எட்டாக்‌ கை வரையில்‌ ஒரே 
கரிசல்‌ விரிப்புத்தான்‌ கருகிக்‌ கிடந்தது. 

“செருப்புக்‌ காலோட ஒரு ஓட்டம்‌ ஓடி ஆட்டத்‌ திருப்பீட்டு 
வந்துரு. எங்கயாச்சும்‌ பெறப்புடுவோம்‌” 

“இங்க திருப்பீட்டு வந்து என்ன செய்ய. ஆட்டுக்கு வகுறு 


நெறஞ்சா போகும்‌. அந்தானக்கி சில்லாங்‌ காட்டுக்குப்‌ 
போவோம்‌.” 

“அதுஞ்‌ சரிதான்‌. ரெண்டு கொப்புக்‌ கொழைய வளச்சுக்‌ 
குடுத்துட்டே போனாச்சுன்னா தென்னமரத்துக்‌ 
கரண்டுக்‌ கெணத்துக்குப்‌ போயிறலாம்‌.” 

அவர்கள்‌ கிளம்புகையில்‌ மேற்கே வெயிலலையில்‌ 
ஆட்டுக்கூட்டம்‌ நீய்வதுபோலத்‌ தெரிந்தது. 

ஏலே ஆட்டக்‌ குளுப்பாட்டி எத்தன நாளாச்சு. காணம்‌ 
வந்துரும்‌ போலருக்கு.” 

“இவன்‌ ஒருத்தன்‌, ஆட்டுக்குத்‌ தண்ணி காட்றதே 
பெரிசாருக்கு. இதுல குளிப்பு வேற கேக்குதோ.” 
“அந்தா தெக்குத்‌ தாருல கம்மந்தட்ட சும்மாதான 
கெடக்குது, அதுல வுட்டாக்கூட ரெண்டு கடிக்குமே.” 
“வேறு வென வேண்டாம்‌. அவரு தன்னால ரெண்டு 
மாட்ட வச்சிட்டு கூளத்துக்குத்‌ திண்டாடுறாரு, 
கண்டுக்கிட்டாருன்னா நொக்கப்‌ பிதுக்கிப்பிடுவாரு.” 
இண்ணக்கி ஊட்டுக்கு என்னதான்‌ செய்யப்‌ போறமோ 
தெரியல்‌” எளங்குட்டி வீட்ல பாலுக்குப்‌ பாடாப்‌ படுத்தும்‌. 
“அங்க பாரு மழ தண்ணியில்லாம மொச்சி கூடபட்டுப்‌ 
போயிக்‌ கெடக்குது.” 

எதிர்ப்பட்ட பனைமரத்தில்‌ கல்‌ வைத்துச்‌ சதைத்து 
நெஞ்சில்‌ சாறு தெறிப்பதில்‌ நிம்மதிப்பட்டான்‌ 
இன்னொருத்தன்‌. 

சின்னவனுக்கு வயிறு குடைந்தது. தூரத்தில்‌ சில 
உருவங்கள்‌ கோடுகளாய்‌ நெளிந்தன. 

“ஏய்‌ நான்‌ ரோட்டுக்கு வடக்கு கொய்யாத்‌ 
தோட்டத்துக்குப்‌ போயிட்டு வரட்டுமா?” 

“எலேய்‌ போயும்‌ போயும்‌ அதுலயா கை நீட்டப்‌ போற. 
அவரு ஒரு பிசினாறி. கண்டாச்சுன்னா அலறீட்டு 
வருவாரு கடமாங்கொளவி மாதிரி.” 
“நாயிருந்தாக்கூட வேட்டையாடலாம்‌. அது 
இன்னியேரம்‌ எங்க நாக்கத்‌ தள்ளீட்டுக்‌ கெடக்கோ.” 
“எங்கயாச்சும்‌ கரண்டுத்‌ தொட்டிக்குள்ள கெடக்கும்‌.” 
“அதுல்லாம அணிலு வேட்டையாடுவமே.” 


“அருவாருக்குதுல்ல, ரெண்டு பனையப்‌ பாத்து 
ஏறலாம்‌.” 

“சரி வெளாரு செதுக்கீட்டு வா” 

பெரியோடைக்‌ கரையில்‌ கும்மல்‌ பனைகளில்‌ அணில்‌ 
கிடக்கும்‌ நிழலை அருவம்‌ பார்த்து முடிக்க ஐந்து பனை 
தேறியது. பெரியவன்‌ மூன்று பனைகளில்‌ ஏறி 
ஓலையோடு சேர்த்து அணில்‌ கிடந்த பாகத்தை வெட்டி 
விழுத்தாட்டினான்‌. பதமான வெட்டில்‌ அவை 
கோரப்பட்டு விழுந்து செத்தன. விடலிப்‌ 
பனையொன்றில்‌ ஏறிய சின்னவன்‌ குருத்தையொட்டிக்‌ 
கிடந்த அணிலை ஓலையுடன்‌ பிடித்தே 
நெறித்துக்கொன்றான்‌. இன்னொன்று இந்தச்‌ 
சலசலப்புக்கு நழுவிவிட்டது. 

சின்னவன்‌ சுதாரித்துச்‌ சொன்னான்‌. 

”நாலாச்சு.” 

ஆடுகள்‌ ஓடை மர அடர்த்திக்குள்‌ மறுக்கி மறுக்கி 
நெற்றுப்‌ பொறுக்கித்‌ திரிந்தன. 

“இப்ப தீக்குச்சு வேணுமே” 

“நடுக்காட்ல ஆருட்டப்‌ போயிக்‌ கேக்குறது.” 

“பெறகு இதத்‌ தூக்கீட்டே அலையவா. சூட்டாங்கறி 
போட்ருவோம்‌.” 

“அப்ப கொத்தப்‌ பருத்தி கெடந்தா பெறக்கீட்டு வா. நான்‌ 
ரெண்டு சீனிக்கல்லு பாத்துட்டு வாறென்‌. சிக்கிமுக்கி 
தட்டுவோம்‌.” 

கொஞ்ச நேரத்துக்கெல்லாம்‌ கரையோரம்‌ தத்துக்குக்கீழ்‌ 
தீமூட்டம்‌ புகைந்தது. முகஞ்‌ சுண்டச்சுண்ட நாலு 
அணில்களையும்‌ நன்றாய்‌ வாட்டிக்‌ குடலெடுத்தனர்‌. 
“சூட்டோட சூடா ரெண்டு மூணு கல்லத்‌ தீக்குள்ள 
போட்டு வையி.” 

“நீயென்ன அப்பிடிக்‌ கொடலெடுக்க ஈரலெல்லாம்‌ 
சேத்து, அத இங்க கொண்டா.” 

சின்னவன்‌ ஈரல்‌ துண்டைக்‌ கத்தரித்து தீயில்‌ கருக 
வாட்டி வாயில்‌ பிட்டுப்‌ போட்டுக்கொண்டான்‌. 

“ஆடு எங்க போகுதுன்னு பாருலே” 


“அது எங்கப்‌ போகப்போகுது இந்த வெயில்ல.” 
“நாயிருந்தாலும்‌ இந்தக்‌ கொடலத்‌ திங்கும்‌” 

சுட்டெடுத்த அணில்களை சப்பையும்‌ சதையுமாப்‌ 
பிய்த்து சூடேறப்‌ போட்ட கற்களில்‌ ஒற்றி நீருறிஞ்ச 
வைத்தார்கள்‌. பிறகு மூன்று பங்காய்‌ வைத்து 
கல்லாங்கூறு போட்டுப்‌ பகிர்ந்து தின்றார்கள்‌. 
கையைப்‌ புழுதியில்‌ துடைத்துவிட்டு அவர்கள்‌ எழுந்து 
பார்த்த போது ஆடுகள்‌ அனேகமாய்‌ தென்னமரத்துக்‌ 
கிணற்றை எட்டியிருந்தன. 

“இண்ணிக்கி அம்புட்டுத்தான்‌ தொலஞ்சோம்‌.” 

குடல்‌ தெறிக்க ஓடினார்கள்‌. ஆடுகள்‌ அத்தனையும்‌ 
தோட்டத்தில்‌ மிளகாய்ச்‌ செடிகளை உழப்பிக்கொண்டு 
போய்‌ கினற்றைச்‌ சுற்றித்‌ தளிர்த்திருந்த பாலாட்டஞ்‌ 
செடிகளை மொய்த்திருந்தன. 

தெற்கு மடக்கில்‌ உழுதுக்கொண்டிருந்த புஞ்சைக்காரர்‌ 
அவர்களுக்கு முந்தியிருந்தார்‌. அவர்‌ கையில்‌ 
சாட்டைக்கம்பு இருந்தது. 

அவர்கள்‌ ஆட்டுக்கும்பலை ஓடித்‌ திருப்பி விரட்டியதும்‌ 
அவர்‌ இரைந்தார்‌. 

“ஏலே சாதிகெட்ட சலுப்புத்‌ தேவிடியா புள்ளீகளா, இங்க 
வாங்கலே. வெள்ளாமக்காடு தெரியாம 
அம்புட்டென்னதே பூளக்‌ கொழுப்பு. இப்ப மூணு 
பேரவும்‌ தென்னமரத்துல கெட்டித்‌ தொலிய உரிக்கனா 
என்னன்னு பார்‌.” 

உழவு கட்டிக்குள்‌ விழுந்தடித்து ஓடி சின்னவனைச்‌ 
சாட்டையால்‌ விளாசினார்‌. அவன்‌ கூப்பாடு 
போட்டுக்கொண்டு ஓட்டம்‌ பிடித்தான்‌. அதுக்குமேல்‌ 
அவரால்‌ பின்‌ தொடர முடியவில்லை. மிச்சக்‌ 
கோவத்தை கண்டனமாக்கி வைது தீர்த்துக்கொண்டார்‌. 
முள்ளுக்‌ காடெல்லாம்‌ தாண்டி வந்தபிறகும்‌ 
சின்னவனுக்கு விக்கலும்‌ விம்மலும்‌ அடங்கவில்லை. 
உடம்பைச்‌ சுற்றி புரி முறுக்கியது போல்‌ தடிப்பு 
சிவந்திருந்தது. 

“பெலமாப்‌ பட்ருச்சோடா?” 


சின்னவன்‌ பேசவில்லை, மூக்கை உறிஞ்சினான்‌. 
“அந்தானக்கி அவனத்‌ தொரட்டிக்‌ கம்புட்டு ஒரு போடு 
போடுவமான்னு வந்துச்சு. என்னமோ 
வெள்ளாமையெல்லாம்‌ அழிஞ்சு போனது போலல்ல 
வாரான்‌. இருக்கட்டும்‌ ஒரு நாளைக்குத்‌ 
தொரட்டிக்கத்திய நல்லாத்‌ தீட்டிட்டு வந்து தென்னங்‌ 
குருத்தெல்லாம்‌ அறுத்துப்‌ போட்டுட்டுப்‌ போயிருறேன்‌.” 
“இவன்‌ துமுறுக்கு இன்னேரம்‌ நம்மூருனா கெதி 
என்னாகும்‌. ஈரக்கொல செதறிப்போகும்‌. 
இண்ணக்கினுல்ல தொயந்துகை நீட்டிட்டுத்தான்‌ 
வாரான்‌. எண்ணக்கித்தான்‌ பூச வாங்கிக்‌ கெட்றான்னு 
தெரியல.” 

“ஆடு வெள்ளாமையில ஒரு எலகூடக்‌ கடிக்கல. பாவம்‌ 
காரப்பெய தொட்டித்தண்ணியில சாணியக்‌ 
கரச்சுவுட்டுக்கிறதப்‌ பாரு. ரெண்டு நெத்தப்‌ 
பெறக்குனதுக்கு அதுக தண்ணிகூடக்‌ குடிக்கல.” 
“இனியொரு நாளைக்கு என்ன செய்யணும்னுருக்கென் 
தெரியுமா. வார வெருச்சியில கத்திக்‌ கும்பு குத்தி 
ஏத்திறணும்‌. இவனால செயிலுக்குப்‌ போயிட்டாத்தான்‌, 
என்ன. வாய்க்கால்ல நிண்ணு ஆடு தண்ணி 
குடிச்சிட்டாக்‌ கொறஞ்சா போகுது அத்தனையும்‌. பேசாம 
ரோட்டுக்‌ கெணத்துக்கு ஆட்ட வுடு.” 

ஒத்தக்‌ கடையோரம்‌ ரோட்டுக்‌ கிணற்றில்‌ கமலை 
இறவையாடியது. 

குறண்டிச்‌ செடிகளில்‌ சில்லான்‌ அடித்துவிட்டு அவர்கள்‌ 
லாத்தலாய்ப்‌ போனார்கள்‌. 

பெரியவன்‌ சின்னவனைக்‌ கேட்டான்‌. 

“ஒங்க அண்ணன்‌ எதுக்குடா ரொம்ப நாளா இங்க வந்து 
கெடக்கான்‌ படிப்ப வுட்டுட்டு.” 

“என்னமோ பெரிய படிப்புப்‌ படிக்கணும்னு சொல்லு 
ரெண்டு மூணு ஆட்ட வித்து அனுப்புனாக. அங்க 
அரிசியில்லாமச்‌ சோறு சரியாப்‌ போடமாட்டாங்கன்னு 
சத்தம்‌ போட்டாங்களாம்‌. எல்லாத்தவும்‌ இழுத்து மூடி 
வெற்ட்டியடிச்சிட்டான்‌.” 


“சோறில்லாம வகுத்துப்‌ பசியோட எப்பிடி 
உக்காந்துட்ருக்கிறது. ஒங்கய்யாவுக்குக்‌ கோவங்‌ 
கோவமாருக்குமே.” 

“அதுக்கென்ன செய்யிறது. பொட்டியாருக்கு 
கூழுக்களின்னா மொகளஞு சுண்டும்‌. எங்கம்மா வேல 
செஞ்சிட்டு வார தவசத்துலதான்‌ கம்மங்கஞ்சி காச்சிக்‌ 
குடுக்கிறது.” 

“ஒங்க வீட்டோரம்‌ பிச்சையா குடும்பத்தோட எங்கயோ 
போயிட்டானாமில்லடா?” 

“ஆமா, மலப்பக்கம்‌ போயிட்டான்‌. வீட்ல 
கஞ்சிக்கில்லன்னா என்ன செய்யிறது. வேற 
வேலையுமில்ல.” 

“கெணத்துக்‌ காடெல்லாம்‌ தண்ணியில்லாமக்‌ 
கெடக்கையில என்ன வேலருக்கும்‌.” 

”ஙோத்தா, மழையாச்சும்‌ பேயுதா. வேண்டாம்‌ 
வேண்டாமிங்கப்‌ பேயிறது. இப்பிடி நேரம்‌ 
போட்டெடுக்கிறது.” 

“கொஞ்ச நா போச்சுனா எல்லாரும்‌ கிளம்ப 
வேண்டியதுதான்‌.” 

கமலை மாடுகள்‌ கக்கிய நுரைக்குமிழ்கள்‌ 
பறந்தவண்ணமிருந்தன. கமலையடித்த கிழவர்‌ 
கூனைக்கொருக்க கிணற்றுக்குள்‌ எட்டிப்‌ 
பார்த்துக்கொண்டார்‌. ஒரு கூனை தண்ணீர்‌ ஊற்ற 
மாட்டு வாலைப்‌ பிடித்துக்கொண்டு ரொம்ப தூரம்‌ 
வடத்தில்‌ உட்கார வேண்டியிருந்தது. 

“அடேய்‌ ஒழப்பீராம ஆட்டவுடுடா, எங்கயாச்சும்‌ 
ஒடஞ்சிருச்சுனா எட வத்திப்போகும்‌. ஆளுல்லாத 
நேரத்துல வண்ணாப்‌ பெய வந்து வெளுத்துருக்கான்‌ 
கெணத்துக்குள்ள. அவனுக்கு வேற எடங்கெடக்கல 
போலருக்கும்‌. அது பாரு அந்த அழுக்குச்‌ சீண்றத்துக்கு 
தண்ணிய வாயிக்கிட்டக்‌ கொண்டு போக முடியல.” 
ஆடுகள்‌ ஆசை தீரத்‌ தண்ணீர்‌ குடித்துக்‌ கிளம்பின. சில 
முதுகுதறி வெயிலுறைப்பை நாக்கால்‌ தடவிச்‌ 
சென்றன. கமலைக்‌ குழியோரம்‌ வைத்திருந்த 


தண்ணீர்ச்‌ செம்பைத்‌ தட்டிவிடாமல்‌ 
பார்த்துக்கொண்டார்‌ கிழவர்‌. 

அவர்கள்‌ மூன்ரு பேரும்‌ முகங்கழுவித்‌ தெளுச்சியாகப்‌ 
புறப்பட்டார்கள்‌. 

“ஒத்தக்‌ கடையோரம்‌ போயிக்‌ கொஞ்சம்‌ அமத்துவமே.” 
“ரோட்டு மேலயா?” 

“அதுக்கென்ன, வேற மரமெங்க இருக்கு. வாங்கப்பா 
போவோம்‌.” 

சின்னவனுக்கு இதெல்லாம்‌ மனசிலில்லை. 
“எனக்குத்‌ தண்ணித்‌ தவிக்குது. இது வெறுஞ்‌ சவருத்‌ 
தண்ணி. வாயில்‌ வய்க்க முடியல.” 

“எங்களுக்கும்‌ தவிக்கத்தான்‌ செஞ்சது. என்ன 
செய்யிறதுன்னு இதுலதான்‌ ரெண்டு கையள்ளிக்‌ 
குடிச்சோம்‌.” 

“தாயக்‌ கழிச்சாலும்‌ தண்ணியக்‌ கழிக்கப்புடாதுலே.” 
“நான்‌ எங்கயாச்சும்‌ போயிக்‌ குடிச்சிட்டு வாறென்‌.” 
“அந்தா வாகமரத்தோரம்‌ கரண்டுக்‌ கெணறு இருக்குது 
பாரு அங்க போயிக்‌ குடிச்சிட்டு வா. நாங்க இப்படியே 
ஒத்தக்‌ கடைக்குப்‌ போறோம்‌.” 

சின்னவன்‌ வேகமாகப்‌ போய்த்‌ திரும்புவதற்குள்‌ 
ஆட்டுக்கூட்டம்‌ ரோட்டு வேம்படியில்‌ கூடிக்குழை 
கடித்துக்கொண்டிருந்தது. பெரியவன்‌ அவசரத்தில்‌ 
தொரட்டிக்கம்பால்‌ வேப்பங்குழைகளை வளைத்து 
இழுத்துப்‌ போட்டான்‌. ஆடுகள்‌ அமர்ந்து தின்பதைப்‌ 
பார்க்க சந்தோசமாயிருந்தது அவனுக்கு. 

“என்னலே தண்ணி குடிச்சயா?” 

“குடிச்சேன்‌. கெணத்துக்காரப்‌ பெய படிய இடிச்சுப்‌ 
போட்ருக்கான்‌.” 

“பெறகு?” 

“கரண்டுக்‌ கொழாயி வழியா எறங்கிக்‌ குடிச்சிட்டு 
வாறென்‌.” 

அண்ணாந்திருந்த பெரியவன்‌ கொஞ்சம்‌ குனிந்து 
பார்த்தான்‌. அந்த நேரத்தில்‌ கிழக்கேயிருந்து 
முரட்டுவாக்கில்‌ வந்த கார்ச்சத்தத்துக்கு ஆட்டுக்கூட்டம்‌ 


ஒரேயடியாக விரண்டதைப்‌ பார்த்ததும்‌ சின்னவன்‌ 
வாய்க்கு வந்தபடி வைதுகொண்டே காருக்குப்‌ 
பின்னால்‌ ஓடிக்‌ கல்லெறிந்தான்‌. அப்பவும்‌ பெரியவன்‌ 
குழையிழுத்துக்‌ கொண்டு தானிருந்தான்‌. 
சிதறிக்கிடந்த ஆடுகளை ஒன்று திரட்டித்‌ திருப்பி வந்த 
இன்னொருத்தன்‌. “அந்தக்‌ கொழாயில பெரிய 
பாறையத்‌ தூக்கிப்‌ போட்ருக்கணும்லே” என்று தென்‌ 
சரிவில்‌ உயர்ந்து தெரிந்த ட்ரான்ஸ்பாரத்தை நோக்கி கல்‌ 
உச்சினான்‌. 

வெள்ளாடுகள்‌ குழைகடிப்பதில்‌ அமைதி 
கண்டிருந்தன. 


55.இந்நாட்டு மன்னர்‌: 
நாஞ்சில்‌ நாடன்‌ 


அவன்‌ பெயர்‌ என்ன என்று யாருக்கும்‌ தெரியாது! 
“வைத்தியன்‌: என்ற பெயராலேயே 
சிறுவர்‌ முதல்‌ பெரியவர்‌ வரை அவனை 
அழைத்தார்கள்‌. ஒருவேளை வாக்காளர்‌ 2.ஈவய்‌॥ 
n௮ெபட்டியலில்‌ பார்த்தால்‌ தெரியலாம்‌. அவன்‌ 
பெயரைக்‌ கண்டுபிடிக்கும்‌ சிரமம்‌ மேற்கொள்ளாமல்‌ 
செத்துப்போன கொம்பையாத்தேவர்‌ சார்பிலோ, 
அல்லது நாடு விட்டுப்‌ போன நல்லத்தம்பிக்‌ கோனார்‌ 
சார்பிலோ தான்‌ அவன்‌ ஓட்டுப்‌ போட்டிருக்கிறான்‌. 
ஆனால்‌ இப்போது ஊராட்சித்‌ தலைவர்‌ தேர்தலில்‌ இது 
சாத்தியமில்லை. “உருளை: சின்னமுடைய உமையொரு 
பாகன்‌ பிள்ளையும்‌, “பூசணிக்காய்‌” சின்னம்‌ பெற்ற 
பூதலிங்கம்‌ பிள்ளையும்‌ 
உள்ளூர்க்காரர்கள்‌. எனவே கள்ளவோட்டுப்‌ போட - 
அதுவும்‌ எல்லோருக்கும்‌ தெரிந்த 
அவனைக்‌ கொண்டு - யாரும்‌ துணியவில்லை. தேர்தல்‌ 
சந்தடிகளில்‌ ஊரே அல்லோலகல்லோலப்‌ படும்‌ 
வேளையில்‌ தான்‌ ஒரு புறவெட்டாகிப்‌ போனதில்‌ 
வைத்தியனுக்கு மிகுந்த மன வருத்தம்‌ உண்டு. இது 
வரையில்லாமல்‌, தன்‌ ஜனநாயக உரிமை 
புறக்கணிக்கப்படுவதில்‌ ஒரு எரிச்சல்‌. 

ஒரு வாக்கு இப்படி அர்த்தமற்று வீணாவதில்‌ இரண்டு 
கட்சிக்காரர்களுக்கும்‌ 
ஏமாற்றம்தான்‌. அவன்‌ பெயர்‌ என்ன என்று கேட்டுத்‌ 


தெரிந்து கொள்ளலாமென்றால்‌, அவன்‌ 
வயதுடையவர்கள்‌ யாரும்‌ உயிரோடு இல்லை. இப்போது 
ராஜாங்கம்‌ நடத்தும்‌ 
தானமானக்காரர்களுக்குப்‌ பிறந்த முடி எடுத்தவனே 
வைத்தியன்தான்‌. எனவே 
அவர்களுக்குத்‌ தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. 

அவன்‌ பெயரைத்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌ 
என்கிற விளையாட்டுத்தனமான ஆர்வத்தோடு, 
அவனிடமே கேட்கலாமென்றாலும்‌, “அதெல்லாம்‌ இப்ப 
என்னத்துக்கு போத்தி...? என்‌ பேரிலே எடவாடா 
முடிக்கப்‌ போறியோ?” என்பதுதான்‌ இதுவரை பதிலாக 
வந்திருக்கிறது. தன்னுடைய பெயரே அவனுக்கு 
மறந்துவிட்ட நிலையில்‌, அந்த உண்மைப்‌ பெயரில்‌ 
வாக்காளர்‌ பட்டியலில்‌ ஓட்டு இருக்க வேண்டுமே 
என்பது அவனுக்குத்‌ தோன்றாமல்‌ போயிற்று! 

அவ்வூர்‌ வாக்காளர்‌ பட்டியலில்‌ இன்னாரென்று 
தெரியாத இரண்டு பெயர்கள்‌ 
இருந்தன. பட்டியலைக்‌ குடைந்துகொண்டிருந்த 
பூசணிக்காய்‌: ஆதரவளனான மாணிக்கம்‌ அது 
யாரென்று தெரியாமல்‌ விழித்தான்‌. வைத்தியனின்‌ 
முகம்‌ அவன்‌ நினைவில்‌ வந்து வந்து போயிற்று. முதல்‌ 
பெயர்‌ புகையிலையா பிள்ளை. அது அவனாக இருக்க 
முடியாது. இன்னொன்று அணஞ்ச பெருமாள்‌. 
வைத்தியனின்‌ பெயர்‌ இதுவாக இருக்கலாமோ என்ற 
ஊகத்தில்‌ மாணிக்கம்‌ வயதைப்‌ பார்த்தான்‌. 
எண்பத்திரண்டு. ஒரு துள்ளுத்‌ துள்ளினான்‌. 

“கோச்ச நல்லூர்‌' என்று வழக்கமாகவும்‌, 
“கோச்சடையநல்லூர்‌:' என்று இலக்கண 
சுத்தமாகவும்‌ அழைக்கப்படும்‌ அந்த ஊரில்‌, 
உத்தேசமாக நூறு வீடுகள்‌ இருக்கும்‌. 
நூறு வீடுகளில்‌ மக்கள்‌ வழி, மருமக்கள்‌ வழி, 
சைவர்கள்‌ (இந்த வைப்புமுறை மக்கள்‌ 
தொகை விகிதத்தை அடிப்படையாகக்‌ கொண்டதே 
அல்லாமல்‌, உயர்வு தாழ்வு என்ற நிலையை 


உள்ளடக்கியதல்ல என்று தெண்டனிட்டுச்‌ சொல்லிக்‌ 
கொள்கிறேன்‌. “கிராமம்‌: என்றும்‌ 'பிராமணக்குடி'்‌ 
என்றும்‌ அழைக்கப்படுகிற “எவ்வுயிர்க்கும்‌ 
செந்தண்மை 
பூண்டொழுகும்‌' வீடுகள்‌ ஏழு. பூணூல்‌ போட்டவர்கள்‌ 
எல்லோரும்‌ “ஐயர்கள்‌” என்ற 
நினைப்பே வேளாளர்களிடம்‌ ஏகபோகமாக 
இருப்பதால்‌, அங்கும்‌ என்ன வாழுகிறது என்று 
தெரியாமல்‌, அவர்கள்‌ ஒற்றுமையின்‌ மேல்‌ ஏகப்‌ 
பொறாமை. இது தவிர இந்து சமய ஒற்றுமைக்கு 
எடுத்துக்காட்டு போல -நாடார்‌, தேவர்‌, வண்ணார்‌, 
நாவிதர்‌ என்று பல பகுப்புக்கும்‌ ஆட்பட்ட இந்துக்களும்‌ 
அங்கே உண்டு. 

இவை நீங்கலாக, தான்‌ இந்துவா கிறிஸ்துவனா 
இல்லை இரண்டுமா அல்லது இரண்டும்‌ இல்லையா 
என்று நிச்சயமாக அறிந்து கொள்ளாத மக்களும்‌ 
அங்கே உண்டு. கும்பிடுகிற சாமியை வைத்துக்‌ 
கணக்கிடலாமென்றால்‌ - சுடலைமாடன்‌, ஈனாப்‌ பேச்சி, 
இசக்கி அம்மன்‌, தேரடி மாடன்‌, புலை மாடன்‌, முத்துப்‌ 
பட்டன்‌, கழு மாடன்‌, வண்டி மறிச்சான்‌, முண்டன்‌, 
முத்தாரம்மன்‌, சூலைப்‌ பிடாரி, சந்தன மாரி, முப்பிடாரி 
என்ற பட்டியல்‌ நீண்டு போகும்‌. அந்த ஊர்‌ வாக்காளர்‌ 
பட்டியலை விட இது பெரிது. 

மேற்சொன்னவர்‌ அனைவரும்‌ இந்து கடவுளன்களும்‌ 
கடவுளச்சிகளும்தான்‌ என்று பல அவதார 
மகிமைகளை எடுத்துக்‌ காட்டி நீங்கள்‌ 
நிறுவுவீர்களேயானால்‌, அந்த மக்களும்‌ 
இந்துக்கள்தான்‌. “ஏ' யானது :பி'க்குச்‌ சமம்‌. “பி'ஆனது 
“சி'க்குச்‌ சமம்‌. எனவே “ஏ” 
= “சி' என்ற கணித விதியை இஞ்கே கையாண்டால்‌, 
இவர்கள்‌ இன்னின்ன கடவுளன்‌ அல்லது 
கடவுளச்சியை வழிபடுகிறார்கள்‌; அந்தக்‌ 
கடவுளன்களும்‌ கடவுளச்சிகளும்‌ இந்துக்கள்‌: எனவே 
இவர்களும்‌ இந்துக்கள்‌ என்று வல்லந்தமாக நிரூபித்து 


விடலாம்‌. இந்தச்‌ சள்ளையெல்லாம்‌ எதற்கு என்றுதான்‌ 
பல சாதிகளும்‌ பல தெய்வங்களும்‌ பலதரப்பட்ட மொழி, 
பண்பாடு ஆகியவையும்‌ உடைய இந்தக்‌ கூட்டத்தை 
“இந்தியா: என்றும்‌, இந்து என்றும்‌ ஆங்கிலேயன்‌ பெயர்‌ 
வைத்திருக்க வேண்டும்‌! இந்த நாட்டில்‌ இத்தனை 
சதவீதம்‌ இந்துக்கள்‌ என்று பண்டார சந்நிதிகளும்‌, 
ஜகத்குருக்களும்‌ புள்ளி விபரம்‌ தந்து 
பீற்றிக்கொள்வதெல்லாம்‌ இந்தக்‌ கணிசமான 
மக்களையும்‌ உள்ளடக்கித்தான்‌. 

இப்படி “ராம ராஜ்ய” யோக்கியதைகள்‌ பல 
கோச்சநல்லூருக்கு இருந்தாலும்‌ 
ஊராட்சித்‌ தலைவர்‌ தேர்தல்‌ என்றால்‌ சும்மாவா? பொறி 
பறக்கும்‌ போட்டி. இதில்‌ 
ஆசுவாசப்படுத்தும்‌ சங்கதி என்னவென்றால்‌, 
போட்டியிடும்‌ இருவரும்‌ வேளாளர்கள்‌. 
குறிப்பாக ஒரே வகுப்பைச்‌ சேர்ந்த வேளாளர்கள்‌. 
அதிலும்‌ குறிப்பாக மைத்துனர்கள்‌. 
எனவே காரசாரமான போட்டி இருந்தாலும்‌, வகுப்புக்‌ 
கலவரங்களாவது இல்லாமல்‌ 
இருந்தது. ஊரு முழுவதும்‌ ஏதாவது ஒரு சைடு 
எடுத்தாக வேண்டிய நிலை. இந்த நூறு வீடுகளைத்‌ 
தவிரவும்‌ பச்சைப்பாசி படர்ந்த தெப்பக்குளமும்‌ அதன்‌ 
கரையில்‌ செயலிழந்த சாத்தாங்கோயிலும்‌ சில 
சில்லறைப்‌ பீடங்களும்‌ ஒரு பாழடைந்த மண்டபமும்‌ 
இரவு ஏழு மணிக்குமேல்‌ அதனுள்‌ இயங்கும்‌ சட்ட 
விரோதமான “தண்ணீர்ப்‌ பந்த'லும்‌ சுக்குக்காப்பிக்‌ 
கடையும்‌ வெற்றிலைபாக்கு முதல்‌ “டாம்‌ டாம்‌” டானிக்‌ 
ஈறாக விற்கும்‌ பலசரக்குக்‌ கடையும்‌ ஏழெட்டுத்‌ 
தென்னந்தோப்புகளும்‌ இருபது களங்களும்‌ சுற்றிலும்‌ 
நஞ்சை நிலங்களும்‌ அங்கே உண்டு. மனிதனைத்‌ தவிர, 
பிற தாவர சங்கமச்‌ சொத்துக்களுக்கு ஓட்டுரிமை 
இல்லாது போனது கூட ஒரு செளகரியம்தான்‌. 
இல்லையென்றால்‌, இந்த இரண்டு பேரை அண்டிப்‌ 
பிழைக்கும்‌ மனிதர்களுக்கு ஏற்பட்ட தர்மசங்கடங்கள்‌ 


அவற்றுக்கும்‌ ஏற்பட்டிருக்கும்‌. 

இருக்கின்ற வாக்குகளில்‌, யாருக்கு எத்தனை 
கிடைக்கும்‌ என்ற ஊகமும்‌ கணக்கும்‌ 
எங்கு பார்த்தாலும்‌ நீக்கமற இருந்தது. “பூசணிக்காய்‌” 
வேட்பாளரின்‌ தங்கைக்கு 
இந்த ஊரில்‌ ஒரு ஓட்டு இருப்பதால்‌, ஒரு வாரத்துக்கு 
முன்னாலேயே நாங்குநேரியில்‌ 
இருந்து அவள்‌ வந்தாயிற்று. இதை அறிந்த “உருளை”: 
வேட்பாளர்‌ சும்மா இருப்பாரா? 
புளியங்குடியில்‌ வேலை பார்த்த அவர்‌ தம்பிக்கு தந்தியே 
போயிற்று. மனைவியை 
அழைத்து வர வேண்டாம்‌; தனியாக வந்தால்‌ போதும்‌ 
என்று அவனுக்குக்‌ கட்டளை. அவள்‌ பூசணிக்காயின்‌ 
தங்கை. (வசதி கருதி இங்கு தொட்டு சின்னம்‌ 
வேட்பாளரைக்‌ 
குறிக்கிறது.) என்னதான்‌ கணவன்‌ கார்வார்‌ செய்தாலும்‌ 
பாசம்‌ காரணமாக அவள்‌ 
பூசணிக்காய்க்குப்‌ போட்டு விட்டால்‌? இங்கு ஒரு 
ஓட்டுக்கூடி அங்கும்‌ ஒரு ஓட்டுக்‌ 
கூடினால்‌ என்ன பயன்‌? அதைவிட இரண்டு பேரும்‌ 
வராமலேயே இருந்து விடலாமே! 

கூட்டிக்‌ கழித்து, வகுத்துப்‌ பார்க்கையில்‌ யாரு 
வென்றாலும்‌ பத்து 
வாக்குகள்‌ வித்தியாசத்தில்தான்‌ வெல்ல முடியும்‌ என்று 
நோக்கர்கள்‌ கணித்தனர்‌. 
தேர்தல்‌ வேலைக்காக இரண்டு பேரும்‌ திறந்திருந்த 
செயலகங்கள்‌ எப்போதும்‌ நிரம்பி 
வழிந்தன. தேர்தல்‌ நாள்‌ நெருங்க நெருங்க வெற்றிலை, 
பீடி, சுக்குக்காப்பி, வடை, 
சீட்டுக்கட்டுகள்‌ செலவு ஜீயாமெட்ரிக்‌ புரகிரஷனில்‌ 
வளர்ந்தது. நாளை காலை தேர்தல்‌ 
என்ற நிலையில்‌ இந்த வேகம்‌ காய்ச்சலாகி, ஜன்னி 
கண்டு விடலாம்‌ என்ற அச்சத்தைத்‌ 
தந்துகொண்டிருந்தது. இந்தச்‌ சரித்திரப்‌ பிரசித்தி பெறப்‌ 


போகும்‌ விநாடியில்தான்‌ மாணிக்கம்‌ பூசணிக்காய்‌ 
செயலகத்திலிருந்து குபீரென்று கிளம்பினான்‌. 

இப்போதே வெற்றி கிடைத்துவிட்டதைப்‌ போன்ற ஒளி 
முகத்தில்‌ துலங்க தான்‌ 
கண்டுபிடித்த அணஞ்ச பெருமாள்‌ வைத்தியனேதான்‌ 
என்ற வரலாற்றுப்‌ பேருண்மையை யாருக்கும்‌ 
தெரியாமல்‌, ஐயம்‌ திரிபு நீங்க நிரூபித்து விடவேண்டும்‌ 
என்ற துடிப்பு. இந்த நேரத்தில்‌ வைத்தியன்‌ எங்கே 
இருப்பான்‌ என்று அவனுக்குத்‌ 
தெரியும்‌. 

சாத்தான்‌ கோயிலை நோக்கி மாணிக்கம்‌ நடக்க 
ஆரம்பிக்கும்‌ போதே “சதக்‌'கென்று 
சிந்தனை எதனையோ மிதித்தது. நேர்‌ வழியாகப்‌ 
போனால்‌, இந்த நேரத்தில்‌ இவன்‌ 
இவ்வழியாகப்‌ போவானேன்‌ என்று எதிரிப்‌ 
பாசறையைச்‌ சேர்ந்தவர்கள்‌ நினைக்க 
மாட்டார்களா? அதுவும்‌ நாளை தேர்தலாக 
இருக்கும்போது, சந்தேகம்‌ வலுக்கத்தானே 
செய்யும்‌? அதுவும்‌ “உருளை: ஒற்றர்கள்‌ கண்ணில்‌ 
பட்டுவிட்டால்‌, துப்புத்‌ 
துலக்கவோ, பின்‌ தொடரவோ ஆரம்பித்தால்‌ குடிமோசம்‌ 
வந்து சேருமே! தன்மூளையைக்‌ கசக்கி, இந்தப்‌ 
பாடுபட்டுக்‌ கண்டுபிடித்த வாக்காளரை, மாற்றுக்‌ 
கட்சிக்காரனும்‌ கரைக்க ஆரம்பித்தால்‌? 

சமயத்தில்‌ தனக்குத்‌ தோன்றிய புத்திசாலித்தனமான 
யோசனையை மெச்சிக்கொண்பே, சாத்தான்‌ 
கோயிலுக்கு சுற்று வழியாக நடந்தான்‌ மாணிக்கம்‌. 
பள்ளிக்கூடம்‌ வழியாகத்‌ தென்னங்குழிமடை வந்து 
பத்தினுள்‌ இறங்கி, வரப்பில்‌ நடந்து, வழிநடைத்‌ 
தொண்டில்‌ ஏறி, கோயிலின்‌ பின்பக்கம்‌ வந்தான்‌. 
வைத்தியன்‌ தனியாக இருக்க வேண்டுமே என்ற கவலை 
இலேசாக முளைகட்ட ஆரம்பித்தது. 

கோயில்‌ முகப்புக்கு வந்தான்‌. பனிமாதம்‌ ஆகையால்‌ 
அங்கே ஒரு குருவியைக்‌ 


காணோம்‌. ஈசானமூலையில்‌, சுவரை 
அணைத்துக்கொண்டு ஒரு கந்தல்‌ மூட்டை போலச்‌ 
சுருண்டு படுத்திருப்பது வைத்தியனாகவே இருக்க 
வேண்டும்‌. கண்‌ மங்கி கை நடுங்க ஆரம்பித்து, 
காதுகளின்‌ ஓரத்தில்‌ தன்னறியாமல்‌ கத்திக்‌ கீறல்கள்‌ 
விழ ஆரம்பித்ததும்‌ தொழில்‌ கை விட்டுப்‌ போனபிறகு, 
நிரந்தரமாக அந்த மூலை வைத்தியனின்‌ இடமாகி 
விட்டிருந்தது. 

மணி ஒன்பதைத்‌ தாண்டி விட்டதால்‌ அவன்‌ உறங்கி 
இருக்கவும்‌ கூடும்‌. ஆனால்‌ சற்று நேரத்திற்கொரு முறை, 
நானும்‌ இருக்கிறேன்‌ என்ற காட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ 
இருமல்‌. மூலையை நெருங்கி நின்றுகொண்டு 
அங்குமிங்கும்‌ பார்த்தான்‌ மாணிக்கம்‌. ஆள்‌ நடமாட்டம்‌ 
இல்லை. நாளை தேர்தல்‌ என்ற மும்முரத்தில்‌ ஊர்‌ 
பரபரத்துக்‌ 
கொண்டிருக்கும்போது, இந்த ஒதுங்கிய மூலைக்கு யார்‌ 
வரப்‌ போகிறார்கள்‌? 

வைத்தியனைப்‌ பார்த்து சன்னமாகக்‌ குரல்‌ 
கொடுத்தான்‌. 

”வைத்தியா.. ஏ வைத்தியா....!” 

பதில்‌ இல்லை. காதோடு அடைத்து மூடிக்கொண்டு 
படுத்திருப்பதால்‌ 
கேட்டிருக்காது. அந்த மனித மூட்டையின்‌ தோளைத்‌ 
தொட்டு உலுக்கினான்‌. அலறாமலும்‌ புடைக்காமலும்‌ 
எழுந்து உட்கார்ந்த அவன்‌, நிதானமாக 
மாணிக்கத்தைப்‌ பார்த்து திருதிருவென்று விழித்தான்‌. 

“ஏம்‌ போத்தி...? வீட்டிலே யாராவது...” 

அவன்‌ என்ன கேட்கிறான்‌ என்பது மாணிக்கத்துக்குப்‌ 
புரிந்தது. மற்ற சமயமாக 
இருந்தால்‌, இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ வேறு விதமாக 
இருக்கும்‌. ஆனால்‌ இன்று அந்த 
ஓட்டின்‌ கனம்‌ என்ன என்று அவனுக்குத்‌ தெரியும்‌. 
ஆகையால்‌ அமைதியாகச்‌ சொன்னான்‌. 

“அதெல்லாம்‌ ஒண்ணும்‌ இல்ல... உங்கிட்ட ஒண்ணு 


கேக்கணும்‌...” 

வைத்தியனுக்கு நெஞ்சில்‌ திகில்‌ செல்லரித்தது. இந்த 
அர்த்த ராத்திரியில்‌ 
தன்னை எழுப்பி ஒன்று கேட்க வேண்டுமானால்‌.... 

“உன்‌ பேரு அணஞ்சபெருமாளா?” வைத்தியன்‌ 
முகத்தில்‌ ஒருவித பிரமிப்பு. 

“அட... இதென்ன விண்ணாணம்‌...? இதுக்குத்தானா 
இந்தச்‌ சாமத்திலே வந்து சங்கைப்‌ 
புடிக்கேரு...” 

“பேரு அதானா சொல்லு...?” 

“உமக்கு யாரு சொல்லட்டா...? நானே அயத்துப்‌ 
போனதுல்லா.. இப்ப என்ன 
வந்திட்டு அதுக்கு..?” 

"யார்கிட்டேயும்‌ மூச்சுக்காட்டாதே. உன்‌ பேரு வோட்டர்‌ 
லிஸ்டிலே இருக்கு... 
நாளைக்குக்‌ காலம்பற நான்‌ வந்து உன்னைக்‌ காரிலே 
கூட்டிட்டுப்‌ போறேன்‌... காப்பி 
சாப்பாடு எல்லாம்‌ உண்டு... உருளைக்காரப்‌ பயக்கோ 
வந்து கோட்டா இல்லேண்ணு 
சொல்லீரு.. ஆமா...!” 

தானும்‌ ஒரு சமயச்‌ சார்பற்ற ஜனநாயக சோஷலிஸக்‌ 
குடியரசின்‌ முடிசூடா 
மன்னர்களில்‌ ஒருவன்‌ என்ற எண்ணம்‌ -தனக்கும்‌ 
ஓட்டுரிமை இருக்கிறது என்ற நினைப்பு 
வைத்தியனுக்கு புதிய தெம்பைத்‌ தந்தது. அந்த உணர்வு 
காரணமாகச்‌ சூம்பிய அவன்‌ தோள்கள்‌ சற்றுப்‌ 
பூரித்தன. 

"நான்‌ ஏம்‌ போத்தி சொல்லுகேன்‌? அண்ணைக்கு 
அந்த உருளைக்கார ஆளுக சொன்னாளே.. 

இதுவரை நீ சேத்தவன்‌ ஓட்டையும்‌ ஊரைவிட்டு 
ஓடினவன்‌ ஓட்டையும்‌ போட்டே... சரி... ஆனா எவனும்‌ 
சொன்னாண்ணு இந்தத்‌ தடவை அங்கே வந்தே... 
பொறகு தெரியும்‌ சேதி.... நேரே போலீசிலே புடிச்சுக்‌ 
குடுத்திருவோம்‌. அப்படீண்ணூல்லா சொன்னா... 


நானும்‌ அதாலா கம்முண்ணு இருக்கேன்‌. மச்சினனும்‌ 
மச்சினனும்‌ இண்ணைக்கு அடிச்சுக்கிடுவாங்க.... 
நாளைக்கு நானும்‌ நீயும்‌ சோடி, கடைக்குப்‌ போலாம்‌ 
வாடிண்ணூ கழுத்தைக்‌ கெட்டிக்கிட்டு அழுவாங்க... 
நமக்கு என்னத்துக்கு இந்தப்‌ பொல்லாப்புண்ணுதாலா 
சலம்பாமல்‌ கிடக்கேன்‌. இப்பம்‌ நம்ம பேரும்‌ லிஸ்டிலே 
இருக்கா? தெரியாமப்‌ போச்சே இதுநாள்‌ வரை...” 

"இது இப்பம்கூட யாருக்கும்‌ தெரியாது பார்த்துக்கோ... 
நான்தான்‌ 
கண்டுபிடிச்சேன்‌! முன்னாலேயே ஓம்‌ பேரு 
இருந்திருக்கும்‌.. ஆனா என்னைப்‌ போல யாரு 
அக்குசாப்‌ பாக்கா...? அதுகிடக்கட்டும்‌. உனக்குப்‌ புது 
வேட்டியும்‌ துவர்த்தும்‌ 
வாங்கி வச்சிரச்‌ சொல்லுகேன்‌. நீ காலம்பற என்கூட 
வந்து இட்டிலி திண்ணு போட்டு, 
புதுத்துணியும்‌ உடுத்திக்கிட்டு ஓட்டுப்‌ போட்டிரணும்‌. 
எல்லாம்‌ நான்‌ 
சொல்லித்தாறேன்‌... ஆனா எவன்கிட்டேயும்‌ அனக்கம்‌ 
காட்டிராதே... என்னா..?” 

“இனி நான்‌ சொல்லுவேனா.. நீங்க இம்புட்டு 
சொன்னதுக்கப்புறமு...” 

வைத்தியன்‌ தந்த உறுதியில்‌ மனம்‌ மகிழ்ந்து தன்‌ 
சாதனையை நினைத்து மார்பு 
விம்ம, பூசணிக்காய்‌ வீட்டை நோக்கி நடந்தான்‌ 
மாணிக்கம்‌. 

அங்கே ஒரு அரசவையின்‌ பொலிவு போன்ற சுற்றுச்‌ 
சூழல்கள்‌. மங்களாவில்‌ 
நடுநாயகமாகப்‌ பூசணிக்காய்‌ கொலு வீற்றிருந்தார்‌. 
அந்த வீட்டிலுள்ள மொத்தப்‌ 
பெஞ்சுகளும்‌, நாற்காலிகளும்‌ அங்கே பரந்து கிடந்தன. 
வந்து வந்து தன்‌ 
விசுவாசத்தைத்‌ தெரிவிக்கும்‌ வாக்காளர்களின்‌ 
புழக்கம்‌. வெற்றிலைச்‌ செல்லங்கள்‌ 
இரண்டு மூன்று ஆங்காங்கே ஊறிக்‌ கொண்டிருக்கும்‌ 


சுக்குக்காப்பி அண்டா. அந்த நூறு 
வீட்டு ஊரின்‌ இரதவீதிகளைச்‌ சுற்றிச்‌ சுற்றிக்‌ கோஷம்‌ 
போட்டுத்‌ தொண்டை 
கட்டியவர்கள்‌ நெரிந்த குரலில்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. நாலை காலைக்‌ 
காப்பிக்கான ஆயத்தங்கள்‌. 

இட்டிலிக்‌ கொப்பரைகள்‌ கிடார அடுப்பில்‌ 
ஏற்றப்பட்டு விட்டதால்‌ “கொர்‌: என்ற 
சீரான இரைச்சல்‌. சின்னம்‌ பூசணிக்காய்‌ ஆனபடியால்‌, 
பூசணிக்காய்‌ சாம்பாருக்காக 
அரிந்து பனையோலைப்‌ பாய்மீது 
குவிக்கப்பட்டிருந்தது. இலைக்கட்டுகள்‌ இடத்தை 
அடைத்துக்கொண்டு கிடந்தன. பாத்திர பண்ட 
வகையறாக்களின்‌ முனகல்‌. செயித்தால்‌ 
வீட்டுக்கொரு பூசணிக்காய்‌ பரிசாக விளம்புவதற்காக 
ஐந்து மூட்டைகள்‌ சாய்ப்பில்‌ 
அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. 

பூச்ணிக்காய்‌ தோற்றுப்போகும்‌ என்று கருதி, தோற்ற 
பிறகு தெருவில்‌ போட்டு 
உடைப்பதற்காக உருளையுமிரண்டு மூட்டைகள்‌ 
வாங்கிப்‌ பத்திரப்படுத்தியிருந்ததாகக்‌ 
கேள்வி. ஆகக்‌ கனக மூலம்‌ சந்தையில்‌ பூசணிக்காய்க்கு 
ஏகக்‌ கிராக்கி. அடுத்த முறை 
ஊராட்சித்‌ தேர்தலைக்‌ கணக்காக்கி, அதற்குத்‌ தோதாக 
மேலாய்ச்சி கோணம்‌ முழுவதும்‌ பூச்ணிக்கொடு 
போடப்போவதாக அவ்வூர்‌ பண்ணையார்‌ ஒருவர்‌ 
தீர்மாணித்திருப்பதாகத்‌ தகவல்‌. 

நாளை வாக்குச்‌ சாவடிக்குச்‌ செல்வதற்காக ஏழெட்டு 
வில்‌ வண்டிகளும்‌ இரண்டு 
வாடகைக்‌ கார்களும்‌ தயார்‌. இதே ஏற்பாடுகளை 
உருளையும்‌ செய்திருப்பார்‌ என்று 
சொல்லத்‌ தேவையில்லை. ஒரேயொரு 
அசெளகரியம்தான்‌. அவர்கள்‌ பூசணிக்காய்‌ சாம்பார்‌ 
வைப்பதைப்‌ போல, இவர்களால்‌ ரோடு உருளையைச்‌ 


சாம்பார்‌ வைக்க முடியாது. அதில்‌ ஒரு புத்திசாலி, 
உருளை என்றால்‌ உருளைக்‌ கிழங்கையும்‌ குறிக்கும்‌ 
என்பதால்‌, அதையே சாம்பார்‌ வைக்கலாம்‌ என்று 
சொன்னதன்‌ பேரில்‌ அவ்வாறே தீர்மானமாயிற்று. 

இதில்‌ ஒரு அதிசயம்‌ என்னவென்றால்‌, அங்கே 
மொத்த ஓட்டுக்களே இரு நூற்று 
எழுபது. நூறு சதமானம்‌ வாக்களிப்பு நடந்தாலும்‌, 
இருநூற்றெழுபது 
வாக்காளர்களுக்கும்‌ மொத்தம்‌ பதினாறு வில்‌ 
வண்டிகளும்‌ நான்கு வாடகைக்‌ கார்களும்‌. அது 
மட்டுமல்ல வாக்கெடுப்பு நடக்கப்‌ போகும்‌ அரசினர்‌ 
ஆரம்பப்‌ பள்ளி, ஊரில்‌ எந்த மூலையில்‌ இருந்து 
நடந்தாலும்‌ அரை பர்லாங்குதான்‌. ஆனாலும்‌ முடிசூடா 
மன்னர்களை நடத்தியா கொண்டுசெல்வது? 

மறுநாள்‌ பொழுது கலகலப்பாக விடிந்தது. தானாகப்‌ 
பழுக்காததைத்‌ தல்லிப்‌ பழுக்க 
வைப்பது போன்றும்‌ சூரியன்‌ கிழக்கில்‌ எழச்‌ சற்றுத்‌ 
தாமதித்திருந்தால்‌ கயிறு 
கட்டி இழுத்துக்கொண்டு வந்திருப்பார்கள்‌. அவ்வளவு 
அவசரமும்‌ பதட்டமும்‌. 

ஆறுமணிக்குப்‌ பூசணிக்காயின்‌ மகனும்‌ மருமகளும்‌ 
ஊரழைக்க வந்தார்கள்‌. 
அதைத்தொடர்ந்து உருளையின்‌ மகளும்‌ மருமகனும்‌ 
ஊரழைத்தார்கள்‌. காலைக்‌ காப்பிக்கான 
சன்னத்தங்கள்‌. அதிகாலையிலேயே வைத்தியனைப்‌ 
பாதுகாப்பான இடத்தில்‌ கொண்டுவந்து 
வைத்துவிட்டான்‌ மாணிக்கம்‌. அங்கேயே கிணற்றுத்‌ 
தோட்டத்தில்‌ குளிக்கச்‌ செய்து, புதிய வேட்டியும்‌ 
துவர்த்தும்‌ உடுத்து வெண்ணீறு பூசி ஒரே அலங்கரிப்பு. 
அவனுக்கே ஒரே புளகாங்கிதம்‌. ஊராட்சித்‌ தேர்தல்‌ 
மாதம்‌ ஒரு முறை வந்தால்‌ எப்படி இருக்கும்‌ என்று 
அவன்‌ எண்ணினான்‌. 

பத்து மணிக்கு மேல்‌ வாக்கெடுப்பு துரிதகதியில்‌ 
நடைபெறலாயிற்று. டாக்ஸிகள்‌ 


எழுப்பும்‌ புழுதிப்படலம்‌. வில்‌ வண்டிக்காளைகள்‌ 
குடங்குடமாகப்‌ பீய்ச்சித்‌ 
தெருக்களை மெழுகின. சைக்கிள்‌ கூட நுழைந்திராத 
முடுக்குகளிலெல்லாம்‌ கார்‌ நுழைந்து தேடிப்பிடித்து 
வாக்காளரை இழுத்தது. பெற்றோர்கள்‌ ஓட்டுப்‌ போடப்‌ 
போகும்போது சிறுவர்களுக்கும்‌ காலைக்‌ காப்பி, 
பலகாரம்‌, டாக்ஸி சவாரி, சிலர்‌ பிடிவாதமாக வில்‌ 
வண்டியில்‌ ஏற மறுத்து, காரில்தான்‌ போவேன்‌ 
என்றார்கள்‌. தேர்தல்கள்‌ இல்லாவிட்டால்‌ 
இதையெல்லாம்‌ எப்படித்தான்‌ அனுபவிப்பது? 
இரண்டு வேட்பாளர்களும்‌ வாக்குச்சாவடியில்‌ 
பிரசன்னமாயிருந்தார்கள்‌. 
அவர்களின்‌ பிரதிநிதிகள்‌ இரண்டு வரிசைகளில்‌. இது 
தவிர அரசாங்க அதிகாரிகளான பள்ளி ஆசிரியர்கள்‌. 
கலவரம்‌ வரலாம்‌ என்று அஞ்சப்பட்டதால்‌, இரண்டு 
போலீஸ்காரர்கள்‌ கர்மசிரத்தையோடு கண்காணித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌, லாத்தியுடன்‌. வெள்ளாளனுக்கு 
லாத்தியே அதிகம்‌ என்று துப்பாக்கி 
கொண்டுவரவில்லை. 

வைத்தியன்‌ என்ற அணஞ்சபெருமாளை பெருமாள்‌ 
வாக்குச்சாவடி முன்‌ காரில்‌ 
கொண்டுவந்து இறக்கிய போது எல்லோர்‌ கண்களும்‌ 
நெற்றி மேல்‌ ஏறின. வெள்ளையும்‌ சொள்ளையுமாக 
நீறணிந்த சைவ நாயனாக வந்து நின்ற அவனை 
அதிசயத்தோடு பார்த்தனர்‌. 

”நாறப்பய புள்ளைக்கு என்ன தைரியம்‌ இருந்தா 
இண்ணைக்கு உள்ளூர்‌ எலக்ஷன்லே கள்ள ஓட்டுப்‌ 
போட வரும்‌...ம்‌...வரட்டும்‌.” 

கறுவினார்‌ உருளை. 

மணி பன்னிரண்டரை ஆகிவிட்டதால்‌ கூட்டம்‌ 
குறைந்து விட்டது. வைத்தியன்‌ வந்து 
வரிசையில்‌ நின்றபோது ஏழெட்டுப்‌ பேரே அவன்‌ 
முன்னால்‌ நின்றார்கள்‌. அவன்‌ பின்னால்‌ ஓரிருவர்‌ 
வந்து சேரவா, இல்லை சாப்பிட்ட பிறகு பார்த்துக்‌ 


கொள்ளலாமா என்று யோசனையில்‌ தயங்கி நின்றனர்‌. 

இரண்டு நிமிடங்கள்‌ பொறுத்ததும்‌ வரிசையை விட்டு 
விலகி வேகமாக வெளியே நடக்கத்‌ தொடங்கினான்‌ 
வைத்தியன்‌. இவனுக்குத்‌ திடீரென என்ன வந்து 
விட்டது என்று புருவக்கோட்டை உயர்த்தினார்‌ 
பூசணிக்காய்‌. “என்‌ எதிரில, எனக்கு விரோதமாகக்‌ கள்ள 
ஓட்டுப்‌ போட வந்திருவானாக்கும்‌...” என்ற 
பாவனையில்‌ மீசை மீது கை போட்டு இளக்காரத்துடன்‌ 
பூசணிக்காயைப்‌ பார்த்தார்‌ உருளை. 

வரிசையிலிருந்து விலகிய வைத்தியனைப்‌ 
பின்தொடர்ந்து ஓடிய மாணிக்கம்‌ இரண்டு எட்டில்‌ 
அவனைப்‌ பிடித்துவிட்டான்‌. 

“கெழட்டு வாணாலே! என்ன கொள்ளை எளகட்டு 
உனக்கு? எங்கே சுடுகாட்டுக்கா 
ஓடுகே...?” 

“அட சத்தம்‌ போடாதேயும்‌ போத்தி... இன்னா 
வந்திட்டேன்‌...” வைத்தியனின்‌ 
குரலில்‌ அவசரம்‌. 

“அதான்‌ எங்க எளவெடுத்துப்‌ போறேங்கேன்‌.. பிரி 
களந்திட்டோவ்‌?” 

”இரியும்‌ போத்தி... ஒரு நிமிட்லே வந்திருகேன்‌.” 

"ஓட்டுப்‌ போட்டுக்கிட்டு எங்க வேணும்னாலும்‌ 
ஒழிஞ்சு போயேங்கேன்‌.” 

”அட என்னய்யா பெரிய சீண்டறம்‌ புடிச்ச எடவாடா 
இருக்கு.... காலம்பற முகத்தைக்‌ 
கழுவதுக்குள்ளே கூட்டியாந்தாச்சு. ஏழெட்டு இட்லி 
வேறே திண்ணேன்‌... வயசான 
காலத்திலே செமிக்கவா செய்யி... சித்த நிண்ணுக்கிடும்‌.. 
இன்னா ஒரு எட்டிலே 
போயிட்டு வந்திருகேன்‌...” 

வைத்தியன்‌ குளத்தங்கரையோரம்‌ போய்‌ கால்கழுவி 
வருவதற்குள்‌ உணவு இடைவேளைக்காக வாக்கெடுப்பு 
நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. வைத்தியனை அங்கே 
காத்திருக்கச்‌ சொன்னால்‌ ஆபத்து என்று கருதி, 


மீண்டும்‌ காரிலேற்றி, வீட்டுக்குக்‌ கொண்டுபோய்ச்‌ 
சாப்பாடு போட்டு முதல்‌ ஆளாகக்‌ கொண்டுவந்து 
நிறுத்தினார்கள்‌. சூரன்பாடு திருவிழாவில்‌, முதலில்‌ 
வருகின்ற சூரனைப்‌ போல வைத்தியன்‌ வீர விழி 
விழித்தான்‌. இடைவேளைக்குப்‌ பிறகு, வாக்கெடுப்பு 
தொடங்கியது கையில்‌ வைத்திருந்த 
“அணஞ்சபெருமாள்‌: சீட்டுடன்‌ வாக்கு சாவடியினுள்‌ 
நுழைந்தான்‌ வைத்தியன்‌. இவனுக்கு ஒரு பாரம்‌ 
படிப்பித்துத்தான்‌ அனுப்ப வேண்டும்‌ என்று உருளை 
உஷாராக இருந்தார்‌. முதல்‌ போலிங்‌ ஆபிசரிடம்‌ சீட்டை 
நீட்டினான்‌ வைத்தியன்‌. 

உருளை ஒரு உறுமல்‌ உறுமினார்‌. 

“ஏ வைத்தியா.. உனக்கு ஓட்டு இருக்கா?” 

சந்தேகத்துடன்‌ அவன்‌ அவரைப்‌ பார்த்தான்‌. 

"இருக்கு போத்தியோ.. இன்னா நீரே பாருமே...” 

அவன்‌ நீட்டிய சீட்டை வாங்கிப்‌ பார்த்த உருளைக்கு 
கொஞ்சம்‌ மலைப்பு. அவர்‌ 
மலைப்பதைக்‌ கண்ட பூசணிக்காய்‌ முகத்தில்‌ மூரல்‌ 
முறுவல்‌. 

”அணஞ்ச பெருமாளா உன்‌ பேரு..?” 

“ஆமா போத்தி.. நான்‌ பின்ன கள்ள ஓட்டா போட 
வருவேன்‌?” 

உருளையின்‌ ஐயம்‌ தீரவில்லை. வாக்காளர்‌ 
பட்டியலை வாங்கிப்‌ பார்த்தார்‌. அவர்‌ 
முகத்தில்‌ சிறிய திகைப்பு. சற்று நேரத்தில்‌ ஏளனப்‌ 
புன்னகையொன்று விரிந்தது. 

"இதுவரைக்கும்‌ கள்ள ஓட்டுப்‌ போட்டாலும்‌ 
நாடுவிட்டுப்‌ போன ஆளுக பேரிலேதான்‌ போட்டிருக்கே. 
இப்ப செத்துப்போன ஆளு ஓட்டையும்‌ போட 
வந்திட்டயோவ்‌?” 

"இல்லை போத்தி .. என்‌ பேரு 
அணஞ்சபெருமாளுதான்‌... நான்‌ பொய்யா 
சொல்லுகேன்‌...” 

“அட உன்‌ பேரு அணஞ்சபெருமாளோ, எரிஞ்ச 


பெருமாளோ என்ன எளவாம்‌ 
இருந்திட்டுப்போகு... ஆனா இந்த அணஞ்ச பெருமாளு 
பொம்பிளையிண்ணுல்லா 
போட்டிருக்கு....” 
“என்னது? பொம்பிளையா?” 
“பின்னே என்ன? நல்லாக்‌ கண்ணை ழுழிச்சிப்பாரு.. 
அது நம்ம கொழும்புப்‌ பிள்ளை 
பாட்டாக்கு அக்காயில்லா... அவ செத்து வருஷம்‌ 
பத்தாச்சே.... ஓட்டா போட வந்தே 
ஓட்டு... வெறுவாக்கட்ட மூதி.. போ அந்தாலே ஒழிஞ்சு....” 
வைத்தியன்‌ செய்வதறியாமல்‌ பூசணிக்காயைப்‌ 
பார்த்தான்‌. கடித்துத்‌ தின்று 
விடுவதைப்‌ போல அவர்‌ அவனைப்‌ பார்த்து விழித்தார்‌. 
3836383826 


நன்றி: கணையாழி, ஜனவரி - 1977 


56.அப்பாவின்‌ வேஷ்டி : 
பிரபஞ்சன்‌ 


அப்பாவிடம்‌ ஒரு பட்டு வேஷ்டி இருந்தது. அப்பாவிடம்‌ 
வெண்டட்டும்‌. பொன்னிறப்‌ பட்டு வேஷ்டிகளும்‌ 
நிறைய இருந்தாலும்‌ கூட, குழந்தைகளாகிய 
எங்களுக்கு அவருடைய சிவப்புப்‌ பட்டு வேஷ்டியே 
அற்புதமானதாகத்‌ தோன்றியது. 

சிவப்பென்றால்‌ சுத்தச்‌ சிவப்பும்‌ இல்லை. குங்கும 
வண்ணமும்‌ இல்லை. செப்புப்‌ பாத்திரத்தைப்‌ Prabanchan 
புளிபோட்டு விளக்கிப்‌ படிக்‌ கல்லில்‌ வைத்து விட்டுக்‌ 
குளிப்பார்களே. அப்போது பார்த்திருக்கிறீர்களா? 
நீங்கள்‌! உதயகாலத்துச்‌ சூரிய ரேகைகள்‌ பட்டுத்‌ 
தகதகக்குமே, அந்தச்‌ செப்புப்‌ பாத்திரம்‌ - அது 
மாதிரியான வேஷ்டி அது. 

முழுதும்‌ செப்புக்‌ கலரும்‌ இல்லை. கரை பச்சை நிறம்‌. 
நாலுவிரல்‌ அகலம்‌. கரையில்‌ சரிகை வேலைப்பாடுகள்‌. 
சரிகை வேலைப்பாடு என்ன என்கிறீர்கள்‌? வாத்துகள்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாய்‌ அணிவகுத்துச்‌ செல்கிற 
சித்திரம்‌. அவை வாத்துகள்‌ அல்ல: அன்னப்பறவைகள்‌ 
என்றாள்‌, அம்மா. நாங்கள்‌ அன்னப்பறவைகளை 
நிறத்தில்‌ பார்த்ததில்லை. அந்த வேஷ்டியின்‌ 
கரையில்தான்‌ பார்த்திருக்கிறோம்‌. எதுவானால்தான்‌ 
என்ன? உயிருள்ள ஜீவராசிகள்‌. 

அந்த வேஷ்டி சாதாரணமாகக்‌ கண்களில்‌ காணக்‌ 
கிடைப்பதில்லை. அப்பா, அதை அவருடைய ஆளுயர, 
மிக அகலமான அலமாரியில்‌ வைத்திருப்பார்‌. அந்த 


மாதிரி அலமாரிகள்‌ எல்லாம்‌ இப்போது 
கிடைப்பதில்லை. ஒற்றை ஆள்‌ அகலம்தானே 
இப்போதைய அலமாரிகள்‌. அதுவோ மூன்று 
அலமாரிகளை பக்கம்‌ பக்கமாக நிறுத்தி 
வைத்ததுபோல்‌ இருக்கும்‌. 

அப்பா அலமாரியில்‌ இருந்து, அதை எடுக்கப்போகும்‌ 
நேரம்‌ எங்களுக்குத்‌ தெரியும்‌. எனக்கும்‌ என்‌ தங்கை 
ராஜேஸ்வரிக்கும்‌. பண்டிகை, மற்றும்‌ தாத்தாவுக்கு 
தெவஷம்‌ முதலான நாட்களில்தான்‌ அது வெளிவரும்‌. 
அந்த நாட்கள்தான்‌ எங்களுக்கு முந்தியே 
சொல்லப்பட்டிருக்குமே! அப்பா குளித்துவிட்டு வந்து 
அந்த வேஷ்டியைத்தான்‌ எடுத்து உடுத்துவார்‌. அப்பா 
எப்போது குளித்து விட்டு வருவார்‌ என்று தவம்‌ 
கிடப்போம்‌, அலமாரிக்கு முன்னால்‌. 

அப்பாவுக்குக்‌ குளிக்க ஒரு மணி நேரம்‌ அவசியப்படும்‌. 
அநியாயத்துக்கு ஏன்‌ அவர்‌ தாமதம்‌ பண்ணுகிறார்‌ 
என்று இருக்கும்‌. அது குழந்தைப்‌ பருவம்‌. 
கேள்விகளால்‌ மட்டுமே ஆன பருவம்‌. இப்போது 
தெரிகிறது. குளிப்பது அழுக்குப்‌ போகவா? அழுக்குப்‌ 
போகக்‌ குளித்தது யார்‌? குளிப்பது ஒரு சுகம்‌. 
உச்சந்தலையில்‌ விழுந்த குளிர்ச்சி வழிந்து வழிந்து 
பாதத்துக்கு வருகிற இன்பத்துக்குத்‌ தானே குளிப்பது... 
குளித்த பின்‌ ஏற்படுகிற புத்துணர்ச்சிக்குத்தானே 
குளிப்பது? அப்பா ஒரு மணி நேரம்‌ எடுத்துக்‌ 
கொண்டது நியாயம்‌ என்றே தோன்றுகிறது. 

சரி! குளித்ததும்‌ சட்டுப்‌ புட்டென்று வந்து வேஷ்டியை 
எடுப்பார்‌ என்றா நினைக்கிறீர்கள்‌? அதுதான்‌ இல்லை. 
குளித்தும்‌, கோமணத்தோடு வாசலுக்கு வந்து நின்று 
விடுவார்‌. ஈரத்தைப்‌ பாதி தானும்‌, மீதி சூரியனும்‌ 
துடைக்க வேணும்‌. நாங்கள்‌ அப்பாவையே பார்த்துக்‌ 
கொண்டு இருப்போம்‌. நீர்‌ முத்துக்கள்‌ அவர்‌ முதுகில்‌ 
கோடு கிழித்துக்‌ கொண்டு இறங்குவதைப்‌ பார்க்க 
வியப்பாய்‌ இருக்கும்‌. அவர்‌ முதுகே ஒரு பெரிய தாமரை 
இலையாகவும்‌, நீர்த்துளிகள்‌ முத்துக்களாகவும்‌ 


தோணும்‌. நிதானமாகவும்‌, அங்குலம்‌ அங்குலமாகவும்‌ 
துடைத்து ஈரம்‌ போக்குவார்‌. அப்பாவின்‌ உடம்பு சிவந்து 
போய்விடும்‌. ஏற்கனவே அவர்‌ சிவப்பு. குளித்தபின்‌, 
உடம்பு பழுத்துவிட்டது மாதிரி இருக்கும்‌. 
“மணியாகுது.. சீக்கிரம்‌ வந்து படைச்சா என்ன?” 
என்பாள்‌ அம்மா. இதைக்‌ கோபமாகவும்‌ 
குற்றச்சாட்டாகவும்‌ சொல்வாள்‌ என்கிறீர்களா! இல்லை! 
இன்னும்‌ கொஞ்ச நேரம்தான்‌ ஆகட்டுமே என்று 
அப்பாவைத்‌ தட்டிக்‌ கொடுப்பதுபோல்‌ இருக்கும்‌. கூரை 
எரவானத்தில்‌ ஒரு கையை வைத்துக்‌ குனிந்து, 
வாசலில்‌ நிற்கும்‌ அப்பாவைப்‌ பார்த்துச்‌ 
சிரித்துக்கொண்டு அம்மா இதைச்‌ சொல்கையில்‌ 
எங்களுக்குக்‌ கோபம்‌ கோபமாய்‌ வரும்‌. 

அப்பாடா! ஆச்சு... ஒரு வழியாகக்‌ குளித்து முடித்துத்‌ 
துவட்டிய துண்டை இடையில்‌ கட்டிக்கொண்டு, 
கோமணத்தை உருவிப்‌ பிழிந்து, பத்துத்‌ தடவை ஈரத்‌ 
தூசி பறக்க உதறி உதறி வாசலில்‌ கட்டியிருக்கும்‌ 
கொடியில்‌ காயப்போடுவார்‌. அது காற்றில்‌ பறந்து 
விடாமல்‌ இருக்க, முனைகள்‌ இரண்டையும்‌ பிடித்து 
முடிச்சுப்‌ போடுவார்‌. அப்புறம்‌ தலைமுடியை, 
தலையைக்‌ கவிழ்த்துத்‌ தட்டித்‌ தட்டி ஈரம்‌ போக்குவார்‌. 
தெறிக்கும்‌ நீர்த்தூசுகள்‌, சின்னஞ்‌ சிறு கொசுக்‌ கூட்டம்‌ 
மாதிரி இருக்கும்‌. 

அப்புறம்‌ கூடத்துக்கு வருவார்‌, அப்பா. சடாரென்று 
வந்தால்‌ தேவலையே! அதுதான்‌ இல்லை. கூடத்து 
மிதியடியில்‌ காலை இப்படி அப்படிப்‌ புரட்டிப்‌ புரட்டி 
நன்கு மணல்‌, மண்போகத்‌ துடைப்பார்‌. காலில்‌ ஒரு 
துளி அழுக்கு இருக்காது. அழுக்கு அவரது ஜென்மப்‌ 
பகை ஆச்சே! எங்களுக்குத்‌ தெரியுமே. அப்புறம்தான்‌ 
அலமாரியைத்‌ திறப்பார்‌, அப்பா. 

அந்தக்‌ கணம்‌ ஓர்‌ அபூர்வமான கணம்‌. கதவைத்‌ 
திறந்ததும்‌, குபீரென்று பச்சைக்‌ கற்பூர வாசனை வந்து 
தாக்குமே, சிலிர்க்க அடிக்குமே உடம்பை, அந்தக்‌ கணம்‌ 
அதற்காகத்தானே காத்திருக்கிறோம்‌. இத்தனை நாழி 


காத்திருக்கிறோம்‌. நாங்கள்‌ மூக்கு, வாய்‌ இரண்டையும்‌, 
கரை மீன்‌ திறப்பது போலத்‌ திறந்து திறந்து மூடி அந்த 
வாசனையை அனுபவிப்போம்‌. அலமாரிக்குள்‌ ஒரு 
சின்ன ஜாதிக்காய்‌ பெட்டி வைத்திருப்பார்‌. அந்தப்‌ 
பெட்டிக்குள்‌ என்ன இருக்கும்‌? ஒருநாள்‌. அப்பா... 
அப்பா... அந்தப்‌ பெட்டியை எனக்குக்‌ காட்டுப்பா!” 
என்றேன்‌. அப்பா சிரித்துக்கொண்டே என்னைத்‌ 
தூக்கிப்‌ பெட்டியண்டைக்‌ காட்டினார்‌. ஒரு வெள்ளைத்‌ 
துண்டில்‌ சுற்றி வைக்கப்பட்ட வேஷ்டி, சுருள்‌ சுருளாகச்‌ 
சுற்றி வைக்கப்பட்ட காகிதம்‌, (பத்திரங்கள்‌ என்று பின்‌ 
நாளில்‌ தெரிந்து கொண்டேன்‌) ராணி, ராஜா படம்‌ 
போட்டு நோட்டுகள்‌, தங்கக்‌ காசுகள்‌, அப்பாவுடைய 
சிவப்புக்கல்‌, வெள்ளைக்கல்‌ மோதிரங்கள்‌ எல்லாம்‌ 
இருந்தன. ராஜி பொறுத்துக்‌ கொள்வாளா என்ன? 
நானும்‌ பார்க்கணும்பா...' என்றாள்‌. அப்பா 
அவளையும்‌ பெட்டித்‌ தரிசனம்‌ பண்ணி வைத்தார்‌. 
அப்பா இப்போது அந்தப்‌ பெட்டியைத்‌ திறந்தார்‌. 
ஜாக்கிரதையாக அந்தச்‌ சிவப்பு வேஷ்டியை 
எடுத்துக்கொண்டு அறைக்குள்‌ போனார்‌. துவைத்துக்‌ 
காயப்போட்ட அன்டிராயர்கள்‌ அப்பா அறையில்‌, 
கொடியில்‌ தொங்கும்‌. அவைதாம்‌ எவ்வளவு 
பெரியவை! ஒன்றை வெட்டி ராஜிக்கு பாவாடையும்‌, 
சட்டையும்‌ தைக்கலாம்‌ என்று இருக்கும்‌. அப்பா 
முட்டிவரை நீளும்‌. அந்த அன்டிராயரைப்‌ 
போட்டுக்கொண்டு, அதன்‌ மேல்‌ வேஷ்டியைக்‌ கட்டிக்‌ 
கொண்டால்‌ தான்‌ அப்பாவுக்கு நிற்கும்‌! 

அப்பா வேஷ்டியைக்‌ கட்டிகொண்டு வெளியே வருவார்‌. 
அடடா... நெருப்பைச்‌ சுற்றிக்கொண்டு வருவதுபோல்‌ 
அல்லவா இருக்கும்‌. அந்த வேஷ்டியில்‌ தான்‌ அப்பா 
எவ்வளவு அழகாகத்‌ தெரிந்தார்‌. அவரால்‌ அந்த 
வேஷ்டிக்கு மகிமையா, அல்லது அந்த வேஷ்டியாலா? 
அப்பாவை அப்போது கட்டிக்கொள்ள வேண்டும்‌ போல்‌ 
இருக்கும்‌. கட்டிக்‌ கொள்வேன்‌. பச்சைக்‌ கற்பூரத்தின்‌ 
வாசனையோடு, அந்தப்‌ பட்டு சில்லென்று 


குளிர்ச்சியாய்‌, பாப்பாவின்‌ கன்னம்போல மிருதுவாய்‌ 
இருக்கும்‌. அதைத்‌ தடவித்‌ தடவிச்‌ சந்தோஷம்‌ 
கொள்வேன்‌. 

அந்த வேஷ்டியோடுதான்‌ பண்டிகை மற்றும்‌ விசேச 
நாட்களில்‌, தெவஷத்தின்போது அப்பா பூஜை எல்லாம்‌ 
செய்வார்‌. பூஜை என்றாலே எனக்கு நினைவில்‌ 
நிற்பவை இரண்டு விஷயங்கள்தாம்‌. ஒன்று சாப்பாடும்‌ 
அன்றைக்கு சீக்கிரம்‌ ஆகாது, தாமதம்‌ ஆகும்‌. வடை, 
பாயசம்‌ என்று பட்டியல்‌ நீள்வதால்‌ அப்படி. 
ரெண்டாவது, அந்த நாட்களில்‌ இனிப்புப்‌ பட்சணங்கள்‌ 
கட்டாயம்‌ இருக்கும்‌. தவிர சொந்தக்காரர்கள்‌ 
நிறையப்பேர்‌ வருவார்கள்‌. மரம்‌ ஏறிய கையோடு 
குடுக்கையும்‌, வடமுமாகச்‌ சிலர்‌ வருவார்கள்‌. தென்னை 
மரத்தைத்‌ தேய்த்து ஏறிய காரணமாகவும்‌, கள்ளுக்குப்‌ 
பானை சீவியதன்‌ காரணமாகவும்‌, அவர்கள்‌ மேல்‌ 
கள்நெடி அடிக்கும்‌. கள்‌ வாசனை, பூவைப்போலவே 
நல்ல வாசனைதான்‌. சாப்பிட உட்காருவதற்காகக்‌ 
குடுக்கையைச்‌ சுவர்‌ ஓரம்‌ சாய்த்து வைப்பார்கள்‌. 
அதில்‌ உள்ள அரிவாளின்‌ பளபளப்பு என்னைக்‌ 
கவர்ந்த ஒன்று. அதைக்‌ கையில்‌ எடுத்துப்‌ பார்க்கும்‌ 
தைரியம்தான்‌ இன்று வரை ஏற்படவில்லை. அந்த 
அரிவாளின்‌ கூர்மையும்‌ பட்டின்‌ பளபளப்பும்‌ சமம்‌. 
இளமைக்காலத்தில்‌ எனக்குள்‌ ஒரு லட்சியம்தான்‌. 
பெரியவர்கள்‌, “நீ பெரியவன்‌ ஆனதும்‌ என்ன செய்யப்‌ 
போகிறாய்‌?” என்று கேட்பார்கள்‌. டக்கென்று பதில்‌ 
சொல்வேன்‌. “நான்‌ டாக்டராவேன்‌: - இல்லையெனில்‌, 
“நான்‌ இன்ஜீனியர்‌ ஆவேன்‌”: என்று சமயத்தில்‌ 
ஞாபகத்துக்கு வந்ததைச்‌ சொல்வேன்‌. கேட்டவர்கள்‌ 
திகைத்துப்‌ புருவத்தை மேலே உயர்த்தி என்னைப்‌ 
பார்ப்பார்கள்‌. அப்பாவுக்கும்‌ அம்மாவுக்கும்‌ பெருமை 
நிலை கொள்ளாது. 

ஆனால்‌, இந்த டாக்டர்‌ பெருமையும்‌, இன்ஜினீயர்‌ 
பெருமையும்‌ என்‌ மனசுக்குள்‌ இல்லை. 
பெரியவர்களுக்கு முன்‌ நான்‌ பொய்தான்‌ சொன்னேன்‌. 


இந்தப்‌ பொய்‌ ரசிக்கத்தக்க பொய்‌. பெரியவர்கள்‌ 
துண்டமாக்கிக்‌ கொடுத்திருந்த இதை அவர்களிடமே 
திரும்பவும்‌ நான்‌ வீசினேன்‌. சந்தோஷமாக வாலை 
ஆட்டிக்‌ கொண்டு அவர்கள்‌ அதை விழுங்கிக்‌ 
கொண்டார்கள்‌. 

இதைச்‌ சொல்ல வெட்கம்‌ என்ன? எனக்குப்‌ பெரியவன்‌ 
ஆனதும்‌ அப்பாவின்‌ வேஷ்டியைக்‌ கட்டிக்‌ 
கொள்ளவேண்டும்‌! இதுவே என்‌ லட்சியமாக இருந்தது. 
நான்‌ பெரியவன்‌ ஆக ஆசைப்பட்டது இதற்காகத்தான்‌. 
பெரியவன்‌ ஆனால்‌ அப்பாவைப்‌ போல மீசை 
முளைக்குமே! மார்பில்‌ சுருள்‌ சுருளாக முடி 
முளைக்குமே.. முக்கியமான விசேஷ நாட்களில்‌, அந்தச்‌ 
சிவப்புப்‌ பட்டு வேஷ்டியைக்‌ கட்டிக்கொண்டு நான்‌ சாமி 
கும்பிடுவேனே... நான்‌ பெரியவன்‌ ஆக வேண்டுமே! 
மடித்தே வைக்கப்பட்டுக்‌ கிடந்ததால்‌, அந்த வேஷ்டி 
எப்போதும்‌ மடிப்புக்‌ குலையாமல்‌ இருக்கும்‌. மடிப்புகள்‌ 
பிரிக்க முடியாதனவாக இருக்கும்‌. கடைசி வரை 
அன்னங்கள்‌ முழுமையாகவே இருந்தன. சரிகைக்கரை 
இற்று விழவில்லை. நெசவு நேர்த்தி அப்படி. அது அந்தக்‌ 
காலத்துக்‌ கை வேலைத்‌ திறன்‌. அவசர வாகன யுகம்‌ 
தோன்று முன்பே தோன்றிய ஒரு நெசவுக்‌ கலைஞனின்‌ 
கை நேர்த்தி அப்படி உருவாகி இருந்தது. “இதை எங்கு 
வாங்கியது?” என்று அப்பாவிடம்‌ கேட்டு வைத்துக்‌ 
கொள்ளவில்லை நான்‌. காவிரிக்கரையில்‌, சோற்றுக்குப்‌ 
பஞ்சம்‌ இல்லாத, வெற்றிலை பாக்குப்‌ போட்டு சிவந்த 
வாயுடன்‌, உடம்பில்‌ இளஞ்சூடு பரவிய திருப்தியில்‌ ஒரு 
மனிதன்‌ தன்‌ மனைவியோடு சேர்ந்து நெய்த 
வேஷ்டியாக இது இருக்க வேண்டும்‌. மாயவரம்‌, 
கூரைநாடு, திருபுவனம்‌ என்று ஏதாவது ஒன்றாய்‌ 
இருக்கக்‌ கூடும்‌. பிறப்பிடம்‌, மூலம்‌ எதானால்‌ என்ன? 
பிறந்த பயனை? கர்மாவைக்‌ குறைவற, பரிபூரணமாகச்‌ 
செய்தது அது என்பது சத்தியம்‌. 

எனக்குக்‌ கல்யாணங்களுக்குப்‌ போவதில்‌ அந்தக்‌ 
காலத்தில்‌ பெருத்த ஆர்வம்‌ இருந்தது. காரணம்‌ 


இதுதான்‌. மாப்பிள்ளை பட்டுடுத்திக்‌ கொண்டு 
இருப்பார்‌. பட்டு வேஷ்டியைப்‌ பார்ப்பதே இன்பமான 
அனுபவமாக இருக்கும்‌. எத்தனை, எத்தனை 
வகையான பட்டுடுத்திப்‌ பெண்கள்‌ கல்யாணங்களுக்கு 
வருகிறார்கள்‌! பட்டுப்‌ புடவைகளை 
வைத்துக்கொண்டு கல்யாணங்களுக்கு ஏங்குகிறார்கள்‌ 
பெண்கள்‌. கல்யாணங்களே உலகில்‌ இல்லாது 
போனால்‌, இந்தப்‌ பெண்கள்‌ கண்ணீர்‌ வடிப்பார்கள்‌. 
பட்டுடுத்தி யாரிடம்‌ காட்டிப்‌ பரவசப்‌ பட்டுக்‌ கொள்வது? 
என்‌ கனவுகள்‌ கூட அந்தக்‌ காலத்தில்‌ பட்டாய்‌ 
இருந்தன. கனவுகளில்‌ அன்னப்பறவைகள்‌ 
அணிவகுத்து வரும்‌. ஆகாயம்‌ செம்புக்‌ கலரில்‌, 
கத்தியாய்‌ மின்னும்‌. அந்தச்‌ செம்பு ஆகாயத்தின்‌ ஊடே, 
பச்சை நிறத்தில்‌ ஒரு நீளமான ஆறு. அந்த ஆற்றில்‌ 
அந்த அன்னங்கள்‌ நீந்தின. 

அந்த வேஷ்டியை அப்பா துவைத்து நான்‌ இரண்டு 
முறை பார்த்திருக்கிறேன்‌. குழந்தைப்‌ பாப்பாவைக்‌ 
குளிப்பாட்டுவது மாதிரி இருக்குமே! அதற்குச்‌ சுடு 
தண்ணீர்‌ ஆகாது. பச்சைத்‌ தண்ணீரில்‌ தான்‌ அதைக்‌ 
குளிப்பாட்டுவார்‌. சவுக்காரம்‌ அதற்கு ஆகாதாம்‌. 
ஆகவே சந்தன சோப்பைத்தான்‌ அப்பா உபயோகிப்பார்‌. 
அப்பா குளித்தது மைசூர்‌ சந்தன சோப்பில்‌. அதற்கும்‌ 
முந்தி கதம்ப சோப்பில்‌. பிரான்சில்‌ இருந்து வந்த கதம்‌ 
சோப்‌. நாங்கள்‌ கதம்ப சோப்‌ என்போம்‌. இறக்குமதி 
நின்று போனவுடன்‌ மைசூர்ச்‌ சந்தன சோப்‌. 
அதைத்தான்‌ இதற்கும்‌ போடுவார்‌. சோப்‌ போடுவது 
தடவிக்‌ கொடுப்பது மாதிரி இருக்கும்‌. அம்மா 
எங்களுக்கு எண்ணெய்‌ தேய்த்து விடுகிற முரட்டுத்‌ 
தனம்‌ இருக்காது. அவ்வளவு மெது. கசக்கிப்‌ பிழிய 
மாட்டார்‌. மெதுவாக நீரில்‌, அகலவாக்கில்‌ வேஷ்டியின்‌ 
முனைகளைப்‌ பிடித்துக்கொண்டு அலசுவார்‌. பிறகு, 
தண்ணீர்த்‌ துளி எங்கள்‌ மேல்‌ தெறிக்க, உதறுவார்‌. 
ரொம்பவும்‌ உதறக்கூடாது. நாள்பட்ட துணி, 
கிழித்துவிடக்‌ கூடும்‌. உதறும்போது. மழைச்‌ சாரலில்‌ 


நிற்பதுபோல்‌ இருக்கும்‌, எங்களுக்கு. அப்புறம்‌ நிழலில்‌ 
காயப்போடுவார்‌. வெயில்‌ பட்டால்‌ நிறம்‌ 
வெளுக்கக்கூடும்‌. காய்ந்ததும்‌ அப்பாவுக்குச்‌ சொல்ல 
வேண்டியது எங்கள்‌ பொறுப்பு. நாங்கள்‌ மாற்றி மாற்றி 
அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை துணியைத்‌ தொட்டுப்‌ 
பார்த்துக்‌ கொண்டே இருப்போம்‌. காய்ந்து விட்டதா 
என்று பார்ப்பதற்காகத்தான்‌. எங்களுக்கு இது ஒரு 
சாக்கு. அந்தச்‌ சாக்கில்‌ வேஷ்டியைத்‌ தொட்டுப்‌ 
பார்த்துக்கொண்டே இருக்கலாமே! 

சாயங்காலம்‌ வாக்கில்‌ வேஷ்டி காய்ந்து விட்டிருக்கும்‌. 
அப்பாவிடம்‌ சொல்ல ஓடுவோம்‌. அப்பாவே வந்து, 
நிதானமாக அதைக்‌ கொடியில்‌ இருந்து எடுத்து, மூலை 
பிசிறில்லாமல்‌ இழுத்து மடித்து, மீண்டும்‌ அந்தப்‌ 
பெட்டிக்குள்‌ வைத்துவிடுவார்‌. இனி அதன்‌ உபயோகம்‌ 
அடுத்த நல்ல நாளில்தான்‌. 

நாளடைவில்‌ எனக்குல்‌ மீசை முளைத்தது. ஒரு 
சிநேகிதனின்‌ சகோதரிக்கு லவ்‌ லட்டரும்‌ கொடுத்தேன்‌. 
உதை வாங்கினேன்‌. நியாயம்‌ தானே! அப்புறம்‌ 
கல்லூரிக்குச்‌ சென்றேன்‌. என்னமோ படித்தேன்‌. என்‌ 
மூளையை ஆக்கிரமித்துக்‌ கொள்ள எவ்வளவோ 
விஷயங்கள்‌ இருந்தன. 

என்‌ கவனத்தைக்‌ கவர எவ்வளவோ நிகழ்ச்சிகள்‌, 
நடப்புகள்‌, உலகம்‌ ஜீவத்‌ துடிப்போடு ஒவ்வொரு 
கணமும்‌ அல்லவா பிறந்து இறந்து, தன்னைப்‌ 
புதுப்பித்துக்‌ கொள்கிறது. என்‌ மனசில்தான்‌ எத்தனை 
ஆவாகனங்கள்‌.... கம்பன்‌; கதை சொல்லிகள்‌: கொடி 
மரத்து மூலை வக்கீல்‌ ஜெகந்நாதையர்‌ மகள்‌ உமா 
மகேஸ்வரி எல்லோரும்‌ சேர்ந்து என்னை உருமாற்றி 
அழித்து விட்டார்களே, கம்பியை நகையாக்குவது 
போல...! இடையிடையே அந்தச்‌ செப்புப்‌ பட்டு 
வேஷ்டியும்‌ என்‌ நினைவில்‌ ஆடும்‌. நீ எங்கு, எவ்வாறு 
இருக்கிறாய்‌? 

அதைப்‌ போற்றிக்‌ கொண்டாடி, பயன்‌ துய்க்க அப்பா 
இல்லை. பெட்டியுள்‌ இருக்கும்‌ பாம்பென உயிர்த்துக்‌ 


கொண்டிருக்கும்‌ அது என்பது எனக்குத்‌ தெரியும்‌. 
ஆண்டுகள்‌ பல கழிந்து சொந்த ஊருக்கு வந்தபோது 
ஒரு சம்பவம்‌ நிகழ்ந்தது. 

அப்போது விநாயக சதுர்த்தி வந்தது. நன்றாக நினைவு 
இருக்கிறது. ராஜி, கல்யாணம்‌ செய்துகொண்டு 
போய்விட்டிருந்தாள்‌. நான்தான்‌ பிள்ளையார்‌ வாங்கி 
வந்தேன்‌. அச்சுப்‌ பிள்ளையார்தான்‌. மூக்கும்‌, முழியும்‌ 
கன கச்சிதம்‌. இந்தச்‌ சாமிதான்‌ என்ன அழகான 
கற்பனை! என்னையே படைக்கச்‌ சொன்னாள்‌, அம்மா. 
மனசுக்குள்‌ ஒரு படபடப்பே எனக்கு ஏற்பட்டுவிட்டது. 
அந்தப்‌ பெட்டிக்குள்‌ இருக்கும்‌ வேஷ்டியை 
நினைத்துத்தான்‌. சுய நினைவின்றித்தான்‌ குளித்தேன்‌. 
ஈரம்‌ போகாமல்‌ துவட்டிக்கொண்டு, அப்பாவின்‌ 
அலமாரியைத்‌ திறந்தேன்‌. அந்தப்‌ பச்சைக்கற்பூர 
வாசனை இன்னும்‌ இருந்தது. வாசனை போகாது 
போலும்‌! அனுபவித்தேன்‌. உடன்‌ ராஜி இல்லையே என்று 
வருத்தமாய்‌ இருந்தது. ஜாக்கிரதையாகப்‌ பெட்டியையும்‌ 
திறந்தேன்‌. அப்பாவின்‌ மோதிரங்களைத்‌ தவிர 
மற்றவை அனைத்தும்‌ அங்கு இருந்தன. மோதிரங்கள்‌, 
என்‌ கல்லூரிக்‌ கட்டணமாகவும்‌, சாப்பாட்டுச்‌ 
செலவாகவும்‌ ஏற்கனவே மாற்றம்‌ அடைந்திருந்தன. 
வேஷ்டியை வெளியே எடுத்தேன்‌. அதன்‌ மேல்‌ சுற்றிய 
துண்டை நீக்கினேன்‌. அதே குழந்தையின்‌ மென்மை. 
அதே கத்தியின்‌ பளபளப்பு. அதே வாசனை. கொஞ்சம்‌ 
கூட நிறம்‌ மங்கல்‌ இல்லை. 

இடுப்பில்‌ சுற்றிக்‌ கொண்டேன்‌. மனசு அப்பாவை 
நினைத்துக்‌ கொண்டது. மயிர்க்‌ கால்கள்‌ குத்திட்டு 
நின்றன. வாழை இலையைச்‌ சுற்றிக்‌ கொண்டது போல்‌ 
இருந்தது. அவ்வளவு மழமழப்பு. 

மனைப்‌ பலகையை எடுத்துப்‌ போட்டுக்கொண்டு 
பிள்ளையாருக்கு முன்‌ அமர்ந்தேன்‌. ஓர்‌ ஓசை, 
முனகலோடு வேஷ்டி உயிரை விட்டது. என்‌ பின்‌ 
பக்கத்து மடிப்புகள்‌ தோறும்‌ நீளம்‌ நீளமாகக்‌ 
கிழிந்திருந்தது. எழுந்து நின்று கொண்டேன்‌. இருட்டில்‌ 


குழந்தையின்‌ கையை மிதித்து விட்டாற்போல்‌ 
இருந்தது. 

அடுப்பங்கரையிலிருந்து அம்மா, கொழுக்கட்டைப்‌ 
பாத்திரத்தோடு வந்தாள்‌. 

“என்னடா, கிழிஞ்சு போச்சா... போவட்டும்‌... அப்பா 
காலத்து வேஷ்டி! உனக்கு எப்படி உழைக்கும்‌... போயி, 
உன்‌ வேஷ்டியைக்‌ கட்டிக்கிட்டு வந்து காரியத்தைப்‌ 
பாரு!” என்றாள்‌ அம்மா. 

நான்‌ என்‌ டெரிகாட்டன்‌ வேஷ்டியை எடுத்துக்‌ 
கட்டிக்கொண்டு, பிள்ளையாருக்கு முன்‌ உட்கார்ந்தேன்‌. 
டெரிகாட்டன்‌ வேஷ்டிதான்‌ எனக்குச்‌ சரி என்று பட்டது. 
ஆனாலும்‌ மனசுக்குள்‌ எங்கோ வருத்தமாகத்தான்‌ 
இருந்தது. 


57.மரி எனும்‌ ஆட்டுக்குட்டி : 
பிரபஞ்சன்‌ 


“தமிழ்‌ சார்‌... அந்த அற்புத மரிக்கு டி.சி கொடுத்து 
அனுப்பிடலாம்னு யோசிக்கறேன்‌.” என்றார்‌ எச்‌.எம்‌. 
“எந்த அற்புத மரி?” என்றேன்‌ நான்‌. 

“இந்த ஸ்கூல்ல தொள்ளாயிரத்துத்‌ தொண்ணூற்றெட்டு 
அற்புத மரி இருக்காளா ஓய்‌? எந்த அற்புத மரிங்கறீர்‌? 
அதான்‌ அந்த பத்தாம்‌ வகுப்பு அற்புத மரிங்காணும்‌.” 
prabanj22 தினத்தாளை மடித்து வைத்து விட்டு, அந்த 
அற்புத மரியின்‌ முகத்தை மனசுக்கு கொண்டுவர 
முயற்சித்தேன்‌. வந்துவிட்டாள்‌. எப்போதும்‌ சுயிங்கம்‌ 
மெல்லுகிற, அப்படி மெல்லுவதன்‌ மூலமாக இந்தப்‌ 
பள்ளிக்கூடம்‌, அதன்‌ ஆசிரியர்கள்‌, மாணவர்கள்‌, 
மாணவிகள்‌, சட்டதிட்டங்கள்‌, ஒழுங்கு விதிகள்‌ 
எல்லாவற்றையும்‌ அலட்சியப்படுத்துகிற. “நான்‌ 
உங்களையெல்லாம்‌ ஒரு பொருட்டாகவே 
நினைக்கிறதில்லை. நீங்களெல்லாம்‌ எனக்கு ப்பூ...” 
என்கிற முகபாவமும்‌ திமிர்த்தனமும்‌ கொண்ட ஒரு 
சண்டைக்கார மாணவி என்‌ நினைவுக்கு வந்தாள்‌. 
எனக்கும்‌ அவள்‌ மாணவி தான்‌. 

“என்னத்துக்கு சார்‌ டி.சி?” 

“என்னத்துக்கா? நீர்‌ இந்த உலகத்தில்தான்‌ இருக்கிறீரா? 
அவள்‌ உம்ம ஸ்டூடண்ட்தானெங்காணும்‌?” 

“ஆமாம்‌. அப்பப்போ இஷ்டப்பட்டால்‌, ஏதோ எனக்கு 
தயவு பண்ணுகிற மாதிரி கிளாசுக்கு வரும்‌. போகும்‌.” 
“உம்‌. நீரே சொல்கிறீர்‌ பாரும்‌.” என்று சொல்லிவிட்டு 


இரண்டாள்‌ சேர்ந்து தூக்க வேண்டிய வருகைப்‌ பதிவு 
ரிஜிஸ்டரையும்‌, இன்னும்‌ இரண்டு மூன்று பைலையும்‌ 
தூக்கி என்‌ முன்‌ போட்டார்‌. 

“பாரும்‌. நீரே பாரும்‌. போன ஆறு மாச காலத்திலே 
எண்ணிப்‌ பன்னிரண்டே நாள்‌ தான்‌ ஸ்கூலுக்கு 
வந்திருக்கிறாள்‌. வீட்டுக்கும்‌ மாசம்‌ ஒரு கடிதம்‌ எழுதிப்‌ 
போட்டுக்‌ கொண்டுதான்‌ இருக்கேன்‌. ஒரு பூச்சி, புழு 
இப்படி எட்டிப்‌ பார்த்து, அந்த கடுதாசிபோட்ட 
கம்மனாட்டி யாருன்னு கேட்டுச்சா? ஊகூம்‌. சர்தான்‌ 
போடா நீயுமாச்சு உன்‌ கடுதாசியுமாச்சுன்னு இருக்கா 
அவள்‌. சரி ஏதாச்சும்‌ மெடிக்கல்‌ சர்டிபிகேட்‌ கேட்டு 
வாங்கிச்சேர்த்துக்கலாம்னா, வந்தால்ல தேவலாம்‌. நம்ம 
டி.இ.ஓ மாதிரியில்ல ஸ்கூலுக்கு இஷ்டப்பட்டால்‌ 
வருகிறாள்‌. வந்தாலும்‌ ஸ்டூடண்ட்‌ மாதிரியா வர்றாள்‌? 
சே...சே...சே... என்‌ வாயாலே அத எப்படிச்‌ சொல்றது? 
ஒரு பிரஞ்சு சைக்கிள்ளே, கன்னுக்குட்டி மேலே 
உட்கார்ந்து வர்ற மாதிரி பாண்ட்‌ போட்டுக்‌ கொண்டு 
வர்றாள்‌. பாண்டுங்காணும்‌... பாண்ட்‌! என்ன மாதிரி 
பாண்ட்டுங்கறீர்‌? அப்படியே “சிக்‌'குன்னு பிடிச்சிக்கிட்டு, 
போட்டோவுக்கு சட்டம்‌ போட்ட மாதிரி, அதது 
பட்பட்டுன்னு தெறிச்சுடுமோன்னு நமக்கெல்லாம்‌ 
பீதியை ஏற்படுத்தற மாதிரி டிரஸ்‌ பண்ணிட்டு வர்றாள்‌. 
சட்டை போடறாளே, மேலே என்னத்துகுங்காணும்‌ 
இரண்டு பட்டனை அவுத்துவிட்டுட்டு வர்றது? அது 
மேலே சீயான்பாம்பு மாதிரி ஒரு செயின்‌. காத்தாடி வால்‌ 
மாதிரி அது அங்கிட்டும்‌ இங்கிட்டும்‌ வளைஞ்சு 
வளைஞ்சு ஆடறது. கூட இத்தினி பசங்க 
படிக்கறாங்களேன்னு கொஞ்சமாச்சும்‌ உடம்பிலே 
வெக்கம்‌ வேணாம்‌? இந்த இழவெடுத்த ஸ்கூல்லே ஒரு 
யூனிபார்ம்‌, ஒரு ஒழுங்கு, ஒரு மண்ணாங்கட்டி, ஒரு 
தெருப்புழுதி ஒன்றும்‌ கிடையாது. எனக்கு 
தெரியுங்காணும்‌... நீர்‌ அதையெல்லாம்‌ ரசிச்சிருப்பீர்‌!” 
“ID 


“ஓய்‌ சும்மா இருங்காணும்‌. நாப்பது வருஷம்‌ இதுல 


குப்பை கொட்டியாச்சு. ஐ நோ ஹ்யூமன்‌ சைக்காலஜி 
மிஸ்டல்‌ டமிள்‌! தமிழ்சார்‌, எனக்கு மனத்தத்துவம்‌ 
தெரியும்பா. உமக்கு என்ன வயசு?” 

“இருபத்தொன்பது சார்‌!” 

“என்‌ சர்வீஸே நாற்பது வருஷம்‌.” 

“பாண்ட்‌ , சண்டை போடக்கூடாதுன்னு விதி ஒன்னும்‌ 
நம்ம ஸ்கூல்ல இல்லையே சார்‌.” 

“அதுக்காக, அவுத்துப்‌ போட்டுட்டும்‌ போகலாம்னு விதி 
இருக்கா என்ன? வயசு பதினெட்டு ஆகுதுங்காணும்‌ 
அவளிக்கு! கோட்டடிச்சு கோட்டடிச்சு இப்பத்தான்‌ 
டெந்த்துக்கு வந்திருக்கிறாள்‌. எங்க காலத்துல 
பதினெட்டு வயசுல இடுப்பிலே ஒண்ணு, தோள்லே 
ஒண்ணு இருக்கும்‌. போதாக்குறைக்கு மாங்காயைக்‌ 
கடிச்சிட்டு இருப்பாளுக. போனவாட்டி, அதான்‌ போன 
மாசத்திலே ஒரு நாள்‌ போனாப்‌ போவுதுன்னு நம்ம 
மேலே இரக்கப்பட்டு ஸ்கூலுக்கு வந்தாளே அப்போ, 
அவள்‌ ஒரு நாள்லே, ஆறு மணி நேரத்துக்குள்ளாறே- 
ஹார்ட்லி ஸிக்ஸ்‌ அவர்ஸ்‌ சார்‌- என்ன என்ன பண்ணி 
இருக்காள்‌ தெரியுமா? யாரோ நாலு தடிக்கழுதைகளோட 
- நீங்கள்ளாம்‌ ரொம்ப கெளரவமா சொல்லிப்பேளே 
பிரண்ட்ஸ்‌ அப்படீன்னு - நாலு தடிக்கழுதைங்களோட 
ஸ்கூல்‌ வாசல்லே சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்காள்‌. நம்ம 
ஹிஸ்டரி மகாதேவன்‌ இருக்கே... அது ஒரு அசடு. நம்ம 
ஸ்கூல்‌ வாசல்லே, நம்ம ஸ்டூடண்ட்‌ இப்படி மிஸ்பிஹேவ்‌ 
பண்ணறாளேன்னு அவ கிட்ட போய்‌ “இப்படி எல்லாம்‌ 
பண்ணக்கூடாது அற்புத மரி, உள்ள வான்னு கூப்பிட்டு 
இருக்கான்‌. அவள்‌ என்ன சொன்னாள்‌ தெரியுமா? 
“சொல்லுங்க சார்‌” 

“உங்களுக்கு பொறாமையா இருக்கா சார்ன்னு 
கேட்டுட்டாள்‌. அந்தப்பசங்க முன்னால வெச்சு மனுஷன்‌ 
கண்ணாலே ஜலம்‌ விட்டுட்டு என்கிட்டே சொல்லி 
அழுதார்‌. இந்த ஸ்கூல்‌ காம்பசுக்குள்ளே 
நடக்கிறதுக்குதான்‌ நீங்க பொறுப்பு. வெளியிலே 
நடக்கிற விவகாரத்துக்கெல்லாம்‌ நீங்க என்னைக்‌ 


கட்டுப்படுத்த முடியாது சார்னு மூஞ்சியிலே அடிச்ச 
மாதிரி சொல்றாள்‌. யாருகிட்டே? இந்த நரசிம்மன்கிட்டே.” 
எச்‌.எம்‌.முக்கு முகம்‌ சிவந்து மூக்கு விடைத்தது. 

“இந்த அறியாயம்‌ இத்தோடு போகலே. சாயங்காலம்‌, பி.டி. 
மாஸ்டர்கிட்டே சண்டை போட்டுக்கொண்டாள்‌. அவன்‌ 
இப்படிப்‌ பண்ணப்படாது, இப்படி வளையணும்‌, இந்த 
மாதிரி கையை வச்சுக்கணும்னு அவளைத்‌ தொட்டுச்‌ 
சொல்லிக்கொடுத்திருக்கான்‌. தொட்டவன்‌, எசகுபிசகா 
எங்கேயோ தொட்டுட்டான்‌ போலிருக்கு. இவ என்ன 
கேட்டிருக்கா தெரியுமா?” 

“என்னைத்‌ தொட்டுப்‌ பேசாதீங்கன்னு 
சொல்லியிருப்பாள்‌.” 

“மனுஷ ஜாதின்னா அப்படித்தானே 
சொல்லியிருக்கணும்‌? இவள்‌ என்ன சொன்னாள்‌ 
தெரியுமா?” 

எச்‌.எம்‌. தலையைக்‌ கையில்‌ தாங்கிப்‌ பிடித்துக்‌ 
கொண்டார்‌. அவர்‌ முகம்‌ வேர்த்து விட்டிருந்தது. 

“சார்‌... உங்க பொண்டாட்டியோட நீங்க படுக்கறது 
இல்லையான்னு கேட்டுவிட்டாள்‌. பாவம்‌! நம்ம பி.டி. 
பத்மநாபன்‌ லீவு போட்டு விட்டு போய்விட்டான்‌. 
முடியாதுப்பா முடியாது. நானும்‌ நாலு பெத்தவன்‌. இந்த 
ராட்சஸ ஜென்மங்களையெல்லாம்‌ வச்சிக்கிட்டு, 
இரத்தக்‌ கொதிப்பை வாங்கிக்கிட்டு அல்லாட 
முடியாதுப்பா. அந்தக்‌ கழுதையைத்‌ தொலைச்சுத்‌ 
தலைமுமுகிட வேண்டியதுதான்‌.” 

“இப்போ போய்‌ டி.சி. கொடுத்துட்டால்‌, அவள்‌ 
எஸ்‌.எஸ்‌.எல்‌.சி. எழுத முடியாமல்‌ போயிடும்‌ சார்‌. அவள்‌ 
வாழ்க்கை வீணாகப்‌ போய்விடும்‌.” 

“அந்தக்‌ கழுதைக்கே அதைப்‌ பத்திக்‌ கவலை இல்லை. 
உமக்கெதுக்கு?” 

RRR 

நமக்கெதுக்கு என்று என்னால்‌ இருந்து விட முடியாது. 
அது என்‌ சுபாவமும்‌ இல்லை. அத்தோடு, அந்த மரி 
என்ற ஆட்டுக்குட்டி, ஒரு சின்னப்பெண்‌. அப்படி என்ன 


பெரும்‌ பாவங்களைப்‌ பண்ணிவிட்டாள்‌? 
அப்படியேதான்‌ இருக்கட்டுமே. அதற்காக அவளைக்‌ 
கல்லெறிந்து கொல்ல நான்‌ என்ன அப்பழுக்கற்ற 
யோக்கியன்‌? 

நான்‌ சுமதியிடம்‌ சொன்னேன்‌. எச்‌.எம்‌. மாதிரிதான்‌ 
அவளும்‌ சொன்னாள்‌. 

”உங்களுக்கெதுக்கு இந்த வம்பெல்லாம்‌? நீங்க 
சொல்றதைப்‌ பார்த்தால்‌, அது ரொம்ப ராங்கி டைப்‌ 
மாதிரி தெரியுது. உங்களையும்‌ தூக்கி எறிஞ்சு ஏதாச்சும்‌ 
பேசிட்டால்‌??” என்றாள்‌. 

அவளை சம்மதிக்க வைத்து, அவளையும்‌ 
அழைத்துக்கொண்டு மரி வீட்டுக்கு ஒரு நாள்‌ 
சாயங்காலம்‌ போனேன்‌. 

என்‌ வீட்டுக்கு ரொம்ப தூரத்தில்‌ இல்லை அவள்‌ வீடு. 
ரயில்‌ நிலையத்துக்கு எதிரே இருந்த வரிசை வீடுகளில்‌, 
திண்ணை வைத்த, முன்பகுதி ஓடு போட்டு, பின்‌ பகுதி 
ஒட்டிய பழங்காலத்து வீடு அவளுடையது. விளக்கு 
வைத்த நேரம்‌. திண்ணை புழுதி படிந்து, பெருக்கி 
வாரப்படாமல்‌ கிடந்தது. உள்ளே விலை மதிப்புள்ள 
நாற்காலிகள்‌ சோபாக்கள்‌ இருந்தன. ஆனாலும்‌ எந்த 
ஒழுங்கும்‌ இன்றிக்‌ கல்யாண வீடு மாதிரி இரைந்து 
கிடந்தன. 

“மரி,” என்று நான்‌ குரல்‌ கொடுத்தேன்‌. மூன்று முறை 
அழைத்தபிறகுதான்‌, “யாரு?” என்று ஒரு குரல்‌ 
உள்ளிருந்து வந்தது. கலைந்த தலையும்‌, தூங்கி எழுந்த 
உடைச்்‌ சுருக்கங்களோடும்‌, சட்டையும்‌ கைலியுமாக 
வெளிப்பட்டாள்‌ மரி. 

என்னைப்‌ பார்த்ததில்‌ ஒரு ஆச்சரியம்‌, 
வெளிப்படையாக அவள்‌ முகத்தில்‌ தோன்றியது. என்‌ 
மனைவியைப்‌ பார்த்ததில்‌ அவளுக்கு இரட்டை 
ஆச்சரியம்‌ இருக்க வேண்டும்‌. 

“வாங்க சார்‌.. வாங்க, உட்காருங்க.” என்று எங்கள்‌ 
இருவரையும்‌ பொதுவாக வரவேற்றுவிட்டு 
நாற்காலிகளை ஒழுங்குபடுத்தினாள்‌. சோபாவில்‌ 


நானும்‌ சுமதியும்‌ அமர்ந்தோம்‌. எதிரே இருந்த ஒரு 
நாற்காலியில்‌ அவள்‌ அமரச்‌ சொன்னதும்‌ அமர்ந்தாள்‌. 
“தூக்கத்தைக்‌ கலைச்சுட்டேனாம்மா?” என்றேன்‌. 
“பரவாயில்லே சார்‌,” என்று வெட்கத்தோடு தலையைக்‌ 
கவிழ்த்துக்‌ கொண்டாள்‌. முகத்தில்‌ விழுந்த முடியை 
மேலே தள்ளிவிட்டுக்‌ கொண்டாள்‌. 

“நீங்க எப்படி இங்கே..?” 

“சும்மாத்தான்‌. பீச்சுக்குப்‌ போய்க்கிட்டு இருந்தோம்‌. 
வழியிலே தானே உங்க வீடு. பார்த்து ரொம்ப 
நாளாச்சேன்னு நுழைஞ்சிட்டோம்‌. அழையாத 
விருந்தாளி. உடம்பு சரியில்லையா?” 

“தைலம்‌ வாசனை வருதா சார்‌? லேசாத்‌ தலைவலி. 
ஏதாச்சும்‌ சாப்பிடறீங்களா சார்‌?” 

“எல்லாம்‌ ஆச்சு. வீட்டிலே யாரும்‌ இல்லையா?” 

“வீடா சார்‌ இது....? வீடுன்னா அப்பா, அம்மா 
இருக்கணும்‌. அப்பா எப்பவோ போயிட்டார்‌. 
போயிட்டாருன்னா செத்துப்‌ போயிடலே. எங்களை 
விட்டு விட்டு போயிட்டார்‌. அம்மா என்னைச்‌ சுத்தமாக 
விட்டுடலை. அப்பப்போ நாங்க சந்திக்கிறோம்‌. 
சமயத்திலே இரண்டு நாளுக்கு ஒரு முறை நாங்க 
பார்த்துக்கொண்டால்‌ அது அதிகம்‌. அதனால்தான்‌ இது 
வீடான்னேன்‌. எனக்கு ஏதோ லாட்ஜிலே தங்கற மாதிரி 
தோணுது.” 

எனக்குச்‌ சங்கடமாய்‌ இருந்தது. இரவுகளில்‌, நசுங்கிய 
அலுமினியப்‌ பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு 
பிச்சைக்கு வருகிற குழந்தையைப்‌ பார்ப்பது போல 
இருந்தது. 

சாப்பாடெல்லாம்‌ எப்படியம்மா?” 

“பெரும்பாலும்‌ பசி எடுக்கறப்போ, எங்க தோணுதோ 
அங்கே சாப்பிடுவேன்‌. ஓட்டல்லேதான்‌. அம்மா வீட்டிலே 
தங்கியிருந்தா ஏதாவது செய்வாங்க. அம்மா 
சமையலைக்‌ காட்டிலும்‌ ஓட்டலே தேவலை. 
நல்லாயிருக்காதுன்னு சொல்லலை. அம்மான்னு 
நினைச்சு சாப்பிட முடியலே. பொண்ணுன்னு நினைச்சு 


அவங்களும்‌ பண்ணலை.” 

சுமதி என்னை முந்திக்கொண்டு கேட்டாள்‌. 

உன்‌ அம்மாதானே அவங்க?” 

“ஆமாங்க. இப்போ வேறு ஒருத்தரோட அவங்க 
இருக்காங்க. அவரை எனக்குப்‌ பிடிக்கலை. என்னையும்‌ 
அவருக்குப்‌ பிடிக்கலை. சரி அவங்க வாழ்க்கையை 
அவங்க வாழறாங்க. என்‌ வாழ்க்கையை நான்‌ வாழ்ந்து 
கொண்டு தீர்க்கிறேன்‌.” 

ஓர்‌ இறுக்கமான மெளனம்‌ எங்கள்‌ மேல்‌ கவிந்தது. நான்‌, 
சாவி கொடுக்காமல்‌ எப்போதோ நின்று போயிருந்த 
கடிகாரத்தைப்‌ பார்த்துக்கொண்டிருந்தேன்‌. 

“மரி... ஸ்கூலுக்கு வந்தால்‌, ஒரு மாறுதலாக 
இருக்குமில்லே?” 

“நான்‌ யாருக்காக சார்‌ படிக்கணும்‌?” 

“உனக்காக,” 

“ப்ச்‌!” என்றாள்‌ அவள்‌. இதற்கு மேல்‌ எதுவும்‌ 
பேசக்கூடாது என்று எனக்குத்‌ தோன்றியது. 

"பீச்சுக்குப்‌ போகலாம்‌. வாயேன்‌.” 

“வரட்டுமா சார்‌?” என்று ஆச்சரியத்துடன்‌ கேட்டாள்‌. 
“வா.” 

“இதோ வந்துவிட்டேன்‌ சார்‌,” என்று துள்ளிக்‌ கொண்டு 
எழுந்தாள்‌. உள்ளே ஓடினாள்‌. 

நான்‌ சுமதியைப்‌ பார்த்தேன்‌. 

“பாவங்க.” என்றாள்‌ சுமதி. 

“யாருதான்‌ பாவம்‌ இல்லே? இந்தப்‌ பெண்ணை 
விட்டுவிட்டு எங்கேயோ இருக்கிற அந்த அம்மா பாவம்‌ 
இல்லையா? இத்தோட அப்பா பாவம்‌ இல்லையா. 
எல்லோருமே ஒருவிதத்திலே பாவம்தான்‌.” என்றேன்‌ 
நான்‌. 

அப்போதுதான்‌ பூத்த ஒரு பூ மாதிரி, மழையில்‌ நனைந்த 
சாலை ஓரத்து மரம்‌ மாதிரி, ஓடைக்‌ கூழாங்கல்‌ மாதிரி, 
வெளிப்பட்டாள்‌ மரி. பேண்ட்தான்‌ போட்டிருந்தாள்‌. 
சட்டையை டக்‌ பண்ணியிருந்தாள்‌. அழகாகவே 
இருந்தது அந்த உடை. உடம்புக்குச்‌ செளகரியமானதும்‌, 


பொருத்தமானதும்தானே உடை. 

“ஸ்மார்ட்‌!” என்றேன்‌. 

“தேங்க்யூ சார்‌,” என்றாள்‌, பரவசமான சிரிப்பில்‌. 

நான்‌ நடுவிலும்‌. இரண்டு புறமும்‌ இருவருமாக, நாங்கள்‌ 
நடந்தே கொஞ்ச தூரத்தில்‌ இருந்த கடற்கரையை 
அடைந்தோம்‌. 

கடற்கரை சந்தோஷமாக இருந்தது. ஓடிப்‌ பிடித்துக்‌ கல்‌ 
குதிரைகளின்‌ மேல்‌ உட்கார்ந்து விளையாடும்‌ 
குழந்தைகள்‌. குழந்தைகள்‌ விளையாட்டைப்‌ பார்த்து 
ரசிக்கும்‌ பெற்றோர்கள்‌. உலகத்துக்கு ஜீவன்‌ சேர்க்கும்‌ 
யுவர்களும்‌ யுவதிகளும்‌. கடலைகள்‌, கடல்‌ மணலில்‌ 
சுகமாக வறுபட்டன. 

குழந்தைகள்‌ வாழ்வில்‌ புதிய வர்ணங்களைச்‌ சேர்த்துப்‌ 
பலூன்கள்‌ பறந்தன. ஸ்டூல்‌ போட்டுப்‌ பட்டாணி 
சுண்டல்‌ விற்கும்‌ ஐயரிடம்‌ வாங்கிச்‌ சாப்பிட்டோம்‌. 
“கார வடை வாங்கிக்‌ கொடுங்க சார்‌,” என்றாள்‌ மரி, 
கொடுத்தேன்‌. தின்றாள்‌. 

மத்தியானம்‌ சாப்பிடல்லே சார்‌. சோம்பேறித்தனமாக 
இருந்துச்சு. தூங்கிட்டேன்‌.” 

“ராத்திரி எங்களோடுதான்‌ நீ சாப்பிடறே,” என்றாள்‌ 
சுமதி. 

“இருக்கட்டுங்க்கா.” 

“என்ன இருக்கட்டும்‌. நீ வர்றே.” 

வரும்போது, சுமதியின்‌ விரல்களில்‌ தன்‌ விரல்களைக்‌ 
கோத்துக்கொண்டு, சற்றுப்பின்‌ தங்கி மரி பேசிக்‌ 
கொண்டு வந்தாள்‌. நான்‌ சற்று முன்‌ நடந்தேன்‌. 
சாம்பாரும்‌ கத்தரிக்காய்‌ கறியும்தான்‌. மத்தியானம்‌ 
வறுத்த நெத்திலிக்‌ கருவாடு இருந்தது. 

“தூள்க்கா.... தூள்‌! இந்தச்‌ சாம்பாரும்‌ நெத்திலிக்‌ 
கருவாடும்‌ பயங்கரமான காம்பினேஷங்க்கா,” என்றாள்‌ 
மரி. 

RRR IR 

மரி இப்போதெல்லாம்‌ காலையும்‌ மாலையும்‌ தவறாமல்‌ 
எங்கள்‌ வீட்டுக்கு வந்து போய்க்‌ கொண்டிருந்தாள்‌. 


காலை இட்டிலி எங்கள்‌ வீட்டில்தான்‌. வருஷம்‌ 365 
நாட்களும்‌ எங்கள்‌ வீட்டில்‌ இட்டிலி அல்லது 
தோசைதான்‌. “ஆட்டுக்கல்லை ஒளித்து வைத்து 
விட்டால்‌, சுமதிக்கு ஹார்ட்‌ அட்டாக்கே வந்துவிடும்‌. 
மரி,” என்பேன்‌. மரி விழுந்து புரண்டு சிரிப்பாள்‌. 
சாயங்காலங்களில்‌ எங்கள்‌ வீட்டில்தான்‌ அவள்‌ 
வாழ்க்கை கழிந்தது. பேண்ட்‌ போட்ட அந்தப்பெண்‌, 
சிரமப்பட்டுச்‌ சம்மணம்‌ போட்டு உட்கார்ந்து சுமதிக்கு 
வெங்காயம்‌ நறுக்கித்‌ தருவதைப்‌ பார்க்க 
வேடிக்கையாக இருக்கும்‌. 

“ஏம்மா... சைக்கிள்ளே ஊரைச்‌ சுற்றுகிற பெண்‌ நீ. 
இங்கே இவளுக்கு வெங்காயம்‌ நறுக்கித்‌ தர்றியோ?” 
என்றேன்‌. 

“இதுதான்‌ சார்‌ த்ரில்லிங்கா இருக்கு. கண்ணிலே நீர்‌ 
சுரக்கச்‌ சுரக்க வெங்காயம்‌ நறுக்கிறது பயங்கரமான 
எக்ஸ்பீரியன்ஸ்‌.” என்றாள்‌. ஐயோ இந்தப்‌ பயங்கரமே! 
“சார்‌, ஒண்ணு சொல்லட்டுமா?” 

“ஊகூம்‌. ரெண்டு மூணு சொல்லு.” 

“சீரியஸாகக்‌ கேட்கிறேன்‌, சார்‌. நான்‌ இங்கே வந்து 
போறதிலே உங்களுக்குத்‌ தொந்தரவு இல்லையே சார்‌?” 
“சத்தியமாகக்‌ கிடையாது.” 

கொஞ்ச நேரம்‌ அமைதியாக இருந்துவிட்டு அவள்‌ 
சொன்னாள்‌. 

“ஏன்‌ சார்‌- கெட்டுப்‌ போனவள்னு எல்லோரும்‌ 
சொல்கிற என்னை எதுக்கு உங்க வீட்டிலே சேர்த்து, 
சோறும்‌ போடறீங்க?” 

சிரிப்புத்தான்‌ வந்தது. 

“பைத்தியமே! உலகத்திலே யார்‌ தான்‌ கெட்டுப்‌ 
போனவங்க? யாராலுமே கெட முடியாது, தெரியுமா? 
மனசுக்குள்ளே நீ கெட்டுப்‌ போனவள்னு 
நினைக்கிறியாக்கும்‌? அதை விட்டுடு. நீயும்‌ கெட்டவள்‌ 
இல்லை, உங்க அம்மாவும்‌, அப்பாவும்‌ யாருமே 
கெட்டவங்க இல்லே.” 

அவள்‌ சொனாள்‌: “எங்க அம்மாவைப்‌ பழி 


தீர்க்கணும்னுதான்‌ அப்படியெல்லாம்‌ நடந்துக்கறேன்‌ 
சார்‌.” 

“எனக்கும்‌ தெரியும்‌.” என்றேன்‌. 

பத்து நாள்‌ இருக்குமோ? இருக்கும்‌. ஒரு நாள்‌ மரி 
என்னிடம்‌ கேட்டாள்‌. 

“சார்‌.. நான்‌ ஸ்கூலுக்கு வர்றதே இல்லைன்னு நீங்க ஏன்‌ 
கேட்கவில்லை?” 

நான்‌ அவள்‌ முகத்தைப்‌ பார்த்தேன்‌. இரண்டு மணிகள்‌ 
உருண்டு விழத்தயாராய்‌ இருந்தன. அவள்‌ கண்களில்‌. 
“என்னை நீங்க கேட்டிருக்கணும்‌ சார்‌. ஏண்டி ஸ்கூலுக்கு 
வரலைன்னு என்னை அறைஞ்சு கேட்கணும்‌ சார்‌. 
அப்படி யாரும்‌ என்னைக்‌ கேட்க 
இல்லேங்கறதுனாலதானே நான்‌ இப்படி விட்டேத்தியா 
இருக்கேன்‌? என்‌ மேல்‌ இப்படி யாரும்‌ அன்பு 
செலுத்தினது இல்லே சார்‌. அன்பு 
செலுத்தறவங்களுக்குத்தானே அதட்டிக்‌ கேக்கவும்‌ 
அதிகாரம்‌ இருக்கு?” 

“உனக்கே அது தோணனும்னுதானே நான்‌ 
காத்திருக்கேன்‌. அதனாலே என்ன? ஒன்றும்‌ முழுகிப்‌ 
போய்விடவில்லை. இன்னைக்குப்புதுசா 
ஆரம்பிப்போம்‌. இன்னைக்குத்தான்‌ டென்த்‌ கிளாஸ்லே 
நீ சேர்ந்தன்னு வச்சுக்க. நாளையிலேர்ந்து நாம்‌ 
ஸ்கூலுக்குப்‌ போறோம்‌.” என்றேன்‌. 

மரி, முகத்தை மூடிக்‌ கொண்டு விசும்பி விசும்பி 
அழுதாள்‌. 


RRR RRR 


58.சோகவனம்‌ : சோ.தர்மன்‌ 


கற்பாறைகளின்‌ இடுக்குகளிலும்‌ கூட தன்‌ வேர்‌ பதித்து 
நீருறிஞ்சி மண்‌ நீக்கி காற்றைச்‌ சுவாசிக்கும்‌ ஆத்ம 
வெறியில்‌ தலை நீட்டி சுட்டெரிக்கும்‌ அக்னி 
ஜ்வாலையின்‌ சூரியத்‌ தகிப்பில்‌ உயிர்‌ பெற்று தன்‌ இனம்‌ 
பெருக்கும்‌ இனவிருத்தி என்‌5௦-பவாகனும்‌ மாய 
வலைக்குள்‌ சிக்கிக்‌ கொண்டுதான்‌ அந்த இரண்டு இளம்‌ 
கிளிகளும்‌ ஆனந்தித்துச்‌ சுகித்திருந்தன. 
காற்றசைவிலும்‌ வனங்களின்‌ ஏகாந்த மெளனத்திலும்‌ 
இலைகள்‌ சலசலக்கும்‌ தாலாட்டிலும்‌ நறுமணம்‌ வீசும்‌ 
காட்டுப்‌ பூக்களின்‌ செளந்தர்ய வாசனையில்‌ 
நாசிகளின்‌ மென்னுணர்‌ நரம்புகள்‌ புடைக்க 
கிளைவிட்டுக்‌ கிலை தாவி, காற்றில்‌ உதிரும்‌ 
பூக்களெனப்‌ பறந்து உல்லாசமாய்‌ ஆனந்தக்‌ கூத்தாடிக்‌ 
களித்திருந்தன, அந்த இளஞ்சோடிக்‌ கிளிகள்‌. 
உடற்சூட்டின்‌ கதகதப்பில்‌ திரவம்‌ உறைந்து அணுக்கள்‌ 
இறுகிக்‌ கெட்டியாகி உயிர்‌ பெற்று அசைந்து, மண்‌ நீக்கி 
முளைவிடும்‌ விதையெனத்‌ தோடுடைத்து சூரியனின்‌ 
இயற்கைச்‌ சூட்டைப்‌ பெறும்‌ வேட்கையிலும்‌, தாயின்‌ 
மூச்சே காற்றென இருந்த கணம்‌ மாறி உள்காற்றை 
உந்தித்‌ தள்ளி வெளிக்காற்றில்‌ தலை நீட்டும்‌ முதல்‌ 
ஸ்பரிசத்திற்காய்‌ காலுதைக்கும்‌ குஞ்சுகள்‌ பொரிக்க 
இடம்‌ தேடிப்‌ புறப்பட்டன ஜோடிக்‌ கிளிகள்‌. 

தன்‌ வம்சத்தின்‌ பாரம்பரிய நியதியை மீற முடியாமல்‌ 
கிளைகளின்‌ மேல்‌ கூடு கட்டி வாழும்‌ பறவைகளையும்‌, 
கிளைகளிலிருந்து தொங்கும்‌ கூடு கட்டி வாழும்‌ 
பறவைகளையும்‌ உதாசீனப்படுத்தி விட்டு 


மரப்பொந்துகள்‌ தேடி வனங்களின்‌ மூலை முடுக்குகள்‌ 
எல்லாம்‌ தேடி அலைந்தன. மலைக்‌ குகைகளின்‌ கல்‌ 
பொந்துகள்‌ மாறித்தான்‌ மரப்பொந்துகள்‌ உண்டாயிற்று 
போலும்‌. தான்‌ ஜனித்த தாய்‌ வீட்டை நினைத்து காற்றில்‌ 
அடையாளமிட்மருந்த திசையில்‌ பறந்து 
இடந்தேடியடைந்தன. தன்‌ தாய்‌ வீட்டை அந்த இடத்தில்‌ 
காணாமல்‌ விக்கித்து நின்றன. தன்‌ வீடு இருந்ததற்கான 
அடையாளத்தையே காணவில்லை. திசைமாறி 
விட்டோமோ என்று திகைத்து அடையாளங்கள்‌ 
தேடினால்‌ அடையாளங்களாக நின்ற மரங்களையும்‌ 
காணவில்லை. “ஆகா... எவ்வளவு பெரிய இலவ மரம்‌ 
தன்‌ தாய்வீடாயிருந்தது. எவ்வளவு உயரம்‌, எத்தனை 
பொந்துகள்‌. பக்கத்திலேயே கூடாரமாய்‌ கிளை பரப்பி 
வெய்யில்‌ முகமே காணாமல்‌ எந்நேரமும்‌ நீருக்குள்‌ 
இருக்கிற மாதிரியான குளிர்ச்சியில்‌ அசைந்தாடி 
பறவைகள்‌ எல்லாவற்றையும்‌ “வா, வா: என்று 
கையசைத்துக்‌ கூப்பிடும்‌ நிலவாகை மரத்தையும்‌ 
காணவில்லை. சந்தன வாசனை எங்கே போயிற்று? 
அடர்ந்த மட்டியும்‌ கோங்கும்‌ பிள்ளை மருதும்‌ இருந்த 
இடம்‌ எது? ஆயிரம்‌ கைகள்‌ விரித்தாற்போல்‌ நின்ற 
தேக்கு எங்கே போயிற்று. தன்‌ தாய்வீட்டில்‌ 
வாசற்படிபோல்‌ பொந்தின்‌ அடியில்‌ இருந்த பெரிய 
கணுவில்‌ நின்றுகொண்டு இரையூட்டிய தன்‌ தாயின்‌ 
அலகும்‌ தங்களின்‌ அலகும்‌ எவ்வளவு கச்சிதமாய்‌ 
பொருந்தி மூடும்‌ இரைகளை அலகு மாற்றிய பின்‌ 
விருட்டெனப்‌ பறந்து காற்றில்‌ கலக்க எத்தனை 
தோதாயிருந்தது. அம்மரத்தின்‌ கணு முற்றிப்‌ பழுத்து 
வெடித்த பலாவின்‌ மணத்தை இந்த நாசி உணரவே 
வழியிலலியே. உயிர்ப்பித்த பூமியா அத்தனை 
மரங்களையும்‌ உள்‌ வாங்கிக்‌ கொண்டு ஏப்பம்‌ விட்டது? 
கடுகளவு விதையையும்‌ பெரிய மரமாக்கி வனமாக்கும்‌ 
மண்‌ நிச்சயமாய்‌ விழுங்கியிருக்காது. மண்‌ விழுங்கும்‌ 
சருகுகள்‌ கூட உரமாகி உயிர்‌ பெற்று மரமாய்த்தானே 
வெளிவருகிறாது. அப்படியெனில்‌ இந்த மரங்கள்‌ எங்கே 


போய்‌ ஒளிந்து கொண்டன. பெரு நெருப்பில்‌ 
கருகியிருந்தால்‌ தடயம்‌ எங்கே. சாம்பலையும்‌ கூட 
உரமாக்கி செடிகளுக்கு அளித்து பூ பிஞ்சு காய்‌ பழம்‌ 
விதையென சகக்ரச்‌ சுழற்சியின்‌ விதிக்கு மண்‌ தானே 
ஆதாரம்‌. அப்படியிருக்க மண்‌ நிச்சயமாய்‌ 
விழுங்கியிருக்க முடியாது.” 

கனிந்து காம்பறுந்து தரையில்‌ விழும்‌ விதை சுமந்த 
பழங்களை கையேந்தி வாங்கிக்‌ கொள்ளும்‌ மண்போல்‌ 
தன்‌ உடலுக்குள்‌ சூல்‌ கொண்ட பழங்களைப்‌ பத்திரமாய்‌ 
இறக்கி வைக்க இடம்‌ தேடியலைந்தன கிளிகள்‌. மழை 
மேகங்களைச்‌ சுமந்துகொண்டு வனமெல்லாம்‌ 
அலையும்‌ காற்றைப்‌ போல்‌ அலைந்தன கிளிகள்‌. 
வயசாகி கிழடு தட்டி நரை திரண்டு முடியுதிர்ந்து 
வழுக்கையாகி சுருக்கங்கள்‌ கண்டு பொந்துகளாகிப்‌ 
போன மரங்கள்‌ வனமெங்கும்‌ தேடியும்‌ கண்ணில்‌ 
படவே இல்லை. நாகங்கள்‌ உலா வரும்‌ தரையில்‌ தன்‌ 
விதையை விதைக்க முடியாது. மென்‌ பழங்களை 
மட்டுமே கொத்தும்‌ செவ்வலகினால்‌ மரப்பட்டைகளைக்‌ 
குடைந்து பொந்துகள்‌ உண்டாக்க முடியாது. கிளிகளின்‌ 
அலகுகளும்‌ பழுத்துத்‌ தொங்கும்‌ பழங்களும்‌ 
வெவ்வேறல்ல. வாய்விட்டுக்‌ கதறாமல்‌ ஊமையாய்ச்‌ 
சுற்றி வனங்களை வட்டமிட்டே காலங்கடந்து போனது. 
இனிமேல்‌ ஒரு நாள்‌ தாமதித்தால்‌ கூட தன்‌ வம்சம்‌ 
தரையில்‌ விழுந்து மடிந்து போகும்‌. விதையைப்‌ 
புஷ்பிக்கும்‌ பூகிக்கு முட்டையைப்‌ புஷ்பிக்கும்‌ கலை 
மறந்து போனது. விதைவேறு, முட்டை வேறா? 
விதைக்குப்‌ பூமி, முட்டைக்குப்‌ பறவை. அப்படியானால்‌ 
பூமியும்‌ பறவையும்‌ ஒன்றுதானே. 

கனத்த வயிற்றின்‌ சூல்‌ விரட்ட, வனத்தை மறந்த 
பெண்‌ கிளி சிறகடித்துப்‌ பறந்தது வெகு தூரம்‌. 
சோகத்தில்‌ முகஞ்சுளித்த ஆண்‌ கிளியின்‌ இயலாமை, 
மரப்பொந்து கண்ணில்‌ படவேயில்லை. கிழடு தட்டி 
வைரம்‌ பாய்ந்த பொந்துகள்‌ உள்ள மூத்த மரங்களைக்‌ 
காணவேயில்லை. மரங்களற்று செடிகளாகிப்‌ போன 


வனங்கள்‌. பல்வேறு மலர்களின்‌ செளந்தர்ய 
நிறங்களும்‌ மணங்களும்‌ அற்ற வனம்‌. பழங்களின்‌ 
வாசனைகள்‌ இல்லாத வனம்‌. கூட்டங்‌ கூட்டமாய்த்‌ 
திரியும்‌ காட்டு மிருகங்களற்ற வனம்‌. 

வெகு நேரம்‌ பறந்து இறக்கை ஓய்ந்து வெட்ட 
வெளியில்‌ ஒற்றையாய்‌ நின்ற மொட்டைப்‌ 
பனைமரத்தின்‌ உச்சியில்‌ அமர்ந்து எட்டிப்‌ பார்த்தன. 
செத்த பனஞ்சிராய்கள்‌ உள்‌ விழுந்த ஆழப்‌ பொந்து 
பெண்‌ கிளி உள்ளே போய்‌ முடங்கிக்‌ கொண்டது. 
மொட்டப்‌ பனையின்‌ உச்சியிலிருந்து ஆண்‌ கிளி 
கழுத்துருட்டிப்‌ பார்த்தது. கண்ணெட்டும்‌ தூரம்வரை 
வெட்டவெளி. 

மொட்டைப்‌ பனையை ஒட்டிச்‌ செல்லும்‌ தேசிய 
நெடுஞ்சாலை. ஓயாமல்‌ கேட்கும்‌ வாகன இரைச்சலும்‌ 
ஹாரன்‌ சத்தமும்‌. பக்கத்திலேயே சாலையோரக்‌ 
கேண்டீன்‌, இரவு பகல்‌ எந்நேரமும்‌ ஒளி வெள்ளத்தில்‌ 
மிதக்க சத்தமாய்க்‌ கூச்சலிடும்‌ ஸ்டீரியோ சினிமாப்‌ 
பாடல்களும்‌ புகை கக்கும்‌ உயர்ந்த குழாயும்‌, காற்றில்‌ 
பரவி வரும்‌ விசித்திரமான பிரியாணி வாசனையையும்‌ 
வாகனங்கள்‌ கக்கிச்‌ செல்லும்‌ டீஸல்‌ பெட்ரோல்‌ புகை 
நாற்றத்தை சுவாசித்து முகஞ்‌ சுளித்தது ஆண்கிளி. 
பறந்து வந்த களைப்புத்‌ தீர தாகம்‌ தணிக்கப்‌ பறந்து 
வெளியில்‌ சென்றது ஆண்‌ கிளி. மலையருவிகள்‌ 
கொட்ட சிற்றோடைகளில்‌ பாம்பின்‌ நெளிவாய்‌, சுவை 
கொண்டு பாய்ந்து வரும்‌ கண்ணாடித்‌ தண்ணீர்‌ தேடி 
அலைந்தது. தூரத்தில்‌ தெரிந்த குளத்தில்‌ தாழப்‌ பறந்து 
உற்றுப்‌ பார்த்தது. ஒர்க்ஷ£ாப்‌ கழிவுகள்‌ சேர்ந்து 
எண்ணெய்ப்‌ படலம்‌ மிதக்கும்‌ கருமை நிறத்‌ 
தண்ணீரின்‌ நாற்றம்‌ பிடிக்காமல்‌ பறந்து போனது. 
சாலையோரக்‌ கேண்டீனிலிருந்து வெளியேறி கிடங்கில்‌ 
பெருகிக்‌ கிடந்த மீன்‌ செதில்கள்‌ மிதக்கும்‌ தண்ணீரில்‌ 
ஒரு கொக்கு தவமிருக்கக்‌ கண்டதும்‌ கிளி பறந்து 
போனது. தூரத்தில்‌ நடுக்காட்டில்‌ பம்புசெட்‌ கிணற்றின்‌ 
உப்புத்‌ தண்ணீர்‌ வாய்க்காலில்‌ தொண்டை நனைத்துப்‌ 


பறந்து வந்தது. 

மொட்டைப்‌ பனையின்‌ உச்சியில்‌ உட்கார்ந்து எட்டிப்‌ 
பார்த்த ஆண்‌ கிளியின்‌ முகத்தில்‌ இளஞ்சூட்டின்‌ 
வெக்கை படிந்தது. ஆண்‌ கிளி புரிந்து கொண்டது. 
சாலையோரக்‌ கேண்டீனில்‌ வாங்கிச்‌ சாப்பிட்டுவிட்டு 
பஸ்ஸின்‌ ஜன்னல்‌ வழியே எறிந்த பொட்டலங்களில்‌ 
ஒட்டியிருந்த பிரியாணித்‌ துகள்களையும்‌ 
புளியோதரைப்‌ பருக்கைகளையும்‌ கொண்டுபோய்‌ 
இரையாகக்‌ கொடுத்தது. சில நேரம்‌ ஆண்‌ கிளி 
முட்டைகளுக்குக்‌ காவல்‌ காக்க பெண்கிளி வந்து 
கேண்டீனில்‌ சாப்பிட்டுவிட்டு போனது. ஒருநாள்‌ யாரோ 
எச்சிலையில்‌ சிவப்பாய்‌ பழங்கள்‌ கிடக்க, கிளி 
சந்தோஷத்துடன்‌ ஆவலாய்‌ கொத்தித்‌ தின்னப்‌ 
போனபோதுதான்‌ தெரிந்தது. அந்தப்‌ பழம்‌ வேறெந்த 
உயிர்ப்பிராணிகளுமே தின்னாத, மனிதர்கள்‌ மட்டுமே 
தின்கிற தக்காளிப்‌ பழமென்று. ஏமாற்றமடைந்த கிளி 
ஒரு குழந்தை கோபத்தில்‌ விட்டெறிந்த காய்ந்த ரொட்டித்‌ 
துண்டைத்‌ தூக்கிக்‌ கொண்டு பறந்தது. ஒருநாள்‌ 
பாலிதீன்‌ பையின்‌ கொஞ்சம்‌ மீதம்‌ இருந்த தண்ணீரை 
யாரோ தூக்கி எறிய, தொண்டை நனையக்‌ குடித்து 
தாகம்‌ தீர்த்தது. ஒரு வேளை அண்ணாந்து குடிக்கும்‌ 
போதோ அல்லது பிளாஸ்ட்டிக்‌ பையை பல்லால்‌ 
கடித்துக்‌ கிழிக்கும்‌ போதோ கை தவறி 
விழுந்திருக்கலாம்‌ இல்லையெனில்‌ எந்தக்‌ 
குழந்தையாவது கோபத்தில்‌ தன்‌ அப்பா அம்மா மீது 
எறிந்து குறி தவறிக்‌ கீழே விழுந்திருக்கலாம்‌. 

இரவில்‌ எந்நேரமும்‌ கண்களைக்‌ கூச வைக்கும்‌ 
வாகனங்களில்‌ வெளிச்சங்களும்‌ இடைவிடாது கேட்கும்‌ 
இரைச்சல்களும்‌ பேயாய்‌ அலறும்‌ ஹாரன்‌ சத்தங்களும்‌ 
கேண்டீன்களில்‌ அலறும்‌ ஸ்பீக்கரின்‌ ஓலங்களும்‌ 
தூக்கத்தை மறக்கடித்தன. காய்ந்த பணஞு சிராய்களின்‌ 
உறுத்தல்‌ வேறு. ஆனாலும்‌ ரொம்பவும்‌ பயமுறுத்தியது 
ஓயாமல்‌ ஒலிக்கும்‌ ஹாரன்களின்‌ சத்தம்தான்‌. 
வனத்தில்‌ எப்போதாவது யானையோ சிங்கமோ 


புலியோ அல்லது இடியோ மின்னலோ பெரிய 
சத்தத்தையும்‌ பயத்தையும்‌ உண்டுபண்ணும்‌. அந்த 
பயம்‌ சமயத்தில்‌ இரண்டுநாள்‌ கூட மறக்க முடியாமல்‌ 
அடிவயிற்றைக்‌ கலக்கும்‌. ஆனால்‌ இங்கேயோ ஒரு 
நிமிஷம்‌ தவறாமல்‌ பயங்கர சத்தம்‌. சத்தமே 
வாழ்க்கையென்றாகிப்‌ போயிற்று கிளிகளுக்கு. ஒரு 
நாள்‌ சில வித்தியாசமான சத்தங்கள்‌ கேட்கவும்‌ இரு 
கிளிகளும்‌ ஆவலாய்‌ பனைமேல்‌ நின்று எட்டிப்‌ 
பார்த்தன. தூரத்தில்‌ சில மயில்களும்‌ இன்னும்‌ சில 
குயில்களும்‌ ஒரு புறாக்‌ கூட்டமும்‌ இருக்கக்‌ கண்டு 
சந்தோஷமாய்‌ பொந்துக்குள்‌ போய்‌ முடங்கிக்‌ 
கொண்டன. படை படையாய்ச்‌ சென்ற சிட்டுக்‌ குருவிக்‌ 
கூட்டம்‌ மொட்டைப்‌ பனையை ஓட்டிப்‌ பறந்தது. 

ஒவ்வொரு தடவையும்‌ தன்‌ குஞ்சுகளுக்கு 
இரையூட்டும்போது அதன்‌ தாய்‌ பாஷையான கிகீகீ 
சத்தத்தைக்‌ குஞ்சுகள்‌ கேட்கவிடாமல்‌ வாகனங்களின்‌ 
ஹாரன்‌ சத்தம்‌ மேலெழும்பி அமுக்கியது. தொண்டை 
வலிக்கக்‌ கத்தியும்‌ தன்‌ தாய்‌ பாஷையை குஞ்சுகளின்‌ 
காதுகளில்‌ கேட்கவைக்க முடியாமல்‌ தாய்க்கிளிகள்‌ 
இரண்டும்‌ தொண்டை வறண்டு ஓய்ந்து போயின. தன்‌ 
வம்சத்தின்‌ பாரம்பரிய நிறம்‌ மாறி குஞ்சுகள்‌ 
கிளிப்பச்சை நிறமிழந்து செம்பச்சையாய்‌ வளர்ந்தது 
கண்டு தாய்க்கிளிகள்‌ இரண்டும்‌ ஒன்றையொன்று 
ஆச்சரியமாய்ப்‌ பார்த்துக்‌ கொண்டன. தன்‌ குஞ்சுகள்‌ 
எழுப்பும்‌ சத்தம்‌ வாகனங்களின்‌ ஹாரன்‌ சத்தம்‌ மாதிரி 
ஒலிக்கக்‌ கண்டு இரு கிளிகளும்‌ பதறித்‌ துடித்தன. 
பஸ்ஸின்‌ ஜன்னல்‌ வழி விட்டெறிந்த அரைக்‌ 
கொய்யாப்‌ பழத்தை ஆசையாய்‌ கொண்டு வந்து 
ஊட்டியது தாய்க்கிளி. பழங்களின்‌ வாசனையறியாத 
ருசியறியாத குஞ்சுக்கிளி தூ.. வென்று துப்பி 
உமிழ்ந்தபோது தாய்க்கிளிகள்‌ இரண்டும்‌ கண்ணீர்‌ 
விட்டு அழுதன. 

கொஞ்ச நாள்‌ கழித்து வாகனங்களே வராத நிமிஷ 
நேர இடைவெளியில்‌ மொட்டைப்‌ பனையிலிருந்து 


ஹாரன்‌ சத்தம்‌ கேட்கவும்‌ சில பேர்‌ பேய்‌ என்றார்கள்‌. சில 
வருடங்களுக்கு முன்‌ ஒன்றோடொன்று மோதி 
நொறுங்கிச்‌ செத்த டிரைவர்களின்‌ ஆவி பனையில்‌ 
குடியேறிவிட்டது என்றார்கள்‌. பேய்கள்‌ வாசஞ்‌ செய்யும்‌ 
மொட்டைப்‌ பனையை தூரோடு வெட்டிச்‌ சாய்த்து 
பேய்களின்‌ அழிவிலிருந்து தங்களைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொண்டார்கள்‌. அதற்கப்புறம்‌ ஜனங்கள்‌ பயமற்று 
நடமாடினார்கள்‌. காற்றில்‌ சிறகசைத்துப்‌ பறந்து 
குஞ்சுக்‌ கிளிகளைக்‌ கூட்டிக்‌ கொண்டு வனம்‌ சேர்ந்தன 
தாய்க்கிளிகள்‌. மரங்கள்‌ குறைந்து செடிகள்‌ 
நிறைந்திருந்த வனம்‌ இப்போது செடிகள்‌ குறைந்து 
கொடிகள்‌ நிறைந்த வனமாய்க்‌ காட்சியளித்தது. 
கிளிகளின்‌ வித்தியாசமான ஹாரன்‌ அலறவில்‌ வனம்‌ 
நடுங்கியது. அருகருகே வசிக்க நிர்ப்பந்திக்கப்பட்ட 
சிங்கங்களும்‌ புலிகளும்‌ சிலிர்த்துக்‌ கொண்டன. 
ஒன்றிரெண்டாய்‌ உயிர்‌ வாழும்‌ யானைகள்‌ 
தும்பிக்கைகள்‌ தூக்கி மிரண்டு நின்றன. 
வானத்திலிருந்து ஓயாமல்‌ கேட்கும்‌ ஹாரன்‌ சத்தம்‌ 
வனமெங்கும்‌ எதிரொலித்தது. தன்‌ வம்சத்தின்‌ சாபம்‌ 
என்றெண்ணிய தாய்க்கிளிகளும்‌ ஓடிப்‌ பதுங்கிக்‌ 
கொண்டன. 

குஞ்சுக்கிளிகள்‌ இரண்டும்‌ வித்தியாசமான மணம்‌, 
சூழல்‌, இரைகல்‌ கண்டு முகஞ்சுளித்துக்‌ 
கவலையோடிருந்தன. பழம்‌ கொத்தித்‌ தின்னவும்‌, 
எதிரியின்‌ கண்‌ முன்னாலேயே மரத்தின்‌ இலையா மாறி 
தப்பிக்கவும்‌ தெரியாமல்‌ ஓயாமல்‌ ஹாரன்‌ சத்தத்தை 
ஒலித்துத்‌ திரிந்தன. ஒருநாள்‌ இச்சி மரத்தின்‌ உச்சியில்‌ 
நின்று இரண்டு கிளிகளும்‌ பலமாய்க்‌ கத்தின. 
நடுக்காட்டுக்குள்‌ தேசிய நெடுஞ்சாலையில்‌ 
வாகனங்கள்‌ ஒலி எழுப்பிக்‌ கொண்டு போவதைப்‌ 
போல்‌ விடாமல்‌ ஹாரன்‌ சத்தம்‌ கேட்டது. திடீரென்று 
எதிர்திசையிலிருந்து பக்கத்திலேயே ரயில்‌ 
வண்டியெழுப்பும்‌ பயங்கரமான ஹாரன்‌ சத்தம்‌ 
கேட்கவும்‌ கிளிகள்‌ இரண்டும்‌ மெளனியாய்‌ நின்று 


கவனித்தன. ரயில்‌ வண்டியின்‌ ஹாரன்‌ சத்தம்‌ தங்களை 
நோக்கி மிக அருகே நெருங்கி வந்தது. மீண்டும்‌ கிளிகள்‌ 
உற்றுப்‌ பார்த்தன. தங்களை நோக்கி இரண்டு மயில்‌ 
குஞ்சுகள்‌ கூவிக்‌ கொண்டே வருவதைக்‌ கண்ணுற்றன. 

வனமெங்கும்‌ பஸ்‌ ஹாரன்‌ சத்தமும்‌ ரயில்‌ ஹாரன்‌ 
சத்தமும்‌ விடாமல்‌ கேட்கத்‌ தொடங்கின. சில நாள்‌ 
கழித்து நடுவனத்தில்‌ ஆலைச்‌ சங்கின்‌ பயங்கரச்‌ சத்தம்‌ 
கேட்டது. எல்லாப்‌ பிராணிகளும்‌ உற்றுப்‌ பார்த்தன. 
குயிலொன்று கூவிக்‌ கொண்டு போன சத்தமது. சில 
நேரம்‌ மிஷின்கள்‌ ஓடும்‌ பாக்டரிச்‌ சத்தங்கூட கேட்கத்‌ 
தொடங்கியது. பல்வேறு வாகனங்களின்‌ பாக்டரிகளின்‌ 
விதவிதமான பயங்கரச்‌ சத்தங்கள்‌ வனமெங்கும்‌ ஒலிக்க 
வனம்‌ சுருங்கிக்‌ கொண்டே வந்தது. வரவர வனத்தின்‌ 
செளந்தர்யம்‌ குறைந்து விகாரம்‌ குடி கொண்டது. 
கடைசியாய்‌ படைபடையாய்ப்‌ பறந்து வந்த 
சிட்டுக்குருவிகள்‌ ஊசிப்‌ பட்டாசுகளாய்‌ வெடித்துச்‌ 
சிதறிச்‌ சத்தமெழுப்பி மரக்கிளைகளுக்குள்‌ மறைந்து 
கொண்டன. தன்‌ செவிப்பறைகள்‌ கிழிந்து 
ஊமையாகிப்‌ போன வனம்‌ நாளாவட்டத்தில்‌ 
சுண்ணாம்புக்‌ காளவாசலாய்‌ மாறி அக்னியாய்‌ 
தகித்தது. வனத்தைத்‌ தேடியலையும்‌ எஞ்சிய 
பறவைகள்‌ எழுப்பும்‌ பலவிதமான ஹாரன்‌ சத்தங்கள்‌ 
மட்டும்‌ விடாமல்‌ கேட்டுக்‌ கொண்டேயிருக்கின்றன 
வனங்களையும்‌ கடந்து. 

3836383826 


59.இறகுகளும்‌ பாறைகளும்‌ 
மாலன்‌ 


அருணாவைப்‌ பத்து வருடங்களாக எனக்குத்‌ தெரியும்‌. 
அதாவது அப்பா இறந்துபோன தினத்திலிருந்து. 

ராத்திரி தூங்கப்‌ போகும்போது அப்பா, அம்மாவுடன்‌ 
பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. காலையில்‌ எழுந்து 
பார்க்கும்போது உத்தரத்தில்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்தார்‌. 
அருணாதான்‌ அதை முதலில்‌ பார்த்தாள்‌. அப்போது 
அவளுக்கு வயது எட்டு. 

அவளுடைய போராட்டங்கள்‌ அன்று ஆரம்பித்தன. 

அப்பாவிற்கும்‌ அண்ணாவிற்கும்‌ எப்போதும்‌ சண்டை 
யாருடைய கட்சி சரியென்று இப்போதும்‌ தீர்மானமாகச்‌ 
சொல்வதற்கில்லை. அண்ணா சிகரெட்‌ பிடிப்பான்‌. 
காலை ஏழு மணி, பகல்‌ ஒன்றரை மணி, மாலை மூன்று 
மணி என்று சொல்லி வைத்த மாதிரி தெருமுனைக்குச்‌ 
சென்று திரும்புவான்‌. திரும்பி வரும்போது 
அவனிடமிருந்து ஒரு விநோத வாசனை வரும்‌. “ 
என்னடா இது, புகையிலை நாத்தம்‌ ?” என்பார்‌ அப்பா. 
பதில்‌ இராது. 

சிகரெட்‌ பிடிப்பதைத்‌ தாங்கிக்‌ கொள்ள முடியாத 
அப்பாவினால்‌ காதலை எப்பமத்‌ தாங்கிக்‌ கொள்ள 
இயலும்‌ ? அண்ணாவின்‌ காதல்‌ கடிதத்தை, பத்மாவின்‌ 
அப்பா எடுத்துக்‌ கொண்டு வந்து முகத்தில்‌ வீசியபோது 
அவசியமில்லாமல்‌ அப்பா குன்றிப்‌ போனார்‌. 
வீட்டிற்குள்‌ நுழையாதே என்று அண்ணாவைப்‌ பார்த்து 
உறுமினார்‌. அண்ணா கெஞ்சுவான்‌ என்று நினைத்தார்‌ 


போலும்‌. அவன்‌ வாசல்‌ நிலையிலேயே நின்று அவரை 
வைத்த கண்‌ வாங்காமல்‌ அரை நிமிடம்‌ பார்த்தான்‌. 
பின்‌ விடுவிடுவென்று உள்ளே நடந்தான்‌. தன்‌ ஆணை 
தன்‌ கண்‌ முன்னாலேயே பொடிப்‌ பொடியாய்‌ 
நொறுங்குவதை அப்பா உணர்ந்தார்‌. அதிர்ச்சியோடு 
அவன்‌ பின்னாலேயே ஓடி பிடரியில்‌ அறைந்தார்‌. 
அவன்‌ திடுக்கிட்டுத்‌ திரும்பியபோது முகத்திலும்‌ 
இரண்டு மூன்று அடிகள்‌ விழுந்தன. தற்காப்பு என்று 
நினைத்துச்‌ செய்தானோ, அல்லது கோபம்தானோ - 
அண்ணா, அப்பாவை ஓர்‌ அரை விட்டான்‌. பெட்டியை 
எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தான்‌. அன்றைக்கு 
ராத்திரி அப்பா கயிற்றை மாட்டிக்‌ கொண்டார்‌. 

அப்பாவின்‌ சாவிற்கு அண்ணா வரவில்லை. 
பத்மாவை இழுத்துக்கொண்டு போயிருப்பானோ என்று 
ஊர்‌ முழுக்கச்‌ சந்தேகம்‌. உறவுக்காரப்‌ பெரிய 
மனிதர்கள்‌ பத்மாவின்‌ வீட்டிற்குச்‌ செல்லத்‌ 
தயங்கினார்கள்‌. முகத்தில்‌ கடிதத்தை வீசிய பத்மாவின்‌ 
அப்பா, யார்‌ எவர்‌ என்று பாராமல்‌ தணலை வாரிக்‌ 
கொட்டுவார்‌ என்று எல்லோருக்கும்‌ பயம்‌. கட்டாயம்‌ 
பத்மா வீட்டை விட்டுப்‌ போயிருப்பாள்‌. அப்படிப்‌ 
போயிருந்தால்‌ ஒரு புயல்‌ நிச்சயம்‌ என்று எல்லோரும்‌ 
பயந்தார்கள்‌. அருணா 

்‌ வாருங்கள்‌, மாமா, ' என்ற என்னை 
அழைத்துக்கொண்டு பத்மாவின்‌ வீட்டிற்குப்‌ போனாள்‌. 
வாசற்படியில்‌ நின்று குரல்‌ கொடுத்தாள்‌. குரல்‌ கேட்டுக்‌ 
கதவைத்‌ திறந்தது பத்மாதான்‌. 

அருணாவின்‌ இந்தத்‌ தீரத்தை நான்‌ பின்னர்‌ அநேகம்‌ 
தடவைகள்‌ சந்தித்தேன்‌. உறவினர்‌ வீட்டில்‌ ஒண்டிக்‌ 
கொண்டு அவள்‌ வளர்ந்த வருடங்களில்‌ 
அவமானப்பட நேர்ந்தபோதெல்லாம்‌, கண்ணீர்‌ 
சிந்தாமல்‌ பல்லைக்‌ கடித்துக்‌ கொண்டு துக்கம்‌ 
முழுங்கிய நேரங்களில்‌ ; சமையல்‌, நீச்சல்‌, சைக்கிள்‌ 
மூன்றும்‌ கற்றுக்‌ கொண்டால்‌, உலகத்தின்‌ எந்த 
மூலையில்‌ வேண்டுமானாலும்‌ பிழைத்துக்‌ 


கொள்ளலாம்‌ என்று நான்‌ சொன்னதை நம்பி சைக்கிள்‌ 
கற்றுக்‌ கொண்டதைத்‌ தெருப்‌ பையன்கள்‌ கேலி 
செய்தபோது; வேலைக்குப்‌ போய்த்‌ திரும்பிய பின்னர்‌ 
இரவு ஏழு மணிக்கு மேல்‌ டைப்ரைட்டிங்‌ படிக்கப்‌ போன 
இடத்தில்‌, இன்ஸ்ட்ரக்டர்‌ தோள்‌ மீது கை வைக்க, கால்‌ 
செருப்பைக்‌ கழற்றிக்‌ காண்பித்தபோது... அப்படிப்‌ 
பற்பல தருணங்களில்‌ அவளின்‌ தீரத்தைச்‌ சந்தித்தேன்‌. 

சரியோ தவறோ, அந்த வீட்டில்‌ எல்லா முடிவுகளையும்‌ 
அருணாவே எடுத்தாள்‌. ஒன்பதாம்‌ வகுப்போடு 
படிப்பை நிறுத்திக்கொண்டு, திருவான்மியூரில்‌ ஒரு 
பட்டறையில்‌ காயில்‌ சுற்றினாள்‌. இரண்டு வருடம்‌ 
கழித்து திருப்பதிக்குப்‌ போய்‌ மெட்ரிக்‌ எழுதினாள்‌. 
மெட்ரிக்‌ முடித்த பின்‌ பெர்சனல்‌ செகரட்டரி கோர்ஸில்‌ 
சேர்ந்தாள்‌. 

காயில்‌ சுற்றுகிற வேலை, டைப்‌ அடிக்கிற வேலையாக 
மாறியது. ஆறு வருடத்தில்‌ பத்து கம்பெனி மாறினாள்‌. “ 
என்ன அருணா இது, தடால்‌ தடால்‌ என்று வேலையை 
விட்டு விடுகிறாய்‌ ? ” என்ற கேள்விக்கு, “ வேலையில்‌ 
தொடர்ந்தால்‌ இருபத்தி ஐந்து ரூபாய்‌ இன்கிரிமெண்ட்‌, 
வேலை மாறினால்‌ ஐம்பது ரூபாய்‌ சம்பளம்‌ அதிகம்‌. 
எது தேவைலை ? என்று எதிர்க்‌ கேள்வி வீசினாள்‌. 

வாழ்க்கை எப்போதும்‌ வெய்யில்‌ காலமாகவே போய்‌ 
விடுவதில்லை. வசந்தங்களும்‌ வருவதுண்டு. 
அருணாவின்‌ வசந்தத்திற்குச்‌ ஜெயச்சந்திரன்‌ என்று 
பெயர்‌. வேலை, சம்பாத்தியம்‌, குடும்பம்‌ என்று ஆண்‌ 
பிள்ளையைப்‌ போல்‌ ஓடிக்‌ கொண்டிருந்தவளைப்‌ 
பெண்ணாக்கி நாணச்‌ செய்தவன்‌ அவன்‌. 

தன்னுடைய பெயருக்குக்‌ கடிதம்‌ வந்திருப்பதை 
எண்ணி வியந்துகொண்டே கவரை உடைத்தவள்‌, அது 
பிறந்த நாள்‌ வாழ்த்து என்பதை அறிந்து காலண்டரை 
நிமிர்ந்து பார்த்தாள்‌. ஆமாம்‌, அது அவள்‌ பிறந்த 
தினம்தான்‌.... பள்ளிக்கூட சர்டிஃபிகேட்படி. பதினெட்டு 
பிறந்த தினங்கள்‌ வந்து போய்விட்டன. ஆனால்‌ 
இதுவரை யாரும்‌ * மெனி ஹாப்பி ரிட்டன்ஸ்‌ ஆஃப்‌ தி 


டே: என்று கை குலுக்கியதில்லை. 

“தீர்காயுசா இரும்மா ' என்று வாழ்த்துச்‌ 
சொன்னதில்லை. கேக்‌ வெட்டியதில்லை. பாயசம்‌ 
குடித்ததில்லை. புதிது அணிந்ததில்லை. கோயிலில்‌ 
அவள்‌ பெயரில்‌ அர்ச்சனை நடந்ததில்லை. பதினெட்டு 
வருடங்களாக இல்லாமல்‌ இன்று ரோஜாப்‌ பூக்கள்‌ 
சிரிக்கும்‌ வெளிநாட்டு கார்டு. யார்‌ ? 

மனத்தை கேள்வி மொய்த்தது. யார்‌ என்று அறிந்து 
கொள்ளவிட்டால்‌, தலை வெழுத்துவிடும்‌ போல்‌ 
பரபரத்தது. கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு வாரம்‌, 
பத்து நாள்‌ என்று அநேகமாக மறந்துவிட்டபோது 
பக்கத்து சீட்‌ ஜான்ஸி, “ ம்க்கும்‌, இதற்கு ஒன்றும்‌ 
குறைச்சலில்லை, ” என்றபடி குப்பைத்‌ தொட்டியில்‌ 
வீசியதைப்‌ பார்த்தாள்‌. 

ரோஜாப்பூக்கள்‌ சிரிக்கும்‌ வெளிநாட்டுப்‌ பிறந்தநாள்‌ 
கார்டு ! 

“ என்ன ஜான்ஸி ? ” 

இந்த ஆபீஸில்‌ கிராக்‌ ஒண்ணு இருக்குது. யாருக்குப்‌ 
பிறந்த நாள்ன்னாலும்‌ வாழ்த்து ஒண்ணு 
அனுப்பிச்சிடும்‌. ” 

“யாரு அந்தக்‌ கிராக்‌ ? ” 

“ ஜெயச்சந்திரன்னு ஒண்ணு வருமே, பார்த்ததில்லே ? 
உசரமா, கிழவன்‌ மாதிரி ஃபுல்‌ ஆர்ம்‌ ஷர்ட்‌ 
போட்டுக்கிட்டு ... ” 

ஃபுல்‌ ஆர்ம்‌ ஷர்ட்‌ போட்ட கிறுக்கனைப்‌ பார்க்க 
ஆவல்‌ இழுத்தது. தண்ணீர்‌ குடிக்கப்‌ போவது போல்‌ 
எழுந்திருந்து போனாள்‌. 

“ தாங்க்ஸ்‌ , ” என்ற குரலுக்கே அவன்‌ திடுக்கிட்டான்‌. 

“ எதுக்குங்க ? ” 

“ரோஜாப்‌ பூக்களுக்கு . ” 

பெண்‌ பிள்ளை போல அவன்‌ நாணினான்‌. 

“ பர்த்‌ டேயை எப்படிக்‌ கண்டுபிடிச்சீங்க ! ” 

“ பெர்சனல்‌ டிபார்ட்மெண்ட்‌ வேலையில்‌ இருந்துகிட்டு 
இதைக்கூடக்‌ கண்டுபிடிக்க முடியலைன்னா எப்படி ? ” 


“ இப்படி எல்லோருக்கும்‌ அனுப்புவீங்களா ? ” 

“ எனக்கு இருபத்திரெண்டு வயசாச்சு. இன்னிக்கு 
வரைக்கும்‌ ஒரு பர்த்டே கார்டு வந்ததில்லை. 
வந்ததில்லைன்னு அழுவானேன்‌ ? நாமதான்‌ நாலு 
பேருக்கு அனுப்புவோ மேன்னு ஆரம்பிச்சேன்‌. ” 

அருணாவிற்குச்‌ சுரீரென்றது. நமக்கும்தான்‌ இத்தனை 
நாள்‌ வாழ்த்து வந்ததில்லை. ஆனால்‌ நாம்‌ வாழ்த்து 
அனுப்பி வைப்போம்‌ என்று ஏன்‌ தோன்றவில்லை? 
சட்டென்று ஜெயச்சந்திரன்‌ மீது மலைபோல மதிப்பு 
ஏற்பட்டது. “ நீங்க விர்கோவா, சாஜிட்டேரியஸ்ஸா ? ” 

“அ ! அவ்வளவு சுலபமா பர்த்டேயைத்‌ 
தெரிஞ்சுக்கலாம்னு பாக்காதீங்க. வாழ்த்துச்‌ சொல்ற 
சந்தோஷம்‌ போதுமுங்க எனக்கு ” 

முதன்முறையாக அந்த வருடம்‌ அவன்‌ பிறந்த 
நாளுக்கு ஒரு வாழ்த்து வந்தது. 

“ இது வெறும்‌ அட்மிரேஷனா? இல்லை, காதல்‌ என்று 
எடுத்துக்‌ கொள்வதா ? என்று நான்‌ கேட்டபோது 
அருணா, சிரித்து முகம்‌ சிவந்தாள்‌. இத்தனை நாள்‌ 
பொதி சுமந்த தோளுக்கு இப்போது மாலை விழுந்ததே 
என்று என்‌ மனசு சிரித்தது. 

அதற்கப்புறம்‌ அருணாவிற்கு என்னைப்‌ பார்க்க 
அவகாசம்‌ இல்லை. அவ்வப்போது போனில்‌ பேசினாள்‌. 
ஒரு நாள்‌ ஜெயச்சந்திரனைக்‌ கூட்டி வந்து அறிமுகம்‌ 
செய்து வை என்று சொன்னேன்‌. ஆகட்டும்‌ ஆகட்டும்‌ 
என்று சொல்லிச்‌ சொல்லி நாட்கள்‌ பறந்தன. அல்ல, 
நாட்கள்‌ அல்ல, வருடங்கள்‌. இரண்டு வருடங்கள்‌. 

அருணாவின்‌ முகமே அவன்‌ மனத்தைக்‌ காட்டிக்‌ 
கொடுத்தது. தொட்டால்‌ ஒடிந்து விடுவதுபோல 
நொய்ந்து போன மனம்‌. 

“ என்ன அருணா, வழி தெரிந்ததா ?” 

“ என்னோட எல்லா வழிகளுமே சுவரில்‌ முடிகிறது 
மாமா. ” 

“ என்னம்மா ? ” 

“ அவர்‌ நல்லவர்தான்‌. ரொம்ப ரொம்ப நல்லவர்‌. 


எல்லோருக்கும்‌ நல்லவர்‌. அதனால்தான்‌ அவங்க 
அம்மா கிழிச்ச கோட்டைத்‌ தாண்ட முடியலை. ” 

சொல்லும்போதே அருணா உடைந்தாள்‌. கையைப்‌ 
பிடித்துக்கொண்டு குலுங்கிக்‌ குலுங்கி அழுதாள்‌. பத்து 
வருடங்களாக எதற்கும்‌ அழுதிராத அருணா விசும்பி 
அழுதாள்‌. 

பாளம்‌ பாளமாக எத்தனையோ பாறைகளைச்‌ சுமந்து 
கொண்டு தீரத்துடன்‌ முன்னேறிய பெண்‌, ஒரு 
மயிலிறகின்‌ கனம்‌ தாங்க மாட்டாமல்‌ முறிந்து 
விழுந்ததைப்‌ பார்த்து வார்த்தைகள்‌ அற்று 
ஸ்தம்பித்தேன்‌. 

(குமுதம்‌) 


௦0.ஒரு கப்‌ காப்பி : இந்திரா 
பார்த்தசாரதி 


ராஜப்பா திடீரென எழுந்து உட்கார்ந்தான்‌. அவன்‌ 
உடம்பு வியர்வையினால்‌ நனைந்திருந்தது. பக்கத்தில்‌ 
இருந்த பழுப்பேறிய சாயத்‌ துண்டினால்‌ முதுகைத்‌ 
துடைத்துக்கொண்டான்‌. என்ன விசித்திரமான 
சொப்பனம்‌. 

IndiraParthasarathi ‘’வனTாந்திரமான இடம்‌. பாம்புப்‌ புற்று 
போல்‌ ஓங்கி வளர்ந்திருந்த மண்மேடிட்ட பெரிய 
குகைகள்‌. அவன்‌ தனியாக அந்தப்‌ பிரதேசத்தின்‌ 
வழியாகப்‌ போய்க்‌ கொண்டிருக்கிறான்‌. அங்கு நிலவிய 
நிசப்தம்‌ ஒரு பாரமாகச்‌ சூழ்ந்து அவன்‌ நெஞ்சை 
அழுத்தியது. குகைகளிலிருந்து பாம்புகள்‌ புறப்பட்டுத்‌ 
தன்னைத்‌ தாக்க வருமோ என்ற பயம்‌ அவனை 
வேகமாக நடக்கத்‌ தூண்டியது. குகைகளில்‌ பாம்பு 
இல்லை. திடீரென்று அவற்றிலிருந்து கூட்டம்‌ கூட்டமாக 
ஜனங்கள்‌ வெளியே வந்தார்கள்‌. அனைவரும்‌ 
முடவர்கள்‌! அப்பா, அம்மா குழந்தைகள்‌ என்று 
குடும்பம்‌ குடும்பமாக முடவர்கள்‌! அவர்கள்‌ வரிசை 
வரிசையாக நின்றுகொண்டு அவனைப்‌ 
பார்க்கிறார்கள்‌. அவர்களுடைய பார்வையின்‌ 
வேகத்தில்‌ அவனுடைய கையும்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகக்‌ கழன்று... ஐயோ! அவனுடைய கைகள்‌! 
கீழே விழுந்துவிட்ட அவன்‌ கைகளை எடுத்து 
வைத்துக்கொண்டு குழந்தைகள்‌ 
விளையாடுகிறார்கள்‌! எல்லோரும்‌ அவனைப்‌ 


பார்த்துச்‌ சிரிக்கிறார்கள்‌. “ஓ” என்ற அவர்கள்‌ சிரிப்பு, 
அந்த அகன்ற பிரதேசத்தில்‌ எதிரொலிக்கிறது. 
உடம்பைத்‌ துண்டினால்‌ துடைத்துவிட்ட பிறகு, 
ராஜப்பா தன்‌ கைகளை உற்றுப்‌ பார்த்தான்‌. அவற்றுக்கு 
ஓர்‌ ஆபத்தும்‌ ஏற்படவில்லை. பத்திரமாக இருந்தன. 
எதற்காக? அதுதான்‌ அவனுக்கும்‌ புரியவில்லை. இந்தக்‌ 
கைகளினால்‌ உழைத்து அவன்‌ சம்பாதித்தது 
கிடையாது. வயிறுதான்‌ உழைத்தது. கல்யாணம்‌ எங்கே, 
கருமாதி எங்கே என்று வீடு தேடிச்‌ சென்று உழைக்கிறது. 
கடந்த சில நாள்களாக அந்த உத்தியோகத்துக்கும்‌ 
வழியில்லை. ஊரில்‌ கல்யாணமும்‌ நடக்கவில்லை, 
ஜனங்களும்‌ ஆரோக்கியமாக இருக்கிறார்கள்‌. 

போன வாரம்‌ மேலத்தெரு பாமா பாட்டிக்குப்‌ 
பிராயச்சித்தம்‌ நடக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன்‌, 
அவன்‌ அவசரம்‌ அவசரமாக அங்கு ஓடினான்‌. 
உதட்டைப்‌ பிதுக்கிக்கொண்டு வெளியே வந்த 
டாக்டரைப்‌ பார்த்ததும்‌ அவனுக்கு நம்பிக்கையாக 
இருந்தது. பாட்டிக்குத்‌ தொண்ணூறு வயசு என்றார்கள்‌. 
மேல்‌ மூச்சு வாங்கிக்கொண்டிருந்தது. கல்யாணச்‌ 
சாவுதான்‌. கை ஓங்கிய குடும்பம்‌. பதினைந்து நாள்‌ 
சாப்பாட்டுக்குக்‌ கவலையில்லை. கிடைக்கப்‌ போகிற 
பணம்‌, அவன்‌ பெண்‌ மைதிலிக்குப்‌ புடவை வாங்கப்‌ 
போதுமா என்று அவன்‌ யோசித்துக்‌ 
கொண்டிருந்தபோது, பாட்டி கண்களைத்‌ திறந்து மிரள 
மிரளப்‌ பார்த்தாள்‌. அவ்வளவுதான்‌, வந்த யமன்‌ 
பயந்துபோய்‌ ஓடி விட்டான்‌. பிராயச்சித்தத்துக்குக்‌ 
கிடைத்த பணம்‌ வெற்றிலை சீவல்‌ வாங்கத்தான்‌ 
சரியாக இருந்தது. 

ராஜப்பா திண்ணையிலிருந்து கீழே இறங்கினான்‌. 
திண்ணை ஓரத்தில்‌ படுத்துக்கொண்டிருந்த ஆராமுது 
எழுந்து கோயில்‌ காரியத்தைக்‌ கவனிக்கப்‌ 
போய்விட்டான்‌. ஆராமுதைப்‌ பார்த்தால்‌ 
பொறாமையாக இருக்கிறது. பிரம்மச்சாரி. 
பிரம்மச்சாரியாக இருப்பதற்கு அவன்‌ உடம்பும்‌ ஒரு 


காரணம்‌. சாய்வு நாற்காலியைப்‌ போல்‌ வளைந்த சரீரம்‌. 
முதுகும்‌ வயிறும்‌ ஒன்றோடொன்று 
ஓட்டிக்கொண்டிருந்தன. எந்தப்‌ பெண்‌ இவனைப்‌ 
பார்த்துக்‌ கல்யாணம்‌ செய்து கொள்ள முன்‌ வருவாள்‌? 
ராஜா மாதிரி இருக்கிறான்‌ என்பதற்காக அவனுக்கு 
ராஜப்பா என்று பேர்‌ வைத்தார்கள்‌. சின்ன வயசில்‌ 
ராஜா மாதிரிதான்‌ இருந்தான்‌. சாப்பிடுவதற்குச்‌ 
சம்பாதிக்கவேண்டுமென்ற விவரமே அவனுக்கு 
அப்போது தெரியாது. பள்ளிக்கூடத்தில்‌ ஒழுங்காகப்‌ 
படித்திருந்தால்‌, எமனை நம்பி வாழ்க்கை நடத்த 
வேண்டிய அவசியமிருந்திருக்காது. அல்லது, 
ஆரம்பத்திலிருந்தே ஒழுங்காக அத்தியயமாவது 
செய்திருக்கலாம்‌. வடக்கே வைதீகர்களுக்கு ஏகப்பட்ட 
கிராக்கி என்று தில்லியிலிருந்து வந்த அந்த 
நாச்சியார்கோயில்‌ பையன்‌ சொன்னான்‌. 
பிராமணணாய்ப்‌ பிறந்துவிட்டு, மந்திரமும்‌ தெரியாது. 
வேறு எந்தத்‌ தொழிலுக்கும்‌ லாயக்கில்லை என்றால்‌ 
தன்னைப்‌ போல்‌ வயிற்றை மூலதனமாகக்‌ கொண்டு 
வாழ்வதைத்‌ தவிர, வேறு வழி என்ன இருக்கிறது. 
அவன்‌ தம்பி படித்துவிட்டு உள்ளூரிலேயே எல்‌.ஐ.சி.யில்‌ 
இருக்கிறான்‌. அவனுக்கு நான்கு பெண்கள்‌. இரண்டு 
வருஷங்கள்‌ முந்திவரை, அம்மா உயிரோடிருந்த 
காலத்தில்‌, ஒரே குடும்பமாகத்தானிருந்தார்கள்‌. 
சுபஸ்வீகாரம்‌ முடிந்த மறுநாளே தம்பி 
சொல்லிவிட்டான்‌: “இதோ பாரு ராஜப்பா, எனக்கும்‌ 
நாலு பொண்ணாச்சு. நாம சேர்ந்து இருக்கிறது 
என்கிறது கட்டுப்படியாகாது. இடைக்கட்டு ரூமை நீ 
வச்சுக்கோ! ஒரு ரூம்‌ போறுமான்னு கணக்குப்‌ பாக்க 
ஆரம்பிச்சா, உனக்கே தெரியும்‌, ஏதோ அம்மா இருந்தா, 
உன்‌ சக்கரம்‌ ஓடியாச்சுன்னு. எத்தனை 
நாளைக்குத்தான்‌ நீ பொறுப்பு இல்லாம இருக்க முடியும்‌? 
உன்‌ மூணு பொண்ணையும்‌ ஆம்படையாளையும்‌ 
நீதான்‌ இனிமே காப்பாத்தியாகணும்‌. சொல்றேன்னு 
கோவிச்சுக்காதே.” 


அன்று முதற்கொண்டு ஒரே வீட்டில்‌ இரண்டு குடித்தனம்‌. 
அவன்‌ பெண்களும்‌ அவனைப்‌ போலவே, 
சரஸ்வதியை அழுத்து விரட்டிவிட்டார்கள்‌. 
படிப்புமில்லை, பணமுமில்லை. எப்படி அவர்களுக்குக்‌ 
கல்யாணம்‌ பண்ணுவது? பிரச்னைதான்‌. 

இது இப்பொழுதையப்‌ பிரச்னையல்ல. 
இப்பொழுதையப்‌ பிரச்னை அவன்‌ காப்பி குடித்தாக 
வேண்டும்‌. நேற்றே அவன்‌ மனைவி சொல்லிவிட்டாள்‌: 
“காப்பிப்‌ பொடி கிடையாது. காசு கொண்டு வந்தா 
காப்பி. இல்லாட்டா தீர்த்தத்தைக்‌ குடிச்சுட்டு சும்மா 
கிடங்கோ. நான்‌ வீடு வீடா போய்க்‌ கடன்‌ வாங்கத்‌ 
தயாரா இல்லே.” 

ராஜப்பா வீட்டுக்குள்‌ நுழைந்தான்‌. கூடத்தில்‌ அவன்‌ 
தம்பி பெஞ்சில்‌ உட்கார்ந்துகொண்டிருந்தான்‌. கையில்‌ 
தினசரித்தாள்‌. அவன்‌ அருகில்‌ ஆவி பறக்கும்‌ காப்பி. 
தினசரித்‌ தாளில்‌ லயித்திருந்த பார்வையை விலக்கி, 
ஒரு விநாடிகாலம்‌ அண்ணனை அவன்‌ உற்றுப்‌ 
பார்த்தான்‌. காலையில்‌ எழுந்ததும்‌ காப்பி குடிக்காமல்‌ 
அண்ணன்‌ எவ்வளவு கஷ்டப்படுவான்‌ என்பது 
அவனுக்குத்‌ தெரியாத விஷயமல்ல. அவன்‌ என்ன 
நினைத்துக்‌ கொண்டானோ, திடீரென்று எழுந்து 
உள்ளே சென்றான்‌. ஒரு வேளை மனைவியிடம்‌ இது 
பற்றி மன்றாடச்‌ சென்றிருக்கலாம்‌. வெகு நேரம்‌ 
வெளியில்‌ வராமல்‌ இருந்துவிட்டானானால்‌, அவன்‌ 
சிபாரிசு பலனளிக்காமல்‌ போய்விட்டது என்று அர்த்தம்‌. 
அவள்‌ தெய்வாதீனமாகக்‌ காப்பி கொடுக்கச்‌ 
சம்மதித்துவிட்டால்‌ தம்பி என்ன செய்வான்‌ என்பது 
ஒரு சுவாரசியமான விஷயம்‌. அவன்‌ கூடத்துக்கு வந்து 
பெஞ்சில்‌ உட்கார்ந்து கொண்டு சற்று ஓங்கிய குரலில்‌, 
“டீ, ராஜப்பாவுக்குக்‌ காப்பி கொண்டா!” என்று 
சொல்லுவான்‌. அவன்‌ சொல்கிறபடி மனைவி 
கேட்கிறாளாம்‌. 

ராஜப்பா சிறிது நேரம்‌ அங்கேயே 
நின்றுகொண்டிருந்தான்‌. உள்ளே போன தம்பி, 


போனவன்‌ போனவன்தான்‌! தனக்குக்‌ காப்பி 
கிடைக்காது என்று அவனுக்கு உறுதியாகத்‌ தெரிந்தது. 
அவன்‌ கொல்லைக்கட்டை நோக்கிச்‌ சென்றான்‌. அவன்‌ 
மனைவி முள்வேலியருகே நின்றுகொண்டிருந்தாள்‌. 
அவன்‌ பூணூலைக்‌ காதில்‌ மாட்டிக்கொண்டே 
கேட்டான்‌: “என்ன?” 

“என்ன? அதான்‌. ருக்கு தளிகை. கூடமாட ஒத்தாசைப்‌ 
பண்ணப்‌ போங்கோ.” 

“ருக்குவா? ஏன்‌ மைதிலி எங்கே?” 

அபிராமி மாமியாத்திலே ராஜராஜேஸ்வரி பூஜை 
பண்றாளாம்‌. கன்னிப்‌ பொண்ணுக்குப்‌ புடவை 
வாங்கித்தரப்‌ போறாளாம்‌. அனுப்பிச்சேன்‌.' 

“அபிராமி ஆத்திலேயே? ஸ்மார்த்தப்‌ 
பொண்ணுக்குன்னா கொடுப்பா? 

நான்தான்‌ அபிராமி மாமி கால்லே விழாத குறையா 
கெஞ்சிக்‌ கேட்டுண்டேன்‌. பதினெட்டு வயசாச்சு, 
மைதிலிக்குக்‌ கட்டிக்க ஒரு நல்ல புடவை கிடையாது. 
எல்லாம்‌ கிழிசல்‌. கல்யாணத்துக்கு இருக்கிற 
பொண்ணு. 

“பிராம்மணாளுக்கும்‌ சாப்பாடு உண்டோ?” 

“புடவை கட்டிண்டு போனா உண்டு.” 

ராஜப்பா தன்‌ மனைவியை உற்றுப்‌ பார்த்தான்‌. 
இதழோரத்தில்‌ ஓட்டிக்கொண்டிருந்த விஷமப்‌ 
புன்னகையுடன்‌ அவள்‌ வைக்கோலறையை நோக்கிச்‌ 
சென்றாள்‌. 

அவன்‌ காதிலிருந்து பூணூலை எடுத்துக்கொண்டே 
திரும்பி வந்தபோது அவள்‌ வைக்கோலறையில்‌ 
உட்கார்ந்திருந்தாள்‌. அதற்குப்‌ பேர்தான்‌ வைக்கோல்‌ 
அறை. ஒரு காலத்தில்‌ அவனுடைய தாத்தா “மிராசு” 
என்று கொழித்த காலத்தில்‌ வீட்டில்‌ மாடுகள்‌ இருந்தன. 
வைக்கோலுமிருந்தது. வைக்கோற்போரை அந்த 
அறையில்தான்‌ அடுக்கி வைப்பது வழக்கம்‌. அவன்‌ 
தாத்தாவினுடைய விளையாட்டெல்லாம்‌ ஓய்ந்த பிறகு 
அப்பா காலத்தில்‌ நாலு வேலி ஒரு வேலி ஆனது. 


அவனுடைய அப்பா சாப்பிட்டே தீர்த்தார்‌. இப்பொழுது 
இருப்பது கொல்லைப்‌ புறத்திலிருக்கும்‌ முள்வேலிதான்‌. 
வீடு மிஞ்சியிருக்கிறது. 

அவன்‌ வைக்கோலறையைத்‌ தாண்டி உள்ளே செல்ல 
முற்பட்ட போது, “அப்படியே கிணத்தடியிலே 
குளிச்சிட்டுப்‌ போங்கோ!” என்ற குரல்‌ கேட்டது. 
மனைவியின்‌ உத்தரவு. 

“எதுக்காக?” 

“எதுக்காகவா? அதான்‌ சொன்னேனே, ருக்கு 
ஒண்டிமா...” 

“வைதேகி எங்கே?” 

“குழந்தைதானே, “நானும்‌ போறேம்மா”ன்னா. காய்கறி 
திருத்திக்‌ கொடுத்தா, அபிராமி மாமி சாதம்‌ போட 
மாட்டாளா?” 

கொடியில்‌ உலர்த்தியிருந்த பழுப்பேறிய வேட்டியையும்‌ 
துவாலையையும்‌ எடுத்துக்கொண்டு 
கிணற்றங்கரைக்குச்‌ சென்றான்‌ ராஜப்பா. ராட்டினத்தில்‌ 
கயிறு இல்லை. 

“கயிறு எங்கேடி?” 

“ஏற்கனவே இத்துப்‌ போயிருந்தது. நேத்திக்கி 
சாயங்காலம்‌ அப்படியே துண்டு துண்டா போயிடுத்து. 
அதோ பாருங்கோ. மிஞ்சியிருக்கிறது ஒரு சாண்தான்‌. 
அதுவும்‌ சமயத்துக்கு வேண்டியிருக்குமேன்னு 
வச்சிருக்கேன்‌.” 

“யாருக்கு வேண்டியிருக்கும்‌? எனக்கா?” 

“உங்களுக்கு எதுக்கு வேண்டியிருக்கும்‌? எனக்குத்தான்‌. 
இந்த மாதிரி குடும்பம்‌ நடத்தறதை விட... 

“என்னை என்ன பண்ணச்‌ சொல்றே?” 
'பிராம்மணார்த்தத்தை நம்பிக்‌ குடும்பம்‌ நடத்த 
முடியுமா? ஒரு கடையிலே போய்க்‌ கணக்கு எழுதறது. 
“எவண்டி வேலை தரேங்கிறான்‌? நான்‌ கணக்கு 
எழுதமாட்டேன்னு சொன்னேனா?” 

“அம்பது வயசு வரையிலும்‌ வேலை செய்யாம 
உட்கார்ந்திட்டு, “இப்போ வேலை தா!'ன்னா எவன்‌ 


தருவான்‌? நம்ம அதிர்ஷ்டம்‌ யாராத்திலேயும்‌ ஒரு 
மாசத்துக்கு சிரார்த்தம்‌ கிடையாது. 

“விசாரிச்சுட்டியா?” 

“ஆமாம்‌. வீடு வீடா போய்‌ “உங்காத்திலே எப்போ 
சிரார்த்தம்‌'னு விசாரிச்சேன்‌. கேக்கறதைப்‌ பாரு. 
அன்னிக்குக்‌ குப்பு வாத்தியார்‌ வந்தார்‌, சொன்னார்‌.” 
“சர்‌. அது கிடக்கட்டும்‌. இப்போ எப்படி ஸ்நானம்‌ 
பண்றது” 

“தம்பி ஆம்படையாளைக்‌ கேளுங்கோ. தினம்‌ 
துவைக்கிற கல்‌ மேலே அவ கயத்தை வச்சிருப்பா. 
இன்னிக்கு நாம எடுத்துடப்‌ போறோமேன்னு மகராசி, 
உள்ளே கொண்டு போயிட்டா.” 

அப்பொழுது அவனுடைய தம்பியின்‌ மனைவி, 
கயிற்றைத்‌ துவைக்கிற கல்லின்‌ மீது “தொப்பென்று 
கொண்டு போட்டு விட்டு உள்ளே போனாள்‌. 
“பார்த்தளோன்னோ, எப்படி கொண்டு போடுறான்னு? 
நீங்க இங்கே குளிக்கவேணாம்‌. குளத்துக்கே போய்‌... 
“வெக்கம்‌ மானம்‌ பாத்தா நம்மாலே இருக்க முடியுமோடி? 
எல்லாத்தையும்‌ எப்பவோ துடைச்சு எறிஞ்சாச்சு' என்று 
சொல்லிக்கொண்டே கயிற்றை ராட்டினத்தில்‌ 
மாட்டினான்‌ ராஜப்பா. 

நாலு வேலி “மிராசு ராஜகோபால்‌ அய்யங்கார்‌ தமது 
பேரன்‌ மற்றவர்களுடைய பிதுர்க்களின்‌ பிரதிநிதியாக 
இருந்து அவர்களுடைய பசியைத்‌ தீர்த்து வைப்பான்‌ 
என்று எதிர்பார்த்திருப்பாரா? அல்லது அவனுடைய 
அப்பாதான்‌ இதை நினைத்துப்‌ பார்த்திருப்பாரா? 
பார்க்கப்‌ போனால்‌ அவனுடைய இப்பொழுதைய 
“உத்தியோகம்‌: அவனுக்கே ஆச்சரியத்தைத்‌ தருகிற 
விஷயம்‌. அம்மா போனபிறகு வயிற்றுப்‌ பிரச்னை 
எழுந்தபோது குப்பு வாத்தியார்தான்‌, அவனை இந்தத்‌ 
தொழிலில்‌ ஈடுபடுத்தினார்‌. இதற்காக அவன்‌ “வேஷம்‌” 
தரிக்க வேண்டியது அவசியமானது. கிராப்பு போய்‌, 
குடுமி வந்தது. தட்டுச்சுற்று போய்ப்‌ பஞ்சக்கச்சம்‌. 
நெற்றியில்‌ பளிச்‌'சென்று நாமம்‌. அவனுடைய 


தம்பிக்கு ஆரம்பத்தில்‌ இது பிடிக்கவில்லை. ஆனால்‌ 
ஆட்சேபித்தால்‌ தன்னைப்‌ பாதிக்குமோ என்று பயந்து 
பேசாமலிருந்துவிட்டான்‌. 

ராஜப்பா ஸ்நானம்‌ செய்துவிட்டு உள்ளே போனபோது, 
ருக்கு சமைத்துக்கொண்டிருந்தாள்‌. 

“என்ன தளிகை?” என்று கேட்டான்‌ ராஜப்பா. 

“சாதம்‌ ஆயிடுத்து. நேத்தி சாத்தமது இருக்கு. அப்பளம்‌ 
காய்ச்சப்‌ போறேன்‌.” 

காப்பிக்கு வழி உண்டா?” 

ருக்கு காப்பி டப்பாவைக்‌ கவிழ்த்துக்‌ காட்டினாள்‌. 
“நான்‌ அப்பளாம்‌ காய்ச்சறேன்‌. நீ போய்‌ குப்பு 
வாத்தியார்‌ ஆத்திலேர்ந்து...' 

“நான்‌ ஒத்தர்‌ ஆத்துக்கும்‌ போய்க்‌ காப்பிப்‌ பொடி 
வாங்கிண்டு வரமாட்டேன்‌.” 

காப்பி குடிக்காம என்னமோ மாதிரி இருக்குடி.' 
“அப்புறம்‌ இன்னோராத்துக்குப்‌ போய்‌ சர்க்கரை 
வாங்கிண்டு வரணும்‌. அதுக்கு நீங்களே போய்‌ 
யாராத்துலயாவது காப்பி குடிச்சுக்குங்கோ. நீங்க 
அப்பளம்‌ காய்ச்ச வேணாம்‌. நானே காய்ச்சிடறேன்‌.' 
ராஜப்பாவுக்கு ஒரே எரிச்சலாக இருந்தது. யார்‌ மீது 
கோபித்துக்‌ கொள்ள முடியும்‌? 

காப்பி குடிக்க வேண்டுமென்ற ஆவேசம்‌ அவனுள்‌ 
எழுந்தது. வெளியே போனால்‌ யாராவது அகப்பட 
மாட்டார்களா? 

அபிராமி மாமி வீட்டுக்குப்‌ போய்‌, “வைதேகி 
வந்திருக்காளான்னு விசாரிக்க வந்தேன்‌” என்று 
கேட்டுவிட்டுக்‌ கொஞ்ச நேரம்‌ அங்கு தயங்கிக்கொண்டே 
நின்றால்‌, காப்பி கிடைக்கக்கூடும்‌. ரிடையர்டு 
எஞ்சினியர்‌ ராமதேசிகன்‌ வீட்டுக்குப்‌ 
போகலாமென்றால்‌, அவர்‌ பெண்ணுடன்‌ சீராட 
கும்பகோணம்‌ போயிருக்கிறார்‌. காலத்தை அனுசரித்துக்‌ 
கோயிலில்‌ பெருமாளுக்குக்‌ காலையில்‌ காப்பி 
நைவேத்தியம்‌ பண்ணக்கூடாதா? ஸ்ரீரங்கத்தில்‌ 
ரங்கநாதருக்கு ரொட்டி தருகிறார்கள்‌. இந்த ஊர்ப்‌ 


பெருமாளுக்கு காப்பி குடிக்கும்‌ ஒரு நாச்சியார்‌ 
இருந்திருந்தால்‌, எவ்வளவு நன்றாக இருக்கும்‌? 
கோயிலில்‌ தினம்‌ காப்பிப்‌ பிரசாதம்‌ கிடைத்திருக்கும்‌. 
“நீங்க சாப்பிடப்‌ போறேளா இப்போ?” என்று கேட்டாள்‌ 
ருக்கு. 

“அதுக்குள்ளேயுமா? நான்‌ கொஞ்சம்‌ வெளியிலே 
போயிட்டு வரேன்‌.” 

ராஜப்பா வீட்டைவிட்டு வெளியில்‌ வந்து தெருவின்‌ இரு 
திசைகளிலும்‌ நோக்கினான்‌. காப்பிக்கு வழி உண்டா 
என்பதுதான்‌ அவனுடைய மகத்தான பிரச்னை. 

பஸ்‌ ஸ்டாண்டுக்குப்‌ போனால்‌ யாராவது 
தென்படக்கூடும்‌. 

பஸ்‌ ஸ்டாண்டில்‌ நல்ல கூட்டம்‌. கல்யாண நாளில்லை. 
இத்தனை பேர்‌ எங்கு வருகிறார்கள்‌. எங்கு போகிறார்கள்‌ 
என்று தோன்றியது ராஜப்பாவுக்கு. 

மாணிக்கத்தின்‌ பழக்கடையில்‌ கணவன்‌, 
மனைவியுமாக இரண்டு பேர்‌ 
நின்றுகொண்டிருந்தார்கள்‌. கணவனுக்குத்‌ தன்‌ 
வயசுதான்‌ இருக்குமென்று ராஜப்பாவுக்குப்‌ பட்டது. 
தடித்த பிரேம்‌ போட்ட கண்ணாடி. ஜரிகை வேட்டி, 
அங்கவஸ்திரம்‌, காலில்‌ போட்டிருந்த செருப்பைப்‌ 
பார்க்கும்போது வடக்கேயிருந்து வந்திருப்பவன்‌ போல்‌ 
பட்டது. அவன்‌ மனைவிக்கு நாற்பது வயசிருக்கலாம்‌. 
பட்டுப்‌ புடைவை. ஓடிசலாக இருந்தாள்‌. கையில்‌ பை, 
அவளும்‌ கண்ணாடி அணிந்திருந்தாள்‌. 

ராஜப்பா அவர்களை நோக்கிச்‌ சென்றான்‌. 

“ரூபாய்க்கு எட்டுப்‌ பழம்‌ கொடுப்பா! என்று கணவன்‌, 
மாணிக்கத்திடம்‌ பேரம்‌ பேசிக்கொண்டிருந்தான்‌. 
“கட்டுப்படியாகாதுங்க. ஏழு படம்னு எடுத்துக்குங்க.” 
என்றான்‌. 

“என்னடா மணிக்கம்‌, ஊருக்குப்‌ புதுசுன்னு ஏமாத்தப்‌ 
பாக்கறியா? டஜன்‌ ஒரு ரூபாய்னு சிரிப்பா சிரிக்கறது 
பழம்‌” என்று கடைக்காரனிடம்‌ சொல்லிவிட்டுக்‌ 
கணவனைப்‌ பார்த்துப்‌ புன்னகை செய்தான்‌ ராஜப்பா. 


“வாய்யா. நீ எப்போய்யா காசு கொடுத்துப்‌ பளம்‌ 
வாங்கிச்‌ சாப்பிட்டிருக்கே? பெரிய நியாயமில்ல பேச 
வந்துட்டாரு” என்றான்‌ மாணிக்கம்‌. 

ஜரிகை வேட்டிக்காரன்‌ ராஜப்பாவை சிறிது நேரம்‌ 
உற்றுப்‌ பார்த்தான்‌. எதற்காக அவன்‌ தன்னை அப்படிப்‌ 
பார்க்கிறான்‌ என்று ராஜப்பாவுக்குப்‌ புரியவில்லை. 
கொஞ்சம்‌ சங்கடமாகவும்‌ இருந்தது. 

“உங்க பேரு?” என்று கேட்டான்‌ ஜரிகை வேட்டிக்காரன்‌. 
“ராஜப்பா.” 

“நினைச்சேன்‌. மை காட்‌, இது என்னடா வேஷம்‌? 
பஞ்சக்கச்சம்‌ நாமம்‌, குடுமி?” 

ராஜப்பாவுக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. 

“தெரியலியாடா என்னை? உத்துப்‌ பார்றா.” 

ராஜப்பா நினைவைத்‌ துழாவினான்‌. ஒன்றும்‌ 
பொறிதட்டவில்லை. 

“ஆச்சாபுரம்‌ அனந்துன்னு சொன்னா போறுமா? என்று 
கேட்டுக்‌ கொண்டே அவன்‌ ராஜப்பாவின்‌ தோளில்‌ 
கையை வைத்தான்‌. 

“அனந்துவா? நீங்க, எங்கேயோ வடக்கே...” 

“கரெக்ட்‌. டில்லியிலே இருக்கேன்‌. இவதான்‌ என்‌ 
ஆம்படையா, சரோஜா. அது கிடக்கட்டும்‌, என்னடா 
“நீங்க” போட்டுப்‌ பேசறே? வருஷம்‌ போனாலும்‌ சிநேகிதம்‌ 
போயிடுமா?' 

அனந்து! இத்தனை உரிமையுடன்‌, பழைய நட்பை 
உணர்ச்சிப்‌ பூர்வமாக நினைத்து இவனால்‌ பேச 
முடிகின்றதே, தன்னால்‌ முடியுமா? அனந்துவின்‌ மாமா 
சவுக்குத்‌ தோப்பு நாராயண அய்யங்காருக்கு இந்த 
ஊர்தான்‌. மேலத்‌ தெருவில்‌ இருந்தார்‌. இப்பொழுது 
அவர்‌ காலம்‌ ஆகி, பிள்ளைகளும்‌ ஆளுக்கொரு 
திசையாகப்‌ போய்விட்டார்கள்‌. அப்பொழுதெல்லாம்‌ 
அனந்து, விடுமுறைக்கு இங்கு வந்துவிடுவான்‌. 
அனந்துவுக்கு சினிமா என்றால்‌ ஒரே பைத்தியம்‌. 
சினிமாவில்‌ சேர்ந்துவிடப்‌ போவதாகச்‌ சொன்னான்‌. 
இப்பொழுது என்ன செய்கிறான்‌? 


“பாத்துக்கோ சரோஜா, இவன்தான்‌ சின்ன வயசிலே 
என்னோட பெஸ்ட்‌ ஃப்ரெண்ட்‌. ஆத்தங்கரைக்குப்‌ போய்‌ 
ஒண்ணா சிகரெட்‌ பிடிப்போம்‌. அப்புறம்‌ ராத்திரி ஆட்டம்‌ 
சினிமா. உடம்பு பூரா பவுடரைக்‌ கொட்டிண்டு மல்‌ 
ஜிப்பாவுமா அதுவுமா இருந்த இவன்‌, இப்போ பாரு, 
வேத வித்தா, நெருப்பா நிக்கறான்‌. உலகத்திலே 
என்னென்ன அதிசயமெல்லாம்‌ நடக்கிறது பாரு!” என்று 
அனந்து தன்‌ மனைவியிடம்‌ 
சொல்லிக்கொண்டிருந்தான்‌. 

“நீ...ங்‌...க.. நீ என்ன செய்யறே இப்போ?” என்று கேட்டான்‌ 
ராஜப்பா. 

“என்ன செய்யறேன்‌, வயத்துப்‌ பொழப்புக்கு ஒரு 
கம்பெனியிலே இருக்கேன்‌. நாலு காசு சம்பாதிக்க 
என்னென்ன அக்கிரமமெல்லாம்‌ பண்ணணுமோ, 
அதெல்லாம்‌ பண்ணிண்டிருக்கேன்‌. உன்னைப்‌ 
பார்த்தா பொறாமையா இருக்குடா ராஜப்பா. யாரையும்‌ 
ஏமாத்த வேணாம்‌. ஊரோட வாசம்‌. பெரியவா எழுதி 
வச்ச மந்திரம்‌, சோறு போடறது. நீ வாத்தியாராத்தானே 
இருக்கே? நீ சொல்லாட்டாலும்‌ உன்‌ வேஷம்‌ சொல்றதே! 
மஞ்ச சூர்ணம்‌, முகத்தில்‌ தேஜஸ்‌..' 

“நன்னாயிருக்கு நீங்க இப்படித்‌ தெருவிலே நின்னுண்டு 
பேசறது. ரூமுக்குப்‌ போய்ப்‌ பேசிக்கலாம்‌, வாங்கோ!” 
என்றாள்‌ சரோஜா. 

“ரூமுக்கா?' என்று கேட்டான்‌ ராஜப்பா. 

“ஆமாம்‌. அதோ தெரியறது பாரு லாட்ஜ்‌. அங்கேதான்‌ 
இருக்கேன்‌. நீ இங்கே இருக்கிறது எனக்குத்‌ தெரியாம 
போச்சேடா. இல்லாட்டா, “ஜாம்‌ ஜாம்‌'னு உங்காத்திலேயே 
வந்து தங்கியிருப்பேனே. இந்தாய்யா கடைக்காரரே! 
ரெண்டு டஜன்‌ பழம்‌ எடு. உன்னாலேதான்‌ நம்ம பழைய 
சிநேகிதனைப்‌ பார்க்கக்‌ கொடுத்து வச்சுது' என்று 
பேசிக்கொண்டே போனான்‌ அனந்து. 

அறைக்குச்‌ சென்றதும்‌ ராஜப்பா கேட்டான்‌: “நீ எப்படி 
இந்த ஊர்ப்‌ பக்கம்‌ வந்தே?' 

“சொன்னா நம்பமாட்டே. நான்‌ சவுத்துக்கு வந்து பத்து 


வருஷமாறது. என்‌ ஆம்படையா டில்லியிலேயே 
பொறந்து வளர்ந்தவ. வேட்டாமும்‌ டில்லியாயிடுத்து. 
எனக்கும்‌ இங்கே யாருமில்லே, இந்தப்‌ பக்கம்‌ வர 
அவசியமே இல்லாமப்‌ போயிடுத்து. அப்படி வந்தாலும்‌, 
மெட்ராசுக்கு வந்து திரும்பிடுவேன்‌. இப்பத்தான்‌ இந்த 
ஊரிலே நாம சின்ன வயசிலே இருந்திருக்கோமே, 
சரோஜாவுக்கும்‌ சுத்திக்‌ காமிக்கலாம்னு வந்தேன்‌. இந்த 
ஊருக்கு வந்தவுடனே உன்‌ நினைவு வராமவில்லே. 
ஆனா நீ எங்கே இருக்கேன்னு யாருக்குத்‌ தெரியும்‌? 
உன்னை இங்கே பாக்கப்‌ போறோம்னு நான்‌ சத்தியமா 
நினைச்சுக்கூடப்‌ பார்க்கலேடா. அதுவும்‌ இந்தக்‌ 
கோலத்திலே... “கோலம்‌'னு தப்பா சொல்லலே. 
உன்னைப்‌ பார்த்தா பெருமையா இருக்கு. அது 
கிடக்கட்டும்‌, உனக்குக்‌ கல்யாணம்‌ எங்கே, யாரு 
பொண்ணு, உனக்கு எத்தனை குழந்தைகள்‌?' 

“என்‌ ஆம்படையாளுக்கு வடுவூட்‌. குழந்தைகளுக்கு 
குறைச்சலில்ல்லே. மூணு பொண்ணு. எல்லாம்‌ 
கல்யாணத்துக்கு நிக்கறது. 

“மூணு பொண்ணு என்னடா பெரிய குழந்தைகள்‌? “ஜாம்‌ 
ஜாம்‌'னு கல்யாணம்‌ ஆயிடறது. பகவத்‌ பிரீதி இருந்தா 
எதுதான்‌ நடக்காது? எனக்கு ஒரே பிள்ளை. 
அமெரிக்காவிலே டாக்டரா இருக்கான்‌. ஒரு பொண்ணு 
இருந்தா நன்னாத்தான்‌ இருந்திருக்கும்‌. ஆனா இந்த 
விஷயத்திலே பகவான்‌ எனக்கு அனுக்கிரகம்‌ 
பண்ணலே” 

“என்ன நீங்க பேசிண்டே இருக்கேளே, அவரை 
ஒண்ணும்‌ சாப்பிடச்‌ சொல்லாம? காப்பி குடிக்கிறேளஸா?' 
என்று கேட்டாள்‌ சரோஜா. 

“அடச்‌ சீ! டில்லிக்காரின்னு காமிச்சுட்டியா.... வேதவித்தா 
நிக்கறான்‌. கண்ட கண்ட ஓட்டல்லேந்து காப்பி 
குடிப்பானா? இவ சொல்றதெல்லாம்‌ டில்லியிலே 
நடக்கும்‌. என்‌ ஊர்‌ வைதீகாளைப்‌ பத்தி எனக்குத்‌ 
தெரியுண்டி. பாலுக்குத்‌ தோஷமில்லே, குடிக்கிறியா?” 
“வேணாம்‌.' - ராஜப்பாவின்‌ குரல்‌ பலகீனமாய்‌ ஒலித்தது. 


'பாத்தியாடி? பால்கூடக்‌ குடிக்க மாட்டேங்கிறான்‌. அந்தக்‌ 
காலத்து ராஜப்பாவான்னு இருக்கு. வேதம்‌ படிச்சா 
என்ன கட்டுப்பாடு வந்துடறது பாத்தியா? ராஜப்பா, உன்‌ 
மாதிரி அத்தியயானம்‌ பண்ணவாளைளப்‌ பாத்தா, 
கால்லே விழுந்து சேவிக்கணும்‌ போலிருக்குடா. நிஜமாச்‌ 
சொல்றேன்‌. சமஸ்கிருத மந்திரத்தைப்‌ படிச்சவா 
சொல்லிக்‌ கேக்கணும்னு எனக்குக்‌ கொள்ளை ஆசை. 
மல்லியிலே பள்ளிக்கூடத்திலே ஒரு சமஸ்கிருத 
வாத்தியார்‌ இருக்கார்‌. நம்மடவர்‌. ஸ்ரீநிவாச வரதன்னு 
பேரு. மந்திரம்‌ சொன்னார்னா கணீர்னு இருக்கும்‌. 
அவரை அடிக்கடி ஆத்துக்கு வரச்‌ சொல்லி, புருஷ 
சூக்தம்‌ சொல்லச்‌ சொல்வேன்‌. ஒரு தடவைக்குப்‌ பத்து 
ரூபா தட்சிணை, சாப்பாடு. அவருக்குக்‌ கனகாபிஷேகம்‌ 
செய்யலாம்‌, நியாயமா பாக்கப்‌ போனா. ஆனா 
என்னாலே முடிஞ்சது இவ்வளவுதான்‌. தொழிலுக்காக 
நாம எவ்வளவோ தப்புகாரியம்‌ பண்றோம்‌. அதுவும்‌ 
நாம எவ்வளவோ தப்புகாரியம்‌ பண்றோம்‌. அதுவும்‌ 
என்‌ மாதிரி தொழில்லே இருந்தா கேக்க வேணாம்‌. 
இதுக்கு உன்‌ மாதிரி வேதம்‌ படிச்சவாளைக்‌ கூப்பிட்டு 
கவுரவம்‌ பண்றது ஒரு வகையான பிராயச்சித்தம்னு 
வேணுமானலும்‌ வச்சுக்கோ.” 

“வாய்‌ ஓயாம நீங்களே பேசிண்டிருக்கேளே! அவரைக்‌ 
கொஞ்சம்‌ பேச விடுங்கோ...” என்றாள்‌ சரோஜா. 
“ஆமாமாம்‌. பேச ஆரம்பிச்சேன்னா ஓய மாட்டேன்‌. என்‌ 
தொழில்‌ அப்படி. நீ கொஞ்சம்‌ சாம வேதம்‌ சொல்லேன்‌. 
கேக்கணும்னு ஆசையா இருக்கு.” 

“என்னை டில்லிக்காரின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ 
இப்படி அவரைப்‌ போய்க்‌ கேக்கறது நன்னாயிருக்கா? 
வேதம்‌ சொல்ல வேளை, இடமெல்லாம்‌ கிடையாதா?” 
என்றாள்‌ சரோஜா. 

“எனக்கிருக்கிற ஆதங்கத்திலே பேத்திண்டே போறேன்‌. நீ 
சொல்றது சரிதான்‌, சரோஜா. ராஜப்பா, புறப்படு. 
உங்காத்துக்குப்‌ போவோம்‌. உன்‌ ஆம்படையா, குழந்தை 
எல்லாரையும்‌ பாக்கணும்‌ போலிருக்கு. எங்களுக்கு 


இன்னிக்கு உங்காத்திலேதான்‌ சாப்பாடு. இந்தா, 
பழமாவது சாப்பிடு. காப்பியோ பாலோ வேற எதுவும்‌ 
தொடமாட்டேங்கிறே.” 

'திடுதிப்னு உங்காத்திலே சாப்பிட வரோம்னா என்ன 
அர்த்தம்‌? பாவம்‌ அவரோட ஆம்படையா என்ன 
செய்வா? ஆத்திலே என்ன செளகரியமோ, ஒண்ணும்‌ 
தெரியாம இப்படிப்‌ பேசினா...” என்றாள்‌ சரோஜா. 

“இது டில்லியில்லேடி, தெரிஞ்சுக்கோ! டில்லியிலேதான்‌ 
ஒத்தருக்கு சாப்பாடுன்னாலும்‌ அரை வயத்துச்‌ 
சாப்பாடு. இங்கெல்லாம்‌, கூட ரெண்டு பேர்‌ 
சாப்பிடறதுக்குத்‌ தயாரா சமைச்சி வச்சிருப்பா. என்‌ 
ஊரைப்பத்தி எனக்குத்‌ தெரியாதா? உன்னை 
எதுக்காகக்‌ கூட்டிண்டு வந்தேன்‌ தெரியுமா? என்‌ ஊர்‌ 
பெருமையைக்‌ காட்டத்தான்‌. சின்ன வயசிலே, 
இவாத்திலே எத்தனை தடவை சாப்பிட்டிருக்கேன்‌ 
தெரியுமா? இவனோட அம்மா ஒரு ஊறுகா போடுவா, 
அதுக்குப்‌ பேர்‌ என்னடா ராஜப்பா? எஸ்‌. 
மாகாளிக்கிழங்கு. மூட்டைப்‌ பூச்சி வாசனையா 
இருக்குமே. வாயிலே போட்டா என்ன ருசியா இருக்கும்‌ 
தெரியுமா? உங்கப்பா பெரிய சாப்பாட்டுப்‌ பிரியர்‌. 
பக்தர்னு சொல்லணும்‌, அப்படித்தானே?” 

அப்பா சாப்பாட்டுப்‌ பக்தர்தான்‌. தாத்தா 
வைத்துவிட்டுப்‌ போன நிலத்தையெல்லாம்‌ சாப்பிட்டே 
தீர்த்தார்‌. இவன்‌, சாப்பாட்டை நினைத்துக்கொண்டு 
வீட்டுக்கு வருகின்றேன்‌ என்கிறானே, இந்த 
நிலைமையை எப்படி சமாளிப்பது? இந்த ஊரைப்‌ 
பற்றிய அவனுடைய முப்பத்தைந்து வருடத்திய 
ஆதாரமான நினைவுக்குப்‌ பங்கம்‌ வரக்கூடாது என்ற 
பிடிவாதத்துடன்‌, ஆவேசம்‌ வந்தவன்‌ போல்‌ பேசுகிறான்‌. 
அவனுடைய இளமைப்‌ பருவ உலகத்தைக்‌ 
காட்டுவதற்காக மனைவியையும்‌ அழைத்துக்‌ கொண்டு 
வந்திருக்கிறான்‌. தன்‌ வீட்டு நிலைமையைப்‌ பற்றித்‌ 
தெரிந்தால்‌ இவனுக்கு எவ்வளவு ஏமாற்றமாக இருக்கும்‌! 
தனக்கு இப்பொழுது காப்பிக்குக்கூட வழியில்லை. 


ஊருக்குப்‌ புதியவர்கள்‌ போல்‌ இருந்தார்களே, 
கோயிலையும்‌ குளத்தையும்‌ சுற்றிக்‌ காண்பித்து 
காப்பிக்கு வழி பண்ணிக்‌ கொள்ளலாம்‌ என்று தான்‌ 
போட்ட திட்டம்‌, கிணறு வெட்டப்‌ பூதம்‌ போல்‌ 
ஆகிவிட்டதே! இவனிடமிருந்து எப்படி தப்பித்துக்‌ 
கொள்வது? 

புருஷ சூக்தமாம்‌. சாம வேதமாம்‌. யாருக்குத்‌ தெரியுமாம்‌ 
இவையெல்லாம்‌? அது கிடக்கட்டும்‌. படிப்பு எதற்காக? 
பணமுள்ளவனிடம்‌ விலையாவதற்காகவா? இவன்‌ 
சம்பாதிப்பதற்காகத்‌ தப்புத்தண்டா செய்வானாம்‌. 
பிராயச்சித்தம்‌ செய்ய ஒரு பிராம்மணன்‌, வேதமந்திரம்‌ 
எல்லாம்‌! அநியாயத்துக்கு துணை போக! நான்‌ 
எவ்வளவோ தேவலை இவனுக்கு! வேஷத்திலே எது 
ஒசத்தி வேஷம்‌, தாழ்த்தி வேஷம்‌! 

“என்ன ராசப்பா போகலாமா, உங்காத்துக்கு?' என்றான்‌ 
அனந்து. 

“சொல்லாம கொள்ளாம சாப்பிடப்‌ போக வேண்டாம்‌. 
போய்‌ பாத்துட்டு வருவோம்‌. வேணும்னா, காப்பி 
குமச்சிட்டு....” 

அனந்து இடைமறித்தான்‌. “என்னை கரெக்ட்‌ 
பண்ணிட்டு என்னடி நீயே சொல்றே, வேதவித்து 
அவாத்திலே காப்பி குடிப்பாளா?” 

ராஜப்பாவால்‌ பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. 
உண்மையை அவர்கள்‌ சந்திக்க வேண்டிய நேரம்‌ 
வந்துவிட்டது. 

“தோ பாரு, அனந்து! நான்‌ வேதவித்துமில்லே, ஒரு 
மண்ணாங்கட்டியுமில்லே. வேதவித்து வேணும்னா நீ 
வேத காலத்துக்குத்‌ தான்‌ போகணும்‌. முதல்லே நான்‌ 
கேக்கறதை முதல்லே கொடு, அப்புறம்‌ எல்லாத்தையும்‌ 
விவரமா சொல்றேன்‌.” 

அதிர்ச்சி அடைந்த அனந்து பலகீனமான குரலில்‌ 
கேட்டான்‌. “என்ன வேணும்‌?' 

“ஒரு கப்‌ காப்பி.” 


SRR RR RRR 


01.முங்கில்‌ குருத்து : 
திலீப்குமார்‌ 


கொலம்பஸ்‌ அமெரிக்காவைக்‌ கண்டுபிடிப்பதற்கு 
முன்பே கோவையிலிருந்த தையல்‌ கடைகளில்‌ 
வாரக்கூலி முறை அமல்படுத்தப்பட்டிருந்தது. 
திரு.கிருஷ்ணாஜிராவ்‌ கடையிலும்‌ அப்படித்தான்‌. 

வாராவாரம்‌ வியாழக்கிழமை தட்டி-பாஸ்‌ தயவில்‌ 
குலேபகாவலி”, “குலமகள்‌ ராதை” போன்ற ஒப்பற்ற 
“திரைக்காவியங்களை: இரண்டாவது ஆட்டம்‌ 
பார்த்துவிட்டுக்‌ கனவுக்கன்னிகளின்‌ திரட்சிகளை 
மனத்திற்குள்‌ ஆலிங்கனம்‌ செய்து, லுங்கியைக்‌ 
கறைபடியச்‌ செய்து கெட்டுப்போய்ய்்வ விக்‌ 
கொண்டிருந்த அநேகம்‌ கடைப்‌ பையன்களைப்‌ 
போலத்தான்‌ நானும்‌. அண்ணன்‌ சென்னைக்கு 
ஓடித்தொலைத்தாயிற்று. அக்காவை நீலகிரியில்‌ ஒரு 
எஸ்டேட்‌ மானேஜருக்குத்‌ தாரை வார்த்தாகிவிட்டது. 
அக்காவின்‌ அழகு அவளுக்குக்‌ கொஞ்சம்‌ 
அதிர்ஷ்டத்தையும்‌ கூட்டிக்‌ கொடுத்தது. தம்பிக்கு 
ஐம்பது ரூபாயில்‌ ஒரு ரெடிமேட்‌ ஃபாக்டரியில்‌ வேலை. 
எனக்குத்‌ திரு கிருஷ்ணாஜிராவ்‌ கடையில்‌. 

தறிநெய்கிற தேவாங்கச்‌ செட்டிமார்கள்‌ அதிகமாகப்‌ 
புழங்குகிற தியாகராஜ புதுவீதியில்‌ இட்லி விற்கும்‌ ஒரு 
விதவைச்‌ செட்டிச்சியின்‌ வீடு. கட்டடவியலுக்குக்‌ 
களங்கம்‌ கற்பிக்கிற ஒரு வினோதமான கர்ப்பக்ரஹம்‌ 
அது. இருளைக்‌ கிழித்து உள்ளே நுழைந்தால்‌, இருபத்தி 
நாலு வயதில்‌ அப்பாவை இழந்த அம்மா 


வெள்ளையணிந்து கோட்டுருவமாய்ச்‌ சமைந்து 
காணப்படுவாள்‌. ஆஜானுபாகுவாயிருந்த அப்பா மூல 
வியாதி முற்றி ஆசனவாயிலிருந்து ரத்தம்‌ கசியக்கசியக்‌ 
கதறிய அந்தக்‌ கடைசிக்‌ கதறல்‌ என்‌ நாலு வயது 
மனத்தில்‌ வடுவாய்ப்‌ பதிந்துவிட்டது. அந்த நாட்களில்‌ 
அம்மாவின்‌ அழுகுரல்‌ கூரையிலிருந்து அடிபட்டுச்‌ 
சரியும்‌ காகத்தின்‌ மழுங்கின கரைதலைப்‌ போல்‌ 
இருக்கும்‌. இன்றும்‌ அக இரைச்சலற்ற அமைதியான 
இரவுகளில்‌ அந்தக்‌ குரல்‌ எப்போதாவது உயிர்த்தெழும்‌. 

திரு கிருஷ்ணராஜி ராவ்‌ மராத்தியர்‌. குள்ளம்‌, குண்டு 
நிறைய கெட்ட வார்த்கைகள்‌ பேசுவார்‌. நிறையக்‌ 
குடிப்பார்‌ என்றாலும்‌ தொழிலில்‌ படுகில்லாடி. இதன்‌ 
விளைவாகவே வெள்ளைக்கார கலெக்டர்களுக்கும்‌ 
அதிகாரிகளுக்கும்‌ மிகவும்‌ நெருக்கமானவராக ஒரு 
காலத்தில்‌ திகழ்ந்தார்‌. மல்யுத்த வீரன்‌ கிங்காங்குக்கு 
“சூட்‌” தைத்து அதன்‌ கச்சிதத்தில்‌ அந்த மாவீரன்‌ 
மயங்கி, உற்சாகத்தில்‌ திரு ராவை, குழந்தையைத்‌ 
தூக்குவதுபோல்‌ தலைக்கு மேல்‌ உயர்த்திக்‌ கொஞ்சி 
விட்டுப்‌ போனதும்‌, பெருந்தலைவர்‌ காமராஜர்க்குக்‌ 
கதர்ச்சட்டை தைத்துக்‌ கொடுத்ததும்‌ இவரது நீண்ட 
தொழில்‌ வாழ்க்கையில்‌ மறக்க முடியாத நிகழ்வுகள்‌. 

அந்த நாட்களில்‌ இவர்‌ சம்பாதித்த பணம்‌ ஏராளம்‌! 
சினிமா எடுத்துத்‌ தோற்றுப்போனது போக மிச்சத்தைப்‌ 
போத்தனூரின்‌ ஆங்கிலோ - இந்தியப்‌ பரத்தைகளிடம்‌ 
கரைத்துவிட்டார்‌. இப்போது, காலேஜ்‌ காண்ட்ராக்டிலும்‌, 
கிழடாய்ப்‌ போய்விட்ட இவரது இளம்‌ 
வாடிக்கையாளர்களின்‌ தயவிலும்‌ வண்டி ஓடிக்‌ 
கொண்டிருக்கிறது. 

சுபிட்சத்திலிருந்து தரித்திரத்திற்குச்‌ சரிந்த திரு 
ராவின்‌ வீடு, தையற்கடை, நவாப்‌ ஹகீம்‌ ரோடின்‌ 
கோடியில்‌ ஒரு சினிமாக்‌ கொட்டகைக்கு எதிரில்‌ 
இருந்தது. மேஜை, நாற்காலிகள்‌, “கெளண்டர்கள்‌”, 
தையல்‌ இயந்திரங்கள்‌ அனைத்துமே நவீனமற்றுச்‌ 
சிதைந்து பழமை பகரும்‌. ஒரு கம்மிய இருள்‌ 


கடைக்குள்‌, எப்போதும்‌. 

செவ்வகமாயிருந்த கடையின்‌ பின்பகுதியை வீடாக 
உபயோகித்துக்‌ கொண்டிருந்தார்‌ திரு,ராவ்‌. ஒரு 
குமாரனையும்‌ மூன்று குமாரத்திகளையும்‌ திரு 
ராவுக்காகப்‌ பெற்றுத்தந்த திருமதி லக்ஷ்மிபாய்‌ 
கொள்ளை அழகாக இல்லாவிட்டாலும்‌ தளராத 
உடம்புக்காரி. நல்ல உடம்பு. நாற்பத்து மூன்று 
வருஷங்களை விழுங்கிவிட்டு முப்பதாய்‌ காட்டுகிற 
வசீகரம்‌. திரு ராவ்‌ குடித்து விட்டு இவளை அறைந்தும்‌ 
குத்தியும்‌ அவள்‌ இடது காது செவிடாகி இருந்தது. மூத்த 
பெண்‌ சுமித்ரா பியுசி படித்துக்கொண்டு, 
“சிமெண்ட்டா'ல்‌ மெழுகின, “பாவ” மில்லாத முகத்துடன்‌, 
மதிய வேளைகளில்‌ பாவாடை விலகி, கால்கள்‌ 
தெரியக்‌ கிடப்பாள்‌. (வீட்டுக்குள்ளிருந்த தொலைபேசி, 
திரு.ராவ்‌ இல்லாத சமயமொன்றில்‌ 
கிணுகிணுத்ததனால்‌ கிட்டிய தரிசனம்‌). இரண்டாவது 
பெண்‌ கெளரிக்கு வயது பதின்மூன்று. நீண்ட பெரிய 
கண்கள்‌. நீண்ட நாக்கு. அடுத்தது பையன்‌. எட்டு 
வயதில்‌ சொத்தைப்‌ பற்களுடன்‌ எல்லோரையும்‌ திட்டிக்‌ 
கொண்டுத்‌ தாவும்‌ வானரம்‌. கடைசியாய்‌ 'லட்டு' என்ற 
சுலோச்சனா. மூணு வயது.ஒரு நாளைக்கு முப்பது 
தடவை மலம்‌ கழிப்பவளாக இருந்தாள்‌. 

கோபிநாத்ராவ்‌, பத்மநாத்‌ ராவ்‌ , கோவிந்த ராவ்‌, தேஷ்‌ 
பாண்டே, ரகுநாத்‌ ராவ்‌, பாண்டுரங்க ராவ்‌, 
மல்லிகார்ஜுன ராவ்‌ என்று ஒரு ஏழை மராட்டியர்‌ 
பட்டாளத்தையே வேலைக்கு அமர்த்தியிருந்தார்‌ ராவ்‌. 
சில்லரை பண்ணுகிற சுகுமாரன்‌ (வயது 10) மலையாளி. 
கணக்குப்‌ பார்க்கிற நான்‌ குஜராத்தி. கணக்கு என்றால்‌ 
ஏதோ பெரியபெரிய பேரேடுகளைப்‌ புரட்டிப்‌ புரட்டி 
எழுதுகிற வேலை இல்லை. திரு. ராவ்‌ இல்லாத 
சமயங்களில்‌ வசூலாகும்‌ பணத்தைக்‌ கணக்கு வைத்து, 
அவர்‌ வந்து வெற்றுடம்போடு அமர்ந்து “கத்திரி” 
மார்க்கைச்‌ சப்தத்துடன்‌ உறிஞ்சி 
ஊதிக்கொண்டிருக்கிற சுமுகமான மனநிலையில்‌ 


விவேகத்துடன்‌ கொடுத்துவிட வேண்டும்‌. என்‌ சக 
ராவ்கள்‌ தினம்‌ ஒன்று இரண்டு என்று வாங்கும்‌ 
முன்பணத்தைப்‌ பற்று எழுத வேண்டும்‌. அளவு 
எடுக்கும்‌ போது குறித்துக்கொள்ள வேண்டும்‌. 
குறித்ததைத்‌ துணியுடன்‌ ஒரு துண்டுக்‌ காகிதத்தில்‌ 
எழுதி கட்டிங்‌ மாஸ்டர்‌ கோபிநாத்‌ ராவிடம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. (கோபிநாத்‌ ராவ்‌ 50 களின்‌ இந்திப்பட 
வில்லன்களைப்‌ போல மங்கிய முகத்தில்‌ அம்மைத்‌ 
தழும்புகளோடு கண்கள்‌ ஜ்வலிக்க, பார்ப்பவர்களைக்‌ 
கலவரப்படுத்துகிற மனிதன்‌. திரு ராவுக்கும்‌ 
இவனுக்கும்‌ ஏற்படும்‌ சச்சரவுகளின்‌ போது 32ஐ 22 ஆக 
வெட்டித்‌ தள்ளிவிடுவான்‌. தான்‌ எழுதித்‌ தரும்‌ துண்டுச்‌ 
சீட்டிலும்‌ மாற்றிவிட்டு என்னையும்‌ மாட்டிவிடுவான்‌. 
பிறகு என்‌ கற்பும்‌, என்‌ அம்மாவின்‌ கற்பும்‌ திரு ராவின்‌ 
நாக்கில்‌ துவண்டு சிதைந்து பறிபோகும்‌), 

கடையில்‌, எத்தனை முறை தட்டினாலும்‌ போகாத 
தூசியைத்‌ தட்ட வேண்டும்‌. கெளரிக்கு லீவ்‌ லெட்டர்‌ 
மற்றும்‌ “எக்ஸ்கர்ஷன்‌” பற்றிய காம்போசிசன்‌ எழுதித்தர 
வேண்டும்‌. “லட்டு* வைக்‌ கொஞ்ச வேண்டும்‌. 
மிச்சமிருக்கிற நேரத்தில்‌ ஒரு கணக்குப்‌ புத்தகத்தை 
முன்னால்‌ பிரித்துப்‌ போட்டுவிட்டு மேஜைக்கு மேலே 
தொங்கும்‌ மங்கிப்‌ போன கண்ணாடியில்‌ கணக்குப்‌ 
பார்க்கிற பாவனையில்‌, முகத்தை வெறித்துக்‌ 
கொண்டிருக்கலாம்‌. 

அன்று சனிக்கிழமை. 

திரு ராவ்‌ காலையிலேயே வெளியே 
கிளம்பிவிட்மருந்தார்‌. எதிர்க்‌ கொட்டகையில்‌ 
திலகங்களில்‌ ஒருவர்‌ நடித்த புதிய திரைப்படம்‌. 
இரண்டரை மணிக்‌ காட்சிக்கு டிக்கெட்‌ 
கிடைக்காதவர்கள்‌ மாலைக்‌ காட்சிக்கு இப்போதே நிற்க 
ஆரம்பித்திருந்தார்கள்‌. 

இரட்டை வேடக்‌ கதாநாயகர்களில்‌ முதலாமவன்‌ 
தாடியும்‌, கந்தல்‌ துணியுமாக வெறிக்க, இரண்டாமவன்‌ 
ஆக்ரோஷமாகச்‌ சிங்கத்தோடு சண்டை 


போட்டுக்கொண்டிருந்தான்‌. அருகில்‌ கதாநாயகி 
சம்பந்தமே இல்லாதவள்போல்‌ பெரிய ஒற்றை மார்பைப்‌ 
பக்கவாட்டில்‌ காட்டியபடி இளித்துக்கொண்டிருந்தாள்‌. 
அந்தப்‌ புகழ்பெற்ற கதாநாயகியின்‌ மூக்கு, அவள்‌ நிஜ 
மூக்கை விட லேசாக மழுங்கியிருந்தது என்றாலும்‌ 
போஸ்டர்‌ வரைந்தவன்‌ - தமிழ்க்‌ கதாநாயகிகளுக்கு 
முலையையும்‌, தொடையையும்‌ தவிர வேறு எதுவும்‌ 
எடுப்பாக இருக்கக்‌ கூடாது என்று அறிந்த - புத்திசாலி, 
மூக்கில்‌ கோட்டை விட்டதை முலையில்‌ சரிக்கட்டி 
இருந்தான்‌. 

கோபிநாத்ராவ்‌ வாசலில்‌ நின்றபடி வேடிக்கை 
பார்த்துக்கொண்டிருந்தான்‌. கடைக்குள்‌ அமைதியாக 
இருந்தது. 

பொதுவாக இந்த நேரத்தில்‌ “ராவ்‌'கள்‌ எல்லோரும்‌ 
உற்சாகமாகப்‌ பேசிக்கொள்வார்கள்‌. தையலைப்‌ பற்றி, 
தையல்‌ இயந்திரங்களைப்‌ பற்றி, அங்கே இல்லாத 
“காஜா: எடுக்கும்‌ இயந்திரங்களைப்‌ பற்றி... இந்தப்‌ 
பேச்சுகள்‌ எங்கிருந்து துவங்கினாலும்‌ அநேகமாக 
எல்லாச்‌ சந்தர்ப்பங்களிலும்‌ பாலுணர்வு சம்பந்தப்பட்ட 
விஷயங்களிலேயே சென்று முற்றுப்பெறும்‌.- எல்லா 
இந்திய சர்ச்சைகளையும்‌ போல்‌. அன்று அது 
பற்றிக்கூட பேச ஒன்றுமில்லாததுபோல மெளனமாக 
இருந்தார்கள்‌ எல்லோரும்‌. 

அன்று வசூல்‌ பிரமாதம்‌ இல்லை. பிற்பகல்‌ மூன்று 
மணிவரை பதினைந்து ரூபாய்கூட வரவில்லை. 
இதற்குள்‌ எல்லோரும்‌ என்னிடம்‌ ஓரிரு முறை வசூல்‌ 
எவ்வளவு என்று தனித்தனியாகக்‌ கேட்டுத்‌ 
தெரிந்துகொண்டிருந்தார்கள்‌. மாலைக்குள்‌ இருநூறு 
ரூபாயாவது ஆனால்தான்‌ அனைவருக்கும்‌ கூலி தர 
முடியும்‌. ஆகும்‌ என்ற நம்பிக்கை யாருக்கும்‌ இல்லை. 

திரு ராவின்‌ ஊழியர்களுக்கு இம்மாதிரியான 
இக்கட்டுகள்‌ புதியவை அல்ல. மாதத்தின்‌ கடைசி 
வாரத்தில்‌, அநேகமாக எல்லா மாதங்களிலும்‌, இப்படி 
நடந்துவிடும்‌. சென்ற மாதம்‌ திரு ராவ்‌ பெங்களூர்‌ 


சென்றிருந்தபோது வசூலே ஆகாத ஒரு 
சனிக்கிழமையன்று திருமதி லக்ஷ்மிபாய்‌ 
எல்லோருக்கும்‌ இரண்டுலிட்டர்‌ அரிசி 
கொடுத்தனுப்பினாள்‌. ஆனால்‌ திரு ராவ்‌ 
இம்மாதிரியான அதீதச்‌ செயல்களில்‌ இறங்கமாட்டார்‌. 
இன்று பணம்‌ வராவிட்டால்‌ அரிசி கூட இல்லாமல்‌ 
வெறும்‌ கையோடு செல்லவேண்டியது நிச்சயம்‌. 
எல்லோரும்‌ கூலியைப்‌ பற்றிய பீதியில்‌ 
அரைமனத்துடன்‌ வேலை செய்து கொண்டிருந்தார்கள்‌. 
புதிதாய்க்‌ கல்யாணமானவன்‌ பத்மநாத்‌ ராவ்‌, 
தாய்வீட்டிலிருந்த தன்‌ மனைவியை அழைத்து வர, 
கூலியைத்‌ தவிர இருபது ரூபாயை முன்பணமாக 
எதிர்பார்த்தவன்‌. உற்சாகம்‌ குன்றி அடிக்கடி 
எழுந்துசென்று பீடிகுடித்துக்கொண்டிருந்தான்‌. 
எனக்கு அம்மாவின்‌ ஞாபகம்‌ வந்தது. அவள்‌ கூட 
எதிர்பார்த்துக்‌ கொண்டிருப்பாள்‌. இன்றோடு அரிசி 
தீர்ந்தது என்று மதியமே அறிக்கைவிட்டிருந்தாள்‌. 
மறுநாள்‌ அப்பாவின்‌ 'திவசம்‌: வேறு.திவசத்தன்று 
பிராமணனுக்குப்‌ போடுகிற சாப்பாடு அப்பாவைச்‌ 
சென்றடைகிறதோ இல்லையோ, இப்படி மாதக்‌ 
கடைசியில்‌ செத்துப்‌ போய்‌ கழுத்தறுத்திற்க வேண்டாம்‌ 
என்று நினைத்துக்கொண்டேன்‌. பின்‌ அதற்காக 
வருத்தப்பட்டேன்‌. தொடர்ந்து, நான்‌ பெரியவனான 
பின்‌ அப்பாவின்‌ திவசத்திற்கு ஊரையே கூட்டி 
சாப்பாடு போடவேண்டும்‌ என்று லஜ்ஜையன்று மனது 
உறுதி பூண்டது. 
அண்ணாவும்‌ கருணாநிதியும்‌ கொடி கட்டி 
ஆண்டுகொண்டிருந்த காலம்‌. தமிழக லாட்டரிக்கு 
மக்கள்‌ நாயாக அலைந்துகொண்டிருந்தார்கள்‌. அரிசி 
மட்டும்‌ மலிவாய்க்‌ கிடைத்தது. வாடையடிக்கிற பழுப்பு 
நிறத்தில்‌, ரூபாய்க்கு இரண்டு படி!. அம்மா அதற்குச்‌ 
செல்லமாக பெயர்‌ கூடச்‌ சூட்டியிருந்தாள்‌, “ரப்பர்‌ சம்பா” 
என்று. இல்லாத வேலைக்காரியையும்‌ சேர்த்து நாலு 
பேருக்கு 12 கிலோ, கோதுமை 4 கிலோ, எல்லாம்‌ சேர்த்து 


பதின்மூன்று ரூபாய்‌ சொச்சம்‌. தம்பியின்‌ முதலாளி 
முன்பணம்‌ தராத ராட்சசன்‌. என்‌ வாரக்கூலியில்‌ ரேஷன்‌ 
வாங்க வேண்டும்‌ என்பது தான்‌ வழக்கமான திட்டம்‌. 
நான்‌ வாசலைநோக்கியபடியே அமர்ந்திருந்தேன்‌ 
நிறைவேற. 

பாண்டுரங்கராவ்‌ சுகுமாரோடு பேச ஆரம்பித்தான்‌. 

எதிர்த்‌ திசையிலிருந்து தெருவைக்‌ கடந்து திரு ராவ்‌ 
வருவது தெரிந்தது. நன்றாக வெயிலில்‌ அலைந்ததால்‌ 
முகம்‌ கிழடு தட்டிய ஆப்பிள்‌ பழம்‌ போல்‌ சிவந்திருந்தது. 
அவர்‌ ஒவ்வொரு அடியை வைத்த போதும்‌ அவர்‌ 
தொந்தி குலுங்கி குலுங்கி ஆடியது. திரு ராவின்‌ 
தொந்தியானது மற்றெல்லா தொந்திகளைவிடவும்‌ 
பிரத்தியேகமானது. 

ரோமம்‌ இல்லாத மார்புக்கு கீழே, மேல்வயிற்றில்‌ 
ரகசியமாய்த்‌ துவங்கி, அமைதியாய்‌ முன்‌ எழுந்து 
அவசரமில்லாமல்‌ அரைவட்டம்‌ போட்டு, பின்‌ 
“வெடுக்‌'கென்று இறங்கிச்‌ சரிந்து மறைந்தது அது. ராஜ 
வம்சத்து அழகிகளின்‌ அழகான மார்பகங்கள்‌, 
மதுக்கிண்ண வார்ப்புகளுக்கு மாதிரிகளாய்த்‌ திகழ்ந்த 
மேற்கத்திய கதைகள்‌ நம்மில்‌ பலருக்குத்‌ தெரியும்‌. 
ஆனால்‌ வடிவ நேர்த்தி பற்றி அதிகம்‌ கவலைப்படாத 
இந்தியக்‌ குயவர்களுக்கோ, கால்பந்து 
தயாரிப்பாளர்களுக்கோ இது தெரிந்திருக்க 
நியாயமில்லை. இதன்‌ விளைவாகவே ரொம்பவும்‌ 
துரதிர்ஷ்டவசமாக திரு ராவின்‌ தொந்தி பார்ப்பாரற்றுக்‌ 
குலுங்கிக்‌ கொண்டிருந்தது. 

மற்ற ராவ்கள்‌ கவனிக்கும்‌ முன்‌ திரு ராவ்‌ 
கையிலிருந்த துணிப்பொட்டலத்தை மேஜைமேல்‌ 
போட்டபடி உள்ளே நுழைந்தார்‌. நான்‌ ஏற்கனவே 
எழுந்துவிட்டிருந்தேன்‌. 

திரு ராவ்‌ வந்ததை அறியாத பாண்டுரங்க ராவ்‌ 
தனக்குத்‌ தெரிந்த ஒரு மலையாளக்‌ கெட்ட 
வார்த்தைக்குச்‌ சுகுமாரிடம்‌ அர்த்தம்‌ கேட்டு அவனைச்‌ 
சீண்டிக்கொண்டிருந்தான்‌. திரு ராவ்‌ மெளனமாக ஒரு 


ஒற்றனைப்‌ போல்‌ அவர்களையே கவனித்துக்‌ கொண்டு 
நின்றார்‌. 

மற்ற ராவ்கள்‌ எல்லோரும்‌ ஓரக்கண்ணால்‌ 
பார்த்துக்கொண்டு காத்திருந்தார்கள்‌. 

நாணிச்‌ சிணுங்கிச்‌ சிரித்தபடித்‌ தலைநிமிர்ந்த 
சுகுமாரன்‌ திரு ராவைக்‌ கண்டதும்‌ திகைத்து மிரண்டு 
போனான்‌. திரு ராவுக்குக்‌ கோபம்‌ பீறிட்டது. மேஜைமேல்‌ 
வைத்த துணிப்‌ பொட்டலத்தை அவன்‌ முகத்தை 
நோக்கி வீசிக்‌ கொண்டே “என்னடா லெளடே கா பால்‌ 
சிரிக்கிறே?” என்று பாய்ந்தார்‌. துணிப்‌ பொட்டலம்‌ 
சுகுமாரனின்‌ பிடரியில்‌ பட்டு சிதறியது. அவன்‌ நடுங்கிக்‌ 
குனிந்தபோது அவன்‌ காதில்‌ பாதியும்‌ கன்னத்தில்‌ 
பாதியும்‌ சேர்த்து ஒரு அறை விழுந்தது. “மாதர்‌ சோத்‌! 
வேலையெ பாப்பானா சிரிச்சிட்டிருக்கான்‌... லெளடே 
கா பால்‌” தொடர்ந்து திட்டியபடி திரு ராவ்‌, பாண்டுரங்க 
ராவ்‌ பக்கம்‌ திரும்பினார்‌. அவர்‌ திரும்புவதற்காகவே 
காத்திருந்தவன்‌ போல சட்டென்றுத்‌ தலையைக்‌ 
கவிழ்த்து வேலையில்‌ ஆழ்கிற பாவனை செய்தான்‌ 
இவன்‌. இப்படிச்‌ செய்ததும்‌ திரு ராவுக்கு இன்னும்‌ 
ஆத்திரம்‌ வந்தது. 

“ஏய்‌ காய்‌ கொஸ்டியே, புத்தி நஹி பெஹ்ன்‌ சோத்‌” (ஏய்‌ 
என்ன பேச்சு இது! புத்தி இல்லையா பெஹ்ன்‌ சோத்‌) 
என்று உரத்த குரலில்‌ சத்தம்‌ போட்டார்‌ திரு ராவ்‌. 
பாண்டுரங்கராவ்‌ ஏதோ சமாதானம்‌ சொல்ல 
வாயெடுத்தான்‌. உடனே திரு ராவ்‌ அவனை மறித்து, 
“அமி விட்சார்த்தோ (த்‌) கசாலா? கசாலா ரே மா....தர்‌ 
சோத்‌?” (நான்‌ கேட்கிறேன்‌ எதற்கு? எதற்கடா 
மாதர்சோத்‌?) என்று முன்பை விட வேகமாகக்‌ கத்தினார்‌. 
பின்‌ ஓரிரு வார்த்தைகளைத்‌ தாழ்ந்த குரலில்‌ 
முனகிவிட்டு மீண்டும்‌ குரலை உயர்த்தி “புட்டா மாதர்‌ 
சோத்‌!... புட்டா மாதர்‌ சோத்‌!” (கிழட்டு மாதர்‌ சோத்‌! 
கிழட்டு மாதர்‌ சோத்‌) என்று தீர்மானமான குரலில்‌ 
கூறிவிட்டு வேகமாகத்‌ தன்‌ நாற்காலியை அடைந்து 
அமர்ந்தார்‌. 


பாண்டுரங்க ராவ்‌ குறுகி, மடியிலிருந்த கோட்டின்‌ 
கைக்குப்‌ பட்டன்‌ வைக்க ஆரம்பித்தான்‌. 
பாண்டுரங்கராவுக்கு அறுபது வயதிருக்கும்‌, வழுக்கைத்‌ 
தலை. சென்ற மாதம்‌ தான்‌ பருவமடைந்த அவன்‌ பேத்தி 
இறந்துபோயிருந்தாள்‌. 

திரு ராவ்‌ கோபம்‌ தணியாமல்‌ பெரிதாய்‌ மூச்சு விட்டுக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

கெளரி, அருகே பெட்டிக்கடை வைத்திருந்த 
சூப்பியிடமிருந்து அந்த வாரத்து “ராணியை இரவல்‌ 
வாங்கிக்கொண்டு அப்போது தான்‌ உள்ளே 
நுழைந்தாள்‌. தன்‌ மகளைப்‌ பார்த்ததும்‌ திரு ராவின்‌ 
கோபம்‌ சட்டென்று அவள்‌ பக்கம்‌ திரும்பியது. 
கடுமையான மராத்தியில்‌ அவளை அழைத்தார்‌. திரு 
ராவ்‌ வந்துவிட்டதை அப்போதுதான்‌ உணர்ந்த கெளரி 
ஒரு கணம்‌ தயங்கி நின்றாள்‌. பின்‌, மெல்ல, 
பயந்துகொண்டே அவரருகில்‌ சென்றாள்‌. காட்டமான 
ஐந்து மராத்திக்‌ கேள்விகளுக்கு அச்சம்‌ கலந்த நான்கு 
பதில்களே வந்தன. பின்‌ திடீரென்று ஐந்தாம்‌ 
கேள்விக்குப்‌ பதிலாக கெளரியின்‌ கன்னத்தில்‌ ஓர்‌ 
அறை விழுந்தது. அவள்‌ அழுதுகொண்டே 
விலகினாள்‌. திரு ராவ்‌ அவளைப்‌ பிடிக்க முயன்றார்‌. 
கெளரியின்‌ பின்னல்‌ திரு ராவின்‌ கையில்‌ சிக்கி 
நழுவியது. கெளரி உள்ளே ஓடினாள்‌. திரு ராவும்‌ 
அவளைத்‌ துரத்திக்கொண்டு உள்ளே சென்றார்‌. 
தொடர்ந்து கெளரியின்‌ கதறலுடன்‌ அவள்‌ பிடரியிலும்‌ 
முதுகிலும்‌ விழுந்த நாலைந்து அடிகளின்‌ சத்தம்‌ 
கேட்டது. 

ஒன்றுமே நடக்காதது போல்‌ உள்ளே வந்தான்‌ 
கோபிநாத்ராவ்‌. தன்‌ மேஜையின்‌ மையத்திலிருந்த 
கத்தரிக்‌ கோலை ஓசைபட நகர்த்தி வைத்துவிட்டு, 
அடுத்து வெட்ட வேண்டிய துணியை 
விரித்துக்கொண்டான்‌. 

சிறிது நேரம்‌ கழித்து போன்‌ கிணுகிணுத்தது. 

ஃபோன்‌ செய்தவரோடு நெடுநேரம்‌ ஒருமையில்‌ 


சிரித்துப்‌ பேசிவிட்டு வெளியே வந்தபோது திரு ராவின்‌ 
கோபம்‌ கணிசமாய்‌ மறைந்துவிட்டிருந்தது. 

இயங்கிக்‌ கொண்டிருந்த தையல்‌ இயந்திரங்களைத்‌ 
தாண்டி அங்கொரு நிசப்தம்‌ நிலவியது. 

நான்‌ தயங்கித்‌ தயங்கி திரு ராவிடம்‌ டீ குடிக்க 
வெளியே செல்ல அனுமதி கேட்பதற்கு மணி 
ஏழாகிவிட்டது. இரவுக்‌ காட்சிக்காக நின்ற கும்பலை 
விலக்கித்‌ தெருவுக்குள்‌ இறங்கியதும்‌ திடீரென்று ஒரு 
விடுதலையுணர்வு ஏற்பட்டது. 

சிறிது தூரம்‌ சென்றதும்‌ இஸ்திரி போடுகிற நடராஜன்‌ 
தலைப்பாகையோடு எதிர்ப்பட்டான்‌. நடராஜன்‌ 
படுசோம்பேறி. மனைவி, பகலெல்லாம்‌ தோள்கள்‌ 
வலிக்கத்‌ துவைத்து சம்பாதிக்கிற பணத்தை 
மாலையில்‌ இவன்‌ குடித்துத்‌ தீர்த்துவிடுவான்‌. 
என்னைப்பார்த்ததும்‌ சிரித்துக்கொண்டே அருகே வந்து, 
“ராவ்‌ இருக்கானா?”என்று கேட்டான்‌. திரு ராவ்‌ எதிரில்‌ 
இல்லாத சமயங்களில்‌ அவரை ஒருமையில்‌ அழைப்பது 
தான்‌ வழக்கம்‌. பதிலாக, நான்‌ தலையை ஆட்டியதும்‌ 
உற்சாகத்துடன்‌ “வரட்டுமா” என்று வேகத்தைக்‌ கூட்டி 
நடந்து சென்றான்‌. 

நம்பியார்‌ கடை ரேடியோ விவசாயிகளுக்கான 
நிகழ்ச்சியைப்‌ பரப்பிக்‌ கொண்டிருந்தது. சுவையில்லாத 
ஆனால்‌ சூடான டீ தொண்டைக்குள்‌ இறங்கியதும்‌ 
சிறிது தெம்பாக இருந்தது. கடைக்குள்‌ நிறைய 
பேர்களிருந்தனர்‌. சிக்கனம்‌ பார்க்கிற பதினெட்டு 
வயதுட்குட்பட்ட கடைப்பையன்களும்‌, ஐம்பதைத்‌ 
தாண்டிய கஞ்சத்தனம்‌ பிடித்த ஜவுளிக்‌ கடை 
குமாஸ்தாக்களுமே அதிகம்‌ இருந்தனர்‌. காரணம்‌, மற்ற 
இடங்களில்‌ பதினைந்து காசுக்கு விற்கும்‌ டீ நம்பியார்‌ 
கடையில்‌ பன்னிரெண்டு காசு! 

டீக்‌ கடையிலிருந்து வெளியே வந்து “டவுன்‌ ஹால்‌' 
பக்கமாக நடக்க ஆரம்பித்தேன்‌. டவுன்‌ ஹால்‌ அருகே 
ஒரு பெரிய கூட்டம்‌ கூடியிருப்பது தெரிந்தது. 
கூட்டத்தின்‌ நடுவிலிருந்து அடர்த்தியான கரிய புகை 


மேலே எழும்பிக்கொண்டிருந்தது. நான்‌ வேகமாக நடக்க 
ஆரம்பித்தேன்‌. கூட்டத்தை நெருங்க நெருங்க ரப்பர்‌ 
எரியும்‌ துவர்ப்பான நெடி அடிப்பதை உணர்ந்தேன்‌. 
வழக்கம்போல்‌, நரிக்குறவர்கள்‌ டயர்‌ துண்டுகளை 
எரித்துச்‌ சோறு சமைத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 

அரை வட்டமாகச்‌ சுற்றி நின்ற கூட்டத்தின்‌ நடுவே 
இரண்டு போலிஸ்காரர்கள்‌ குறவர்களை அசிங்கமான 
வார்த்தைகளால்‌ திட்டிக்‌ கொண்டே பிரம்பால்‌ 
அடித்துக்கொண்டிருந்தார்கள்‌. குறவர்கள்‌ அடிக்குப்‌ 
பயந்து பதறிப்‌ பதறி இங்குமங்கும்‌ ஓடிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 

சாக்கடை விளிம்பிலிருந்து சற்று விலகி, காய்ந்த 
மலங்களினூடே மூன்று கற்களாலான அடுப்புகளின்‌ 
மேல்‌ சிறிய சிறிய சட்டிகளில்‌ சோறு 
வெந்துகொண்டிருந்தது. இதுவரை எப்படியோ 
அவற்றைக்‌ கவனிக்கத்‌ தவறிய போலிஸ்காரன்‌ 
ஒருவன்‌ அதைக்‌ கவனித்துவிட்டான்‌. மறுகணம்‌ 
சட்டிகளை எட்டி உதைத்தான்‌ அவன்‌. ஒரு குரூரமான 
உற்சாகத்துடன்‌ அவன்‌ அதைச்‌ செய்தான்‌. சட்டிகள்‌ 
உருண்டு சாக்கடைகளில்‌ விழுந்தன. உடைந்த ஒரு 
சட்டியின்‌ பகுதி மட்டும்‌, சோறு வழிய சாக்கடை 
விளிம்பிலேயே நின்றுவிட்டது. அதைக்‌ கண்ட 
மற்றவன்‌ அதையும்‌ எட்டி உதைத்துச்‌ சாக்கடையில்‌ 
தள்ளினான்‌. கூட்டம்‌ நிதானமாக வேடிக்கை பார்த்தது. 

குறவர்களைக்‌ குறித்த சில அடிகள்‌ தப்பி அவர்களின்‌ 
சிறிய குழந்தைகளின்‌ மீதும்‌ விழுந்துகொண்டிருந்தன. 
கதறிக்கொண்டிருந்த குழந்தைகளுடன்‌ குறத்திப்‌ 
பெண்களும்‌ ஓலமிட்டு அழுதுகொண்டிருந்தார்கள்‌. 

ஓரிரு நிமிடங்களுக்குப்‌ பின்‌ சட்டிகளை எட்டி 
உதைத்தவன்‌ எதையோ சாதித்து விட்ட களைப்பில்‌ 
திரும்பினான்‌. கூட்டத்தைப்‌ பார்த்ததும்‌ அவனுக்கு 
மீண்டும்‌ கோபம்‌ வர ஆரம்பித்தது. அவன்‌ திட்ட 
ஆரம்பிப்பதற்கு முன்‌ நான்‌ விலகி நடந்தேன்‌. 

கடைக்குத்‌ திரும்பியபோது திரு ராவ்‌ உற்சாகமாக ஒரு 


வாடிக்கையாளரிடம்‌ சிரித்துப்பேசிக்கொண்டிருந்தார்‌. 
தவிர, இன்னும்‌ பல வாடிக்கையாளர்கள்‌ வந்து 
போனதற்கான தடயங்கள்‌ காணப்பட்டன. பத்மநாத்‌ 
ராவ்‌ ஒரு சட்டை காலரின்‌ உட்பக்க தையலை முடித்து 
விட்டு அதை வெளிப்பக்கம்‌ உதறலுடன்‌ திருப்பி 
நிமிர்ந்தான்‌. என்னைப்பார்த்ததும்‌ பற்களைக்‌ காட்டிச்‌ 
சிரித்தான்‌. கூலிக்கான பணம்‌ வசூலியாகியிருக்க 
வேண்டும்‌. 

எனக்கும்‌ சற்று நிம்மதியாக இருந்தது. 

மணி ஒன்பதரை. 

தரையில்‌ அமர்ந்து வேலை செய்வதற்காக காலையில்‌ 
விரித்த “காடா” துணியை பாண்டுரங்க ராவ்‌ உதறி 
மடிக்க ஆரம்பித்தான்‌. நான்‌ என்‌ மேஜைக்குச்‌ 
சென்றமர்ந்து ஒவ்வொருவார்‌ கணக்கையும்‌ சரிபார்த்து 
வைத்துக்‌ கொண்டேன்‌. பின்‌ சொல்ல ஆரம்பித்தேன்‌. 
வழக்கம்‌ போல கூலி பட்டுவாடா நடைபெற்றது. 

திரு ராவ்‌ ஒவ்வொரு முறையும்‌ பாக்கெட்டிலிருந்துப்‌ 
பணத்தைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக எடுத்துக்‌ கொடுக்க 
ஆரம்பித்தார்‌. தன்‌ பாக்கெட்டில்‌ எத்தனை ரூபாய்‌ 
இருக்கிறது என்று யாருக்கும்‌ தெரிந்துவிடக்‌ கூடாது 
என்பதில்‌ மிக நாட்டம்‌. அனாவசியமாக 
இக்கூலிப்பட்டாளத்தின்‌ முன்னே பணத்தைப்‌ 
பிரஸ்தாபித்து அதன்‌ விளைவாக இவர்கள்‌ முன்பணம்‌ 
கேட்கத்தூண்டப்பட்டு, கேட்டுப்‌ பின்‌ ஏமாந்து, 
(தன்னை) சபித்துச்‌ சோர்ந்து திரும்புகிற அவஸ்தையில்‌ 
ஆழ்வதைத்‌ திரு ராவ்‌ என்றுமே விரும்புவதில்லை. 

ஒரு சில நிமிடங்களில்‌ எல்லோரும்‌ கூலியைப்‌ பெற்று 
கிளம்பினார்கள்‌. அதிர்ஷ்டவசமாக பத்மநாத்‌ ராவ்‌ 
மட்டும்‌ இருபது ரூபாய்‌ முன்பணத்தை எப்படியோ 
பெற்றுக்‌ கொண்டான்‌. 

நானும்‌ திரு ராவும்‌ தனிமையில்‌ விடப்பட்டோம்‌. 

ஒரு சில கணங்களின்‌ யோசனைக்குப்‌ பின்‌ திரு ராவ்‌ 
என்னைப்‌ பார்த்து “நீ திங்கட்கிழமை வாங்கிக்‌ 
கொள்கிறாயா?” என்று இந்தியில்‌ கேட்டார்‌. அம்மாவின்‌ 


சிவந்த மூக்கு ஞாபகம்‌ வர எனக்கு வயிற்றைக்‌ 
கலக்கியது. நான்‌ தாழ்ந்த குரலில்‌ “நாளை ரேஷன்‌ 
வாங்க வேண்டும்‌” என்றேன்‌. மீண்டும்‌ யோசனையில்‌ 
ஆழ்ந்தார்‌ திரு ராவ்‌. சிறிது நேரத்துக்குப்‌ பின்‌ தன்‌ 
பாக்கெட்டிலிருந்த மொத்தப்‌ பணத்தை வெளியே 
எடுத்தபடியே கறாரும்‌ அலட்சியமும்‌ கலந்த குரலில்‌ 
“வீட்டில்‌ ஏதாவது பணம்‌ தேவையா என்று கேட்கிறேன்‌. 
தேவையில்லை என்றால்‌ உனக்குத்‌ தருகிறேன்‌. அல்லது 
நீ திங்கட்கிழமைதான்‌ வாங்கிக்‌ கொள்ள வேண்டும்‌” 
என்று கூறி லக்ஷ்மிபாய்க்குக்‌ குரல்‌ கொடுத்தார்‌. 

லக்ஷ்மிபாய்க்கு நூறு ரூபாய்‌ தேவைப்பட்டது. திரு 
ராவ்‌ பணத்தை எண்ணிப்பார்த்தபோது அதில்‌ 
எழுபத்தைந்துரூபாய்தான்‌ இருந்தது. அறுபது 
ரூபாயை லக்ஷ்மிபாயிடம்‌ கொடுத்து பின்‌ மராத்தியில்‌ 
ஏதோ கூறினார்‌. “பதினைந்து ரூபாய்‌ தான்‌ இருக்கிறது. 
நாளை எனக்கு செலவுக்கு வேண்டும்‌. நீ திங்கட்கிழமை 
வாங்கிக்கொள்வதைத்‌ தவிர வேறு வழியில்லை” என்று 
கூறிவிட்டு நாற்காலியில்‌ சென்று அமர்ந்தார்‌. நான்‌ 
நிராசையுடன்‌, கடைசியாக மூட வேண்டிய கதவை மூட 
முனைந்தேன்‌. 

என்னையே வெறித்துக்கொண்டிருந்த திரு ராவுக்குத்‌ 
திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. “நாளைக்‌ 
காலை ஏன்‌ நீ காலேஜுக்குச்‌ சென்று கோட்டுகளை 
டெலிவரி செய்து விட்டு வரக்கூடாது? பணம்‌ வந்தால்‌ 
நீயும்‌ எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. எனக்கும்‌ உபயோகமாக 
இருக்கும்‌”. இதைக்‌ கூறியவுடன்‌ என்‌ மனத்திற்குள்‌ 
நம்பிக்கை, பொறியாய்த்‌ துவங்கித்‌ தீயாய்‌ வியாபித்தது. 
நான்‌ ஆர்வத்துடன்‌ பலமாகத்‌ தலை ஆட்டி அதை 
ஏற்றுக்‌ கொண்டேன்‌. “நேரமாகிவிட்டது. கோட்டுகளை 
நாளைக்‌ காலை வந்து “பாக்‌” செய்துகொள்ளலாம்‌” 
என்று திரு ராவ்‌ கூறிக்கொண்டிருக்கும்போது 
“என்னா.....ராவ்‌” என்று உற்சாகத்துடன்‌ 
கூவிக்கொண்டே உள்ளே நுழைந்தார்‌ எதிர்க்‌ 
கொட்டகை மானேஜர்‌ ராமநாதன்‌. ராமநாதன்‌ வந்தால்‌ 


அன்று விசேஷம்‌ தான்‌. 

விரல்களிலிருந்த மோதிரம்‌ மின்ன வெள்ளை 
வேட்டியும்‌ சட்டையும்‌ உடுத்தியிருந்த கொட்டகை 
மானேஜர்‌ ராமநாதன்‌ சொகுசு மாப்பிள்ளை! 
கொட்டகை, நகைக்கடை வைத்திருக்கும்‌ அவர்‌ 
மாமனாருக்குச்‌ சொந்தமானது. தன்‌ சொத்தை 
முழுவதும்‌ கிண்டியில்‌ ஓடிய நத்தைகளாய்ப்பார்த்து 
பந்தயம்‌ கட்டித்‌ தீர்த்துவிட்டு, இருபது வருஷமாய்‌ 
இந்தப்‌ புளியங்கொம்பைக்‌ கெட்டியாய்ப்‌ பிடித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌ ராமநாதன்‌. அவர்‌ மனைவிக்கு 
உடம்பெல்லாம்‌ வெண்குஷ்டம்‌. 

திரு ராவும்‌ ராமநாதனும்‌ நெடுநாள்‌ ஸ்நேகம்‌. ஒரே 
தம்ளரில்‌ பட்டை அடிப்பார்கள்‌. ஒரே பொம்பளையுடன்‌ 
படுத்துக்‌ கொள்வார்கள்‌. கொட்டகையில்‌ புதிய 
திரைப்படங்கள்‌ வெளியாகும்‌ சந்தர்ப்பங்களில்‌, திரு 
ராவ்‌ கடையில்‌ தொழில்‌ மந்தமாக இருந்தால்‌ முதல்‌ 
வாரம்‌ முழுதும்‌ காட்சிக்கு 25 டிக்கெட்டுகளைத்‌ 
தந்துவிடுவார்‌ ராமநாதன்‌. நானும்‌ நடராஜனும்தான்‌ 
கூட்டத்தோடு கூட்டமாய்‌ நின்று, ஒன்று தொண்ணூறை 
ஒன்பது ரூபாய்க்கு விற்றுவிட்டு வருவோம்‌. நடராஜன்‌ 
எம்டன்‌! அடிக்கிற சுங்கிடியைத்‌ தவிர திரு ராவிடம்‌ 
மக்கெட்‌ ஒன்றுக்கு எட்டணா வாங்கிவிடுவான்‌. 

விடைபெற்றுக்கொள்ள திரு ராவின்‌ முன்‌ சென்று 
நின்ற போது ராமநாதன்‌ என்னைப்‌ பார்த்து லேசாக 
முறுவலித்தார்‌. 

“போகிற வழியில்‌ அப்படியே கொஞ்சம்‌ நடராஜனை 
வரச்‌ சொல்லிவிட்டுப்‌ போ” என்று கூறிய திரு ராவ்‌ 
“மாணவர்கள்‌ சினிமா பார்க்க, அங்கே இங்கே 
கிளம்பிவிடுவார்கள்‌. காலை ஆறு மணிக்கே 
புறப்பட்டால்தான்‌ அவர்களைப்‌ பிடிக்க முடியும்‌” என்று 
எச்சரித்தார்‌. நான்‌ தலையாட்டிவிட்டு வெளியே 
வந்தேன்‌. 

நடராஜனின்‌ வீடு டோபி-கானாவில்‌ இருந்தது. சிறிய 
வீட்டிற்குள்‌ நுழைந்தபோது சிம்னி விளக்கின்‌ ஒளியில்‌ 


பெரிய நிழலோடு கிடந்தான்‌ அவன்‌. என்னைப்‌ 
பார்த்ததும்‌ எழுந்து வரவேற்றான்‌. நல்ல வேளை! 
சுவாதீனமாகவே இருந்தான்‌. நான்‌ விஷயத்தைக்‌ 
கூறிவிட்டுத்‌ திரும்பி நடந்தேன்‌. 

தியாகராஜ புதுவீதியை அடைந்ததும்‌ “பாவா கெண்ட 
என்த்த” என்ற தெலுங்குக்‌ குரல்‌ வரவேற்றது. 
யாருக்காகவோ தெருவில்‌ காத்திருந்த பெண்தான்‌ 
யாரிடமோ கேட்டாள்‌. மணி பத்தரை ஆகிவிட்டிருந்தது. 

கதவு வெறுமனே சாத்திக்‌ கிடந்தது. அம்மா “அகண்ட்‌ 
ஆனந்த்‌” (மத சம்பந்தமான குஜராத்திப்‌ பத்திரிக்கை) 
படித்தபடியே கண்ணாடியுடன்‌ உறங்கிப்‌ போயிருந்தாள்‌. 
நான்‌ குனிந்து கண்ணாடியைக்‌ கழற்றி ஓரமாக 
வைத்தேன்‌. அம்மா குழந்தையைப்‌ போல்‌ படுத்துக்‌ 
கிடந்தாள்‌. கண்கள்‌ குழிவிழுந்து, கன்னங்கள்‌ ஒட்டிப்‌ 
போய்‌, சதை தளர்ந்து சிதைவுற்றுப்‌ போயிருந்தது முகம்‌. 
நெற்றியில்‌ மெலிதான ரேகைகளாய்ச்‌ சுருக்கங்கள்‌ 
விழுந்துகொண்டிருந்தன. இளம்‌ வயதில்‌ அடர்த்தியாய்‌ 
சுருள்சுருளாய்த்‌ ததும்பி வழிந்த கேசம்‌, இப்போது 
களைத்துப்‌ படிந்துவிட்டிருந்தது. காதோரங்களில்‌ நரை 
கண்டுவிட்டது. வயதாகிவிட்டது. ஆமாம்‌. அம்மாவுக்கு 
வயதாகிவிட்டது. எத்தனை நாட்கள்‌: எத்தனை 
வருடங்கள்‌. வருடங்களை அவள்‌ 
தின்றுவிட்டிருந்தாள்‌: வருடங்கள்‌ அவளைத்‌ 
தின்றுவிட்டன. 

முகம்‌ கழுவிவிட்டு வந்தபோது அம்மா எழுந்து 
உட்கார்ந்து கொண்டிருந்தாள்‌. 

வாரக்கூலி கிடைக்கவில்லை என்று அறிந்தபோது 
ஆவேசமாய்‌, திரு ராவின்‌ குடும்பத்திற்கே சாபம்‌ 
கொடுத்தாள்‌ அம்மா. பின்‌ குழம்பிப்‌ போய்‌ 
மெளனமானாள்‌. 

அம்மாவின்‌ சீற்றம்‌ இப்படி ஒரே வரியில்‌ வெளிப்பட்டு 
அடங்கிவிட்டது எனக்கு நிம்மதியாயிருந்தது. ஓரிரு 
கணங்கள்‌ நிசப்தத்தில்‌ கழிந்தன. ஒருவேளை விஷயம்‌ 
இன்னும்‌ உறைக்கத்‌ துவங்கவில்லையோ என்று நான்‌ 


நினைத்துக்‌ கொண்டிருக்கும்போதே “ராஸ்கல்‌, நாளை 
உன்‌ அப்பாவுக்கு திவசத்தை வைத்துக்‌ கொண்டு 
வெறும்‌ கையோடு வந்திருக்கிறாயே! வெட்கமாக 
இல்லையா நாயே” என்று நான்‌ கூறிய செய்தியை நம்ப 
மாட்டாவளாய்‌ பரபரப்போடு எழுந்து கையை ஓங்கிக்‌ 
கொண்டே என்னை நோக்கி திடீரென்று ஓடி வந்தாள்‌ 
அம்மா. பிறகு, ஓங்கிய கையை மடக்க மறந்து தமிழும்‌ 
குஜராத்தியும்‌ கலந்த மணிப்பிரவாளத்தில்‌ திட்ட 
ஆரம்பித்தாள்‌. ஒவ்வொரு வாக்கியத்திற்குமிடையே 
ஓரிரு கணங்கள்‌ இடைவெளி விட்டு விட்டுக்‌ குரலை 
உயர்த்தி உயர்த்தித்‌ திட்டினாள்‌. 

வசவுகளை மட்டுமே மனத்தில்‌ கொண்டு ஆத்திரத்தில்‌ 
ஆரம்பித்துவிட்ட அநேக வாக்கியங்களை முடிக்க 
முடியாமல்‌ திணறிய போதெல்லாம்‌ என்னையும்‌ 
சபித்தாள்‌. நான்‌ பொறுமையோடு கேட்டுக்‌ 
கொண்டிருந்தேன்‌. 

அம்மாவின்‌ வசைப்பாட்டில்‌ உள்ளடக்கமாய்த்‌ திரு 
ராவ்‌ இருந்தாலும்‌ உருவாக நாளை வர இருந்த 
பிராமணரே திகழ்ந்தார்‌. பிராமணர்‌ தமிழர்தான்‌. 
குஜராத்தி பிராமணர்களை அழைப்பது கைக்கு மீறிய 
காரியம்‌. சோறு போட்டு ரூ 5.25 தட்சிணை தவிர ஒரு 
மேல்‌ துண்டாவது தர வேண்டும்‌. சலவன்‌ வீதியில்‌ 
வியர்வை வழியும்‌ கறுத்த வெற்றுடம்புடன்‌ 
திண்ணையில்‌ அமர்ந்து மலிவான பேச்சுப்பேசி மகிழும்‌ 
தரித்திரம்‌ பிடித்த தமிழ்‌ பிராமணனே போதும்‌ என்று 
முடிவுசெய்து பல வருடங்கள்‌ ஆகிவிட்டது இந்த 
வீட்டில்‌. வாக்குக்‌ கொடுக்கப்பட்ட அந்த பிராமணர்‌ 
நாளை வந்து எப்படி இந்த நிலைமையை 
எதிர்கொள்வார்‌ என்று கற்பனை செய்த போது 
வேடிக்கையாகவும்‌ வருத்தமாகவும்‌ இருந்தது. 

ஒரு சில நிமிடங்களுக்குப்‌ பின்‌ கடை சைக்கிளை 
ஓசைப்படாமல்‌ சாத்தி வைத்துவிட்டுத்‌ திடீரென்று 
உள்ளே நுழைந்தான்‌ தம்பி. அவன்‌ வந்ததும்‌ ஒரு கணம்‌ 
மெளனமாய்‌ இருந்துவிட்டு, அவனுக்கும்‌ விஷயம்‌ 


தெரியட்டும்‌ என்று, கோபத்துடன்‌ “நாளைக்கு நீங்களும்‌ 
மண்ணைத்‌ தின்னுங்கள்‌! வருகிறவனுக்கும்‌ 
மண்ணைப்‌ போடுங்கள்‌” என்றாள்‌. 

தம்பியின்‌ முகத்தில்‌ திடீரென்று படர்ந்த 
திகைப்பையும்‌ உற்சாகமின்மையையும்‌ பார்த்த அம்மா 
தனது ஆற்றாமை குறைந்தவளாய்‌ சீரான மூச்சு விட்டுக்‌ 
கொண்டு, அர்த்த புஷ்டியான மெளனம்‌ அனுஷ்டித்துக்‌ 
காத்திருந்தாள்‌. 

விஷயத்தை ஓரளவு புரிந்துகொண்ட தம்பி அதை 
ஊர்ஜிதப்படுத்திக்கொள்ள என்னைக்‌ கலவரத்துடன்‌ 
பார்த்தான்‌. பின்‌ தயங்கி “உன்‌ முதலாளி பணம்‌ 
தரவில்லையா?” என்று கேட்டான்‌. நான்‌ தலையை 
ஆட்டிப்‌ பதிலைச்‌ சொன்னதும்‌ அவன்‌ முகம்‌ வாட 
ஆரம்பித்தது. அம்மா தன்‌ கோபத்தைப்‌ 
பகிர்ந்துகொள்ளவும்‌ நியாயப்படுத்தவும்‌ இன்னுமொரு 
ஆள்‌ கிடைத்தான்‌ என்று சில கணங்களாகத்‌ தேக்கி 
வைத்த குரோதத்துடன்‌ மீண்டும்‌ வெளிப்பட்டாள்‌. 
“அவன்‌ எப்படி வாங்கிக்கொண்டு வருவான்‌? அந்த 
பாழாய்ப்போன ராவுக்குப்‌ பாடை கட்டிய பிறகுதான்‌ 
வாங்கிக்கொண்டு வருவான்‌. சூதாடி நாய்‌! குடிகார 
நாய்‌!” அம்மா பேசிக்கொண்டே இருந்தாள்‌. 

அவனையே உற்றுக்கவனித்துக்‌ கொண்டிருந்த தம்பி 
திடீரென்று, “லெக்சர்‌ போதும்‌, நிறுத்து இனி” என்று 
உறக்கக்‌ கத்தி அவளை அடக்க முயன்றான்‌. அம்மா 
அடங்கவில்லை. மாறாக, “நான்‌ பேசுவதை லெக்சர்‌ 
என்றா சொல்கிறாய்‌ நாயே” என்று அவன்‌ பக்கம்‌ 
பாய்ந்தாள்‌. தம்பி சும்மா இருக்கப்‌ பழகி இருந்தான்‌. 

ஒருவாறாக அம்மாவின்‌ ஓலம்‌ அடங்கி 
கீழ்ஸ்தாயியில்‌ அவள்‌ பொரும ஆரம்பித்த பிறகுதான்‌ 
வெகுநேரமாய்‌ ஒரே இடத்தில்‌ நின்றுவிட்டிருந்ததை 
நான்‌ உணர்ந்தேன்‌. 

லுங்கியை உடுத்திக்கொண்டு சமையற்கட்டின்‌ 
விளக்கைப்‌ போட்டான்‌ தம்பி. 

அப்போது ஏறக்குறைய தனக்குத்தானே 


பேசிக்கொண்டிருந்த அம்மா பேச்சோடு பேச்சாகக்‌ 
குரலை உயர்த்தி, “இந்த லட்சணத்தில்‌ உன்‌ அக்கா 
மூங்கில்‌ குருத்தையும்‌ வாங்கிக்கொண்டு வந்து போட்டு 
விட்டாள்‌, நாளை குழம்பு வைக்க!” என்ற செய்தியையும்‌ 
சொல்லி வைத்தாள்‌. 

சட்டென்று எங்கள்‌ இருவரின்‌ பார்வையும்‌ சுவரில்‌ 
மாட்டியிருந்த பைக்குள்‌ ஒளிந்துகொண்டிருந்த 
மூங்கில்‌ குருத்துகளின்‌ மேல்‌ விழுந்தது. நான்‌ உடனே 
போய்‌ அதை எடுத்துப்‌ பார்த்தேன்‌. நன்றாகத்தான்‌ 
இருந்தன. பசுமையாய்‌!. 

மூங்கில்‌ குருத்துகள்‌ அப்பாவின்‌ நண்பர்‌ நாயகத்தின்‌ 
எஸ்டேட்டில்‌ நிறைய விளைந்தன. கத்தரிக்காயின்‌ 
மழமழப்போடு, வாழைக்காயின்‌ மதர்ப்போடு, 
தாவரங்களின்‌ முரட்டு மனம்‌ கமழ, ஊறிய குழம்பு 
பீறிட்டு, அவை மொளுக்‌ மொளுக் என்று 
தொண்டைக்குள்‌ இறங்கும்‌ போகமே அலாதி தான்‌. 
பருப்புச்‌ செலவு இல்லாமல்‌ குழம்பு வைத்துவிடலாம்‌ 
என்பதோடு சாப்பிடும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான 
உணவைச்‌ சாப்பிடுகிறோம்‌ என்கிற பெருமிதம்‌ உபரி. 
மூங்கி குருத்துக்‌ குழம்பு எல்லோருக்கும்‌ பிடித்த ஒன்று. 
குறிப்பாக அப்பாவுக்கும்‌ அம்மாவுக்கும்‌. எதேச்சையாக 
அப்பா இறந்த தினத்தன்றும்‌ அம்மா மூங்கில்‌ 
குருத்தையே சமைத்திருந்தாள்‌. அப்பாவின்‌ 
திவசத்தன்று தவிர மற்ற நாட்களில்‌ அம்மா அதைச்‌ 
சாப்பிட மாட்டாள்‌. 

அம்மா சுவரையே வெறித்துக்‌ கொண்டிருந்தால்‌. 
அவளது மூக்கிலும்‌ காதுகளிலும்‌ லேசாகச்‌ செம்மை 
படர்ந்திருந்தது. அவள்‌ மூச்சிலும்‌ ஒரு தீவிரம்‌ 
தலைப்பட்டது. இன்னும்‌ ஓரிரு கணங்களில்‌ அவள்‌ 
அழக்கூடும்‌. அம்மா செருமி, திடீரென்று அதிகம்‌ 
சப்திக்காத, வதைக்கும்‌ விசும்பல்களுடன்‌ அழுதாள்‌. 

மூங்கில்‌ குருத்தை இந்த வருஷமும்‌ அம்மா சாப்பிட 
மாட்டாள்‌ என்று நினைத்தபோது ரொம்பவும்‌ 
அபத்தமாகப்‌ பட்டது. 


சிறிதுநேரம்‌ அழுதபின்பு சேலையால்‌ முகத்தைத்‌ 
துடைத்துக்‌ கொண்டு தீர்மானமாக எழுந்தாள்‌. 
முகத்தில்‌ படிந்த கலவரத்தை விழுங்கித்‌ தின்றுவிட்டு, 
கண்களில்‌ ஒரு விவேகமிக்க சோகத்தைத்‌ 
தேக்கிக்கொண்டிருந்தாள்‌ அவள்‌. 

நான்‌ பையை மாட்டிவிட்டுச்‌ சமையல்‌ கட்டிற்குள்‌ 
நுழைந்தேன்‌. அம்மா அந்த வாரத்தின்‌ கடைசிச்‌ 
சோற்றைப்‌ பரிமாறினாள்‌. 

இரவு வெகுநேரம்‌ கழித்துத்‌ தம்பி இருட்டிலிருந்து 
ஏதோ பேசினான்‌. அம்மா தூக்கமும்‌ களைப்பும்‌ பாரித்த 
குரலில்‌, “வீட்டுக்காரியிடம்‌ இரண்டு ரூபாய்‌ கைமாத்து 
வாங்கித்‌ தருகிறேன்‌. காலையில்‌ பிராமணன்‌ வந்ததும்‌ 
“கிருஷ்ணா மந்தி'ரில்‌ அளவுச்‌ சாப்பாடும்‌ ஒரு 
ஸ்வீட்டும்‌ வாங்கிக்‌ கொடுத்துவிட்டு வந்துவிடு, அடுத்த 
வருஷம்‌ வீட்டிலேயே சாப்பிட வைக்கலாம்‌” என்று 
கூறிவிட்டுத்‌ திரும்பிப்‌ படுத்துக்கொண்டாள்‌. 

தெருவில்‌ இருளையும்‌ அமைதியையும்‌ நேர்க்‌ 
கோட்டில்‌ கிழிக்கிற மாதிரி நீளமாய்‌ “விசில்‌: ஊதிச்‌ 
சென்றான்‌ பாராக்காரன்‌. 

மறுநாள்‌ காலை வீட்டைவிட்டுக்‌ கிளம்பிய போதே 
ஆறேகால்‌ ஆகிவிட்டது. வீட்டுக்காரச்‌ செட்டிச்சி மஹா 
கறார்க்காரி! வாங்கப்‌ போகும்‌ இரண்டு ரூபாயை மதியம்‌ 
வந்ததும்‌ கொடுத்துவிட வேண்டும்‌ என்ற ஷரத்து 
விதித்து அனுப்பினாள்‌ அம்மா. 

நவாப்‌ ஹகீம்‌ ரோடு வழக்கத்தை விட ரொம்பவும்‌ 
அமைதியாய்‌ இருந்தது. “முபாரக்‌ டீ ஸ்டாலின்‌ 
முன்பெஞ்சில்‌ அமர்ந்து டீ'யைச்‌ சப்தத்துடன்‌ உறிஞ்சிக்‌ 
குடித்துக்‌ கொண்டிருந்த தாடிக்கார சாயபுகள்‌, டீக்கடை 
ரேடியோவின்‌ சன்னமான நாதஸ்வர முனகல்‌, பின்னால்‌ 
குறுகி நீள்கிற தெரு, மூடிய கடைகள்‌, அப்பால்‌ 
கிழக்கில்‌ உதித்த சூரியனின்‌ சாயலில்‌ நீலம்‌ மின்ன 
ஆரம்பித்திருந்த வானம்‌. வெண்மையான மேகங்கள்‌. 
ஒலியெழுப்பி மறையும்‌ காகங்கள்‌, குருவிகள்‌. எல்லாம்‌ 
ரம்மியமாகத்தான்‌ இருந்தன. இரைச்சல்‌ மிக்க கசப்பான 


யதார்த்தங்களிலிருந்து இன்று தெருவுக்கே விடுமுறை. 

டீக்கடையைப்‌ பார்த்ததும்‌ டீ குடிக்கவேண்டும்‌ போல 
தோன்றியது. பாக்கெட்டிலிருந்த பதினைந்து 
பைசாவுக்கு ஏற்கனவே திட்டமிட்டபம இரண்டு 
சிகரெட்டா அல்லது சிங்கிள்‌ டீயா என்ற சின்ன மனப்‌ 
போராட்டத்தில்‌ ஈடுபட்டு, கடைசியில்‌, ஜெயித்த 
சிகரெட்டைப்‌ பற்றவைத்துக்‌ கொண்டு நகர்ந்தேன்‌. 

“ஐந்துமுக்கு' சந்திப்பை அடைந்தபோது ஓரிரு 
கசாப்புக்‌ கடைகள்‌ திறந்திருந்தன. உயிரும்‌ தோலும்‌ 
உரிக்கப்பட்ட ஆடுகள்‌ மாமிசப்‌ பிண்டங்களாகக்‌ 
கால்களுடன்‌ வெளியே தொங்கிக்‌ கொண்டிருந்தன. 
உள்ளே சிறிய சிவப்பு விளக்கு பதிக்கப்‌ பெற்ற கடவுள்‌ 
படத்தின்‌ கீழ்‌ ஊதுபத்திகள்‌ எரிந்துகொண்டிருந்தன. 
குருதியின்‌ பச்சை நெடி அந்த இடமெங்கும்‌ 
படர்ந்திருந்தது. 

கொட்டகை வாசலில்‌ தரை, பெஞ்சு டிக்கட்களுக்காக 
இப்போதே மனிதர்கள்‌ குழுமிவிட்டார்கள்‌. அநேகமாக 
எல்லோரும்‌, கண்‌ விழித்துக்‌ களைத்துப்‌ போய்‌ 
அரைத்தூக்கத்தில்‌ இருந்தார்கள்‌. இரண்டு 
வரிசைகளாகத்‌ தவளைகள்‌ போல்‌ நெருக்கமாக 
அணிவகுத்து அமர்ந்திருந்தார்கள்‌. 

தெருஇவிலிருந்து பார்த்தபோது கடையின்‌ ஒரு கதவு 
திறந்திருப்பது தெரிந்தது. லக்ஷ்மிபாய்‌ விழித்திருக்க 
வேண்டும்‌. நான்‌ அவசர அவசரமாக மாடிப்படிகளில்‌ 
ஏறினேன்‌. இரண்டாவது படியில்‌ வலது காலை 
வைத்ததும்‌ பாதத்தில்‌ ஏதோ குறுகுறுத்துக்‌ குழைவது 
போல்‌ தோன்றியது. மலம்‌! நான்‌ உணர்ந்து 
குனிவதற்குள்‌ விரலிடுக்களிலிருந்து பிதுங்கி 
காலெங்கும்‌ அசிங்கமாகிவிட்டது. ஒரு கணம்‌ தயங்கி, 
பின்‌ மேலே ஏறினேன்‌. மற்ற படிகளும்‌ 
அசிங்கமாவதைத்‌ தவிர்க்க முன்பாதத்தைத்‌ தரையில்‌ 
படாமல்‌ உயர்த்திக்‌ குதியை மட்டும்‌ பதித்துப்‌ பதித்து 
நடந்து கதவை அடைந்தேன்‌. உள்ளே “லட்டு” 
வெற்றுடம்போடு திரிந்து கொண்டிருந்தாள்‌. மலம்‌ 


கழித்ததற்கான அடையாளங்கள்‌ அவள்‌ புட்டத்தில்‌ 
இருக்கின்றனவா என்று தேடினேன்‌. நிறைய இருந்தன. 

லக்ஷ்மிபாய்‌ உள்ளே உட்கார்ந்து அடுப்பு 
ஊதிக்கொண்டிருந்தாள்‌. மலம்‌ அப்பிய என்‌ காலைப்‌ 
பார்த்துக்கொண்டே அவளை அழைத்தேன்‌. அவள்‌ 
காதில்‌ அது விழவில்லை. நான்‌ மீண்டும்‌ அழைத்தேன்‌. 
அதுவும்‌ அவள்‌ காதில்‌ விழவில்லை. நான்காவது 
முறை அவளைக்‌ கூவி அழைத்தபோது தான்‌ அவள்‌ 
ஒருபக்கச்‌ செவிடு என்பது எனக்கே ஞாபகம்‌ வந்தது. 
உடனே எனக்கு திரு ராவின்‌ கழுத்தை நெரித்துவிட 
வேண்டும்போல்‌ தோன்றியது. 

எதற்காகவோ கதவுப்‌ பக்கம்‌ திரும்பிய லக்ஷ்மிபாய்‌ 
என்னைப்‌ பார்த்ததும்‌ தலையை ஆட்டி பற்கள்‌ தெரிய 
சிரித்தாள்‌. பின்‌ மீண்டும்‌ அடுப்பு ஊத 
திரும்பிக்கொண்டாள்‌. “லட்டு” என்னையும்‌ தன்‌ 
தாயாரையும்‌ மாறிமாறிப்‌ பார்த்து வியந்து 
சிரித்துக்கொண்டு நின்றாள்‌. நான்‌ காலைப்‌ 
பார்த்துக்கொண்டு நின்றேன்‌. 

ஓரிரு நிமிடங்கள்‌ கழித்து ஒருவாறாக விறகு எடுக்க 
வெளியே வந்தபோது லக்ஷ்மிபாய்‌ கால்‌ கழுவ 
தண்ணீர்‌ கொடுத்தாள்‌. “லட்டு'வை ஒரு கிள்ளும்‌ 
கிள்ளி வைத்தாள்‌ கோபத்துடன்‌. 

திரு ராவ்‌ “கட்டிங்‌ டேபி'ளின்‌ மேல்‌ உறங்கிப்‌ 
போய்விட்டிருந்தார்‌. அருகே பட்டை அடித்ததின்‌ 
ருசுக்களாக சோடா பாட்டில்கள்‌ இருந்தன. 

நான்‌ வேகமாகக்‌ கோட்டுகளை மடித்துக்‌ காகித 
உறைகளில்‌ போட்டுக்கொண்டேன்‌. மொத்தம்‌ ஒன்பது 
தேறின. எல்லாம்‌ கம்பெனிக்‌ கோட்டுகள்‌. அதிகம்‌ 
இல்லாவிட்டாலும்‌ நல்ல கணம்‌. லக்ஷ்மிபாயிடம்‌ ஒரு 
ரூபாயை பஸ்ஸூக்காக வாங்கிக்‌ கொண்டு 
புறப்பட்டேன்‌. நான்‌ வாசற்படிகளைக்‌ கடந்ததும்‌ அவள்‌ 
கழுவ ஆரம்பித்தாள்‌. 

வழக்கமாக இந்தக்‌ கோட்டுகளுக்கான முழுப்‌ 
பணத்தைக்‌ கல்லூரி நிர்வாகமே வசூலித்துவிடும்‌. 


ஆனால்‌ இந்தத்‌ தொகைக்கு ஏற்றார்போல்‌ தையல்‌ 
தரமும்‌ சுமாராகவே இருக்கும்‌. கோட்டுகளின்‌ உள்ளே 
இடப்படும்‌ உள்துணி மலிவானதாய்‌ இருக்கும்‌. இதை 
விரும்பாத மாணவர்கள்‌ தனியே பத்து ரூபாய்‌ 
கொடுத்து உயர்ந்த ரக உள்‌- துணையைப்‌ 
போட்டுக்கொள்ளலாம்‌. இந்தக்‌ கோட்டுகள்‌ அனைத்தும்‌ 
“சாட்டினை: உள்‌-துணியாகக்‌ கொண்டவை. மொத்தம்‌ 
தொண்ணுறு ரூபாய்‌ வசூலாகும்‌. நான்‌ எனது 
பதினைந்து ரூபாயை அசைபோட்டுக்கொண்டு 
நடந்தேன்‌. 

கல்லூரி, நகரத்திலிருந்து சுமார்‌ நான்கு மைல்கள்‌ 
தள்ளியிருந்தது. ஊரின்‌ மையத்தைக்‌ கடந்ததும்‌ 
சாலையோரங்களில்‌ பசுமை காண ஆரம்பித்தது. 
பசுக்கள்‌ பின்‌ தொடர வெற்றுடம்போடு நடந்த 
பால்காரர்கள்‌, சிறுவர்கள்‌, வயலில்‌ வேலை செய்த 
பெண்கள்‌... எல்லாம்‌ ரொம்பவும்‌ இயல்பாக இயங்குவது 
போல்‌ இருந்தது. பஸ்ஸில்‌ டிரைவரும்‌ கண்டக்டரும்‌ 
கூட பரபரப்பற்று நிதானமாகவே காணப்பட்டார்கள்‌. 
முழுதாய்‌ விடிந்துவிட்டால்‌ எல்லோரும்‌ 
மாறிவிடுவார்கள்‌! 

அந்தப்‌ பொறியியல்‌ கல்லூரியின்‌ மாணவர்‌ விடுதி. 
பின்‌ கட்டில்‌ இருந்தது. கல்லூரியின்‌ முன்புறக்‌ 
கட்டடத்தை ஒட்டி நீண்ட பாதை தெருவிலிருந்து சுமார்‌ 
இரண்டு பர்லாங்கு இருக்கும்‌. பஸ்ஸை விட்டு 
இறங்கியதும்‌ நான்‌ பாக்கெட்டிலிருந்த மற்ற 
சிகரெட்டைப்‌ பற்ற வைத்துக்கொண்டு நடக்க 
ஆரம்பித்தேன்‌. கல்லூரி அரவமற்று அமைதியாய்க்‌ 
கிடந்தது. 

பாதித்தூரம்‌ சென்றபின்‌ காக்கிச்‌ சட்டையணிந்த 
தோட்டக்காரன்‌ பதறியபடி “சிகரெட்டைக்‌ கீழே 
போடுய்யா” என்று கோபமாக என்னை நோக்கி சிறிய 
அடிகள்‌ எடுத்து ஓடிவந்தான்‌. நான்‌ பயந்து போய்‌ 
சிகரெட்டைக்‌ கீழே போட்டு அணைத்தேன்‌. நான்‌ கடந்து 
செல்லும்‌ வரை இடையில்‌ கைகளை வைத்து 


என்னையே வெறித்துக்கொண்டு அசையாமல்‌ 
நின்றான்‌ அவன்‌. சிறிது தூரம்‌ சென்று திரும்பிப்‌ 
பார்த்தபோது அவன்‌ மீண்டும்‌ குனிந்து வேலை செய்து 
கொண்டிருந்தான்‌. 

விடுதி, ஒரு பெரிய மைதானத்தைச்‌ சுற்றி, நான்கு 
பிரம்மாண்டமான கட்டடங்களாக நின்றது. ஒவ்வொரு 
கட்டடத்திலும்‌ நூற்றியெண்பது விசாலமான அறைகள்‌ 
இருந்தன. மைதானத்தின்‌ மையத்தில்‌ நாலைந்து 
மாணவர்கள்‌ கிரிக்கெட்‌ பயிற்சி 
செய்துகொண்டிருந்தார்கள்‌. அமைதியாக இருந்ததால்‌ 
அவர்கள்‌ கீழ்ஸ்தாயியில்‌ பேசுவதைக்‌ கூட கேட்க 
முடிந்தது. வேறு சில மாணவர்கள்‌ மைதானத்தைச்‌ 
சுற்றி ஓடிக்கொண்டிருந்தார்கள்‌. எல்லோரும்‌ 
மெதுவாகவே ஓடிக்கொண்டிருந்தார்கள்‌. ஒரு 
மாணவன்‌ மட்டும்‌ ஆழ்ந்த சுயபிரக்ஞையோடு, 
கோபித்துக்கொண்டு ஓடிப்போன நாயகியைத்‌ துரத்தி 
ஓடும்‌ தமிழ்ப்‌ படக்‌ கதாநாயகனைப்‌ போல்‌ கால்களை 
உதறி உதறி ஓடிக்கொண்டிருந்தான்‌. 

“ஏ ப்ளாக்கில்‌ சீதாராமனும்‌ ஹரிஹர கிருஷ்ணனும்‌ 
இருந்தார்கள்‌. சீதாராமன்‌ அறை பூட்டி இருந்தது. 
இரண்டாவது மாடியிலிருந்த 132இல்‌ இருந்த ஹரிஹர 
கிருஷ்ணனுக்குப்‌ பதிலாக, கண்ணாடியுடன்‌ பனியன்‌ 
வேட்டி அணிந்துகொண்டு ஒரு மாணவன்‌ 
மும்முரமாகப்‌ படித்துக்கொண்டிருந்தான்‌. ஹரிஹர 
கிருஷ்ணன்‌ ஊருக்குப்‌ போயிருந்தான்‌. 

“சியில்‌ யாருமில்லை. :டி'யில்‌ மூன்று பேர்‌. “பி'யில்‌ 
கிருஷ்ணகிரி என்ற ஒருவன்‌, மற்றவர்கள்‌ இந்தக்‌ 
கட்டடங்களுக்குப்‌ பின்னாலிருந்த “பழைய விடுதி'யில்‌ 
இருந்தார்கள்‌. “டி' பிளாக்‌ சலனமற்று இருந்தது. இரண்டு 
மாடிகளை ஏறி இறங்கியதுதான்‌ மிச்சம்‌. எல்லோரும்‌ 
டவுனுக்குப்‌ போய்விட்டிருந்தார்கள்‌. படிகளில்‌ 
இறங்கும்போது இரண்டு மாணவர்கள்‌ கையில்‌ குமுதம்‌” 
சகிதமாக எதிர்ப்பட்டார்கள்‌. என்‌ கையிலிருந்த 
பாக்கெட்டுகளைப்‌ பார்த்து ஒருவன்‌, “என்னப்பா டிரை 


கிளீனர்ஸா” என்று அசிரத்தையாய்க்‌ கேட்டான்‌. நான்‌ 
பதில்‌ சொன்னதும்‌, மற்றவன்‌ சம்பந்தமில்லாமல்‌ விசில்‌ 
அடிக்க, இருவரும்‌ என்னைக்‌ கடந்து சென்றார்கள்‌. 

கிருஷ்ணகிரியின்‌ அறையில்‌ நாலைந்து 
மாணவர்கள்‌ லுங்கி அணிந்து கட்டிலில்‌ உட்கார்ந்து 
பேசிக்கொண்மருந்தார்கள்‌. நான்‌ கதவை இருமுறை 
தட்டி உள்ளே நுழைந்ததும்‌ பேசுவதை 
நிறுத்திக்கொண்டார்கள்‌. நான்‌ சுபாவமாகத்‌ தோன்றிய 
ஒரு மாணவனின்‌ முகத்தைப்‌ பார்த்து விஷயத்தைக்‌ 
கூறினேன்‌. அவன்‌ நான்‌ சொல்லி முடித்ததும்‌ ஒரு 
கணம்‌ யோசித்தான்‌. பின்‌, “அவன்‌ தூங்கறாம்பா” என்று 
தயங்கினான்‌. நான்‌ அப்போது தான்‌ கவனித்தேன்‌. 
கட்டிலின்‌ சுவரோரப்‌ பகுதியில்‌ நீள மூட்டையாய்‌ 
உறங்கிக்கொண்டிருந்தான்‌ கிருஷ்ணகிரி. ஒரு 
மாணவன்‌ கிருஷ்ணகிரியை எழுப்ப யோசனை 
கூறினான்‌. மற்றவன்‌ அதை மறுத்தான்‌. நான்‌ 
அமைதியாக யோசித்துக்கொண்டு நின்றேன்‌. அதற்குள்‌ 
ஒருவன்‌ கிருஷ்ணகிரியை இடைக்குக்‌ கீழே 
பக்கவாட்டில்‌ அடித்து எழுப்பினான்‌. கிருஷ்ணகிரி 
முனகிக்கொண்டு திரும்பிப்‌ படுக்க ஆரம்பித்தான்‌. 
எழுப்பிக்கொண்டிருந்தவனோடு மற்ற இரண்டு 
பேர்களும்‌ சேர்ந்து உற்சாகத்துடன்‌ கிருஷ்ணகிரியின்‌ 
துயில்‌ கலைப்பதில்‌ முனைந்தார்கள்‌. 

இவர்கள்‌ அவனது போர்வையை இழுத்தவுடன்‌ 
கிருஷ்ணகிரி பதறிக்கொண்டு எழுந்தான்‌. 
நழுவியிருந்த லுங்கியைக்‌ கட்டிக்கொண்டே 
மற்றவர்களைத்‌ திட்ட வாயெடுத்தவன்‌ என்னைப்‌ 
பார்த்ததும்‌ மெளனமாகித்‌ திகைத்தான்‌. கிருஷ்ணகிரி 
ரொம்பவும்‌ மெலிந்து காணப்பட்டான்‌. முதல்‌ 
சவரம்கூடப்‌ பண்ணாத முகத்துடன்‌, ஒரு 
குழந்தையைப்‌ போல இருந்தான்‌. துறுதுறுவென்று 
நேசிக்கும்‌ சிறிய கண்கள்‌. நான்‌ “குட்மார்னிங்‌ சார்‌” 
என்று பேச்சைத்‌ துவங்கினேன்‌. நிதானமாக 
எல்லாவற்றையும்‌ கேட்டுவிட்டுத்‌ தன்னிடம்‌ பணம்‌ 


இல்லை என்றும்‌ புதன்கிழமை தானே வந்து 
பெற்றுக்கொள்வதாகவும்‌ கூறினான்‌. 

பழைய விடுதியின்‌ முற்றத்திலேயே பல்‌ 
துலக்கிக்கொண்டிருந்தார்கள்‌, குருமூர்த்தியும்‌ 
கருணாகரனும்‌. நான்‌ தனித்தனியாய்‌ அவர்களை 
அணுகிக்‌ கேட்டபோது, இரண்டு வித்தியாசமான 
பற்பசைகளின்‌ மணங்கள்‌ கமழ கிருஷ்ணகிரி சொன்ன 
பதிலையே அவர்களும்‌ சொன்னார்கள்‌. கடைசியாய்‌, 
நான்‌ ரமேஷ்பாபுவின்‌ அறைக்கு நடந்தேன்‌. 

ரமேஷ்பாபு என்ற பெயர்‌ அவன்‌ வட இந்தியனாக 
இருக்கக்‌ கூடும்‌ என்பதாகப்‌ பட்டது. அப்படியிருந்தால்‌ 
அவனிடம்‌ இந்தியிலேயே பேசலாம்‌ என்று 
தீர்மானித்தேன்‌. என்‌ கொச்சையான இந்தியைத்‌ 
தவிர்த்து எவ்வாறு செறிவாகப்‌ பேசலாம்‌ என்ற என்‌ 
வார்த்தை வாக்கியங்களை மனதிற்குள்‌ 
அமைத்துக்கொண்டே சென்றேன்‌. அறைக்கதவு பாதி 
மூடியிருந்தது. நான்‌ தட்டித்‌ திறந்தேன்‌. 

யாரையோ ஆவலுடன்‌ எதிர்பார்த்தது போல்‌ 
தோன்றிய ரமேஷ்பாபு, தாடியும்‌ கண்ணாடியும்‌ 
அணிந்து என்‌ கற்பனை வரம்பிற்குள்‌ அடங்காத 
அளவு அகலமாகவும்‌ உயரமாகவும்‌ இருந்தான்‌. 
அவனைப்‌ பார்த்ததும்‌ ஒரு கணம்‌ பயமாகக்‌ கூட 
இருந்தது. என்னைக்‌ கண்டதும்‌ “விருட்‌'டென்று 
எழுந்துகொண்டான்‌. பின்‌ பரபரப்புடன்‌ என்னை 
நோக்கி வந்தான்‌. ஒரு கணம்‌ அப்படியே நின்றவன்‌ 
நெற்றியின்‌ நரம்புகள்‌ புடைக்கக்‌ கண்களாலேயே 
அலட்சியமாக என்னை விசாரித்தான்‌. நான்‌ தடுமாறித்‌ 
தடுமாறி உடைந்த ஆங்கிலத்தில்‌ அவனிடம்‌ 
விஷயத்தைக்‌ கூறி முடித்தேன்‌. அடுத்த கணம்‌ அவனை 
ரெளத்ரம்‌ கொண்டாண்டது. “நான்‌ உன்னைக்‌ 
கொண்டுவரச்‌ சொன்னேனா?” என்று கோபத்துடன்‌ 
துண்டாகக்‌ கேட்டான்‌. நான்‌ மீண்டும்‌ தயங்கி “இல்லை” 
என்றேன்‌. “பின்‌ போ! வந்து வாங்கிக்கொள்ள எனக்குத்‌ 
தெரியும்‌” என்று கூறிவிட்டுக்‌ கதவைப்‌ படாரென்று 


சாத்திக்‌ கொண்டான்‌. 

நான்‌ அசடு வழிய கோட்டுகளைச்‌ சுமந்து வெளியே 
வந்தேன்‌. 

விடுதியின்‌ பிரதான வாசலைக்‌ கடக்கும்போது சுமார்‌ 
இருபது இருபத்தைந்து ஆட்டுக்குட்டிகள்‌ அன்றைய 
மதியப்‌ புலால்‌ உணவுக்காக உள்ளே 
இழுத்துசெல்லப்பட்டுக்கொண்டிருந்தன. சில சின்னக்‌ 
குட்டிகள்‌ உற்சாகத்துடன்‌ கத்தியும்‌ துள்ளியும்‌ ஓடின. 

கடையில்‌, திரு ராவ்‌ இல்லை என்பதை உணர்ந்தேன்‌. 
கோட்டுகளைத்‌ திரும்பவும்‌ மாட்டி வைத்துவிட்டு 
லக்ஷ்மிபாயிடம்‌ உரத்த குரலில்‌ சொல்லிக்கொண்டு 
கிளம்பினேன்‌. 

வழக்கம்போல்‌ கொட்டகைவாசலவில்‌ கூட்டம்‌. 
குறவர்கள்‌ மறுபடியும்‌ பாதையோரத்தில்‌ 
கிளைத்துவிட்டிருந்தார்கள்‌. வெள்ளைப்‌ பூண்டையும்‌, 
பின்னூசிகளையும்‌ வினோதக்‌ கலவையாக வைத்து 
விற்றுக்கொண்டிருந்த ஒரு குறத்தி குழந்தைக்குப்‌ பால்‌ 
கொடுத்துக்கொண்டிருந்தாள்‌. ஒரு குறவன்‌ தலையைக்‌ 
குனிந்து காது குடைவதில்‌ முனைந்திருந்தான்‌. 
அவர்களருகே நேற்று சிதறிய சோற்றுப்பருக்கைகள்‌ 
மண்ணில்‌ தோய்ந்து இறைந்துகிடந்தன. நல்ல வெயில்‌. 
நல்ல பசி. நான்‌ நடையைத்‌ தளர்த்திக்‌ கொண்டு 
நடக்கத்‌ துவங்கினேன்‌. 

வீட்டுக்குள்‌ தம்பி “மதர்‌-இந்தியா வின்‌ பழைய இதழ்‌ 
ஒன்றிலிருந்து கேள்வி-பதில்‌ பகுதியைப்‌ 
படித்துக்கொண்டிருந்தான்‌. அம்மா ஒரு மூலையில்‌ 
சுருண்டு கிடந்தாள்‌. உடையை மாற்றிக்கொண்டு 
நானும்‌ ஒரு பாயை விரித்துக்கொண்டேன்‌. யாருமே 
பேசவில்லை. 

மறுநாள்‌ கடைக்குச்‌ செல்ல 
ஆயத்தமாகிக்கொண்டிருந்த போது அம்மா என்னையே 
வெறித்துக்கொண்டிருந்தாள்‌. சுத்தமாகக்‌ 
குளித்துவிட்டுப்‌ பளிச்சென்று காணப்பட்டாலும்‌ அவள்‌ 
முகம்‌ பட்டினியால்‌ வாடித்தான்‌ போயிருந்தது. நான்‌ 


தலைவாரிக்‌ கொண்டிருந்தேன்‌. தலைவார நேரம்‌ 
பிடித்தது. அம்மா கவனித்துக்‌ கொண்டிருந்ததால்‌ ஒரு 
வேளை நானே வேண்டுமென்று அதிக நேரம்‌ 
எடுத்துக்கொண்டேனோ! 

நான்‌ வாசற்கதவை அடைந்ததும்‌ தன்னருகே 
இதற்காகவே வைத்திருந்த பையை, “இதைக்‌ குப்பைத்‌ 
தொட்டியில்‌ போட்டுவிட்டுப்‌ போ” என்று வன்மத்துடன்‌ 
என்னை நோக்கி வீசி எறிந்தாள்‌ அம்மா. பை என்‌ 
காலில்‌ பட்டுத்‌ தெறித்தது. அதிலிருந்த மூங்கில்‌ 
குருத்துகள்‌ தரையெங்கும்‌ சிதறின. அவை 
வாடிப்போயிருந்தன. 

நான்‌ அம்மாவுக்கு முதுகைக்காட்டியவாறே ஒரு 
கணம்‌ நின்றேன்‌. திரும்பி அவளை நேருக்கு நேர்‌ 
பார்க்கும்‌ திராணி இல்லை. மனம்‌ குழம்பி, நிறையக்‌ 
கோபம்‌ எங்கிருந்துமில்லாமல்‌ வந்தது. “நீயே போய்ப்‌ 
போட்டுக்கொள்‌்” என்று கூறிவிட்டு நடந்தேன்‌. எல்லாம்‌ 
அர்த்தமற்றதாக இருந்தது. 

தெருவில்‌ இறங்கியதும்‌ திடீரென்று எதிர்வீட்டின்‌ 
சிறிய சந்திலிருந்து அம்மணமாய்‌ ஒரு எட்டு வயதுப்‌ 
பையன்‌ குறி குலுங்க ஓடி வந்து பாதையோரம்‌ 
அமர்ந்துகொண்டான்‌. 

வெயில்‌ அறைந்து தாக்கியது. 

- 1980 


௦2.கமதம்‌ : திலீப்குமார்‌ 


“மதியம்‌ மூன்று மணிக்குச்‌ சரியாக வந்துவிடு” என்று 
நேற்றே சொல்லியிருந்தார்‌ மிட்டு மாமா. வழக்கம்‌ போல்‌ 
கண்ஷியாம்‌ மாமாவுக்குப்‌ பணம்‌ கேட்டு உருக்கமாகக்‌ 
கடிதம்‌ எழுத வேண்டும்‌. மிட்டு மாமா என்‌ பாட்டியின்‌ 
சகோதரர்‌, பரம ஏழை. கண்ஷியாம்‌ மாமா மிட்டு 
மாமாவின்‌ ஷட்டகர்‌, பெரிய பணக்காரர்‌. 

philippians-4-19pwl1-sm 

பொதுவாக மிட்டு மாமா எழுதும்‌ கடிதங்‌ கள்‌ 
சுவாரஸ்யமாக இருக்காது. ஆனால்‌, வயது காரணமாக 
மிட்டு மாமாவின்‌ கைவிரல்கள்‌ நடுக்கம்‌ 
கண்டுவிட்டதால்‌ அவருக்கு மாதம்‌ ஓரிரு கடிதங்கள்‌ 
எழுதித்தர நான்‌ ஓப்புக்கொண்டிருந்தேன்‌. தவிர, இந்தக்‌ 
கடிதங்கள்‌ மிக அந்தரங்க மான தஸ்தாவேஜாகள்‌ 
என்பதாலும்‌ அவற்றை நான்‌ மட்டுமே கையாள 
நியமிக்கப்‌ பட்டேன்‌. விளைவாக, மிட்டு மாமாவுக்கும்‌ 
எனக்கும்‌ இடையே ஒரு கனவானுக்கும்‌ அவனது 
ஆசைநாயகிக்கும்‌ இடையே ஏற்படக்கூடியதைப்‌ 
போன்ற சின்னச்சின்ன ரகசியங்கள்‌ இழைந்த ஒரு 
அந்நியோன்‌ னியம்‌ உருவாகியிருந்தது. 

நான்‌ சென்ற போது மிட்டு மாமா பெரிய திண்டில்‌ 
தலை சாய்த்துப்‌ படுத்திருந்தார்‌. கால்கள்‌ பாலித்தீன்‌ 
பைகளில்‌ உறைந்து இரு சிறு மூட்டைகளாக ஒரு சிறிய 
தலையணைமேல்‌ கிடந்தன. என்னைப்‌ பார்த்ததும்‌, 
“வாடா, பயில்வான்‌” என்று அன்புடன்‌ அழைத்தார்‌. 
மிட்டு மாமாவுக்கு வயது 70 இருக்கும்‌. பெரிய கண்கள்‌, 
ஒட்டிய கன்னங்கள்‌, அடர்த்தியான புருவம்‌, நீண்ட 


மூக்கு, மெலிந்த தேகம்‌, கதர்‌ முண்டு. கதர்‌ பனியன்‌, 
நைந்து போன பூணூல்‌, மிட்டு மாமாவின்‌ மனைவி 
ஜமுனா மாமி இறந்து பல வருடங்கள்‌ ஆகிவிட்டன. 
கட்டடத்தின்‌ பின்புறம்‌ இருந்த மகன்கள்‌ மற்றும்‌ 
மருமகள்‌ களோடு அவருக்கு ஒத்துவரவில்லை. 
தெருவைப்‌ பார்த்த மாதிரி இருந்த இந்த முன்‌ அறைக்கு 
அவரை ஓஒதுக்கிவிட்டிருந்‌ தார்கள்‌. 

“எழுதிக்கொள்”- மாமா வழக்கமான பீடிகையுடன்‌ 
ஆரம்பித்தார்‌. 

"குறுக்கே எதுவும்‌ பேசாதே” என்றும்‌ எச்சரித்தார்‌. 

மதிப்புக்குரிய கண்ஷியாம்ஜி அவர்களுக்கு, 
சென்னை சவுக்கார்பேட்டைவாசி மற்றும்‌ தங்களின்‌ 
ஷட்டகர்‌ மிட்டுவின்‌ வணக்கங்‌ களை ஏற்றுக்கொள்ள 
வேண்டுகிறேன்‌. இங்கு நாங்கள்‌ எல்லோரும்‌ 
மகிழ்ச்சியும்‌ சந்தோஷமுமாக இருக்கிறோம்‌. அதேபோல்‌, 
உங்கள்‌ குடும்பத்தாரும்‌ மகிழ்ச்சியும்‌ சந்தோஷமுமாக 
இருக்கிறீர்கள்‌ என்பது குறித்த சமாச்சாரத்தைத்‌ 
தெரிவிக்க வேண்டுகிறேன்‌. 

தற்போது எழுத நேர்ந்த விஷயம்‌ என்ன வென்றால்‌ 
கொஞ்சநாட்களாகவே எனக்கு மனசே சரியில்லை. 
சரியாகச்‌ சொல்வ தானால்‌ கடந்த ஒரு வாரமாக. நான்‌ 
செத்துப்‌ போக வேண்டும்‌ என்று இங்கு எல்லோரும்‌ 
விரும்புகிறார்கள்‌. நானும்‌, செத்துப்‌ போக வேண்டும்‌ 
என்றுதான்‌ விரும்புகிறேன்‌. ஆனால்‌, சாவதும்‌ 
வாழ்வதும்‌ நம்‌ கையிலா இருக்கிறது! நான்‌ 
தற்கொலைகூடச்‌ செய்து கொள்வேன்‌. ஆனால்‌, 
தற்கொலை செய்து கொள்வதற்கும்‌ எனக்கு ஓரிரு 
இடையூறுகள்‌ இருக்கின்றன. முதலாவதாக, என்‌ 73 
வயதில்‌ ஒரு மனிதன்‌ தற்கொலை செய்து கொண்டால்‌ 
யாரும்‌ அவனுக்காக வருத்தப்‌ படப்போவதில்லை. 
ஒழிந்தது சனியன்‌ என்று இருந்துவிடுவார்கள்‌. 
இரண்டாவதாக, என்‌ கால்கள்‌, என்‌ பாதங்களில்‌ 
வெடிப்பும்‌ முழங்கால்களில்‌ சிரங்கும்‌ உள்ளது பற்றித்‌ 
தாங்கள்‌ அறிவீர்கள்‌. இந்தக்‌ கால்களை வைத்துக்‌ 


கொண்டு நான்‌ எப்படி எங்கே போய்த்‌ தற்கொலை 
செய்து கொள்ள முடியும்‌? மேலும்‌, சீழும்‌ நீரும்‌ வடியும்‌ 
நாற்றமடிக்கும்‌ கால்களோடு நான்‌ செத்தால்‌ அது 
நன்றாக இருக்காது. இதையும்‌ தாங்கள்‌ அறிவீர்கள்‌. 
எப்படியும்‌, என்‌ பந்துக்கள்‌ விரும்புவது போல்‌ நான்‌ 
சாகவே விரும்பு கிறேன்‌. 

சென்ற மாதம்‌ நீங்கள்‌ தயவு செய்து அனுப்பிய 
பணத்தால்‌ நான்‌ நேற்று முன்தினம்‌ வரை, ராவண ஐயர்‌ 
தெருவில்‌ உள்ள குஜராத்‌ சகாய ஆஸ்பத்திரிக்குப்‌ போய்‌ 
என்‌ கால்களுக்கு மருந்தும்‌ கட்டும்‌ போட்டு வந்து 
கொண்டிருந்தேன்‌. பிரதி மாதமும்‌ 3ஆம்‌ தேதி வரும்‌ 
சரும நோய்‌ நிபுணர்‌ டாக்டர்‌ தாமரைக்கண்ணன்‌ 
அவர்களுக்குப்‌ பதிலாக இந்த மாதம்‌ புதிதாக ஒரு 
டாக்டர்‌ வந்திருந்தான்‌. அவன்‌ பெயர்‌ சனத்குமார்‌ 
ஜெயின்‌. மார்வாடி. 

இவனது தந்தை சுகன்மல்‌ ஜெயினுக்குத்‌ தங்கசாலைத்‌ 
தெருவில்‌ எவர்சில்வர்‌ ஹோல்சேல்‌ பாத்திர வியாபாரம்‌ 
உள்ளது. 1150 போஸ்‌ ரோட்டின்‌ திருப்பத்தில்‌ நியூ 
ஆனந்த பவன்‌ ஓட்டல்‌ அருகேதான்‌ இவரது கடை 
உள்ளது. 

ஆளைப்‌ பார்த்தால்‌ நீங்கள்‌ அடையாளம்‌ 
கண்டுகொள்வீர்கள்‌. உங்க ளுக்குத்‌ தெரியாதவராய்‌ 
இருக்க முடியாது. டாக்டர்‌ சனத்குமார்‌ வயதில்‌ 
சின்னவன்‌ தான்‌. மற்றபம, கெட்டிக்காரன்‌. பிரபல சரும 
நோய்‌ நிபுணர்‌ டாக்டர்‌ தம்பையாவிடம்‌ சில ஆண்டுகள்‌ 
பயிற்சி பெற்றவன்‌. என்‌ கால்களைப்‌ பரிசோதித்து 
மருந்து மாற்றிக்‌ கொடுத்திருக்கிறான்‌. பூசிக்கொள்ள 
ஆயின்மென்ட்டும்‌, சாப்பிடுவதற்குச்‌ சில 
மாத்திரைகளும்‌ கொடுத்திருக்கிறான்‌. 

கட்டுக்கூட ஒருநாள்‌ விட்டு ஒருநாள்‌ மாற்றினால்‌ 
போதும்‌ என்று சொல்லி விட்டான்‌. அரிப்பையும்‌ நீர்‌ 
வடிவதையும்‌ இன்னும்‌ ஆறு மாதத்தில்‌ நிச்சயம்‌ குணப்‌ 
படுத்திவிட முடியும்‌ என்று கூறியிருக்கிறான்‌. 
உங்களுக்குத்‌ தெரியும்‌. சிகிச்சை என்ன வோ 


இலவசம்தான்‌. ஆனால்‌, ரிக்ஷாவில்‌ தானே போக 
வேண்டியிருக்கிறது. ரிக்ஷாக்‌ காரன்‌ 
காத்தவராயன்தான்‌ என்னைக்‌ கைத்தாங்கலாகப்‌ 
பிடித்து அழைத்துச்‌ செல்கிறான்‌. போய்‌ வருவதற்கு 
இரண்டு ரூபாய்‌ என்று பேசிவைத்திருக்கிறேன்‌. சென்ற 
வாரத்தோடு பணம்‌ தீர்ந்து விட்டதால்‌ அவன்‌ என்னை 
இப்போது கடனுக்குத்தான்‌ அழைத்துச்‌ செல்கிறான்‌. 
அவனுக்கு நான்‌ 6 ரூ. பாக்கி, காத்தவ ராயனின்‌ 
அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று காலையில்தான்‌ 
தகவல்‌ வந்தது. எனவே காத்தவராயன்‌ 
செங்கல்பட்டுக்குப்‌ போயிருக்கிறான்‌. அவன்‌ எப்போது 
திரும்பிவருவான்‌ என்பது சொல்வதற்‌ கில்லை. மாற்று 
ஏற்பாடு செய்துகொண்டு விடலாம்தான்‌. ஆனால்‌ 
காத்தவராயன்‌ போல வருமா? தவிர, புதிய ரிக்ஷாக்‌ 
காரனுக்குக்‌ கொடுக்கப்‌ பணம்‌? 

அதனால்தான்‌ கூறுகிறேன்‌, எனக்கு எல்லாம்‌ 
வெறுத்துப்‌ போய்விட்டது. நான்‌ சாவதுதான்‌ 
எல்லோருக்கும்‌ நல்லது. உங்களுக்கும்‌ மாதாமாதம்‌ 
பணம்‌ அனுப்பும்‌ சுமையும்‌ குறையும்‌. 

உங்களுக்குத்‌ தெரியும்‌, என்‌ மகன்கள்‌ யாரும்‌ 
சரியில்லை என்பது. பெரியவன்‌ புல்புல்தாரா வாசித்துக்‌ 
கொண்டும்‌, தன்‌ மனைவி பின்னால்‌ அலைந்து 
கொண்டு மிருக்கிறான்‌. 

அவன்‌ மனைவி - அந்தக்‌ குள்ள ராணி - 
எப்பேர்ப்பட்டவள்‌ என்பதும்‌ உங்களுக்குத்‌ தெரியும்‌. 
பூனை மாதிரி இருந்து கொண்டு என்ன அட்டகாசம்‌ 
செய்கிறாள்‌! சென்ற வாரம்‌ ஒரு நாள்‌ (சப்பாத்திக்குத்‌ 
தொட்டுக்‌ கொள்ளக்‌ கொடுத்த மோரிதாலில்‌) “குழம்பில்‌ 
உப்பு கொஞ்சம்‌ குறைகிறது. எடுத்து வா்‌ என்றேன்‌. இது 
ஒரு தவறா? முகத்தை லலிதா பவார்‌ பாணியில்‌ ஒரு 
வெட்டு வெட்டித்‌ திருப்பிக்‌ கொண்டு போய்விட்டாள்‌. 
வயசுக்‌ காலத்தில்‌ உப்பைக்‌ குறைத்தால்‌ என்ன என்று 
அவளுக்கு சப்போர்ட்டாகப்‌ பேசவந்து விட்டான்‌ இந்த 
லாயக்கற்ற நாய்‌ (என்‌ மூத்த மகன்‌). சின்னவன்‌ 


கதையும்‌ உங்களுக்குத்‌ தெரிந்‌ ததுதான்‌. பாங்க்கில்‌ 
வேலைசெய்கிறான்‌ என்று பெயர்தானே தவிர, 
கொஞ்சமும்‌ நன்றி விசுவாசம்‌ இல்லாத பயல்‌. யார்‌ 
இவன்‌? நீங்கள்‌ போட்ட பிச்சையில்தானே 8.௦௨. படித்து 
முடித்தான்‌. இப்போது பெரிய பக்தனாகி விட்டான்‌. 
சனிக்கிழமை இரவுதோறும்‌ கூட்டு பஜனைக்கு ஏற்பாடு 
செய்து வீட்டையே துவம்சம்‌ பண்ணுகிறான்‌. 
தபேலாவும்‌, சப்ளாக்‌ கட்டையும்‌ வைத்துக்‌ கொண்டு 
அவன்‌ நண்பர்கள்‌ அடிக்கும்‌ லூட்டி கொஞ்சமில்லை. 
இப்படி பஜனை முடிந்ததும்‌ நள்ளிரவுக்கு மேல்‌ இந்த 
நாய்கள்‌ எல்லோரும்‌ மகேஸ்வரி பவனில்‌ பூரியும்‌ 
லஸ்ஸியும்‌ பீடாவும்‌ சாப்பிடக்‌ கிளம்பி விடுவார்கள்‌. 
மகேஸ்வரி பவனில்‌ நான்‌ சாப்பிடாத பூரியா, போடாத 
பீடாவா, இவனுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌ மகேஸ்வரி 
பவன்‌ பூரி என்றால்‌ எனக்கு இஷ்டம்‌ என்று. ஆனால்‌, 
ஒருநாள்கூட வாங்கி வந்ததில்லை. இந்த ராஸ்கல்‌. 
பெரிய கவர்னர்‌ என்று நினைப்பு. கவர்னர்‌ என்றதும்‌ 
ஞாபகம்‌ வருகிறது. பிரபுதாஸ்‌ பட்வாரி நம்‌ 
ஸ்ரீநாத்ஜியின்‌ கோவிலுக்கு வந்திருந்தார்‌. என்ன 
எளிமை! என்ன எளிமை! நம்‌ நாத்தியின்‌ முன்‌ 
தலைகுனிந்து வணக்கம்‌ தெரிவித்துவிட்டுப்‌ போனார்‌. 
அவர்‌ சொன்னார்‌: எங்களுக்கு இந்திராகாந்தி மேல்‌ 
எந்தக்‌ கோபமும்‌ இல்லை. அந்தம்‌ மாவுக்கு எப்பவுமே 
கொஞ்சம்‌ வீம்பு ஜாஸ்திதான்‌. 

என்‌ இரண்டாம்‌ நம்பர்‌ பையன்‌ ரஜினி தான்‌ பாவம்‌, 
நல்லவன்‌...” 

இந்த இடத்தில்‌ நான்‌ குறுக்கிட்டுக்‌ கேட்டேன்‌ - “மாமா, 
இரண்டாம்‌ நம்பர்‌ என்று எழுத வேண்டுமா? 
கண்ஷியாம்‌ மாமாவுக்கு ரஜினி என்றாலே புரியுமே!” 

"பேசாமல்‌ நான்‌ சொல்வதை எழுது. அவனுக்கு 
மனைவி, குழந்தைகளுக்குச்‌ செய்தே மீள 
முடிவதில்லை. நேற்று முன்தினம்‌ நடந்தது. இதை 
எழுதும்‌ போது என்‌ கண்களில்‌ கண்ணீர்‌ களும்புகிறது.” 

நான்‌ மிட்டு மாமாவின்‌ கண்களைப்‌ பார்த்தேன்‌. 


“என்னடா பார்க்கிறாய்‌? எழுது.” 

“வீட்டில்‌ தேங்காய்‌ எண்ணெய்‌ தீர்ந்து விட்டது. இவன்‌ 
தண்ணீரை விட்டுத்‌ தலையைச்‌ சீவிக்கொண்டு 
போகிறான்‌. மூத்தவனும்‌ சின்னவனும்‌ சிகரெட்டுக்கும்‌ 
பீடாவுக்கும்‌ செலவழிக்கிறார்களே ஒழிய எண்ணெய்‌ 
வாங்கித்தர மாட்டேனென்‌ கிறார்கள்‌. வீட்டில்‌ இப்போது 
எல்லோரும்‌ தினமும்‌ தலைகுளித்து, எண்ணெய்‌ 
போடுவதை மாலைவரை ஒத்திப்‌ போட்டு விட்டுச்‌ 
சமாளித்துவிடுகிறார்கள்‌. எண்‌ ணெய்‌ போடாமல்‌ என்‌ 
முன்வழுக்கை காய்ந்து தலையே எரிகிற மாதிரி இருக்‌ 
கிறது. என்‌ கொஞ்சநஞ்ச முடியும்‌ தேங்காய்‌ நார்‌ மாதிரி 
சிலுப்பிக்கொண்டு நிற்கிறது. முகத்தைக்‌ 
கண்ணாடியில்‌ பார்க்கவே பயமாக இருக்கிறது...” 

நான்‌ மாமாவின்‌ தலையைப்‌ பார்த்து அவர்‌ எழுதச்‌ 
சொன்னதை உறுதி செய்த கொண்டேன்‌. 

“நான்‌ சாவதற்கு முன்‌ சில விஷயங்களை 
ஒழுங்குசெய்துவிட விரும்புகிறேன்‌. 

உங்களுக்குத்‌ தெரியும்‌, என்னிடம்‌ சொத்து ஒன்றும்‌ 
கிடையாது. நான்‌ வெறும்‌ “டண்‌-டண்‌ கோபால்‌ 
(செல்லாக்காசு, ஓட்டாண்டி தான்‌. உங்கள்‌ சகோதரி, 
அதாவது என்‌ மனைவி, இறந்தபோது அவளுடைய 
டாகுர்ஜிக்களின்‌ சேவையைத்‌ தொடர்ந்து செய்ய நான்‌ 
ஏற்றுக்‌ கொண்டேன்‌ என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. என்‌ 
இறப்புக்கு முன்பாக, இந்த விக்கிரகங்களை நான்‌ 
உங்களிடம்‌ தந்துவிட விரும்புகிறேன்‌. இந்த 
விக்கிரகங்கள்‌ எங்கள்‌ குடும்பத்தில்‌ வழிவழியாக 
இருந்து வருபவை. என்‌ அம்மா (அதற்கு முன்‌ என்‌ 
பாட்டி அதிகாலையில்‌ எழுந்து குளித்து முழுகிவிட்டு, 
வெறும்‌ வயிற்றில்‌ இந்த விக்கிரகங்களுக்குப்‌ பூஜை 
செய்துவிட்டுத்தான்‌ பச்சைத்‌ தண்ணீர்கூடக்‌ குடிப்பாள்‌. 
அவளுக்குப்‌ பிறகு உங்கள்‌ சகோதரியும்‌ அப்படியே 
செய்து வந்தாள்‌. உங்கள்‌ சகோதரி போனபின்‌ 
நான்தான்‌ ஏதோ முடிந்தவரை செய்துவருகிறேன்‌. நான்‌ 
தினம்‌ குளிக்க முடிவதில்லை என்பதைத்‌ தாங்கள்‌ 


அறிவீர்கள்‌. கால்கட்டு மாற்றும்‌ அன்றுதான்‌ குளிக்க 
முடிகிறது. அதனால்‌ ஒருநாள்‌ விட்டு ஒருநாள்‌ தான்‌ 
பூஜை செய்கிறேன்‌. எனக்கு வருத்தமெல்லாம்‌, சுப 
தினங்களில்கூட இந்த விக்கிரகங்களுக்குச்‌ சரியான 
றைவேத்தியம்‌ படைக்க முடிவ தில்லை என்பதுதான்‌. 
தினம்‌ பதினோரு மணிக்கு எனக்கு வரும்‌ 
உணவைதான்‌ (மூன்று சப்பாத்திகளும்‌ கொஞ்சம்‌ 
சாதமும்‌) சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. மாலையில்‌ 
அம்பிஸ்‌ கபேயிலிருந்து வரும்‌ இரண்டு இட்டிலியும்‌ ஒரு 
வடையும்தான்‌. கடவுள்‌ இதை ஏற்றுக்கொள்வார்‌ 
என்றுதான்‌ நம்புகிறேன்‌. எல்லாவற்றுற்கும்‌ 
சிரத்தைதான்‌ முக்கியம்‌. 

என்‌ மருமகள்களை நம்ப முடியாது. 

அவர்களுக்கு இவற்றின்‌ அருமை தெரியாது. வீசி 
எறிந்துவிடுவார்கள்‌. அல்லது குழந்தை களுக்கு 
விளையாடக்‌ கொடுத்து விடுவார்கள்‌. இந்த விக்கிரகங்‌ 
களில்‌ குறிப்பாக ஒன்று முக்கியமானது. புல்லாங்குழல்‌ 
சகிதம்‌ தவழ்ந்து வரும்‌ பாலகிருஷ்ணனின்‌ ஐந்து 
அங்குலம்‌ உயர விக்கிரகம்தான்‌ அது. பார்க்க மிக 
அழகாக இருக்கும்‌. பட்டு வஸ்திரமும்‌ ஜரிகைக்‌ 
குல்லாயும்‌ போட்டுப்‌ பொட்டும்‌ இட்டுவிட்டால்‌ சாட்சாத்‌ 
கிருஷ்ணனே நம்‌ முற்றத்தில்‌ வந்து தவழ்ந்து 
கொண்டிருப்‌ பது போல்‌ இருக்கும்‌. நான்‌ இறந்து 
விடுவதற்கு முன்‌ இந்த டாகுர்ஜிக்களை உங்களிடம்‌ 
ஒப்படைத்து விட விரும்புகிறேன்‌. என்‌ சகோதரியிடம்‌, 
அதாவது உங்கள்‌ மனைவியிடம்‌ கூறுங்கள்‌. இது என்‌ 
கடைசி ஆசையென்று. நம்‌ காலம்‌ முடிந்த பின்‌ 
குழந்தைகள்‌ இதை ஒழுங்காகச்‌ செய்வார்‌ கள்‌ என்று 
சொல்ல முடியாது. என்‌ சகோதரிககு முடிகிறவரை டாகுர்‌ 
ஜிக்களின்‌ சேவையைச்‌ செய்யட்டும்‌. அதற்குப்‌ பிறகு 
கிணற்றிலோ அல்லது நதியிலோ அவற்றைச்‌ 
சமர்ப்பணம்‌ செய்து விடுங்கள்‌. இதுதவிர என்னிடம்‌ 
சில தெய்வீகப்‌ புத்தககங்களும்‌ ஒரு குட்டிக்‌ குடத்தில்‌ 
கொஞ்சம்‌ கங்கா ஜலமும்‌ இருக்கிறது. 


இதையெல்லாம்கூட நான்‌ உங்களுக்கே கொடுத்துவிட 
விரும்பு கிறேன்‌. புத்தகங்களில்‌ குறிப்பாக, “ஹனு மான்‌ 
சாலிசாவும்‌' (ஆஞ்சயே கவசம்‌) டோங்கரே மஹ்ராஜின்‌ 
ஆசிபெற்ற பாக வதமும்‌ நீங்கள்‌ அவசியம்‌ வைத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 

இதனால்‌, வீட்டில்‌ பேய்‌ பிசாசுகளின்‌ நடமாட்டம்‌ 
இருக்காது என்பதோடு சுபிட்ச மும்‌ ஏற்படும்‌. 

நான்‌ செத்துப்போகத்‌ தயாராக இருக்கி றேன்‌ என்பது 
தங்களுக்குப்‌ புரிந்து போயிருக்கும்‌. ஆனால்‌, சாவு 
எப்படி, எங்கிருந்து வரும்‌ என்பதுதான்‌ எனக்குப்‌ 
புலப்படவில்லை. நாம்‌ வலியப்‌ போய்‌ நின்றாலும்‌ 
இந்தப்‌ ப்ருத்வியில்‌ நம்‌ பிரயாணம்‌ முடியும்‌ வரை, சாவு 
நம்மை அரவணைத்துக்‌ கொள்ளாது என்பதைத்‌ 
தாங்கள்‌ அறிவீர்கள்‌. சென்ற வாரம்‌, பட்டம்‌ விட்டுக்‌ 
கொண்டிருந்த ஜீவன்லாலின்‌ எட்டு வயது மகன்‌ 
இரண்டாவது மாடியிலிருந்து தவறி விழுந்துவிட்டான்‌. 
அவன்‌ அதிர்ஷ்டம்‌, அந்த நேரம்‌ பார்த்து, அழுக்குத்‌ 
துணி களடங்கிய பொதியோடு போய்கொண்்‌ டிருந்த 
“ஏகாம்பரேஸ்வரர்‌ பின்மென்‌” காரனின்‌ கழுதைமேல்‌ 
சொல்லி வைத்தாற்‌ போல்‌ குறி தவறாமல்‌ விழுந்து 
தப்பித்தான்‌. ஒரு கீறல்‌ இல்லை, ஒரு காயம்‌ இல்லை. 
இடறி விழுந்ததில்‌ கழுதைக்குத்தான்‌ பாவம்‌, 
பின்னங்கால்‌ முறிந்துவிட்டது. ஜீவன்லாலை 
உங்களுக்குத்‌ தெரியும்‌. மகாக்‌ கஞ்சன்‌. கழுதையின்‌ 
சிகிச்சைக்கு ஒரு பைசாக்கூடத்‌ தரமாட்டேன என்று 
கூறிவிட்டான்‌. கழுதையை ரிக்ஷாவில்‌ வைத்து 
மாட்டாஸ்‌ பத்திரிக்குக்‌ கொண்டு போவதற்கு அவனிட 
மிருந்து மூன்று ரூபாயை வாங்குவதற்குள்‌, போதும்‌ 
போதுமென்றாகிவிட்டது. 

அந்த டோபி மிக அசிங்கமான, ஆனால்‌ ஒரே 
சொற்றொடரைப்‌ பயன்படுத்தி குஜராத்திகள்‌ 
வம்சத்தையே ஏசிவிட்டுப்‌ போய்விட்டான்‌. 

இதற்கு என்ன சொல்கிறீர்கள்‌? 

ஆனாலும்‌, நான்‌ நினைக்கிறேன்‌. நான்‌ சாகத்தான்‌ 


வேண்டும்‌ என்று. நான்‌ சாவதற்கு நிறையக்‌ 
காரணங்கள்‌ இருந்தும்‌, நான்‌ சாகாமல்‌ இருக்கிறேன்‌ 
என்று நினைத்தால்‌ எனக்குச்‌ சிரிப்பும்‌ அழுகையும்‌ 
சேர்ந்து வருகிறது. 

என்னோடு படித்த ரஞ்சித்‌ ப்ரோக்கர்‌ பத்து 
நாட்களுக்கு முன்பு எந்தவிதத்‌ தொந்தரவும்‌ இல்லாமல்‌ 
ஒரே மூச்சில்‌ போய்விட்டான்‌. இப்படி எனக்குத்‌ தெரிந்து, 
இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே, இந்தத்‌ தெருவிலேயே 
மூன்று பெரிய உயிர்கள்‌ போய்விட்டன. 

எல்லோரையும்‌ டியபடீசும்‌ மாரடைப்பும்‌ புருஷன்‌ 
பெண்டாட்டி போல்‌ ஜோடி சேர்ந்து கொண்டு வந்து 
இழுத்துப்‌ போய்‌ விட்டன. என்‌ மருமகள்‌ 
சுபத்திராவுக்கும்கூட இந்த இரண்டு வியாதியும்‌ 
இருக்கிறது. எனக்குத்‌ தான்‌ ஒன்றும்‌ இல்லை. சிரங்கு, 
வெடிப்பு என்று சில்லறை வியாதிகள்‌ தவிர. சென்ற 
வாரம்‌ என்‌ பெரிய மருமகள்‌ சொன்னது போல்‌ நான்‌ 
நிஜமாகவே நொண்டி நாயைப்‌ போல்‌ உணர்கிறேன்‌. 

இந்த ஏகாம்பரேஸ்வரர்‌ அக்ரகாரத்தில்‌ எனக்காக 
அழப்போகிறவர்கள்‌ இனி யாரும்‌ இல்லை. இந்த 
அக்ரகாரமே களை இழந்துபோய்விட்டது. தெப்பக்குளம்‌ 
வற்றிவிட்டது. பெயருக்கென்று கொஞ்சம்‌ தண்ணீர்‌ 
விட்டு அதில்‌ பிளாஸ்டிக்‌ தாமரைகளை 
மிதக்கவிட்டிருக்கிறார்கள்‌. தெப்பக்குளத்தைச்‌ 
சுற்றியிருந்த காவிப்‌ பட்டை அடித்த சுவரை 
இடித்துவிட்டு மாடிக்‌ கட்டிடம்‌ கட்டி எவர்சில்வர்‌ 
பாத்திரக்‌ கடைக்காரர்களுக்கு வாடகைக்கு விட்டு 
விட்டார்கள்‌. ராவண ஐயர்‌ தெருவிலுள்ள பள்ளிக்கூட 
மணிக்கூண்டு இப்போது தெரிவதில்லை. கோவில்‌ 
பிரகாரத்‌ தூண்களில்‌ மைக்குகளைப்‌ பொருத்தி 
மெல்லிசை பஜனைகள்‌ செய்கிறார்கள்‌. அப்பழுக்கற்ற 
குஜராத்திகள்‌ புழங்கிய தெருக்களில்‌ இப்போது 
பாத்திரக்‌ கடை மார்வாடிகள்‌ நிரம்பி வழிகிறார்கள்‌. 
அக்ரகாரத்தின்‌ பழைய அமைப்பை நினைவுபடுத்தும்‌ 
வகையில்‌ கோயில்‌ அரச மரம்‌ மட்டும்தான்‌ இருக்கிறது. 


இன்னும்‌ நிழல்‌ தருகிறது. அந்த நிழலை உணர்ந்து 
அனுபவிக்கும்‌ மனிதர்கள்‌ மறைந்து விட்டார்கள்‌. அந்த 
அரச மரம்‌ முன்பு தந்த ஆசுவாசம்‌ இப்போது காணாமல்‌ 
போய்‌ விட்டது. கிழக்குக்‌ கோடியில்‌ என்‌ தங்கை நாத்தி 
பெஹ்ன்‌ இருக்கும்‌ கட்டடத்தையும்‌ விலை 
பேசிவிட்டார்கள்‌ அறுபது லட்சத்‌ துக்கு. இதனால்‌, 
முப்பது குடும்பங்கள்‌ தெருவில்‌ நிற்கப்போகின்றன. 
கூடு கலைத்து விரட்டப்பட்ட பறவைகள்போல 
அவர்கள்‌ பிரியக்‌ காத்திருக்கிறார்கள்‌. சூழல்‌ மாறிவிடப்‌ 
போகிறது. வாழ்க்கைக்கு அர்த்தமே சூழலில்தான்‌ 
இருக்கிறது. சூழல்‌ போனால்‌ வாழ்க்கையே போய்விடும்‌. 

நான்‌ தினமும்‌, கடவுளை அல்ல, யம ராஜனை 
வேண்டிக்‌ கொள்கிறேன்‌, “இந்தக்‌ கிழவனை இழுத்துக்‌ 
கொள்‌, உன்‌ பாசக்‌ கயிற்றுக்கு மோசம்‌ வந்துவிடாது” 
என்று. கடைசியாக, இன்னொரு வேண்டுகோள்‌. நான்‌ 
இறந்துபோனால்‌, என்‌ ஆன்ம முக்திக்காக என்‌ வீட்டில்‌ 
அல்லது உங்கள்‌ வீட்டில்‌ என்றாலும்‌ பரவாயில்லை, 
பாகவத பாராயணம்‌ அவசியம்‌ செய்துவிடுங்கள்‌. 

மற்றபடி விசேஷமாகக்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லும்படி 
வேறொன்றும்‌ இல்லை. 

மகிழ்ச்சியும்‌ சந்தோஷமும்‌ பற்றிய சமாச்‌ சாரத்தை 
எழுத வேண்டுகிறேன்‌. 

இப்படிக்கு, 
மன்மோகன்‌ தாஸ்‌ துவாரகா தாஸ்‌ 
(மிட்டு) 

பி.கு: உங்களுக்கு வசதிப்படுமென்றால்‌, ஒரு 100 
ரூபாய்‌ 11.0. மூலம்‌ அனுப்பி வைக்க வேண்டுகிறேன்‌ - 
மிட்டு.” 

தாள்களை ஒழுங்குபடுத்தி அந்த நீண்ட கடிதத்தை 
மடித்துக்‌ கொண்டேன்‌. வழக்கம்‌ போல்‌ மிட்டு மாமா 
தனது பூணூலில்‌ தொங்கிய சின்னச்‌ சாவியைக்‌ 
கொண்டு தன்‌ தகர கஜானாவைத்‌ திறந்து ஒரு பெரிய 
உறையையும்‌ தபால்‌ தலைகளையும்‌ கொடுத்தார்‌. 
முகவரி எழுதி எடுத்துக்‌ கொண்டதும்‌ கூறினார்‌ 


”சோம்பல்பட்டுக்‌ கடிதத்தைக்‌ கண்ட தபால்‌ பெட்டியில்‌ 
போட்டுவிடாதே. நேராக பார்க்‌ டவுன்‌ போஸ்ட்‌ ஆபீசுக்கே 
போய்விடு. போட்ட பின்‌ எனக்கு வந்து சமாச்சாரமும்‌ 
சொல்லிவிடு.” பிறகு “இதை நீ வைத்துக்‌ கொள்‌” என்று 
ஒரு 50 காசு நாணயத்தைக்‌ கொடுத்தார்‌. நான்‌ 
கிளம்பினேன்‌. 

மூன்று நான்கு நாட்கள்‌ கழித்து இரவு எட்டு மணிக்குத்‌ 
தந்தி மூலம்‌ செய்தி வந்தது. நான்‌ மிட்டு மாமாவுக்குத்‌ 
தாக்கல்‌ சொல்ல ஓடினேன்‌. 

மிட்டு மாமா அயர்ந்து தூங்கிக்‌ கொண்‌ டிருந்தார்‌. 
நான்‌ அவரது தோளை உலுக்கி எழுப்பினேன்‌. 

“என்னடா விஷயம்‌?” 

“நாம்‌ மோசம்‌ போய்விட்டோம்‌ மாமா.” 

“என்ன ஆயிற்று?” 

”உடுமலைப்பேட்டையிலிருந்து தந்தி வந்திருக்கிறது. 
கண்ஷியாம்‌ மாமா போய்‌ விட்டார்‌.” 

மிட்டு மாமா பதறி எழுந்தார்‌, “என்ன சொல்கிறாய்‌ நீ?” 

“ஆமாம்‌ மாமா, நிஜமாகத்தான்‌. இன்று மதியம்‌ 
ஆபீஸிலிருந்து வந்திருக்கிறார்‌. எல்லோருடனும்‌ 
நன்றாகச்‌ சிரித்துப்‌ பேசியபடி சாப்பிட்டிருக்கிறார்‌. 
உங்கள்‌ கடிதத்தைக்கூட இரண்டு மூன்று முறை 
படித்தாராம்‌. சிறிது தூங்கப்போனவர்‌ பிறகு 
எழுந்திருக்கவில்லை. தூக்கத்திலேயே உயிர்‌ பிரிந்து 
விட்டது. ஹார்ட்‌ அட்டாக்தான்‌.” 

மிட்டு மாமா தன்‌ கால்களையே வெறித்துப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்துவிட்டு நீண்ட மெளனத்திற்குப்‌ பின்‌ 
தத்துவார்த்தமாகக்‌ கூறினார்‌: "போகிறவர்கள்‌ 
போய்ச்சேர்ந்து விடுவார்கள்‌. ஆனால்‌, 
இருக்கிறவர்களுக்கு வேறு வழி இல்லை. அவர்கள்‌ 
இருந்துதான்‌ ஆக வேண்டும்‌.” 

கண்ஷியாம்‌ மாமாவின்‌ ஈமக்கிரியைகளில்‌ கலந்து 
கொள்ளப்‌ போன எங்கள்‌ உறவினர்‌ கள்‌ எல்லோரும்‌ 
கூடவே மிட்டு மாமாவின்‌ கடிதத்தையும்‌ படித்துவிட்டு 
வந்திருந்‌ தார்கள்‌. கண்ஷியாம்‌ மாமாவுக்குப்‌ பதிலாக 


மிட்டு மாமாவே செத்துப்போயிருக்கலாம்‌ என்று 
வெளிப்படையாகவே அபிப்பிரயாம்‌ தெரிவித்தார்கள்‌. 
மிட்டு மாமாவின்‌ மகன்களுக்கும்‌ மருமகள்களுக்கும்‌ 
பெருத்த தலைகுனிவு ஏற்பட்டருக்க வேண்டும்‌. 
குறிப்பாக, மிட்டு மாமாவின்‌ மூத்த மருமகள்‌ 
ஆவேசமாகக்‌ கொந்தளித்தாள்‌. கிழவனின்‌ நாக்கை 
இழுத்து அறுத்துவிட வேண்டும்‌ என்றும்‌ அவருக்கு 
உடந்தையாக இருந்த கடிதத்தை எழுதிக்கொடுத்த 
என்னுடைய கைகளையும்‌ வெட்டிப்போட வேண்டும்‌ 
என்றும்‌ விரும்பினாள்‌ அவள்‌. ஆனால்‌, 
அதிர்ஷ்டவசமாக அந்த மாதிரி விபரீதம்‌ ஏதும்‌ 
நடக்கவில்லை. எப்படியும்‌, நான்‌ மிட்டு மாமாவுக்குக்‌ 
கடிதம்‌ எழுதித்‌ தருவதை நிறுத்தும்படி ஆனது. 


03.மறைந்து திரியும்‌ கிழவன்‌ 
: சுரேஷ்குமார இந்திரஜித்‌ 


TCX 6838 என்ற எண்ணுள்ள என்‌ ஸ்கூட்டரில்‌ 
விருமாண்டியைப்‌ பார்க்கச்‌ சென்று கொண்டிருந்தேன்‌. 
சாலையின்‌ இருபுறமும்‌ தென்னந்தோப்புகளும்‌, 
வயல்வெளிகளும்‌ மாறிமாறி வந்து கொண்டிருந்தன. 
விருமாண்டி என்‌ நண்பன்‌. ஓடும்‌ ஆற்றின்‌ கரைகளில்‌ 
விருமாண்டித்தேவர்‌ குடும்பத்திற்குச்‌ சொந்தமான 
தென்னந்தோப்புகள்‌ இருக்கின்றன. 
தென்னந்தோப்புக்குள்‌ ஓர்‌ அழகான வீடும்‌ 
அவர்களுக்கு இருந்தது. அநேகமாக விருமாண்டி 
மட்டுமே அங்கு இருப்பான்‌. அவன்‌ குடும்பத்தினர்‌ 
ஊருக்குள்‌ குடியிருந்தனர்‌. தென்னந்தோப்பு 
வீட்டிலிருந்து ஒரு கிலோ மீட்டர்‌ எர்ள்ல்‌3 தொலைவில்‌ 
ஒரு கள்ளுக்கடை அங்கே அயிரை மீன்‌ குழம்பு 
கிடைக்கும்‌. ஆற்றில்‌ வெகு நேரம்‌ குளித்துவிட்டு 
விருமாண்டியின்‌ தோப்பு வீட்டில்‌, வாங்கி வைத்திருந்த 
கள்ளைக்‌ குடித்துவிட்டு அயிரை மீன்‌ குழம்புச்‌ சாப்பாடு 
முடித்துத்‌ திரும்பி வருவது ஆனந்தமான அனுபவம்‌. 
சாலையில்‌ ஓர்‌ உருவம்‌ வண்டியை நிறுத்தும்‌ 
சைகையுடன்‌ கைநீட்டி நின்று கொண்டிருந்தது. சற்று 
அருகில்‌ வந்ததும்தான்‌ நின்றுகொண்டிருக்கும்‌ உருவம்‌ 
இந்திரஜித்‌ என்று தெரிந்தது. ஸ்கூட்டரை நிறுத்தினேன்‌. 
விருமாண்டியைப்‌ பார்த்துவிட்டு வரும்‌ வழியில்‌ 
தன்னுடைய மோட்டார்‌ சைக்கிள்‌ பழுதடைந்து நின்று 
விட்டதாக இந்திரஜித்‌ கூறினான்‌. தற்செயலாக நான்‌ 


வந்தது நல்லதாகப்‌ போயிற்று என்றும்‌, மெக்கானிக்கை 
எனது வண்டியில்‌ போய்‌ அழைத்து வருவதாகவும்‌ 
கூறினான்‌. “உன்னுடைய மோட்டார்‌ சைக்கிளுக்கு நான்‌ 
காவலா?” என்று கேட்டேன்‌. “அந்த மோட்டார்‌ 
சைக்கிளை எவனும்‌ எடுத்துச்‌ செல்ல முடியாது. அப்படி 
ஓர்‌ கோளாறு. நீ இங்கு காத்திருக்க வேண்டாம்‌. அதோ 
தெரிகிறதே ஓர்‌ இடிந்த வீடு அதுவரை நடந்து 
சென்றுவிட்டு வா. பொழுது போகும்‌” என்று கள்‌ 
வாசனையழிக்க கூறினான்‌ இந்திரஜித்‌. “எதற்கு அங்கே 
போக வேண்டும்‌?' என்று நான்‌ கேட்டதற்கு, “போய்ப்‌ பார்‌ 
தெரியும்‌' என்றவாறே என்‌ ஸ்கூட்டரை வாங்கிக்‌ 
கொண்டான்‌. அவன்‌ ஸ்கூட்டரை ஸ்டார்ட்‌ செய்யும்‌ 
போது ஞாபகம்‌ வந்தது. விருமாண்டி தோப்பு வீட்டில்‌ 
இருக்கிறானா என்று கேட்டேன்‌. விருமாண்டி, தென்னை 
மரங்களுக்கு உரம்‌ வைக்கும்‌ வேலையைச்‌ செய்து 
கொண்டிருப்பதாகக்‌ கூறிவிட்டு இந்திரஜித்‌ 
கிளம்பினான்‌. வயல்‌ வெளியைப்‌ பார்த்தேன்‌. சற்று 
தூரத்தில்‌ இடிந்த வீடு தெரிந்தது. அதை ஏன்‌ பார்க்கச்‌ 
சொல்கிறான்‌ என்று எனக்குப்‌ புரியவில்லை. போய்ப்‌ 
பார்க்கலாம்‌ என்று தோன்றியது. 
தென்னந்தோப்பையும்‌, கதிர்கள்‌ நிற்கும்‌ 
வயல்களையும்‌ கடந்து அந்த இடத்திற்குச்‌ செல்ல 
வேண்டும்‌. நடக்க ஆரம்பித்தேன்‌. தென்னந்தோப்பைத்‌ 
தாண்டி வயல்வரப்புகளில்‌ செல்லும்‌ போது எனக்குத்‌ 
தடுமாற்றமாக இருந்தது. இரண்டு பெரிய புளிய 
மரங்களும்‌ இடிந்த வீடும்‌ திடல்‌ போன்று காணப்பட்ட 
அந்த இடத்தில்‌ இருந்தன. ஆள்‌ அரவமற்ற இடம்‌. நான்‌ 
இடிந்த வீட்டை நோட்டமிட்டுக்‌ கொண்டே உள்ளே 
ஜாக்கிரதை உணர்வுடன்‌ நுழைந்தேன்‌. 

உடைந்து கிடந்த சுவர்களின்‌ மீது ஏறி நின்று உள்‌ 
அறையை நோக்கினேன்‌. உத்திரம்‌ ஒன்று குறுக்காக 
விழுந்து கிடந்திருந்தது. உள்‌ அறையின்‌ ஜன்னலைப்‌ 
பார்த்ததும்‌ எனக்குத்‌ திகில்‌ ஏற்பட்டது. துருப்பிடித்த 
ஜன்னல்‌ கம்பிகளைப்‌ பிடித்துக்கொண்டு நிலைத்த 


பார்வையுடன்‌ ஒரு கிழ உருவம்‌ நின்றுகொண்டிருந்தது. 
நிலைத்திருந்த கண்கள்‌ அசைந்து என்னை நோக்கின. 
பைத்தியம்‌ போல எனக்குத்‌ தோன்றியது. உள்‌ 
அறையின்‌ வாசவில்‌ கிடந்த செங்கற்‌ குவியலின்‌ மீது 
ஏறி நின்று அந்தக்‌ கிழ உருவம்‌ என்னை நோக்கியது. 
குளித்துப்‌ பல காலம்‌ ஆகியிருக்கும்‌ போல அப்படி ஓர்‌ 
அழுக்குத்‌ தோற்றம்‌. அடர்ந்த வெள்ளைத்‌ தாடி, மீசை, 
தலை முடிகளுக்கிடையே கண்கள்‌ அசைந்து 
கொண்டிருந்தன. 

கிழவன்‌ என்னை நோக்கிக்‌ கேட்டான்‌. 'நீ யார்‌?” நான்‌ 
என்‌ பெயரைச்‌ சொன்னேன்‌. நீ வெள்ளைக்காரன்‌ 
உளவாளியா? உண்மையைச்‌ சொல்‌, யார்‌ நீ?” என்றான்‌ 
கிழவன்‌. எனக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. “எந்த 
வெள்ளைக்காரன்‌?” என்றேன்‌. “எந்த 
வெள்ளைக்காரனா? அன்னியனை ஒப்புக்‌ கொண்ட 
துரோகியா நீ?' என்றான்‌ கிழவன்‌. “அன்னியன்‌ போனது 
உங்களுக்குத்‌ தெரியாதா?” என்றேன்‌. கிழவன்‌ என்னைச்‌ 
சற்றுநேரம்‌ உற்றுப்‌ பார்த்தான்‌. “அப்படித்தான்‌ சிலர்‌ 
சொல்கிறார்கள்‌. ஆனாலும்‌ நம்புவதுதான்‌ சிரமமாக 
இருக்கிறது. நம்பி வெளியே வந்தால்‌ திரும்பவும்‌ சூடு 
வைத்து விடுவார்களோ என்றுதான்‌ இப்படித்‌ 
திரிந்துகொண்டிருக்கிறேன்‌. அன்னியர்களின்‌ 
சூழ்ச்சியையும்‌, தாட்சண்யமற்ற தன்மையையும்‌ நான்‌ 
நன்கு அறிந்திருக்கிறேன்‌. அதனால்தான்‌ நான்‌ 
யோசித்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. என்றான்‌ அவன்‌. 

“நீங்கள்‌ எவ்வளவு காலமாக மறைந்திருக்கிறர்கள்‌?' 
என்று கேட்டேன்‌. “பல வருடங்கள்‌ ஆனது போன்ற 
உணர்வை ஏற்படுத்தக்‌ கூடியவை அந்தப்‌ பத்து 
நாட்களும்‌!” என்றான்‌ கிழவன்‌. “பத்து நாட்கள்‌ என்பது 
என்ன கணக்கு?” என்றேன்‌. “பத்து நாட்கள்‌ என்பது ஓர்‌ 
யுகம்தான்‌. 1942 ஆகஸ்டு 18-ந்தேதி பிடிபட்டு, ஒரு பத்து 
நாட்களைப்‌ பல வருடங்களாகக்‌ கழித்தேன்‌. பத்து 
நாட்கள்‌ என்பது பல காலம்‌ ஆன மாதிரி, பல காலம்‌ 
பத்து நாட்களாக நீண்டு கொண்டே செல்கின்றது. பத்து 


நாட்களிலும்‌ நான்‌ நரக வேதனையில்‌ இருந்தேன்‌ 
என்பதை அறிய வேண்டும்‌. என்‌ நண்பர்களைச்‌ 
சித்திரவதையில்‌ இழந்தேன்‌ - இதோ பார்‌ சூடுபட்ட 
காயங்களை....' என்று சட்டையைக்‌ கழட்டி 
நெஞ்சையும்‌ முதுகையும்‌ காட்டினான்‌. குறுக்கும்‌ 
நெடுக்குமாகச்‌ சூடுபட்ட வடுக்கள்‌ குரூரமாகக்‌ காட்சி 
தந்தன. 

நான்‌ கிழவனை அமரச்‌ சொன்னேன்‌. “நீங்கள்‌ 
என்னைக்‌ கண்டு அஞ்ச வேண்டாம்‌. நான்‌ உங்கள்‌ 
நண்பன்‌. நீங்கள்‌ வெளியே வரலாம்‌. அன்னியன்‌ இங்கு 
இல்லை என்பதுதான்‌ உண்மை” என்றேன்‌. “அன்னியன்‌ 
இங்கு இல்லை என்றால்‌ சுபாஷ்‌ சந்திரபோஸ்‌ 
வந்துவிட்டாரா? 1941 ஜனவரி 26-ந்தேதி வீட்டுச்‌ 
சிறையிலிருந்து தப்பித்த போஸ்‌ வந்து விட்டாரா? 
அவரிடமிருந்து கடிதம்‌ கொண்டு வந்தால்‌ நான்‌ 
மறைவிலிருந்து வரலாம்‌. திரிபுரா காஸ்கிரஸ்‌ 
மாநாட்டில்‌ நான்‌ அவரைச்‌ சந்தித்துப்‌ 
பேசியிருக்கிறேன்‌. போஸ்‌ அன்று கோபத்திலும்‌ 
வருத்தத்திலும்‌ இருந்தார்‌. நான்‌ மிகவும்‌ கொந்தளித்துப்‌ 
போயிருந்தேன்‌. அவர்‌ என்னைச்‌ சமாதானப்படுத்தும்‌ 
நோக்கில்‌ பேசினார்‌.' என்றான்‌ கிழவன்‌. 

நான்‌, போஸ்‌ இறந்துவிட்டதாகக்‌ கூறப்படுவதைக்‌ 
கூறலாமா என்று நினைத்து, பிறகு கூறாமல்‌ பேச்சை 
மாற்றும்‌ விதமாக, 'நீங்கள்‌ எந்தக்‌ கட்சியில்‌ 
சேர்ந்திருந்தீர்கள்‌?' என்று கேட்டேன்‌. அதற்குக்‌ கிழவன்‌, 
நான்‌. சங்கரய்யா, பெருமாள்‌ ஆகியோர்‌ நாராயணசாமி 
தலைமையில்‌ இயங்கும்‌ தலைமறைவு இயக்கத்தின்‌ 
முக்கிய உறுப்பினர்களாகச்‌ சேர்ந்தோம்‌. நீங்கள்‌ 
பெயரைக்‌ கேள்விப்பட்டிருக்கலாம்‌' என்று சொல்லி 
'யுவபாரத்‌' என்ற பெயரை ரகசியமாகச்‌ சொன்னான்‌. 
நான்‌ அந்தப்‌ பெயரைக்‌ கேள்விப்பட்டிருப்பதாக 
ரகசியத்தைக்‌ கேட்கும்‌ பொறுப்பில்‌ நானும்‌ பாவனை 
செய்தேன்‌. 

குதிராம்‌ போஸ்‌ என்னைத்‌ தனிப்பட்ட முறையில்‌ 


கவர்ந்திருந்தார்‌. அறுபத்து நான்கு நாட்கள்‌ 
உண்ணாவிரதமிருந்து இறந்த ஜதீன்‌ போஸ்‌, சிட்டகாங்‌ 
ராணுவத்‌ தளவாடப்‌ பாசறையைச்‌ சூறையாடிய சூர்யா 
சென்‌ ஆகியோர்‌ எங்கள்‌ அனைவரையும்‌ 
ஈர்த்திருந்தார்கள்‌. இவற்றையெல்லாம்‌, ஏன்‌ 
சொல்கிறேன்‌ என்றால்‌ நீண்டகாலமாகிவிட்ட பத்து 
நாட்களில்‌ இவற்றையெல்லாம்‌ பலர்‌ மறந்திருக்கலாம்‌. 
பலருக்குத்‌ தெரியாமலேயே இருந்திருக்கலாம்‌. பலருக்கு 
இட்டிலி தின்று கொண்டேயிருக்க வேண்டும்‌ என்று 
தோன்றிக்கொண்டேயிருக்கும்‌. வேறு விஷயங்கள்‌ 
நினைவிலவிருக்காது. யுவபாரத்‌ பற்றி உங்களுக்கு என்ன 
தெரியும்‌?” என்றான்‌ கிழவன்‌. “தலைமறைவு இயக்கம்‌ 
என்று நீங்கள்‌ சொல்லும்போது அது பற்றி விபரங்கள்‌ 
எனக்கு எப்படித்‌ தெரியும்‌. அதைப்‌ பற்றிக்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறேன்‌ என்பதைத்தான்‌ நான்‌ 
ஏற்கனவே கூறிவிட்டேனே: என்றேன்‌. 

“சொல்கிறேன்‌. யுவபாரத்‌ நாராயண சாமி 
தலைமையில்‌ துவங்கியது. பெங்காலைச்‌ சேர்ந்த 
அஜாய்‌ போஸ்‌ என்பவருக்கும்‌ அவருக்குமிடையே 
தொடர்பு இருந்தது. நானும்‌, என்‌ நண்பர்கள்‌ 
சங்கரய்யரும்‌, பெருமாளும்‌ அவரைத்‌ 
தேவகோட்டையில்‌ ஓரிடத்தில்‌ ரகசியமாகச்‌ சந்தித்தோம்‌. 
எங்கள்‌ மீது அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. அந்த 
நம்பிக்கை தொடர்ந்தது - நான்‌ மிகுந்த துணிச்சல்காரன்‌ 
என்பதுதான்‌ உங்களுக்குத்‌ தெரியுமே. காட்டுக்குள்‌ 
போலீஸ்‌ பட்டாளத்திடமிருந்து, சாமோன்‌ 
ஆர்னால்டிடமிருந்து நான்‌ மட்டும்‌ தப்பித்து வந்தது 
மட்டுமே என்‌ துணிச்சலைக்‌ காண்பிக்காதா? அதுகூட 
தப்பு. அதிர்ஷ்டம்‌ என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌. 
நாகனாறு பாலத்தை நாங்கள்‌ வைத்த குண்டுதான்‌ 
தகர்த்தது. சூப்பிரண்டு பெஞ்சமினைச்‌ சங்கரய்யர்தான்‌ 
சுட்டுக்‌ கொன்றான்‌. சங்கரய்யர்‌ காங்கிரஸ்‌ கட்சியிலும்‌ 
இருந்துகொண்டு யுவபாரத்திலும்‌ உறுப்பினராக 
இருந்தான்‌. நாங்கள்‌ ரகசியமாகக்‌ கூடி ஒரு இடத்தில்‌ 


மறைந்திருந்தபோது எங்களைப்‌ போலீஸ்‌ சுற்றிக்‌ 
கொண்டது. பெருமாள்‌ எல்லோரும்‌ இறந்து விடலாமா 
என்று கேட்டான்‌. பிறகு நாங்கள்‌ கைதாகி 
நீதிமன்றத்தின்‌ மூலம்‌ சுதந்திர உணர்வை மக்களுக்கு 
உருவாக்கலாம்‌ என்று நினைத்துக்‌ கைதானோம்‌. அது 
என்ன சந்தர்ப்பம்‌ என்று தெரியுமல்லவா. காந்தி 
ஆகஸ்டு 8-ந்தேதி வெள்ளையனே வெளியேறு 
இயக்கத்தை ஆரம்பித்திருந்தார்‌. நாங்கள்‌ 18-ந்தேதி 
கைதானோம்‌. ஆனால்‌, நாங்கள்‌ போலீஸ்‌ 
ஸ்டேசனுக்கோ நீதிமன்றத்திற்கோ கொண்டு 
செல்லப்படவில்லை. எங்கள்‌ கண்களையும்‌ 
கைகளையும்‌ இறுகக்‌ கட்டி அவிழ்த்தனர்‌. காடு போலத்‌ 
தோன்றியது. பிறகு கால்களில்‌ விலங்கு போட்டனர்‌. 
போலீஸ்‌ அதிகாரி ஆர்னால்டு எங்கிருந்தோ வந்தான்‌. 
அவன்‌ வந்ததும்‌, எங்களைத்‌ தனித்தனியே மரத்தில்‌ 
கட்டினர்‌. அதற்கு முன்‌ எங்கள்‌ ஆடைகளை அவிழ்த்து 
விட்டனர்‌. கையில்‌ வைத்திருந்த லத்தியினால்‌ முதலில்‌ 
நாங்கள்‌ பார்க்க, பெருமாளை அடித்தான்‌. வலி 
பொறுக்க முடியாமல்‌ பெருமாள்‌ அலறியதை நாங்கள்‌ 
கேட்டுக்‌ கொண்டும்‌, பார்த்துக்‌ கொண்டுமிருந்தோம்‌. 
கை ஓய்ந்ததும்‌ சாவகாசமாகத்‌ தண்ணீர்‌ குடித்து 
ஓய்வெடுத்தான்‌ ஆர்னால்டு. பெருமாளின்‌ முகம்‌, 
உடம்பெல்லாம்‌ தடியினால்‌ அடிபட்டு வீங்கிச்‌ 
சிவந்திருந்தது. வலியில்‌ முனகிக்‌ கொண்டிருந்தான்‌. 
ஓய்வெடுத்த பின்‌ சங்கரய்யரை அடித்தான்‌. என்னை 
அடிக்கும்‌ முறை வருவதற்குள்‌ நான்‌ இறந்துவிட 
வேண்டும்‌ என்று நினைத்தேன்‌. ஆனால்‌ 
இறக்கவில்லை. சங்கரய்யரை அடித்து ஓய்வெடுத்த பின்‌ 
என்னருகே வந்து என்னை அடித்தான்‌. அதைப்‌ 
போன்றதொரு இம்சையை உங்களால்‌ கற்பனை 
பண்ண முடியாது. வலியை அனுபவிக்காமல்‌ 
இறந்துவிட வேண்டும்‌ என்று மனம்‌ விரும்பியது. 
வலியில்‌ உயிர்‌ துடித்தது. அப்படியே எங்களை 
விட்டுவிட்டு ஆர்னால்டும்‌ அவரது பட்டாளமும்‌ 


சென்றுவிட்டன. வலியில்‌ எங்களுக்குப்‌ பேசுவது கூட 
இயலாத காரியமாகிவிட்டது. பசி கொன்று 
கொண்டிருந்தது. நா வறட்சியில்‌ தொண்டை தவித்துக்‌ 
கொண்டிருந்தது. இரவு முழுக்கக்‌ குளிர்‌ பயங்கரமாகத்‌ 
தாக்கியது. ஏதேதோ பூச்சிகள்‌ உடம்பில்‌ ஊர்ந்தன. உயிர்‌ 
சீக்கிரம்‌ போக வேண்டும்‌ என்பதே பிரார்த்தனையாக 
இருந்தது. சூடு வாங்கித்தான்‌ ஆக வேண்டும்‌ என்று 
இருக்கும்‌ போது என்ன செய்வது? அடுத்த நாள்‌ 
ஆர்னால்டு பட்டாளத்துடன்‌ வந்தான்‌. சாவகாசமாக 
சிகரெட்‌ பிடித்துக்‌ கொண்டே நெருப்பை உருவாக்கச்‌ 
சொன்னான்‌. கையோடு கொண்டு வந்திருந்த இரும்புக்‌ 
கம்பியை அதில்‌ பழுக்கக்‌ காய்ச்சச்‌ சொன்னான்‌. அவன்‌ 
காரியம்‌ எல்லாம்‌ பதற்றமின்றி நிதானமாக இருந்தது. 
ஆத்திரப்பட்டோ, ஆவேசம்‌ கொண்டோ காரியம்‌ 
செய்யவில்லை. மிகவும்‌ நிதானமாக காய்ச்சிய இரும்புக்‌ 
கம்பியை எடுத்து வந்து சங்கரய்யரின்‌ உடம்பில்‌ 
இழுத்தான்‌. கடைசியாக சங்கரய்யரின்‌ வயிற்றில்‌ 
குத்தினான்‌. ஓர்‌ அலறலில்‌ சங்கரய்யரின்‌ கழுத்து 
சாய்ந்தது. உயிர்‌ போக வேண்டும்‌ என்று 
என்னையறியாது அவசரமாகவும்‌ வேகமாகவும்‌ 
பிரார்த்தித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. ஆர்னால்டு கம்பியை 
நெருப்பில்‌ காய்ச்சக்‌ கொடுத்துவிட்டு, ஓய்வெடுத்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. பிறகு சாவகாசமாக எழுந்து, அதை 
எடுத்து பெருமாளின்‌ வயிற்றில்‌ மாறி மாறிச்‌ 
சொருகினான்‌. அதற்குப்‌ பிறகு கம்பியைக்‌ காய்ச்சக்‌ 
கொடுத்துவிட்டு ஓய்வெடுத்தான்‌. பின்‌ கம்பியை 
வாங்கிக்கொண்டு என்னை நோக்கி வந்தான்‌. அவன்‌ 
முகத்தில்‌ அப்படி ஓர்‌ அமைதி தவழ்ந்தது. என்‌ உயிர்‌ 
எழுந்து அவன்‌ குரல்வளையை நோக்கிப்‌ பாய்ந்தது. 
பிறகு சூன்யத்திற்குள்‌ உயிர்‌ சுருண்டது. கம்பியின்‌ 
இழுப்பில்‌ அலறினேன்‌. உடம்பெல்லாம்‌ எரிந்தது. 
சாவகாசமாகக்‌ கம்பியினால்‌ என்‌ உடலில்‌ கோடுகள்‌ 
வரைவது போல்‌ இழுத்தான்‌. உயிர்‌ அலறித்‌ துடித்தது. 
சற்று நேரத்தில்‌ கோடுகள்‌ வரைவது நின்றது. 


கண்களைத்‌ திறந்தேன்‌. சாவகாசமாக சிகரெட்‌ 
பிடித்துக்கொண்டு ஆர்னால்டு நின்றிருந்தான்‌. பின்‌ 
சிகரெட்டைக்‌ கீழே போட்டுவிட்டுத்‌ தன்‌ பட்டாளத்துடன்‌ 
வாகனத்தில்‌ சென்றுவிட்டான்‌. என்னை ஏன்‌ 
கொல்லாமல்‌ விட்டுச்‌ சென்றான்‌ என்று தெரியவில்லை. 
நினைவுகள்‌ மங்கிக்‌ கொண்டிருந்தன. உயிர்‌ சாகத்‌ 
துடித்துக்‌ கொண்டிருந்தது. யாரோ போலீஸ்காரர்‌ 
வெள்ளையாக இருந்தார்‌. வானத்திலிருந்து வந்த 
வெள்ளைப்‌ போலீஸா அல்லது இயேசுநாதரா என்று 
தெரியவில்லை. என்‌ கட்டுகளை அவிழ்த்தார்‌. என்‌ கால்‌ 
விலங்குகளை உடைத்தார்‌. மடியில்‌ கிடத்தி, வாயில்‌ 
நீரூற்றினார்‌. மருந்து போட்டார்‌. என்‌ காதருகே 
பிராயச்சித்தம்‌ என்றார்‌. போர்வையால்‌ போர்த்தினார்‌. 
வானத்தில்‌ பறந்து மறைந்து சென்றார்‌. பிறகு 
தோன்றினார்‌. எனக்கு உணவூட்டினார்‌. மறைந்தார்‌. 
தோன்றினார்‌. ஒரு நாள்‌ மறைந்தே விட்டார்‌. ரணத்தோடு 
எழுந்தேன்‌. வெகு தூரம்‌ நடந்து, பிச்சை எடுத்து உண்டு, 
அந்தப்‌ புதிய இடத்தில்‌ ஓர்‌ அரசாங்க ஆஸ்பத்திரியில்‌ 
சேர்ந்தேன்‌. என்னை யாருக்கும்‌ தெரியவில்லை. 
வானத்திலிருந்து வந்த வெள்ளைப்‌ போலீஸ்‌ அல்லது 
இயேசுநாதர்‌ எனக்கு அப்படி ஓர்‌ பாதுகாப்பை 
அளித்திருந்தார்‌. அவரை என்னால்‌ தெளிவாகப்‌ 
பார்க்க முடியவில்லை. “மறைந்திரு' என்றார்‌. நானும்‌ 
மறைந்திருக்கிறேன்‌. இன்னும்‌ 
மறைந்துகொண்டேயிருக்கிறேன்‌. சுதந்திரத்‌ தாய்‌ 
வெற்றி கொண்ட பின்‌ வரலாம்‌ என்றிருக்கிறேன்‌.” 
கிழவன்‌ பேச்சை முடித்துவிட்டு வெறித்துப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தான்‌. 

பிறகு எழுந்து, “உன்னிடம்‌ சொன்னதை யாரிடமும்‌ 
சொல்லாதே. நான்‌ மறையப்‌ போகிறேன்‌. யாரிடமும்‌ 
சொல்லாதே” என்று எழுந்து என்னைப்‌ பார்த்து 
மலங்கலாக விழித்துப்‌ பார்த்துக்கொண்டிருந்தான்‌. 
பிறகு “வருகிறேன்‌” என்று சொல்லிவிட்டு 
வயல்களினூடே ஓடி, பார்வையிலிருந்து மறைந்தான்‌. 


நான்‌ திகைத்து நின்றிருந்தேன்‌. கண்டதெல்லாம்‌ 
கனவா அல்லது நினைவா என்ற பிரமை ஏற்பட்டது. 
மனம்‌ துயரமாக இருந்தது. சிந்தனையிலேயே 
தென்னந்தோப்பையும்‌ வயல்வெளிகளையும்‌ கடந்து 
சாலைக்கு வந்தேன்‌. சாலையில்‌ என்‌ ஸ்கூட்டர்‌ மட்டும்‌ 
நின்றிருந்தது. சாவி ஸ்கூட்டரிலேயே இருந்தது. 
இந்திரஜித்‌ என்னைச்‌ சந்தித்ததும்‌ என்‌ ஸ்கூட்டரை 
வாங்கிச்‌ சென்றதும்‌ உண்மைதானா என்று சந்தேகம்‌ 
ஏற்படும்‌ படியாக ஸ்கூட்டர்‌ சாவியுடன்‌ நின்று 
கொண்டிருந்தது. சாலையில்‌ ஒருவரும்‌ இல்லை. 


௦4.சாசனம்‌ : கந்தர்வன்‌ 


அப்பா வெளியூருக்குப்‌ போகையில்‌ வண்டிக்குள்‌ யார்‌ 
பேச்சுக்‌ கொடுத்தாலும்‌, எவ்வளவு முக்கியமாக அது 
இருந்தாலும்‌ தலையை வெளியே நீட்டி அந்தப்‌ புளிய 
மரத்தை ஒரு தடவை பார்த்துக்‌ கொள்வார்‌. 
ஊர்க்கோடியில்‌ குறவர்‌ குடிசைகளுக்கு மத்தியில்‌ 
பிரம்மாண்டமான மரம்‌ அது. அடியில்‌ பன்றி அடைந்து 
உரம்‌ கொடுக்க ஊர்‌ பூராவிலும்‌ உள்ள மரங்களில்‌ 
செழித்துக்‌ கொழித்து நிற்கும்‌ அது. அப்பாவுக்குச்‌ 
சொந்தமான மரம்‌. 

ஒரு செவ்வகவாக்கில்‌ ஐந்து மைல்‌ விஸ்தீரணத்தில்‌ 
ஆறு சின்னக்‌ கிராமங்களிலும்‌ இந்தத்தார்வால தாய்க்‌ 
கிராமத்திலும்‌ அப்பாவுக்கு நிலங்களுண்டு. அத்தனை 
நஞ்சை புஞ்சை வீடு மரங்களிலும்‌ அப்பாவுக்கு 
ரொம்பப்‌ பிடித்தமானது இந்த புளியமரம்தான்‌. வெகு 
தூரத்திலிருந்து பார்த்தால்‌ ஒரு குன்று பச்சையாய்‌ 
நிற்பது போலிருக்கும்‌. அருகில்‌ வந்து அண்ணாந்து 
பார்த்தால்‌ ஆயிரங்கிளையோடு அடர்ந்து அந்த 
மரத்திற்குள்‌ ஒரு தோப்பு அசைந்தாடுவது 
போலிருக்கும்‌. 

எண்ணெய்‌ பூசியதுபோல்‌ வழுவழுவென்றிருக்கும்‌. 
சிமிண்டுத்‌ திண்ணையில்‌ பகல்‌ பூராவும்‌ அப்பா 
உட்கார்ந்திருப்பார்‌. நாலு பண்ணையாள்களுக்கும்‌ 
அஞ்சு கிராமத்துக்‌ குத்தகைக்காரர்களுக்கும்‌ உட்கார்ந்த 
இடத்திலிருந்தே உத்தரவுகள்‌ போகும்‌. எப்போதாவது 
பர்மாக்‌ குடையை விரித்து நடப்பார்‌. ஒரு நாளைக்கு 
இத்தனை தடவை என்று எண்ணிவிடலாம்‌ இறங்கி 


நடப்பதை. 

அப்பா நடந்திருக்க வேண்டிய நடையெல்லாம்‌ தாத்தா 
நடந்திருந்தார்‌. சமஸ்தானத்தில்‌ தாத்தா இந்தப்‌ 
பிரதேசத்தின்‌ பேஷ்கார்‌. 

மஹாராஜா இந்தப்‌ பக்கமாய்‌ ஒரு முறை திக்‌ விஜயம்‌ 
செய்தபோது தாத்தா ஒவ்வொரு வேளை விருந்தையும்‌ 
ஒரு உற்சவமாய்‌ நடத்தியிருக்கிறார்‌. மஹாராஜாவின்‌ 
நாக்கு அது வரை அறிந்திராத ருசியும்‌ பண்டமும்‌ 
விருந்துகளில்‌. பரிவாரங்கள்‌ தங்கள்‌ வயிறுகளைத்‌ 
தாங்கள்‌ தூக்கிச்‌ சுமக்க வேண்டிய நிலை. 

மரியாதை காட்டி வெகுவாய்ப்‌ பின்னால்‌ வந்து 
கொண்டிருந்த தாத்தாவை அழைத்து விரலை 
அவ்வப்போது நீட்டிக்‌ கொண்டே வந்தார்‌ மஹாராஜா. 
பின்னால்‌ அந்த நிலங்களெல்லாம்‌ தாத்தாவுக்குச்‌ 
சமானமாய்‌ வந்தன. 

தாத்தா அரண்மனைக்குப்‌ போய்‌ சாசனங்களையும்‌ 
பட்டயங்களையும்‌ வாங்கி வந்த நாளிலிருந்து எட்டு 
நாட்களுக்குள்‌ இருபத்தோரு கிராமங்களில்‌ ஆட்களைத்‌ 
திரட்டினார்‌. தங்களுடையதென்று எண்ணி உழுது 
கொண்டிருந்த குடியானவர்களை நிலங்களிலிருந்தும்‌ 
ஊர்களிலிருந்தும்‌ மஹாராஜாவின்‌ சாசனங்களைக்‌ 
காட்டி விரட்டினார்‌. அடிதடிகளும்‌ நாலு கொலைகளும்‌ 
நடந்ததாகப்‌ பேச்சுண்டு. 

தாத்தா வீட்டிலிருந்து எப்போது புறப்பட்டுப்‌ போனார்‌. 
எந்த ஊரில்‌ யாரு வீட்டிலிருக்கிறார்‌, ராத்திரி எத்தனை 
மணிக்கு வருவார்‌ என்பதெல்லாம்‌ வீட்டில்‌ யாருக்கும்‌ 
தெரியாது. உள்ளூரில்தான்‌ தங்கியிருக்கிறார்‌ “ஒரு 
வீட்டில்‌” என்பது போல்‌ நக்கலாக ஒருவர்‌ சொல்ல 
“அதெல்லாமில்லை சிறைக்குளமோ பண்ணந்தையோ 
கீரந்தையோ எங்கேயிருக்காகனு யார்‌ கண்டா” என்று 
அழுத்தமாய்‌ அடுத்த ஆள்‌ பேசிவிடும்‌. 

சில சமயம்‌ விடியற்காலைகளில்‌ சிவந்த கண்களோடு 
வந்து சேர்வாராம்‌. வந்ததும்‌ பரபரவென்று வீட்டு 
ஆள்கள்‌ ஒரு அண்டா நிறையத்‌ தண்ணீரைக்‌ கொண்டு 


வந்து வாசலில்‌ வைப்பார்கள்‌. குளிரக்‌ குளிரக்‌ குளித்து 
வேட்டி துண்டை நனைத்துப்‌ போட்டு விட்டு வீட்டிற்குள்‌ 
நுழைவாராம்‌. 

தாத்தா கையைப்‌ பிடித்துக்‌ கொண்டு அப்பா 
நடக்கையிலே மஹாராஜா இந்தியப்‌ 
பிரஜையாகிவிட்டார்‌. சாசனங்களையும்‌ 
பட்டயங்களையும்‌ அப்பா கையில்‌ ஒப்படைத்துவிட்டுத்‌ 
தாத்தா கிழக்குக்‌ காட்டில்‌ எரிந்தபோது முதல்‌ தேர்தல்‌ 
முடிந்து ஓட்டுகளை எண்ணிக்‌ கொண்டிருந்த நேரம்‌. 

கிராமங்களில்‌ நீண்டு கிடந்த புஞ்சைகளை அப்பா 
அந்தந்த கிராமத்துக்குப்‌ பெருங்குடியானவர்களிடம்‌ 
வாரத்துக்கு விட்டு விட்டார்‌. 
செவற்காட்டுப்பனைகளைப்‌ பாட்டத்துக்கு விட்டார்‌. 
தை மாசியில்‌ வீட்டு மச்சிலும்‌ குளுமைகளிலும்‌ 
பட்டாசாலையிலும்‌ நெல்லும்‌ கம்பும்‌ வரகும்‌ கேப்பையும்‌ 
ஒரு புறமாகவும்‌ மிளகாய்‌, 

போலிருக்கும்‌. ஒவ்வொரு தடவையும்‌ பெட்டியைத்‌ 
திறந்து மூடிவிட்டுத்‌ திண்ணையில்‌ உட்கார்கையில்‌ 
அப்பா முகத்தில்‌ வேர்வையும்‌ அதிருப்தியும்‌ தெரியும்‌. 

ஊர்க்கோடி புளியமரம்‌ தளதளவென்று நிற்கிறது. 
அதிலிருந்துதான்‌ வருசத்திற்குண்டான புளி வருகிறது. 
ஆனால்‌ ஒப்படைத்து விட்டுப்‌ போன சாசனங்கள்‌ 
பத்திரங்கள்‌ எதிலும்‌ ஏன்‌ ஒரு சின்னத்‌ துண்டு 
காகிதத்தில்‌ கூட இந்த மரத்தைப்‌ பற்றி ஒரு வார்த்தை 
இல்லை. 

ஒரு நாள்‌ சுப்பையா மாமா அப்பா பக்கத்தில்‌ வந்து 
உட்கார்ந்து பேச்சுவாக்கில்‌ “மண்டபத்து மல்லி, 
மண்டபத்துப்‌ புளி ரெண்டுக்கும்‌ சமமா ஒலகத்திலெ 
எங்கேயும்‌ கிடையாது” என்று சொல்லிவிட்டார்‌. அப்பா 
இதைக்‌ கேட்டதும்‌ அம்மாவைக்‌ கூப்பிட்டார்‌. “அந்தக்‌ 
கொறட்டுப்‌ புளியிலே கொஞ்சங்‌ கொண்டாந்து 
மாப்பிள்ளட்ட குடு” என்று சொல்லிவிட்டு, 
“இன்னைக்குக்‌ குழம்பு ஒங்க வீட்டிலெ இந்தப்‌ 
புளியிலெ. விடிய வந்து சொல்லுங்க மாப்பிள்ளை, 


மண்டபத்துப்‌ புளி ஒசத்தியா: கொறட்டுப்‌ புளி 
ஒசத்தியானு” 

மறுநாள்‌ சுப்பையா மாமா திண்ணையில்‌ வந்து 
உட்கார்ந்ததும்‌ சொன்னார்‌. “இந்தக்‌ கொறட்டுப்‌ 
புளிக்குச்‌ சரியா மண்டபத்துப்‌ புளியும்‌ நிக்காது; 
மதுரைப்‌ புளியும்‌ நிக்காது!” 

“கொறட்டுப்‌ புளி” என்று அப்பா சொல்வது 
“குறவீட்டுப்புளி' என்பதன்‌ சுருக்கம்‌. “குறவீடு' என்று 
வருகிற எதையும்‌ வேறு மாதிரித்தான்‌ சொல்வார்‌. 
அப்படிப்‌ பேசி முடித்ததும்‌ எதையோ மறைத்துத்‌ 
தப்பித்து விட்ட திருப்தியில்‌ பலர்‌ முன்னிலையில்‌ 
தன்னை மறந்து சந்தோஷப்பட்டுக்‌ கொள்வார்‌. 

ஆள்பத்தி அறையின்‌ இரும்புப்‌ பெட்டியைத்‌ திறந்து 
சாசனங்களையும்‌ பத்திரங்களையும்‌ பார்த்து முடித்த 
சில சமயங்களில்‌ அப்பா திண்ணையிலிருந்து இறங்கிக்‌ 
குடையை விரித்தும்‌ விரிக்காமலுமாய்‌ ஓடப்‌ போகிற 
மரத்தைக்‌ கயிறு போட்டு வைக்கப்‌ போவது போல்‌ 
ஓடுவார்‌. கொழுந்து விடும்‌ நேரம்‌, பூப்‌ பூக்கும்‌ நேரம்‌, 
பிறை பிறையாய்ப்‌ பிஞ்சு விடும்‌ நேரங்களில்‌ இப்படிப்‌ 
போய்‌ மரத்தடியில்‌ நிற்பார்‌. 

“அய்யா மகன்‌ வந்திருக்கார்‌ விலகுலெ” என்று சத்தம்‌ 
போட்டு, வேடிக்கை பார்க்க வரும்‌ குறவீட்டுப்‌ 
பிள்ளைகளைச்‌ சேரிக்‌ கிழவர்கள்‌ விரட்டுவார்கள்‌. 
மரத்தடியில்‌ அடைந்து கிடக்கும்‌ பன்றிகளை விரட்டி 
மேட்டுப்பக்கம்‌ கொண்டு போவார்கள்‌. பன்றிக்‌ 
கழிவுகளைத்‌ தள்ளி ஒரு புறமாய்‌ ஒதுக்குவார்கள்‌. 

மற்றக்‌ குடிசைகளிலிருந்து விலகி ஒரு குடிசை 
மரத்திற்கு வடக்கில்‌ தனியாய்‌ உண்டு. வெளியில்‌ 
உண்டாகும்‌ சேரி அசுத்தங்கள்‌ அந்தக்‌ குடிசையருகே 
வந்துவிடாதவாறு சுற்றி ஒரு தீ வட்டம்‌ நின்று 
காப்பதுபோல்‌ பளிச்சென்றிருக்கும்‌. 

அப்பாவின்‌ குரலைக்‌ கேட்டதும்‌ குடிசைக்குள்ளிருந்து 
ஒரு கிழவி கண்ணில்‌ பூ விழுந்து பார்வை தெரியாமல்‌ 
கம்பூன்றி வெளியில்‌ வருவாள்‌. குறவர்‌ 


கூட்டத்திலிருந்து விலகித்‌ தனியாய்‌ ஆகாயத்திலிருந்து 
வந்து பிறந்ததுபோல்‌ கிழவியின்‌ மகள்‌ தாத்தா 
ஜாடையில்‌ தாத்தா நிறத்தில்‌ வந்து நிற்பாள்‌. 
அப்பாவுக்கும்‌ அந்தப்‌ பொம்பிளைக்கும்‌ பதினைஞ்சு 
வயசு வித்தியாசமிருக்கும்‌; சின்னவள்‌. 

அந்தப்‌ பொம்பிளையும்‌ அவள்‌ புருஷனும்‌ 
பிள்ளைகளும்‌ குறவர்‌ கூட்டத்திலிருந்து விலகித்‌ 
தனியாய்‌ நிற்பார்கள்‌. கிழவியும்‌ மகளும்‌ அப்பா பேசும்‌ 
ஒவ்வொரு வார்த்தையையும்‌ வாஞ்சையோடு 
கேட்பார்கள்‌. அப்பா புறப்பட்டுப்‌ போகும்‌ போது அந்தப்‌ 
பொம்பிளை அவர்‌ பார்க்கும்படி முன்னே வந்து 
குப்பைக்கூளங்களைக்‌ காலால்‌ தள்ளி வழி செய்வாள்‌. 
இவர்களின்‌ இந்தச்‌ செய்கைகளால்‌ அப்பா தடுமாறி 
நடப்பார்‌. வீடு வரும்போது மறுபடி முகம்‌ மாறி வந்து 
சேர்வார்‌. 

வெகுநேரம்‌ யோசனையில்‌ கிடப்பார்‌. கணக்குப்‌ 
பிள்ளையைக்‌ கேட்டு விடலாமென்று அப்பாவுக்குப்‌ 
பலமுறை தோன்றியதுண்டு. இந்த மரம்‌ நிற்கும்‌ நிலம்‌ 
யாருக்குச்‌ சொந்தம்‌ என்று அவரிடம்‌ கேட்கலாம்‌. தன்‌ 
பெயருக்கே ரசீது போடச்‌ சொல்லலாம்‌ வரி கட்டியதாக. 
ஆனால்‌ மரம்‌ இருக்கும்‌ இடம்‌ நம்‌ பெயரிலில்லை என்று 
கணக்குப்பிள்ளைக்கு நாமே சொல்லிக்‌ கொடுத்தது 
போலாகிவிடும்‌. சொத்து விஷயத்தில்‌ 
அவசரப்படக்கூடாது. போகிற வரை போக வேண்டும்‌. 
அப்பா, கணக்குப்‌ பிள்ளைக்குச்‌ சொல்லி விடும்‌ 
ஞாபகம்‌ வந்து ஒவ்வொரு முறையும்‌ நிறுத்தி வைத்தது 
போக அந்த எண்ணத்தையே சில நாளில்‌ மறந்து 
விட்டார்‌. 

வருசா வருசம்‌ புளியம்பழ உலுக்கல்‌ அப்பா 
முன்னால்‌ விமரிசையாய்‌ நடக்கிறது. மூடை 
மூடையாய்ப்‌ புளி வீட்டுப்‌ பட்டாளத்துக்கு வருசத்து. 
புளியம்பழ உலுக்கலுக்கு முதல்‌ நாளே அப்பா ஆள்‌ 
சொல்லி விடுவார்‌. மறுநாள்‌ காலை அப்பா 
போகுமுன்னால்‌ பன்றிக்‌ கழிவுகளைக்‌ கூட்டிப்‌ 


பொட்டலாக்கி வைத்திருப்பார்கள்‌. 

அப்பா பத்து ஆள்களோடும்‌ ஒரு கட்டுச்‌ 
சாக்குகளோடும்‌ வெயில்‌ வந்ததும்‌ வருவார்‌. வருசா 
வருசம்‌ இது ஒரு சடங்கு போல்‌ நடக்கும்‌. உலுக்கலுக்கு 
முன்‌ கிழவியின்‌ மகள்‌ கிழவியின்‌ கையைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு வந்து மரத்தருகில்‌ நிறுத்துவாள்‌. கிழவி 
மரத்தைத்‌ தொடுவாள்‌; தடவுவாள்‌;: கும்பிடுவாள்‌. 
குருட்டுக்‌ கண்ணிலிருந்து தாரை தாரையாய்க்‌ 
கண்ணீர்‌ வடியும்‌. மகள்‌ மெல்லக்‌ கிழவியை அகற்றி 
அழைத்துக்‌ கொண்டு குடிசைப்‌ பக்கம்‌ போவாள்‌. 

அப்பா இவைகளையெல்லாம்‌ பார்த்தும்‌ பார்க்காதது 
போல்‌ நிற்பார்‌. சீக்கிரமாய்‌ இந்தச்‌ சடங்கு நடந்து 
முடியவேண்டுமென்பது போல்‌ பொறுமை இழப்பார்‌. 
இது முடிந்ததும்‌ பலசாலிகளாயுள்ள எட்டு பேர்‌ 
திசைக்கு ஒருவராய்‌ ஒரே நேரத்தில்‌ கிளைகளில்‌ ஏறி 
மேற்கொப்பைப்‌ பிடித்துக்‌ கொண்டு கூத்தாடுவார்கள்‌. 

பழங்கள்‌ உதிர்ந்து சடசடவென்று சத்தங்கிளப்பும்‌. குற 
வீடுகளின்‌ சின்னப்பிள்ளை எதுவும்‌ பழம்‌ பொறுக்க 
நடுவில்‌ நுழைந்தால்‌ மண்டையிலபுக்கும்‌. ஒரு பழமே 
ரத்தம்‌ கசிய வைத்துவிடும்‌. 

மொத்தக்‌ கிளைகளையும்‌ உலுக்கியபின்‌ அப்பா 
மரத்தைச்‌ சுற்றி வந்து மேல்‌ நோக்கிப்‌ பார்வையிடுவார்‌. 
ஒரு கிளை விட்டுப்‌ போயிருந்தாலும்‌ அவர்‌ 
பார்வைக்குப்‌ பட்டுவிடும்‌. எல்லாமும்‌ உலுப்பி 
முடிந்தவுடன்‌ பத்துப்‌ பேரும்‌ பழங்களை வாரிக்‌ 
கட்டுவார்கள்‌. 

ஒரு சின்னக்‌ குவியலை அப்பா காலாலேயே குவித்து 
ஒதுக்குவார்‌. அந்தப்‌ பொம்பிளை வந்து அள்ளிக்‌ 
கொள்ளும்‌. அள்ளும்போது அவள்‌ கண்ணில்‌ இருந்து 
கண்ணீர்‌ வடியும்‌. மூடைகளை வண்டியிலேற்றி வீட்டில்‌ 
கொண்டு வந்து இறக்குவார்கள்‌. ஒரு வாரம்‌ முற்றத்தில்‌ 
காயும்‌. அப்புறம்‌ பதினைந்து பேர்கள்‌ பட்டாசாலையில்‌ 
உட்கார்ந்து உடைப்பார்கள்‌. மறுபடியும்‌ முற்றத்துக்குப்‌ 
போகும்‌. அப்புறம்‌ சால்களில்‌ அடையும்‌. 


ஒரு வருசம்‌ உலுக்கலில்‌ போது கிழவி மரத்தைத்‌ 
தொட்டு அழுது கொண்டிருந்தபோது மகள்‌ புருசன்‌, 
“ஓங்க ஆத்தாளை இங்கிட்டுக்‌ கூப்பிடு. 
அசிங்கமாயிருக்கு; சனம்‌ பூராவும்‌ வேடிக்கை பார்க்குது” 
என்று கோபமாய்ச்‌ சொன்னான்‌. அந்த பொம்பிளை 
தயங்கியது. “கூட்டிட்டு வரப்போறியா இல்லையாமு” 
என்று எல்லோருமிருக்கக்‌ காலால்‌ ஒரு உதை விட்டான்‌. 
ஓடிப்போய்க்‌ கிழவியை இழுத்துக்‌ கொண்டு வந்தாள்‌. 
அன்று அப்பா காலால்‌ தள்ளிக்‌ குவித்திருந்த புளிக்கு 
முன்னால்‌ வந்து அவன்‌ “இதையும்‌ அள்ளிக்கிட்டுப்‌ 
போயிருங்க” என்றான்‌. 

அவன்‌ கை காலெல்லாம்‌ நடுங்கிக்‌ கொண்டிருந்தன. 
அப்பா சற்றுக்‌ கலங்கிப்‌ போனார்‌. விட்டுக்‌ 
கொடுக்காமல்‌ “இதையும்‌ அள்ளிக்‌ கட்டுங்கடா” என்று 
சொல்லிவிட்டு நடந்தார்‌. அன்று ஒரு பழம்‌ விடாமல்‌ 
வீட்டுக்கு வந்து சேர்ந்தன. அடுத்த வருசம்‌ வழக்கம்‌ 
போல்‌ மறுநாள்‌ புளியம்பழம்‌ உலுக்க வரப்‌ போவதாகச்‌ 
சொல்லியனுப்பியிருந்தார்‌ அப்பா. மறுநாள்‌ பத்துப்‌ 
பேரோடு மரத்தடிக்குப்‌ போகையில்‌ தரையெங்கும்‌ 
பன்றிக்‌ கழிவுகள்‌ எங்கும்‌ அசிங்கமும்‌ நாற்றமும்‌. 

கயிற்றுக்‌ கட்டிலில்‌ கிழவி உட்கார்ந்திருந்தாள்‌. யாரோ 
வம்பாய்‌ உட்கார்த்தி வைத்திருப்பது போலிருந்தது. 
அந்தப்‌ பொம்பிளை புருஷனோடும்‌ பிள்ளைகளோடும்‌ 
நின்றாள்‌. அப்பா அந்தப்‌ பெண்ணைக்‌ கடுமையாகப்‌ 
பார்த்தார்‌. “என்ன இதெல்லாம்‌?” என்று அதட்டினார்‌. 
சொல்லி வைத்ததுபோல்‌ யாரும்‌ வேலை வெட்டிக்குப்‌ 
போகாமல்‌ குறவீட்டு ஆள்கள்‌ மொத்தமும்‌ 
கூடியிருந்தது. 

அந்த பொம்பிளை “இனிமேற்பட்டு இந்த மரத்தை 
நாந்தான்‌ உலுக்குவேன்‌.” “இதிலே எனக்குப்‌ பாத்தியதை 
உண்டு...” என்று பேசத்‌ துவங்கியது. அப்பாவுக்குக்‌ கால்‌ 
நடுங்கியது; உதடு கோணியது. “போதும்‌ போதும்‌ 
பேச்சை நிறுத்து” என்று அதற்கும்‌ அப்பால்‌ அந்தப்‌ 
பொம்பிளை பேசப்போவதைப்‌ பதறிப்போய்‌ 


நிறுத்தினார்‌. கயிற்றுக்‌ கட்டிலின்‌ மேல்‌ அந்தக்‌ கிழவி 
நிச்சலனமாய்‌ உட்கார்ந்து இருந்தாள்‌. 

கூட்டி வந்த ஆள்களைத்‌ திருப்பியழைத்துக்‌ 
கொண்டு தலையைச்‌ சாய்த்துக்‌ குனிந்து நடந்து வீடு 
வந்து சேர்ந்தார்‌. அதற்கப்புறம்‌ அப்பா ஆள்பத்தி 
அறைக்குள்‌ நுழைந்து பெட்டியைத்‌ திறந்து சாசனம்‌ 
எதையும்‌ எடுத்துப்‌ பார்க்கவே இல்லை. 

RRR IR 


௦5.மேபல்‌ :தஞ்சை பிரகாஷ்‌ 


மேபலுக்கு ரொம்ப பயம்‌. அப்பான்னாலே பயம்‌. 
அவளுக்கு அப்பா மட்டும்தான்‌ மிச்சம்‌. அம்மா 
மோனத்திலிருக்கிறாள்‌. கர்த்தரின்‌ மடியில்‌ அம்மா 
இருக்கிறதை மேபல்‌ பல தடவையும்‌ 
கனவில்ம்வஊ்வ்ராவவேம்‌ பார்த்திருக்கிறாள்‌. அம்மா ரொம்ப 
அழகு. சிவப்பு வெள்ளப்‌ பட்டுடுத்தி சம்மனசு மாதிரி 
கர்த்தரோட மடியில்‌ உட்கார்ந்திருக்கிறதை யாரும்‌ நம்ப 
மாட்டார்கள்‌. அப்பா கறுப்பு! முரடு. திமுசு மாதிரி, 
புளியமரத்து அடி மரம்‌ மாதிரி கண்டு முண்டா இருக்கிற 
அப்பாவெ மேபல்‌ குட்டிக்கு எப்படிப்‌ பிடிக்குமாம்‌? 
கொஞ்சம்கூடச்‌ சிரிக்காத மனுஷன்‌ உண்டா? 
மேபலுக்குத்‌ தெரியுமே அப்பா சிரித்துப்‌ 
பார்த்ததேயில்லை. சர்ச்சுக்குப்‌ போய்‌ வரும்போது 
எல்லார்‌ முகமும்‌ திருப்தியாக இருக்கும்‌. அப்பக்கூட 
அவள்‌ அப்பாவை நிமிர்ந்து பார்க்க முடியாமல்தான்‌ 
வருவாள்‌. அப்பா அம்மாவை அடிப்பதைப்‌ 
பார்த்திருக்கிறாள்‌. மேபல்‌, அண்ணனை, அக்காளை, 
பெரிய அத்தையைக்‌ கூட அப்பா அடிப்பார்‌. 
எல்லோருமே ரொம்பப்‌ பயப்படுவார்கள்‌. மேபல்‌ 
கடைக்குட்டி. இயேசுநாதர்‌ கையில்‌ இருக்கும்‌ 
ஆட்டுக்குட்டி மாதிரி. ஏதாவது தப்பு செய்துவிட்டால்‌, 
அவளை அள்ளிக்கொண்டு மறைக்கும்‌ அம்மா. திட்டு 
வாங்கிக்‌ கொள்ள அப்பாவிடம்‌ போகும்‌ அண்ணன்‌ 
ஃப்ரெடி. ஏதாவது தள்ளி உடைத்துவிட்டால்‌ பாய்ந்து 
ஒளித்து வைத்து மேபலுக்குப்‌ பதிலாக அப்பாவின்‌ 
பலிபீடம்‌ போகும்‌ அக்கா நான்ஸினி. மேபலை 


இத்தனை பேரும்‌ சேர்ந்து காப்பாற்றினாலும்‌ 
அப்பாவின்‌ அடி உதை நிச்சயம்‌. 

ஞாயிற்றுக்கிழமை மேபலுக்கு நரகம்‌. அப்பா ஆபிஸ்‌ 
போகாத நாள்‌. குடிப்பார்‌. யாரும்‌ சத்தம்‌ போடக்கூடாது. 
மூச்சு விடக்கூடாது. காலையிலேயே குளித்து ஸூட்‌ 
போட்டு டை கட்டி கோவிலுக்குப்‌ புறப்பட்டுவிடுவார்‌. 
அம்மா ஜோரான ஆப்பம்‌ சுடுகிறாள்‌. மேபலுக்கு 
ஆப்பம்ன்னா ரொம்ப இஷ்டம்‌. கள்‌ நுரை போல உப்பிய 
பஞ்சு பஞ்சாய்‌ மெதுமெதுக்கும்‌ ஆப்பம்‌. அதையும்‌ ஒரு 
நாளும்‌ நிம்மதியாய்ச்‌ சாப்பிட விடமாட்டார்‌ அப்பா. 
மேபலுக்கு அப்பா இஷ்டம்‌ நிறைய, தஞ்சாவூர்‌ மிஷன்‌ 
மேட்டுத்தெருவில்‌ வேறு யாருமே அப்பா மாதிரி 
ஆம்பிளை கிடையாது. பெண்கள்‌ பார்த்தால்‌ 
கண்களை எடுக்காமல்‌ அப்பாவைப்‌ பார்ப்பதை மேபல்‌ 
வியப்பாகப்‌ பார்த்திருக்கிறாள்‌. ரொம்ப நாளாய்‌ 
ஆப்பம்‌ சாப்பிட எல்லாருடன்‌ டைனிங்‌ டேபிளில்‌ 
உட்காரமாட்டாள்‌. மேபலுக்கு நாலு ஆப்பம்‌ வேணும்‌. 
நிறைய தேங்காய்ப்‌ பால்‌ வேண்டும்‌. நாக்கைத்‌ தட்டிச்‌ 
சப்புக்‌ கொட்டி ரசித்து நக்கிச்‌ சாப்பிட வேணுமே. அப்ப 
கொலுவற்றிருக்கும்‌ சாப்பாட்டு மேஜையில்‌ 
எல்லாருடன்‌ உட்கார்ந்தால்‌ அப்பா கத்துவார்‌. நக்கக்‌ 
கூடாது; நாக்கைத்‌ தட்டக்கூடாது. அசிங்கம்‌! டேபிளில்‌ 
சாப்பிட “மானர்ஸ்‌' வேண்டும்‌. மிருகம்‌ மாதிரி நாக்கைச்‌ 
சொடுக்கி லப்‌ லப்‌ என்று விழுங்கிச்‌ சப்தம்‌ எழுப்பக்‌ 
கூடாதாம்‌. இதற்காக மேபல்‌ குளிக்கிற அறையிலேயோ 
உடுத்துகிற சாக்கிலோ லெட்ரினிலோ நேரத்தைக்‌ கடத்தி 
எல்லாருக்கும்‌ பின்னால்‌ லேட்டாக டேபிளுக்கு 
வருவாள்‌. அப்பாவை ரொம்பப்‌ பிடிக்கும்‌. 
கட்டிப்பிடித்து அப்பாவை முத்தங்கொஞ்சி சிரிப்புத்‌ 
தரவேண்டும்‌ என்று மேபலுக்கு ஆசைதான்‌. கூடாதாம்‌ 
எச்சில்‌ தப்பாம்‌. கிறிஸ்தவர்கள்‌ கிட்டதான்‌ இந்த 
அசிங்கம்‌ இருக்காம்‌. வெள்ளைக்காரர்கள்‌ வழியா 
இந்திய கிறிஸ்தவர்கள்‌ படித்த கெட்ட வழக்கமாம்‌. 
அப்பா அகராதி தனி. அவர்‌ மட்டும்‌ ராத்திரியில்‌ 


பெட்ரூமுக்குப்‌ போகும்போது எல்லாருக்கும்‌ முன்னாலே 
கூட அம்மாவையும்‌ அண்ணனையும்‌ முத்தி விடுவது 
எதில்‌ சேர்த்தி? அக்காவுக்கும்‌ சின்னக்காவுக்கும்‌ முத்தா 
தருவதில்லை! என்ன யோக்யதை இது. சர்ச்‌ பக்கத்தில்‌ 
இருந்ததால்‌ இரண்டாம்‌ மணி அடித்த பின்னர்தான்‌ 
வீட்டைவிட்டுக்‌ கிளம்ப வேண்டும்‌. எரிச்சலுடன்‌ 
கத்திக்கொண்டேயிருப்பார்‌. ஒன்று அம்மா, இல்லை 
மேபல்‌, இல்லாவிட்டால்‌ அண்னன்‌ ஃப்ரெடி. சின்னக்கா 
எப்போதும்‌ பதுங்கிக்கொண்டே பின்னால்‌ வருவாள்‌. 
ஆனி எப்போதும்‌ திட்டு வாங்கி உதை வாங்குகிறதில்‌ 
புலி மூத்தவள்‌. நேர்‌ எதிர்‌ சின்னக்கா மாகி! பதுங்கல்‌ 
புலி! மேபல்‌ தூரத்தில்‌ வருவாள்‌. ஆப்பம்‌ ருசித்துச்‌ 
சாப்பிடும்போதே வாசலில்‌ அப்பா கூப்பாடு “மூணாம்‌ 
மணியடிச்சாச்சு! ஏ கழுதெ! சீக்கிரம்‌ உடுத்திட்டு வாடீ! 
நாங்க முன்னாலே போறோம்‌!” அப்பாவின்‌ விஸ்கி 
மூச்சு ரூமுக்குள்‌ வீசுகிற மாதிரி இருக்கும்‌. கோவிலில்‌ 
“எல்லாம்‌ ஏசுவே எனக்கெல்லாம்‌ ஏசுவே” 
ஞானப்பாட்டின்‌ கோரஸ்‌ கொயர்‌ பாடகர்களுடைய 
கூட்டமான குரலில்‌ இங்கு கேட்கும்‌. திண்ணைக்கு 
ஓடிவந்து பார்க்கும்‌ போதே அப்பாவுடன்‌ குடும்பமே 
புதுச்சலவை உடுத்தி கோவிலை நோக்கி போகும்‌ காட்சி 
மேபலுக்கு இனந்தெரியாத இன்பமாய்‌ இருக்கும்‌. அம்மா 
பட்டுப்புடவையில்‌ தான்‌ என்ன அழகாயிருக்கிறார்கள்‌. 
குரலே எழுப்பாமல்‌ அப்பாவுடன்‌ குடும்பம்‌ நடத்தும்‌ 
ஆச்சர்யம்‌ மேபலுக்குப்‌ புரியாது. ஃப்ரெடி அண்ணனின்‌ 
வெள்ளை பாண்ட்‌ ஸூட்‌ எத்தனை அருமையாய்‌ 
இருக்கிறது. அம்மா சாயல்‌ சிவப்பு பிள்ளை அண்ணன்‌. 
அக்கா ஆனிரோஸ்‌ அம்மாவை உரித்தெடுத்த வடிவு. 
சின்னக்கா மாக்னஸ்‌ கூட அம்மா பிள்ளைதான்‌. 
அதெப்படி? அவர்கள்‌ எல்லாரும்‌ அழகாய்‌ அம்மா 
மாதிரி - மேபல்‌ குட்டி மட்டும்‌ எப்படி அம்மாவும்‌ 
அப்பாவும்‌ சேர்ந்த மாதிரி மங்கலானாள்‌? மேபல்‌ 
கறுப்பில்லை - அப்பா சிவப்பா? புது நிறம்‌! சிவப்பும்‌ 
கறுப்புமல்லாத பொன்னிறம்‌, கண்ணாடியில்‌ பார்க்கும்‌ 


போதெல்லாம்‌ கறுப்பு மாதிரி இருக்கும்‌ வருத்தமாக. 
அம்மா திட்டுவார்கள்‌ எப்போதும்‌ கண்ணாடி 
பாத்துக்கிட்டே இருக்கப்டாதாம்‌. மேபலை வீட்டில்‌ 
கருப்பு குட்டீன்னுதான்‌ கூப்பிடுவார்கள்‌. அப்பா 
மட்டும்தான்‌ மேபல்‌! அம்மா சாவு எதிர்பாராமல்‌ 
நடந்தது. மேபலுக்குத்‌ தெரியாது. தூங்கிப்போன நேரம்‌. 
கண்விழித்துப்‌ பார்த்தபோது அம்மா தூங்குவதுபோல்‌ 
சம்மனசாகியிருந்தார்கள்‌. பயந்து பயந்து பயந்தே 
ஹார்ட்‌ அட்டாக்‌ வந்திருக்க வேணும்‌. அப்போது 
மேபலுக்கு வயசு பதினைந்து. இப்போது பத்து வருஷம்‌ 
ஆகிவிட்டது. அம்மா இல்லாத பத்து வருடங்கள்‌. 
பெரியக்கா ஆனி ரோஸ்‌ கல்யாணம்‌ ஆகி டெல்லி 
போய்விட்டாள்‌. சின்னக்கா மாக்னஸ்‌ ஆலமரத்‌ 
தெருவிலிருந்த தாஸில்தார்‌ மகன்‌ ரூபனை லவ்‌ 
பண்ணிவிட்டாள்‌. மேபலுக்குக்‌ கூட ரூபனைப்‌ 
பிடிக்காது. கோவிலில்‌ ஜெபம்‌ நடந்துகொண்டிருக்கும்‌ 
போது புளிய மரத்தடியில்‌ சின்னக்காவை நிறுத்தி 
பேசிக்கொண்டிருப்பான்‌. அப்பாவுக்குத்‌ தெரிந்தால்‌ 
பயத்தில்‌ உடல்‌ நடுங்கும்‌. ரூபனுக்கும்‌ மாக்னஸுக்கும்‌ 
நல்ல பொருத்தம்‌. ஏனோ மேபலுக்கு அவனைப்‌ 
பிடிக்கவில்லை. அப்பா மாதிரி ரூபன்‌ காலிப்‌ பயலாம்‌. 
வேலை வெட்டியில்லாத ராஸ்கலாம்‌. அப்பா சொல்வார்‌. 
மேபலுக்கு அடிவயிற்றை கலக்கும்‌. சின்னக்கா 
மாக்னஸ்‌ கொடி மாதிரி இருப்பாள்‌. 
குளிக்கும்போதெல்லாம்‌ மாக்னஸோட உடம்பு 
மேபலுக்கு ஆச்சர்யமாயிருக்கும்‌. அம்மா, அம்மா! 
அப்படியே அம்மா மாதிரி. ஆனா வலுவா செழிப்பா 
எடுப்பா இருப்பா, மாக்னஸ்‌ ரூபனோட பேசும்போது 
பூத்துப்போன மல்லிகை மரம்‌ மாதிரி ஆச்சர்யமான 
அழகோட மாக்னஸைப்‌ பார்த்தாலே தேவதை 
மாதிரியிருப்பா. இந்த உடம்பை அப்பா துவைத்து 
எடுத்து ரத்தவிளாராக்கி வீட்டுக்குள்‌ அடைத்தபோது 
இரவெல்லாம்‌ முனகிக்‌ கிடந்தது மாக்னஸ்‌ 
மட்டுமில்லை, மேபலும்தான்‌. மாக்னஸை அடித்துத்‌ 


துவைத்துக்‌ கொண்டிருந்த போது இடையில்‌ 
மேபலையும்‌ பிடித்து நாலு அறை வைத்தார்‌ அப்பா, 
ரொம்ப திருப்தியாய்‌ இருந்தது மேபலுக்கு. ரூபன்‌ 
தேடித்தேடி வந்தான்‌. ஒருநாள்‌ வீட்டு வாசலிலேயே 
லாவிப்‌ பிடித்து விட்டார்‌ அப்பா. ரூபன்‌ ரொம்ப 
தைரியம்‌. அவனையும்‌ அப்பா அடித்து 
நொறுக்கியதைத்‌ தெருவே வேடிக்கை பார்த்தது. யாரும்‌ 
தடுக்கவில்லை. அவர்கள்‌ வீட்டிலும்‌ பெண்கள்‌ 
இருந்தார்களாம்‌. ரூபன்‌ பொறுக்கியாம்‌. மாக்னஸ்‌ 
மயிரைப்‌ பிடித்துச்‌ சுழற்றி அடித்தது போலவே ரூபனின்‌ 
சுருள்‌ முடியைப்‌ பிடித்து அடிக்க அப்பாவுக்குக்‌ 
கூச்சமேயில்லை. அம்மா இல்லை இதெல்லாம்‌ பார்க்க. 
மேபல்‌ கன்றிச்‌ சிவந்த அடிபட்ட கன்னத்துடன்‌ புளித்த 
நாக்குடன்‌ கண்ணாடியில்‌ பார்த்தபோது உதடு 
கிழிந்திருந்தது தெரிந்தது. ரூபன்‌ செய்த தப்பு அப்பா 
அடித்தபோது விடாமல்‌ திருப்பியடித்ததுதான்‌. 
அப்பாவின்‌ உக்கிரப்பிடியில்‌ என்ன செய்ய முடியும்‌? 
மேபல்‌ கண்களை இறுக மூடிக்கொண்டாள்‌. பளார்‌ 
பளாரென்று அறை விழும்‌ சப்தம்‌. நெஞ்சு 
படபடவென்று அடித்துக்‌ கொண்டது. ஒரு மாதம்‌ 
வீட்டுக்குள்‌ யாரும்‌ பேச முடியவில்லை. மாக்னஸ்‌ 
ரூமிலிருந்து வெளியே வரவேமாட்டாள்‌. அப்பா விஸ்கி 
பாட்டிலும்‌ சோடாவுடனும்‌ காமிரா அறையில்‌ அல்லது 
ஹாலில்‌ உட்கார்ந்திருப்பார்‌. அண்ணன்‌ பெரும்பாலும்‌ 
வெளியில்‌ கத்திக்‌ கொண்டிருக்கும்‌. ராத்திரி பத்து 
மணிக்கு மேல்தான்‌ வருகிறதே. விடிந்தால்‌ எழுந்து 
எங்கோ போய்விடும்‌. சின்னத்தை மார்க்கெட்‌ போய்‌ 
காய்கறி வாங்கி வரும்போது வழியில்‌ அண்ணனைப்‌ 
பார்த்து அழுது... பேசி... “உங்கப்பன்‌ தாயழி இப்ப 
ஊட்டையே ரெண்டு படுத்தீட்டான்டா பாவீ.. நீயாவது 
ஒழுங்கா வேலை கண்ணிக்கிப்‌ போயி உருப்பட்டா 
நானு ஏண்டா இவங்கிட்ட கெடந்து நெக்கிழயிறேன்‌”னு 
ஆரம்பித்து அப்பாவை நேரில்‌ திட்ட முடியாத 
கூப்பாட்டையெல்லாம்‌ ரோட்டில்‌ அண்ணன்‌ 


ஃப்ரெடியிடம்‌ கொட்டி அழுது மூக்கைச்‌ சிந்தி 
எறிந்துவிட்டு வீட்டுக்குள்‌ வரும்‌ சின்னத்தை. 
மேபலைப்‌ பார்த்ததும்‌ கேட்கும்‌ முதல்‌ கேள்வி 
“ங்கொப்பன்‌ ஆபீஸ்‌ போய்ட்டானா இருக்கானம்மா?” 
“போகல்லெத்தை. உள்ளதான்‌ இருக்காங்க அப்பா!” 
என்று மேபல்‌ சொன்னால்‌ போதும்‌. பதுங்கி வாசல்‌ 
வழியாகப்‌ போகாமல்‌ காம்பவுண்டைச்‌ சுற்றிக்‌ 
கொல்லைப்பக்கமாகப்‌ போவாள்‌ சின்னத்தை. மேபல்‌ 
ரகசியமாய்க்‌ கொல்லைக்‌ கதவைத்‌ திறந்துவிட 
வேண்டும்‌. 

அக்கா ஆனிரோஸ்‌ கல்யாணமும்‌ ரகளையாகத்தான்‌ 
நடந்தது. சொன்ன டெளரிப்பணம்‌ தரலை. 
இருபத்தைந்தாயிரம்‌. வாழைப்படம்‌ மட்டும்‌ வெள்ளித்‌ 
தாம்பாளத்தில்‌ வைத்து இருபதாயிரம்‌ ரூபாய்‌ மட்டும்‌ 
வைத்தார்‌ அப்பா. மாப்பிள்ளை விட்டுக்காரங்க, 
“ஜேவியரு, பேசினது இருவத்தஞ்சி. தட்ல இருக்கிறது 
இருவது. பொண்ணு ரெயிலேறனுமா ஊட்லியே 
வெச்சிக்கிறாயா பொட்டணம்‌ கட்டி” கேவலமா பேசி 
அப்பா கம்பை எடுத்துக்கிட்டு பாய பந்தல்லியே ஏக 
கலாட்டா. அப்பவே ரூபன்‌ அதே பந்தல்ல 
நின்னவன்தான்‌. அப்பவே மாக்னஸ்‌ குட்டியோட பேச்சு 
ஆரமிச்சாச்சு. மூணு மாசம்‌ கல்யாணப்பொண்ணு 
ஆனிரோஸ்‌ புருஷன்‌ வீட்டுக்குப்‌ போகலெ. மூணு 
மாசமும்‌ அப்பாகிட்ட அப்பப்ப அந்த எரிச்சல்‌ கூட 
அடிவாங்கினா. அத்தைதான்‌ காப்பாத்துவாங்க. 
அப்பாலே எல்லாரும்‌ திட்டுவாங்க நேர இல்ல பின்னால. 
நேர யாருமே பேச முடியாது. அவன்‌ கெடக்கான்‌ முசுறு. 
வாய்‌ கொழுத்தவன்‌ அப்டீன்னு மிஷன்‌ தெருவு பூராவும்‌ 
சொல்வாங்க. ஆறுமாசம்‌ ஆனப்புறம்தான்‌ 
ஆனிரோஸெ ஹஸ்பெண்ட்‌ வீட்டுக்கு அனுப்பி 
வெச்சார்‌. செலவு பத்தாயிரம்‌ சமாதானமெல்லாம்‌ 
கெடையாது. ஐயாயிரம்‌ குடுக்க வேண்டிய எடத்ல 
பத்தாயிரமா விட்டெறிஞ்சுட்டு “இவ இனிமே அங்க 
வரப்படாது இதோட சரி” என்று கத்திவிட்டு வந்தார்‌. 


கூடப்போன மேபலுக்குத்தான்‌ நடுக்கல்‌. எங்கே 
திரும்பியும்‌ அக்கா “வாழ” மாட்டாளோ என்று. 
ஆனிரோஸ்‌ வரவேயில்லை. அக்கா பேருதான்‌ 
மேபலுக்குப்‌ பத்து வருஷம்‌ ஞாபகம்‌. 

மேபல்‌ வளர்ந்தது யாருக்கும்‌ தெரியாமல்‌ போச்சு. 
கடக்குட்டியா பொறந்தாலே கஷ்டம்‌. எல்லாருக்கும்‌ 
ஏவல்‌, எல்லாருக்கும்‌ எளப்பம்‌, ஏ குட்டி தண்ணி 
கொண்டா, காலெப்புடி, ஏய்‌... எல்லாருக்கும்‌ ஏதாவது 
உபதேசம்‌. நிறம்‌ செத்த கொறச்சல்தான்‌. இல்லன்னு 
சொல்ல முடியுமா? ஆளு உடம்பு அப்பம்‌ மாதிரி கைகால்‌ 
எல்லாம்‌ அளவா வலுவா செதுக்கி எடுத்த மாதிரி 
கொஞ்சம்‌ கொஞ்சமா பூசிப்பூசிப்‌ பண்ணின மெழுகுப்‌ 
பொம்மை மாதிரி. திடீர்னு எப்படி “பளிச்சினு” 
ஆகிப்போய்ட்டா? எல்லாருக்குமே அது ஞாபகமில்லே. 
அப்பாகூட இப்ப ஏதோ கூப்பிட்டு நிறுத்திப்‌ பேசுறார்‌. 
தெருவு பெரிய மனுஷங்க குட்டீன்னு கூப்புட்றதில்லெ. 
அப்பா அதிகமா திட்ற வேலெ வெச்சுக்கிறதில்லை. 
ஆனா சின்னத்தை மட்டும்‌ கெட்ட வார்த்தை சொல்லித்‌ 
திட்றாங்க. மேபலுக்கு உடம்பு பெரிய ஆச்சர்யமா 
இருக்கு. அண்ணன்‌ பார்வெ கூட மாறிப்‌ போயிருக்கு. 
மாசா மாசம்‌ உடம்பே வற்றி, திரும்பியும்‌ பூக்கிற மாதிரி 
வியர்வை கூட ஒரு நெடி, சுயமாவே மணக்கிற மாதிரி. 
ராத்திரியெல்லாம்‌ உடம்புக்குள்ளே தேனீ ஒண்ணு 
குடைஞ்சு தேன்‌ உறியிற மாதிரி உள்ளுக்குள்ளே அனல்‌ 
படர்ற சுகம்‌. யாருகிட்ட சொல்ல முடியும்‌. புதுசு புதுசா 
பாவாடை தாவணி எல்லாம்‌ போயி பெரிசு பெரிசா பட்டு 
ஜரின்‌, கோட்டா வாயில்‌, விமல்‌, அமெரிக்கன்‌ டிஷ்யூ, 
ஜப்பான்‌ என்று புதுப்புது சேலைகள்‌ வந்து சுற்றிக்‌ 
கொண்டன. மேபல்‌ கேட்காமலேயே அப்பாவின்‌ 
நெருக்கம்‌ ஜாஸ்தி. பணம்‌ கொண்டு வந்து கொடுப்பதே 
அவள்கிட்டெதான்‌. ஏதும்‌ வேணுமா? அப்பாவுக்கு 
மேபல்தான்‌ வேணும்‌. காலையில எழுப்புறப்பக்கூட 
சின்னத்தை அப்பா கிட்ட வரப்படாது. வீட்டுக்குள்‌ 
நுழையும்போதே “மேபல்‌'ங்கிற அப்பா அழைப்பு 


இனிக்கும்‌. இதே மாதிரிதான்‌ ஆனி அக்காவையும்‌ 
மாக்னஸ்‌ சின்னக்காவையும்‌ இனிக்‌ கடிச்சிருப்பாரோ 
இந்த அப்பா. மேபலுக்கு இந்த இனிப்பும்‌ பயமாய்த்தான்‌ 
இருக்கும்‌. சின்னக்குட்டியாய்‌ இருந்தப்போ இந்த அப்பா 
நெருக்கம்‌ பிடித்தால்‌ கூட கிடைத்ததில்லை. மேபலுக்கு 
வயசு பதினெட்டு ஆனப்போதான்‌ அப்பா நெருக்கமும்‌ 
அத்தையின்‌ கெட்ட வார்த்தைகளும்‌ கிடைக்க 
ஆரம்பித்தது. ஆச்சர்யம்‌, “வாசல்லியே போயி ஏண்டி 
நிக்கிறே தேவுடியா? ஒன்னெ குளியில வக்ய. என்னடி 
பேசிட்டிருப்பே இருட்ல? உங்கப்பனாத்தான்‌ 
இருக்கட்டுமேடி. ஆம்பளெல்லெ அவன்‌. ஏந்‌ 
தம்பித்தான்‌ பெருசாய்டே, நெருப்புமாறி இருக்கணும்டீ. 
மாரெ நிமித்திட்டு நடக்காதே, ஆனிமுண்டெயும்‌ அந்தத்‌ 
தத்தாரி நாயி மாக்னஸும்‌ இப்படிதான்‌ அலஞ்சு குட்டிச்‌ 
செவுரு ஆனாவள்டீ! நீயும்‌ அழிஞ்சு போய்டாதே!” 
என்பாள்‌ சின்னத்தே. அப்பா கூப்பிடும்போது அவர்‌ 
ரூமுக்குள்‌ போகும்போது விஸ்கி நெடி ரொம்ப 
இன்பமாயிருக்கும்‌. சின்னத்தெ கிட்ட சொல்ல முடியாது. 
திட்டுவாங்க! பொட்டெச்சிக்கி இது எல்லாம்‌ சந்தோஷம்‌ 
வரப்படாதுடீ நாயெம்பாங்க. அப்பா கோல்ட்‌ ஃப்ளேக்‌ 
சிகரெட்‌ குடிக்கும்போதும்‌ ரம்யமான புகை மணம்‌. 

ரூம்‌ முழுசும்‌ புஸ்தகங்கள்‌, அப்பா படிச்சது. சுவரில்‌ 
தொங்கும்‌ மான்‌ தலைகள்‌ கொம்போடு பயமா இருக்கும்‌. 
கோட்‌ ஸ்டாண்ட்‌ ஒன்றில்‌ கோட்டுகள்‌ தொங்கும்‌. 
நரையும்‌ கறுப்புமாய்‌ அளவில்‌ கலந்த முரட்டு 
முடிச்சுருள்கள்‌ பளபளக்க அற்புதமாய்‌ இளமை 
சொல்லும்‌. இதுவரைக்கும்‌ அப்பனைப்‌ பார்க்காத 
செருக்கி அப்பா அப்பான்னு கொழைறாளே 
என்பார்கள்‌ சின்னத்தை. மேபலுக்கும்‌ இப்போது அதே 
சந்தேகம்‌ உண்டு. அண்ணன்‌ உட்பட எல்லா 
ஆம்பளையும்‌ தேவையில்லாமெ கொழையிறது ஏன்‌? 
“ஏம்பா குடிக்கறீங்க?”ன்னு கேக்கனும்ன்னு ஆசைதான்‌. 
கேக்க முடியாது. “மேபல்குட்டி அந்த பீர்‌ கிளாஸ்ல 
பாதிக்கி கொஞ்சம்‌ அதிகமா விஸ்க்கி ஊத்து” - 


“சோடாவும்‌ வேணுமா?” - ஒரு ரவுண்ட்‌ ஆனது - அப்பா 
ஆள்‌ வேறயாகிக்‌ கொண்டிருந்தார்‌. பயம்‌ அடிவயிற்றில்‌, 
நகங்கள்‌ பிறாண்ட புலி உலுக்கியது மேபலுக்கு. அப்பா 
ஆம்பளைன்னு சொன்னாங்களே சின்னத்தை - 
ஆம்பளையா? மேபல்‌ பயத்தில்‌ நடுங்கினாள்‌. வியர்த்து 
பளபளத்த பயில்வான்‌ உடம்போட விஸ்கி நெடியோடே 
சிகரெட்‌ வாசனை மீறி அப்பாவை அந்த மங்கல்‌ 
வெளிச்சத்தில்‌ பயந்தாள்‌ மேபல்‌. “உங்கண்ணன்‌ 
வீட்டுக்கு வர்றானா? இல்லெ ராத்திரிலேயும்‌ ஊர்தான்‌ 
சுத்தீட்டிருக்கானா? ஏம்மா மேபல்‌? வந்தா நான்‌ 
பாக்கணும்ன்னு சொன்னேன்னு சொல்றியா?” அதே 
கரகரத்த குரல்‌. குடியில்‌ நெறிந்த மனசு! ஏன்‌ இது? 
இவரையா ஆம்பளைன்னாங்க சின்னத்தை! ச்சீ! 
மேபலுக்கு இன்னும்‌ புரியத்தான்‌ இல்லை. அப்பா ஏன்‌ 
இப்படி இருக்கணும்‌? ஆனாலும்‌ அப்பாவெ ரொம்பப்‌ 
பிடிக்கிறது. அவர்‌ முரட்டுத்தனம்‌ இப்ப இப்ப 
ஆச்சரியமா ஆனந்தமாயிருக்கு. இப்போவெல்லாம்‌ 
அப்பா குளிச்சிட்டு வந்தா மேபல்தான்‌ தலை 
துவட்டிவிடணும்‌. பவுடர்‌ கூட போட்டுவிடணும்‌! 
அண்ணன்‌ ஃப்ரெடி எம்மெஸ்ஸி முடிச்சாச்சு. கிளாஸ்‌ 
வாங்காததுனால வேலெ கிடைக்க மாட்டேங்குது! 
பாவம்‌. அப்பா எப்போதும்‌ போலத்‌ திட்டித்‌ தீக்கணும்‌! 
மேபல்‌ சொல்லலே! கலெக்டர்‌ ஆபிஸ்ல ஒரு ஸெக்ஷன்‌ 
ஆபீஸ்‌ அப்பா! ஜீப்‌ தனிய்யா உண்டு. கலெக்டரோடயே 
சுத்தி அலையிற வேலை. ராத்திரிதான்‌ வருவார்‌. 
வந்ததும்‌ மேபல்தான்‌ வேணும்‌ சாப்பாடு பரிமாற! 
சங்கதி பேச! 

இப்ப பயம்‌ ஜாஸ்த்தி மேபலுக்கு! சின்னத்தையோட 
நோட்டம்‌ ஜாஸ்த்தியாப்‌ போச்சு! ரூபன்‌ வந்து 
காம்பவுண்ட்‌ அந்தப்‌ பக்கம்‌ நின்னு கூப்புட்றதும்‌ 
ஜாஸ்த்தியாத்தான்‌ போச்சு. ரூபன்‌ பழக்கம்‌ பதினைஞ்சு 
வருஷம்‌. அப்பா அடிச்சு நொறுக்கி அள்ளினாரே பத்து 
வருஷம்‌. அப்பா பத்து வருஷம்‌ ஓடிப்போச்சு! 
அதுக்கப்புறம்‌ மாக்னஸ்ஸெ வலுக்கட்டாயமா அமுக்கி 


நிறுத்தி ஸ்டேட்ஸ்‌ மாப்பிளை, ஒரு அமெரிக்கன்‌ 
கிராஜ்வெட்‌- “லாஸ்ஸரஸ்‌ மாணிக்கம்‌' சொந்தமா 
அமெரிக்காவுல எலக்ட்ரானிக்ஸ்‌ பார்ட்‌ கம்பனி இருக்கு! 
பணம்‌! தடபுடலா கல்யாணமும்‌ பண்ணி - ஊருக்குப்‌ 
போகும்போது உள்‌ அறையில கதறி அழுதாளே அவள்‌ 
மாக்னஸ்‌ சின்னக்கா! நெனைச்சாலே பயமும்‌ எரிச்சலும்‌ 
இப்பக்கூட மேபலுக்குத்‌ தொண்டையடைக்கும்‌. ரூபன்‌ 
அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடந்த சங்கதி அப்பறம்தான்‌ 
வெளிய தெரிஞ்சது! அதுகூட அப்பா பண்ணின 
வேலைன்னுதான்‌ சொன்னாங்க. மேபலுக்கும்‌ கேட்கப்‌ 
பயம்‌. ரூபன்‌ மேபலைச்‌ சந்திக்க ஆரமிச்சது பீட்டர்‌ 
ஸ்கூல்‌ க்ரவுண்டுல. 

காலை நேரம்‌ இப்பவெல்லாம்‌ மேபல்‌ தினமும்‌ சர்ச்‌ 
போறா! அழ நல்ல இடம்‌ அதானே! யாரும்‌ கேட்க 
மாட்டாங்க! ஜீஸஸ்‌! இதெல்லாம்‌ ஏன்‌ நடக்குது? அப்பா 
ஏன்‌ இப்படி கல்நெஞ்சா இருக்கணும்‌? எங்களுக்கு 
மோட்சமேயில்லையா? கதறி அழமுடியாது. ஆனா 
அழுது கொட்டலாம்‌. கிறிஸ்த்தவப்‌ பொண்ணுக்கு இது 
ஒரு வசதி. ஜெபம்‌ பண்றேன்னு அழுது கொட்டினா 
யாரும்‌ கண்டுக்க மாட்டாங்க. பெரிய்ய ப்ளே க்ரவுண்ட 
குறுக்க கடந்து சர்ச்சுக்கு போக முடியும்‌. ஏழுமணி 
சர்வீசுக்கு யாரும்‌ வரமாட்டாங்க! இப்போ சர்ச்சுக்கே 
யாரும்‌ அதிகமா வர்றதில்லே. வசதிதானே! மேபல்‌! 
அவளுக்கு இப்ப யார்‌? பயங்கரம்‌! அவளுக்கே புரியல. 
எப்படிப்‌ புரியும்‌. மாக்னஸ்‌ சின்னக்காவுக்குப்‌ 
புரிஞ்சுதா? பணிஞ்சு போயே குனிஞ்சு போன ஆனி 
அக்காவுக்கு தெர்ஞ்சுதா? வேலையில்லாமெத்‌ திரிஞ்சு 
கஞ்சா நெடியோட ராத்திரித்‌ திருடன்‌ மாதிரி வர்றானே 
அண்ணன்‌ ஃப்ரெட்ரிக்‌! அவனுக்குத்தான்‌ புரியுமா? 
எல்லாருக்கும்‌ அவங்கவங்களுக்கு ஏதாவது துணை 
இருக்கு. அப்பா குடிக்கிறார்‌. என்ன தப்பு? 
சின்னத்தைக்குத்‌ தெரியுமா? சொந்தத்‌ தம்பியெ 
கீழபோட்டு மிதிச்சு அவர்‌ நிழல்ல இருந்துகிட்டு அவர்‌ 
உசிரை வாங்குறாங்க! மேபல்‌ மட்டும்‌ கோவில்ல அழுது 


தீக்குறது எதுக்கு? அவளுக்கே தெரியாதே! அதுக்குப்‌ 
பேர்தான்‌ ஜெபம்‌! அவளுக்குத்‌ துணை ரூபன்‌! 
எப்போதும்‌ இது சாத்தியமில்லேன்னு அவளுக்குத்‌ 
தெரியும்‌. ரூபன்‌ அப்பாவுக்குப்‌ பகைன்னு தெரியாதா? 
தெரியும்‌. ஆனா ரூபன்‌ யார்ன்னு மேபலுக்கு இப்பதான்‌ 
தெரியும்‌. ரூபன்‌ அவளோட சின்னக்கா மாக்னஸ்ஸின்‌ 
லவ்வர்‌. ஆரம்பம்‌ என்னமோ இதுதான்‌. ஆனா... இப்ப 
மேபல்‌ அவனோட லவ்‌! இதுதான்‌ மேபலோட பயம்‌! 
ரூபன்‌ மாக்னஸ்‌ கல்யாணம்‌ தடைப்பட்டதே, மேபல்‌ 
ரூபன்‌ கிட்ட விழுந்து போனதுக்கான காரணம்‌! காலை 
ஏழு மணி திருவிருந்து ஆராதனை நற்கருணையில்‌ 
சேர்ந்து தினமும்‌ அழுது புலம்பி விட்டு வருவதற்குமே 
இதுதான்‌ காரணம்‌. மேபலுக்கு ஆல்ட்டரியில்‌ முழங்கால்‌ 
படியிட்டு, “யேசுவே! இந்தப்‌ பாத்திரத்தை 
என்னிடமிருந்து நீக்கி என்னை உம்மிடம்‌ ஏத்துக்‌ 
கொள்ளும்‌ கர்த்தாவே! ரூபனை என்‌ கண்களிலிருந்து 
மறையும்‌ தேவனே! நான்‌ ரூபனிடமிருந்து தப்ப வழி 
காட்டும்‌ ஆண்டவரே!” என்று கதறி அழுது ஜெபம்‌ 
செய்வாள்‌ மேபல்‌. டாண்டாண்டாண்‌ என்ற 
மணியோசையுடன்‌ தேவ சமூகத்து அப்பத்தை 
திருவிருந்தாய்‌ அவள்‌ கையில்‌ இடுவார்‌ பாதிரியார்‌. 
ஏசுவின்‌ ரத்தமாய்‌ திராட்சை ரசமும்‌ 
வெள்ளிக்கிண்ணத்தில்‌ அவள்‌ உதடுகளருகே 
பாதிரியார்‌ கொண்டு வந்து வைக்க - கண்களில்‌ 
நீர்வழிய அதனை அருந்தி சுத்தியும்‌ சுகமும்‌ ஆவாள்‌ 
மேபல்‌. கோவில்‌ ஆராதனை முடிந்து அவள்‌ வெளியே 
வரும்‌ போது மைதானம்‌ முழுவதும்‌ பனியால்‌ 
நனைந்திருக்கும்‌. புல்‌ நுனியெல்லாம்‌ பனித்துளி 
காலை வெயிலில்‌ மினுக்கும்‌. மைதானத்தில்‌ ஏறத்தாழ 
ஒரு பர்லாங்கு தூரம்‌ தள்ளிக்‌ குட்டைச்சுவர்‌ ஒன்று. 
பழைய காலத்துக்‌ கைப்பிடிச்‌ சுவர்‌. அதன்‌ மேல்‌ 
உட்கார்ந்திருப்பது யார்‌? ரூபன்‌! திரும்பிச்‌ சுற்றிப்‌ 
போகும்‌ தார்ரோடு வழி நடக்கலாமா முடியாது. 
ரூபனுக்கு வயசு முப்பத்தேழு. ஒரு காலத்தில்‌ நன்றாகப்‌ 


படித்து ஓடியாடி விளையாடி அற்புதமான இளமை 
கொண்டிருந்தவன்‌. மிஷன்‌ தெருவிலேயே அவனைக்‌ 
கண்டு மயங்காத பெண்‌ யாரும்‌ இல்லை. மாக்னஸ்ஸை 
அவளது சந்தோஷமாய்‌ ரூபனைத்‌ தரிசித்தவள்‌ மேபல்‌. 
துள்ளித்திரிந்தாள்‌. அப்போதெல்லாம்‌ மாக்னஸ்‌ 
ரூபனைப்‌ பார்க்கப்‌ போவது எல்லாவற்றையும்‌ 
அப்பாவிடம்‌ காட்டிக்‌ கொடுக்கிற வேலையைப்‌ 
பதிமூணு வயதுக்‌ குட்டி மேபல்தான்‌ செய்வாள்‌. 
அப்பாவின்‌ பிடியில்‌ மாக்னஸ்‌ சிக்கியதே 
மேபலால்தான்‌. நிஜமாகவே அக்காவை இந்தக்‌ 
காலிப்பயல்‌ கெடுத்து விடுவானாமே! ரூபன்‌ வந்து 
கோவிலில்‌ மாக்னஸ்‌ சின்னக்காவுக்காக நின்றதும்‌ 
உடனே மேபல்‌ ஓடிப்போய்‌ அப்பாவிடம்‌ சொல்வாள்‌. 
அக்காவையும்‌ திட்டுவாள்‌. சின்னத்தையிடமும்‌ காட்டிக்‌ 
கொடுப்பாள்‌. ரூபனும்‌ மாக்னஸும்‌ அகப்படுவார்கள்‌. 
மின்னல்‌ வேகத்தில்‌ ரூபன்‌ தப்பி மறைவான்‌. 
அப்படியிருந்தும்‌ அப்பாவிடம்‌ அடி வாங்கிச்‌ சுருளும்‌ 
மாக்னஸ்‌ சின்னக்கா கண்ணீர்‌ ததும்ப, “இல்லெப்பா 
இல்லெ! அவனோட எனக்கென்ன பேச்சு! 
ஒண்ணுமில்லே. பேசவேயில்லெ. அவன்‌ தான்‌ டைம்‌ 
கேட்டான்‌. நான்‌ ஒண்ணும்‌ பேசவேயில்லெப்பா!” என்று 
புரண்டு அழுதாள்‌. ஆனா அப்பா விடவில்லை. 
மாக்னஸ்‌ குட்டி உன்னே இஷ்டம்‌ போல விடமாட்டேன்‌ 
என்று கத்தியது ஞாபகம்‌ இருக்கிறது. மாக்னஸ்ஸுக்கு 
அப்போதெல்லாம்‌ என்ன நடந்தது, இந்தக்‌ 
குடும்பத்துக்குள்‌ என்ன நடந்து கொண்டிருந்தது 
என்பது அப்போது மேபலுக்குப்‌ புரியாது. புரிய 
முடியாது. இப்போது ரூபனை முழுதாகப்‌ புரிந்தது. 
மாக்னஸ்‌ குட்டி அக்காவுக்கு நேர்ந்த அதே கோளாறு 
அதே கோணல்‌ அதே ரூபனுடன்‌ இப்போது 
நேர்ந்திருப்பதை எப்படி யாரிடம்‌ என்னவென்று 
சொல்வாள்‌ மேபல்‌! அதோ கட்டைச்‌ சுவரிலிருந்து 
குதித்து அருகே வருகிறான்‌ ரூபன்‌. மைதானத்தில்‌ 
யாருமே இல்லை. ஒன்றிரண்டு கான்வெண்ட்‌ பெண்கள்‌ 


சுமந்த புத்தகங்களோடு முன்‌ தள்ளி நடந்துப்‌ போய்க்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. இவன்‌ என்ன செய்யப்‌ 
போகிறான்‌? படபடப்பும்‌ பரிதவிப்பும்‌ இன்னதென்று 
சொல்ல முடியாத ஒரு வித விருப்பமும்‌ மகிழ்ச்சியும்‌ 
மேபலாம்‌ தாங்க முடியவில்லை. தொடப்போகிறான்‌ 
ரூபன்‌! கலங்கல்‌ சட்டை, பதினைந்து நாள்‌ தாடி, 
அழுக்குப்‌ பாண்ட்‌, ஊத்தைப்‌ பற்கள்‌. கலைந்துபோய்‌ 
காதோரம்‌ நரையோடிய சுருண்ட முடி. இவனை 
மாக்னஸ்‌ சின்னக்காவுடன்‌ பார்த்தபோது இப்படியா 
இருந்தான்‌. நாளுக்கொரு ஜீன்ஸ்‌! வேளைக்கொரு 
பார்லல்‌ பாண்ட்ஸ்‌. கட்டம்‌ கட்டம்‌ போட்ட டெர்லீன்‌ 
சட்டை, ஸூட்‌ கோட்‌! தூரத்திலிருந்தே வீசும்‌ இன்பமான 
பாரீஸ்‌ ஸெண்ட்‌! அப்போதும்‌ இவனைப்‌ போக்கிரி 
என்றார்கள்‌ மிஷன்‌ தெரு கிறிஸ்தவர்கள்‌! இன்றும்‌ 
ரெளடிப்பயல்‌ என்கிறார்கள்‌! மாக்னஸ்‌ சின்னக்கா 
மயங்கினாள்‌. ஆனால்‌ பயம்‌! அப்பா பயம்‌! கிட்டே வந்து 
நின்றான்‌ ரூபன்‌! என்ன தைரியம்‌! அவள்‌ கையைக்‌ 
கோர்த்துப்‌ பிடித்தான்‌. என்ன வலு! மார்பில்‌ 
வெறுமையாகச்‌ சுருண்ட முடிகளிடையே கறுப்புக்கயிறு 
ஒன்று வெறுமையாய்க்‌ கிடந்தது. கையை 
விடுவிக்கவில்லை மேபல்‌! அவன்‌ ஸ்பரிசம்‌ அவளுக்கு 
வேண்டும்‌. அவன்‌ வேர்வை மணம்‌. அவன்‌ குடித்திருந்த 
விஸ்க்கியின்‌ மணம்‌, காலைப்பனியிலும்‌ அவளுக்கு 
வந்து நாசியை மலர்த்தியது. அப்பாவின்‌ அதே விஸ்கி! 
சிகரெட்‌! ரூபன்‌! 

"தப்பிச்சுகிட்டு போலாம்ன்னு பாத்தியா மேபல்‌! 
விடமாட்டேன்‌!” 

“யாராவது பாத்தா அப்பாகிட்ட சொல்லீடுவாங்க. 
உயிரெ எடுக்காம விடமாட்டாங்க அப்பா! என்னே 
உட்டுடுங்க...” 

“அடெ! உன்னெ நானா புடிச்சு வெச்சிருக்கேன்‌!” 
“பின்னெல்லியா? தினமும்‌ யாரு வீட்டுக்காம்பவுண்ட்‌ 
கொல்லையில்‌ வந்து நிக்கிறதாம்‌?” 

“நின்னா? உனக்காகவாக்கும்‌?” 


“இல்லியா பின்னே? சுத்திச்சுத்தி வர்றீங்களே 
எதுக்காகவாம்‌?” 

“வராம இருந்துட்றேனே! உன்னக்காவே நெனைச்சு...” 
“என்னெச்‌ சுத்தணுமாக்கும்‌.” 

“ற்றி? 

“என்ன ச்சீ? ஏம்‌ பொய்‌ சொல்றீங்க! என்னெத்‌ 
தொரத்தினா அப்பா விட்டுடுவாங்களா?” 

“உங்கப்பா ஒரு அய்யோக்கிய ராஸ்க்கல்‌.” 

உங்களை மாதிரியா?” 

“என்ன சொன்னே?” 

பளீரென்று அறை விழுந்தது எதிர்பாராத 
இடத்திலிருந்து. கன்னம்‌ சிவந்தது. அப்படியே நின்றாள்‌ 
மேபல்‌. அவளும்‌ பேசியது எல்லாம்‌ பொய்தானே. 
அவனுடன்‌ பேசும்போதெல்லாம்‌ இப்படித்‌ தர்க்கம்தான்‌ 
வருகிறது. அவன்‌ மேல்‌ எப்போது ஆசை வந்தது என்று 
இனம்‌ தெரியவில்லை. அவனும்‌ ஒப்புக்‌ 
கொள்வதில்லை. தினமும்‌ மாலை மயங்கும்‌ 
வேளையில்‌ வீட்டுக்காம்பவுண்ட்‌ கொல்லைப்புறம்‌ 
வெளியே காத்திருப்பதும்‌ மேபல்‌ ஓடி ஒவ்வொரு 
நாளும்‌... அவன்‌ என்ன செய்து விட்டான்‌?! வெறும்‌ 
பேச்சு! அவன்‌ மெளனமாய்‌ கேட்டுக்‌ கேட்டு... மேபலுக்கு 
ரூபன்‌, அவன்‌ விஸ்க்கி வாசனை வியர்வை, முடி 
அடர்ந்த மார்பு, அவன்‌ அடாவடித்தனம்‌ அதே 
முரட்டுத்தனம்‌... எல்லாமே வேண்டியதாகிவிட்டது. 
ரூபன்‌! பைத்தியமாய்‌ அடித்தான்‌. எப்படி என்றுதான்‌ 
அவளுக்கே புரியவில்லை. புரியாததுதான்‌ சந்தோஷமே. 
அவள்‌ அப்பாவை அவளுக்குள்‌ இணைத்திருக்கும்‌ 
அதே புதிர்‌! நிச்சயம்‌ ரெண்டு புதிரும்‌ விடுவிக்கப்படப்‌ 
போவதில்லை. மேபலின்‌ பயம்‌ தொடர்ந்தது. 
அப்பாவிடம்‌ பயந்தாள்‌. ரூபனிடம்‌ சிக்கினாள்‌. 
பயப்படுத்திக்‌ கொண்டேயிருக்கிறான்‌ ரூபன்‌. 
அக்காவைத்‌ தொடர்ந்தது. அப்பா மிஷன்‌ தெரு பார்க்க 
அடித்து நொறுக்கியது. எல்லாம்‌ கண்‌ முன்னே 
பார்த்தும்‌ எப்படி இந்த அபத்தம்‌ தெரிந்தே எரியும்‌ 


குப்பை! ஆ! இவனை அக்கா மாக்னஸ்‌ நேசித்தாளா? 
இன்னுமா? மாக்னஸ்‌ கல்யாணம்‌ ஆனபோது லாரியில்‌ 
அடிபடாமல்‌ இருந்தால்‌... கல்யாணத்தில்‌ கலாட்டா 
செய்து.. கல்யாணம்‌ நின்று... அப்பா அவமானப்பட்டு... 
ஜீஸஸ்‌! இந்தப்‌ பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்துப்‌ 
போடும்‌ ஆண்டவரே... இவன்‌ பாவம்‌ ஸ்வாமி! அக்கா 
மாக்னஸோட ஆத்மாவைக்‌ காப்பாத்தியருளும்‌ 
பிதாவே! என்‌ உடம்பிலிருந்து வாலிபத்தின்‌ முள்ளை 
எடுத்துப்போடும்‌ ஜீவனுள்ள கர்த்தாவே!... உதடு 
முணுமுணுக்க அவன்‌ முன்னிலையிலேயே மனசுக்குள்‌ 
ஜெபம்‌ செய்தாள்‌ மேபல்‌. கண்களில்‌ கண்ணீர்‌. 

அவன்‌ கேலியாய்ச்‌ சிரித்தான்‌. 

“என்னடி ஜெபம்‌ பண்றியா? நான்‌ வேண்டாம்ன்னு? 
ராஸ்க்கல்‌!” 

“எனக்கு இதெல்லாம்‌ வேண்டாம்‌ ரூபன்‌.” 

“உங்கக்கா என்னெ நடுத்தெருவுல அலையவெச்சா... நீ 
என்னெ கால்ல போட்டு மிதிக்கிறெ. உங்கப்பன்‌ என்னெ 
கொன்னு தீர்க்கலாம்னு அலையறான்‌. இதுல 
பேசீட்டுருக்கும்‌ போதே ஜெபம்‌ வேற ஜெபம்‌.. நேரா 
மோஷத்துக்கு போறவள்கள்லெ?” 

“ரூபன்‌ டியர்‌! நான்‌ நரகத்துக்குத்தாம்‌ போவேன்‌. 
அக்காவுக்கும்‌ அப்பாவுக்கும்‌ நான்‌ செய்யிறது துரோகம்‌ 
இல்லையா? சண்டாளி உங்களையா நானும்‌ 
நேசிக்கணும்‌! ஆண்டவரே ஸ்வாமீ!” 

“யேய்‌! அழுகையெ நிறுத்தம பசப்பி! எனக்காக 
இதுவரைக்கும்‌ என்ன பண்ணீருக்கே நீ! உங்கக்கா 
மாக்னஸ்‌ மாதிரியே நீயும்‌ இருக்கேன்னு என்னெ ஆட்டி 
வெக்யலாம்ன்னு பாக்றியா? உங்கக்கா அப்பா 
அப்பான்னு பயந்த மாதிரி நீயும்‌ என்னெ ஏமாத்தி 
குழியில எறக்கலாம்ன்னு நெனைச்சே.. படவா 
ராஸ்க்கல்‌ தேவுடியா ஒன்னெ குத்திக்‌ கொன்னுட்டு 
உங்கொப்பனையும்‌ என்னை மாறியே நடூ ரோட்ல திரிய 
உடாமெ நான்‌ சாகமாட்டேன்டீ தெரிஞ்சுக்கோ!” 
கண்களில்‌ நீருடன்‌ சிரித்தாள்‌ மேபல்‌. 


“இந்தத்‌ திமிர்‌ பேச்சு பேசியே என்னெ மயக்கீட்டிங்க!” 
“உங்கப்பங்கிட்ட என்னடீ வெச்சிருக்கே?” 

”அப்பாவெ உங்களுக்குத்‌ தெரியாது!” 

“களிமண்ல என்ன தெரிஞ்சுக்கணும்‌! களிமண்‌ தான்‌!” 
“எங்கப்பாவெ கேவலமா பேசுனா எனக்கும்‌ பிடிக்காது. 
மாக்னஸ்‌ சின்னக்காவுக்கும்‌ பிடிக்காது தெரியுமா?” 
“சரி! எப்பதான்‌ வருவெ?” 

“எஞ்ச?” 

“என்னோட!” 

“அதான்‌ எஞ்சன்னு கேட்டேன்‌!” 

“எங்கியாவது. உங்கப்பன்‌ இல்லாத எடத்துக்கு!” 
“எங்கப்பா இல்லென்னா நானும்‌ வரமாட்டேன்‌! என்னெ 
உட்ருங்க!” 

“யேய்‌! நிறுத்துடி உங்கொப்பம்‌ புராணத்தெ!” 
“எங்கப்பாவே உட்டுட்டு வர்றது இந்த ஜென்மத்ல 
இல்லே!” 

“இப்டிப்‌ பேசியேதாண்டி உங்கக்காவும்‌ என்னெத்‌ 
தெருவுல நிக்க வெச்சிட்டு அவ ஜாலியாப்‌ போனா.... 
நீயும்‌....” 

“வாய மூடுங்க!” 

அவள்‌ நடந்தாள்‌. அவன்‌ பின்னிட்டு நின்றான்‌. 
திரும்பித்‌ திரும்பிப்‌ பார்த்தபடி மைதானத்தில்‌ குறுக்கே 
நடந்து ரோட்டில்‌ இறங்கும்வரை இடுப்பில்‌ கை 
வைத்துக்‌ கால்களை அகட்டி பார்த்தபடியே மிஷன்‌ 
மேட்டுத்‌ தெருவில்‌ நடந்தாள்‌ மேபல்‌! யாரும்‌ பார்க்கும்‌ 
முன்‌ கண்களைத்‌ துடைத்துக்‌ கொண்டு படியேறினாள்‌. 
அப்பா கட்டிய வீடு. புதுசாக கட்டியது. அப்பா ப்ளான்‌. 
எல்லாருக்கும்‌ தனித்‌ தனி ரூம்‌. கல்யாணமாகிப்போன 
ஆனி ரோஸ்க்கும்‌ தனி வீட்டெ இந்த வீட்டில்‌ இணைச்ச 
மாதிரி! மாக்னஸ்‌ திரும்பி வந்தா அவளுக்கும்‌ ஒரு தனி 
வீடு. அத்தைக்கும்‌, அண்ணனுக்கும்‌, மேபலுக்கும்‌ கூட 
தனித்தனி வீடு. எல்லாம்‌ ஒரு நடுக்கூடம்‌ ஒன்றில்‌ 
இணைந்து அற்புதமாய்‌ அபூர்வமாய்ச்‌ செய்திருந்தார்‌. 
ஆனால்‌ யாரையும்‌ அண்டவிடவில்லை. அண்ணன்‌ 


ஃப்ரெடி யாரிடமும்‌ அண்டுவதில்லை. வரத்தும்‌ 
போக்கும்‌ எங்கேயென்று மேபலுக்கு மட்டும்தான்‌ 
தெரியும்‌. அத்தை அப்பாவுடன்‌ பேசறதேயில்லை. 
மாக்னஸ்‌ கல்யாணம்‌ எல்லார்‌ வாயையும்‌ அடைச்சுப்‌ 
போட்டுவிட்டது. எல்லாருக்கும்‌ மேபல்‌ மட்டும்‌ வேணும்‌. 
கல்யாணம்‌ ஆகிப்போன பத்து வருஷத்தில்‌ பத்துத்‌ 
தட்வை மாக்னஸ்‌ சின்னக்கா வந்து போயிருக்கா. 
அமெரிக்காவிலிருந்து வரணும்னு யாரும்‌ 
கூப்பிட்டதில்ல. அப்பா இந்த பத்து வருஷத்துல 
மாக்னஸ்‌ புருஷன்‌ லாசரஸ்‌ அமெரிக்கன்‌ பேச்சு 
அப்பாகிட்ட மட்டும்‌. மேபல்‌ கிட்ட சிரிக்கிறதோட சரி. 
மாக்னஸ்‌ வரும்போதெல்லாம்‌ ரூபன்‌ வீட்டுக்குத்‌ 
தனியாப்‌ போயி பேசீட்டு வருவா. என்ன பேசுவாளோ... 
என்ன சொல்வாளோ? கொஞ்சம்‌ எரிச்சலாயிருக்கும்‌ 
மேபலுக்கு. ரெண்டு குழந்தையும்‌ பெத்திருந்தா! ஒரு 
ஆண்‌ ஒரு பெண்‌. வெரி ஸ்வீட்‌ சில்ரன்‌. 
நடுக்கூடத்திலிருந்து நாலு ஐந்து வீட்டுப்‌ போர்ஷனிலும்‌ 
ஓடிக்‌ கூச்சலிடும்‌ குழந்தைகள்‌ ரெண்டும்‌. ஒருத்தன்‌ 
ஸ்சடோன்‌ லாஸரஸ்‌, பெண்‌ ஹனி! ஸ்டேட்ஸ்‌ போகப்‌ 
புறப்பட்டபோது உள்‌ அறைக்குள்‌ மேபலை 
இழுத்துக்கொண்டு போய்‌ மாக்னஸ்‌ சொன்னாள்‌, “த 
பார்‌ மேபல்குட்டி! அப்பாவெச்‌ சுத்திகிட்டெயிருக்காதே. 
உனக்குக்‌ கல்யாணம்‌ நடக்காது தெரியிதா? ரூபனோட 
புறப்பட்டு ஸ்டேட்ஸ்‌ வந்துடுங்க. ரூபனுக்கு வேலை 
ஒண்ணு அவுங்கிட்டச்‌ சொல்லி ஏற்பாடு பண்ணீடலாம்‌. 
பணம்‌ நான்‌ அனுப்புறேன்‌. உங்கப்பன்‌ உனக்கு 
கல்றயிலதான்‌ கல்யாணம்‌ வெப்பான்‌! இஞ்சியே 
இருந்தீன்னா அதான்‌ நடக்கும்‌!” 

“ஏங்கா அப்டீச்‌ சொல்றே. அப்பா இப்ப ரொம்ப 
மாறீட்டாஅரு..!” 

“ஆம்மா மாறீட்டான்‌! இந்த உத்யோகமும்‌ பணமும்‌ 
இல்லேன்னா இந்தக்‌ குடிகாரனெ யாரு மதிப்பா.” 
“அப்பாவெ ஒண்ணும்‌ சொல்லாதேக்கா! அப்பா பாவம்‌!” 
“பாவமா? அவம்‌ பண்ண பாவத்துக்கு இன்னும்‌ 


என்னன்ன பாடுபடப்‌ போறாம்‌ பாரு நீயே.” 

“இப்ப என்ன பாடு பட்றாருங்கிறே நீ?” 

“என்னெ இந்த நரகத்ல தள்னத்துக்கு ... அவன்‌...” 
மாக்னஸ்‌ அழ ஆரம்பித்தாள்‌. குமுறல்‌ பகை அவள்‌ 
கண்களில்‌ எரிந்தது. ஆத்திரம்‌ கத்தலில்‌ முடிந்தது... 
“நீயும்‌ இஞ்ச இருக்காதெ! அழிச்சு ஒழிச்சுடுவாம்‌ பாவி!” 
நான்‌ எஞ்சியும்‌ வல்லக்கா!” 

”அடீப்பாவி! உனக்கு நல்லது தாண்டீ சொல்றேன்‌” 
“இந்த நெனப்போட இஞ்ச வர்றதுன்னா நீ வரவே 
வாண்டாம்‌! அப்பாவெ உட்டுட்டு நான்‌ எஞ்சியும்‌ 
வல்லெ.” 

“அப்ப ரூபனே நீ லவ்‌ பண்ணல்லியா?” கண்களைத்‌ 
துடைத்துக்‌ கொண்டு கேட்டாள்‌. 

“சின்னக்கா நீயும்‌ ரூபனெ எப்பமும்‌ “லவ்‌” 
பண்ணவேல்லெ...!” 

“என்னெ சொன்னியாடீ பாவி நாயே! உனக்கு வந்து 
உதவி பண்ணனும்ன்னு நெனைச்ச என்னே!” 

“கத்தாத சின்னக்கா! அப்பா காதுல உளுந்தா 
கொன்னுடுவாரு!” 

“சின்னத்தெ சொன்னப்ப நான்‌ நம்பல்லெ. இப்பல்லெ 
தெரியிது!” 

“என்ன தெரியிது? எப்ப உனக்கு என்ன தெரிஞ்சுது. 
ரூபனே உட்டுட்டு லாஸரஸத்தானெ கல்யாணம்‌ 
பண்ணிக்‌ கிட்டப்ப இந்த ஞாயம்ல்லாம்‌ தெரியாமெப்‌ 
போச்சா?” 

“என்னப்‌ பேச்சுடீ பேசுறே பட்டி நாயே? தேவுடியா!” 
கூச்சல்‌ அதிகமானபோது கெட்ட வார்த்தைகள்‌ சுழன்று 
எழும்பின. சின்னத்தை எல்லாவற்றையும்‌ கேட்டுக்‌ 
கொண்டே வெங்காயம்‌ உரித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
இப்போதெல்லாம்‌ யாரோடும்‌ அவளும்‌ பேச்சில்‌ 
அழுத்தம்தான்‌. அவள்‌ வீடும்‌ அந்த வீட்டுக்குள்‌ தனியே 
கட்டியிருந்தார்‌ அப்பா. 

மறுநாளே புறப்பட்டு விட்டாள்‌ மாக்னஸ்‌ ஸ்டேட்ஸ்க்கு! 
RR IRIR 


வீட்டைப்‌ பெரிசாக்கிக்‌ கட்ட ஆரம்பித்தபோது மேபல்‌ 
வீட்டை ரிப்பேர்‌ செய்யப்‌ போவதாகத்தான்‌ 
நினைத்தாள்‌. அப்பா ஆபிஸிலிருந்து ஆட்கள்‌ வந்து 
அளந்து சுற்றிலும்‌ ஆறு வீடுகள்‌. நடுவில்‌ கூடம்‌, 
வாசலில்‌ போர்ட்டிக்கோ என்று சுற்றுக்‌ கட்டாக்‌ கட்டி 
வந்தபோது இத்தனை பெரிய வீடுஎதுக்கு என்று மிஷன்‌ 
தெருவில்‌ எல்லாருக்கும்‌ யோசனை. தைர்யமாய்‌ 
எவன்போய்‌ இவங்கிட்ட கேக்கிறது! 
உனக்கென்னம்பான்‌! என்று தங்களுக்குள்‌ பேசிக்‌ 
கொண்டார்கள்‌. 

வீட்டின்‌ முன்‌ போர்ஷன்‌ மேபலுடையைது. எட்டு 
ஜன்னல்‌. அழகான சின்ன வீடு அது! பக்கத்து வீடு 
அப்பாவுக்கு. 

மேபல்‌ அப்பா போர்ஷனில்‌ நுழைந்தாள்‌. மேஜை மேல்‌ 
ஏகப்பட்ட ஃபைல்கள்‌. ஏதோ ஒரு பைலில்‌ தலையை 
நட்டுக்‌ கொண்டு எழுதிக்‌ கொண்டிருக்கிறார்‌. சுற்றிலும்‌ 
சுவர்களில்‌ மான்‌ தலைகள்‌ விழித்தன. தரையில்‌ 
புலித்தோல்‌. சுற்றிலும்‌ கருங்காலி ஃபர்னிச்சர்கள்‌. 
பீரோக்கள்‌. தலையைத்‌ தூக்கி “யாரது?” என்றார்‌ அப்பா. 
நரையோடிய சுருள்‌ மீசையை நாக்கால்‌ நக்கிவிட்டுக்‌ 
கொண்டார்‌ அவளைப்‌ பார்த்தபடி “என்னம்மா” “அக்கா 
ஆனியே வரச்சொல்லி எழுதுங்கப்பா! 
ஞாபகப்படுத்தீட்டு போலாம்ன்னு வந்தேன்‌...!” 

“அவ ஏம்மா இஞ்ச? வாண்டாம்‌!” 

“எனக்கு பாக்கணும்‌ போல இருக்குப்பா.” 

அப்பா ஒண்ணுமே சொல்லல்லெ. கொஞ்ச நேரம்‌ கழிச்சு 
“நீயே எழுதி வரச்‌ சொல்லு மேபல்‌!” என்றார்‌. 
“தாங்க்ஸ்ப்பா!” என்றாள்‌ மேபல்‌. அப்பா வசத்தில்‌ 
இல்லை என்பது தெரிந்தது. எப்போதும்‌ 
வசமில்லைதான்‌..! 

“அந்த நாயி வரட்டும்‌, ஆனால்‌ ரெண்டு நாள்ல 
போயீறணும்‌! ஆமா!” 

“பின்னே ஏம்பா ஒவ்வொருத்தருக்கும்‌ ஒரு வீடுகட்டி 
எல்லாத்தையும்‌ ஒரே வீடாக்கினீங்க?” 


“அதெல்லாம்‌ பன்னிக்‌ கூட்டம்மா! என்னெ யாரும்‌ 
மதிச்சதில்லே! உங்கம்மா உள்பட எல்லாரும்‌ ஏங்கிட்ட 
பயந்தாங்கம்மா யாரும்‌ நேசிச்சதில்லை. பீ தின்றதுக்கு 
வர்ற பன்னிக்‌ குட்டி எல்லாம்‌ தின்னட்டும்‌. என்‌ 
ப்ராயாசையோட பலனெ அனுபவிச்சாங்க. 
பயந்துக்கிட்டே இஷ்ட்டம்போல ஆடுனாங்க. இன்னும்‌ 
எத்தனை நாளம்மா மேபல்‌? அன்பில்லாத வீடு அட 
பெரிசாத்தான்‌ இருக்கட்டுமே எனக்கென்ன? 
இன்னைக்கு நாளையோ நான்‌ ஏன்‌ விஸ்க்கியிலேயே 
ஊறிக்கிட்டு இருக்கேம்மா! நீ ஒருத்திதாண்டா என்னை 
மாதிரி! ஏங்கண்ணு உங்கம்மா பயந்துகிட்டேதான்‌ 
ஏங்கிட்ட பெத்தா எல்லாத்தையும்‌. எல்லாரும்‌ ஏங்கிட்ட 
பயப்புட்றாங்களாம்‌. நான்‌ நம்பவேனா ராஸ்கல்ஸ்‌” 
உறுமினார்‌. 

“நீங்க பேசுறது தப்புப்பா! எல்லாரும்‌ உங்களை 
நேசிச்சாங்க. அம்மாவுக்கு உங்க மேல்‌ உயிர்‌!” 

“அட போடி கறுப்பி. உனக்கு யாரையும்‌ தெரியாது. 
எல்லோருக்கும்‌ பயம்‌. அவ்வுளதான்‌. என்‌ ஆபிஸ்ல 
வேலக்காரங்க மாறி வீட்ல எம்பெண்டாட்டி 
எல்லாருக்கும்‌ பயம்‌. நடுக்கம்‌ பயம்போனா 
எல்லாருக்கும்‌ நான்‌ அல்ப்பம்‌! இல்லியா? உங்கம்மா 
கல்யாணம்‌ ஆன மறுநாள்‌ வாய மூடினவதான்‌, 
சாகும்போது கூட வாயெத்‌ தொறக்கில்லெ. நீ 
ஒர்த்திதான்‌ என்னோட நின்னுகேட்டு எதுத்து சண்டை 
போட்டு என்‌ பொண்ணா எனக்காக நிக்கிறேம்மா.” 
இல்லப்பா எனக்கும்‌ பயந்தான்‌! நடுக்கந்தான்‌. 
எதிரேயிருந்த விஸ்க்கி பாட்டிலெத்‌ திறந்து நுரைக்க 
அப்படியே சோடா கலக்காமல்‌... “என்னப்பா ஆச்சு? 
இன்னைக்கு இப்படிக்‌ குடிக்கிறீங்க?” 

“என்னமா புதுச்சு? எப்போதும்தான்‌ இது 
வேண்டியிருக்கு உனக்கு ஏது புதுசு!” 

“இல்லெ அப்படியே ராவா கடகடன்னு..” 

“எனக்கு உங்கிட்ட பேசணும்மா! பயம்மாயிருக்கு 
எனக்குப்‌ பேச்சு வழக்கமில்லெ.” 


“பயமா? உங்களுக்கா? என்னப்பாது?” 

“என்னெ மொரடன்ங்கறாங்க? உங்கம்மாவும்கூட 
முசுடும்பா என்னெ! யாரு கிட்டியும்‌ பேசறதில்லெ! ஏந்‌ 
தெரியுமா? நிஜமாவே நான்‌ முரடன்‌. எல்லாரையும்‌ 
அடிச்சு நொறுக்கி அசிங்கமான பேர்‌ வாங்கிட்டேன்‌. ஏன்‌ 
தெரியுமா? யாரவது என்னெ நேசிக்கிறாங்களான்னு 
சந்தேகம்தான்‌!” 

“எல்லாரும்‌ வெலகி வெலகிப்‌ போய்ட்டாங்க உன்னெத்‌ 
தவிர. உங்கம்மாகூட பயந்துகிட்டே காலத்தெத்‌ 
தள்ளீட்டுப்‌ போய்ச்‌ சேந்துட்டா. பாவம்‌ ஏம்மா அவ 
என்னெ ஏங்‌ கோபத்தெ எதுத்து என்‌ மொரட்டுத்தனத்தெ 
எதுத்துப்‌ போராடல்லெ? அவ பொய்ம்மா பொய்‌. நீ 
மட்டும்தான்‌ என்னெ எதுத்துப்‌ போராடிட்டிருக்கே. 
எனக்குத்‌ தெரியும்‌. அவங்களுக்கெல்லாம்‌ நான்‌ 
வாண்டாம்‌. இந்த தொரட்டுத்‌ தாயழி வாண்டாம்‌. 
போய்ட்டாங்க. அவங்களுக்கெல்லாம்‌ அவங்களே 
போது. அப்பன்‌ வாண்டாம்‌. ஆனிமுண்டெயக்‌ 
கூப்படணுமிங்கிறியே அவளுக்கே ஏன்‌ வரணும்ன்னு 
இல்லெ?” 

“நானல்ல இருக்கே! இஞ்ச? வீடு கட்டினேன்‌. 
அதனால்தான்‌ யாரும்‌ வரமாட்டாங்க. வர வேண்டாம்‌. 
வரும்போது நான்‌ இருக்க மாட்டேன்‌. வீடு இருக்கும்‌. 
ஆனா ஒரே வீடு ஆறுவீடானாலும்‌ ஒரே வீடுதான்‌. 
உடைக்கப்‌ பிரிக்க முடியாது. உயில்‌ அப்படி 
எழுதியிருக்கேன்‌. இந்த கெழவன்‌ சாகும்போது, குடிச்சு 
எரியும்போது நீ ஏம்பக்கம்‌ இருப்பேடா கண்ணு. 
இருப்பே. ரூபன்‌ வந்து கூப்பிட்டாலும்‌ ஓடமாட்டேம்மா 
ராஜாத்தீ. தெரியும்‌ எனக்கு. உன்னே யாரும்‌ வளைக்க 
முடியாது. வாண்டாம்ன்னாலும்‌ இந்தக்‌ கெழவன்‌ 
காலடீலயே நீ கெடப்பேம்மா. இந்தச்‌ சிலுவெயெச்‌ 
சொமந்துட்டே கடைசீ வரைக்கும்‌ நடந்துடுவோம்மா 
கண்ணுமணி. இந்தக்‌ கழுதே மாக்னஸ்‌ ரூபனெ 
கட்டிக்கணும்ன்னு ஏங்கிட்ட எப்பவாவது வந்து 
ஒருநாள்‌ வந்து கேட்டாளா? ரூபன்‌ நாயாவது அவளெ 


இழுத்துட்டுப்‌ போயி கல்யாணம்‌ பண்ணிக்கிற 
துணிச்சல்‌ உண்டாயிருந்தானா? நான்‌ சொன்னப்போ 
முடியாது லாஸரஸ்‌ கட்டிக்க மாட்டேன்‌ ரூபனத்தான்‌ 
பண்ணிக்குவேன்னு சண்டைபோட்டு அப்பாவெச்‌ 
சம்மதிக்க வெக்க அப்பம்‌ மேலே பிரியம்‌ இருந்ததா? 
இல்லியேம்மா. இல்லே அப்பங்கிட்ட பயமாம்‌! 
உன்னப்பங்கிட்ட சண்டைபோட, கேட்டு வாங்க 
எதுக்காவுது வந்தியா? நீயும்‌ லாஸரஸ்ஸெக்‌ 
காட்டினதும்‌ ஓடிப்போயி கட்டிக்கிட்டே. எனக்கென்ன 
உன்‌ தலையெழுத்து. காசு! உத்தியோகம்‌! ஸ்டேட்ஸ்ல 
பெரிய வியாபாரம்‌. அந்தஸ்து! ரூபன்‌ வாண்டாம்‌! 
அப்பன்தானா காரணம்‌? ஏண்டி நாய்ங்களா? கேட்டு 
முட்டி மோதி வாங்கியிருக்க முடியாதா?” 

“என்னப்பா நீங்க! இப்டி இருமி கக்கிகிட்டு பேசணுமா?” 
“போதும்‌ அப்புறம்‌ நாளைக்குச்‌ சொல்லுங்க.” 

“மேபல்‌! கண்ணம்மா, நான்‌ இனிமே பேச முடியாதும்மா. 
நான்‌ காலமெல்லாம்‌ பேசினவனுமில்லே. தஞ்சாவூர்‌ 
பாரிஷ்ல என்னெ மதிச்சவனுமில்லெ. நான்‌ 
மதிச்சவனுமில்லெ. உன்னெயும்‌ நான்‌ விட்டுட்டு ஒதுங்க 
முடியாது. என்னெ நீயும்‌ பயந்து பயந்து ஒதுங்கிப்போயி 
கிட்டத்துல வந்து கட்டிப்‌ பிடிச்சுகிட்டே. எங்கிட்ட 
எல்லாத்தையும்‌ ஒடச்சு வெக்யிற. ரூபன்‌ கோபிச்சுகிட்டு 
இருக்கான்‌. பாவம்‌! அவனெ வந்து நேரா ஏங்கிட்ட 
பொண்ணு கேக்கச்‌ சொல்லுவா! பாப்போம்‌. நானா 
தூக்கி இந்தான்னு என்‌ கண்ணுமணியெத்‌ தர முடியுமா? 
ரூபன்‌ கோழைப்‌ பயல்‌. அதுனாலதான்‌ இன்னிக்கு 
வரைக்கும்‌ உன்னையோ இதுக்கு முந்தி மாக்னஸையோ 
பொண்ணு கேக்க வர்லெ! இழுத்திட்டு ஓடலாம்ன்னு 
பாத்தா... விடுவேனா? இது என்ன எல்லாருமே 
பயப்படுறோம்‌ பயப்படுறோம்னு தாறுமாறா நடக்க 
முடியும்‌? ஜேவியரு பொண்ணுன்னா சாதாரணா? 
உனக்கு ஆசைன்னா நீ வேணும்ன்னா ரூபன்‌ பயலோட 
ஓடு! ஆனா திருட்டுத்தனமா ஓடாதெ! அப்பா, நான்‌ 
இவனோட போறேன்னு சொல்லீட்டு ஓடு! உங்கப்பன்‌ 


வேட்டைக்காரம்மா! புலியையும்‌ தெரியும்‌ இந்த 
நரிகளையும்‌ புரியும்‌...” 

“என்னெ மன்னிச்சிருங்கப்பா! நான்‌ ரூபனோட பேசித்‌ 
திரியிறதெல்லாம்‌ தப்புதாம்ப்பா!” 

“தப்புன்னா என்னன்னே தெரியாதேடீம்மா மேபல்‌ 
உனக்கு! ரூபன்‌ பயலுக்கு மாக்னஸெ நான்‌ ஏன்‌ 
குடுக்கல? அவங்க ரெண்டு பேரும்‌ “லவ்‌” பண்ணலெ, 
ஏம்‌ மேலே பழியப்‌ போட்டா மாக்னஸ்‌! என்னெ யாரு 
வகை வெச்சான்ங்க? உண்மையிலேயே மாக்னஸ்‌ 
ரூபனெ நேசிச்சது நிஜம்னா அவ என்னோட போராடி 
சம்மதம்‌ வாங்கி ஜெயிச்சிருக்கணும்‌. உங்கம்மாவெ 
நாப்பது வருஷம்‌ முந்தி நானும்‌ லவ்‌ பண்ணுனேம்மா 
மேபல்‌. தெரியுமா உனக்கு? இந்த மாக்னஸ்குட்டி 
மாதிரியே உங்கம்மா அவ அப்பன்‌ மெரட்னதும்‌ 
ஊட்டுக்குள்ற நாய்க்குட்டி மாதிரியே 
அவவூட்டுக்காரங்களுக்காகப்‌ பயந்து வாலைச்‌ 
சுழட்டிக்கிட்டுப்‌ பதுங்கீட்டா! எனக்குத்‌ தெரியும்‌ 
அவ்வளவுதான்னு. உட்டேனா? பட்டப்பகல்ல அவ 
வூட்டுக்குள்ள போயி அவுங்கப்பனுக்கெதுர்க்கவே 
உங்கம்மாவெ இழுத்துக்கிட்டு வந்து பீட்டர்ஸ்‌ சர்ச்‌ 
ஆல்ட்டர்ல ஐயர்‌ கூட இல்லாமெ நானே தாலியெ 
கட்டினேன்‌. அப்றம்ல எல்லாருமா வந்து அழுது கெஞ்சி 
மொறையவும்‌ திருப்பியும்‌ அதே சர்ச்ல லாம்ப்‌ ஐயர்‌ தாலி 
குடுத்து நான்‌ வாங்கிக்‌ கட்டினேன்‌. கல்யாணம்‌ ஆச்சி! 
நாந்தாம்மா உங்கம்மாவெ “லவ்‌ பண்ணினேன்‌. அவ 
பொண்டாட்டியா இருந்தா, புள்ள பெத்தா, வளத்தா! 
எல்லாம்‌ சரி, ஏங்கிட்ட பயம்‌ எப்போதும்‌! நான்‌ 
அடிப்பேனாம்‌ உதைப்பேனாம்‌ கொடுரமானவனாம்‌! 
நான்‌ கோலியாத்‌ மாதிரி ராட்சசனாப்‌ போனேன்‌...” 
“அப்டீல்லாம்‌ நீங்க இருந்தீங்கதானேப்பா! அது 
உண்மையில்லையா அடிச்சுத்‌ தொவைக்கலியா?” 
“நாலஞ்சு புள்ளை பெத்தாளேம்மா உங்கம்மா! 
அதுமட்டும்‌ ஐயமில்லாம எப்டி நடந்துதாம்‌? பயம்‌ 
பயம்ங்கிறது அப்ப வல்லியா? ஏம்‌ புருஷன்‌ 


மொரடன்ங்கிறது ஒரு வசதி! யாரும்‌ கிட்ட வராம ஒரு 
வழி. எங்கப்பா ஒரு கோலியாத்‌ ராட்சசங்கிறது ஒரு 
தெம்பு! பண்ற தப்பு தெரியாம மத்தவங்ககிட்ட தப்பிச்சு 
தலையில சுமத்த ஒரு லாபம்‌! இல்லியா? அப்பன்‌ 
எதுக்கும்‌ விடமாட்டான்‌! அடாவடி புடிச்சவன்னா 
யாருகிட்ட வந்து பேசுவான்‌. ஜேவியர்‌ ரொம்ப 
கண்டிப்புன்னு ஆபீஸ்ல எல்லாப்பயலும்‌ பேசியே 
ஒதுக்கிட்டா.. தப்பிகிட்டே ஒழுங்கீனம்‌ பண்ணலாம்ல! 
அதான்‌ பெத்த பொண்ணுங்க கூட, ஏன்‌ கட்டின 
பொண்டாட்டி கூட ஒதுங்கியே தூரத்ல இருந்தே 
போய்ட்டாங்க... பெத்த பய தெருப்‌ பொறுக்கி மாதிரி 
சுத்துகிறான்‌. அவனுக்கும்‌ அப்பன்‌ வாண்டாம்‌!” 

“நான்‌ மட்டும்‌ என்னப்பா ஒஸத்தி? நானும்தான்‌ 
ரூபனெத்‌ தேடீட்டு போய்க்கிட்டு இருக்கேன்‌!” 
மேஜையில்‌ இருந்த இன்னொரு கிளாஸ்‌ திரவமஞ்சளும்‌ 
ஜேவியர்‌ தொண்டையை எரித்து உள்ளே கடந்தது. 
நிதானமாக மகளை உற்றுப்‌ பார்த்தார்‌. உடல்‌ முழுவதும்‌ 
ஆறாத வியர்வை. நீண்ட நேரம்‌ பேசியதால்‌ வந்த 
பதைபதைப்பு. மகள்‌ அருகில்‌ கண்ணீர்‌ ததும்ப 
நிற்பதைப்‌ பார்த்ததும்‌ கலங்காது ஒரு கடுமை பறந்தது 
முகத்தில்‌... 

“மேபல்‌! நீ உன்னெ மட்டும்‌ நேசிக்கல்லெம்மா.. நீ 
இல்லாவிட்டால்‌ ப்ரெட்ரிக்‌ இந்த ஊரெ விட்டே எங்கியோ 
ஓடிப்போயிருப்பாம்மா. இஞ்ச நீதான்‌ எனக்கும்‌ 
அவனுக்கும்‌ எடையில்‌ இணைச்சுப்‌ பிடிச்சுட்டு நிற்கிற. 
உங்கக்காமார்‌ என்னெப்‌ புழுதியா நெனைச்சுப்‌ 
போய்ட்டாலும்‌, அவங்களோட அப்பனை ஞாபகம்‌ 
பண்ணி அவங்ககிட்ட எணைச்சிகிட்டு நிக்கிறது 
யாரும்மா? நீதானே எனக்கு மகன்‌, மகள்‌ எல்லாம்‌ 
இல்லாமல்‌ போய்டாமெ ஆவியோட சேத்து அப்பனை 
அவங்ககிட்ட விடாமெ உயிர்‌ குடுத்துகிட்டு நிக்கிறது 
யாரும்மா? அட உங்க சின்னம்மா சின்னத்தை கூட 
யாரெ நெனச்சுகிட்டு இங்க வர்றாகடீ? பொண்ணே 
எங்கக்கா என்னெ இன்னும்‌ நெனச்சி இஞ்சயே 


நிக்கிறாளே உங்களோட இந்த வூட்ல, ஏன்‌? 
உன்னாலம்மா உன்னால்‌. நீ இல்லென்னா நான்‌ கட்டின 
இந்த வூட்டெ பிரிச்சு வேண்டியதை எம்ப்பரயாசையோட 
பலனெயெல்லாம்‌ அள்ளிகிட்டு போய்டுவாங்க. இஞ்ச 
ஒரு ஈ காக்கா இருக்காது. என்னெப்போல யாரும்‌ 
இருக்கக்கூடாது. எனக்கு யாரும்‌ இல்லெ. தெரியும்‌ 
எனக்கு நாம்‌ பொறந்ததுல இருந்தே, நானே வளந்து, 
மேபல்‌ இதுல இனிமே நானே எப்டி மாறி, நானே எப்டி 
மத்தவங்களோட ஆசைக்கேத்தபடி மாறி திரும்பியும்‌ 
வாழபோறம்மா? முடியாது. என்னைக்காவது அவங்க 
எல்லாரும்‌ திரும்பி வரும்போது நானும்‌ இருக்க 
மாட்டேன்‌. இருக்கவும்‌ கூடாது. ஆனா இந்தப்‌ 
பெரியவீடும்‌ நீயும்‌ இருப்பீங்க. தேடி வரணும்‌. நீ படிச்சவ. 
எல்லா க்ளாஸ்லியும்‌ காலேஜிலியும்‌ என்னெப்‌ போலவே 
அபாரமா மார்க்‌ எடுத்து டிஸ்டிங்ஷன்ல பாசானவ. 
சொத்தும்‌ உனக்காக நான்‌ நிறைய சேத்து 
வெச்சிருக்கேன்‌. உன்னெ அவனுக்கு இல்லெ. 
எவனுக்குமே கொடுக்க ஏம்மனசு ஒப்பாதுதான்‌. எனக்கு 
நீ மட்டும்தான்‌ மிச்சம்‌. என்னோட எல்லாமே மேபல்‌ 
கண்ணுதான்‌. ஆனா உனக்கு நான்‌ ரூபனெத்‌ 
தரத்தயார்‌. ஏன்‌ தெரியுமா! எனக்கு நீ தந்திருக்கிறது 
உன்னையேயல்ல. ஆனா ரூபனைப்‌ போயி நீ 
கேக்கக்கூடாது? என்னெக்‌ கல்யாணம்‌ வந்து கேளுன்னு 
கூப்டக்‌ கூடாது. நான்‌ உங்கிட்ட சொன்ன எதையும்‌ 
யாருகிட்டயும்‌ - உங்க சின்னத்தைக்கிட்டக்‌ கூட 
சொல்லக்‌ கூடாது. உங்கப்பன்‌ உங்கப்பன்‌ தான்னு 
நீதான்‌ நிரூபிக்கணும்‌. ரூபனா வந்து பொண்ணு கேட்டு 
இந்த ஒலகமே எதுத்தாலும்‌ என்னோட போராடி உன்னெ 
ஜெயிக்கணும்மா. உங்கப்பனெ இந்த உலகம்‌ 
புரிஞ்சுக்காட்டி பரவால்லெ. நீ புரிஞ்சுக்கணும்‌. 
உன்னோட வாழ்க்கைக்கு மட்டுமில்ல. உங்கம்மா, 
உங்கக்காமார்‌, யாரோட வாழ்க்கைக்கும்‌ உங்கப்பன்‌ 
என்னைக்கும்‌ தடையாயிருந்ததில்லே! அவங்களேதான்‌ 
தடையாயிருந்தாங்க என்னோட வாழ்க்கைக்கும்‌.” 


இருமல்‌ ஆரம்பித்த ஜேவியரு தொடர்ந்து இருமினார்‌. 
மேலும்‌ குடித்தார்‌. மேபல்‌ அழுதாள்‌. இரண்டு பேரும்‌ 
தழுவிக்‌ கொண்டார்கள்‌. மேபலை உச்சி முகர்ந்து 
முத்தமிட்டார்‌. மேபல்‌ பொருமிப்‌ பொருமி அழுதாள்‌. 
உதடுகளில்‌ அப்பனின்‌ முத்தங்கள்‌. அவரது 
விஸ்க்கியின்‌ சீற்றமும்‌ அதிகப்‌ பேச்சின்‌ உக்ரமும்‌ 
கொஞ்சமாய்த்‌ தணிந்தன. அப்பாவின்‌ அணைப்பில்‌ 
இருந்து விடுவித்துக்‌ கொண்டபோது மேபலுக்கு 
நெஞ்சுபூராவும்‌ நிரம்பியிருந்தது ரூபன்‌ மட்டுமே. இதை 
ரூபன்‌ தர வேணும்‌. தருவானா? உலகம்‌ தராவிட்டாலும்‌ 
ரூபன்‌ தரவேண்டும்‌. அப்பா கேட்டதை அவன்‌ 
அவளுக்கு தராவிட்டாள்‌. பயங்கரமாய்‌ இருந்தது. இது 
யாருக்கும்‌ புரியப்போகிறதில்லை. அவள்‌ இப்போது 
அப்பா சொத்தல்ல. ஆனாலும்‌ ரூபனுக்கு அவள்‌ 
வேண்டுமா வேண்டாமா? அவன்‌ அவளை 
அப்பாவிடமிருந்து எடுத்துக்‌ கொள்வானா? 

காலம்‌ முழுவதும்‌ ரூபன்‌ தேடியது, அப்பா தேடியது. 
அக்காமார்‌, சின்னத்தை எல்லாம்‌ தேடியதும்‌ மேபல்‌ 
வியந்து கண்ணீர்‌ வடித்தாள்‌. குழந்தைப்‌ 
பருவமெல்லாம்‌ அவள்‌ ஏங்கியது கிடைத்துப்‌ 
புரிந்துவிட்டது. இந்தப்‌ புதையல்‌ இத்தனை காலம்‌ கண்‌ 
முன்னேதான்‌ இருந்தது. கனவாய்‌ மயங்கியது. 
நிஜமாய்ச்‌ சுட்டது. ரூபன்‌ இது உனக்கு முடியுமா? அப்பா 
சொன்னதுபோல்‌ மேபல்‌ கேட்கமாட்டாள்‌. உன்னிடம்‌ 
மட்டுமில்லை எந்த ஆணிடமும்‌ கேட்க மாட்டாள்‌. மேபல்‌ 
அப்பாவின்‌ பெண்‌. வாட்டசாட்டமாய்‌ வளர்ந்துவிட்ட 
பெண்‌. அவளது ஆகிருதி உயரம்‌ எல்லாமே 
ஜேவியரதுதான்‌. எம்‌.ஏ. பாஸ்‌ செய்தாயிற்று. அப்பா 
தடுத்துக்‌ கொண்டிருப்பதால்‌ வேலைக்குப்‌ 
போகவில்லை. மிஷன்‌ சர்ச்சில்‌ வேலை கிடைத்தும்‌ 
தடுத்துவிட்டார்‌. காரணம்‌ பெரிய திட்டம்‌! 

ஒரு முழு அலுவலகத்தைத்‌ தாங்குகிற வேலை 
வருகிறதாம்‌. பலத்த திட்டம்‌ உட்பட அலுவலர்கள்‌ 
குவார்ட்டஸ்‌ எல்லாவற்றோடும்‌ சீக்கிரமே வந்துவிடும்‌. 


அப்பா ஏற்பாடு எல்லாம்‌ சரி! ரூபன்‌? தினமும்‌ காலை 
ஏழு மணிக்கெல்லாம்‌ கோவில்‌ மைதானத்தில்‌ நிற்பான்‌. 
நாட்கள்‌ ஓட ஓட ரூபனும்‌ திரைந்து கொண்டிருந்தான்‌. 
பெரிய்ய வீட்டில்‌ அத்தையுடன்‌ சமையல்‌ செய்த நேரம்‌ 
போக அண்ணன்‌ ஃப்ரெட்ரிக்கை எதிர்பார்ப்பதும்‌ 
கடிந்து கொள்வதும்‌ காசு கொடுப்பதும்‌ தவிர மேபலுக்கு 
வீட்டில்‌ வேலை? அப்பாவின்‌ புத்தகங்கள்தாம்‌ துணை. 
காலை ஆறு மணிக்கே கோவிலுக்குப்‌ போகிறதில்‌ 
நற்கருணை ஆராதனையில்‌ கலந்து கொள்வதில்‌ 
தவறுவதேயில்லை. அப்பாவின்‌ ஆபிஸ்‌ ஜீப்‌ வாசலில்‌ 
வருகிற சப்தம்‌ போர்ட்டிக்கோவில்‌ ஜீப்‌ வந்து நிற்கும்‌ 
சப்தம்‌ போதும்‌. மேபல்‌ வாசலுக்கு ஓடி வந்தால்‌ அப்புறம்‌ 
இரவு வெகு நேரம்‌ வரை அப்பாவுடன்‌ தான்‌ நேரம்‌ 
கழியும்‌. அப்பாவுக்கு எது பிடிக்கும்‌ அதுதான்‌ சமையல்‌. 
அப்பா வேட்டைக்குப்‌ போனால்‌ இப்போது மேபலும்‌ 
கூடப்‌ போகிறாள்‌. தடுமாற்றமில்லாமல்‌ இப்போதும்‌ 
துப்பாக்கி பிடிக்கிறார்‌ ஜேவியர்‌. அவளும்‌ சுடக்‌ கற்றுக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌. வேதாரண்யம்‌ காட்டுக்குள்‌ 
ஞாயிறுகள்‌ கழியும்‌. மூன்று ஜீப்புகள்‌, அப்பாவின்‌ 
ஆடர்லிகள்‌ வேட்டைக்காரர்களுடனும்‌ மேபலும்‌ 
வியர்வையில்‌ ஊறி ஆவி பறக்கத்‌ திரிந்து தஞ்சாவூர்‌ 
திரும்பும்போது ஜீப்பில்‌ மான்கள்‌ உயிரற்றுக்‌ கிடக்கும்‌. 
அப்பாவுடன்‌ சீட்டு விளையாடுவது, அப்பாவுடன்‌ 
குளிப்பது, காலையில்‌ பனி மூட்டத்தில்‌ வீட்டு 
மொட்டை மாடியில்‌ எக்ஸர்ஸைஸ்‌ செய்வது. வியர்த்து 
வடியவடிய டம்பல்ஸ்‌, ஸ்கிப்பிங்‌ பயிற்சி, பனியன்‌ 
ஹாஃப்‌ டிராயர்ஸ்‌ வியர்வையில்‌ ஊறிவிடும்‌. பேய்‌ 
மாதிரி கொட்டும்‌ அருவிகளில்‌ காட்டில்‌ தலை 
கொடுத்து அப்பனின்‌ எல்லா ஆட்ட பாட்டங்களுக்கும்‌ 
துணை நிற்பது. இப்போதெல்லாம்‌ மேபலுக்கு 
நேரமேயில்லை. கண்ணாடியில்‌ பாத்ரூமில்‌ உடம்பைப்‌ 
பார்க்க ஆச்சர்யமாயிருக்கும்‌. இப்போதெல்லாம்‌ 
ரூபனைப்‌ பார்க்க மறப்பதேயில்லை. முன்பெல்லாம்‌ 
அவனிடம்‌ தப்பினால்‌ போதும்‌ என்றிருக்கும்‌. அவன்‌ 


தொடும்போதெல்லாம்‌ பயமாய்‌ இருக்கும்‌. காலையில்‌ 
அவனைத்‌ தாண்டுவது ஒரு பிரச்சனை. இப்போதோ 
ரூபன்‌ ஒரு சுகம்‌. அவனை எங்கு பார்த்தாலும்‌ கூப்பிட்டு 
நிறுத்திப்‌ பேசுகிறாள்‌ மேபல்‌. பேச்சின்‌ தோரணையே 
தனி! 

“என்ன மிஸ்டர்‌ ரூபன்‌! எப்படியிருக்கீங்க. என்ன 
பண்ணிட்டிருக்கீங்க?” 

“ம்‌! சும்மாதான்‌ இருக்கேன்‌. வந்து...” 

“சீக்கிரமா ஒரு கல்யாணம்‌ பண்ணிக்குங்க!... இப்படியே 
திரிஞ்சிட்டிருந்தா எப்படி? உங்கம்மாவெக்கூட 
மானிங்ஸர்வீஸ்ல பாத்தேன்‌. அழுதாங்க! சீக்கிரமா 
ஏதாவது வேலையில சேந்தா சந்தோஷப்படுவாங்க!” 
“அழட்டுண்டி! உனக்கென்ன! உன்‌ வேலையப்‌ 
பாத்திட்டுப்‌ போடீ” 

“டீஸண்டாப்‌ பேசக்‌ கத்துக்குங்க ரூபன்‌” 

“ஆமா! இனிமேத்தான்‌! உங்கிட்ட டீஸன்ஸி கத்துக்கப்‌ 
போறேன்‌! அதுசரி நீ பெரிய வேலைக்கிப்‌ 
போப்போறியாமே!” 

“ஆமா! ஆமா!” 

“எப்போ கல்யாணம்‌?” 

“யாருக்கு?” 

“ஏய்‌ உனக்குத்தான்டீ!” 

ஏன்‌ கேக்கிறீங்க?” 

“ல்லெ... உனக்கெல்லாம்‌ எதுக்குக்‌ 
கல்யாணம்ன்னுதான்‌ கேக்கிறேன்‌!” 

“ஜீஸஸ்‌! அப்பா! ரொம்ப நல்லதாப்‌ போச்சு. இனிமே 
ஏம்பின்னாடி சுத்தமாட்டீங்கள்ல?” 

“ஏங்‌ கொப்பனோட போட்ற ஆட்டம்‌ போதலையா? 
தொலைச்சுடுவேன்‌ ஆமா!” 

“ச்சீ உங்க அசிங்கம்‌ இவ்வளவுதானா இன்னும்‌ 
இருக்கா?” 

“மேபல்‌ இனிமேயும்‌ உன்னெச்‌ சும்மா விடமாட்டேன்‌ 
ஆமா உன்னெ... உன்னெ...” 

காலை நேரத்தில்‌ அந்த மைதானத்தில்‌ ரூபன்‌ மேபலை 


இழுத்துத்‌ தடவி.. வெட்ட வெளியில்‌... மேபல்‌ 
பதட்டமேயில்லாமல்‌ அவனை விலக்கித்‌ துரத்துவாள்‌. 
லேசாக வரும்‌ கண்ணீரை புறங்கையால்‌ துடைத்துக்‌ 
கொண்டு ரூபனைப்‌ பார்த்து “ரூபன்‌ என்ன இது? 
சும்மாயிருக்கமாட்டீங்களா? யாராவது பாத்தா என்ன 
ஆகும்‌? இப்டி முரட்டுத்தனம்‌ பண்ணினா என்ன ஆகும்‌? 
நீங்க என்ன ஆம்பளை? ஸ்பரிசம்‌ பட்டதும்‌ மயங்கி 
ஒங்க கைல விழ எனக்கு உங்க ஸ்பர்சமும்‌ புதுசு இல்ல 
வயசும்‌ பதினாறு இல்லெ. நான்‌ அரைக்கிழவி நீங்க 
முக்காகெழவன்‌. இனிமே உங்களாலெ என்ன முடியும்‌? 
வேலையா ஒண்ணுமில்லெ. சம்பாத்யமும்‌ இல்லெ. 
சுயமா ஒண்ணும்‌ செய்ய முடியாது... ஒண்ணு 
பண்ணுவீங்க விட்டா.. ஒரு புள்ளே பெத்துக்குவீங்க. 
இல்லெ? என்ன முறைப்பு இது? உங்க சிரிப்பப்பாத்து 
மயங்கிட்டிருந்த மாக்னஸ்‌ இல்ல நான்‌. மூஞ்சியெல்லாம்‌ 
தாடி அழுக்குப்‌ பாட்டமா ஜீன்ஸ்பாண்ட்‌ தொள 
தொளன்னு வியர்வை நாத்தம்‌ பிடிச்ச ஜிப்ப... பத்து 
பதினைஞ்சு வருஷமா என்னமும்‌ மிச்சம்‌ இருக்கா? 
அக்கால்லாம்‌ போயாச்சு என்னெப்‌ பிடிச்சீங்க இப்ப? 
தாடி கிருதா தலைமுடி எல்லாம்‌ வளந்து ஒண்ணாப்‌ 
போச்சு. வெட்டிப்‌ பேச்சு இன்டீஸண்டா பிஹேவ்‌ 
பண்றது கெட்டவார்த்தை பேசறது கஞ்சா அடிக்கிறது 
தெருச்‌ சுத்தி வர்றது கேக்க ஆளு இல்லன்னா என்னெச்‌ 
சுத்துறது. இதுக்குப்‌ பேரு லவ்வா? மிஸ்டர்‌ ரூபன்‌ 
வேண்ணா சொல்லுங்க. அக்கா மாக்னஸ்‌ உங்களெ லவ்‌ 
பண்ணா நான்‌ பண்ணலை.” 

“ஒவ்‌ அப்பனை லவ்‌ பண்றியாக்கும்‌!” 

“ஆம்மா! அப்பனை லவ்‌ பண்ணத்தாம்‌ பண்றேன்‌. 
ஆனா உங்க மாக்னஸ்ஸெ பண்ணின மாதிரி லவ்‌ 
இல்லெ. இது அப்பனை நேசிக்கிற லவ்‌. 
உங்களுக்கெல்லாம்‌ புரியிற லவ்‌ இல்லெ!” 

“தேவுடியா!” 

“உங்ககிட்டருந்து வேற எனக்கு என்ன பட்டம்‌ 
கிடைச்சிடும்‌! நிஜமா இதுதான்‌ சரி! உங்களுக்கெல்லாம்‌ 


உங்க மேலதான்‌ லவ்‌! நிச்சயம்‌ எங்க மேல இல்ல!” 
மேபல்‌ நடந்தாள்‌. எப்போதும்‌ போல மோனத்தில்‌ நிற்கும்‌ 
செய்ன்பீட்டர்ஸ்‌ சர்ச்‌! கோழி முட்டை வடிவ கோபுரம்‌ 
காலை வெயிலில்‌ கோணலான நிழலை விழுத்தியது. 
மெல்லென நடந்தாள்‌. ரூபன்‌ பின்னால்‌ வெறியுடன்‌ 
அவளைப்‌ பார்த்து நின்றான்‌. அப்பா சொல்வது நிஜம்‌. 
இவர்கள்‌ எல்லாம்‌ தன்னையே நேசித்து தன்னையே 
வளர்க்கிற கூட்டம்‌. அம்மான்னும்‌ அண்ணன்னும்‌ 
அக்கான்னும்‌ தங்கைன்னும்‌ உறவு சொல்லி அதையே 
சொல்லி ஏமாத்தி காதல்ன்னும்‌ பாசம்ன்னும்‌ 
வார்த்தையவெச்சு வியாபாரம்‌ பண்ற தன்னல கும்பல்‌! 
மைதானம்‌ முழுவதும்‌ இன்னும்‌ பனி விலகல்லெ... 
எதிரே வர்றது யார்‌? 

வெய்யிலும்‌ பனியும்‌ கலந்து ஒரு மாதிரி சாம்பல்‌ 
நீலப்புகை மாதிரி எங்கும்‌ படர்ந்து... எதிரில்‌ வந்தது 
அண்ணன்‌ ஃப்ரெட்ரிக்‌. அட இவரும்‌ காலையிலியே 
வர்ராறே என்ன கஷ்டமோ. வர்றதெல்லாம்‌ பணம்‌ 
வாங்கத்தானே? 

“வாங்கண்ணே என்னது காலைல? கோயில்‌ பக்கமா?.... 
ஆச்சர்யமாயிருக்கே...” 

“உன்னெப்‌ பாக்கத்தான்‌.. வந்த.. இது கல்யாண 
விஷயம்‌.. அதாவது?” 

“கல்யாணமா? யாருக்குன்னே?” 

“எனக்கும்‌ ஒரு பொண்ணுக்கும்‌” 

“யாரு அந்தப்‌ பொண்ணு?” 

“நீதான்‌ அப்பாட்ட சொல்லி... எனக்கு பயம்‌.. நீயே 
சொல்லி... எப்டியாவது....” 

"நோ! நான்‌ மாட்டேன்‌... ஏண்ணே உங்களுக்கு இப்படி 
புத்திபோவுது? நீயே அப்பாட்ட கேளேன்‌.” 
“முடியாதும்மா பதினைஞ்சு வருஷமாவுது அவர்ட்டெ 
பேசியே. அவரு நெனைச்சிருந்தா எனக்கு வேலையும்‌ 
வாங்கி வைச்சு எங்கியோ கொண்டு போய்‌ வெச்சு 
எப்படியோ உசத்தியிருக்கலாம்‌. தன்னலம்‌ புடிச்ச 
மனுஷன்‌ செய்ய மாட்டார்‌ தெரியும்‌. நான்‌ வாழ்றதே 


புடிக்காத மனுஷன்‌. நீ இல்லென்னா நான்‌ இருந்த 
எடத்ல புல்லுல்ல மொளைச்சிருக்கும்‌? ஆங்காரம்‌ புடிச்ச 
அயோக்யன்‌....” 

“அப்பாவெ நீ என்னைக்கி அப்பாவா நெனச்சிருக்கே? 
நீதான்‌ இருக்கியே அப்பா பொண்ணா நான்‌ 
இல்லெங்கறியே நான்‌ அப்பா பொண்ணு மட்டுமில்ல 
உனக்கும்‌ தங்கச்சிதான்‌. அதான்‌ கேக்கிறேன்‌ ஒரு 
கல்யாணம்‌ பண்ணி வெய்யின்னு.. ஏண்ணே இப்படி 
அப்பாவெ ஒதுக்கி வெக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம்‌ 
என்ன செய்யல்லெ அவரு? உங்களுக்கு எடையில நான்‌ 
ஏண்ணே இப்டி அவதிப்படணும்‌? வீட்டுக்கு வரமாட்டெ.. 
பத்து வருஷமாச்சு.. ஒனக்கு ஒரு வீடே கட்டி 
வெச்சிருக்காங்க அப்பா...” 

“ஏய்‌ சும்மா அப்பனெப்‌ பத்தி பேசாதே எனக்காக வீடு 
கட்டியிருக்கான்‌ ராஸ்க்கல்‌ உயிலெப்‌ பாத்தேன்‌. 
செத்தாக்‌ கூட நான்‌ எடுத்து விக்ய முடியாது 
தெரியும்ல்ல?” 

“நீ விக்யறதிலியும்‌ சுட்டு எரிக்கிறதிலியுமே இரு... 
பதினைஞ்சு வருஷமா நீ எம்மெஸ்ஸி பாஸ்‌ 
போனதிலிருந்தே நீ என்னதாண்ணே 
பண்ணீட்டிருக்கியாம்‌? இந்த கஞ்சா அடிக்கறிதெத்‌ தவிர 
தெனம்‌ தெனம்‌ ராத்ரி வந்து செலவுக்குப்‌ பணம்‌ 
வாங்கிட்டுப்‌ போறியே அதெல்லாம்‌ மட்டும்‌ 
அப்பாவுக்குத்‌ தெரியாதுன்னு நெனைக்கிறியா? இல்லெ 
ரொம்ப ஞாயம்ங்கிறியா?” 

“அவனுக்குத்‌ தெரிஞ்சா எனக்கென்ன தெரியாட்டி 
எனக்கென்னடீ. எனக்கு வேணும்ங்கும்போது வருவேன்‌. 
இப்ப எனக்கும்‌ ஒருத்தன்‌ பொண்ணு தர்றேங்கிறான்‌. 
பண்ணி வெக்யச்‌ சொல்லு அவ்வளவுதான்‌.” 
“முடியாது” 

“ஏம்‌ முடியாதுங்கிறே” 

“என்னால முடியாது நீயே போயி கேளு” 

“ஓஹா சின்னத்தெ சொன்னது சரிதான்‌. உன்னெ 
வெச்சிட்டிருக்க வரைக்கும்‌ நாங்க தெருவுலதான்‌ 


நிக்கணும்‌. வர்றேன்‌ ஒரு நாளைக்கி உங்கப்பனெ 
கண்டமாவெட்ம....” 

அவன்‌ வாயிலிருந்து அசிங்கங்களாய்ப்‌ புறப்பட்டு 
வந்து கொண்டேயிருந்தது. வழக்கம்தான்‌ இதுவும்‌. 
மேபல்‌ நடந்தாள்‌. இவுங்க யாரும்‌ மாறமாட்டாங்க. ஏன்‌ 
மாறணுமாம்‌ இடையில நீ இருக்க வரைக்கும்‌.. இடையில 
இருந்தது இருக்கிறது எல்லாம்‌ அவள்‌. மேபல்தானே.. 
ஒருத்தன்‌ அண்ணன்‌... ஒருத்தன்‌ ஆசைப்பட்டவன்‌... 
ஒருத்தன்‌... அப்பன்‌ ஜீஸஸ்‌.... இது என்ன சிலுவை இது 
எனக்கு ஏன்‌, கண்ணீர்‌ வழிய மேட்டுத்தெருவில்‌ 
திரும்பினாள்‌ மேபல்‌. அவளுக்கும்‌ தெரியும்‌ இதெல்லாம்‌ 
இப்படியே.. இப்படியே... 

வாசலில்‌ ஜீப்‌ நின்றிருந்தது... ஆடர்லிகள்‌ நின்று 
கொண்டிருந்தார்கள்‌.. ரெண்டு வேலைக்காரர்கள்‌ 
துப்பாக்கிகளைத்‌ துடைத்து க்ளீன்‌ பண்ணிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. அடுப்பங்கரையிலிருந்து 
சின்னத்தை தாளிக்கும்‌ மணம்‌ வீடு முழுவதும்‌ 
கமழ்ந்தது. சின்னத்தை இருக்கிற வரைக்கும்‌... எதுவும்‌.. 
மாறாமல்‌ எப்படியோ ரூபன்‌ அவனும்‌ அப்படியே. 
ப்ரெடி... அவனும்‌ அப்படியே கொஞ்சம்‌ கொஞ்சமா.. 
வாம்மா வேட்டைக்கிப்‌ பெறப்பட்டுகிட்டு இருக்கேன்‌! 
வர்றியா நீயும்‌...? போலாம்ப்பா அதுதான்‌ சரி... வேட்டை 
மனுஷனுக்கும்‌ மிருகத்துக்கும்‌ பேதமில்லாத காடு 
வேதாரண்யம்‌ காடு... சிங்கம்‌ புலியெல்லாம்‌ கிடையாது. 
ஆடு மான்‌ முயல்‌ காட்டுப்‌ பன்றி கடுவா எல்லாம்‌ 
உண்டு.... ஒண்ணை ஒண்ணு சாப்டும்‌ ஆளு 
மனுஷனைக்‌ கண்டா பதுங்கும்‌. ஒளியும்‌. பயம்‌. 
பறவைக்‌ கூட்டம்‌ கொளம்‌ குட்டை எல்லாம்‌ உண்டு. 
மேடுகள்‌ புகையிலைச்‌ செடிகள்‌ வளர்ந்து புதர்புதராய்‌ 
சிட்டுக்கள்‌ வலியன்‌ குருவிகள்‌ இடையில்‌ கழுகுகள்‌ 
செத்த மிருகங்களைத்‌ தின்னும்‌ நரிகள்‌. 

ஜீப்‌ பறந்து கொண்டிருக்கிறது. இருபுறங்களிலும்‌ 
செம்மண்‌ மேடுகள்‌ கள்ளிக்‌ குப்பல்கள்‌. 
கண்களிலிருந்து கண்ணீர்‌ பெருகி ஆறாய்‌ நனைப்பது 


போலிருந்தது மேபலுக்கு. முகத்தைத்‌ துடைத்துக்‌ 
கொள்ள முயன்றபோது கண்ணீரேயில்லை. அழுவது 
நன்றாய்ப்‌ புரிந்தது. அவளுக்கு விம்மவேயில்லை. 
குரலே எழும்பவில்லை. கண்களிவிருந்து எதுவும்‌ 
வடியவில்லை. அழுகை இல்லை. கண்ணீரில்லை. 
பக்கத்தில்‌ அப்பாதான்‌ ஜீப்‌ ஓட்டினார்‌. வேட்டை 
ஒன்றுதான்‌ குறி. கடம்பைமான்கள்‌ நான்காவது சுட்டுத்‌ 
தள்ள வேண்டும்‌. விடமாட்டார்‌. மேபலுக்கும்‌ அதே 
பரபரப்பு. எங்காவது மானின்‌ கண்கள்‌ தெரிகிறதா. 
உச்சிவேளை கடந்தும்‌ ஜீப்‌ காட்டுக்குள்‌ பாய்ந்து போய்க்‌ 
கொண்டேயிருந்தது. 

மேபல்‌ கதறியழ முனைந்து பார்க்கிறாள்‌. இனி அது 
முடியாது. கோவிலில்‌ கூட முடியாதுதான்‌. எப்போதும்‌ 
இனி அப்பாவுடன்‌ வேட்டைதான்‌. இருட்டும்‌ போது 
மிருகங்கள்‌ வரும்‌ எங்கும்‌ பயம்‌ பதிவிருக்கிறது. 
அப்பாவுடன்‌ இருக்கும்‌ வரை எந்த மிருகமும்‌ வராது. 
முடியாது. மேபல்‌ தப்ப முடியாது. அவள்‌ இனி எங்கும்‌ 
பறந்து போக முடியாது. 

அப்பா இருக்கும்‌ வரை மட்டுமல்ல அப்பாவுக்கு 
அப்புறமும்‌. மேபலுக்கு மேபல்‌ மட்டும்‌ போதும்‌! 
-கணையாழி, ஜனவரி 1988 


௦6.அரசனின்‌ வருகை : உமா 
வரதராஜன்‌ 


மூடுண்ட அந்த நகரத்துக்கு அரசன்‌ வரும்‌ நாள்‌ 
அண்மித்துக்‌ கொண்டிருந்தது. யுத்தத்தில்‌ இடிந்து 
போன கோயிலைக்‌ கட்டும்‌ பணிகளை ஆரம்பித்து 
வைக்க அவன்‌ வருவதாகச்‌ சொன்னார்கள்‌. அரசனின்‌ 
வருகை பற்றிய அறிவிப்புகளை உடம்பில்‌ ஒட்டிக்‌ 
கொண்டு எருமைகள்‌ எல்லாம்‌ நகரத்து வீதிகளில்‌ 
அலைந்து திரிந்தன. முரசுகள்‌ சந்து பொந்துகளெங்கும்‌ 
சென்று அதிர்ந்தன. 

ரயாஊவக த்த ஆற்றின்‌ கரையில்‌ அந்த நகரம்‌ இருந்தது. 
சிறு காற்றுக்கு உரசி, தீப்பற்றி எங்கும்‌ மூளும்‌ 
மூங்கில்கள்‌ நிறைந்த நகரம்‌ அது. கடைசி யுத்தம்‌ 
மூன்று வருஷங்களின்‌ முன்னால்‌ நடந்தது. 
யானைகளின்‌ பிளிறல்‌, குதிரைகளின்‌ கனைப்பு, 
வாட்கள்‌ ஒன்றோடொன்று உரசுமொலி, மனிதர்களின்‌ 
அவலக்‌ குரல்‌ எல்லாம்‌ இன்றைக்கும்‌ செவிகளில்‌ 
குடியிருந்தன. அப்போதைய பிணங்களின்‌ எரிந்த 
வாடை இன்னமும்‌ அகலாமல்‌ நகரத்தின்‌ வானத்தில்‌ 
தேங்கிப்‌ போய்‌ நின்றது. அண்மைக்‌ காடுகளை உதறி 
விட்டுப்‌ பிணந்தின்பதற்காக இங்கே வந்த பட்சிகள்‌ 
யாவும்‌ பெரிய விருட்சங்களில்‌ தங்கி இன்னொரு 
தருணத்திற்காக ஏங்கிக்‌ கொண்டிருந்தன, கூரையிழந்த 
வீடுகள்‌, கரி படிந்த சுவர்கள்‌ அந்நகர்‌ தன்‌ அழகு 
முகத்தின்‌ மூக்கை இழந்த விதம்‌ சொல்லும்‌. 
ஆந்தைகளின்‌ இடைவிடாத அலறல்களுடன்‌, 


நாய்களின்‌ அவ்வப்போதைய ஊளைகளுடனும்‌ 
நகரத்தின்‌ இரவுகள்‌ கழிகின்றன. முகிலுக்குள்‌ பதுங்கிக்‌ 
கொண்ட நிலவு வெளியே வருவதில்லை. பால்‌ கேட்டுக்‌; 
குழந்தைகள்‌ அழவில்லை. நடு இரவில்‌ குதிரைகளின்‌ 
குளம்பொலிகளும்‌ சிப்பாய்களின்‌ சிரிப்பொலிகளும்‌ 
விட்டு விட்டுக்‌ கேட்கும்‌. நெஞ்சறை காய்ந்து, செவிகள்‌ 
நீண்டு, கூரையில்‌ கண்களைப்‌ புதைத்து பாயில்‌ 
கிடப்பான்‌ ஊமையன்‌. 

ஊமையனும்‌ இன்னும்‌ சிலரும்‌ அந்த நகரத்தில்‌ 
எஞ்சியிருந்தனர்‌. உயிர்‌ தப்பிய சிலரும்‌, உயிர்‌ தப்பப்‌ 
பலரும்‌ ஆற்றைக்‌ கடந்து வேறு பகுதிகளுக்குச்‌ 
சென்றார்கள்‌. கரையில்‌ நின்று கையசைத்த 
பெண்களின்‌ கண்களில்‌ துளிர்த்த நீரில்‌ அந்தப்‌ 
படகுகள்‌ மறைந்து போயின. ஊமையனுக்கு 
அம்மாவை விட்டுப்‌ போக மனமில்லை. 

ஊமையனின்‌ உண்மையான பெயர்‌ பலருக்கு மறந்து 
போய்விட்டது. அதிகம்‌ எதுவும்‌ பேசாததால்‌ அவனுக்கு 
அந்தப்‌ பெயர்‌ வந்தது. அவன்‌ பேச்சு எவ்விதம்‌ மெல்ல 
மெல்லக்‌ குறைந்தது என்பது பற்றி அம்மா அறிவாள்‌. 
கலகக்காரர்களை ஒடுக்க இந்த நகரத்துக்கு அரசன்‌ 
அனுப்பிய படையுடன்‌ கூடவே ஆயிரமாயிரம்‌ 
பிணந்தின்னிக்‌ கழுகுகளும்‌ தம்‌ சிறகுகளால்‌ சூரியனை 
மறைத்தபடி இங்கே நுழைந்தன. கோயிலின்‌ சிலை, 
பெண்களின்‌ முலை, குழந்தைகளின்‌ தலை என்ற 
வெறியாட்டம்‌. மத யானைகள்‌ துவம்சம்‌ செய்த கரும்புத்‌ 
தோட்டமாயிற்று, அந்நாட்களில்‌ இந்த நகரம்‌. 
ஊமையனும்‌ ஒரு நாள்‌ பிடிபட்டவன்தான்‌. முகத்து 
மயிரை மழிக்க அவன்‌ வைத்திருந்நத சவரக்கத்தி கூட 
ஓர்‌ ஆயுதம்‌ எனக்‌ குற்றஞ்‌ சாட்டி, அவனுடைய 
கைகளைப்‌ பின்புறம்‌ கட்டி, பாதணிகள்‌ இல்லாத 
அவனைக்‌ கொதி மணலில்‌ அழைத்துச்‌ சென்றனர்‌, நடு 
வெயிலில்‌: நடுத்தெருவில்‌ முழங்காலில்‌ நிற்க வைத்து 
சூரிய நமஸ்காரம்‌ பண்ணச்‌ சொன்னார்கள்‌. வாயில்‌ 
கல்லைத்‌ திணித்து, வயிற்றில்‌ குத்தினார்கள்‌. “அம்மா” 


என்ற அவனுடைய சத்தம்‌ கல்லைத்‌ தாண்டி வெளியே 
வரவில்லை. 

மாலையில்‌, வெறிச்சோடிய தெரு வழியாகத்‌ தளர்ந்த 
நடையும்‌, வெளிறிய முகமுமாக ஊமையனும்‌ இன்னும்‌ 
சிலரும்‌ நகரத்துக்குத்‌ திரும்பி வந்தனர்‌. மரணத்தின்‌ 
தூதுவன்‌ மறுபடியும்‌ கைதட்டிக்‌ கூப்பிடுவான்‌ என்ற 
அச்சத்தில்‌ திரும்பிப்‌ பாராமல்‌ நிழல்கள்‌ இழுபடத்‌ 
தள்ளாடித்‌ தள்ளாடி அவர்கள்‌ வந்தனா.; 
தெருமுனையில்‌ அவர்கள்‌ தோன்றியதும்‌ பெண்கள்‌ 
ஓட்டமும்‌ நடையுமாக அவர்களிடம்‌ வந்தனர்‌. ஓடி ஓடி 
ஒவ்வொரு முகமாகத்‌ தேடி அலைந்தனர்‌. வராத 
முகங்கள்‌ தந்த பதற்றத்தில்‌ நடுங்கினார்கள்‌. ஒப்பாரி 
வைத்து அழுதார்கள்‌. “என்ன நடந்தது, என்ன நடந்தது” 
என்று ஒலமிட்டார்கள்‌. தனதப்பன்‌ போய்ச்‌ சேர்ந்து 
விட்டான்‌ என்ற சேதி தெரியாமல்‌ ஒருத்தியின்‌ 
இடுப்பிலிருந்த குழந்தை விரல்‌ சூப்பிச்‌ சிரிக்கின்றது. 
“என்ன நடந்தது, என்ன நடந்தது” என்று இன்னொருத்தி 
ஊமையனின்‌ தோளைப்‌ போட்டு உலுக்கி ஒப்பாரி 
வைக்கின்றாள்‌. பேய்க்‌ காற்றின்‌ உரசலில்‌ கன்னியர்‌ 
மாடத்தின்‌ சவுக்கு மரங்கள்‌ இன்னும்‌ துயரத்தின்‌ 
பாடல்களைப்‌ பரப்புகின்றன. 

வாழ்வதற்கான வரமும,: அதிர்ஷ:டமும்‌ 
தனக்கிருப்பதாக எண்ணி ஒரு சிறு கணம்‌ உள்ளம்‌ 
துள்ளிய சிறு பிள்ளைத்‌ தனத்துக்காக வெட்கப்பட்ட 
ஊமையன்‌ தன்‌ தலை மேல்‌ கத்தி தொங்கும்‌ வாழ்க்கை 
விதிக்கப்பட்டிருப்பதை மெல்ல உணர்ந்தான்‌. 
மெளனத்தில்‌ அவன்‌ காலம்‌ நகர்ந்தது. வீட்டுக்குள்‌ 
முடங்கிய அவனை நான்கு சுவர்களும்‌ நெரித்தன 
வீட்டின்‌ கூரை பல சமயங்களில்‌ நெஞ்சில்‌ இறங்கிற்று. 
ஒளியைத்‌ தவறவிட்ட தாவரம்‌ போல ஊமையன்‌ 
வெளிறிப்‌ போயிருந்தான்‌. தேவாங்கின்‌ மிரட்சியுடன்‌ 
தடுமாறிக்‌ கொண்டிருந்தான்‌. 

பகலிலும்‌ இரவிலும்‌ கனவுகளில்‌ அலைந்தான்‌. 
கண்கள்‌ தோண்டப்பட்ட, நகங்கள்‌ பிடுங்கப்பட்ட 


மனிதர்கள்‌ “எங்களுக்கோர்‌ நீதி சொல்‌: என்று 
தள்ளாடித்‌ தள்ளாடி அங்கே வந்தனா.; அரைகுறையாக 
எரிந்த தெருச்‌ சடலங்கள்‌ வளைந்தெழுந்து “நாங்கள்‌ 
என்ன குற்றம்‌ செய்தோம்‌” என்று முனகியன. நீர்‌ அள்ள 
உள்ளே இறங்கிய வாளியைக்‌ கிணற்றுள்‌ கிடந்த 
பிணங்களிலிருந்து கையொன்று மெல்லப்‌ பற்றிக்‌ 
கொண்டது. கழுத்தை இழந்த கோழியொன்று 
துடிதுடித்து உயிரைத்தேடி அங்குமிங்கும்‌ அலைந்து 
மண்ணில்‌ சாயும்‌. குட்டித்‌ தாய்ச்சி ஆட்டின்‌ வயிறு மீது 
குதிரை வண்டிச்‌ சக்கரங்கள்‌ ஏறிச்‌ செல்லும்‌. மயிர்‌ 
உதிர்ந்த தெரு நாய்களின்‌ வாய்கள்‌ மனிதர்களின்‌ 
கையையோ காலையோ கவ்வி இருக்கும்‌. 
ஊமையனின்‌ கனவில்‌ அரசனும்‌ வந்திருக்கின்றான்‌. 
சாந்த சொரூபனாய்‌, கடைவாய்‌ கெழிந்த 
புன்னகையுடன்‌ அந்தக்‌ கனவில்‌ அவன்‌ வந்தான்‌. 
கடைவாய்‌ கெழிந்த இந்தப்‌ புன்னகைக்குப்‌ பின்னால்‌ 
முதலைகள்‌ நிறைந்த அகழியும்‌, நச்சுப்‌ பாம்புகள்‌ 
பதுங்கிக்‌ கொண்ட புற்றொன்றும்‌, விஷ 
விருட்சங்களைக்‌ கொண்ட வனாந்தரமும்‌ 
ஒளிந்திருப்பதாகப்‌; பலர்‌ பேசிக்‌ கொண்டனர்‌. இதைப்‌ 
போல்‌ அரசனைப்‌ பற்றிப்‌ பல கதைகள்‌. 
வெண்புறாக்களை வளர்ப்பதில்‌ அவன்‌ பிரியம்‌ 
கொண்டவன்‌ என்றும்‌, மண்டையோடுகளை 
மாலையாக்கி அணிவதில்‌ மோகமுள்ளவன்‌ என்றும்‌ 
ஒன்றுக்கொன்று முரணான கதைகள்‌. பல 
நூற்றாண்டுகள்‌ மண்ணுக்குள்‌ யாத்திரை செய்து 
புதையுண்டு கிடந்த தன்‌ முன்னோரின்‌ கிரீடத்தைக்‌ 
கண்டெடுத்துத்‌ தலையில்‌ சூடிக்‌ கொண்டான்‌ அவன்‌ 
எனவும்‌. செல்லுமிடமெல்லாம்‌ சிம்மாசனத்தையும்‌ 
கொண்டு திரிந்தான்‌ என்றும்‌ காற்றில்‌ வந்தன பல 
கதைகள்‌:. 

அரசவை ஓவியர்கள்‌ வெகு சிரத்தையுடன்‌ 
உருவாக்கியிருந்த அந்தப்‌ புன்னகை சிந்தும்‌ 
முகத்துடனேயேதான்‌ ஊமையனின்‌ கனவிலும்‌ அரசன்‌ 


வந்தான்‌. கோவில்‌ மணி விட்டு விட்டொலிக்கின்றது. 
பாட்டம்‌ பாட்டமாக வானத்தில்‌ பறவைகள்‌ 
அலைகின்றன. வேதம்‌ ஓதுகின்றனர்‌ முனிவர்கள்‌. அது 
ஒரு நதிக்கரையோரம்‌. பனி அகலாத புல்வெளியில்‌ 
அரசன்‌ வெண்ணிற ஆடைகளுடன்‌ தன்‌ கையிலிருந்த 
வெண்புறாவைத்‌ தடவியபடி நடந்து கொண்டிருந்தான்‌. 
அவன்‌ பின்னால்‌ ஊமையன்‌. செளந்தர்யத்தைக்‌ 
கண்டு சூரியன்‌ கூட சற்றுத்‌ தயங்கித்‌ தடுமாறி வந்த ஓர்‌ 
இளங்காலை. 

அரசன்‌ அண்ணாந்து ஆகாயத்தைப்‌ பார்ததான்‌. 
“மேகங்கள்‌ அகன்று கொண்டிருக்கின்றன. இன்னும்‌ 
கொஞ்சநேரம்‌........ கொஞ்சநிமிஷம்‌....... வெளிச்சம்‌ 


அரசனின்‌ குதூகலமான மனநிலை ஊமையனுக்கு 
ஓரளவு தைரியத்தைத்‌ தந்தது. 

“அரசே வெளிச்சம்‌ வருவதற்குள்‌ நாங்கள்‌ இறந்து 
விடமாட்டோமா...... இப்போதும்‌ என்ன, நாங்கள்‌ நடை 
பிணங்கள்‌ போல அல்லவா உள்ளோம”?.... 
ஊமையனை திரும்பிப்‌ பார்த்து அரசன்‌ சிரித்தான்‌. 
“போர்‌ என்றால்‌ போர்‌.... சமாதானமென்றால்‌ 
சமாதானம்‌.....” 

ஊமையன்‌ வார்த்தைகளை மென்று விழுங்கிச்‌ 
சொன்னான்‌. 

போர்‌ என்றால்‌ ஒரு தர்மமில்லையா அரசே? குடிமக்கள்‌ 
செய்த பாவம்‌ என்ன? சிசுக்கள்‌, நோயாளிகள்‌, 
முனிவர்கள்‌, பெண்கள்‌ இவர்களைக்‌ கொல்வது யுத்த 
தர்மமா? “ 

அரசன்‌ புன்னகைத்தான்‌. “தேர்‌ ஒன்று நகரும்‌ போது 
புற்கள்‌ புழுக்கள்‌ பற்றி முனகுகின்றாய்‌ நீ.... எனக்குத்‌ 
தெரியும்‌.... எல்லாம்‌ தெரியும்‌...” 

“நீங்கள்‌ மனது வைத்தால்‌ எதுவும்‌ முடியும்‌. எதுதான்‌ 
முடியாதது? * என்றான்‌; ஊமையன்‌. 

அரசனின்‌ நடை திடீரென்று நின்றது. “ஆம்‌..... நான்‌ 
நினைத்தால்‌ எதுவும்‌ சாத்தியம்‌.....' இதோ பார்‌!” 


என்றான்‌ அவன்‌. அரசனின்‌ கையிலிருந்த வெண்புறா 
சட்டென்று மாயமாக மறைய, முயலின்‌ அறுபட்ட தலை 
ரத்தத்தில்‌ தோய்ந்து அங்கேயிருந்தது. 

அரசனின்‌ வருகை நெருங்க நெருங்க நகரம்‌ 
அமர்க்களப்பட்டது. அரச காவல்‌ பரண்கள்‌ புதிது 
புதிதாய்‌ முளைத்தன. இரவு பகலாய்‌ வேலைகள்‌ 
நடந்தன. சவக்கிடங்குகளின்‌ முன்னால்‌ பூச்செடிகள்‌ 
நட்டு நீரூற்றினார்கள்‌ இலையுதிர்‌ காலம்‌ நிரந்தரமாகி 
விட்ட இந்த நகரத்தின்‌ வாயில்களில்‌ 
வேற்றூர்களிலிருந்து மரங்களை வேர்களுடன்‌ 
பெயர்த்துக்‌ கொணர்ந்து நட்டார்கள்‌. நூறு வருஷத்‌ 
தொடர்‌ மழையாலும்‌ கழுவ முடியாத ரத்தக்கறை 
கொண்ட மதில்களுக்குப்‌ புதுவர்ணம்‌ பூசினார்கள்‌. 
புன்னகை சிந்தும்‌ அரசனின்‌ ஓவியங்கள்‌ சுவரெங்கும்‌ 
நிறைந்தன. சோதனைச்‌ சாவடிகளில்‌ மாட்டு வண்டிகள்‌ 
நீளத்துக்கு நின்றன. கொட்டும்‌ மழையில்‌ ஆடைகள்‌ 
நனைய, பொதிகளைத்‌ தூக்கித்‌ தலையில்‌ வைத்தபடி 
மெளனமாக ஊர்ந்தனர்‌ ஜனங்கள்‌. நாக்குகளை நீட்டச்‌ 
செல்லி அங்கே புதைந்திருக்கக்‌ கூடிய அரச விரோத 
சொற்களை அவர்கள்‌ தேடிப்பார்த்தனர்‌. நகரத்துக்கு 
வேளை தெரியாமல்‌ வந்து விட்ட பசுவொன்றின்‌ 
வயிற்றைக்‌ கீறி அதன்‌ பெருங்குடலை ஆராய்ந்து 
பார்த்தனர்‌. எருமையின்‌ குதத்தினுள்ளும்‌ கைவிட்டு 
ஏதேனும்‌ கிடைக்குமா என்று துழாவினார்கள்‌. 
மீசையில்‌ நுரை அகலாத கள்ளுக்குடியர்கள்‌ தப்பட்டம்‌ 
அடித்து வீதிகளில்‌ ஆட்டம்‌ போட்டனர்‌. 

“கோயில்‌ தந்தான்‌ 

எங்கள்‌ மன்னன்‌ “கோவில்‌ தந்தான்‌ 

இன்னுந்தருவான்‌ 

கேட்கும்‌ எல்லாம்‌ தருவான்‌. 
தில்லாலங்கம......தில்லா.... 

பிச்சைப்‌ பாத்திரம்‌ இந்தா......” 

திண்ணையிலிருந்த ஊமையனின்‌ தாத்தா இடிப்பதை 
நிறுத்தி விட்டு பாட்டு வந்த திக்கைப்‌ பார்த்தார்‌. 


பார்வை தெரியாத அவருக்கு ஓசைகளே உலகம்‌. 
கள்ளுக்குடியனின்‌ பாடல்‌ தாத்தாவுக்குக்‌ கோபத்தைத்‌ 
தந்திருக்க வேண்டும்‌. கையுரலில்‌ இருந்த 
வெற்றிலையை வேகமாக இடித்தவாறிருந்தார்‌. 
“கோவிலைத்‌ தருகிறானாமே. மறுபடியும்‌ இடிக்க 
அவனுக்கு எவ்வளவு நேரமாகும்‌? “ என்று முனகிக்‌ 
கொண்ட தாத்தா மேலே எதுவும்‌ பேச விரும்பாமல்‌ 
வெற்றிலையை வாய்க்குள்‌ போட்டுக்‌ கொதுப்பிக்‌ 
கொண்டார்‌. 

அரசன்‌ வருவதற்கு ஒரு தினம்‌ இடையிலிருந்தது. 
கண்ணயர்ந்து கொண்டிருந்த தாத்தா குதிரைகளின்‌ 
கனைப்பொலியால்‌ திடுக்கிட்டு எழுந்து உட்காந்தார்‌. 
வீட்டுவாசலுக்கு வந்த பெண்கள்‌ வெளியே எட்டிப்‌ 
பார்த்து விட்டு மறைந்தனர்‌. பதற்றத்துடன்‌ வந்த 
அம்மாவை ஊமையன்‌ வெறித்துப்‌ பார்த்தான்‌. 
அம்மாவின்‌ உதடுகள்‌ உலர்ந்து, விழிகள்‌ 
வெருண்டிருந்தன. வானத்தை அண்ணா தந்து பார்ர்த்து 
இருகைகளாலும்‌ கும்பிட்டாள்‌. 

வழக்கம்‌ போல்‌ எல்லாம்‌ நிகழ்ந்தன. அந்தக்‌ 
குடியிருப்பின்‌ ஒவ்வொரு வீட்டினுள்ளும்‌ சிப்பாய்கள்‌ 
நுழைந்து, புறப்பட்டனர்‌. ஊமையனை அவர்கள்‌ 
கூட்டிச்‌ சென்ற போது அம்மா என்னென்னவோ 
சொல்லி அழுது பார்த்தாள்‌ மனித பாஷை புரிந்த 
குதிரைகள்‌ மாத்திரம்‌ தலைகள்‌ அசைத்துக்‌ கனைத்துக்‌ 
கொண்டன. சிப்பாய்களை நோக்கிக்‌ குரைத்தவாறு, 
ஊமையனின்‌ கால்களை மறித்தபம தெருமுனை வரை 
வந்தது அவனுடைய நாய்‌. சிப்பாய்கள்‌ அதை எட்டி 
உதைத்து விரட்டினார்கள்‌. பிடிபட்ட ஆண்களின்‌ 
பின்னால்‌ பெண்கள்‌ தங்கள்‌ வாய்களிலும்‌, 
வயிறுகளிலும்‌ அடித்துக்‌ கொண்டு பெருங்குரலில்‌ 
ஒப்பாரி வைத்துத்‌ தொடர்ந்து சென்றனர்‌. குதிரை 
வீரர்கள்‌ அவர்கள்‌ பக்கமாக ஈட்டிகளை ஓங்கி 
அச்சுறுத்தி விரட்டினார்கள்‌. குதிரைகள்‌ கிளப்பிய 
புழுதிப்‌ படலத்தினூடாகத்‌ தங்கள்‌ ஆண்பிள்ளைகள்‌ 


சென்று மறைவதை தெருமுனையில்‌ செய்வதறியாது 
நின்று விட்ட பெண்கள்‌ கண்டனர்‌. சுவரில்‌ முதுகை 
முட்டுக்‌ கொடுத்தபடி நின்ற தாத்தா அங்கு 
நின்றவர்களுக்கு ஆறுதல்‌ தரும்‌ விதத்தில்‌ சொன்னார்‌. 
ஒன்றும்‌ ஆகாது...... நாளைக்கு அரசன்‌ வருகிறான்‌ 
அல்லவா? அதற்குக்‌ கூட்டம்‌ சேர்க்கிறார்கள்‌...” 
சுவரிலிருந்த பல்லியொன்று அவ்‌ வேளை பார்த்து 
சத்தமிட்டது தாத்தாவுக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ மிகுந்த 
சந்தோஷத்தைத்‌ தந்தது. 

பிடிபட்ட அனைவரும்‌ நகரத்து சத்திரங்களில்‌ 
அடைக்கப்பட்டனர்‌. இவர்களைப்‌ போன்றே 
சுற்றியுள்ள ஊர்களிலிருந்தெல்லாம்‌ 
கொண்டுவரப்பட்டவர்களால்‌ சத்திரங்கள்‌ நிரம்பி 
வழிந்தன. ஒருவரோடு ஒருவர்‌ பேசாமல்‌ பழுக்கக்‌ 
காய்ச்சி தங்கள்‌ தலைகளில்‌ இறக்கப்பட்ட விதியை 
எண்ணி நொந்தவர்களாக அங்கு எல்லோருமிருந்தனர்‌. 
சிப்பாய்களின்‌ சிரிப்பொலி ஏளனத்தின்‌ அம்புகளாக 
அவ்வப்போது இவர்களின்‌ காதுகளின்‌ இறங்கிற்று. 
ஊமையன்‌ அந்தக்‌ குளிர்ந்த சுவரில்‌ சாய்ந்து, 
கண்களைமூடிக்கொண்டான்‌. இருள்‌ நிறைந்த 
பலிபீடத்தில்‌ வெட்டரிவாள்‌ ஒன்று பளிச்சிட்டுக்‌ 
கொண்டிருந்தது. நரி போல்‌ ஊளையிடும்‌ காற்றில்‌ 
சுருக்குக்‌ கயிறொன்று அங்குமிங்குமாக அசைந்து 
ஊஞ்சலாடுகின்றது. கழுத்துவரை மண்ணில்‌ 
புதையுண்ட அவனை நோக்கி யானைகளின்‌ தடித்த 
பாதங்கள்‌ மூர்க்கத்துடன்‌ முன்னேறி வருகின்றன. 
அவனுடைய நிர்வாண உடம்பில்‌ புதிது புதிதாய்‌ ரத்த 
வரிகளை எழுதுகின்றன சாட்டைகள்‌. கனவுமற்ற 
நினைவுமற்ற இரண்டுங்‌ கெட்டான்‌ பெரு வெளியில்‌ 
அவனுடைய வீடும்‌ வந்தது. கூட்டிப்‌ பெருக்காத 
வாசலில்‌ வாடிய பூக்களும்‌, சருகுகளும்‌ கிடக்‌்றன்றன. 
உற்சாகமிழந்த நாய்‌ வாசற்படியை மறித்துப்‌ 
படுத்திருக்கின்றது. சாம்பல்‌ அள்ளாத அடுப்படியில்‌ 
சோம்பல்‌ பூனை. சமையலறையில்‌ குளிர்ந்து 


போயிருக்கும்‌ பாத்திரங்கள்‌. ஒரு கருநிற வண்டைப்‌ 
போல சுவர்களிலே முட்டி மோதித்‌ திரிவார்‌ தூக்கம்‌ 
வராத தாத்தா. உண்ணாமல்‌, உறங்காமல்‌ கண்களின்‌ 
ஈரம்‌ காயாமல்‌ அம்மா சுருண்டு கிடப்பாள்‌. 
நிமிஷங்களைப்‌ பெரும்‌ பாறைகளாய்த்‌ தன்‌ தலையில்‌ 
சுமந்து இருட்டின்‌ பெருங்‌ காட்டில்‌ அலைந்தான்‌ 
ஊமையன்‌ ஊமையன்‌ சத்திரத்துக்‌ கதவு திறபட்டதும்‌ 
உள்ளே புகும்‌ காற்றுக்காகவும்‌ வெளிச்சத்துக்காகவும்‌ 
அவன்‌ விழி மூடாமல்‌ காத்துக்கிடந்தான்‌. 

வுறடிந்தது. வெளிச்சத்தை முந்திக்கொண்டு கதவு 
வழியாக சிப்பாய்களின்‌ தலைவன்‌ உள்ளே 
நுழைந்தான்‌. 

“ஏய்‌ எழும்புங்கள்‌... எழும்புங்கள:; என்று அதட்டினான்‌. 
அவர்களை ஏற்றிக்‌ கொண்டு நகரத்து வீதிகளில்‌ மாட்டு 
வண்டிகளின்‌ விரைந்து சென்றன. மாட்டுவண்டியின்‌ 
தொடர்ச்சியான ஜல்‌ ஜல்‌ சத்தத்தை கேட்டு அங்காடித்‌ 
தெரு வணிகர்கள்‌ அப்படியே நின்றார்கள்‌. எண்ணெய்‌ 
வழியும்‌ முகங்களுடன்‌, தூக்கம்‌ நிறைந்த கண்களுடன்‌, 
வாரப்படாத தலைகளுடன்‌, பசி கொண்ட 
வயிறுகளுடன்‌ உலகத்தின்‌ மிகக்‌ கேவலமான 
விலங்குகளைப்‌ போல இப்படிப்போவது 
ஊமையனுக்குப்‌ பெரும்‌ வெட்கத்தைத்‌ தந்நது. 
இடியுன்ட கோயிலின்‌ அருகிலிருந்த குளக்கரையில்‌ 
அனைவரும்‌ இறக்கப்பட்டனர்‌. சிப்பாய்களினால்‌ 
வரிசையாக அமர்த்தப்பட்டனர்‌. 

வானம்‌ இருண்டிருந்தது. மழையையும்‌ அரசன்‌ 
கையோடு கூட்டி வந்து விட்டதாக சிப்பாய்கள்‌ 
தங்களுக்குள்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. 

“ராஜாதி ராஜ ராஜமார்த்தான்ட ராஜ கம்பீர.....' என்று 
ஒரு குரல்‌. திடீரென வாத்தியங்கள்‌ முழங்கின. மகுடி 
வாத்திய விற்பன்னர்கள்‌ நகரத்து சிறுமிகளை 
நெளியும்‌ பாம்புகளாக்கி ஆட்டுவித்தார்கள்‌. 
கள்ளுக்குடியர்கள்‌ கால்கள்‌ நிலத்தில்‌ படாது 
குஸ்தியடித்தவாறு வந்தனர்‌. பின்னால்‌ அரசன்‌ வந்து 


கொண்டிருந்தான்‌. முனிவர்கள்‌ தாடிகளை மீறிய 
புன்னகையுடன்‌ எழுந்து வணக்கம்‌ சொன்னார்கள்‌. 
உயரமானதோர்‌ இடத்தில்‌ அமைக்கப்பட்டிருந்த 
பந்தலை அடைந்த அரசன்‌ அனைவருக்கும்‌ 
கையசைத்தான்‌. தொண்டை பெருத்த கவிஞர்கள்‌ 
அந்தக்‌ குளிர்‌ வேளையிலும்‌ பனையோலைச்‌ 
சுவடிகளால்‌ அரசனுக்கு சாமரம்‌ வீசினார்கள்‌ 
அரசவைக்‌ கவிஞரின்‌ நாவிலிருந்து பனிக்கட்டிகள்‌ 
கொட்டியவாறிருந்தன. ஒருபக்க மீசையை மழித்துக்‌ 
கொண்ட எடுபிடிகள்‌ அரசனின்‌ பின்புறமாக 
உட்கார்ந்து, அவனுக்கு அரிப்பெடுக்கையில்‌ முதுகைச்‌ 
சொறிந்து கொடுத்தனர்‌. 

ஊமையன்‌ அண்ணாந்து பார்த்தான்‌. கறுப்பு 
ஆடையைக்‌ கழற்றி வீசி, அம்மணங்‌ கொள்ளத்‌ 
துடித்துக்‌ கொண்டிருந்தது வானம்‌. வானத்துப்‌ 
பறவையொன்றின்‌ எச்சம்‌ போல ஒரு சொட்டு 
ஊமையனின்‌ முகத்தில்‌ முதலில்‌ விழுந்தது. பின்னர்‌ 
வேகமான பல சொட்டுகள்‌, இரைச்சல்‌ காற்று திசை 
காட்ட மழை தொடுக்கும்‌ யுத்தம்‌. பலத்த மழையின்‌ 
நடுவே அரசன்‌ பேச எழுந்தான்‌. கொட்டுகின்ற 
மழையிலும்‌ அசையாத மக்கள்‌ அவனுக்கு 
வியப்பளித்திருக்க வேண்டும்‌. 

“என்‌ உயிரிலும்‌ மேலான மக்களே.....' 
மழையோசையை வெல்ல முயலும்‌ அரசனின்‌ குரல்‌. 
குலை தள்ளிய வாழைகளாலும்‌, 
குருத்தோலைகளாலும்‌. செந்நிறப்‌ பூக்களாலும்‌ 
அலங்கரிக்கப்பட்ட பந்தலின்‌ கீழ்‌ நின்று மழையில்‌ 
நனையாத அரசனின்‌ குரல்‌. ஊமையன்‌ குளிரால்‌ 
நடுங்கிக்‌ கொண்டிருந்தான்‌. பேய்‌ பிடித்த பெண்ணாகி 
வாயிலும்‌, வயிற்றிலும்‌, முதுகிலும்‌, முகத்திலும்‌ மாறி 
மாறி அறைகின்ற மழை. 

“இடியுண்ட கோவிலைப்‌ புதுப்பிக்க இன்றைக்கு 
வந்திருக்கின்றேன்‌. இன்னும்‌ என்னென்ன வேண்டும்‌ 
சொல்லுங்கள்‌. 


காற்றும்‌ மழையும்‌ பதில்‌ குரல்‌ எழுப்பின. 
சிப்பாய்களின்‌ ஈட்டிமுனைகளுக்கும்‌ உருட்டும்‌ 
விழிகளுக்கும்‌ பயந்து அசையாமல்‌ மெளனமாய்‌ 
இருந்தனர்‌ ஜனங்கள்‌. 

“கொட்டுகின்ற மழையிலும்‌ என்னைப்‌ பார்க்க 
இவ்விதம்‌ கூடியிருப்பது என்னை உணர்ச்சி 
கொள்ளச்செய்கின்றது. உங்களுக்கு என்ன வேண்டும.; 
உடனே கேளுங்கள்‌.” 

ஊமையன்‌ மீண்டும்‌ அண்ணாந்து பார்க்கிறான்‌. 
வருண பகவான்‌ பற்களை நற நற வென்று 
கடிக்கின்றான்‌. நீரேணி வழியாக இறங்கும்‌ அவன்‌ 
கைகளில்‌ மின்னல்‌ சாட்டைகள.; சுழித்துச்‌ சுழித்துப்‌ 
பாதையெடுத்து ஓடுகின்றது தண்ணீர்‌, நெருப்புப்‌ 
பாம்புகள்‌ வானமெங்கும்‌ நெளிவதும்‌, மறைவதுமாய்‌ 
ஜாலங்‌ காட்டுகின்றன. 

“மாட மாளிகைகள்‌ கட்டித்‌ தருகின்றேன்‌. வீதிகளைச்‌ 
செப்பனிட இன்றே ஆணையிடுகின்றேன்‌. 
குளங்களைத்‌ திருத்தித்‌ தரச்‌ சொல்கிறேன்‌. இன்னும்‌ 
என்ன வேண்டும்‌? அரங்குகள்‌ வேண்டுமா? நவ 
தானியங்கள்‌ தேவையா? பட்டாடைகள்‌ வேண்டுமா? 
என்ன வேண்டும்‌ சொல்லுங்கள்‌...... இவற்றை எல்லாம்‌ 
நான்‌ தரத்‌ தயார்‌. ஆனால்‌ ஒருபோதும்‌...... ்‌ 

அரசன்‌ தன்‌ வாக்கியத்தை முடிப்பதற்குள்‌ ஒரு பெரிய 
மின்னல்‌ ஒரு பெரும்‌ ஓசை. வானத்திற்கும்‌ 
பூமிக்குமாகக்‌ கோடிழுத்த ஒரு நீண்ட மின்னல்‌. 
ஒருகணம்‌ கண்ணொளி மங்க அதிர்ந்து போனான்‌ 
ஊமையன்‌. கண்களைக்‌ கசக்கிவிட்டு அவன்‌ உயரத்தே 
பார்த்தான்‌. 

பேசிக்‌ கொண்டிருந்த அரசன்‌ மாயமாக மறைந்து 
போயிருந்தான்‌. 

இந்தியா டுடே, ஏப்ரல்‌ 1994 


௦/.நுகம்‌ : எக்பர்ட்‌ 
சச்சிதானந்தம்‌ 


ரவுண்ட்‌ பங்களா எதிர்புறக்‌ கிணற்று மேட்டில்‌ இவள்‌ 
தேவன்புடன்‌ உட்கார்ந்தாள்‌. வராண்டாவில்‌ 
அங்கியினுள்‌ ஏரியா சேர்மன்‌ இருந்தார்‌. இடுப்புக்‌ 
கறுப்புக்‌ கயிற்றின்‌ முனை தோளில்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருந்தது. அருகில்‌ சபை ஊழியரின்‌ வழுக்கைத்‌ 
தலை செவ்வகத்தில்‌ மின்னியது மூங்கில்‌ தட்டி வழியே. 
எதிரே கைகட்டி நின்றவர்கள்‌ யாரென்று தெரியவில்லை 
இவளுக்கு. வாசலில்‌ சிம்சன்‌, நேசமணி, அருள்‌ இன்னும்‌ 
மூவர்‌ நின்றிருந்தனர்‌ பயம்‌, பணிவுடன்‌. 

“விசுவாசத்தோடு லெட்டரை கொண்டு போய்‌ குடுய்யா. 
கட்டாயம்‌ செ௦ஞ்ஊ satchய்வாரு.” 

“தயானந்தம்‌ தட்டமாட்டாருபா சேர்மன்‌ ஐயா 
சொன்னார்னா. நீ போயி மொதல்ல அவர கண்டுனுவா. 
துட்டு, ஸ்காலர்ஷிப்னா மட்டும்‌ வுடாத வந்து பாருங்க. 
சர்ச்‌ பக்கம்‌ வந்துராதீங்க.” 

என்னய்யா?” 

“இனிமேட்டு தவற மாட்டேங்கயா...” 

“ஒழுங்கா ஆலயத்துக்கு வரதுக்கு என்ன? ஆவிக்குரிய 
வாழ்க்கைல வளர்ந்தாதாய்யா கடவுளுடைய 
ஆசீர்வாதத்த மேன்மேலும்‌ பெறமுடியும்‌. தெரில? அடுத்த 
வாட்டி வரும்போது ஒழுங்கீனமா இருந்தனா நானே 
சொல்லி ஒம்‌ பையனுக்கு ஸ்காலர்ஷிப்ப கட்‌ 
பண்ணிருவேன்‌, தெரிதா.” 

“சரிங்கய்யா....” 


தேவன்பு இவள்‌ பக்கம்‌ திரும்பினான்‌, “ஐயா 
கேட்டார்னா டவுன்‌ சர்ச்சிக்கி போறதா சொல்லிர்ட்டா?” 

இவள்‌ பதில்‌ சொல்லவில்லை. ரவுண்ட்‌ பங்களாவைச்‌ 
சூழ்ந்திருந்த வேலிக்‌ காத்தான்‌ களைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 

எல்லோரும்‌ சென்றபின்‌ வராண்டாவில்‌ போய்‌ 
நின்றான்‌ தேவன்பு தயக்கத்துடன்‌. பையை ஓரமாக 
வைத்தான்‌. பின்னால்‌ கதவின்‌ மீது லேசாக சாய்ந்து 
நின்றாள்‌ இவள்‌. ஏரியா சேர்மன்‌ முகம்‌ எழுதிக்‌ 
கொண்டிருந்த லெட்டர்பாட்‌ மீது கவிழ்ந்திருந்தது. 

“என்னா...” ஊழியர்‌ கண்ணடித்தார்‌ தேவன்பைப்‌ 
பார்த்து. தலையைச்‌ சொறிந்து கொண்டான்‌. “ஐயா 
வரச்சொன்னீங்க...” சேர்மன்‌ நிமிர்ந்தார்‌. 
“தோத்தரங்கய்யா”. தோள்களை உயர்த்தி, மார்பைக்‌ 
குவித்து முன்னால்‌ சரிந்து வணங்கினான்‌. 

“ஐயா நான்‌ சொன்னனங்களெ தேவன்பு, இவந்தாங்க. 
அவ சலோமி. மகளுங்க.” 

முகத்திலிருந்து லுங்கியின்‌ கீழ்‌ தெரிந்த கால்வரை 
துழாவியது சேர்மன்‌ பார்வை. “நீதானா” மீண்டும்‌ 
உற்றுப்‌ பார்த்தார்‌ லேசாகத்‌ தலையசைத்தபடி. அவன்‌ 
சங்கடத்துடன்‌ அசைவது இவளுக்குத்‌ தெரிந்தது. 
“என்ன வேலையா பாக்ற?” 

"பெண்கள்‌ விடுதில தோட்டகாரங்கயா” 

“எத்னி வருஷமா?” 

“பத்து வருஷங்கயா.” விரல்விட்டு எண்ண 
ஆரம்பித்தான்‌. “இல்லிங்க... பதிமூணாவதுங்க இந்த 
கிறிஸ்மஸ்‌ ஐயா...” தலையைச்‌ சொறிந்தான்‌. “கரிக்டா 
தெரிலங்க...” 

“மிஷன்ல வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாலே 
என்ன செஞ்சிட்டிருந்த?” 

”மின்னாடிங்களா...” சிரித்தான்‌. “என்னாலாமோ 
செஞ்சேங்கயா, எதங்கயா சொல்றது?” 

"யோவ்‌, ஐயா என்னா கேக்றாரு, நீ என்னா பதில்‌ 
சொல்ற? இதுல சிரிப்பு வேற. தென்னேரில இந்தாளு 


செருப்பு தெச்சிக்கினிருந்தாருங்க.” 

“ஆமாங்கய்யா. நம்ம ஐயாதாங்க. யோவ்‌ இதெல்லா 
வானாய்யா கடவுள்‌ ஒனக்கு வேறோர்‌ வேல 
வெச்சிக்னிருக்காருனு சொல்லி தேவபுத்ரன்‌ ஐயரு 
கைல இட்டாந்தாருங்க. அவர்‌ தாங்கயா இந்த வேலைய 
போட்டுத்‌ தந்தாருங்க.” 

“தோட்ட வேலைல இந்தாளு கில்லாடிதாயா. விடுதிய 
சுத்தி மாமரம்‌, தென்னமரம்‌, பூச்செடிகள்லா வெச்சி 
ஏதேன்‌ தோட்டம்‌ போல ஆக்கிட்டாங்க. சர்ச்சில்கூட 
செக்ஸ்டன்‌ எதா தோட்டத்த கவனிக்கிறான்‌. இந்தாளுதா 
எல்லாத்தியும்‌ பாத்துக்றது.” 

“மொட்டக்‌ கடுதாசி எப்பயிருந்துயா எழுத 
ஆரம்பிச்சிருக்க?” 

“ஐயா?” 

”அதாயா, பெயர்‌ போடாம எழுதற லெட்டர்‌.” 

“ஐயா?” 

“நல்லா நடிக்கறயா. உனை மாதிரி எத்னி பேர 
பாத்திருப்பேன்‌. ஐயருமாருகல்லாம்‌ உனக்கு 
கிள்ளுக்கீரைகளாய்ட்டாங்க இல்ல? வெட்டிருவோம்‌, 
குத்திருவோம்னு எழுதிட்டா பயந்து போய்‌ ஓம்‌ 
பொண்ணுக்கு வேல போட்டு குடுக்கணும்‌ இல்லையா 
தேவன்பு?” 

“ஐயா என்ன என்னாலாமோ சொல்றீங்களே... எனக்கு 
எய்தவே தெரியாதுங்கயா..” 

“உனக்கு தெரியாதுன்னு எனக்குத்‌ தெரியும்‌. 
இப்படிப்பட்ட கடிதங்கள்‌ வெறொருத்தர விட்டுத்தாயா 
எழுதச்‌ சொல்றது வழக்கம்‌. ஓம்‌ பேரென்ன?” 

“சலோமி.” 

“பிஎட்‌ படிச்சிருக்க. பத்து வருஷத்துக்கு மேலாக இந்த 
மிஷன்‌ உங்கப்பாவுக்கு வேலை குடுத்திருக்கு. 
எவ்வளவு நன்றியுணர்ச்சி வேணும்‌? நீயாவது சொல்லி 
தடுத்திருக்க வேண்டாமா? ஊழிக்காரங்களை தூஷிக்க 
சொல்லியாமா வேத புத்தகம்‌ கற்றுத்‌ தருது? இந்த மாதிரி 
மனுஷனுக்கு போயி நம்ம ஜேம்ஸ்‌ சிபார்சு பண்ண 


வராப்ல.” 

“தேவன்புதான்‌ செஞ்சானு நம்பமுடிலீங்க...” 

“நா பொய்‌ சொல்றேனா?” 

“அப்டி சொல்லீங்க...” 

”சியோன்‌ ஷாப்பிங்‌ காம்ப்ளெக்ஸ்ல கடை 
எடுத்தவங்க ஒவ்வொருத்தரும்‌ பத்தாயிரம்‌ எனக்கு 
குடுத்தாங்க. ராஜரத்னம்‌ ஐயரை ஆள்வச்சி அடிச்சேன்‌. 
பேராயத்ல ஜாதி சண்டைய தூண்டி விடுறேன்‌. இந்த 
கதைலா உனக்கு யாருய்ய சொன்னாங்க? சலோமிக்கு 
வேலை தரலைன்னா உங்க பாஸ்ட்ரேட்டுக்கே 
வரமுடியாதாயா? இதெல்லாங்கூட பரவால்ல. என்னை 
பல பொம்பளைகளோட சம்பந்தப்படுத்தி வேற 
எழுதியிருக்கான்‌, அயோக்ய ராஸ்கல்‌.” 

“ஐயா பைபிள்‌ மேல ஆணையா நா செய்லீங்கயா. நா 
என்னா பாவஞ்‌ செஞ்சேன்‌... இப்டிலா ஐயா சொல்றாறே 
சாமி...” சேர்மன்‌ கால்களை அங்கியோடு 
கட்டிப்பிடித்துக்‌ கொண்டான்‌. 

“சே எழுந்திரியா. எழுந்திரி... ஜேம்ஸ்‌, எழுப்புய்யா 
இந்தாள...” 

அவன்‌ உடம்பு வேகமாகக்‌ குலுங்கிக்‌ கொண்டிருந்தது. 

“தேவன்பு... ஏம்பா....” அவன்‌ முழங்கையைப்‌ 
பிடித்திழுத்தார்‌ ஊழியர்‌. 

இவள்‌ அவன்‌ முதுகைத்‌ தாங்கி நிறுத்தினாள்‌. 

“இட்டுக்னு போம்மா. பேஜாரா பூட்ச்சி.” 

“நீங்கதாங்யா எம்மவளுக்கு வேல போட்டுத்‌ தரணும்‌, 
எட்டு வருஷமா சும்மாயிருக்கிதுங்யா. சத்யமா 
கைநாட்டுதாங்கயா வெக்கத்‌ தெரியும்‌. வேறொண்ணும்‌ 
தெரியாதுங்கயா...” 

வாசலுக்கு வெளியே போய்‌ நின்றார்‌ சேர்மன்‌ இடுப்புக்‌ 
கயிற்றைச்‌ சரிசெய்தபடி. போதகர்‌ பைக்‌ கேட்டைத்‌ 
தாண்டி வந்து கொண்டிருந்தது. 

“வாயா அந்தாண்ட” சபை ஊழியர்‌ இவன்‌ முதுகைத்‌ 
தள்ளிக்‌ கொண்டு வெளியே வந்தார்‌. 

போதகர்‌ பைக்கை நிறுத்திக்‌ கொண்டிருந்தார்‌. 


“தோத்தரங்கயா.” இவன்‌ கண்களைத்‌ 
துடைத்துக்கொண்டு கைகூப்பினான்‌ போதகரைப்‌ 
பார்த்து. ஊழியர்‌ அவனைத்‌ தள்ளிக்‌ கொண்டு 
பங்களாவின்‌ மறுபுறம்‌ வந்தார்‌. 

“சுத்த பேமானியாக்றிய, ஏங்கைலெகூட இத்த 
சொல்லலியே நீ?” 

“எதங்கயா?” 

“மொட்ட கட்தாசிதாயா, காரியமே கெட்டுப்டும்‌ 
போலிக்கே. காட்வின்‌ ஐயரோட சம்சாரங்கூட அந்த 
போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுது. இந்த நேரத்ல போயி 
இப்டி செஞ்சிட்டியே.” 

“என்னாங்கயா நீங்ககூட சொல்றீங்க. நா எய்தவே 
இல்லீங்க.” 

“பின்ன ஆருய்யா எழுதியிருப்பாங்க?... சரி, சாப்டற 
நேர்த்ல ஐயா கைல பேசிக்லாம்‌. எத்னி கிலோ கறி 
எட்தாந்த?” 

“ஒன்ற கிலோங்க” 

“ரெண்டா எட்திருக்கலாம்ல? பரவால, நீ கெளம்பு, 
நாழி ஆவ்து. புதினா சட்னி செஞ்சிரு. அதில்லாம சாப்ட 
மாட்டாரு. வேறென்னயா வாங்கணும்‌?” 

“அதெல்லா நா பாத்துக்கறேங்க.” 

“ஏய்யா, ஐயா என்ன வேலைன்னு கேட்டா 
எல்லாத்தியும்‌ ஒப்பிச்சுருவியா? சாராயம்‌ காச்னது, ஏரில 
திருட்டுத்தனமா மீன்‌ புட்சி வித்தது. வுட்டா 
இதெல்லாகூட சொல்லியிருப்பல்ல? சரியான 
நாட்டுப்புறத்தான்யா” மண்டையில்‌ அடித்துக்‌ கொண்டு 
சென்றார்‌. 

லெவல்‌ க்ராஸிங்‌ அருகே வந்ததும்‌ நின்றான்‌ 
தேவன்பு. “மறந்துட்டம்‌ பாத்தியா, கல்லக்கா பைய... நீ 
வூட்டுக்குப்‌ போம்மா. நா போயி ஐயா கைல பைய 
குட்துட்டு, விருந்துக்கு வேற ஏற்பாடு பண்ணனும்‌. நீ 
கெளம்பு.” 

“என்னாத்துக்கு நீ சேர்மன்‌ கால்ல வுழுந்த?” 

அவன்‌ எதுவும்‌ பேசவில்லை. 


“சுகிர்தாம்மாட்டர்ந்து அரிசி திருடிக்னு வந்து 
பிரியாணி செய்யணுமா? அந்தம்மாவுக்கு தெரிஞ்சா ஒ 
வேலப்டும்‌.” 

“அதெல்லா ஒண்ணும்‌ ஆவாது. கடவுள்‌ 
பாத்துக்குவாரு. ஆவட்டும்‌. நீ கெளம்பு. மூணு மணிக்கா 
செங்கல்பட்டு, மதுராந்தகம்லா போவணும்‌.” 

கருவாடு கழுவிக்‌ கொண்டிருந்த ஞானம்‌, “பாத்தியா? 
என்ன சொன்னாரு?” வழிந்தோடிய அழுக்குத்‌ 
தண்ணீரைப்‌ பார்த்தபடி நின்றாள்‌ இவள்‌. 
“செய்றேனாரா இல்லியா?” 

“அப்பா மொட்ட கட்தாசி எய்தியிருக்றதா சேர்மனு 
சொல்றாரு.” 

”மெய்யாலுமா?” 

“வண்ட வண்டையா அவர பத்தி எய்தினா எப்டி 
செய்வாரு?” 

“அட இன்னாவா அதுக்கு? அந்தாளு ரொம்ப 
யோக்யன்றாரா? சாமுவேலு பொண்ணை 
வெச்சினிருக்காரே தெரியாதா? பெர்சா அங்கி 
போட்டுக்னு வந்தா செஞ்சது மறஞ்சிருமா? வேடலுமேரி 
இல்ல, அவ கைல கேட்டா புட்டு புட்டு வெப்பா 
அந்தாளப்‌ பத்தி.” 

“அதெல்லா நமக்கெதுக்கு? வேல குடுக்நீங்களா 
இல்லியானுதான கேக்கணும்‌. அவ்ரு எப்டி போனா 
என்ன, கடவுளுக்கு கணக்கு குட்துட்டு போறாரு.” 

“ஆமாமா நல்லா குட்தாரு. அடச்சே போ அந்தாண்ட” 
கோழியை விரட்டினாள்‌. “எதா உங்கப்பாவ?” 

“ஊழியரு வூட்டாண்ட சேர்மனு, ஐயருக்லா விருந்து 
செய்றாரு.” 

“தொரைகளுக்கு விருந்து போடப்ப்டாரா விருந்து. 
பேமானி, வூட்டுக்கு எதுனா செய்னா செய்வாரா? 
ஊழியரு ஐயா, ஊழியரு ஐயானு அந்தாளு வூட்லியே 
குந்திக்னு கெடக்றாரு.” 

இவள்‌ குடிசைக்குள்‌ சென்றாள்‌. எலிசபெத்‌ வரலாறு 
படித்துக்‌ கொண்டிருந்தாள்‌ சப்தமாக. ப்ரீடாவைக்‌ 


காணவில்லை. டிரங்க்‌ பெட்டியிலிருந்து 150 ரூபாயை 
எடுத்துக்‌ கொண்டு வெளியில்‌ வந்தாள்‌. 

“இந்தா. துட்ட எங்க வெக்க?” 

“என்னாத்துக்குடி, எனக்கொன்னும்‌ வானாம்‌. பாங்க்ல 
ஒம்பேர்ல போட்டு வெய்யி. கல்லாணத்துக்கு ஒதவும்‌. 
கரஸ்பாண்டன்‌ கைல சொல்லி எறநூறா குடுக்கச்‌ 
சொல்லலாம்ல? நூத்தம்பது ரூவாவ போயி துட்டுனு 
குடுக்றார என்னா நாயம்‌?” 

பெட்டியில்‌ மீண்டும்‌ பணத்தை வைத்தாள்‌. ஃப்ரீடா 
வந்தாள்‌. தலை சீவி யூனிஃபார்ம்‌ அணிவித்தாள்‌. 
சாப்பிட்டு, தங்கைகள்‌ ஸ்கூலுக்குக்‌ கிளம்பிச்‌ 
சென்றதும்‌ ஒரு இட்லி மட்டும்‌ சாப்பிட்டாள்‌. ஐந்தாம்‌ 
வகுப்பு தமிழ்ப்‌ புத்தகத்தில்‌ இருந்த மீனாட்சியின்‌ 
கடிதத்தைப்‌ பிரித்தாள்‌. “உனக்கு என்றதும்‌ அப்பாவுக்கு 
பூரண சம்மதம்‌. எதற்கும்‌ ஒருமுறை வீட்டைச்‌ சென்று 
பார்த்து வருமாறு கூறினார்‌, நர்சரி நடத்த 
உகந்ததுதானா என்று. ரஞ்சிதம்‌ வீட்டில்‌ சாவி 
இருக்கிறது. உனக்காக நானும்‌ பிரார்த்திக்கிறேன்‌. 
நிச்சயம்‌ உன்னைக்‌ கடவுள்‌ கைவிட மாட்டார்‌. 
வாடகையைப்‌ பற்றிக்‌ கவலைப்படாதே. இடத்தைப்‌ 
பார்த்து உன்‌ முடிவை எழுதவும்‌. காயத்ரி, சதீஷ்‌ 
செளக்கியம்‌. காயத்ரி முன்னைவிட படுசுட்டி. அடுத்த 
வருஷம்‌ ஸ்கூலுக்கு அனுப்பணும்‌. “சனங்களின்‌ கதை” 
வித்தியாசமாக இருந்தது. அனுப்பியதற்கு நன்றி. 
“யாரோ ஒருவனுக்காக” கொண்டு வருகிறேன்‌. 
வாழ்க்கை அப்படியேதான்‌ இருக்கிறது. குழந்தைகள்‌ 
இல்லையென்றால்‌ என்றோ செத்துப்‌ போயிருப்பேன்‌. 
வீட்டின்‌ மூலையில்‌ சமையலறை படிக்க வேண்டும்‌ 
போல்‌ உள்ளது. எடுத்து வைக்கவும்‌.” 

இரண்டரைக்கு அவசரமாக வந்தான்‌ தேவன்பு. 
பிரியாணிப்‌ பொட்டலத்தை ஞானத்திடம்‌ கொடுத்தான்‌. 
“நீயே துன்னு. அந்தாளு வூட்டுக்குப்‌ போவாம தூக்கம்‌ 
வராதா ஒனக்கு. பிரியாணியாம்‌, தூ”. மூலையில்‌ போய்‌ 
விழுந்தது பொட்டலம்‌. 


“என்னா நீ, நா சொல்றது தெரில? என்னாலா 
பேசுனான்‌ என்ன பத்தி பஸ்‌ ஸ்டாண்டுல வச்சி. அவ 
வூட்டுக்கு போறிய. சூடு சொரணக்கிதா ஒனக்கு? 
இருந்தா அன்னிக்கு தேவடியாள்னு அவன்‌ 
சொன்னதுக்கு மரமாட்டம்‌ நின்னுக்கினிருப்பியா? 
பொட்டப்பய. ஒனக்லா என்னாத்துக்யா பொஞ்சாதி 
புள்ளிக...” 

“சர்டிபிகேட்லா கூட எட்த்க.” 

வெளியில்‌ வந்தனர்‌. ஞானம்‌ பாத்திரங்களை 
விட்டெறிந்து கொண்டிருந்தாள்‌. 

பஸ்‌ ஸ்டாப்பில்‌ நிற்கும்போது பாலாற்றின்‌ 
வெற்றுமணல்‌ வெகுதூரம்‌ வரை வெயிலில்‌ 
வெறிச்சிட்டுத்‌ தெரிந்தது. எப்போதோ ஓடிய தண்ணீர்‌ 
இழுத்துக்‌ கொண்டு வந்து போட்ட மணல்‌. 

செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியைத்‌ தாண்டி 
என்‌.ஜீ.ஓ.காலனிக்கு நடந்தனர்‌. பெஞ்சமின்‌ 
வேதநாயகம்‌ ஈஸிசேரில்‌ உட்கார்ந்திருந்தார்‌. 

“என்ன தேவன்பு, என்ன விஷயம்‌?” 

“ஐயா எம்மவ பிஎட்‌ பட்சிருக்காங்க, ராஜம்பேட்டைல 
வேல ஒண்ணு காலியாக்துங்க. நாளைக்கி மீட்டிங்ல 
எம்பொண்ணுக்கு நீங்க தாங்க சிபார்சு பண்ணனும்‌.” 

“நீ இஞ்ச வந்து பார்த்து ஒண்ணும்‌ பிரயோஜனமில்ல. 
என்னைலா பிடிக்காதுல உங்க ஊர்க்காரனுங்களுக்கு. 
நாவர்கோயில்காரனுவல்லா நாடார்களா? என்னையும்‌ 
நாடாக்கமார்களோட சேத்துட்டானுகலெ. எங்கல போய்‌ 
முட்டிக்றது? இப்பம்‌ என்ன செய்றது? சேர்மன்‌ அவருக்கு 
வேண்டிய ஆளுக்கில்லா சப்போர்ட்‌ பண்ணுவார்‌... 
ஐசக்க தெரியுமால உனக்கு?” 

“தெரியுங்கயா, கருங்குழிலக்றாருங்க.” 

“ஆ, நீ அவர போயி பாரு. ஏரியா செக்ரட்டில அவரு. 
அப்பம்‌ பொறப்படு. இனி இங்கன நீ நிக்றதப்‌ பார்த்தா 
ஒனக்கு டேன்ஜர்ல. தாமஸ்‌ வரான்‌. ஏரியா சேர்மன்‌ 
சித்தப்பா.” 

எதிர்வீட்டில்‌ சைக்கிளை நிறுத்திக்‌ கொண்டிருந்தவர்‌ 


இவனை உற்றுப்‌ பார்த்தார்‌. 

மதுராந்தகத்திற்கு பஸ்‌ ஏறினர்‌ வில்‌ஃபிரட்டைப்‌ 
பார்ப்பதற்கு. வில்‌ஃபிரட்‌ வீட்டில்‌ இல்லை. ஸ்கூலுக்குச்‌ 
சென்றனர்‌. 

அடர்ந்த மீசையைத்‌ தடவிக்‌ கொண்டான்‌ வில்‌ஃபிரட்‌. 
“இந்த வேல ஒனக்குதா. சர்தானா? நாடாருக ஆராச்சும்‌ 
இருந்தாதா பிரச்னை. சேர்மன்‌ அவுங்களுக்குதா 
சப்போர்ட்‌ பண்ணுவான்‌. இதுல அந்த பிரச்னை இல்ல. 
என்னை மீறி எதுவும்‌ செய்ய மாட்டாயா, செய்யவும்‌ 
முடியாது.” குவிந்த இருபுற கன்னங்கள்‌, சிரிக்கிறான்‌ 
என்பதைக்‌ காட்டியது இவளுக்கு. 

"காட்வின்‌ ஐயிரு பொஞ்சாதி கூட மனு 
போட்டிருக்குங்கயா.” 

“அவனா, ஒடுக்கப்பட்ட மக்கள்‌ வாரிய 
இயக்குநர்தானயா. அவன்லா ஒன்னமில்லயா. 
காததூரம்‌ ஓடுவான்‌ எங்கள கண்டாலே. நீ பொறப்படு. 
ஏம்மா நாளைக்கி சாயந்திரம்‌ ஒனக்கு ஆர்டர்‌ 
கையெழுத்தாவ்தா இல்லியானு பாரு, பால்‌ ஜோசப்‌ சார 
விசாரிச்சேன்னு சொல்லுபா.” 

“இதுக்கோசரம்‌ ஏம்பா அலையற? நா பாத்துக்றம்பா.” 
இவளைப்‌ பார்த்துச்‌ சிரித்தான்‌. முந்தானை 
இழுத்துவிட்டுக்‌ கொண்டாள்‌ வலப்புற மார்பில்‌. 

“ஐசக்‌ ஐயாவ பாக்கட்டுங்களா?” 

“பாரு, பாக்றதுல தப்பில்ல... அந்தாளு ஒரு மாதிபா. 
வில்‌ஃபிரட்ட பாத்துட்டல்ல அது போதும்‌. அவன்‌ சும்மா 
போயி மீசைல கைவெச்சுன்னு நின்னாலே போதும்‌ 
ஐயிருக நடுங்குவாங்க. இந்த வாட்டி கெடச்ருயா 
பாப்பாவுக்கு. பாவம்‌ அஞ்சாரு வாட்டி அப்ளை 
பண்ணி அப்ளை பண்ணி வேஸ்ட்டா போயிரிச்சில்ல...? 
இந்த சேர்மன தூக்கறதுக்கு இருக்காங்க. 
வில்‌ஃபிரட்டுக்கு பயங்கர சப்போர்ட்கிது. நீ ஒண்ணும்‌ 
கவலப்படாத. வாலிபர்‌ சங்கத்த அமெரிக்கா அனுப்ற 
விஷயத்ல வேற செமையா மாட்டிக்னிருக்காரு சேர்மன்‌. 
அடிக்றதுக்கே ஆள்‌ செட்‌ பண்னிக்னிருக்காங்க.” 


“அப்டிங்களா?” 

“அதனாலதா சொன்னேம்பா கவலப்படாதனு... 
சரிப்பா பிரியாணி சாப்ட்டு ரொம்ப நாளாவுது. எப்ப 
வச்சுக்லாம்‌? பாப்பாவுக்கு சமைக்கத்‌ தெரியுமா?” 
தலையாட்டினாள்‌ தெரியுமென்று. 

“அம்மா இல்லிங்களா?” 

“இல்லப்பா. ஊருக்கு போய்ர்ச்சி பசங்களோட. 
என்ன... அடுத்த சனிக்கிழமை வரட்டா?” 

“வாங்கயா. சுகிர்தம்மாகூட நாளைலேர்ந்து லீவ்ல 
போறாங்க.” 

”நல்லதாப்‌ போய்ரிச்சி. ஜாய்சு எப்டிக்றா?” 

தேவன்பு தோள்மீது கை போட்டு சில அடிகள்‌ 
அழைத்துச்‌ சென்று பேசினான்‌. இவளுக்குக்‌ 
கேட்கவில்லை. பாக்கெட்டிலிருந்து ரூபாய்‌ எடுத்துக்‌ 
கொடுத்தான்‌ தேவன்பிடம்‌. திரும்பி வந்தனர்‌. 

“தவலப்படாத, அடுத்த வாரம்‌ ராஜாம்பேட்ட ஸ்கூல்ல 
கையெழுத்து போட்றா. பாப்பாவுக்கு வயசாய்ட்டெ 
போவ்தபா. எப்போ கல்யாணம்‌?” இவள்‌ இடுப்பின்‌ மீது 
பார்வை நின்றது. 

“பூந்தமல்லில தொரசாமி பையன்‌ ஓர்த்தன்‌ 
வாத்யாராக்றாங்க. இவ வேலைக்கி போய்ட்டா ஒடனே 
கட்டிக்றேன்றாங்க.” 

“அப்ப வச்சிருய்யா. இனி இன்னா? பஸ்‌ வந்திரிச்சி, 
வரட்டா. சனிகிழம பாக்கலாம்மா. பிரியாணி ரெடி 
பண்ணு.” 

கருங்குழி சர்ச்‌ வாசலில்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்த 
படத்தில்‌ இரண்டு மாட்டு வண்டிகள்‌ நின்றன. ஒரு 
வண்டிமாட்டின்‌ கழுத்தில்‌ ரத்தம்‌ வழிந்து 
கொண்டிருந்தது. கழுத்தின்மீது பதிந்திருந்த நுகத்தில்‌ 
என்ன எழுதப்பட்டிருந்தது என்று தெரியவில்லை. 
அருகில்‌ சென்றாள்‌. சாத்தான்‌ என்றிருந்தது. வண்டி 
மீதிருந்த பாரங்கள்‌ - வறுமை, வியாதி, 
பாவப்போராட்டம்‌, பிசாசின்‌ வேதனைகள்‌, அதே 
பாரங்களுடன்‌ நடந்த மற்றொரு வண்டி மாட்டின்‌ 


நடையில்‌ உற்சாகம்‌ தெரிந்தது. நுகத்தின்மீது சிவப்பில்‌ 
இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை இருந்தது. படத்தின்‌ 
கீழ்‌ விளிம்பில்‌ மத்தேயு 11:29 வசனம்‌ 
எழுதப்பட்டிருந்தது. “என்‌ நுகத்தை ஏற்றுக்கொண்டு 
என்னிடத்தில்‌ கற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. அப்பொழுது 
உங்கள்‌ ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌.' 

ஐசக்‌ பெருங்கோபத்துடன்‌ பேசினார்‌. “டயசிஸ்ல நீ 
வேலை பார்க்றனா அது எத்தனையோ பேருக்கு 
கிடைக்காத சிலாக்கியம்‌. அதுக்கு நீ தகுதி வாய்ந்தவனா 
இருக்கியா? நியுமிகின்‌ துரை அந்த காலத்ல தென்னேரி 
வட்டாரத்துல சுவிசேஷ நற்செய்தி பிரசங்கித்ததாலதான்‌ 
உங்கப்பா கிறிஸ்துவைப்‌ பற்றி அறிய முடிஞ்சிச்சி. 
உனக்கு, அவரோட பக்தி, விசுவாசம்‌, அடக்கம்‌ 
இதெல்லாம்‌ வச்சிதா இந்த தோட்டக்கார வேல 
கெடச்சிச்சி, ஆனா நீ கடவுளுக்குப்‌ பயந்து நடக்காம 
பாவமான வழியில போய்ட்டிருக்க.” 

“ஐயா நா ஒரு தப்புஞ்‌ செய்லீங்க.” 

“தெரியாதுனு நெனைக்காதயா. உங்க பாஸ்டரேட்‌ 
எக்ஸ்‌ ட்ரஷரர்‌ பால்ஜோசப்போட சேர்ந்துக்னு ஏரியா 
சேர்மனுக்கு ஆபாசமான லெட்டர்‌ எழுதியிருக்கியே, 
அதுக்கு என்ன சொல்ற?” 

“சேர்மனு ஐயாகூட அப்டிதா சொன்னாருங்கயா. நா 
செய்லிங்கயா.” 

“சே, சும்மா பொய்‌ சொல்லாதயா சர்ச்‌ வாசல்ல 
நின்னுக்னு. நீ என்ன ஆளு? இன்னிக்கி இவ்ளவு 
வளர்ச்சி சபைகள்ல ஏற்பட்டதுக்கு யார்‌ காரணம்னு 
உனக்கு தெரியுமாயா? என்னமோ பேசுறியே.. உங்க 
பாஸ்டரெட்ல ஒரு எலிமண்டரி ஸ்கூல்‌ அப்கிரேட்‌ 
ஆனது, போர்டிங்‌ வந்தது, ஆஸ்பத்ரில ஜெர்மன்‌ 
எய்டோட ஐ டிபார்ட்மெண்ட்‌. இதெல்லாம்‌ ஏரியா சேர்மன்‌ 
இல்லைனா வந்திருக்குமாயா. உண்மையும்‌ 
உத்தமருமான ஊழியக்காரங்களை 
அவமானப்படுத்துனா ஆண்டவர்‌ சும்மா இருக்க 
மாட்டாரு.” 


“ஐசக்‌ தம்பி.” ஜிப்பாவில்‌ வயதானவர்‌ நின்றிருந்தார்‌. 

“வாங்க பிரதர்‌. உங்களுக்குதா வெய்ட்‌ பண்றோம்‌.” 
உள்ளே சென்றனர்‌ இருவரும்‌. 

இவள்‌ படத்திற்குக்‌ கீழே அமர்ந்தாள்‌ தேவன்புடன்‌. 
படத்தையே பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. அரை 
மணிக்குப்‌ பிறகும்‌ ஐசக்‌ வரவில்லை. உள்ளே எட்டிப்‌ 
பார்த்தாள்‌. மீட்டிங்‌ நடந்து கொண்டிருந்தது. 
முன்வரிசையில்‌ ஐசக்‌ தெரிந்தார்‌. 

“வா போலாம்‌” தேவன்புடன்‌ கிளம்பினாள்‌. 
பஸ்ஸில்‌.... உட்கார்ந்தனர்‌. “ஐசக்‌ ஐயா சொன்னது 
நெஜமா?” 

“இன்னாமா நீகூட நம்ப மாட்டேங்ற. வூட்டுக்கு போயி 
பைபிள எட்து குடு. சத்யம்‌ வேண்ணா பண்றேன்‌.” 

“ஞானப்பிரகாசத்தண்ட துட்டு எதுக்கு வாங்கன?” 

“செலவுக்கில்லன. குட்தாரு.” 

“அந்தாளுகூட ஒன்னும்‌ நீ பழக்கம்‌ வெச்சிக்க 
வானாம்‌.” அவன்‌ பேசாமலிருந்தான்‌. ஜன்னல்‌ வழியே 
இவள்‌ வெறித்துப்‌ பார்த்தாள்‌. வெளியே முற்றிலும்‌ 
இருட்டி விட்டிருந்தது. 

பதினோரு மணிக்கு மேல்‌ தூக்கம்‌ வராமல்‌ பிரசங்கி 
முழுவதும்‌ வாசித்தாள்‌. கால்களை அகலவிரித்து 
வாயைப்‌ பிளந்தபடி தூங்கிக்‌ கொண்டிருந்தாள்‌ 
ஞானம்‌. எலிசபெத்‌, ஃப்ரீடா கருப்பை சிசுக்கள்‌ போல்‌ 
சுருண்டு கிடந்தனர்‌. சங்கீத புத்தகத்தில்‌ முதல்‌ 
அதிகாரத்திலிருந்து தூக்கம்‌ வரும்வரை விடாது 
வாசித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. உடல்‌ வியர்த்துக்‌ 
கொண்டேயிருந்தது. 

வண்டியை இழுக்க முடியாது திணறிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. பாதை முழுதும்‌ வேலிக்காத்தான்‌ 
முட்கள்‌. பாதத்தில்‌ முள்குத்தி ரத்தம்‌ பீறிட்டுக்‌ 
கொண்டிருந்தது. எங்கும்‌ பாதத்தின்‌ ரத்தச்‌ சுவடுகள்‌. 
இழுக்கவே முடியாதா? இதென்ன கழுத்தில்‌? பாம்பின்‌ 
அருவருப்புடன்‌ நுகத்தடியாய்‌ கருப்புக்‌ கயிறு இறுக்கிக்‌ 
கொண்டிருந்தது கழுத்தை. கடவுளே!... வண்டி 


முழுவதும்‌ பாரங்கள்‌, பாரங்கள்‌. சக்கரங்கள்‌ 
சதுரங்களாகி நின்றன. பலங்கொண்ட மட்டும்‌ 
இழுத்தாள்‌. இயேசுவே! ... வண்டி நகரவே மறுத்தது. 
கழுத்தில்‌ வலி தாங்க முடியவில்லை. கத்தினாள்‌. சப்த 
அதிர்வுகள்‌ குரல்வளைக்குள்ளேயே அறுந்து 
தொங்கின. கயிறு இறுகிக்‌ கொண்டே இருந்தது. 
இன்னும்‌ இன்னும்‌... 

விழிப்புத்‌ தட்டியது. தொண்டைமீது அழுத்திக்‌ 
கொண்டிருந்த பைபிளை எடுத்து வைத்துவிட்டு 
எழுந்து அமர்ந்தாள்‌. வெளியே தேவன்பு கத்திக்‌ 
கொண்டிருந்தான்‌. 

“குட்காம எங்கயா போய்ருவ.... ரவுண்ட்‌ பங்களா வர 
தேவல... மூஞ்சிய மூடிக்வியா, ம்‌?... நல்லாயில்ல.. அ... 
சொல்லிட்டேன்‌... குட்துரு.... அங்கி போட்ருக்க... ஏழை 
வய்த்ல அடிக்காத, வானாம்‌... சொல்லிட்டேன்‌... 
குட்துரு... அங்கி விசுவாசம்‌ அவ்ரு எய்தலியா... பிஷப்‌ 
மேலயே, பெரிய்ய எடம்‌.. என்னாச்சி? ... ஐயிரு வேல 
குட்தீங்க அவம்‌ பையனுக்கு... நீ... உன்ன பத்தி 
சொல்லட்டா... ஆர்‌ஆருக்கு எய்தினனு லிஸ்டு 
குடுக்கட்டா... வானாம்‌ சொல்லிட்டேன்‌... பாவிய 
காப்பாத்து... நா பாவி நா பாவி... சாமி என்ன 
மன்னிச்ரு...” 

“உள்ள வர்ரியா என்ன?” இவள்‌ தேவன்பைப்‌ பிடித்து 
இழுத்தாள்‌. 

“ம்‌? செய்வாருன்றியா... ஆமா. செய்வாரு... அங்கி 
போட்ருக்காரு... சத்யம்‌ பண்ணுவாரா... ஆமா பைபிள்‌ 
மேல பைபிள்மேல பண்ணனும்‌... செய்ல, கர்த்தர்‌ 
தண்டிப்பார்‌. அங்கி போட்ருக்காரு... ஆமா...” 

“சரி. வா.” 

”ம்‌?... ம்‌, எதா உங்கம்மாவ... லா... லா பேசுவா. லா... 
தேவ்டியா மவ... எதா... ஏ... வெளிய வாடி.. இல்லியா 
போய்ட்டாளா ஸ்டான்லியாண்ட...” 

“வூட்டாண்ட வந்து கத்றிய பேமானி. போ ஓ ஊழியர்‌ 
கைல போயி கத்து.” இடுப்பில்‌ கைவைத்து நின்றாள்‌ 


ஞானம்‌. முந்தானை கீழே கிடந்தது. 

“ஏய்‌... என்னாடி... ஸ்டான்லி இல்ல... 
படுத்ருக்கானா.... வூட்டுக்குள்ள... டேய்‌...” 

“போடா பொட்டப்பயலே.” தோளைப்‌ பிடித்துத்‌ 
தள்ளினாள்‌. வாழைமரத்தில்‌ மோதிக்‌ கீழே விழுந்தான்‌ 
தேவன்பு. 

இவள்‌ அம்மாவை இழுத்துக்கொண்டு குடிசைக்குள்‌ 
நுழைந்து கதவை மூடினாள்‌. அழுகையை அடக்க 
முடியவில்லை. கதவருகே உட்கார்ந்துவிட்டாள்‌. 
தங்கைகள்‌ விழித்து விழித்துப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 

காலையில்‌ வெளியில்‌ வந்தபோது தேவன்பு 
குப்புறப்படுத்துத்‌ தூங்கிக்‌ கொண்டிருந்தான்‌. 
லுங்கியை சரியாக இழுத்துவிட்டாள்‌. 

குளித்துவிட்டு ஸ்கூலுக்குச்‌ சென்றாள்‌. 
கரஸ்பாண்டன்ட்‌, ஆசிரியைகள்‌ மட்டும்‌ வந்திருந்தனர்‌. 
நோட்ஸ்‌ ஆஃப்‌ லெசன்‌ எழுதி கையெழுத்து வாங்கிக்‌ 
கொண்டாள்‌. ரோட்டரி கிளப்‌ போட்டிக்கு ஐந்தாம்‌ 
வகுப்பு மல்லிகாவுக்கு Reforestation கட்டுரை எழுதி 
கரஸ்பாண்டன்டிடம்‌ காண்பித்தாள்‌. இலக்கணப்பிழை 
இல்லாமைக்குப்‌ பாராட்டினாள்‌. இவளை போயம்‌ 
நடத்தச்‌ சொல்லி பிற ஆசிரியைகளை அப்சர்வ்‌ 
பண்ணச்‌ செய்தார்‌. சுகுணா டீச்சர்‌ மட்டும்‌ சிரிப்பது 
தெரிந்தது. பாரதியார்‌ பிறந்த நாளன்று அண்ணா 
அரங்கத்தின்‌ கேட்‌ அருகே சுகுணா டீச்சர்‌ பேசியது 
நினைவுக்கு வந்தது. “திராவிட நாடு 
ஆதிதிராவிடருக்கே. நம்ம கரஸ்பாண்டன்ட்‌ கூட 
இடஒதுக்கீடு செய்றாரு, பாரு. அதுக்லா ஃபிகர்‌ 
வேணும்னு இனிமேட்டு பொறந்தா எஸ்ஸியாத்தாண்டி 
பொறக்கணும்‌. பிஸி, எஃப்ஸியா பொறக்கவே கூடாது.” 

“ரெண்டு மணிக்கா போலாம்மா?” 

“ஒண்ணும்‌ போக வானாம்‌.” 

பீடியை வீசிவிட்டு இவளருகில்‌ வந்தான்‌. 
“போகலைனா எப்டிமா? வேல போட்டுத்‌ தராங்களா 


இல்லியானு பாக்க வானாவா? ஆர்டரு போட்டாக்க 
கைலியே வாங்கியாந்தரலாம்ல?” இவள்‌ எதுவும்‌ 
பேசவில்லை. “ஏம்மா, இத என்னானு பாரு.” 
குடிசைக்குள்‌ சென்று ஞானத்துடன்‌ வந்தாள்‌. 

“சலோமி, போய்ட்டுதான்‌ வாம்மா.... ஒவ்வோர்‌ 
வாட்டியும்‌ இப்டியே ஆவ்துனு பாக்குது புள்ள... நீ வேற 
சும்மாயில்லாம, புத்திகெட்ட மனுஷன்‌, என்னாத்துக்கு 
மொட்ட கட்தாசி எய்தின?” 

“தப்புதாம்மா...” தலைகுனிந்து நின்றான்‌. “பால்‌ 
ஜோசப்‌ ஐயா தா சொன்னாரு, இப்படி பயமுறுத்தினாதா 
வேல கெடைக்கும்னு.” 

“அவர கண்டாதா ஐயிரு, சேர்மனுக்கு ஆவாதுனு 
தெரியும்ல. பின்ன அவரு கைல போயி நின்னா? 
எத்தியாவது உருப்படியா செய்றியா? இவ்ளோ வருஷமா 
மிஷன்ல வேல பாக்ற, உங்களுக்கு ஒரு வேல வாங்க 
இல்ல.” 

“இப்ப என்ன செய்றது?” 

“ம்‌? அந்தாளு சேர்மன்தான்‌ எல்லாத்துக்கும்‌. போயி 
அவர பாத்து மன்னிப்பு கேட்டுக்கோ.” 

“அவரு கைலியா.... கோவிச்சுக்குவாரெ...” 

“இந்த புத்தி மொதல்ல எங்க போச்சி? வேற வழி 
ஒண்ணும்‌ இல்ல. செஞ்சதுக்கு உண்மையா மன்னிப்பு 
கேட்டாக மன்னிக்காம புடுவாரா? ஏம்மா நீ 
எனக்கோசரம்‌ போய்வாம்மா... இந்தவாட்டி உறுதியா 
கெடைக்கும்னு தோணுது...” 

ஜந்தரைக்கு ஏரியா சேர்மன்‌ வீட்டை அடைந்தனர்‌. “நீ 
போயி கண்டுக்னு வா. நா இங்கியே நிக்றேன்‌.” இவள்‌ 
கேட்டுக்கு வெளியில்‌ நின்று கொண்டாள்‌. 

சேர்மன்‌ எதிரே தேவன்பு நிற்பது தெரிந்தது ஜன்னல்‌ 
வழியே. கையாட்டிப்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. ஓரமாக 
வந்த ரிக்ஷாவுக்கு வழிவிட்டு மீண்டும்‌ பார்த்தாள்‌. 
தேவன்பைக்‌ காணவில்லை. சேர்மன்‌ குனிந்தார்‌. 
தேவன்பு கீழிருந்து நிமிர்ந்தான்‌. அவன்‌ முதுகை 
சேர்மன்‌ தட்டிக்‌ கொடுத்தார்‌ சிரித்தபடி. 


பத்து நிமிடங்களுக்குப்‌ பிறகு இவளிடம்‌ வந்தான்‌ 
தேவன்பு. “ஐயா மீட்டிங்ல பேசுறேன்னாருமா. 
மின்னாடியே ஐயாவ பார்த்திருக்கணும்‌, பால்‌ ஜோசப்‌ 
ஐயா பேச்சக்‌ கேட்டது தப்பா பேய்ரிச்சி. வூட்டுக்கு 
போலாமா?” 

“மீட்டிங்‌ முடிஞ்சப்புறம்‌ போலாம்‌.” 

“சர்தாம்மா.” 

பஸ்ஸ்டாண்ட்‌ ஓட்டவில்‌ டிபன்‌ சாப்பிட்டுவிட்டு சர்ச்‌ 
நோக்கி நடந்தனர்‌. இருட்டி விட்டிருந்தது. சாலையில்‌ 
இடைவிடாத கார்‌, பஸ்களின்‌ இரைச்சல்‌. நின்று 
கொண்டிருந்த டவுன்‌ பஸ்களைக்‌ கடந்து சர்ச்‌ 
வளாகத்திற்குள்‌ சென்றனர்‌. பக்கவாட்டில்‌ மூன்றாவது 
கதவு வாசலில்‌ உட்கார்ந்தனர்‌. சர்ச்‌ மையத்தில்‌ 15, 16 
அங்கத்தினர்கள்‌ இருந்தனர்‌. முதல்‌ வரிசையில்‌ ஐசக்‌, 
ஞானப்பிரகாசம்‌. கடைசி வரிசையில்‌ வில்‌ஃபிரட்‌, 
பெஞ்சமின்‌. இரண்டாவது வரிசையில்‌ போதகர்களின்‌ 
வெண்ணங்கிகள்‌ ஐந்தாறு தெரிந்தன. எல்லோருக்கும்‌ 
முன்னால்‌ நின்றிருந்தார்‌ ஏரியா சேர்மன்‌. ஆல்டரில்‌ 
பெரிய மரச்சிலுவை குழல்விளக்குப்‌ பின்னணியில்‌ 
வெளிச்சக்‌ கீற்றுடன்‌ கம்பீரமாக நின்றது. ஆல்டரின்‌ 
வெளிவிளிம்பு அரைவட்டத்தில்‌ “நானே பரிசுத்தர்‌ 
பரிசுத்தர்‌ பரிசுத்தர்‌” என்ற வசனம்‌. 

“வில்‌ஃபிரட்‌ ஐயா சொன்னது போல 
மரான்ஸ்பர்களையும்‌, புதிய நியமனங்களையும்‌ இந்த 
ஏரியா எலிமென்டரி எஜூகேஷன்‌ கமிட்டியில்‌ 
வைத்துதாங்க உங்க அப்ரூவல்‌ வாங்கணும்‌. சில 
சந்தர்ப்பங்கள்ல நாங்களே முடிவெடுத்திருக்கோங்க. 
ஐயா சொல்வது போல அது தவறுதாங்க. இனிவரும்‌ 
சந்தர்ப்பங்களில்‌ அப்படி நடக்காது. இந்த 
அப்பாய்ன்மெண்ட்ட அதனாலதா கமிட்டியில 
வச்சிருக்கேன்‌. செக்ரட்டரி ஐயா...” ஐசக்‌ ஒரு சிவப்பு 
ஃபைலைக்‌ கொடுப்பது தெரிந்தது இவளுக்கு. 

“ராஜாம்பேட்டை இடத்துக்கு நான்கு பேர்‌ 
விண்ணப்பித்து இருக்காங்க. அதுல ரெண்டு பேர்‌ நான்‌ 


கிறிஸ்டியன்ஸ்‌...” 

“வீ நீட்‌ நாட்‌ கன்சிடர்‌ தெம்‌.” ஒரு போதகர்‌ சொன்னார்‌. 

“மற்ற இரண்டுல... ஒன்று தேவன்பு சாமுவேலின்‌ 
மகள்‌ சலோமிரோஸ்‌, இன்னொன்று ரெவ்ரென்ட்‌ 
காட்வின்‌ துணைவியார்‌ திருமதி ரஞ்சிதம்‌... காட்வின்‌ 
வரலையா?” 

“அவர்‌ சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரலீங்கயா.” ஐசக்‌ 
குரல்‌ கேட்டது. 

“அப்படியா...” 

“கமிட்டி மெம்பர்ஸ்‌ என்னங்கயா சொல்றீங்க?” 
கறுப்புக்‌ கயிற்றை இழுத்துவிட்டுக்‌ கொண்டார்‌ சேர்மன்‌. 

”பேராயத்தின்‌ திருச்சபைகள்‌ வளர்ச்சிக்காகவும்‌, 
சுவிசேஷப்‌ பணிக்காகவும்‌ கடவுளின்‌ பிள்ளையாகிய 
அருட்திரு காட்வின்‌ ஐயர்‌ அவர்கள்‌ புரிந்திருக்கும்‌ 
ஊழியம்‌ மிகவும்‌ பாராட்டுக்குரியது. கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌. மட்டுமல்ல, ஆண்டவரின்‌ 
ஊழியக்காரர்களைத்‌ தாங்கும்‌ பெரிதான பொறுப்பு 
சபையாராகிய எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே 
ரெவரெண்ட்‌ காட்வின்‌ துணைவியாருக்கு இந்த 
வேலையைக்‌ கொடுப்பதே உத்தமமானடு என்று நான்‌ 
நினைக்கிறேன்‌.” 

வில்‌ஃபிரட்‌ எழுந்து நின்றான்‌. “ஐசக்‌ ஐயா சொல்வது 
விநோதமாக இருக்கு.” அங்கத்தினர்களைத்‌ திரும்பிப்‌ 
பார்த்துச்‌ சிரித்தான்‌. “மாதந்தோறும்‌ சபையார்‌ 
காணிக்கையிலிருந்து குறைந்தபட்சம்‌ 
மூணாயிரமாவது அஸஸ்மென்ட்டா ஒவ்வொரு 
பாஸ்டரேட்டுக்கும்‌ கொடுக்குதே எதுக்குங்க? 
ஐயருமாராக ஊழியத்துக்கு ஊதியம்‌... என்னங்கயா?” 
சேர்மன்‌ முகத்தில்‌ புன்னகையைத்‌ தவிர வேறொன்றும்‌ 
தெரியவில்லை. “அப்படியிருக்கும்போது ஊழியரைத்‌ 
தாங்குதல்‌ என்ற பிரச்னைய இந்த போஸ்டிங்ல 
இழுப்பது அர்த்தமற்ற காரியம்‌. கமிட்டியில்‌ எந்த 
பிரச்சனைக்கும்‌ ஒரு தலைப்பட்சமான தீர்மானத்தை 
எடுக்கும்படியான திசைதிருப்பும்‌ பேச்சுக்களைக்‌ 


கண்டிப்பாக சேர்மன்‌ அனுமதிக்கக்‌ கூடாது.” ஐசக்‌ பேச 
எழுந்தபோது சேர்மன்‌ தோளை அழுத்தி அமரச்‌ 
செய்தார்‌. “இந்த நேரத்ல மனுதாரர்களுடைய 
கல்வித்தகுதி, குடும்பப்‌ பொருளாதார நிலைகுறித்த 
விவரங்களை அறிவிக்கும்படியாக சேர்மன்‌ ஐயாவைக்‌ 
கேட்டுக்‌ கொள்கிறேன்‌.” 

சேர்மன்‌ பைலைப்‌ புரட்டினார்‌. “ திருமதி ரஞ்சிதம்‌ 
பிஎஸ்ஸி பிஎட்‌. விருப்பப்‌ பாடங்கள்‌ ஆங்கிலம்‌, 
ஃபிஸிகல்‌ சயன்ஸ்‌, குமாரி சலோமி ரோஸ்‌ பிஏ., எட்‌. 
வரலாறு, ஆங்கிலம்‌ விருப்பப்‌ பாடங்கள்‌.” 

பிஎட்‌ எப்பங்க முடிச்சாங்க?” 

“தொன்னூறுல காட்வின்‌ சம்சாரம்‌ முடிச்சிருக்காங்க. 
சலோமி எண்பத்தி மூணு.” 

“காட்வின்‌ ஐயா குடும்பப்‌ பொருளாதார நிலைபற்றி 
எங்களுக்கு தெரியுங்க. சலோமி தகப்பனார்‌ பற்றி 
மனுவில்‌ என்ன இருக்கு?” 

“அங்கத்தினர்‌ பலருக்கும்‌ அவனைப்‌ பற்றியும்‌ 
தெரியும்‌. பெண்கள்‌ விடுதில தோட்டக்காரன்‌, 
தேவபுத்திரன்‌ ஐயர்‌ அவனுக்கு இந்த வேலையைக்‌ 
கொடுத்திருக்காரு. ஐயா... என்ன?” பால்ராஜ்‌ ஐயர்‌ 
எழுவதைக்‌ கவனித்தான்‌. “தேவன்பின்‌ பாஸ்டரேட்‌ 
போதகர்‌ என்கிற காரணத்தால்‌ ஒரு காரியம்‌ சொல்லப்‌ 
பிரியப்படுகிறேன்‌. மிஷனில்‌ பணியாற்றும்‌ 
தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிறரைக்‌ காட்டிலும்‌ சில 
பிரத்யேகக்‌ கடமைகள்‌ இருக்கு. அவற்றில்‌ தலையாயது 
ஆவிக்குரிய வாழ்க்கை. திருச்சபைக்கும்‌ ஒவ்வொரு 
கிறிஸ்துவனுக்கும்‌ இருக்கும்‌ அன்னியோன்யத்‌ 
தொடர்பு. சகோதரர்‌ தேவன்பு ஆலயத்திற்கு ஒழுங்காக 
வருவது இல்லை. மேலும்‌ சமீப காலமாக திருச்சபைக்கு 
விரோதமானவர்களோடு சேர்ந்து கொண்டு காணிக்கை 
போடுவதைக்கூட நிறுத்தி இருக்கிறார்‌ என்பதையும்‌ 
வருத்தத்துடன்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. சபைக்கு 
விரோதமாக போகிறவர்கள்மீது கடுமையான 
நடவடிக்கை எடுக்க வேண்டும்‌.” போதகர்‌ யாரென்று 


இவளுக்குத்‌ தெரியவில்லை. “ஐயருமார்கள்‌ ரொம்ப 
கோபப்படுறாங்க. ” வில்‌ஃபிரட்‌ மீசையைத்‌ தடவிக்‌ 
கொண்டான்‌. “காணிக்கை, ஆராதனைக்கு வருதல்‌ 
இதையெல்லாம்‌ அபாய்ண்ட்மென்டுக்கு அடிப்படையா 
வைக்கிறீங்கனா எத்தனை நியமனங்களுக்கு இதையே 
அடிப்படையா வச்சி பாரபட்சமில்லாம 
நடந்திருக்கீங்கனு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்‌. 
ஜெயபால்‌ ஐயா சர்ச்‌ பக்கம்‌ வந்து பதினஞ்சி 
வருஷமாவுது. அவுருக்கு மெடிக்கல்‌ போர்ட்ல முக்கிய 
போஸ்ட்‌ குடுத்திருக்கீங்க. நம்ம பால்ராஜ்‌ ஐயர்‌ 
சேகரத்துல ஒரு கிராம சபை ஊழியர்‌ இரவு ஏழுமணி 
ஆயிட்டா போதையிலேதா இருப்பாரு. லெந்து 
நாட்களில்‌ சாயந்தர சர்வீஸ்களை போதையோடுதான்‌ 
நடத்துவாரு. ஐயரால மறுக்க முடியாதுனு எனக்குத்‌ 
தெரியும்‌.” 

“வில்‌ஃபிரட்‌ ஐயா அதெல்லாம்‌ வேண்டாங்க. லெட்‌ 
அஸ்‌ கன்‌ஃபைன்‌ டு திஸ்‌ அபாய்ன்மென்ட்‌.” 

“அப்ப அவங்க கல்வித்‌ தகுதியை பொருளாதார 
நிலைய அடிப்படையா வச்சுப்‌ பாருங்க. சலோமிதா 
செலக்ட்‌ பண்ணப்பட வேண்டியவ. சலோமி 
தகப்பனாருக்கு முன்னூறு ரூபாய்‌ கூட நம்ம மிஷன்‌ 
சம்பளமா குடுக்காது. இந்த சம்பளத்ல மகள அவரு 
படிக்க வெச்சது மிகப்‌ பெரிய அற்புதந்தாங்க. 
இதுக்கெல்லாம்‌ மேலாக சலோமி தாழ்த்தப்பட்ட 
வகுப்பைச்‌ சார்ந்தவ.” 

“வில்‌ஃபிரட்‌ ஐயாவுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன்‌. 
காட்வின்‌ ஐயர்‌, அவர்‌ துணைவியார்லா பிராமணர்‌ 
இல்லைன்றது.” 

“ஐசக்‌ ஐயாவுக்கு அது மட்டுந்தா ஞாபகத்துக்கு 
வந்திருக்கு. ரெவரண்ட்‌ காட்வின்‌ நம்‌ பேராயத்தின்‌ 
“ஒடுக்கப்பட்ட மக்கள்‌ வாரியத்தின்‌: இயக்குனர்‌ 
என்பதும்‌, அவர்‌ நடத்தின பல ஊர்வலங்கள்ல ஐயாவே 
இந்த வயசுலகூட வேகமா கோஷம்‌ போட்டுக்னு 
போனார்‌ என்பதும்‌ எப்படியோ மறந்து போயிரிச்சி. 


பரவால்ல. எந்த குறிக்கோளுக்காக போராடினார்னு 
யோசிக்கனுங்க. சலோமி கிறிஸ்தவளாய்ட்டதால 
எஸ்ஸிக்கான அரசாங்க சலுகை பெற முடியுங்களா? 
சபை மூப்பர்கள்‌ எத்னியோ பேர்‌ தங்க பிள்ளைகளுக்கு 
எஸ்ஸி ஹிண்டுனு எழுதி சலுகை வாங்கறது வேற 
விசயங்க... இன்னிக்கு ஒரு போஸ்ட்‌ விலை 
முப்பதாயிரம்‌ நாப்பதாயிரம்‌ ரூபாங்க. நீங்களும்‌ நானும்‌ 
எஸ்ஸி கிறிஸ்டியன்‌ - பிஸி ஆயிட்ட அவருக்கு 
கொடுத்து உதவ முடியற அளவுக்கு குறைஞ்ச 
தொகையா? எட்டு வருஷம்‌. காட்வின்‌ ஐயருக்கு 
சம்பளம்‌, மருத்துவப்படி, கல்விபடி எல்லாம்‌ சேர்த்து 
ரெண்டாயிரத்துக்கு மேல வரும்‌. பார்ஸனேஜ்‌ வேற போற 
இடத்ல எல்லாம்‌. வாடகை இல்லை... இவ்வளவு 
சலுகைகள்‌ சபையார்‌ பணத்லங்க. அத” 

“நாங்க சம்பளத்துக்கு வேலை செய்றோம்னு 
சொல்றீங்களா?” 

“இருங்கயா, என்ன தப்பு? கடவுளுக்கு நாங்க தரும்‌ 
காணிக்கைல தான்‌ உங்க ஊழியத்துக்கான சம்பளமும்‌ 
அடங்கி இருக்கு? எனவே எவ்வித வசதிகளும்‌ 
வாய்ப்புகளும்‌ இல்லாத சலோமிக்கு இந்த வேலையைக்‌ 
கொடுத்துவிட்டு, இனிவரும்‌ வாய்ப்பை காட்வின்‌ ஐயர்‌ 
துணைவியாருக்கு அளிக்கும்படியாக கேட்டுக்‌ 
கொள்கிறேன்‌.” 

“காட்வின்‌ ஐயர்‌ துணைவியாருக்கே இந்த வாய்ப்பை 
அளிக்க வேண்டும்‌.” 

“ஐயருக்கு ஐயருமாருக சப்போர்ட்டா?” 

“சபையார்‌ ஊழியர்கள அவமானப்படுத்தறப்போ 
நாங்க அதைத்தான்‌ செய்ய வேண்டி வரும்‌. 
எங்களுக்கெல்லாம்‌ மூத்த சகோதரனாக இருந்து வழி 
நடத்தி வரும்‌ ஏரியா சேர்மன்‌ அவர்களை மிகவும்‌ 
ஆபாசமான முறையில்‌ வேலை கேட்டும்‌ சலோமியின்‌ 
தந்தை ஒரு கடிதம்‌ எழுதியிருக்கிறார்‌.” ஒரு காகிதத்தை 
உயர்த்திக்‌ காண்பித்தார்‌ ஒரு போதகர்‌. “தம்பி 
வேணாம்பா.” சேர்மன்‌ அவரிடம்‌ வந்தார்‌ வேகமாக. 


“இல்லை அண்ண. இந்த விஷயம்‌ 
சாதாரணமானதல்ல. சபையாருக்கு முதலில்‌ 
ஊழியர்களை மதிக்கத்‌ தெரிய வேண்டும்‌.” ... “சேர்மன்‌ 
என்ற போர்வையில்‌ திரியும்‌ அந்தி கிறிஸ்துவே... 
உனக்கெல்லாம்‌ எதற்குடா அங்கி...?” 

கடிதம்‌ பாதி வாசிக்கப்பட்டுக்‌ கொண்டிருக்கும்போதே 
மெம்பர்கள்‌ எழுந்து ஆத்திரத்துடன்‌ கத்தினர்‌. வெற்று 
நாற்காலிகள்‌ அவர்கள்‌ ஆத்திரத்தை அங்கீகரிப்பது 
போன்று தெரிந்தது இவளுக்கு. தேவன்பு கைகட்டி, 
தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தான்‌. வெஸ்ட்ரி அருகே 
சிலர்‌ வேகமாக வந்து நிற்பது தெரிந்தது. 

வில்‌ஃபிரட்‌ கையைப்‌ பிடித்து தாமஸ்‌ ஐயர்‌ வெளியே 
கூட்டி வருவதைக்‌ கவனித்தாள்‌. வெஸ்ட்ரி அருகே 
நின்றவர்கள்‌ இருட்டிலிருந்த மேடைக்கு நடந்தனர்‌. 
பாக்கெட்டிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்துக்‌ 
கொடுத்தார்‌ போதகர்‌. வெஸ்ட்ரி விளக்கொளியில்‌ 
படித்தான்‌ வில்‌ஃபிரட்‌. முடித்ததும்‌ போதகர்‌ கை 
கொடுத்தார்‌. “அடுத்த மாசம்‌ பத்தாந்தேதி ப்ளைட்‌. 
உனக்கு ஸ்ட்ராங்கா ரெக்கமன்ட்‌ பண்ணது 
சேர்மன்தாம்பா. இல்லனா வுட்ருவியா என்ன? 
இண்டியன்‌ கிறிஸ்டின்‌ யூத்‌ குறித்து அமெரிக்கன்‌ 
சர்ச்சஸ்ல நீதாம்பா பேச வேண்டி வரும்‌.” 

“சரிங்க ஐயரே, ரொம்ப தாங்க்ஸ்‌. பசங்க வெய்ட்‌ 
பண்றாங்க... நீங்க கெளம்புங்க.” 

மேடையை நோக்கி நடந்தான்‌ வில்‌ஃபிரட்‌. போதகர்‌ 
ஆலயத்திற்குள்‌ வந்தார்‌. 

ஏரியா சேர்மன்‌ எழுந்து நிற்பது தெரிந்தது. 
“போதகர்களுடைய கோபத்துல, நியாயம்‌ இருந்தாலும்‌, 
தகப்பனார்‌ செய்த தவறுக்காக மகளை தண்டிக்க நான்‌ 
பிரியப்படலிங்க. அடுத்த வாய்ப்பு வரும்போது சலோமி 
ரோசை நாம்‌ கட்டாயமாக நியமனம்‌ செய்ய வேண்டும்‌. 
ஐயர்‌ தீர்மானத்தை எழுதிக்கோங்க. ராஜாம்பேட்டை 
காலியிடத்தில்‌ திருமதி ரஞ்சிதம்‌ காட்வின்‌ 
அவர்களை...” 


இவள்‌ எழுந்தாள்‌. 

“எதாமா?ஐயரை பாத்துக்னு போலாம்மா?” 

“நீ பாத்து, கால்ல வுழுந்து எந்திரிச்சி வா. நா 
மீனாட்சிய பாக்கணும்‌. ஸ்கூலு வெக்ற விஷயமா. 
இவுங்க தயவு ஒண்ணும்‌ இனி தேவல்ல எனக்கு.” 

சர்ச்‌ வளாக வாசலுக்குள்‌ வேகமாக நடந்தாள்‌ சலோமி. 
இவன்‌ அங்கேயே நின்று கொண்டிருந்தான்‌. 


383832: 


௦8.முள்‌ : சாரு நிவேதிதா 


இன்றோடு பதினஞ்சு நாளைக்கு மேல்‌ இருக்கும்‌ 
தொண்டையில்‌ இந்த முள்‌ சிக்கி. மீன்‌ சாப்பிட்ட 
போதுதான்‌ சிக்கியிருக்க வேண்டும்‌. இதுக்குத்தான்‌ 
நான்‌ ருசியா இருக்கிற மீனாயிருந்தாலும்‌ முள்‌ மீனாக 
இருந்தால்‌ தொடுவதேயில்லை. சில மீன்களில்‌ நடுமுள்‌ 
மட்டும்‌ இருக்கும்‌. கோழிச்‌ சிறகுஙகாயபeபitப மாதிரி. சில 
மீன்களில்‌ சதைக்கு உள்ளேயெல்லாம்‌ ஒரே 
முள்ளாயிருக்கும்‌. கார்த்திகை வாளை, முள்ளு வாளை 
எல்லாம்‌ இந்த வகையறாதான்‌. ஆனால்‌ இந்த இரண்டு 
ரகத்திலும்‌ சேராத ஒரு மீன்‌... கோலா மீன்‌. இதுக்கும்‌ 
நடுமுள்‌ உண்டு. அதோடு பாதி பாகம்‌ சதையோடு முள்‌ 
கலந்தும்‌, பாதி வெறும்‌ சதையாகவும்‌ இருக்கும்‌. இந்தக்‌ 
கோலா வருஷம்‌ பூரா கிடைத்துக்‌ கொண்டிருக்காது. 
வைகாசி, ஆனி மாசங்களில்‌ மட்டும்தான்‌ கோலா... ஆடி 
வந்தாலே கோலா குறைய ஆரம்பித்து விடும்‌. 
இதுக்குக்கூட ஒரு சொல்‌ வழக்கு... “ஆடி மாசம்‌ வந்தா 
கோலா ஆத்தா வூட்டுக்குப்‌ போய்டும்‌.” 

கோலா மீன்‌ பிடிப்பதே ஒரு அலாதி... அதைப்‌ பார்க்க 
வேண்டுமென்று கட்டு மரத்தில்‌ ஒரு முறை 
போயிருக்கிறேன்‌... கோலா பிடிக்க லாஞ்சில்‌ போவது 
கிடையாது... காரணம்‌, கோலா பிடிக்க குறைந்தபட்சம்‌ 
இருபது மைலிலிருந்து அறுபது மைல்‌ வரையிலும்‌ கூட 
போவது உண்டு... லாஞ்ச்‌ என்றால்‌ இத்தனை மைல்கள்‌ 
போக டீஸல்‌ செலவு...? 

ஆறு அல்லது ஏழு பேர்‌ ஒரு கட்டுமரத்தில்‌ காலை 
மூன்று மணிக்குக்‌ கிளம்பினார்கள்‌ என்றால்‌ 


வருவதற்கு இரண்டு நாள்‌ கூட ஆகும்‌! ஒரு தடவைக்கு 
மூணாயிரத்திலிருந்து இருபதாயிரம்‌ மீன்கள்‌ வரை 
அகப்படும்‌. கட்டுமரத்திலேயே தாழை, புல்‌ தழை 
இவற்றையும்‌ எடுத்து வந்து விடுவார்கள்‌... இதை ஒரு 
மரச்சதுரத்தில்‌ பிணைத்துக்கட்டி ஒரு சின்ன 
பசுந்தழைத்‌ தீவு மாதிரி தண்ணீரில்‌ மிதக்க விட்டு 
விடுவார்கள்‌... கோலா இந்தப்‌ பச்சையைப்‌ பார்த்ததும்‌ 
கூட்டம்‌ கூட்டமாகத்‌ துள்ளி வரும்‌, பசுந்தழையில்‌ 
முட்டையைப்‌ பீச்ச.... சில சமயம்‌ இந்தத்‌ “தீவுகளை” 
கரைக்கு எடுத்து வந்த பிறகும்‌ கூட அவற்றில்‌ 
தங்கியுள்ள இந்த முட்டைகளைப்‌ பார்க்க முடியும்‌. 
இன்னொன்று... கோலாவை வலை வீசிப்‌' பிடிப்பது 
இல்லை. இதுதான்‌ கண்ணால்‌ பார்த்துப்‌ பிடிக்கிற மீன்‌... 
கோலாவுக்குத்‌ தனி வலை... அந்த ஏந்து வலையை 
வைத்துக்கொண்டு அப்படியே ஏந்தி ஏந்திப்‌ 
போட்டுக்கொள்ள வேண்டியதுதான்‌... இந்த 
வலையைத்தான்‌ கச்சா வலையென்று சொல்வது... 
சில சமயங்களில்‌ ஒரு கோலா கூடக்‌ கிடைக்காமல்‌ 
போவதும்‌ உண்டு. இதுக்குக்‌ காரணம்‌ “பர்லா”... இந்தப்‌ 
பர்லா மீன்‌ வந்தாலே அந்த இடத்துக்கு ஒரு கோலா கூட 
வராது... மற்றபடி அமாவாசை நாளில்‌ கோலா அதிகம்‌ 
கிடைக்கும்‌ என்று ஒரு நம்பிக்கை. பொதுவாக கோலா 
சீஸன்தான்‌ இவர்களின்‌ 'அறுவடைக்‌ காலம்‌... 
கோலாவுக்காக ஒரு தடவை கடலுக்குச்‌ சென்றால்‌ ஒரு 
ஆளுக்கு முன்னூறு ரூபாய்கூடக்‌ கிடைக்கும்‌. ஆனால்‌ 
இதைவிட அபாயமான வேலை உலகத்தில்‌ ரொம்பக்‌ 
குறைச்சல்‌... முன்னேயெல்லாம்‌ கோலா பிடிக்கப்‌ 
போகிறவர்களுக்கு “வாய்க்கரிசி” போட்டு 
அனுப்புவார்களாம்‌. இப்போதெல்லாம்‌ அந்தப்‌ பழக்கம்‌ 
கிடையாது. 

இந்த வைகாசி வந்தாலே போதும்‌... எல்லார்‌ பேச்சிலும்‌ 
ரொம்ப அடிபடுவது கோலாதான்‌... கொஞ்சம்‌ வேகமா 
காற்று அடித்தால்‌ கூடப்‌ போச்சு... “சே... சே.. என்னா 
காத்து... முகம்‌ வாயெல்லாம்‌ ஒரே மண்ணு... சனியன்‌ 


புடிச்ச கோலா காத்து: என்று அலுத்துக்‌ கொள்வார்கள்‌. 
அத்தையும்‌, மாமாவும்‌ வந்து இன்னையோட பதினஞ்சு 
நாளா ஆவுது...? பதினஞ்சு நிமிஷமா ஓடிப்போச்சு.. 
எனக்கு இந்த முள்‌ தொண்டையிலெ சிக்கியதே 
இவர்கள்‌ வந்த அன்றைக்குத்தான்‌... மாமா வந்ததுமே 
நைனா மார்க்கெட்‌ கிளம்பிட்டாங்க... மீன்‌ 
இல்லாவிட்டால்‌ சாப்பாட்டையே தொடமாட்டார்‌ மாமா... 
அதுவும்‌ கோலா மீன்‌ என்றால்‌ அவருக்கு உயிர்‌... 
அவரோடு அன்று சாப்பிட்டபோது சிக்கியதுதான்‌... 
அதுக்குப்‌ பிறகு மீனையே தொடவில்லை நான்‌... இந்த 
முள்ளை நினைத்தால்‌ மீன்‌ ஆசையே 
விட்டுப்போய்விடுகிறது... என்‌ அத்தை மீனெல்லாம்‌ 
சாப்பிடுவதில்லை... எப்பவாவது எங்கள்‌ 
கட்டாயத்துக்காக சாப்பிடும்போதெல்லாம்‌ சாப்பிட்ட 
பிறகு “வாந்தி' எடுக்கவும்‌ தவறுவதில்லை... மாமாவுக்கு 
எதிர்‌ என்‌ அத்தை... படிப்பது என்றால்‌ அத்தைக்குக்‌ 
கொள்ளை ஆசை... சமையல்‌ முடிந்து விட்டால்‌ 
கையில்‌ புத்தகம்‌ தான்‌.... மாமாவோ ஏதாவது 
படிக்கிறார்‌ என்றால்‌ அது வாரா வாரம்‌ ராசிபலன்‌ 
மட்டுமாகத்தான்‌ இருக்கும்‌! 

எழுதுவதிலும்‌ அப்படித்தான்‌... அத்தை எனக்கு 
எழுதின எல்லா கடிதங்களையும்‌ பத்திரப்படுத்தி 
வைத்திருக்கிறேன்‌. கவித்துவ மிக்க அந்தக்‌ 
கடிதங்களை எத்தனை முறை படித்திருக்கிறேன்‌ 
தெரியுமா...! மாமாவோ தன்‌ பேனாவைத்‌ திறப்பது 
கையெழுத்துப்‌ போட அல்லது தன்‌ அம்மாவுக்குக்‌ 
கடிதம்‌ எழுத இந்த இரண்டுக்கும்‌ மட்டும்தான்‌. (தேவரீர்‌ 
அம்மாவுக்கு உங்கள்‌ மகன்‌ எழுதிக்கொள்வது. க்ஷேமம்‌, 
க்ஷேமத்திற்கு பதில்‌. நான்‌ வரும்‌ பத்தாந்தேதி அங்கு 
வருகிறேன்‌. வேறு ஒன்றும்‌ விசேஷம்‌ இல்லை. 
இப்படிக்கு...) ஆரம்பத்தில்‌ தன்‌ அம்மாவுக்குக்கூட 
அத்தையின்‌ மூலம்தான்‌ எழுதிக்கொண்டிருந்தாராம்‌. 
ஆனால்‌ அவர்‌ அம்மாவிடமிருந்து “எனக்கு நேரடியாக 
ஒரு லெட்டர்‌ எழுதக்கூட உனக்கு நேரம்‌ இல்லையா? 


இனிமேல்‌ உன்‌ பெண்டாட்டியை விட்டு எழுதாதே... 
இஷ்டமிருந்தால்‌ நீயே உன்‌ கைப்பட எழுது” என்று 
“பாட்டு” வாங்கிய பிறகுதான்‌ அந்தக்‌ கடிதம்‌ கூட அவர்‌ 
எழுதுகிறார்‌. இதுக்குப்‌ பிறகு மாமா எழுதச்‌ 
சொன்னாலும்‌ அத்தை எழுதுவதில்லை. இப்படி 
ஒவ்வொன்றாகச்‌ சொல்லிக்கொண்டே போகலாம்‌. 
“டேய்‌ ராஜா... நான்‌ வெளியே போறேன்‌.. வர்றீயா...?” 
மாமாவின்‌ பிசிறான குரல்‌ கேட்டு என்‌ சிந்தனை 
அறுந்தது. அப்போது அங்கு வந்த என்‌ அத்தை என்னை 
முந்திக்‌ கொண்டு சொன்னார்கள்‌. 

“ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை... அது வராது” 

“சரி சரி... நீயே அவனைப்‌ பூட்டி வச்சுக்க...” 

-மாமா கோபத்துடன்‌ சொல்லிவிட்டு வெளியே 
போய்விட்டார்‌. 

மாமாவுக்கு சாயங்காலம்‌ ஆறு மணியிலிருந்து ஒன்பது 
மணி வரை வெளியே போய்‌ ஊர்‌ சுற்றாவிட்டால்‌ 
தலையே வெடித்துவிடும்‌... பாவம்‌... அத்தை... வீட்டில்‌ 
தனியாவே இருந்திருந்து எப்படித்தான்‌ பைத்தியம்‌ 
பிடிக்காமல்‌ இருக்கிறதோ...? 

அத்தையின்‌ பேச்சில்‌ இப்போதெல்லாம்‌ ஒன்றைக்‌ 
கவனித்தேன்‌. கொஞ்ச நாளாக அத்தை என்னிடம்‌ “டா” 
போட்டுப்‌ பேசுவதில்லை. பத்து வருஷ வித்யாஸம்‌ 
பெரிசு இல்லையா? ஆனால்‌ இப்படிப்‌ பேசுவதுதான்‌ 
எனக்குப்‌ பிடிக்குது... 

நெற்றியில்‌ ஒரு மென்மையான ஸ்பரிஸத்தை 
உணர்ந்து நிமிர்ந்து பார்க்கிறேன்‌... 

அத்தை... 

“ராஜா... நெத்தியெல்லாம்‌ ரொம்ப சுடுதே..” என்று 
சொல்லிக்கொண்டே படுத்திருந்த என்‌ பக்கத்தில்‌ 
அமர்ந்து என்‌ கையை எடுத்துத்‌ தன்‌ கைகளுக்குள்‌ 
வைத்துக்கொண்டார்கள்‌. நெற்றி சுடுவதென்ன...? 
இந்தத்‌ திண்ணை இருட்டில்‌ இப்படிக்‌ கிடைத்த 
அத்தையின்‌ இந்த அண்மைக்காக அப்படியே நான்‌ 
எரிந்து போவதற்கும்‌ தயார்‌... 


வெகுநேரம்‌ இருவரும்‌ பேசவே இல்லை. 

திடீரென்று அத்தை கேட்டார்கள்‌. 

”தொண்டையிலே முள்‌ சிக்கிட்டுன்னியே.. 
போய்டுச்சா...?” 

“ம்ஹூம்‌.. இல்லெ...” 

“அப்படின்னா நான்‌ சொல்ற மாதிரி செய்‌... 
சாப்பிடும்போது சூடான வெறும்‌ சாதத்தை ஒரு பெரிய 
உருண்டையா உருட்டி வாயில்‌ போட்டு விழுங்கு. 
போய்டும்‌...” 

இதுக்கு நான்‌ பதில்‌ சொல்லவில்லை... என்‌ கையைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டிருக்கிற அத்தையின்‌ கைகளை 
அப்படியே எடுத்து ஒரு முத்தம்‌ கொடுத்தால்‌ என்ன 
என்று யோசித்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌... ஆனால்‌? 
இதைச்‌ செய்ய என்னைத்‌ தடுப்பது எது? 

‘Love has no taboos’ என்று படித்திருக்கிறேன்‌. ஆனால்‌ 
அத்தையின்‌ மேல்‌ நான்‌ கொண்டுள்ளது காதலா...? 
காதல்‌.. சே.. தொடர்கதைகள்ளேயும்‌, சினிமாவிலேயும்‌ 
இந்த வார்த்தையைப்‌ போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி 
விட்டார்கள்‌. 

Is it sex-love...? 

நோ... அப்படி என்னால்‌ நினைக்க முடியவில்லை. இது 
ஒரு tender devotion.... ஆனா இதன்‌ எல்லை எதுவாக 
இருக்கும்‌....? 

அனாவசியமாக மனசைப்‌ போட்டுக்‌ 
குழப்பிக்கொண்டிருக்கிறேன்‌... அத்தையின்‌ மேல்‌ 
எனக்குள்ள ப்ரேமை இன்று நேற்று ஏற்பட்டதா என்ன? 
அப்போது ஆறு வயசிருக்கும்‌... அத்தை அடிக்கடி 
என்னிடம்‌ “ராஜா.. நீ யாரைக்‌ கல்யாணம்‌ பண்ணிக்கப்‌ 
போற...?” என்று கேட்பார்கள்‌. நான்‌ ஒவ்வொரு 
முறையும்‌ “உங்களைத்தான்‌... உங்களைத்தான்‌” என்று 
சொல்வேன்‌. 

கொஞ்சங்கூட மறக்கவில்லை. 

“அத்தை... உங்களைத்தான்‌ நான்‌ கட்டிக்குவேன்‌. ஆனா 
நான்‌ உங்களைக்‌ கட்டிக்கிறப்போ உங்க கை 


தோலெல்லாம்‌ அவ்வாவுக்கு இருக்கிற மாதிரி கொழ 
கொழன்னு சுருங்கி இருக்கக்கூடாது... இப்ப இருக்கிற 
மாதிரியே இருக்கணும்‌” என்று சொல்லி அத்தையின்‌ 
கைச்சதையைத்‌ தொட்டுக்‌ காண்பிப்பேன்‌... 

உடனே அத்தை சிரித்துக்கொண்டே என்‌ அம்மாவிடம்‌ 
“பார்த்தீங்களா வதினை... ராஜா சொல்றதெ” என்று 
ஆரம்பித்து நான்‌ சொன்னதையெல்லாம்‌ சொல்லிச்‌ 
சொல்லி சிரிப்பார்கள்‌. 

இப்போது மீண்டும்‌ அதை நினைத்துப்‌ பார்க்கிறேன்‌.. 
ஆனால்‌ இப்போதெல்லாம்‌ அத்தை ஏன்‌ அந்தக்‌ 
கேள்வியைக்‌ கேட்பதே இல்லை...? 

ராஜா நீ யாரைக்‌ கல்யாணம்‌ பண்ணிக்கப்‌ போற...?” 
அப்படியே அத்தை கேட்டாலும்‌ முன்பு சொன்னது போல்‌ 
என்னால்‌ பதில்‌ சொல்ல முடியுமா? 

அத்தை... உங்களைத்தான்‌ நான்‌ கட்டிக்குவேன்‌... 
ஏன்னா உங்கள்‌ கை பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி 
இருந்த மாதிரி இல்லன்னாலும்‌ உங்க மனசு 
அப்படியேதான்‌ இருக்கு...” 

திடீரென்று தெரு நாய்களின்‌ காதைக்‌ கிழிக்கிற சத்தம்‌ 
கேட்டு தூக்கம்‌ கலைந்தது. அட எப்படி இங்கே வந்து 
படுத்திருக்கிறேன்‌...? கடைசியில்‌ அத்தையோடு பேசிக்‌ 
கொண்டிருந்தது நினைவிருக்கு... அப்புறம்‌ தூக்கக்‌ 
கலக்கத்தில்‌ இங்கே வந்து படுத்தது நினைவு இல்லை. 
இனிமேல்‌ எப்படித்‌ தூக்கம்‌ வரும்‌? விடிகிற நேரம்‌... 
கொஞ்ச நேரம்‌ ஸ்ரீஸ்ரீளம்‌ புரண்டு கொண்டிருந்து விட்டு 
எழுந்தேன்‌... 

பாத்ரூமுக்குப்‌ போய்‌ பேஸ்ட்டும்‌, ப்ரஷ்ஷும்‌ 
எடுத்துக்கொண்டு கொல்லைப்‌ பக்கம்‌ போனேன்‌. ப்ரஷ்‌ 
பண்ணிக்கொண்டிருக்கும்‌ போதே முள்‌ நெருடுவது 
தெரிகிறது... பல்லைத்‌ துலக்கிவிட்டு கட்டை விரலால்‌ 
நாக்கை வழித்தேன்‌. இதுக்கு நான்‌ tongue cleaner 
பயன்படுத்துவது இல்லை. Tறஹமe cleaner என்றால்‌ 
நாக்கில்‌ ஒரு குறிப்பிட்ட “ஏரியா வைத்தான்‌ 
சுத்தப்படுத்த முடியும்‌. அடி நாக்குக்கெல்லாம்‌ அது 


போகாது... அதனால்‌ உசிதம்‌, கட்டை விரல்‌. ஆனால்‌ 
விரல்‌ நகத்தில்‌ ஏதேனும்‌ பிசிறு இருந்தால்‌ நாக்கைக்‌ கீறி 
விடும்‌... எச்சிலோடு ரத்தமும்‌ வரும்‌... அப்புறம்‌ அது 
க்ஷ்யரோக ரத்தமா அல்லது நாக்குக்‌ கீறலின்‌ ரத்தமா 
என்று சந்தேகப்பட்டு பயப்பட வேண்டியிருக்கும்‌! 
அதுக்காக கட்டை விரல்‌ நகத்தை மட்டும்‌ பிசிறு 
இல்லாமல்‌ வைத்திருக்க வேண்டும்‌. சரி... இன்று 
எப்படியும்‌ இந்த முள்ளை எடுத்துவிட வேண்டும்‌... 
கட்டை விரலையும்‌, சுட்டு விரலையும்‌ மாற்றி மாற்றித்‌ 
தொண்டைக்குள்‌ விட்டுக்‌ குடைந்தேன்‌... ஏகமாய்‌ 
வாந்தி வந்ததுதான்‌ மிச்சம்‌. 

முள்‌ அப்படியேத்தான்‌ இருந்தது... 

இதுக்கு முன்னால்‌ கூட மீன்‌ சாப்பிட்டபோது முள்‌ 
சிக்கியிருக்கிறது... ஆனால்‌ இந்த மாதிரி பதினஞ்சு 
நாள்‌ இருபது நாளென்று உயிரை வாங்கியதில்லை. 
சின்ன வயசில்‌ ஒரு வேடிக்கை நினைவு வருது. 
அப்போது நான்‌ அவ்வா வீட்டில்‌ இருந்தேன்‌. ஒரு நாள்‌ 
சாப்பாட்டுக்கு கருணைக்கிழங்கு வறுவல்‌ 
செய்திருந்தார்கள்‌. அந்த வயதில்‌ அது 
கருணைக்கிழங்கு என்றெல்லாம்‌ எனக்குத்‌ தெரியாது... 
ஏதோ ருசியாய்‌ இருக்கவும்‌ நிறைய சாப்பிட்டேன்‌. 
சாப்பிட்டு முடித்தது தாமதம்‌... “அய்யோ... அம்மா...” 
என்று அலற ஆரம்பித்து விட்டேன்‌. தொண்டையில்‌ 
பயங்கர அரிப்பு... அதை அரிப்பு என்று சொல்லத்‌ 
தெரியாமல்‌ “தொண்டையிலே முள்‌ குத்திடுச்சி' என்று 
ரகளை பண்ணிக்கொண்டிருந்தேன்‌. அப்பறம்‌ 
மெதுவாக வேலைக்காரி வந்து “இது கருணைக்கிழங்கு 
சமாச்சாரந்தான்‌” என்று சொல்லி எல்லார்‌ பயத்தையும்‌ 
போக்கி என்னைத்‌ தேற்றினாள்‌. 

டிஃபனை முடித்துவிட்டு அத்தையுடன்‌ பேசிக்கொண்டு 
உட்கார்ந்திருந்தேன்‌. தம்பி வந்து சொன்னான்‌, யாரோ 
கூப்பிடுவதாக. வெளியே வந்து பார்த்தால்‌.... பேபி. 
“என்னடா இது அதிசயமா இருக்கு.. பதினொரு மணி 
வரைக்கும்‌ மார்க்கெட்லெயில்ல சுத்திக்கிட்டு இருப்ப...” 


இன்னைக்கு நான்‌ மார்க்கெட்டுக்குப்‌ போகலெ.. சரி 
வா... கொஞ்சம்‌ ஈச்சந்தோட்டம்‌ வரைக்கும்‌ போயிட்டு 
வரலாம்‌.” 

“இதோ வர்றேன்‌... சித்த இரு” என்று அவனிடம்‌ 
சொல்லிவிட்டு உள்ளே வந்தேன்‌. அத்தையிடம்‌ போய்‌ 
“கொஞ்சம்‌ வெளியே போய்ட்டு வந்திர்றேன்‌ அத்தை...” 
என்றேன்‌. 

“சீக்கிரமா வந்திடு ராஜா...” 

-நான்‌ இப்போது வெளியில்‌ போவதை அத்தை 
விரும்பவே இல்லை. இருந்தாலும்‌ பேபியின்‌ முகத்தில்‌ 
தெரிந்த அந்த சீரியஸ்னஸ்‌.. 

கிளம்பிவிட்டேன்‌. 

பேசிக்கொண்டே ஈச்சந்தோட்டம்‌ வந்தோம்‌. பெயர்தான்‌ 
ஈச்சந்தோட்டம்‌. ஆனால்‌ ஒரு ஈச்ச மரம்‌ கூடக்‌ 
கிடையாது... எப்பவோ ஈச்சந்தோட்டமாக 
இருந்திருக்கலாம்‌.. இப்போது எஞ்சி நிற்பதென்னவோ 
பெயர்‌ மட்டுந்தான்‌... பேசாமல்‌ புளியந்தோப்பு என்று 
பெயரை மாற்றி விடலாம்‌... அவ்வளவு புளிய 
மரங்கள்‌... 

ஒரு புளிய மரத்தடியில்‌ அமர்ந்தோம்‌... ஒரு பெரிய 
வேரில்‌ முதுகைச்‌ சாய்த்து திண்டில்‌ அமர்ந்திருக்கும்‌ 
செட்டியார்‌ மாதிரி உட்கார்ந்து கொண்டான்‌ பேபி... 
மெதுவாக விஷயத்தை ஆரம்பித்து பிறகு சரமாரியாகப்‌ 
பொழிய ஆரம்பித்தான்‌... 

விஷயம்‌ வேறொன்றுமில்லை... இவன்‌ அப்பாவுக்கு 
ஏகமான சொத்து இருக்கு... இருந்தாலும்‌ மகன்‌ தன்னை 
மாதிரி நிலத்தில்‌ இறங்காமல்‌ ஒரு டாக்டராகி விட 
வேண்டும்‌ என்று தீவிரமான ஆசை. இவனோ 
பி.யூ.சி.யைத்‌ தாண்டவில்லை. பயாலஜி, ஜூவாலஜி 
புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம்‌ வருதுங்கிறான்‌. 
விவசாயத்தில்தான்‌ ஈடுபாடு. இவன்‌ 1..8.5. 
போகாததால்‌ ஜன்ம எதிரியாகப்‌ பார்க்கிறார்‌ தந்கை.. 
அப்புறம்‌ சச்சரவுக்கு கேட்கணுமா... இன்னும்‌ 
கடிக்கிட்டுப்‌ புரளலை... அவ்வளவுதான்‌. 


உணர்ச்சிவேகத்தில்‌ என்னென்னவோ முடிவுகள்‌ 
எடுத்துக்கிட்டு இருக்கான்‌... 

“சரி வா, ரொம்ப தாகமா இருக்கு... அந்த வீட்லே போயி 
கொஞ்சம்‌ தண்ணி குடிப்போம்‌.” 

-பேச்சை மாற்றி அவனைக்‌ கிளப்பினேன்‌. 
தண்ணீரைக்‌ குடித்துவிட்டு அங்கேயே தீப்பெட்டி வாங்கி 
சிகரெட்டைப்‌ பற்றவைத்துக்‌ கொண்டான்‌... எனக்குத்‌ 
தண்ணீரைக்‌ குடித்ததும்‌ முள்‌ அதிகமாக நெருட 
ஆரம்பித்தது... 

குமட்டியது. 

இவனுக்கும்‌ தெரியும்‌. கோலா மீனைச்‌ சாப்பிட்டு எனக்கு 
முள்‌ சிக்கிக்கொண்டது. அதுதான்‌ எந்நேரமும்‌ புலம்பிக்‌ 
கொண்டே இருக்கிறேனே... 

“ராஜா.. இந்த முள்‌ இவ்வளவு நாள்‌ போகாம 
இருக்கிறதப்‌ பாத்தா இது முள்ளு தானான்னே எனக்குச்‌ 
சந்தேகமா இருக்கு. ஒரு வேளை முடி கிடி சாப்பாட்டில்‌ 
கிடந்து சிக்கிக்கொண்டிருந்தால்‌....?” 

எனக்கு முடி என்றதும்‌ பயமாகி விட்டது... அதோடு 
விடாமல்‌, “ஒரு வேளை ஒன்னோட ப்ரமையாவும்‌ 
இருக்கலாம்‌” என்றான்‌. 

எனக்கு எரிச்சல்‌ வந்துவிட்டது. 

“அப்படின்னா... உன்‌ அப்பாவோட நான்‌ நேத்து ராத்திரி 
சினிமா பார்த்தேனே... அவர்‌ எப்படி அந்த நேரத்துலெ 
உன்னோட சண்டை போட்டிருக்க முடியும்‌... ஏதாவது 
கனவு கினவு கண்டிருப்பெ...” 

“எனக்குக்‌ கோபம்‌ வரல்லெ...” 

என்‌ எரிச்சல்‌ இன்னும்‌ அதிகமாகியது. 

“என்ன ராஜா.. இவ்வளவு நேரம்‌? இனிமே நீ வெளியே 
போகக்‌ கூடாது நாளைக்கு நாங்க ஊருக்குப்‌ போற 
வரைக்கும்‌ வீட்லயேதான்‌ இருக்கணும்‌...” 

வீட்டில்‌ நுழைவதற்குள்‌ அத்தையின்‌ ஆர்டர்‌... 

“இப்ப என்ன ஊருக்கு அவசரம்‌? இன்னும்‌ அஞ்சாறு 
நாள்‌ கழிச்சுக்‌ கிளம்பறது...” 

“நான்‌ என்ன பண்றது ராஜா... உன்‌ மாமாதானே...” 


“ஆமா, நீங்களும்தான்‌ ஊருக்குப்‌ போகணும்‌ 
போகணும்னு பறக்கறீங்க...” 

-இதுக்கு அத்தை பதில்‌ சொல்லவில்லை. 

நான்‌ போய்‌ கொல்லைக்‌ கிணற்றில்‌ குளித்துவிட்டு, 
திண்ணைக்கு வந்தேன்‌... அத்தை இல்லை. அறையில்‌ 
படுத்திருக்கலாம்‌ என்று அறைக்கு வந்தேன்‌. அங்கே.... 
டேபிளின்மீது தலையைக்‌ கவிழ்த்துக்கொண்டு 
சின்னக்‌ குழந்தை மாதிரி குலுங்கிக்‌ குலுங்கி... 
“அத்தை... என்ன இது?” 

தலையின்‌ மீது கைவைத்து நிமிர்த்தினேன்‌. 

“இப்ப உனக்குத்‌ திருப்திதானே ராஜா... இவ்வளவுதான்‌ 
நீ என்னத்‌ தெரிஞ்சுக்கிட்டது...” 

-எனக்கு என்‌ மேலேயே வெறுப்பு ஏற்பட்டது. எவ்வளவு 
மென்மையான மனசைப்‌ புண்படுத்தி இருக்கிறேன்‌. 
தலையின்‌ மீது வைத்த கையை நான்‌ எடுக்கவே 
இல்லை. 

இன்னும்‌ சில நிமிஷங்கள்தான்‌... அப்புறம்‌ வீடே 
வெறிச்சோடிக்‌ கிடக்கும்‌... 

இதோ புறப்பட்டு விட்டார்கள்‌... அத்தையும்‌ மாமாவும்‌.. 
நானும்‌ கிளம்பினேன்‌, ஸ்டேஷன்‌ வரைக்கும்‌... 
ட்ரெய்ன்‌ எட்டு மணிக்குத்தான்‌ கிளம்பும்‌... ஒரு மணி 
நேரம்‌ முன்னாலேயே வந்தாச்சு.. தம்பியும்‌, மாமாவும்‌ 
ஜன்னலோரத்தில்‌ இடம்‌ பிடித்துவிட்டார்கள்‌. 

அத்தை என்னுடனேயே நின்று கொண்டிருக்கிறார்கள்‌. 
“அடிக்கடி லெட்டர்‌ எழுதுவியா...” என்று 
கேட்டுக்கொண்டே என்‌ கைகளைப்‌ பற்றிக்‌ 
கொள்கிறார்கள்‌... 

கண்ணீர்‌... 

எனக்கு அப்படியே அத்தையைக்‌ கட்டிக்கொண்டு கதற 
வேண்டும்‌ போல்‌ இருக்கு... ஆனால்‌ கண்களில்‌ 
ததும்பிய கண்ணீரைக்கூட கீழுதட்டைப்‌ பற்களால்‌ 
கடித்துக்கொண்டு அடக்கிக்‌ கொள்கிறேன்‌... 
எவ்வளவு நேரம்‌ இப்படிப்‌ போனதோ தெரியவில்லை. 
திடீரென்று அத்தை கண்களைத்‌ துடைத்துக்கொண்டு 


உள்ளே போய்‌ தம்பி உட்கார்ந்திருந்த இடத்தில்‌ 
அமர்ந்தார்கள்‌. தம்பி கீழே இறங்கினான்‌... 

நான்‌ ஜன்னலருகில்‌ போய்‌ அத்தையின்‌ கையைப்‌ 
பிடித்துக்கொண்டேன்‌. 

‘இந்தக்‌ கைக்கு இப்படியே ஒரு முத்தம்‌ கொடுத்தால்‌ 
என்ன...?” 

ட்ரெய்ன்‌ லேசாக நகர்ந்தது. நான்‌ கைகளை 
எடுத்துக்கொண்டேன்‌.... ட்ரெய்ன்‌ கொஞ்சங்‌ 
கொஞ்சமாக வேகம்‌ பெறுகிறது. 

வெளிச்சம்‌ தெரிகிற வரை ஒரு கை மட்டும்‌ அசைந்து 
கொண்டிருந்தது தெரிந்தது. 

வீட்டிற்கு வந்து அறைக்குள்‌ போய்‌ லைட்டை ஆஃப்‌ 
பண்ணிவிட்டு நாற்காலியில்‌ அமர்ந்தேன்‌. ஒரு 
பெண்ணின்‌ குரல்‌. “கோலா... கோலா... ரூபாய்க்கு ஏழு 
கோலா... கோலா....” என்று ஒரு ராகத்துடன்‌ ஒலித்தது... 
கொல்லைப்பக்கம்‌ போய்‌ சுட்டுவிரலைத்‌ 
தொண்டைக்குள்‌ விட்டுக்‌ குடைந்தேன்‌... 
குமட்டல்தான்‌ வந்தது... 

முள்‌....? 

- கணையாழி, டிசம்பர்‌ 1979 


௦9.ஓவ்வொரு 


ராஜகுமாரிக்குள்ளும்‌ : 
சுப்ரபாரதி மணியன்‌ 


ருசியான கறி சாப்பிட வேண்டுமென்றால்‌ 
முஸ்லீம்களை சிநேகிதர்களாய்‌ வைத்திருக்க 
வேண்டியது அவசியம்‌ என்பான்‌ பக்தவச்சலம்‌. 
அவனுக்கென்று பெயர்சொல்லக்கூடிய அளவில்‌ ரகீம்‌, 
மெகபூப்‌ இருந்தார்கள்‌. பக்தவச்சலம்‌ வீட்டில்‌ யாரும்‌ கறி 
சாப்பிடுவது இல்லையென்றாலும்‌ அவன்‌ கிடைக்கிற 
பக்கம்‌ சாப்பிடுவான்‌, நான்‌ கூட ரொம்ப நாளாய்‌ 
பக்தவச்சலத்தை அய்யர்‌ என்றுதான்‌ 
நினைத்திருந்தேன்‌, சிவப்பாய்‌ நாமம்‌ போட்ட 
முகத்தோடு அவனின்‌ விதவை அம்மா5பகrabharathimanian 
(2) வும்‌, அவனின்‌ அண்ணனின்‌ பூணூல்‌ உடம்பும்‌, 
செத்துப்‌ போய்‌ படத்தில்‌ இருந்த அப்பாவின்‌ நாமம்‌ 
போட்ட போட்டோவும்‌ திரும்பத்‌ திரும்ப அவனின்‌ 
ஜாதியைப்‌ பற்றி நினைக்கிறபோதெல்லாம்‌ ஞாபகம்‌ 
வரும்‌. 

ஒருநாள்‌ வீட்டில்‌ கறி சமைத்திருந்தோம்‌. பாதி 
சாப்பாட்டில்‌ முகம்‌ வியர்த்து கறியை ருசித்துக்‌ 
கொண்டிருந்தபோது பக்தவச்சலம்‌ வந்தான்‌. அம்மா 
“கொஞ்சம்‌ சாதம்‌ சாப்பிடுப்பா” என்றாள்‌. “ஐயோ 
.அவங்கெல்லா கறி சாப்புடமாட்டாங்கம்மா..அய்யரு 
அவங்க ” என்றேன்‌. “நாங்க அய்யரில்லீங்க..: சைவ 
செட்டியார்‌ ” ரொம்ப நாளாக உறுத்திக்‌ கொண்டிருந்த 


விஷயத்திற்குப்‌ பதில்‌ கிடைத்தது. “எங்க ஊட்ல 
சாப்பிடமாட்டங்க; நா அப்பப்போ வெளியே 
சாப்புடுவேன்‌”. அம்மா இன்னொரு தட்டை அவன்‌ முன்‌ 
வைத்தாள்‌. அப்போதுதான்‌ கறியை முதல்‌ முதலில்‌ 
மெகபூப்‌ வீட்டில்‌ சாப்பிட்டதைப்‌ பற்றிச்‌ சொன்னான்‌ 
“சொல்லி வெச்சாப்புலே நாலே துண்டுதா; ஆனா 
ஒவ்வொன்னும்‌ தனி ருசி”. பீங்கான்‌ தட்டில்‌ கறியும்‌ 
மசாலாவும்‌ துளிகூட இல்லாமல்‌ எச்சில்‌ பண்ணிச்‌ 
சாப்பிட்டதைச்‌ சொன்னான்‌. 

பின்‌ ஒரு நாள்‌ மாதத்தில்‌ கடைசி சனிக்கிழமையன்று 
மெகபூப்பிடம்‌ சொல்லி ஸ்கூலிற்குக்‌ கொண்டுவரும்‌ 
டிபன்பாக்சில்‌ அதே போல்‌ நாலு துண்டு கொண்டு 
வந்தான்‌. மெகபூப்‌ வீட்டுக்கறியைச்‌ சாப்பிட வேண்டும்‌ 
என்று பக்தவச்சலத்திடம்‌ நான்‌ ஒரு முறை 
வெட்கத்துடன்‌ சொன்னதை எப்போதோ 
சொன்னானாம்‌. நாலாம்‌ பீரிட்‌ நடந்து 
கொண்டிருந்தபோது “முஸ்லீல்‌ வீட்டுக்கறி 
சாப்புடலாமா இன்னிக்கு ” என்றான்‌ பக்தவச்சலம்‌. 
எச்சில்‌ ஊறியது. “மெகபூப்‌ கொண்ணாந்திருக்கான்‌” 
அந்த பீரிட்‌ பூகோளப்‌ பாடம்‌ மனசில்‌ பதியவில்லை. 
சொல்லி வைத்தமாதிரி நாலுதுண்டு மெகபூப்பிற்கு 
இரண்டும்‌ எனக்கும்‌ பக்தவச்சகலத்திற்கும்‌ இரண்டும்‌. 
நன்றாகச்‌ சாப்பிட்டோம்‌. அந்த வருஷத்து ரம்ஜானுக்கு 
என்னைக்‌ கூப்பிடேன்‌ என்று நான்‌ மெகபூபிடம்‌ 
சொன்னேன்‌. ஆனால்‌ அவன்‌ கூப்பிடவில்லை. 
பக்தவசலம்‌ மட்டும்‌ போய்ச்‌ சாப்பிட்டுவிட்டு வந்தான்‌. 
அவன்‌ மேல்‌ எனக்கும்‌ பொறாமைகூட. ஆனாலும்‌ 
பக்தவச்சலம்‌ ஒல்லியாகத்தான்‌ இருப்பான்‌ என்பதில்‌ 
எனக்குச்‌ சந்தோசம்‌ உள்ளூர. 

வீட்டில்‌ கறி சமைப்பதை நினைக்கிற போதெல்லாம்‌ 
சேக்‌ மொகீதின்‌ ஞாபகம்‌ வருவார்‌. அவரிடம்தான்‌ 
எப்போதும்‌ அப்பா மட்டன்‌ வாங்குவார்‌. மட்டன்‌ 
வாங்குகிற அன்று திடீரென்று சொல்வார்‌. அம்மா 
நிறைய நிறைய சின்ன வெங்காயத்தைப்‌ பரப்பி 


உட்காருகிற போதே எங்களுக்குப்‌ புரிந்துவிடும்‌. அப்பா 
என்றும்‌ சந்தோஷமாய்க்‌ குரல்‌ பிளக்கும்‌. “வாடா மகனே 
மொகீதின்‌ கடைக்குப்‌ போகலாம்‌” என்பார்‌. அப்பா 
மீறிப்‌ போனால்‌ அரைக்‌ கிலோதான்‌ எடுப்பார்‌. 
அதற்குக்கூட முழுசாய்ப்‌ பணம்‌ கொடுப்பாரா என்பது 
தெரியாது. காரணம்‌ ஒவ்வொரு முறையும்‌ 
பொட்டலத்தை என்னிடம்‌ கொடுத்தபின்‌ மொகீதின்‌ 
மீதியைச்‌ சந்தையன்னிக்குத்‌ தர்ரேனே என்றோ, 
இதையும்‌ கணக்கிலே வச்சிக்கோ என்றோ, சரி வரட்டுமா 
என்றோதான்‌ சொல்வார்‌. அவர்‌ அந்தக்‌ கடனை 
எப்போது கொடுப்பார்‌ என்றுதெரியாது. ஆனால்‌ 
மொகீதின்‌ அப்பாவிடம்‌ கடன்‌ கேட்டு வந்ததை நான்‌ 
பார்த்ததில்லை. 

வீட்டில்‌ நுழைந்தால்‌ அம்மா கண்களில்‌ கண்ணீரோடு 
வெங்காயத்தை உரித்துக்‌ கொண்டிருப்பாள்‌. உரித்த 
வெங்காயத்தை வானவியில்‌ போட்டு வதக்கி 
ஆட்டாங்கல்லில்‌ போடுவதற்கு முன்‌ எனக்கும்‌, தம்பி 
பழனிவேலுக்கும்‌ கொஞ்சம்‌ வெந்து வதங்கின 
வெங்காயம்‌ ஆட்டாங்கல்‌ ஓரத்தில்‌ இருக்கும்‌: அதை 
மென்றபடிதான்‌ அம்மாவின்‌ கைகளில்‌ மேல்‌ எங்கள்‌ 
கைகளையும்‌ ஓட்ட வைத்து மிளகு அரைப்போம்‌. 
மிளகு இளக வேணும்‌ என்பதற்காக அம்மா 
அவ்வப்போது தண்ணீர்‌ ஊற்றிக்‌ கல்லை 
உருட்டுவால்‌.சில சமயம்‌ மிளகு தெறித்துக்‌ கண்ணில்‌ 
விழும்‌. பின்‌ எங்கள்‌ கண்களை ஊதித்துடைத்து 
“வர்ராதேன்னா கேட்டியா..” என்று நகர்த்துவாள்‌. 
உடனே அந்த இடத்தை விட்டுப்‌ போயிடவேண்டும்‌ 
என்று தோணாது ஆட்டாங்கல்லிற்குப்‌ பக்கத்திலேயே 
இருப்போம்‌. அம்மாவுடன்‌ பேச்சுக்குத்‌ துணை யாராவது 
இருக்கலாமே என்று தோணும்‌. அம்மாவும்‌ அதையே 
விரும்புவாள்‌. சந்தனமாய்‌ மிளகாய்‌ அரைக்க வேண்டும்‌ 
என்பாள்‌. “தொட்டு நெத்தியிலே வெச்சுக்கடுமா” 
என்றால்‌ “அட சீ...” என்பாள்‌. 

கறி சமைக்க என்று புழக்கடையில்‌ இருந்து சட்டி 


எடுத்து வருவாள்‌ பின்‌ அங்கேயே அது போய்விடும்‌. 
“மாமிசம்‌ அதிகமா கூடாதடா” என்பாள்‌. மெகபூப்‌ வீட்லே 
மட்டும்‌ வாரம்‌ நாலுதரம்‌ ஏம்மா என்றால்‌, அவங்க ஜாதி 
அப்பிடி, சூரத்தனம்‌ என்பாள்‌. கறி சமைக்க என்று 
தனியாய்ப்‌ பாத்திரம்‌ உபயோகிப்பதைப்‌ பற்றி 
மெகபூப்பிடமோ, இரவியிடமோ கேட்க வேண்டும்‌ என்று 
ரொம்ப நாளாய்‌ மனசில்‌. 

அப்பா அம்மாவிடம்‌ கறி சமைக்கலாமா என்று 
கேட்டால்‌ உடனே அம்மா சம்மதித்ததாய்‌ எனக்கு 
நினைவில்லை. அம்மாவிற்கு கறி ஏன்‌ பிடிக்காமற்‌ 
போயிற்று என்பதற்கு ஏதாவது காரணம்‌ இருகலாம்‌ 
என்று நினைத்ததுண்டு. இதைப்‌ பற்றி அப்பாவிடம்‌ ஒரு 
முறை கேட்டேன்‌. “அவளுக்கு பெரிய பாப்பா 
பொண்ணுனுன்னு மனசுல நெனைப்பு” எரிச்சலாய்‌ 
சப்தமிட்டுச்‌ சொன்னார்‌. அப்போதுதான்‌ அய்யர்கள்‌ கறி 
சாப்பிடமாட்டார்கள்‌ என்கிற விஷயம்‌ ஒரு தகவலாய்‌ 
எனக்குத்‌ தெரிந்தது. 

அப்பாவிற்கு ஆட்டுத்‌ தலைக்கறி பிடிக்கும்‌. தலை 
வாங்கி வரும்போது சொல்லி வைத்தமாதிரி 
ஆட்டுக்கால்களையும்‌ வாங்கி வருவார்‌. தீயில்‌ 
கருகின பின்பு ஆட்டுக்கால்களை கழுவி கயிற்றில்‌ 
கோர்த்து சமையற்கட்டில்‌ அப்பா தொங்கவிட்டு 
விடுவார்‌. “அப்ப்றமா சூப்பு போட்டுக்கலா” என்பார்‌. பின்‌ 
கறி எடுக்காத ஞாயிறுகளில்‌ சூப்பு கிடைக்கும்‌. அப்பா 
தன்னிடம்‌ காசில்லாத சமயங்களில்தான்‌ சூப்பு போடச்‌ 
சொல்வதாக நான்‌ நினைப்பேன்‌ அநேகமாக அது 
சரியாகத்தான்‌ இருக்கும்‌. தீயில்‌ ஆட்டுத்தலையைக்‌ 
கறுக்கும்போது வருகிற வாசமே தனி 'உம்‌' என்று 
மூச்சிழுப்பேன்‌. கத்தியால்‌ மயிறை நன்றாகச்‌ சுரண்டிச்‌ 
சுத்தம்‌ செய்துவிட்டு வெட்டிவர அப்பா அனுப்புவார்‌. 
மொகீ்தின்‌ கடையில்‌ ஆட்டுத்தலையை சுத்தம்‌ செய்து 
வெட்டித்‌ தரவென்று பெரிய வீட்டு நடராஜன்‌ இருப்பான்‌. 
வெகு லாவகமாகவும்‌ சீக்கிரமாகவும்‌ வெட்டித்‌ தருவான்‌. 
ஆட்டு மூளை சிதைந்து விடாமல்‌ தனி இலையில்‌ 


கட்டிக்‌ கொடுப்பான்‌. 

சின்ன வானலியில்‌ அரைத்த மிளகும்‌, உப்பும்‌ சேர்த்து 
மூளையைச்‌ சமைத்து ரசிப்பதில்‌ ஒரு தனி ருசி. 
பொட்டுப்‌ பொட்டாய்‌ நடுக்‌ கையில்‌ வைத்து நக்குவேன்‌. 
அதைப்‌ பங்கிடுவதில்‌ எனக்கும்‌ தம்பி பழனிவேலுக்கும்‌ 
நிறையத்‌ தடவை சண்டை வந்திருக்கிறது. அம்மாதான்‌ 
நிவர்த்தி செய்வாள்‌. ஆனாலும்‌ ஒரு நாள்கூட எனக்கு 
கொஞ்சம்‌ என்று அமா கை நீட்டியதில்லை. 
அம்மாவிற்கு மூளைக்‌ கறி பிடிக்காது போனது 
அதிசயந்தான்‌. சூடாக நாக்கில்‌ போட்டுப்‌ பஞ்சு மிட்டாய்‌ 
மாதிரி அரைப்பது ஒரு அபூர்வமான விஷயம்‌ 
பழனிவேலுவுக்கு அதெல்லாம்‌ தெரியாது. உடனே 
முழுங்கிவிட்டுக்‌ கையை நீட்டுவான்‌. அதில்‌ தான்‌ 
எனக்கும்‌ அவனுக்கும்‌ நிறைய மனஸ்தாபம்‌. அம்மா 
சொல்கிறாளே என்றுதான்‌ அவனுடன்‌ நான்‌ அதைப்‌ 
பகிர்ந்து கொள்வேன்‌. முளை சாப்பிடுகிறபோது மடும்‌ 
எனக்குத்‌ தம்பியென்று ஒருத்தன்‌ இல்லாமல்‌ இருந்தால்‌ 
எவ்வளவு நன்றாக இருக்கும்‌ என்று நினைப்பேன்‌. ஒரு 
நாள்‌ அம்மாவிடமும்‌ இதைச்‌ சொல்லிவிட்டேன்‌ 
“அடசச்ண்டாளா, இப்படியொரு ஈனப்‌ புத்தியா 
உனக்கு. என்றாள்‌. அப்பாவுக்கும்‌ இது தெரிந்துவிட்டது. 
“இனி எப்ப ஆட்டுத்‌ தலைக்கறி எடுத்தாலும்‌ 
ரெண்டுதலை எடுக்கப்‌ போறேன்‌. ஒரு தலை மூளை 
உனக்கு; இன்னொன்று அவனுக்கு..மொகதீன்‌ 
கடைக்குத்‌ தலக்கறி வெட்டப்‌ போறப்போ நீயும்‌ போயி 
ஒரு பங்கு தனியே வாங்கிக்கோ” அப்படி நடந்ததாக 
எனகு ஞாபகமில்லை. அப்பா ஒரு ஆட்டுத்‌ தலைதான்‌ 
எப்போதும்‌ எடுத்து வந்திருக்கிறார்‌. 

மெகபூப்‌ , ரகீம்‌ வீட்டிலெல்லாம்‌ அப்படி இல்லை. 
தலைக்கறியுடன்‌ ஏதாவதொன்றும்‌ கூட இருக்கும்‌. ரகீம்‌ 
ஈரலுக்கென்று தனிருசி என்பான்‌. எனக்கு 
அப்படியொன்றும்‌ தோன்றியதில்லை. மூளைக்கறி 
தனிதான்‌. இதைத்‌ தவிர ரத்தப்‌ பொறியல்‌, குடல்கறி, 
ஈரல்‌ இவையெல்லாம்‌ அபூர்வம்தான்‌. ரத்தப்‌ பொறியல்‌ 


சாப்பிடுகிற அன்றைக்கு வெளிக்குப்‌ போகிறபோது 
அதைக்‌ கவனிப்பேன்‌. கறுப்பாகத்‌ தான்‌ இருக்கும்‌. 
முதல்‌ தடவையாக அதைக்‌ கவனித்தபோது 
ஆச்சர்யமாகவும்‌ பயமாகவும்‌ இருந்தது. அம்மாவிடம்‌ 
ஏதோ வியாதிதோ என்று கேட்டேன்‌. 

அப்பாவுடன்‌ கறி வாங்கப்‌ போகிற போதெல்லாம்‌ 
பக்கெட்டில்‌ இருகும்‌ இரத்தக்கட்டியைத்‌ தொட்டுப்‌ 
பார்ப்பேன்‌. லேசான பூச்சுமாதிரி கையில்‌ ஒட்டிக்‌ 
கொள்ளும்‌. பக்கெட்டினுள்‌ அழுத்த அழுத்த மேலே 
பிய்ந்து வருவது பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும்‌. ஒரு 
நாள்‌ யாருமே பார்க்கவில்லையென்று ஒரு துண்டை 
எடுத்து வாயில்‌ போட்டுக்‌ கொண்டேன்‌. குமட்டுகிற 
மாதிரி இருந்தது. 

இரத்தப்‌ பொறியல்‌ மாதிரியே கோழிக்கறியும்‌ எங்கள்‌ 
வீட்டில்‌ அபூர்வம்தான்‌. ஒடம்புக்கு ரொம்பவும்‌ சூடு அது 
என்பார்‌ அப்பா. அம்மாவுக்கு ஒரு முறை மஞ்சள்‌ 
காமாலை வந்து விட்டதாம்‌.கல்யாணமான புதிதில்‌ 
மஞ்சள்‌ காமாலையே அதிக சூட்டில்‌ வருவதுதானாம்‌. 
சரியான பின்னும்‌ அடிக்கடி கோழிகறி சாப்பிடுவது 
ஆகாது என்று வைத்தியர்கள்சொன்னதால்‌ அப்பாவும்‌ 
கோழி அடிப்பதை எப்போதாவது செய்வார்‌. 

கோழிக்கறி போடுவது ஆட்டுக்கறி போடுகிற மாதிரி 
அல்ல விஷயம்‌. ஒர்‌ வாரம்‌ முன்பே தெரிந்துவிடும்‌ 
சந்தைக்குப்‌ போய்‌ வருகிறபோது, வீதியில்‌ 
விற்றுக்கொண்டு போகிறபோதுவாங்குகிற கோழியை 
அப்பா வீட்டில்‌ கட்டிப்‌ போடுவார்‌. நல்ல தீனியாய்ப்‌ 
போடச்‌ சொல்வார்‌. “ஒரு வாரம்‌ இருக்கணும்‌. நல்ல 
தீனிதின்னு பெலமாயிட்டா கறி 
ருசியாஇருகும்கறதுதான்‌ சூட்சமம்‌” அரிசியில்‌ ஊற 
வைத்த கேப்பையும்‌, அபூர்வமாய்‌ கோதுமையும்‌ 
அதற்குப்‌ போடுவதில்‌ பழனிவேலுவிற்குத்‌ தனி 
அக்கறை. 

ஒரு வாரம்‌, பத்து நாள்‌ அதை வளர்த்து விட்டுக்‌ 
கொல்லப்‌ போகிற போது வருத்தமாக இருக்கும்‌. அப்பா 


கோழியின்‌ கால்களை ஒன்றாய்‌ சேர்த்து வலுவான 
வலதுகையை நீட்டிக்‌ கையின்‌ இடைப்பகுதியின்‌ அதன்‌ 
தலைக்கும்‌, உடம்பிற்கும்‌ இடையிலான ப்குதி 
அடிபடுமாறு ஓங்கி அடிப்பார்‌. அநேகமாய்‌ கோழி தலை 
சாய்ந்து விடும்‌. கூடவேகக்‌ என்று ஒரு சத்தம்‌ இருக்கும்‌. 
அவ்வளவுதான்‌. உடனே கத்தியால்‌ அறுப்பார்‌. 
அறுக்கிறபோது சின்ன வானவியில்‌ ரத்தம்‌ பிடிப்பேன்‌. 
ஆட்டு மூளை மாதிரி கோழி ரத்தம்‌. 

கோழியைப்‌ பொசுக்குவதில்‌ அப்பா சோம்பேறி. 
ஒவ்வொரு இறகாய்ப்‌ பிய்த்தெடுப்பதில்‌ சோர்ந்து 
போவார்‌. ஆனால்‌ எனகு அது அபூர்வமான விஷயமாக 
இருக்கும்‌. இறகுகளின்வெவ்வேறு நிறங்களை 
இரசித்துக்‌ கொண்டே பிய்த்தெடுப்பேன்‌. இடைஇடையே 
கொத்தாய்ப்‌ பிய்த்தெடுத்துப்‌ பலமாகக்‌ காற்று 
வீசுகிறபோது தூவி விடுவதில்‌ சுகமுண்டு. 
வீதியில்போகிறவர்கள்‌ முகத்தில்‌ தெறிக்க “உங்க வீட்ல 
கோழிக்‌ கறின்னா ஊர்பூரா சொல்லணுமா: என்பாரகள்‌. 
இறகுகள்‌ பிய்த்தெடுக்கப்பட்ட கோழி உடல்‌ கொஞ்சம்‌ 
வெது வெதுப்பாகஇருக்கும்‌. அந்தச்‌ சூட்டை கொஞ்ச 
நேரம்‌ எப்போதும்‌ உணர்வேன்‌. 

கோழியை அறுத்தபின்‌ குடலை எறிந்து விடுவார்‌ 
அப்பா முன்பெல்லாம்‌. பின்‌ ஒரு நாள்‌ குடலைக்‌ 
கழுவுவது பற்றிச்‌ சொல்லித்‌ தந்தார்‌. பின்‌ கோழியை 
அறுக்கிற போதெல்லாம்குடலைச்‌ சுத்தம்‌ செய்து 
அதைத்‌ தனிச்‌ சமையல்‌ செய்வது என்‌ இலாகாப்‌ 
பொறுப்பாகிவிடும்‌. நீளமான குடலின்‌ உட்புறத்தை 
தென்னங்கீற்று குச்சியால்‌ உள்புகுத்தி 
மலத்தைவெளியே எடுப்பேன்‌. சர்ரென்று மேலிருந்து 
உருவுகிற போது மலம்‌ வடிந்து விடும்‌. சின்னத்‌ 
துண்டுகளாய்‌ அறுத்து நாலைந்து முறை தண்ணீரில்‌ 
அலசிக்‌ கையில்‌ ஏந்திக்கொள்கிறபோது வழுக்கும்‌. 
“பீன்ஸ்‌..பீன்ஸ்‌ கறி' என்பான்‌ பழனிவேல்‌. ஆட்டுக்கறி 
சாப்பிடுகிற போது சாப்பாட்டிற்கு ஒரு மணிநேரம்‌ முன்‌ 
மூளையை சாப்பிடுகிற மாதிரி கோழி 


விஷயத்தில்குடல்‌. ஆனால்‌ மூளைபோல்‌ ௬ுசிக்காது 
குடல்‌. 

கறிக்‌ குழம்பு கொதிக்கிற மணத்துக்காகக்‌ 
காத்திருப்போம்‌; சமையல்‌ அறையில்‌ தலையை நீட்டி 
வரலாமா என்பேன்‌. அம்மா டம்ளரில்‌ இரண்டு கரண்டி 
குழம்பையும்‌, நாலு துண்டுகறியையும்‌ போட்டுக்‌ 
கொடுப்பாள்‌. சூடாக இருக்கும்‌. ஆற்றி ஆற்றிக்‌ 
குடிப்போம்‌ மிளகுக்‌ காரம்‌ கண்ணீரை வரவழைத்து 
விடும்‌. முழுசாய்‌ வேகாத கறியை மெல்வதில்‌ 
சிரமம்‌இருக்கும்‌. முழுசாய்‌ வேகவில்லையென்றால்‌ 
என்ன மாட்டுக்கறி மாதிரி என்பார்‌ அப்பா. அவர்‌ 
அப்படிச்‌ சொல்வதன்‌ மூலம்‌ மாட்டுக்கறி சாப்பிட 
கெட்டியாக இருக்கும்‌ என்பதைஅறிந்து கொண்டேன்‌. 
கொஞ்சம்‌ ஜலதொஷமாய்‌ இருந்து கோழிக்கறி 
சமைக்கிற அன்று அப்பா கறிக்குழம்பு இடையில்‌ 
சாப்பிடுவார்‌. மற்றபடி நாங்கள்‌ தான்‌. 

புரட்டாசி மாதங்களில்‌ வீட்டில்‌ கறியே 
எடுக்கமாட்டார்கள்‌. அப்பா விரதம்‌ இருப்பார்‌. கடைசி 
சனி அன்று காரமடை தேருக்குப்‌ போவதற்காக. 
எப்போது அக்கா வீட்டில்‌ கறிசமைப்பார்கள்‌ என்று 
காத்திருப்போம்‌. அக்கா வீட்டிலேயே ஆட்கள்‌ அதிகம்‌ 
என்றாலும்‌, அக்கா உடனே வந்து சொல்லிவிட்டுப்‌ 
போய்விடுவாள்‌. நானும்‌ பழனிவேலும்‌ 
அதற்காய்மோப்பம்‌ பிடித்தவாறு இருப்போம்‌. 
அப்பாவும்‌, அம்மாவ்ம்‌ தொடமாட்டார்கள்‌. அக்கா 
வீட்டிலிருந்து நாங்கள்‌ வரும்போது அம்மா குளிச்சிட்டு 
வந்திடுகடா என்பாள்‌. சில சமய்ம்குளிப்போம்‌. நிறையத்‌ 
த்டவைகள்‌ குளிச்சியாடா என்றால்‌ “உம்‌” என்றபடி 
நழுவி விடுவோம்‌. அமாவாசை வந்து மூன்று நாள்‌ 
கழித்துத்தான்‌ கறி சமைக்க வேண்டும்‌ என்று 
விதிமாதிரி ஒன்றை அம்மா எப்போதும்‌ பின்பற்றி 
வந்தாள்‌. 

கறி சமைக்கிற அன்றைக்கு நல்ல அரிசிச்‌ சாதம்‌ 
இருக்கும்‌. வழக்கமாக இருக்கும்‌, அரிசியைவிட 


நல்லதாக அப்பா வாங்கி வருவார்‌. சுடச்சுடச்‌ சோற்றை 
பிளேட்டில்‌ போட்டுக்கறிக்‌ குழம்பை அம்மா 
ஊற்றுவாள்‌. முதல்‌ கவளம்‌ எப்போதும்‌ நாக்கைச்‌ 
சுட்டுவிடும்‌. அம்மா விசிறியொன்றால்‌ விசிறுவாள்‌. 
நாலு கவளத்தைக்‌ குழம்பில்‌ பிசைந்துசாப்பிட்டபின்‌ 
அம்மா கறி என்பேன்‌. அம்மா கறியப்‌ பிரித்து 
வைக்கிறபோது அம்மாவின்‌ கைகளையே பார்த்துக்‌ 
கொண்டிருப்பேன்‌. 

அப்பாவிற்கு நாலு கறி அதிகம்‌ வைப்பாள்‌. எனக்கும்‌, 
தம்பிக்கும்‌ சரியான அளவாக இருக்கும்‌. “அவன்‌ 
தம்பிதானே எனக்கு ரெண்டு சேர்த்தி வைக்கிறது” 
என்பேன்‌. “அட,அங்கலாப்பே பாரு” என்று சேர்த்து 
வைப்பாள்‌. பழனிவேல்‌ முகம்‌ சுருங்கும்‌. ஈரல்‌ 
துண்டுகளை எண்ணிச்‌ சமமாய்‌ வைத்துவிட்டு மீதியை 
வாயில்‌ போட்டுக்கொள்வாள்‌.அப்பாவிற்கு 
எலும்புக்கறி ரொம்பவும்‌ பிடிக்கும்‌. நாங்கள்‌ கடிக்க 
முடியவில்லை என்று எச்சில்‌ பண்ணி வைத்துவிடுகிற 
எலும்பைக்‌ கூட அப்பா எடுத்து கடக்முடக்கென்று 
சுத்தம்செய்துகொண்டிருப்பார்‌. “எலும்பிலே இருக்கிற 
ஊளெ நல்லதுடா: என்பார்‌. நீளமான எலும்பு 
கிடைக்கிறபோது அதை உடைத்து 'இதபாரு..இதுதா 
நான்‌ சொல்றது” என்று காட்டிவாயைத்‌ திறக்கச்‌ 
சொல்வார்‌. அம்மா எனக்குத்‌ தெரியகூடாது என்று 
மறைத்துக்‌ குனிந்து சாப்பிடும்போது பழனிவேலுக்கு 
ரெண்டு துண்டுகளைப்‌ போட்டுவிட்டால்‌ 
முறைத்துப்பார்ப்பேன்‌. அவன்‌ ஒன்றும்‌ தெரியாத 
மாதிரி சாப்பிட்டுக்கொண்டிருப்பான்‌. ஆளுக்கு 
மொத்தமாய்‌ பத்து துண்டு வருவதே அதிகபட்சமாய்‌ 
இருக்கும்‌. மீறி கேட்கிறபோது அம்மாவின்‌ பங்கு 
குறைந்துவிடும்‌ என்பது தெரியும்‌. சிலசமயம்‌ அப்படிப்‌ 
பெயருக்கென்று ஓரிரண்டு துண்டுகள்‌ மட்டுமே 
அம்மாவிற்குக்‌ கிடைத்த நாட்கள்‌ நிறைய 
இருக்கும்‌என்று தோன்றும்‌. அதற்கு மேலும்‌ அதிகமாய்க்‌ 
கறி எடுத்து வர அப்பாவால்‌ முடியாதுதான்‌. 


கோழிக்கறி சமையலின்போது தலை யாருக்கு 
என்பதில்‌ விரோதம்‌ வளரும்‌. குழம்புப்‌ 
பாத்திரத்திலிருந்து கோழியின்‌ தலையோடு கரண்டியை 
எடுக்கும்போது யார்‌ பிளேட்டில்போடுகிறாள்‌ என்பதில்‌ 
அவளின்‌ அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிற மாதிரி 
செயல்படுவாள்‌. போட்டுவிட்டு அன்னிக்கு யார்‌ 
அதிர்ஷ்டக்காரன்‌ என்பாள்‌. கோழித்தலை 
எனக்குவிழுந்து விட்டால்‌ சிரமங்கள்‌ இருக்காது. 
இல்லையென்றால்‌ சாப்பிடுகிறபோது தலை 
விழுந்துவிட்ட பிளேட்டைப்‌ பார்த்து வெறுவெறுத்துக்‌ 
கொண்டிருப்பேன்‌. அம்மாவாய்பொத்திச்‌ சிரிப்பாள்‌. 
அது பழனிவேலின்‌ பக்கமாய்‌ இருந்துவிட்டால்‌ 
அன்றைக்கு ஏதாவது விஷயத்தினை அவன்‌ மேல 
சொல்லி நாலு அடி கொடுத்துவிடுவேன்‌. பழி 
வாங்கினதிருப்தி பின்னரே அடங்கும்‌. 

அன்றைக்கு அப்படித்தான்‌ நடந்துவிட்டது. 
கோழித்தலை பழனிவேல்‌ பக்கம்‌ விழுந்துவிட்டதற்காய்‌ 
என்முகம்‌ சிறுத்துப்‌ போனது. அப்பாவும்‌ ஏதோ 
சொல்லிச்‌ சிரித்துவிட்டதுமுகம்‌ சிவக்கச்‌ செய்துவிட்டது. 
சூடான சாப்பாட்டில்‌ வேர்க்கிற முகம்‌ அன்று அதிகமாய்‌ 
வேர்த்துவிட்டது. எதுவும்‌ பேசாமல்‌ 
சாப்பிட்டுக்கொண்டிருந்தேன்‌. அப்பாவும்‌ என்னடாஇது 
என்றார்‌. தன்‌ பங்கிலிருந்து நாலு துண்டை எடுத்துப்‌ 
போட்டார்‌. நான்‌ கோபத்துடன்‌ அவற்றை அடையாளம்‌ 
பார்த்துப்‌ பொறிக்கி அவர்‌ பிளேட்டில்‌ போட்டேன்‌. 
அப்போதுபழனிவேல்‌ அவன்‌ எச்சில்‌ கையால்‌ என்‌ சிறு 
பிளேட்டில்‌ இருந்த கறியில்‌ ஈரல்‌ துண்டை 
எடுத்துவிட்டான்‌. பக்கத்தில்‌ இருந்தவனின்‌ தலைவை 
நச்சென்று சுவரில்‌ மோதினேன்‌.அய்யோ என்றான்‌. 
அவன்‌ தலையிலிருந்து ரத்தம்‌ வழிந்ததை அப்பா 
பார்த்துச்‌ சத்தம்‌ போட்ட பின்புதான்‌ உணர்த்தேன்‌. 
“அடப்‌ பாவி” என்று அம்மாவும்‌ எழுந்தாள்‌. அப்பா 
எச்சில்கையால்‌ என்‌ முகத்தில்‌ அறைந்தார்‌. நான்‌ 
பயந்து ஓடிப்போய்‌ வாசல்‌ முன்புறம்‌ அழுதுகொண்டே 


நின்றேன்‌. இரண்டு துணிகளைக்‌ கிழித்து கட்டுப்‌ 
போட்டும்‌ ரத்தம்‌ நிறகாதபோதுஅம்மா அவனைத்‌ 
தோளில்‌ சாத்தி வெளியில்‌ வந்தாள்‌. என்னைப்‌ பார்த்து 
மீண்டும்‌ அடப்பாவி என்றாள்‌. அப்பாவிடமிருந்து 
அடிவிழும்‌ என்று தப்பி ஓடினேன்‌. ரொம்ப 
நேரம்கழித்துதான்‌ பசிப்பதை உணர்ந்தேன்‌. எச்சில்‌ 
கையை டெளசரில்‌ துடைத்துக்‌ கொண்டேன்‌. வறண்டு 
போயிருந்தது. சாயங்காலம்‌ அப்பா என்னை 
ரொம்பநேரம்‌ வெளி இடங்களில்தேடி என்னைக்‌ 
கண்டுபிடித்தார்‌ “அடிக்கலை வாடா....' என்று 
அழைத்துப்‌ போனார்‌. அவர்‌ முன்‌ நடந்து போக நான்‌ 
ஐம்பது அடி இடைவெளியினைக்‌ காப்பாற்றி வீடு 
சேர்ந்தேன்‌.பழனிவேல்‌ தலைக்‌ கட்டுடன்‌ சோர்ந்து 
கிடந்தான்‌. அம்மா “நாலு துண்டு கறிக்காக இத்தென 
ரத்தத்தெ வீணாக்கிட்டியேடா.. இந்த அஞ்சு வயசு 
கொழந்தே இதுக்கு எவ்வளவுகஷ்டப்படப்‌ போகுதோ..நீ 
உருப்படுவியா..' என்று அழுதாள்‌. அன்றைக்கு மிச்சம்‌ 
இருந்த குழம்பையும்‌ கறியையும்‌ யார்‌ வாங்கிப்‌ 
போயிருப்பார்கள்‌ என்று யோசித்தேன்‌. அம்மாசுத்தமாய்‌ 
ருசி பார்த்துக்கூட இருக்கமாட்டாள்‌ என்று தோணியது. 

பழனிவேல்‌ தலைக்காயம்‌ ஆற இரண்டு மாதம்‌ 
ஆகிவிட்டது. எப்போதும்‌ தலையில்‌ கட்டு 
இருந்துகொண்டே இருந்ததால்‌ அவனுக்கு தலைக்குக்‌ 
குளிக்கவோ சரியாகத்‌ தலையைசீவிக்‌ கொள்ளவோ 
முடியாமற்‌ போயிற்று. தலைமுடி கூட ரொம்பவும்‌ 
வளர்ந்து விட்டது. அந்த இரண்டு மாதத்தில்‌ கறி 
சமைப்பது பற்றி அப்பா அம்மாவிடம்‌ 
எதுவும்சொல்லவில்லை. இரண்டு மூன்று வாரம்‌ கழித்து 
அப்பா கேட்டார்‌ “எனக்கு வேண்டா..நீங்க வேணா 
சாப்புடுங்கோ” என்றாள்‌ அம்மா. அன்றைக்கு அப்பா 
மொகிதீன்‌ கடைபோகவில்லை. 

இதற்குப்‌ பின்னாலும்‌ ரெண்டு மூன்று முறை அப்பா 
கறி சமைப்பது பற்றிச்‌ சொன்னபோது அம்மா 
பேசாமலேயே இருந்தாள்‌. அப்பாவும்‌ கட்டாயம்‌ 


செய்யவில்லை. ஒரு நாள்பழனிவேலின்‌ தலையைத்‌ 
தடவி அவன்‌ காயத்தை அம்மா பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அவளையே நான்‌ வெறித்துப்‌ 
பார்த்தேன்‌. “நாலு துண்டு கறிக்காக என்ன செஞ்சுட்டா 
இவன்‌.என்னோட சதைக்‌ கறியும்‌ ரசியா 
இருக்குமுன்னா என்னையே சாப்புட்டுவான்‌ படுபாவி: 
என்றாள்‌. அம்மா என்னை வெறுக்க இப்படியொரு 
காரணமாகிவிட்டதே என்றுஅழுகையாக இருந்தது. 

ஆறேழு மாதம்‌ போயிருக்கும்‌ வீட்டிக்‌ கறி சமைத்து. 
இடையில்‌ அக்கா வீட்டில்‌ தான்‌ அவ்வப்போது. அதுவும்‌ 
ஒவ்வொரு முறையும்‌ கறி சாப்பிடும்போது தம்பியின்‌ 
காயம்ஞாபகம்‌ வந்தாலும்‌ யாராவது அதைப்‌ பற்றி 
சொன்னதாலும்‌ எனக்கு சாப்பிடுவதில்‌ பிடிப்பே 
இல்லாமற்‌ போயிற்று. 

பக்கத்து ஊரிலிருந்து ஒரு நாள்‌ குமரேசன்‌ மாமா 
வந்திருந்தார்‌. அவர்‌ சேவல்‌ சண்டைப்‌ பிரியர்‌. 
அதற்காய்ச்‌ சேவல்‌ வளர்ப்பார்‌. சேவல்‌ சண்டையில்‌ 
சாகிற கோழியின்‌ கறியைரொம்பவும்‌ சுவைத்துச்‌ 
சாப்பிடுவார்‌. அதைக்‌ கோச்சைக்கறி என்பார்‌. 
அன்றைக்கு வெள்ளையூத்து சேவல்கட்டில்‌ தன்‌ கோழி 
ஜெயித்ததாயும்‌, அந்தக்‌ கோச்சைக்‌ கறியைக்கொண்டு 
வந்ததாயும்‌ சொன்னார்‌. “இன்னிக்கு ராத்திரி நா இங்கதா 
இருக்கப்‌ போறேன்‌..சமைச்சு வை..' அப்பா சுரத்தின்றி 
சும்மா இருந்தார்‌. யாரும்‌ எதுவும்‌ சொல்லாதபோது 
சத்தம்போட்டார்‌. அப்பா எல்லாவற்றையும்‌ 
விலாவரியாய்ச்‌ சொன்னார்‌. “என்னெக்கோ, எப்பவோ 
நடந்ததுக்கு இன்னுமா அதை மனசில 
வெச்சிட்டிருக்கணும்‌. அவனும்‌ ஒண்ணும்வெளவறியா 
தெரியாத பையன்‌. அவன்‌ ஏதோ செஞ்சுட்டான்னு ஆறு 
மாசமா இந்தப்‌ பசங்களுக்கு கறியாக்கிப்‌ போடாமெப்‌ 
பட்டினி போட்டிருக்கியே..இது நல்லா 
இருக்கா... சொல்லிக்‌ கொண்டே போனார்‌. இதை ஒருவர்‌ 
சொல்லவேண்டும்‌ என்று காத்திருந்த மாதிரி வீட்டினுள்‌ 
போய்‌ அம்மா வெங்காயக்கூடையை எடுத்து வந்து 


வெங்காயத்தப்‌ பரப்பஆரம்பித்தாள்‌. அப்பாவும்‌ 
மாமாவுடன்‌ சந்தோஷமாய்‌ நடையை வெளியில்‌ எட்டிப்‌ 
போட்டார்‌. அம்மா கலகலப்பாய்‌ வெங்காயத்தை உரிக்க 
ஆரம்பித்தாள்‌. கொஞ்சம்‌ உரித்தசருகுகளை என்‌ மேல்‌ 
வீசியெறிந்து “வாடான்னா”: என்றாள்‌. நானும்‌ அவளின்‌ 
தொடை அருகில்‌ நெருக்கமாய்‌ உட்கார்ந்தேன்‌. 

பாதி வேலையில்‌ குமரேசன்‌ மாமாவைப்‌ பற்றிப்‌ பேச 
ஆரம்பித்தாள்‌. அவரின்‌ சேவல்கட்டுத்‌ திறமையைப்‌ 
பற்றி ரொம்பவும்‌ சொன்னாள்‌. “நாலு ஊருக்கும்‌ 
சேவக்கட்டுசின்னதம்பின்னா ஒரு மருவாதை' 
என்றாள்‌. “கோச்சுக்கறி தின்னுவளர்ந்த ஒடம்புடா 
அது...வீர முனியப்பா மாதிரி கம்பீரமா...” அம்மாவிற்கு 
மாமா மேல்‌ சின்ன வயதில்‌ ரொம்பவும்‌ இஷ்டமாம்‌ 
“நானே அவரெ கல்யாணம்‌ பண்ணியிருந்தா இப்பிடியா 
ஒடக்கா மாதிரி இருப்பேன்‌. சேவல்‌ கட்டு கோழி மாதிரி 
கோச்சுக்‌ கறியெத்‌ தின்னுட்டு நிமிர்ந்து நிப்பேனே' 

அம்மா இப்போது ஒரு புதுக்கதையைச்‌ சொல்வதாய்‌ 
எண்ணி நிமிர்ந்து அதை முழுசாய்க்‌ கேட்கிற 
சுவாரஸ்யத்தில்‌ உட்கார்ந்தேன்‌. 


70.வனம்மாள்‌ :அழகிய 
பெரியவன்‌ 


சூரியன்‌ பொழியும்‌ தூரத்து வானம்‌ வரைக்கும்‌ 
வெள்ளை வெள்ளையாய்‌ குத்துக்கற்களும்‌, சரளைக்‌ 
கற்களுமாக நிரவி, நட்சத்திரங்களுடன்‌ சிவந்த 
வானமாக அந்தச்‌ செம்மண்‌ பிரதேசம்‌ இருந்தது. எங்கோ 
ஒன்றாய்‌ தோழமையற்றுத்‌ தனித்து தவிப்புடனிருந்தன 
பனை மரங்கள்‌. 

சாலம்மாளுக்கு கானல்‌ மருட்டியது. அவளின்‌ 
மோட்டாங்காட்டின்‌ வடக்காலே எழும்பிச்‌ சரிந்திருக்கும்‌ 
சிறு குன்றின்‌ பாறைக்‌ கூட்டங்களுக்கிடையிலே, நீர்‌ 
வற்றிக்‌ கிடக்கும்‌ குட்டையை நோக்கி, தலையில்‌ 
குடத்துடன்‌ போய்க்கொண்டிருந்தாள்‌ அவள்‌. 
கூப்பாடுடகபம்கா ன்‌ விருட்டென்று அவளைக்‌ 
கடந்த பறவையொன்றின்‌ திசையிலே அலையலையாய்‌ 
எழுந்து ஆடும்‌ கருஞ்சுவாலைக்‌ கூட்டம்போல தூரத்தில்‌ 
ஊசிமலை அவளுக்குத்‌ தென்பட்டது. 

வயோதிகத்தின்‌ நியதிகளைத்‌ தட்டாமல்‌ ஏற்றிருந்த 
சாலம்மாளின்‌ தேகம்‌, ஒரு யுகத்தின்‌ நகர்வுபோல 
இயங்கியது. முந்தானையைச்‌ சுருட்டித்‌ 
தலைச்சும்மாடாகவும்‌, முக்காடாகவும்‌ மாற்றிக்‌ 
கொண்டு பெருமூச்சுகளுடனும்‌ தனக்குத்‌ தானே 
பேசியபடியும்‌ போய்க்கொண்டிருந்தாள்‌ அவள்‌. இரண்டு 
மூன்று குடங்கள்‌ சுமந்து வந்ததற்குள்‌ களைத்து ஒரு 
மரத்தடியில்‌ ஓய்ந்து உட்கார்ந்துவிட்டாள்‌. 

வெப்பக்‌ காற்று மாந்தளிர்களில்‌ பட்டு தணிந்து 


வீசியது. கருகும்‌ தளிர்களின்‌ வாசம்போல 
மாம்பூக்களின்‌ வாசம்‌ மெல்லக்‌ காற்றிலே பரவி 
அடங்கியது. அவளைப்‌ போலவே பக்கத்துத்‌ 
துண்டுகளிலும்‌ சிலர்‌ மாஞ்செடிகள்‌ வைத்திருந்தனர்‌. 
சிலர்‌ அப்படியே தரிசாகவிட்டு வைத்திருந்தனர்‌. 

ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பிருக்கும்‌. 
அப்போது சாலம்மாளுக்கு நல்ல புத்தி இருந்தது என்றே 
சொல்ல வேண்டும்‌. அந்த ஊரிலும்‌, சுத்துப்பட்டிலும்‌ 
இருக்கிற வானம்பார்த்த பூமி கொண்ட ஏழை 
விவசாயிகள்‌ சிலருக்கு இயேசுகாரர்கள்‌ இலவசமாகவே 
மாங்கன்றுகளைத்‌ தருவதாகக்‌ கேள்விப்பட்டாள்‌. 
உடனே முந்திக்கொண்டாள்‌ சாலம்மாள்‌. 
அவளுக்கிருந்த கையளவு நிலத்துக்கு அவர்கள்‌ 
கொடுத்த சில செடிகளே போதுமானதாக இருந்தன. 
கிடைத்த மாஞ்செடிகள்‌ எல்லாமுமே மெங்களூரா, நீலம்‌ 
வகைகளாகவே இருந்துவிட்டதால்‌ சாலம்மாளின்‌ மனசு 
கேட்கவில்லை. மேல்‌ ஆலத்தூர்‌ அரசாங்கப்‌ பண்ணை 
வரை போய்‌ காதர்‌, பீத்தர்‌, பங்கனப்பள்ளி, மல்கோவா 
என்று வகைக்கொன்றாகவும்‌, சிலவற்றை வாங்கி வந்து 
வைத்தாள்‌. செடிகளின்‌ ஒட்டு பிரிந்துவிடாமல்‌ 
தொட்டிகளை கவனமாக உடைத்து, 
பச்சைப்பிள்ளைகளை கையாள்வது போல நட்டு, 
குளம்‌ குட்டை என்று விடாமல்‌ அலைந்து நீர்‌ 
ஊற்றினாள்‌ சாலம்மாள்‌. புதிய இடத்தில்‌ பொருந்தாமல்‌ 
இருப்பவர்களைப்‌ போல இருந்த செடிகள்‌ பச்சை 
பிடித்ததும்‌ தான்‌ அவளுக்கு உயிரே வந்தது. 
மரஞ்செடிகள்‌ என்றாலே சாலம்மாவுக்கு உயிர்தான்‌. 
கையில்‌ கிடைப்பதையெல்லாம்‌ கொண்டு வந்து 
வைத்து அவள்‌ வீட்டை நந்தவனமாக்கியிருந்தாள்‌. 
கொத்திக்‌ கொண்டும்‌. நீர்வார்த்துக்கொண்டும்‌, 
சருகுகளை அள்ளிக்கொண்டும்‌ இருப்பது தான்‌ அவள்‌ 
வேலை. பூத்துக்‌ குலுங்கும்‌ அவள்‌ தோட்டத்துப்‌ பூக்கள்‌ 
ஊர்ப்பெண்டுகளின்‌ தலைகளிலெல்லாம்‌ சிரிக்கும்‌. 
அவள்‌ தோட்டத்துக்‌ காய்‌ கனிகளுக்கே தனி ருசிதான்‌ 


என்று சொல்வார்கள்‌. 

“மரம்‌, மரமின்னு பைத்தியமா கீறாளே! காட்டுலேர்ந்து 
எறங்கிவந்துட்டாளா!” 

“புள்ளைங்க, திக்குதெச இல்லாததுக்கு 
எதுமேலியாவது ஆச இருக்க வேண்டியதுதான்‌. 
ஆனாலும்‌ இப்பிடியா?” 

“நம்ம வேலூர்‌ பக்கமா யாரோ ஒருத்தரு வீட்டு 
மரங்களுக்கு பத்திரிக்க அடிச்சி கல்யாணம்‌ 
செஞ்சிவெச்சாராமே. அப்பிடி இவுளும்‌ செய்வாளோ 
எனுமோ?” ஊரார்‌ பேசிக்கொள்வதும்‌ உண்டு. 

சாலம்மாளின்‌ மரப்பிரியத்தை எவராலும்‌ புலங்காண 
முடிந்ததில்லை. ஊரிலிருக்கும்‌ அத்தனை மரங்களும்‌ 
அவளுக்குத்‌ தாய்மடிதான்‌. தினமும்‌ ஒன்றின்‌ 
நிழலிலாவது செத்த நேரம்‌ ஒக்காந்து 
மனக்குறைகளைத்தானே புலம்பியபடி இருப்பது 
வாடிக்கையாயிருந்தது சாலம்மாளுக்கு. 

காற்றும்‌ மழையுமாக இயற்கை ஒருமுறை சாடிவிட்டுப்‌ 
போய்விட்ட போது வானத்தைப்‌ பார்த்து நெட்டி 
முறிப்பதும்‌, மழையைச்‌ சபிப்பதுமாக இருந்தாள்‌ 
சாலம்மாள்‌. கொய்யாவின்‌ இளங்கிளையையும்‌, 
முருங்கையையும்‌ பேய்க்காற்று பதம்‌ பார்த்துவிட்டுச்‌ 
சென்றிருந்தது. முறிந்த கிளைகளைச்‌ சேர்த்து செம்மண்‌ 
துணி சுற்றிவிட்டாள்‌ சாலம்மாள்‌. சிரித்துவிட்டுப்‌ 
போனவர்களையெல்லாம்‌ சட்டை செய்யவில்லை 
அவள்‌. இப்படித்தான்‌ போன மாதம்‌ கிராம 
அபிவிருத்தித்‌ திட்டம்‌ ஒன்று அவர்கள்‌ ஊருக்கு வந்து 
சேர்ந்தது. ஊர்முச்சையருகே கிளை விரித்திருந்த 
அரசமரத்தையும்‌, ஊர்‌ எல்லையிலிருக்கும்‌ 
நாகமரத்தையும்‌ படிப்பகம்‌ கட்டவும்‌, நீரேற்று அறை, 
தொலைக்காட்சிப்‌ பெட்டி அறை கட்டவும்‌ 
வெட்டிவிடுவது என்று தீர்மானமாகிவிட்டது. 
சாலம்மாளுக்கு இது தெரியவந்ததும்‌ 
ஆங்காரியாகிவிட்டாள்‌. மரத்தின்மீது முதல்‌ வெட்டு 
விழுந்தபோது தலைவிரி கோலமாய்‌ குறுக்கே மறித்து 


விழுந்தாள்‌ சாலம்மாள்‌. ஓடிவந்ததில்‌ அவளுக்கு 
மூச்சிரைத்தது. 

“டேய்‌ நாங்க அக்கா தங்கச்சிங்க தங்கியிருக்கண்டா 
இதுல..எங்களெ ஓட்டப்பாக்குறவன்‌ எவன்டா?” 

“தாயே பொறுக்கணும்‌. நீ யாரு?” 

“நாகலம்மா, பூவுலம்மா, எல்லம்மாடா எங்க 
இருப்பிடன்டா இது. நாங்க எடுத்து அடி வெக்கிறது 
எல்ல நாகமரம்டா. நாங்க இருக்கிற மரங்களெ வெட்டி 
எங்கள ஓட்டப்பாத்தா ஊரையே துவம்சம்‌ 
பண்ணிடுவம்டா” 

கத்திகளும்‌, வாள்களும்‌ கீழே விழுந்துவிட்டன. 
மரங்களை வெட்டுவதில்லை என்று பதில்‌ பெற்றவுடன்‌ 
மலையேறிவிட்டது சாமி. மரங்களைக்‌ காப்பாற்றின 
அன்றெல்லாம்‌ சாலம்மாள்‌ அரசமரத்தடியிலேயேதான்‌ 
கிடந்தாள்‌. சாலம்மாள்‌ தனிக்கட்டை. 
பிள்ளையில்லாததால்‌ புருஷன்‌ துரத்திவிட வாழாமல்‌ 
வந்து ஊரோடு தங்கிவிட்டவள்‌. நாதி என்றிருந்த ஒரே 
அண்ணனும்‌ வேலை, வாழ்க்கை என்று ஊரைவிட்டுப்‌ 
போய்விட்டான்‌. கிராமத்து வீடும்‌ கொஞ்சம்‌ 
மேட்டுநிலமும்‌ அவள்‌ பாடு என்றாகிவிட்டது. யாரும்‌ 
கண்டுகொள்ளாத அந்த மேட்டு நிலத்தில்‌ வலு 
இருக்கும்வரை விழுந்து எழுவது என்று அல்லாடி 
வந்தாள்‌. சும்மாடைப்‌ பிரித்து முகம்‌ 
துடைத்துக்கொண்டாள்‌ சாலம்மாள்‌. நேற்றுதான்‌ நட்ட 
மாதிரி இருக்கிறது. அதற்குள்‌ வளர்ந்துவிட்டன. 
பூவெடுத்திருக்கும்‌ கவைகளை உடைத்துவிட 
வேண்டும்‌. காப்புக்கு விட இன்னும்‌ கொஞ்சம்‌ 
போகட்டும்‌ என நினைத்துக்கொண்டாள்‌. கானலின்‌ 
ஊடாக சுழன்ற அவள்‌ பார்வை கிழக்காக இருந்த 
வெற்றிடத்தில்‌ நிலைகுத்தித்‌ தவித்தது. அங்கிருந்த 
கானலும்‌, வெம்மையும்‌ அப்படியே பெயர்ந்து அவள்‌ 
மனதுக்குள்‌ வந்து இறங்கியது. பழசை 
நினைத்துக்கொள்ள கண்கள்‌ 
மடைதிறந்துகொண்டன. 


கேட்க நாதியில்லை என்பதால்‌ ஊரிலே சாலம்மாள்‌ 
என்றாளே இளக்காரந்தான்‌. நடுத்தெரு இடைச்சி 
ரங்கமணிக்கும்‌, அவள்‌ மச்சினன்மார்களுக்கும்‌ 
ரொம்பவுமே கிண்டல்தான்‌. ஒருநாள்‌ விறகு 
பொறுக்கிக்கொண்டு தன்‌ நிலத்தின்‌ வழியே வந்த 
ரங்கமணி மாவிலைகளைப்‌ பிய்த்து கசக்குவதைப்‌ 
பார்த்துவிட்டாள்‌ சாலம்மாள்‌. வேர்‌ கிளம்பிவிடுமே 
என்று பதைபதைத்து திட்டித்‌ தீர்த்துவிட்டாள்‌ 
ரங்கமணியை. கன்றுகளை வைத்து கொஞ்ச 
காலம்தான்‌ ஆகியிருந்தது. மறுநாள்‌ சாலம்மாள்‌ 
நிலத்துக்குப்‌ போனபோது பாதி மாஞ்செடிகள்‌ வெட்டிச்‌ 
சாய்க்கப்பட்டிருப்பதை பார்த்தாள்‌. தன்‌ கழுத்தை 
யாரோ அறுத்திவிட்டது போல வலித்தது வலித்தது 
அவளுக்கு. “ அய்யோ எம்‌ புள்ளிங்களே! என்‌ செல்லங்க 
போச்சே” வயிற்றிலும்‌ மார்பிலும்‌ அடித்துக்கொண்டு, 
வீழ்ந்திருக்கும்‌ செடிகளை ஓடிஓடி எடுத்து அழுதாள்‌ 
சாலம்மாள்‌. சாலம்மாளின்‌ பக்கத்து நிலம்‌ 
ரங்கமணியுடையது. இவளின்‌ நிலம்மீது ஒரு கண்‌ 
ரங்கமணிக்கு இருந்தே வந்தது. “சின்னதுக்குத்தான்‌ 
சின்னங்‌ கொலையறதுன்ற மாதிரி ஆயிடுச்சே. அய்யோ 
எங்‌ கொறையே. வேர்‌ கெளம்பிடுமே, ஏண்டி இப்படி 
செய்யறன்னதுக்கேவா இப்படி பன்னிர்றது? ஒஞ்‌ 
சாதித்திமிர எஞ்‌ செடிங்க மேலியா காட்டறது?” ஊர்ப்‌ 
பஞ்சாயத்துக்குப்‌ பிராது கொடுத்துவிட்டு அன்று 
முழுவதும்‌ இழவு வீட்டுக்காரி மாதிரி இருந்தாள்‌ 
சாலம்மாள்‌. “மரங்களுக்குப்‌ போய்‌ இப்படி 
மாரடிக்கிறாளே” என்று சொல்லிக்‌ கொண்டனர்‌ ஊரார்‌. 
பொழுது அமர கூடிய பஞ்சாயத்தில்‌ வெட்டியது யார்‌ 
எனத்‌ தெரியாமல்‌ பேச முடியாது என்று தீர்ப்பு வந்தது. 
இவரிவர்கள்தான்‌ வெட்டியிருப்பார்கள்‌. தாட்டிமமான, 
அரக்கி அரக்கி நடந்திருக்கும்‌ காலாடித்‌ தடங்கள்‌ 
ரங்கமணியினுடையதுதான்‌ என்று சாலம்மாள்‌ 
சொன்னதை யாரும்‌ எடுத்துக்‌ கொள்ளவில்லை. 

அவுக்கென்றாகிவிட்டது சாலம்மாளுக்கு, மனசு 


ஆறாமல்‌ மறுநாள்‌ காலம்பரமே மாஞ்செடிகள்‌ தந்த 
இயேசுக்கார அய்யா வீட்டுக்குப்‌ போய்‌ ஒப்பாரி 
வைத்தாள்‌ சாலம்மாள்‌. 

“நீ இப்படி அழவேண்டியதே இல்ல, வேற செடிகளுக்கு 
ஏற்பாடு பண்ணுவேன்‌” என்றதும்‌ வேகமாய்த்‌ 
தலையசைத்தாள்‌ சாலம்மாள்‌. 

வெட்டினவங்களுக்கு நீ தண்டென வாங்கித்‌ தரணும்‌ 
சாமீ, பாதி புள்ளைங்க களுத்த அறுத்துப்புட்டாங்களே” 

“சரி நீ போயி போலீசுல சொல்லு. நான்‌ பின்னாடியே 
வரேன்‌” 

இயேசுக்கார அய்யா சொன்னதும்‌ காவல்‌ நிலையம்‌ 
போய்விட்டாள்‌ சாலம்மாள்‌. 

“மரம்‌ வெட்டின கேசெல்லாம்‌ இங்க எடுத்துக்கறதில்ல 
பாட்டி” என்ற பதிலெல்லாம்‌ அவளை அசரச்‌ 
செய்யவில்லை. பகலுக்கும்‌ காவல்‌ நிலைய 
வாசலிலேயே மூக்குச்‌ சிந்திக்‌ கொண்டிருந்தாள்‌ அவள்‌. 

“சரி உன்னெ அமச்சுப்புட்டு, மரத்தெ 
வெட்டிப்புட்டாங்கன்னு ஒரு மனு எழுதினு வா” 

மனுகொடுத்தபிறகு காவல்‌ நிலையத்துக்கும்‌, 
இயேசுக்கார அய்யா வீட்டுக்கும்‌ என நடந்தபடியே 
இருந்தாள்‌. வழக்கு பதிவாகி முதல்‌ சம்மன்‌ 
வந்தபோதுதான்‌ அவளுக்கு மனது ஆறியது. 
“என்னாதான்‌ காலங்கெட்டுக்‌ கெடந்தாலும்‌ நியாயஞ்‌ 
செத்துப்‌ போகுமா? இருங்கடி இருங்க. துன்னத்‌ துடிக்க 
எஞ்செடிகளெ வெட்டந்துக்கு இன்னிக்கு இருக்குது 
உங்குளுக்கு” 

சம்மன்‌ வந்த நாளெல்லாம்‌ கோர்ட்டு வாசலில்‌ தவம்‌ 
கிடந்தாள்‌. ஆனால்‌ அவள்‌ நினைத்தபடியெல்லாம்‌ 
எதுவுமே நடக்காமல்‌ அவளுக்கு ஏமாற்றமாய்ப்‌ 
போனது. 

ஒன்றிரண்டு நாட்களுக்குள்ளாகவே, “தப்பு 
தப்புத்தான்னு சொல்லிப்புட இந்த மனுசங்களுக்கு 
இத்தினி தயக்கமா?” என புலம்பிக்‌ கொண்டே 
அண்ணன்‌ மகன்‌ தம்பிதுரை வீட்டுக்குப்‌ போய்ச்‌ 


சேர்ந்தாள்‌ சாலம்மாள்‌. 

அவள்‌ அண்ணன்‌ போனபிறகு அவளுக்கென்று 
இருந்த ஒரே ஆதரவு தம்பிதுரைதான்‌, அவன்‌ தூரத்தில்‌ 
இருந்தாலும்‌ மாதத்துக்கு ஒருகால்‌ பஸ்‌ பிடித்துப்‌ போய்‌ 
பார்த்துவிட்டு வந்துவிடுவாள்‌ அவள்‌. அவனின்‌ எல்லா 
பிள்ளைகளையும்‌ மார்மேல்போட்டு சாலம்மாள்‌ தான்‌ 
வளர்த்துவிட்டாள்‌. அதிலும்‌ சின்னவள்‌ சிவப்பி 
என்றால்‌ சாலம்மாளுக்கு கொள்ளை ஆசை. தம்பிதுரை 
அரசாங்க வழக்கறிஞரைப்‌ போய்ப்‌ பார்க்கச்‌ 
சொன்னான்‌. மறுநாளே விசாரித்துக்‌ கொண்டு 
வழக்கறிஞரிடம்‌ போய்ச்‌ சேர்ந்தவள்‌, ஒப்பாரியும்‌, 
முறையிடலுமாக நெளியவைத்ததுவிட்டாள்‌ அவரை. 

“ஏம்பாட்டி, தேக்கு மரத்தெ வெட்டிட்டாப்பில ஏன்‌ 
அழற? மரந்தானெ பாக்கலாம்‌ வுடு” 

“அய்யா அதுங்க மரம்‌ இல்லய்யா, என்‌ வயித்துல 
பொறந்த பொறப்புங்க மாதிரி, அந்தக்‌ கொலகாரப்‌ 
பாவிகளுக்கு நீதான்‌ தீர்ப்புச்‌ சொல்லணும்‌” 

வாய்தாவுக்கு வாய்தா சாலம்மாளின்‌ ஒப்பாரி 
அதிகமாகிக்‌ கொண்டே போனது. இனிமேல்‌ அலுவலகம்‌ 
பக்கம்‌ வந்தால்‌ கேசை தோற்கமுத்துவிடுவேன்‌ என்று 
சொல்லி அனுப்பிவிட்டார்‌ வழக்கறிஞர்‌. 

பிராது கொடுத்து மறுநாளே ரங்கமணியின்‌ 
கூட்டாளிகளுக்கு தண்டனை கிடைத்துவிடும்‌ என்று 
நினைத்தவளுக்கு இன்னும்‌ எதுவுமே நடக்காதது 
அதிர்ச்சியாய்‌ இருந்தது. நடையாய்‌ நடந்து யார்‌ 
யாரையோ பார்த்துவிட்டாள்‌. எத்தனையோ 
வாய்தாக்களுக்கும்‌ போய்விட்டாள்‌. வேறு 
செடிகளுக்காக இயேசுக்கார அய்யாவை பலமுறை 
சென்று பார்த்ததிலும்‌ ஒன்றும்‌ நடக்கவில்லை. 
சாலம்மாள்‌ ஓய்ந்துவிட்டாள்‌. 

செங்கம்புதரிலிருந்து காடை ஒன்று “புர்‌' என பறந்து 
போனதும்தான்‌ சாலம்மாளுக்கு நினைவு திரும்பியது. 
வெயில்‌ உச்சிக்கு ஏறியிருந்தது. காற்றில்‌ சலசலக்கும்‌ 
மாஞ்செடிகளைப்‌ பார்த்தபோது அவளுக்கு 


ஆயாசமெல்லாம்‌ மறைந்துபோனது. மிச்சமிருக்கும்‌ 
மரங்களைப்‌ பராமரிப்பதும்‌, தண்ணீர்‌ விடுவதும்‌, 
நெட்டி முறிப்பதும்‌, அவைகளுடன்‌ பேசுவதுமாக 
இத்தனை நாட்களை கழித்துவிட்டாள்‌. வயல்‌ 
வரப்புகளிலும்‌, தண்ணீர்‌ தொரவுகளிலும்‌ 
ரங்கமணியைப்‌ பார்த்துக்கொள்ளும்படி 
நேர்ந்துவிடும்போதெல்லாம்‌ அவளின்‌ ஏளனச்‌ சிரிப்பில்‌ 
சருகுகள்‌ மிதிபடுவதுபோல்‌ ஆகிவிடும்‌ சாலம்மாளுக்கு. 
அதைத்‌ தவிர்க்கவும்‌ இந்த மோட்டாங்காடே 
கதியென்றும்‌ ஆகிவிட்டது அவளுக்கு. அடுத்த வருடம்‌ 
மகசூலுக்கு விடும்படி மரங்கள்‌ ஆகிவிட்டிருப்பது 
சாலம்மாளுக்கு சந்தோஷத்தைத்‌ தந்தது. 
நாளைக்குத்தான்‌ கடைசி வாய்தா. தீர்ப்பு வந்துவிடும்‌ 
என்று வக்கீல்‌ சொன்னதும்‌ ஞாபகத்துக்கு வந்து மேலும்‌ 
சந்தோஷம்‌ தந்தது. முந்தானையால்‌ முக்காடு 
போட்டுக்கொண்டு குடத்தைத்‌ தூக்கியபடி, வீட்டுக்குப்‌ 
போகும்‌ சரிவில்‌ இறங்கினாள்‌ சாலம்மாள்‌. 

கோர்ட்டு வாசவில்‌ பூவெடுத்துக்‌ குலுங்கும்‌ 
மாமரத்தின்‌ கிழே சாலம்மாள்‌ உட்கார்ந்திருந்தாள்‌. 
வெய்யில்‌, குட்டிகளைக்‌ கவ்வும்‌ பூனையென 
பாரித்திருந்தது. சாலம்மாளின்‌ தேகக்‌ கூட்டினுள்‌ 
இருந்த இதயம்‌ சிறு பிராயத்துப்‌ பிள்ளையென 
ஓடியாடிக்கொண்டிருந்தது. மாமரத்தின்‌ 
குதியாட்டத்தைக்‌ கண்டதும்‌ அடிவயிற்றில்‌ நீர்கழித்துப்‌ 
புரள்வது போல அவளுள்‌ பொருமல்‌ எழுந்தது. அந்த 
மரத்தை அவள்‌ கைகள்‌ வாஞ்சையுடன்‌ தடவி 
நெகிழ்ந்தன. கண்களில்‌ நீர்‌ ஊற்றெடுத்து சொட்டிவிடத்‌ 
திரண்டு தயங்கியது. 

கோர்ட்டுக்‌ கட்டிடம்‌, மனிதர்களின்‌ புழக்கத்துடன்‌ 
களை கட்டியிருந்தது. வக்கீல்களும்‌, காவலர்களும்‌, 
மக்களும்‌ ஓடியாடிக்‌ கொண்டிருந்தனர்‌. ரங்கமணியும்‌ 
அவள்‌ மச்சினன்மார்களும்‌ தூரத்தில்‌ அமர்ந்து 
பேசிக்கொண்டும்‌, சிரித்துக்கொண்டும்‌ இருந்ததை 
சாலம்மாள்‌ பார்த்தாள்‌. அவர்கள்‌ பேசிச்‌ சிரிப்பது 


தன்னைப்‌ பற்றித்தான்‌ என நினைத்துக்கொண்டாள்‌ 
சாலம்மாள்‌. கோபம்‌ அவளின்‌ வறண்ட திரேகத்துள்‌ 
பரவியது. முகத்தைத்‌ திருப்பிக்‌ கொண்டாள்‌. 
தன்னுடைய நடுவயது முதல்‌ இந்த நாள்‌ வரையிலாக 
கோர்ட்டு வாசலிலேயே தவம்‌ கிடந்துவிட்டது போல்‌ 
எண்ணி மலைத்துக்‌ கொண்டாள்‌. சாலம்மாளுக்கு 
என்று வானத்திலிருந்து கூப்பிடும்‌ குரல்‌ போல 
டவாலியின்‌ அழைப்பு அப்போது கேட்டது. உள்ளே 
ஓடினாள்‌ சாலம்மாள்‌. நீதிபதி பேசினார்‌. “மரங்களை, 
குற்றம்‌ சாட்டப்பட்டவர்கள்‌ தான்‌ வெட்டினார்கள்‌ 
என்பதற்கு எந்த ஆதாரமும்‌ இல்லை. அவை புதிதாக 
நடப்பட்டிருந்த மாஞ்செடிகள்‌ என்பதனால்‌ வேர்‌ 
பிடிக்காமலும்‌ செத்திருக்கலாம்‌”. 

அதைக்‌ கேட்டதும்‌ சாலம்மாளிடம்‌ பேச்சில்லை. 
அவளின்‌ குரல்வளை உள்ளிழுத்து கேவலின்‌ அவல 
ஒலி கேட்டது. 

“அதுங்க செடிங்க இல்லய்யா. எம்புள்ளைங்க. இந்த 
கொட்டி* நம்பியிருந்தது அதுங்களைத்தான்யா” 

பைத்தியமாய்‌ பிதற்றியபடி கோர்ட்டு வாசல்‌ 
மாமரத்தின்‌ அடியிலேயே இருந்தாள்‌. அவமானமும்‌, 
கோபமும்‌, துக்கமுமாக இருந்தது அவளுக்கு. அந்தச்‌ 
செடிகளுக்காக எத்தனை நடை, எத்தனை படியேறல்‌, 
எத்தனை முறையிடல்‌... வயிறு பற்றிக்‌ கொண்டது. 

ஒருபாவமும்‌ அறியாத பாலகனுங்க. என்ன 
பண்ணுச்சிங்க அதுங்களெ வெட்ட? அதுங்களுக்கு 
வாயிருந்தா என்னா பேசியிருக்குங்க. வீட்டுக்கு வந்தும்‌ 
கூட சோறு பொங்காமல்‌ நடுராத்திரி வரை ஒப்பாரி 
வைத்து சன்னமாகப்‌ பாடி அழுதுகொண்டிருந்தாள்‌. 

காலையில்‌ எழுந்த கையோடு அடுக்களைப்‌ 
பானைகளைத்‌ தூர எடுத்து வைத்துவிட்டு 
பிரிமனைகளை நகர்த்தினாள்‌. அடியில்‌ 
புதைந்திருக்கும்‌ உண்டியல்களைத்‌ தோண்டி எடுத்தாள்‌. 
ஐந்து உண்டியல்களும்‌ நிரம்பியும்‌ நிரம்பாமலும்‌ 
இருந்தது. எல்லாவற்றையும்‌ போட்டு உடைத்து 


காசுகளைச்‌ சேர்த்தால்‌ சாலம்மாள்‌. மூட்டையாக 
முந்தானையில்‌ முடிந்துகொண்டபோது பாரத்தினால்‌ 
அவள்‌ உடலே கீழ்நோக்கி குஞ்சியது. நேராய்‌ பக்கத்து 
ஊர்ப்‌ பண்ணைக்கு விறுவிறுவென்று நடந்தாள்‌. 
மாங்கன்றுகளுக்கு சொல்லிவிட்டு தன்‌ நிலத்திற்குத்‌ 
திரும்பினாள்‌. 

வெய்யில்‌ சுள்ளென்று உறைப்பதற்குள்‌ பத்துப்‌ 
பதினைந்து குழிகளை தோண்டிவிட்டாள்‌ அவள்‌. மண்‌ 
ஆவியடித்து வாசம்‌ கிளம்பியது. திடீரென 
சாலம்மாளுக்கு பேத்தி சிவப்பியின்‌ ஞாபகம்‌ வந்தது. 
ஒவ்வொரு வருசமும்‌ கோடை விடுமுறையில்‌ சிவப்பி 
சாலம்மாவுடன்‌ வந்து இருந்து போவாள்‌. கூலி நாழி 
என்று வருசமெல்லாம்‌ சேர்த்த பணத்தில்‌ சிவப்பி 
போகும்போது, துணிமணி என்று ஆனதை செய்து 
அனுப்புவாள்‌ சாலம்மாள்‌. இந்த வருசம்‌ 
உண்டியல்களை உடைத்து மாஞ்செடிகளுக்கு 
சொல்லிவிட்டது சாலம்மாளுக்கு மனம்‌ பாரமாய்‌ 
இருந்தது. 

“ராசாத்தி புள்ளெ வந்து ஏமாறுமே” 

ஆற்றாமையோடு தோப்பைப்‌ பார்த்தாள்‌ சாலம்மாள்‌. 
சிலுசிலுவென்று காற்றுக்கு துளிர்கள்‌ 
ஆடிக்கொண்டிருந்தன. 

“போட்டும்‌, இந்த ஒரு வருசம்‌. பொறகால 
எம்புள்ளிங்க நீங்களே பாத்துகுக மாட்டீங்களா 
ராசாத்தியெ” 

மாமரங்கள்‌ காற்றுக்கு மேலும்‌ குலுங்கின. அவள்‌ 
பேச்சை கேட்டபடியே குழிந்து கொண்டிருந்தது மண்‌. 


* கொட்டி- மலடி 
தட்டச்சு : சுபைர்‌ 


/1.கனவுக்கதை : சார்வாகன்‌ 


நாங்கள்‌ நேஷனல்‌ ஸ்டோருக்குப்‌ போனபோது அங்கே 
வாங்குவோர்‌ கூட்டமே இல்லை. 

நடேசன்‌ கடையில்‌ அது ஒரு செளகரியம்‌. அங்கே 
எப்பவும்‌ கூட்டம்‌ தெரியாது. கறுப்பு பச்சை சிவப்புப்‌ 
பெப்பர்மிட்டுகள்‌, ரப்பர்‌ பந்துகள்‌, விலை சரசமான 
பேனாக்கள்‌, வர்ண வர்ண இங்கி புட்டியுடன்‌, 
(புட்டியில்லாமல்‌ அளந்து) சோப்பு, சீப்பு நேஷனல்‌ 
ஸ்டோரில்‌ கண்ணாடி கிடையாது), ஊவா க்ஷவரத்துக்கு 
முன்னும்‌ பின்னும்‌ முகத்தை அழகு பண்ணிக்கொள்ள, 
நரை மயிரைக்‌ கறுப்பாக்க, ஒத்தை ஜோடி மூக்கை 
நந்நாலு என்று விதம்விதமாகக்‌ கோடு போட்ட, கோடே 
போடாத, குறுக்கும்‌ நெடுக்குமாய்க்‌ கோடு போட்டுக்‌ 
குவித்த நோட்டுப்‌ புத்தகங்கள்‌, பென்சில்கள்‌, இன்னும்‌ 
எத்தனையோ சாமான்கள்‌, எல்லாம்‌ வாங்குவாரை 
எதிர்பார்த்துக்‌ காத்திருக்கும்‌, சாதாரணமாய்‌ 
நாங்கள்தான்‌ போய்‌ நிற்போம்‌. 

நடேசன்‌ சிரிச்சபடி “வாங்க வாங்க” என்பான்‌. 
வெத்திலைக்‌ காவி படிந்த பல்லைக்‌ 
காண்பிக்கமாட்டான்‌. அவன்‌ பல்‌ வெளேரென்று 
இருக்கும்‌. அவனுக்கு வெத்திலைப்‌ பழக்கம்‌ கிடையாது. 
சிகரெட்டுத்தான்‌. அதுவும்‌ கடைக்குள்‌ இல்லை. குடி 
கூத்தி ரங்காட்டம்‌ ரேஸ்‌ வில்வாதி லேகியம்‌ அரசியல்‌ 
கலை மொழி மதம்‌ என்று எந்தவிதமான பழக்கமும்‌ 
கிடையாது. அவனுண்டு அவன்‌ கடையுண்டு. யார்‌ 
வேணுமானாலும்‌ அவன்‌ கடையில்‌ என்ன 
வேணுமானாலும்‌ (மளிகை சாமான்கள்‌ மருந்து 


சாமான்கள்‌ பால்‌ பவுடர்‌ தவிர) வாங்கிக்கொள்ளலாம்‌. 
ரொக்கந்தான்‌. ரொம்பத்‌ தெரிஞ்ச ஆளானால்‌ 
கடனுக்குக்கூடக்கிடைக்கும்‌. நாங்கள்‌ போனால்‌ “வாங்க 
வாங்க” என்று வரவேற்பானே தவிர எங்களை “என்ன 
வேணும்‌” என்று கேட்கமாட்டான்‌. வாங்குவதற்கு 
எங்களிடம்‌ சாதாரணமாய்க்‌ காசு இருக்காது என்பது 
அவனுக்குத்‌ தெரியும்‌. ஏதாவது வேணுமானால்‌ 
நாங்களே கேட்டுக்கொள்வோம்‌ என்பதும்‌ அவனுக்குத்‌ 
தெரியும்‌. பைபிள்‌ படிக்காத போனாலும்‌ கேளுங்கள்‌ 
கொடுக்கப்படும்‌ என்ற வாசகம்‌ அவனுக்குத்‌ தெரியும்‌. 

அன்றைக்கு நாங்கள்‌ போனபோது நடேசன்‌ 
கண்களில்‌ குறும்பு தாண்டவமாடிக்கொண்டிருந்தது. 
முகத்தில்‌ ஒரு விஷமப்‌ புன்னகை. தண்ணீர்மேல்‌ 
எண்ணெய்‌ சிந்தினால்‌ நிற அலைகள்‌ பரவுகிற மாதிரி. 
நாங்கள்‌ கடைக்குள்ளே நுழைந்தோம்‌. சிவப்பிரகாசம்‌ 
மாத்திரம்‌ எச்சிலைச்‌ சாக்கடையில்‌ துப்பிவிட்டு 
வந்தான்‌. கடைக்குள்ளே துப்பினால்‌ நடேசனுக்குப்‌ 
பிடிக்காது. எங்களைப்‌ பார்த்தவுடன்‌ சிரிச்சபடி “வாங்க 
வாங்க” என்று வழக்கப்படி வரவேற்றுவிட்டு நடேசன்‌ 
குனிந்து மந்திரவாதிபோல மேசைக்கடியிலிருந்து ஒரு 
பொருளை எடுத்துக்காட்டி “இது என்ன சொல்லுங்க 
பார்ப்பம்‌” என்றான்‌. பெருமிதத்தோடு எங்களைப்‌ 
பார்த்தான்‌. 

அவனுடைய இந்த அசாதரணமான 
நடவடிக்கையினால்‌ ஒரு கணம்‌ சிந்தனை 
தடுமாறிப்போன நான்‌ சமாளித்துக்கொண்டு “என்ன 
அது: என்று கேட்பதற்குள்‌ ரெங்கன்‌ அப்பொருளைக்‌ 
கை நீட்டி எடுத்தான்‌. 

முதலில்‌ அதில்‌ ஒன்றும்‌ விசேஷமாகத்‌ 
தெரியவில்லை. சாதரணக்‌ கடைத்‌ தராசென்றுதான்‌ 
நினைத்தேன்‌. ரெங்கன்‌ அதை எடுத்துத்‌ தூக்கி 
“நிறுத்துப்‌” பார்த்ததுந்தான்‌ அது சாதாரணத்‌ தராசல்ல 
என்பது தெரிந்தது. அதில்‌ ஒரு பக்கம்‌ ஒரு தட்டும்‌ மறு 
பக்கம்‌ ஒன்றன்‌ கீழ்‌ ஒன்றாக மூன்று தட்டுகளும்‌ 


இருந்தன. எனக்கு ஒண்ணும்‌ புரியவில்லை. 

“இது என்னன்னு சொல்லிட்டா ஆளுக்கு ரெண்டு 
ஸ்வீட்‌ தர்ரேன்‌” என்று சொல்லி மீண்டும்‌ ஒரு பெருமிதப்‌ 
புன்னகையை உதிர்த்தான்‌ நடேசன்‌. நானும்‌ 
சிவப்பிரகாசமும்‌ தெரியவில்லை என்று சொல்லித்‌ 
தோல்வியை ஒத்துக்கொண்டு விட்டோம்‌. ரெங்கன்‌ 
மாத்திரம்‌ சிறிது நேரம்‌ அந்த மூணு தட்டுத்‌ தராசைத்‌ 
திருப்பித்திருப்பிப்‌ பார்த்தபடி யோசனை செய்தான்‌. 
வயது நாற்பதானாலும்‌ அவனுக்கு இன்னும்‌ “ஸ்வீட்‌” 
என்றால்‌ ஆசையோ என்னமோ, கடைசியில்‌ அவனும்‌ 
“என்னா இது, படா ஆச்சரியாமாயிருக்குதே' என்று 
பொதுவாக உலகுக்கு அறிவித்துவிட்டுத்‌ தோற்றதுக்கு 
அடையாளமாகத்‌ தராசைத்‌ திருப்பித்‌ தந்துவிட்டான்‌. 

நடேசனுக்கு ஒரே சந்தோஷம்‌. “பரவாயில்லை, 
தெரியாவிட்டாலும்‌ பரவாயில்லை, எடுத்துக்குங்க” 
என்று சொல்லி அருகிலிருந்த பெப்பர்மிட்டு 
பாட்டிலுக்குள்‌ கைவிட்டுச்‌ சில மிட்டாய்கள்‌ அள்ளி 
எங்களிடம்‌ நீட்டினான்‌. ரெங்கன்‌ ரெண்டு 
எடுத்துக்கொள்ள, நானும்‌ ஒண்ணு 
எடுத்துக்கொண்டேன்‌, மரியாதைக்காக. 

சிவப்பிரகாசம்‌ வேண்டாமென்று மறுத்துவிட்டான்‌. 
அவனுக்கு டயபிடீஸ்‌. சர்க்கரைவியாதி. ஸ்வீட்டும்‌ 
சாப்பிட மாட்டான்‌, அரிசிச்‌ சாதமும்‌ சாப்பிடமாட்டான்‌. 

“சும்மா எடுத்துக்கப்பா, இந்த ஸ்வீட்லேயெல்லாம்‌ 
சர்க்கரையே கிடையாது” என்று நடேசன்‌ வற்புறுத்தவே 
“என்‌ பங்கை நீயே எடுத்துக்க” என்று சிவப்பிரகாசம்‌ 
பிடிவாதமாய்‌ மறுத்துவிட்டான்‌. நடேசன்‌ தன்‌ 
பங்கையும்‌ எடுத்துக்கொள்ளவில்லை. 
சிவப்பிரகாசத்தின்‌ பங்கையும்‌ 
எடுத்துக்கொள்ளவில்லை. சர்க்கரை இல்லாத ஸ்வீட்‌ 
பிடிக்காதோ அல்லது ரெண்டு பைசாவைத்தான்‌ 
வீணடிப்பானேன்‌ என்று சிக்கன புத்தியோ. 

மிட்டாய்களை பாட்டிலுக்குள்‌ போட்டபின்‌ நாங்கள்‌ 
வேண்டிக்‌ கேட்டதன்‌ பேரில்‌ மூணுதட்டுத்‌ தராசின்‌ 


மர்மத்தை விளக்கினான்‌ நடேசன்‌. ஒரே சமயத்தில்‌ 
மூணு பேர்‌ கடைக்கு வந்து ஒரே சாமானைக்‌ கேட்டு 
நெருக்கினால்‌ ஒவ்வொருத்தருக்கும்‌ ஒவ்வொரு 
முறையாக நிறுத்துக்‌ கொடுப்பதற்குப்‌ பதிலாக ஒரே 
முறையில்‌ நிறுத்து நேரச்‌ செலவையும்‌ 
சக்திச்செலவையும்‌ குறைக்கும்‌ சாதனமாம்‌ அது. “எப்படி 
நம்ம யோசனை: என்று பெருமிதத்தோடு கேட்டான்‌. 

நடேசன்‌ கடைவைத்த நாள்‌ முதலாகப்‌ 
பார்த்திருக்கிறேன்‌. ஒரே சமயத்தில்‌ மூணுபேர்‌ கூடிச்‌ 
சாமான்‌ உடனே வேணுமென்று ரகளை செய்ததை ஒரு 
நாள்கூடப்‌ பார்த்ததில்லை. இருந்தாலும்‌ அவனுடைய 
உற்சாகத்தைக்‌ கெடுப்பானேன்‌ என்று 
சும்மாவிருந்துவிட்டேன்‌. ரெங்கனுக்குத்தான்‌ ஆச்சரியம்‌ 
தாங்க முடியவில்லை. “நம்ம நடேசனுக்கா, இவ்வளவு 
முன்யோசனையா” என்று தன்‌ உணர்ச்சிகளை 
வெளிப்படுத்தினான்‌. அந்தச்‌ சமயத்தில்தான்‌ அந்த 
ஆள்‌ கடைக்கு வந்தது. 

வந்த ஆசாமி சாமியார்‌ போலவுமில்லை. குடும்பி 
போலவும்‌ இல்லை. நாற்பது வயசிருக்கும்‌. 
கரளைகரளையாகக்‌ கட்டுமஸ்தான தேகம்‌. தலைமயிர்‌ 
கருப்பாக நீண்டு வளர்ந்து பிடரிமேல்‌ 
புரண்டுகொண்டிருந்தது. அடர்த்தியான புருவம்‌. நெற்றி 
மேல்‌ கம்பளிப்‌ பூச்சுபோல ஒட்டிக்‌ கொண்டிருந்தது. 
கண்கள்‌ கருப்பு வைரங்கள்‌ போல ஜ்வலித்தன. 
முகத்தில்‌ ரெண்டு வாரச்‌ சேமிப்பு. வெறும்‌ உடம்பு. 
இடுப்பில்‌ ஒரு நாலுமுழத்‌ தட்டுச்‌ சுற்று வேட்டி 
முழங்கால்‌ தெரிய அள்ளிச்‌ சொருக்கி கட்டியிருந்தது. 
வேட்டி காவியாயிருந்து வர்ணம்‌ போனதோ அல்லது 
வெள்ளையாயிருந்து பழுப்பாக மாறிக்‌ 
கொண்டிருந்ததோ ஆண்டவனுக்கே தெரியும்‌. புஜத்தில்‌ 
தோளிலிருந்து முழங்கை வரை சுண்ணம்புக்‌ கறை. 
நெற்றியில்‌ அரை ரூபாய்‌ அளவுக்குக்‌ குங்குமப்‌ 
பொட்டு. 

மத்தாப்பு போலப்‌ பொறி பறக்கும்‌ கண்களுடன்‌ வந்த 


அந்த ஆள்‌ “ஒரு கிலோ பெப்பர்மிட்டுக்‌ குடுங்க, சீக்கிரம்‌: 
என்று அதட்டினான்‌. அவன்‌ குரல்‌ கண்டாமணி மாதிரி 
ஒலித்தது. 

நடேசன்‌ நிதானமாக “கிலோ அஞ்சு ரூபாய்‌” என்று 
சொல்லி இருந்தவிடம்‌ விட்டு அசையாமல்‌ நின்று, வந்த 
ஆளை ஏற இறங்கப்‌ பார்த்தான்‌. 

“சரி சரி குடுங்க, சீக்கிரம்‌' என்று சொன்னபடியே அந்த 
ஆள்‌ இடுப்பைத்‌ தடவி ஒரு முடிச்சை அவிழ்த்து 
எட்டாக மடித்து வைத்திருந்த அழுக்கேறிய அஞ்சு 
ரூபாய்‌ நோட்டை எடுத்து மடிப்புக்‌ கலையாமல்‌ 
நீட்டினான்‌. 

நடேசன்‌ சாவதானமாக நோட்டை வாங்கி மேசை மேல்‌ 
வைத்துவிட்டு. தராசை எடுத்து மூணுதட்டுகளில்‌ 
ரெண்டைக்‌ கழற்றி வைத்துவிட்டு ஒரு கிலோ 
படிக்கலைப்‌ போட்டு இன்னொரு தட்டில்‌ 
பெப்பர்மிட்டுகளை அள்ளிப்‌ போட்டுத்‌ தங்கம்‌ 
நிறுப்பது மாதிரி நிறுத்துப்‌ பின்‌ பெப்பர்மிட்டுகளைக்‌ 
காகிதப்‌ பையில்போடப்‌ போகும்போது, “பையிலே 
போடவாணாம்‌, சும்மா அப்படியே காயிதத்துலே வச்சுக்‌ 
குடுங்க” என்று சீறினான்‌ அந்த ஆள்‌.. அவன்‌ கண்‌ 
பாம்பின்‌ நாக்கு மாதிரி இருந்தது. ஒரு தமிழ்த்‌ தினசரித்‌ 
துண்டில்‌ அளிக்கப்பட்ட மிட்டாய்களை 
வாங்கிக்கொண்டு அந்த ஆள்‌ மணிக்கூண்டின்‌ 
பக்கமாக விடுவிடென்று நடந்தான்‌. 

அவன்‌ என்ன செய்யப்‌ போகிறான்‌ என்ற 
ஆவலினால்‌ ஈர்க்கப்பட்டு நானும்‌ ரெங்கனும்‌ 
சிவப்பிரகாசமும்‌ அவனுக்குச்‌ சற்றுப்‌ பின்னால்‌ 
அவனைத்‌ தொடர்ந்தோம்‌. 

நடேசன்‌ கடையிலிருந்து சுமார்‌ நூற்றைம்பதடி 
தொலையில்‌ நகராட்சி மணிக்கூண்டு இருக்கிறது. அது 
வருஷம்‌ தேதி காட்டுவதில்லை. ஆகவே அது நின்று 
எவ்வளவு நாள்‌ ஆச்சுதென்று தெரியாது. எப்போதும்‌ 
பனிரெண்டு மணி காட்டிக்கொண்டுருக்கும்‌. விளக்கு 
வைக்கும்‌ அந்த நேரத்திலும்‌ அது மணி பணிரெண்டு 


எனக்‌ காட்டிக்கொண்டிருந்தது. எங்கள்‌ ஊர்‌ பஜாரின்‌ 
நடுநாயகமான மணிக்கூண்டச்்‌ சுற்றித்தான்‌ சிறிது 
வெற்றிடம்‌ இருக்கிறது. சாதாரணமாக நாலுநாலு 
பேராய்க்‌ கூடிக்கூடிப்‌ பேச வசதியான இடம்‌. சற்றுத்‌ 
தள்ளிப்‌ போனால்‌ பறவைகளின்‌ எச்ச வீச்சுகளுக்குப்‌ 
பலியாக நேரும்‌. மணிக்கூடருகே அப்படியில்லை. 

மணிக்கூண்டினடியில்‌ இருந்த சிறு மேடையருகில்‌ 
நின்றுகொண்டு அந்தப்‌ பெப்பர்மிட்டுக்கார ஆள்‌ 
அருகில்‌ இருந்தவர்கள்‌ கையில்‌ ஓரிரு 
பெப்பர்மிட்டுகளைத்‌ திணித்தான்‌. அவர்கள்‌ 
திகைத்தார்கள்‌. “சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆண்டவன்‌ 
பிரசாதம்‌: என்று சொல்லிக்கொண்டே இன்னும்‌ சில 
பேர்களுக்கும்‌ நடேசன்‌ கடை மிட்டாய்களை 
அளித்தான்‌. 

யாரோ ஓர்‌ ஆசாமி மணிக்கூண்டருகே சும்மா ஸ்வீட்‌ 
விநியோகம்‌ செய்கிறான்‌ என்ற செய்தி எப்படியோ அரை 
நிமிஷத்துக்குள்‌ பஜார்‌ முழுதும்‌ பரவிவிட்டது. 
“பள்ளத்துட்‌ பாயும்‌ வெள்ளம்‌ போல” ஜனக்கூட்டம்‌ 
மணிக்கூண்ட நோக்கிப்‌ பாய்ந்தது. மணிக்கூண்டின்‌ 
அருகே வந்துவிட்ட நானும்‌ ரெங்கனும்‌ சிவப்பிரகாசமும்‌ 
முழங்கையாலும்‌, பிருஷ்டத்தாலும்‌ இடித்து உந்தித்‌ 
தள்ளி நகர்த்தப்பட்டுக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாகக்‌ 
கூட்டத்தின்‌ வெளிப்புறத்துக்கு வந்துவிட்டோம்‌. 
சுற்றிலும்‌ மேலே இருந்து கூச்சலிடும்‌ பக்ஷிகளின்‌ 
சப்தத்தை அமுக்கிக்கொண்டு “ஸார்‌ ஸார்‌ மிட்டா ஸார்‌” 
என்ற சப்தந்தான்‌ கேட்டது. 

எங்கள்‌ ஊர்வாசிகளுக்கு பெப்பெர்மிட்டு மிட்டாய்‌ 
என்றால்‌ அவ்வளவு பிரேமை என்று எனக்குத்‌ அது 
நாள்வரை தெரியவே தெரியாது. கூட்டமே சேராத 
நடேசன்‌ கடையில்கூடப்‌ பெப்பர்மிட்டு வாங்க ஏதாவது 
குழந்தைகள்தான்‌ எப்போதாவது வருமேயொழிய 
இங்கேபோல விழுந்தடித்து ஓடிவந்த பெரியவர்களைக்‌ 
கண்டதில்லை. வெள்ளைச்‌ சட்டைக்காரர்கள்‌, 
கம்பிக்கைரை வேட்டிக்காரர்கள்‌, சட்டையேயின்றிச்‌ 


சாயவேட்டி கட்டினவர்கள்‌, டெரிலின்‌ பனியன்கள்‌, 
மணிக்கட்டில்‌ கடியாரம்‌ கட்டினவர்கள்‌, கயிறு 
கட்டினவர்கள்‌, வெள்ளிக்‌ காப்புப்‌ போட்டவர்கள்‌, நரை 
மீசைகள்‌, வழுக்கைத்‌ தலைகள்‌, முறுக்கு 
விற்றுக்கொண்டிருத பல்லேயில்லாத கிழவி, அவளது 
ஏஜண்டான அவள்‌ பேரன்‌, பளபள நைலான்‌ ஜரிகை 
மினுக்கும்‌ ரவிக்கையுடன்‌ பஜாருக்கு வந்திருந்த 
கைக்குழந்தைக்காரிகள்‌, குருவிக்காரிகள்‌, 
பெட்டிகடையில்‌ பீடி சிகரெட்‌ சோடா கலர்‌ வெற்றிலை 
வாழைப்பழம்‌ புகையிலை வாங்க வந்தவர்கள்‌, 
இவர்கள்‌ கால்களுக்கிடையே குனிந்து வளைந்து ஓடின 
நிர்வாணச்‌ சிறுவர்‌ சிறுமியர்‌. கண்ணை மூடித்‌ 
திறப்பதற்குள்‌ பெருங்கூட்டம்‌ சேர்ந்து விட்டது. தேன்‌ 
கூடுபோல “ஞொய்‌”யென்ற சப்தம்‌. 

பெப்பர்மிட்டுக்காரன்‌ மிட்டாய்கள்‌ தேங்கி நின்ற 
காகிதத்தை அநுமார்போலத்‌ தலை மட்டத்துக்கு ஏந்திப்‌ 
பிடித்து மேடைமேல்‌ ஒரே தாவாக ஏறி நின்றான்‌. 
இவ்வளவு தூரத்திலும்‌ அவன்‌ கண்கள்‌ தணல்போலத்‌ 
தெரிந்தன. “சத்தம்‌ போடக்‌ கூடாது, நான்‌ சொல்றபடி 
கேட்டால்‌ எல்லாருக்கும்‌ கிடைக்கும்‌” என்று உரத்த 
குரலில்‌ கூவினான்‌. “மொல்‌'லென்று 
ஒலியெழுப்பிக்கொண்டிருந்த கூட்டம்‌ ஒரு கணத்தில்‌ 
மெளனமானது. முனிசிபல்‌ விளக்கின்‌ நீல 
வெளிச்சத்தில்‌ கூட்டத்தின்‌ ஓராயிரம்‌ முகங்களும்‌ 
மூச்சுவிடுவதைக்கூட நிறுத்தி மோவாயை நிமிர்த்தி 
அண்ணாந்து அவனை ஆவலுடன்‌ நோகின. 
அம்முகங்கள்‌ அவ்வொளியில்‌ பச்சையாய்‌ இருந்தன. 

“எல்லாரும்‌ மணிக்கூண்டுப்‌ பெருமாளுக்கு ஒரு 
பெரிய நமஸ்காரம்‌ போடுங்க” என்று பெப்பர்மிட்டுச்‌ 
சாமியாரிடமிருந்து ஆணை பிறந்தது. 

ஒரு கணம்‌ உயிரிழந்து பிணமாய்‌ நின்றிருந்த கூட்டம்‌ 
உலுக்கலுடன்‌ உயிர்பெற்றது. சடசடவெனச்‌ சாய்ந்தது. 
முன்னாலிருப்பவர்கள்‌ கால்‌ மேல்‌ தலையும்‌ 
பின்னாலிருப்பவன்‌ முகத்தின்‌ மேலே காலையும்‌ 


வைத்துக்‌ கூட்டம்‌ சீட்டுக்கட்டு சாய்வது மாதிரி 
சாய்ந்தது. நான்‌ பன்றி மாடு குதிரைச்‌ சாணத்தின்மீது, 
எச்சில்‌ மூத்திரக்‌ கறைகளின்மீது, வாழைப்பழத்தோல்‌ 
காலி சிகரெட்‌ பெட்டி பீடித்‌ துண்டுகள்மீது, 
தெருப்புழுதிமீது, மல்லாக்‌ கொட்டைத்‌ தோல்மீது, 
எண்ணற்ற காலடித்‌ தடங்கள்மீது, கண்ணை மூடியபடி, 
கையைக்‌ கூப்பியபடி, ஆண்‌ பெண்‌ சின்னவன்‌ 
பெரியவன்‌ காளை கிழவன்‌ பேதமின்றிச்‌ சமதருமமாக, 
சாஷ்டாங்கமாகத்‌ தன்‌ மீதே ஒருவர்‌ மேல்‌ ஒருவராக 
விழுந்தது. 

“ஹரிஓம்‌' என்று ஒரு கோஷமெழுப்பியபடி அந்தச்‌ 
சாமியாரல்லாத சாமியார்‌ பெப்பர்மிட்டுக்‌ காகிதத்தைக்‌ 
கூட்டத்தின்‌ முதுகின்மேல்‌ உதறினான்‌. ஜனக்‌ 
கூட்டத்தின்‌ மேல்‌ மிட்டாய்‌ மழை. 

தரையில்‌ விழுந்து கிடந்த கூட்டம்‌ கலைக்கப்பட்ட 
தேனடை போலக்‌ கலகலத்துத்‌ தனக்குள்ளேயே 
பாய்ந்தது. பெருமூச்சும்‌ ஏப்பமும்‌ கலந்த சப்தத்துடன்‌ 
தன்னை உலுக்கி உதறிக்கொண்டது. சிறுவர்களும்‌ 
பெரியவர்களும்‌ குமரிகளும்‌ கிழவிகளும்‌ தமிழர்களும்‌ 
தெலுங்கர்களும்‌ இந்துக்களும்‌ முஸ்லீம்களும்‌ 
கிறிஸ்தவர்களும்‌ நாஸ்திகர்களும்‌ எல்லாரும்‌ 
சில்வண்டு போலத்‌ தரையைத்‌ துளைத்தனர்‌. 
மற்றவர்களை இடித்துத்‌ தள்ளிச்‌ சுரண்டினர்‌. 
அம்மண்மேல்‌ சிதறிக்கிடந்த மிட்டாய்களை 
ஆத்திரத்துடன்‌ பொறுக்கினர்‌. பிடுங்கினர்‌ சுவைத்தனர்‌ 
பிரிந்தனர்‌. மிட்டாய்‌ வீசியவனை நோக்கினர்‌. ஆனால்‌ 
அவனைக்‌ காணோம்‌. மிட்டாய்க்‌ காகிதத்தை 
உதறியவுடன்‌ மேடைமீதிருந்து குதித்து மணிக்கூண்டின்‌ 
பின்னாலாக ஓடிவிட்டிருக்கவேண்டும்‌. 

ஐந்து நிமிஷ நேரத்துக்குள்‌ கூட்டம்‌ சேர்ந்ததுபோலவே 
கரைந்துவிட்டது. நாங்கள்‌ நேஷனல்‌ ஸ்டோருக்குத்‌ 
திரும்பினோம்‌. வேடிக்கை பார்க்கக்‌ கடைக்கு வெளியே 
வந்திருந்த நடேசன்‌ கடைக்குள்‌ நுழைந்து எங்களைப்‌ 
பார்த்துச்‌ சிரித்தான்‌. “பார்த்தீங்களா பைத்தியம்‌ போல 


இருக்குதில்லே, ஆனாலும்‌ அதாலே ஒருத்தருக்கும்‌ 
நஷ்டமில்லை” என்று சொல்லிப்‌ பெப்பர்மிட்டு 
வாங்கியவன்‌ விட்டுப்‌ போயிருந்த ஐந்து 
ரூபாய்நோட்டின்‌ மடிப்புகளைப்‌ பத்திரமாகப்‌ பிரித்து 
அதை ஆள்காட்டி விரலாக்‌ ஒருதரம்‌ சுண்டித்‌ 
தட்டிவிட்டு மேசைக்குள்‌ போட்டான்‌. நாங்கள்‌ “ஆமாம்‌ 
ஆமாம்‌” என்றோம்‌. சிவப்பிரகாசம்‌ எச்சில்‌ துப்ப எழுந்து 
கடைக்கு வெளியே போனான்‌. 


383: 


நன்றி: க்ரியா: பதிப்பகம்‌, ஆப்தீன்‌ பக்கங்கள்‌ 


7/4 ஆண்மை: 
எஸ்‌.பொன்னுதுரை 


ஈச்சேரில்‌ விழுந்த” சந்திர சேகரம்‌ கோழி உறக்கத்தை 
வாலாயம்‌ பண்ணி, அதனைச்‌ சுகிக்கின்றார்‌. 
யாழ்தேவியிலே பகற்‌ பயணம்‌. அகோர வெயில்‌. காட்டு 
வெக்கை. இத்தனைக்கும்‌ மேலாகச்‌ சிவசம்பு 
சாப்பாட்டுக்கடைச்‌ சோற்றைக்‌ கொறித்தார்‌. மனசார 
ஒரு மயக்கம்‌. சாய்வு நாற்காலியிற்‌ தாம்‌ தூங்குவதான 
நினைப்பே அவருக்கு யாரோ உடம்பைப்‌ பிடித்து 
விட்டது போன்ற சுகத்தைக்‌ கொடுத்தது. 

வள்ளிசாக மூன்று ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்‌, 
அவருடைய குடும்பம்‌ தாயடி வீட்டிலே வந்திருக்கிறது. 
பெத்துப்‌ பெருகிய குடும்பம்‌. அவருடைய மனைவி 
சரஸ்வதி மூலம்‌ ஐ. ந்து பிள்ளைகளையும்‌ 
பெட்டைக்குஞ்சுகளாகவே பீச்சி விட்டாள்‌. அரிய 
விரதங்கள்‌ பிடித்து, இருக்காத தவம்‌ எல்லாம்‌ கிடந்து, 
கண்ட கண்ட தெய்வங்களையெல்லாம்‌ கையெடுத்துக்‌ 
கும்பிட்டது வீண்‌ போகவில்லை. சோட்டைத்‌ தீர்க்க 
ஆறாம்‌ காலாகப்‌ பொடியன்‌ பிறந்தான்‌. சந்தான 
விருத்தியில்‌ அவனே மங்களமாக அமைந்தான்‌. 

பயணக்‌ களைப்பைப்‌ பாராட்டாமல்‌ சரஸ்வதியும்‌ 
புத்திரிகளும்‌ வீட்டைத்‌ துப்பரவு செய்யும்‌ உழவாரத்‌ 
திருப்பணியில்‌ ஈடுபட்டிருக்கிறார்கள்‌. 

சந்திரசேகரத்தை சயனநங்கை முற்றாகச்‌ 
சரித்துவிடவுமில்லை. இமைகளைப்‌ பிளந்து காங்கை 
ஏறுவதான கூச்சத்தில்‌, அவருடைய கண்களின்‌ இமைக்‌ 


கதவுகள்‌ சற்றே அகலும்‌. இமைகளின்‌ ஈயக்‌ 
குண்டுகளைச்‌ சுமக்க இயலாது என்கிற வாக்கில்‌ 
மீண்டும்‌ மூடிக்‌ கொள்ளும்‌. இமைகள்‌ இலேசாகத்‌ 
தோன்றுகின்றன. முற்றத்தில்‌ மாமரங்கள்‌ 
செழுங்கிளைகள்‌ பரப்பியிருக்கின்றன. அவை 
வெக்கையை உறிஞ்சுவதினாலேதான்‌ இத்தகைய இதம்‌ 
விடிந்திருக்கிறது என்பதை அனுமானிக்க முடிகிறது. 
மாமரங்களுக்கப்பால்‌ “கேற்‌” தெரிகிறது. அதிலே கறள்‌ 
மண்டிக்‌ கிடக்கிறது. 

கேற்றிலே நிலை குத்திய விழிகளைப்‌ பிரித்தெடுத்து, 
இடப்பக்கமாகவே மேய விடுகிறார்‌. மதிலில்‌ பாசி 
சடைத்து நுதம்பி வழிகின்றது. சுவரின்‌ வெடிப்பிலே 
ஆலங்கன்று ஒன்று வேர்‌ விட்டு, கொழுத்து 
வளர்கின்றது. “உதை உப்பிடியே வளரவிட்டால்‌ 
சுவருக்கு மோசம்‌ தரும்‌” ஐயரின்‌ வளவைச்‌ சுற்று மதில்‌ 
வளவு என்றுதான்‌ சொல்வார்கள்‌. அந்த எல்லையைப்‌ 
பற்றியும்‌ அறிக்கையைப்‌ பற்றியும்‌ கவலையில்லை. 
வலப்பக்கமும்‌ கொல்லையும்‌ வேலியும்‌. வலப்புற 
வேலியிலே ஊரும்‌ அவருடைய பார்வை தரிக்கின்றது. 
அந்த வேலி கறையான்‌ தின்று இறந்து கிடக்கின்றது. 
கோழி ஒன்றும்‌ அதன்‌ குஞ்சுகளும்‌ ஒரே சுரத்‌ 
தொனியைச்‌ சாதகஞ்‌ செய்து கொண்டு, வேலியிலுள்ள 
கறையான்களை மேய்கின்றன. ... பூரணத்திற்கு 
வேலியைப்‌ பற்றி என்ன கவலை? 
சோட்டைக்குத்தானும்‌ அவளுக்கு ஒரு பெட்டைக்குஞ்சு 
பிறக்கவில்லை. சீமாட்டிக்கு எல்லாம்‌ கடுவன்கள்‌. 

வேலியையும்‌ தாண்டி சேகரத்தாரின்‌ மனம்‌ அலை 
மோதுகிறது. முப்புறமும்‌ எரிக்கமுனையும்‌ 
முக்கண்ணனாகச்‌ சாம்பசிவத்தார்‌ காட்சியளிக்கிறார்‌. 
சொற்கள்‌ அனற்‌ குழம்பை அள்ளிச்‌ சொரிகின்றன. 

“உந்த வேலியைப்‌ பிரிச்செறிஞ்சு போட்டு மதிள்தான்‌ 
கட்ட வேணும்‌. உவளவை கோயில்‌ கிணத்திலை போய்த்‌ 
தண்ணி அள்ளட்டுமன்‌... ம்‌... பக்கத்திலை பாவங்கள்‌ - 
ஏழை பாளையள்‌ - வந்து தண்ணி அள்ளட்டும்‌, 


போகட்டும்‌ வரட்டும்‌ என்று ஒரு பொட்டு விட்டால்‌, 
தட்டுவாணியள்‌ மாப்பிள்ளையல்லோ கொள்ளப்‌ 
பாக்கிறாளவை...” 

“பொட்டு” மேவப்பட்டு, பனையுயரத்தை எட்ட 
முனைந்த புதுவேலி சாம்பசிவத்தாரின்‌ 
வைராக்கியத்தைப்‌ பறை கொட்டியது. பூரணத்தைப்‌ 
பார்க்க முடியாது. தூண்டிற்‌ புழுவின்‌ ஆக்கினையைத்‌ 
தமதாக்கிச்‌ சந்திரசேகரம்‌ சாம்பினான்‌. 

அழகு என்ற சொல்லின்‌ அர்த்தப்‌ பொலிவு 
முழுவதையும்‌ தனதாக்கி எழில்‌ பிழிந்தவள்‌ பூரணம்‌. 
இடையை இறுக்கிச்‌ சுருக்கும்‌ பாவாடையோடும்‌, 
குரும்பை மார்பை அமுக்கி விறைத்த சட்டையோடும்‌, 
சருவக்குடம்‌ சுமந்து, அவள்‌ தன்‌ வீட்டிற்கும்‌ அயல்‌ 
வீட்டுக்‌ கிணற்றுக்கும்‌ நடைபயில... அந்த நடைபயிலும்‌ 
நர்த்தனைக்‌ கால்களிலே தன்‌ உள்ளத்தை வெள்ளிப்‌ 
பாதசரமாகத்‌ தொங்க விட்டு... 

விழிமொழிக்‌ கொஞ்சல்‌ முற்ற முற்ற, கிணற்றடி கமுக 
மரவட்டில்‌ காதற்கடிதங்கள்‌ கனிந்து தொங்கத்‌ 
தொடங்கின. கமுக மரம்‌ சமத்தான தபாற்காரன்தான்‌. 
ஆனால்‌ காற்றும்‌ காகமும்‌ செய்த திருக்கூத்தால்‌ 
பூரணத்தின்‌ கடிதமொன்று சாம்பசிவத்தின்‌ கைகளிலே 
கிட்டியது. உறவு பிளவுற்றது. வேலி பனையுயரத்தை 
எட்ட முனைகிறது. 

வேரோடி விளாத்தி முளைத்தாலும்‌ தாய்வழி தப்பாது 
என்று சொல்வார்கள்‌. தாய்வழியில்‌, பூரணம்‌ 
சந்திரசேகரத்தின்‌ மனைவியாக வாழத்தக்க உறவு 
முறை. ஆசையின்‌ தொங்கு தாவல்கள்‌, பூரணத்தை 
அடைவதற்குத்‌ தாயின்‌ ஆதரவைத்‌ திரட்டும்‌ நள்ளல்‌. 
இரவுச்‌ சாப்பாட்டின்‌ போது இதைப்‌ பற்றி சேகரம்‌ 
மெதுவாகப்‌ பிரஸ்தாபிக்கிறான்‌. சித்திரைப்‌ 
புழுக்கத்திற்காக விறாந்தையில்‌ விசிறியுடன்‌ இருந்த 
சாம்பசிவத்தாரின்‌ செவிகளிலே அந்த உரையாடலின்‌ 
சில நறுக்குகள்‌ விழுந்து விடுகின்றன. காலம்‌ அப்பிய 
சாம்பற்‌ புழுதியை உதிர்த்துக்‌ கொண்டு, கோபம்‌ 


அம்மணமான அக்கினி உடம்பைக்‌ காட்டலாயிற்று. 

“உங்கை என்ன காத்தையைக்‌... கதையள்‌? இப்பவே 
தாய்க்கும்‌ மேனுக்கும்‌ சொல்லிப்போட்டன்‌. அந்த 
எடுப்பை மறந்து போடுங்கோ. நான்‌ மசிவனென்டு 
கனவிலும்‌ நிலையாதையுங்கோ... உதுக்குக்‌ கன்னிக்‌ 
கால்‌ நடுகிறதிலும்‌ பார்க்க நான்‌ பாடையிலைப்‌ போக 
ஓமெண்டுவன்‌”. 

அதிலே தொனித்த உறுதி சேகரத்தின்‌ தாய்க்குத்‌ 
தெரியும்‌. மகனுடைய ஆசையின்‌ பக்கம்‌ தன்னால்‌ சாய 
முடியாது என்ற நிதர்சனத்தின்‌ உறைப்பு. 

“உங்களுக்குத்தான்‌ ஆண்டவன்‌ கண்டறியாத 
தொண்டையைப்‌ படைச்சிருக்கிறான்‌. இப்ப என்ன 
நடந்து போச்சு எண்டு துள்ளுறியள்‌? இவன்‌ 
வாயுழையைப்‌ புசத்துறான்‌ எண்டு கேட்டுக்‌ 
கொண்டிருந்தால்‌, நான்‌ என்ன சுகத்தைக்‌ கண்டன்‌? 
மத்தளம்‌ போல இரண்டு பக்கமும்‌ அடிபடுறன்‌...” என்று 
சலித்து, மூக்குச்‌ சிந்தி, முன்றானைக்கும்‌ வேலையைக்‌ 
கொடுத்தாள்‌ தாய்‌. 

தொடர்ந்து புகுந்த மெளனம்‌ நீண்டது. 

“டேய்‌ சந்திரன்‌! ஏண்டா, இப்படி எங்களைக்‌ 
கொல்லுறாய்‌? உன்‌ விருப்பப்பட்டி ஆட, எனக்கும்‌ உன்‌ 
கோத்தைக்கும்‌ முதலிலை ஏதேன்‌ நஞ்சைத்தாவன்‌? 
கண்டறியாத பலகாரத்தைக்‌ கண்டவனைப்‌ போல, 
இடியப்பக்‌ காரியின்ரை வாடிப்போன நோடாலத்தை 
நினைச்சு இந்தப்‌ பேயன்‌ உருகுகிறான்‌...” என்று 
விவகாரத்திற்குச்‌ சாம்பசிவத்தார்‌ புதிய வேகம்‌ 
கொடுத்தார்‌. 

அடுக்களையிலிருந்து எவ்வித சளசண்டியும்‌ 
எழும்பவில்லை. இளகிய இரும்பும்‌. கருமத்தில்‌ மனம்‌ 
குத்திய கொல்லனும்‌! குரலின்‌ சுருதியைத்‌ தாழ்த்தி, 
அதிலே பாசத்தைக்‌ குழைத்து, “தம்பி, நீ ஒருத்தன்‌ 
நல்லா வாழ வேண்டுமெண்டுதானே இவ்வளவு 
பாடுபட்டம்‌? உனக்கு ஒரு கெடுதல்‌ வந்து அண்ட 
விட்டிடுவமே? கலியாணம்‌ எண்டால்‌ சின்னச்‌ சோறு கறி 


ஆக்கிற அலுவலிலை. அதைப்‌ பெரியவங்களின்ரை 
பொறுப்பிலை விட்டிடு.. சோதினை பாஸ்‌ பண்ணினாப்‌ 
போலை போதுமே? நல்ல உத்தியோகம்‌ ஒண்டிலை 
உன்னைக்‌ கொழுவிவிட வேணும்‌ எண்டு நான்‌ ஓடித்‌ 
திரியிறன்‌. நீ என்னடா எண்டா குறுக்கால தெறிக்கப்‌ 
பார்க்கிறாய்‌... இனிமேல்‌, ஒண்டு சொல்லிப்‌ போட்டன்‌. 
அந்தப்‌ பலகாரக்காரியளின்ரை கதை இந்த வீட்டிலை 
எடுக்கப்படாது...” எனப்‌ பேசி முடித்தார்‌. 

பேச்சுக்கு முத்தாய்ப்பு வைத்ததுடன்‌ சாம்பசிவத்தார்‌ 
நின்று விடவில்லை. ஓட்‌ அலைந்து பிற்கதவுகளில்‌ 
நுழைந்து பிடிக்க வேண்டியவர்களைப்‌ பிடித்து இழுக்க 
வேண்டிய கயிறுகளை இழுத்து மகன்‌ சந்திரசேகரத்தை 
நல்லதொரு உத்தியோகத்திலே மாட்டுக்‌ கொழும்புக்கு 
அனுப்பி வைத்தார்‌. அதற்குப்‌ பின்னர்தான்‌ 
சாம்பசிவத்தார்‌ நிம்மதியாகத்‌ தூங்கினார்‌ என்று கூடச்‌ 
சொல்லலாம்‌. 

தூங்குவதான பாவனையில்‌ பழைய சம்பவங்களை 
அசை போட்டுக்‌ கொண்டு கிடக்கிறார்‌ சந்திரசேகர்‌. 

“சரசக்கா! எப்பிடிப்‌ பாடுகள்‌, உடம்பு கொஞ்சம்‌ 
இளைச்சுக்‌ கிடக்குது” - இது பூரணத்தின்‌ குரல்‌. 

“அவளின்ரை குரல்‌ அப்பிடித்தான்‌ கிடக்குது? ஒரு 
உடைவோ ஒரு கரகரப்போ?” 

பக்கத்து வீட்டாரைப்‌ பற்றிய நினைவின்றி இயந்திர 
வாழ்க்கை உருளும்‌ கொழும்பில்‌ வாழ்ந்த 
பிள்ளைகளுக்கு அயல்‌ வீட்டுப்‌ பிரிவு புதுமைச்‌ 
சுவையை ஊட்டுகிறது. 

“வாருங்கோ பூரணமக்கா! பழக்கமில்லாமல்‌ பூட்டிக்‌ 
கிடந்த வீடு. உதைத்‌ துடைச்சுத்‌ துப்பரவாக்கிறதுக்‌ 
கிடையிலை இடுப்பு முறிஞ்சு போடுமெணை. உதென்ன 
சருவச்‌ சட்டீக்கை?” 

“இதெணை கொஞ்சம்‌ இராசவள்ளிக்‌ கிழங்கு. 
புள்ளையளுக்குப்‌ பிரியமா இருக்குமெண்டு 
கிண்டினனான்‌. இதுதானே மூத்த பொடிச்சி? உங்கைப்‌ 
பாருங்கோவன்‌ நல்ல வடிவா வளந்திருக்கிறான்‌. 


எக்கணம்‌ என்‌ கண்ணும்‌ பட்டுப்போகும்‌... எடுங்கோ 
புள்ளை. ஐயா நித்திரையே? அவருக்கும்‌ கொஞ்சம்‌ 
கொண்டு போய்க்குடு தங்கச்சி...” 

சந்திரசேகரத்தார்‌ தான்‌ நித்திரையில்‌ ஆழ்ந்து 
விட்டதாக நடிக்கிறார்‌. “ஐயா, நித்திரையெண்டால்‌ 
எழுப்பக்‌ கூடாது” என்ற ஞாயிற்றுக்கிழமை - 
பிற்காலத்தில்‌ போயா தின - “மெட்னி'த்‌ தூக்கங்களுக்கு 
விதிக்கப்பட்டிருந்த பொதுவிதி அவரைக்‌ 
காப்பாற்றுகிறது. 

“பழைய பூரணமே? பெருவிரல்களால்‌ பத்து 
இடங்களில்‌ குழிதோண்டி, இரண்டு வார்த்தைகள்‌ பேசத்‌ 
திக்குவாளே, அந்த மங்குளிப்‌ பெண்ணா இவள்‌? 
இப்பொழுது கதை கண்டவுடன்‌ சொர்க்கம்‌” 

சந்திரசேகரத்தாரின்‌ மனம்‌ நினைவோடையைக்‌ 
கிழித்துச்‌ செல்கின்றது. 

உத்தியோகமான புதிதிதில்‌ கொழும்பிலே போர்டிங்‌ 
சீவியம்‌. அலாம்‌ மணி - பிளேன்‌ டீ- பேப்பர்‌ - 
முகச்சவரம்‌ - தந்த சுத்தி - குளிப்பு முதலியன்‌ - பாண்‌ - 
விறுக்கு நடை - பஸ்‌ - ஓட்டம்‌ - கந்தோர்‌ - அலுவல்கள்‌ - 
டீயும்‌ முசுப்பாத்தியும்‌- அலுவல்கள்‌ - சோறு என்ற 
நினைப்பில்‌ கல்லைக்‌ கொறிக்கும்‌ லன்ச்‌ என்ற வித்தை 
- வம்பு மடம்‌ - அலுவல்‌ - டீ- நடை- பஸ்‌ - மெது நடை - 
அரட்டை - சாப்பாடு - இங்கிரமெண்டைக்‌ காப்பாற்றப்‌ 
படிப்பு - லைட்‌ அவுட்‌ - தூக்கம்‌! 

இராணுவ ஒழுங்கிலே நேரத்தின்‌ ஆட்சிக்குள்‌ உடலை 
வசக்கி எடுக்கும்‌ இயந்திர இயக்கம்‌. பின்னேர டீயுடன்‌ 
ஒரு வடை - கடுதாசி விளையாட்டு - வசுக்கோப்புப்‌ 
படம்‌ என்ற விதிவிலக்குகளுக்கு மேற்படி நேரசூசியில்‌ 
மிகமிக ஒறுப்பாக அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. 
மற்றும்‌ பிரக்ஞை கூட ஸ்மரித்த இயக்கம்‌. பக்கத்து 
வீட்டுப்‌ பூரணத்தின்‌ முகம்‌ தலை நீட்டுவதுண்டு. 
நேரத்தின்‌ இராக்கதம்‌ அதனைப்‌ பிடித்து விழுங்கும்‌. 

சாம்பசிவத்தார்‌ அனுபவசாலி, மகனை “தனிக்க” 
விடாது அடிக்கடி கொழும்புக்கு இஷ்டமான சோட்டைத்‌ 


தீன்களுடன்‌ வந்தார்‌. எத்தனையோ குழையடி 
கோசுகளுக்குப்‌ பிறகு, சரஸ்வதியை அவனுடைய 
வாழ்க்கைத்‌ துணைவியாக்கி விட்டார்‌. சரஸ்வதி 
ஆதனபாதங்களுடன்‌ சீமாட்டியாக வந்து சேர்ந்தார்‌. 
“அப்பன்‌ கீறிய கோட்டைத்‌ தாண்டாத சற்புத்திரனாக” 
நற்பெயரெடுத்து சந்திரசேகரம்‌ இல்லற வாழ்க்கையில்‌ 
இறங்கினான்‌. மூன்று ஆண்டுகளாக மலடியோ என்று 
பூச்சாண்டி காட்டிய சரஸ்வதி, தொட்ட சொச்சம்‌ விட்ட 
மிச்சம்‌ ஐந்து பெண்களையும்‌ ஒரு கடுவனையும்‌ 
அடுக்கடுக்காகப்‌ பெற்று விட்டாள்‌. அத்துடன்‌ 
கணவருக்கு “ஆர்‌” விகுதியையும்‌ சேர்த்து 
சந்திரசேகரத்தாராக மகிமைப்படுத்தி விட்டார்‌. அவள்‌ 
தாயில்லாதவள்‌. நல்லதுக்கும்‌ கெட்டதுக்கும்‌ மாமியார்‌ 
வீடுதான்‌. மூன்றாம்‌ பிள்ளையின்‌ பிரசவ வீட்டில்‌ 
சாம்பசிவத்தார்‌ கண்களை மூடினார்‌. “பேத்தி பிறந்த 
ஜாதக பலன்‌” என்று அந்த நிகழ்ச்சிக்கு விவரணம்‌ 
கூறிய ஊர்ச்சனம்‌, “நெய்ப்பந்தம்‌ பிடிப்பதற்கு ஒரு 
பேரன்‌ இல்லையே” என்று ஒறுவாயையும்‌ 
சுட்டக்காட்டியது. 

சாம்பசிவத்தாரின்‌ மனைவி வலுத்த சீவன்‌. ஆறாம்‌ 
பிள்ளைப்‌ பேறுக்காக பழக்க தோசத்திலேதான்‌ 
வீட்டுக்கு சரஸ்வதியைக்‌ கூட்டி வந்தார்‌. அவளுடைய 
தாயாருக்கு இயலாத நிலை. பொடியன்‌ பிறந்தான்‌. 
அவனைத்‌ தடுக்கிலே கண்டு களித்த நிலையிலே 
பெத்தாச்சிக்‌ கிழவி மோசம்‌ போனாள்‌. ஆண்டு 
திவசத்திற்குப்‌ பிறகு இந்த வீட்டை அவர்‌ சரியாகப்‌ 
பராமரிக்கவில்லை. பொடியனுக்கு இப்பொழுது வயது 
நாலு. “ஊமை” என்ற பட்டத்தைச்‌ சுமக்கிறான்‌. 
டாக்டர்கள்‌ அவன்‌ பெரிய “பேச்சாளனாக” 
விளங்குவான்‌ என்று அபிப்பிராயப்படுகிறார்கள்‌. 
அவைன்‌ பற்றி வளர்ந்து வரும்‌ விசாரமும்‌ ஒரேயடியாக 
வீட்டோடு வந்து குடியேறுவதற்குக்‌ காரணமாக 
அமைந்தது. 

“மூத்தவன்‌ இந்த கோர்சுதான்‌ யூனிவேஸிடி என்றன்ஸ்‌ 


எடுத்தவன்‌. கூப்பிட்டிருக்கிறாங்களாலம்‌. எடுபடுவன்‌ 
எண்டுதானெணை சொல்லுறான்‌...” பூரணம்‌ இன்னும்‌ 
போகவில்லை. எல்லோரும்‌ பேச்சிலே குந்திவிட்டார்கள்‌. 

“என்னை எடுத்தவர்‌? என்ஜினியரிங்கோ?” சரஸ்வதி 
மூத்த பெண்‌ திலகம்‌ கேட்கிறாள்‌. அவள்‌ யாருடனும்‌ 
சட்டென்று பழக்கம்‌ பிடித்துக்‌ கொள்ளுவாள்‌. 

“இல்லை, புள்ளை டாக்குத்தர்‌ படிப்புக்கும்‌ போக 
வேணும்‌ எண்டு இஞ்சினை சொல்லித்‌ திரிஞ்சான்‌...” 
பூரணத்தின்‌ குரலிலேய எவ்விதப்‌ பெருமையும்‌ 
மண்டவில்லை. புதிதாகச்‌ சேர்ந்துள்ள பணத்தின்‌ 
செருக்கு துளி கூட இல்லை. 

சந்திரசேகரத்தார்‌ மறுபக்கம்‌ திரும்பிப்‌ படுப்பதான 
அபிநயத்துடன்‌ புரளுகின்றார்‌. மனம்‌ பூரணத்தைப்‌ 
பற்றிய நினைவுகளிலே மொய்த்துச்‌ சுவிக்கின்றது. 

“கடையப்பக்காரியள்‌” என்று சாம்பசிவத்தார்‌ சிந்திய 
சுடுசொற்கள்‌ பூரணத்தின்‌ தாயாரை வெகுவாகத்‌ 
துன்புறுத்தியது. அன்று தொடக்கம்‌ அவள்‌ நாயாக 
அலைந்து, தன்‌ மகளுக்குக்‌ குடும்ப வாழ்க்கை ஒன்று 
குதரிச்‌ செய்து விட்டாள்‌. சின்ன வயது தொடக்கம்‌ 
எல்வெட்டித்‌ துறையாருடைய கடையிலே வேலை 
செய்த அநாதைப்‌ பையன்‌ சோமசுந்தரத்தைக்‌ 
கைப்பிடித்த ராசி, அள்ளிக்‌ கொடுத்தது. திருச்சி பீடிக்‌ 
கொம்பனிக்கு ஏஜன்சி எடுத்து ஆரம்பமானது 
அவனுடைய தனி வியாபாரம்‌. இன்று இங்கு ஒரு கடை, 
குருநாகலில்‌ இரண்டு கடைகள்‌, கொழும்பில்‌ பீடிபக்டரி, 
கிளிநொச்சியில்‌ வெள்ளாண்மைப்‌ பூமி, ஐந்து 
லொறிகள்‌ என்று செல்வம்‌ பொங்கி வழிகின்றது. 
“புளியுருண்டை” வியாபாரமும்‌ உண்டு என்று பேசிக்‌ 
கொள்கிறார்கள்‌. காகம்‌ குந்தியே மாடு சாகப்‌ போகுது? 
சென்ற ஆண்டு அவருக்கே ஜே.பி. பட்டமும்‌ 
கிடைத்திருக்கிறது! 

“ஓமெணை, அவர்‌ யாவார விஷயமாத்தான்‌ 
கொழும்புக்குப்‌ போயிருக்கிறார்‌. என்னதான்‌ அள்ளிக்‌ 
குவிச்சாலும்‌ வீட்டுச்‌ சோறுக்கும்‌ தண்ணிக்கும்‌ 


பொசிப்பில்லை. அந்தரிச்சை சீவியமெணை..” 

“பூரணம்‌ உண்மையிலை சீதேவிதான்‌. இல்லாட்டில்‌ 
என்னைக்‌ கட்டிக்‌ கொண்டுதானே 
கஷ்டப்பட்டிருப்பாள்‌? அவளுக்கு நாலும்‌ கடுவன்கள்‌. 
ஆசைக்குக்‌ கூட ஒரு பெட்டையில்லை. அவளுக்கு 
எல்லாம்‌ பெண்களாகப்‌ பிறந்திருந்தாலும்‌ 
கவலைய்யில்லை. தெறிச்சிப்‌ பார்த்து நல்ல 
மாப்பிள்ளை எடுக்கிறதுக்கு வேண்டிய காசு இருக்கு. 
எனக்கு எல்லாம்‌ பொடியன்களாகப்‌ பிறந்தாலும்‌ என்ன 
புண்ணியம்‌? சீனியரோடை நில்‌, என்னைப்‌ போலக்‌ 
கிளாக்கராகு என்றுதானே சொல்லியிருப்பன்‌? இந்த 
வீடும்‌ வளவும்‌! காடலைந்த முயலாட்டம்‌ இந்த 
வளையை நாடி வநிதருக்கிறேன்‌. சரஸ்வதி கொண்டு 
வந்ததுகள்‌ சில ஈட்டிலை கிடக்கு. அதுகளை மீட்டாலும்‌ 
கோமணத்‌ துண்டளவிலை ஒரு வளவும்‌, பேரளவுக்கு 
ஒரு வீடும்‌ கட்டிக்‌ குடுக்கத்தான்‌ தேறும்‌... 

பத்து வருஷ சேர்விஸோட ஸ்பெஷல்‌ கிரேடிற்குப்‌ 
போகேக்கிள்ளை எல்லாத்தையும்‌ வெட்டிப்‌ புளக்கலாம்‌ 
எண்டுதான்‌ நினைச்சன்‌. நான்‌ கிளறிக்கல்‌ 
சேர்விஸிலை சேர்ந்து கொட்டப்பெட்டிச்‌ 
சம்பளத்தோடை சமாளித்தது போலேதான்‌ நடக்குது. 
சரசுவுக்கு என்ன தெரியும்‌? பிள்ளையளுக்கு என்ன 
விளங்கப்‌ போகுது? பாவம்‌, அதுகளும்‌ ஏதோ 
அந்தஸ்தைப்‌ பற்றிப்‌ பெரிசா நினைச்சுக்‌ 
கொண்டிருக்குதுகள்‌...” 

காதலின்‌ மெல்லிய உணர்ச்சிகள்‌ என்ற பழைய 
நினைவுகளை அசைபோட்ட சந்திரசேகரத்தார்‌ 
புத்திபூர்வமான லோகாயுத விசாரணையில்‌ இறங்கி 
மனத்தைப்‌ புண்ணாக்கி அப்படியே தூங்கி விட்டார்‌. 

விழித்த பொழுது, வள்ளிசாக ஒரு மணி நேரமாவது 
தாம்‌ தூங்கி விட்டதை அவர்‌ உணர்ந்தார்‌. கை 
கால்களை அலம்பிக்‌ கொண்டு தேநீர்‌ குடிக்க 
வந்தமர்ந்தார்‌. சரஸ்வதி ராசவெள்ளிக்கிழங்கைக்‌ 
கொடுத்தாள்‌. “யார்‌ தந்தது?” என்று கேட்காமலேயே 


சாப்பிடத்‌ தொடங்கினார்‌. 

“பூரணத்தின்‌ சுபாவத்தைப்‌ போலவே கிழங்கும்‌ 
இனிக்கிறது” 

“கேட்டியளேய்யா... இண்டைக்கும்‌ நாளைக்கும்‌ உலை 
வைக்கக்‌ கூடாதாம்‌. நாளையண்டைக்குத்தான்‌ நல்ல 
நாளாம்‌...” 

“கொழும்பிலை இருந்த உமக்குமெணை உந்தப்‌ 
பஞ்சாங்களங்களைப்‌ பாக்க நல்லாத்‌ தெரியுது போல...” 

“பூரணக்காதான்‌ சொன்னா. இண்டைக்கும்‌ 
நாளைக்கும்‌ தானே சமைச்சு அனுப்பப்‌ போறது 
எண்டும்‌ சொன்னாவு. நான்‌ வேண்டாமெண்டு 
சொல்லவும்‌ அவ கேக்கிறாவு இல்லை...” 

“ஓமணை உனக்கும்‌ இஞ்சை துடைச்சுக்‌ 
கழுவத்தானே ரெண்டு நாளும்‌ சரியாப்‌ போகும்‌” 

“பூரணமக்கா தங்கமான மனுஷி... பொடியளும்‌ 
அப்பிடித்தான்‌” 

“நான்‌ கொஞ்ச நேரம்‌ நித்திரை 
கொள்ளுறத்துக்குள்ளை நீர்‌ ஊருலகமெல்லாம்‌ 
அறிஞ்சிட்டீர்‌” என்று சிரித்தபடி தேநீரைக்‌ குடித்து 
முடித்தார்‌. 

“நான்‌ ஒருக்கா வேலி அடைக்கிற நாகப்பனைப்‌ 
பார்த்திட்டு வாறன்‌” 

பூரணம்‌ முற்றத்தில்‌ நின்று சிரிக்கிறாள்‌. அவரும்‌ 
பதிலுக்குச்‌ சிரித்தார்‌. 

“மனசார இவள்‌ ஒரு மனுஷியுந்தான்‌, ஒரு 
வடிவுந்தான்‌” 

நாகப்பனும்‌ சின்னவனும்‌ வேலியடைக்கிறார்கள்‌. 
கொல்லை வேலி சின்னன்‌. விடியற்புறம்‌ வந்தவர்கள்‌ 
அதனை அடைத்து முடித்த பிறகுதான்‌ சாப்பாட்டைப்‌ 
பார்த்தார்கள்‌. 

வெயில்‌ ஏறத்‌ தொடங்கியது. பூரணத்தின்‌ வளவுப்‌ 
பக்கத்து வேலி பிரிக்கப்பட்டது. அடைப்பு வேலை 
ஆரம்பமாகியது. சந்திரசேகரத்தார்‌ கூட மாட நின்று 
வேலை செய்கிறார்‌. “கட்டுக்கோத்துக்‌” கொடுக்கக்‌ கூட 


ஓர்‌ ஆண்‌ பிள்ளை இல்லையே. 

சோட்டைக்குப்‌ பிறந்த பொடியன்‌ பூரணத்தின்‌ 
இடுப்பிலே குந்தியிருக்கிறான்‌. 

“நடுவாலை ஒரு பொட்டு வைச்சு அடையுங்கோ. 
புள்ளை குட்டியள்‌ போய்‌ வரட்டும்‌” என்று பூரணம்‌ 
சொல்லுகிறாள்‌. 

அந்தப்‌ பொட்டினை அடைத்து தன்‌ மகனின்‌ 
வாழ்வைக்‌ காப்பாற்றுவதாக சாம்பசிவத்தார்‌ 
நினைத்தார்‌. 

பொட்டுகள்‌ உறவுக்கான வாசல்கள்‌. உறவுகளே... 
அன்று பூரணத்தின்‌ அழகிலே அவர்‌ மனம்‌ அலைந்தது. 
இன்று - அவளுடைய ஆளுமையிலே ஒரு கனவும்‌ 
சுகமும்‌ இருப்பதை உணர்கிறார்‌. அந்தச்‌ சுகத்தில்‌ 
நெஞ்சிலை தைத்துச்‌ சீழ்‌ வைத்து விட்ட சிறாம்பை 
சந்திரசேகரத்தார்‌ மெதுவாக இழுக்கிறார்‌. 

இருபது வருடங்களுக்குப்‌ பின்னர்‌ “பொட்டு” ஒன்று 
விடப்பட்டு வேலி அடைக்கப்படுகின்றது. 

RK 

நன்றி: ஆபிதீன்‌ பக்கங்கள்‌ ஈழ:// 
abedheen. wordpress.com/2013/02/05/sponnuthurai1/ 


73.நீக்கல்கள்‌ : சாந்தன்‌ 


அவனுடைய வீட்டிலிருந்து ஆஸ்பத்திரிக்குப்‌ 
போவதற்கு பஸ்ஸை நம்பிப்‌ புண்ணியமில்லை. அது 
சமயத்தைப்‌ பொறுத்தது. சில வேளைகளில்‌, ஆலடிச்‌ 
சந்திக்குப்‌ போன கையோடேயே பஸ்‌ கிடைத்து, 
அரைமணித்தியாலத்திற்குள்‌ ஆளைப்‌ பட்டணத்தில்‌ 
கொண்டுபோயும்‌ விட்டுவிடும்‌. இன்னுஞ்‌ சில 
வேளைகளில்‌ - அப்படித்தான்‌ அதிகம்‌ நேர்கிறது. - 
பஸ்ஸைக்‌ கண்ணாற்‌ காண்பதே பெரிய பாடாகிவிடும்‌. 
அப்படியான வேளைகளில்‌, பட்டணம்‌ போய்ச்‌ சேர 
இரண்டல்ல - மூன்று மணித்தியாலமுமாகும்‌. 
சைக்கிள்தான்‌ நம்பிக்கை. ஆகக்கூடியது, முக்கால்‌ 
மணித்‌ தியாலத்தி$ஊம்வற்குள்‌ போய்ச்‌ சேர்ந்து விடலாம்‌. 
ஆனால்‌ அதுவுங்கூட அரும்பொட்டு நேரம்‌... 

வீட்டிலிருந்தே “ஸ்பெஸிமனை எடுத்துக்‌ கொண்டு 
போக முடியாது. கொஞ்சம்‌ முந்திப்‌ பிந்தினால்‌, 
இவ்வளவு பாடும்‌ வீணாகிவிடும்‌. “எப்படியும்‌, எடுத்து 
நாற்பத்தைஞ்சு நிமிஷத்துக்குள்ளை குடுத்திட வேணும்‌ 
_ இல்லாட்டி, நிச்சயமா ஒன்றும்‌ சொல்ல ஏலாது.” என்று 
விஜயன்‌ நேற்றைக்கே சொல்லியிருந்தான்‌. விஜயன்‌ 
இவனுடைய வலு நெருங்கிய கூட்டாளி. டொக்டர்‌. 
பெரிய ஆஸ்பத்திரியில்‌- பட்டணத்தில்தான்‌ இப்போது 
வேலை. அவனுடைய உதவியாலும்‌, 
“அட்வைஸா? லும்தான்‌ இந்த விஷயம்‌ சுலபமாக 
நடக்கப்‌ போகிறது - வீண்மினைக்கேடு, பரபரப்பு, 
ஆட்டபாட்டமில்லாமல்‌. 

சைக்கிளிற்தான்‌ போவது என்று தீர்மானிப்பதைத்‌ 


தவிர வேறு வழியிருக்க முடியாது. “ஸ்பெஸிமனையும்‌ 
அங்கு போய்த்தான்‌ எடுத்தாக வேண்டியிருக்கிறது. 

“ஸிப்‌” வைத்த காற்சட்டையையும்‌, “புஷ்‌- 
ஷேர்ட்‌'டையும்‌ முன்னேற்பாடாக-வசதி கருதிப்‌- 
போட்டுக்‌ கொண்டான்‌. விஜயன்‌ தந்த ஆஸ்பத்திரிச்‌ 
சிட்டையை ஞாபகமாக எடுத்துக்கொண்டாயிற்று. 
சைக்கிளைத்‌ தள்ளிக்கொண்டு புறப்பட்டபோது, 
அவனுக்குள்ளே சாதுவான கூச்சமாய்த்தானிருந்தது. 
சும்மா, விஜயனைப்‌ போய்ப்‌ பார்த்துவிட்டு, அப்படியே 
பட்டணத்திற்குப்‌ போய்விட்டு வருவதாகவே, 
மனைவியிடம்‌ சொல்லியிருந்தான்‌. அவளுக்கு 
இப்போது விபரஞ்‌ சொல்லத்‌ தேவையில்லை: இந்த 
“டெஸ்‌'டின்‌ முடிவைப்‌ பார்த்துத்‌ தவையானதைப்‌ 
பேசிக்கொள்ளலாம்‌. 

அவளுக்கும்‌ இவனுக்கும்‌ கல்யாணமாகி, வருகிற 
சித்திரை இரண்டு வருடம்‌. காதல்‌ கல்யாணம்தான்‌. 
அந்தக்‌ காதல்‌ காலத்திலேயே, இவன்‌ கனக்கக்‌ 
கற்பனைகள்‌ பண்ணிக்‌ கொண்மருந்தான்‌. நீண்ட 
காலத்‌ திட்டங்கள்‌, அழகிய ஓவியங்களாக நெஞ்சிற்‌ 
பதிந்து உறைந்துபோன, அவள்‌ நிறமும்‌ விழிகளு, தன்‌ 
தோற்றமும்‌ முடியுமாக, இவனது விந்து இதுவரையில்‌ 
முளைத்துத்‌ தளிர்த்திருக்க வேண்டுமே - அது 
நடக்கவில்லை என்பதை அவனாற்‌ பொறுத்துக்‌ 
கொள்ள முடியவில்லை... 

திருப்பித்‌ திருப்பிப்‌ பரீட்சை எழுதிக்‌ குண்டடிக்கிற' 
மாணவன்‌ மாதிரி, மாதா மாதம்‌ *ரிசல்ட்‌' க்காக 
காத்திருந்து; ஆசை அவதியாய்‌, ஏமாற்றத்தில்‌ 
அடுத்தடுத்து முடிகிறபோது - 

“எங்கே வழுக்குகிறது' என்று புரியவில்லை. 
தானறிந்த மட்டில்‌, தங்களிருவரிலும்‌ எந்தக்கோளாறும்‌ 
வெளிப்படையாயில்லை என்பது தெரிந்தது. 
சராசரிக்குக்‌ கொஞ்சம்‌ மேலாயிருந்த உடற்கூற்று அறிவு, 
விஜயனிடம்‌ போகத்‌ தூண்டவே, போனான்‌. “அதுதான்‌ 
சரி; இப்பவே ஏதாவது செய்யிறதுதான்‌ புத்தி. வயது 


போனால்‌, பிறகு என்ன செய்தும்‌ அவ்வளவு 
பலனிராது”.. என்று, விஜயன்‌ உற்சாகப்படுத்தினான்‌. 
வழிமுறைகளும்‌ அவ்வளவு சிக்கலாயில்லை. 

“முதல்லே, உன்னை 'டெஸ்ட்‌' பண்ணுவம்‌ அதிலை 
ஒரு கோளாறுமில்லையெண்டா பிறகு, அவவை ஒரு 
லேடி டொக்டரிட்டைக்‌ கூட்டிக்‌ கொண்டு போ...” 

தன்னை எப்படிப்‌ பரிசோதித்துக்‌ கொள்ள 
வேண்டுமென்று அவன்‌ அறிந்தபோது வலு சுகமான 
டெஸ்ட்‌” -என்று தெரியவந்தது. எப்படி *ஸ்பெஸிமன்‌” 
எடுக்கிறது என்பது புரியவில்லை. கேட்டான்‌. அதற்கும்‌ 
ஏதாவது முறை அல்லது கருவிகள்‌ இருக்கக்கூடும்‌.. 

“நீதான்‌ எடுத்துக்‌ குடுக்கவேணும்‌. “டெஸ்ட்‌ ரியூப்‌” 
தருவினம்‌” விஜயன்‌ பயலின்‌ முகத்தில்‌, குறும்போ, 
சிரிப்போ மருந்துக்குக்‌ கூட இல்லை! 

“கவுண்டரின்‌ வெளியே நின்று மெல்லத்‌ தட்டினான்‌. 
யாரோ ஒருவர்‌ - ஆய்வுக்கூட 
உதவியாளராய்த்தானிருக்கும்‌ - வந்தார்‌. விஜயன்‌ தந்த 
சிட்டையை நீட்டினான்‌. பெயர்‌, வயது, என்ன 
பரிசோதனை - எல்லாவிபரமும்‌, அந்தத்‌ துண்டில்‌ 
விஜயன்‌ தானே குறித்துக்‌ கொடுத்திருந்தான்‌. 

“டெஸ்ட்‌ ரியூப்‌' இல்லை - கிட்டத்தட்ட அதே அளவில்‌, 
சுத்தமாகக்‌ கழுவி பிளாஸ்டிக்‌ மூடிபோட்ட, சிறிய 
போத்தல்‌ ஒன்று கிடைத்தது. 

ஏதோ ஒரு 'வார்ட்‌'டிலிருந்த விஜயனைத்‌ தேடிப்‌ 
போனான்‌. “எங்கேயிருந்து எடுக்கப்‌ போகிறாய்‌? 
“குவார்ட“ஸிலை, என்‌ அறைக்குப்‌ போனா, 
வசதியாயிருக்கும்‌....” 

“அது சரியில்லை: நீயில்லாத நேரத்திலை, நான்‌ அங்க 
தனியாய்ப்‌ போறது அவ்வளவு நல்லாயிராது...” 

“அப்ப, வேற என்ன செய்யிறது? இங்க உள்ள 
ஆஸ்பத்திரி “லவெட்டிரி'யளை நம்பி உள்ளுக்குப்‌ 
போகேலாது....” கொஞ்ச நேர யோசனைக்குப்‌ பிறகு- 

“...இங்க வா” என்று சொல்லிக்‌ கூட்டிப்‌ போனான்‌. 

ஓரிடத்தில்‌ வரிசையாக நாலைந்து சின்னச்சின்ன 


அறைகளிலிருந்தன. தொங்கலிலிருந்த அறைக்கதவை 
விஜயன்‌ மெல்லத்‌ தள்ளினான்‌. அது கக்கூஸ்‌ அல்ல. 
ஆஸ்பத்திரி வேலையாட்கள்‌ தட்டுமுட்டுக்களைப்‌ 
போட்டு வைக்கிற அறை. இந்த வரிசை அறைகள்‌ 
எல்லாமே அப்படித்தான்‌ போலிருக்கிறது. 

விஜயன்‌ அறைக்கதவைத்‌ தள்ளுகிறபோதே, ஒரு 
வேலையாள்‌ பார்த்து விட்டான்‌. அவசரமாக ஓடி 
வந்தான்‌ - உடம்பை வளைத்துக்‌ கொண்டு; நின்ற 
இடத்திலேயே காற்‌ செருப்பைக்‌ கழற்றி விட்டு விட்டு. 

“ஐயா-?” கேள்வியே வணங்கியது. இவனுக்கு அந்த 
ஆள்‌ மேல்‌ கோபமாக வந்தது; பரிதாபமாயுமிருந்தது. 

விஜயன்‌ கேட்டான்‌. 

“இந்த ஐயா. “லாப்‌'பில்‌ குடுக்கிறதுக்கு ஏதோ 
“ஸ்பெஸிமன்‌” எடுக்க வேணுமாம்‌. இதுக்குள்ளை 
துப்புரவாய்‌ இருக்குதுதானே?....” 

“ஆமாங்க, ஆமாங்க.. வடிவாப்‌ போலாமுங்க” 

“சரி; நீ போய்‌ அந்தரப்படாம ஆறுதலா எடு.. எடுத்து 
“லாப்‌'பிலை குடுத்திட்டு வா- நான்‌ “வார்ட்‌ டிலை 
தானிருப்பன்‌...” - விஜயன்‌ இவனைப்‌ பார்த்துச்‌ 
சொல்லிவிட்டுத்‌ திரும்பினான்‌. 

“ஐயா பயப்படாமப்‌ போலாமுங்க... உள்ள, நல்ல 
“கிளீ'னா இருக்கு...” அந்த ஆளும்‌ போய்‌ விட்டான்‌. 

கதவைத்‌ தள்ளி உள்ளே போனான்‌, இவன்‌. மிகவுந்‌ 
துப்புரவாய்த்தானிருந்தது. சிறிய அறை. ஐந்தடி 
அகலங்கூட இராது. அதில்‌ அரைவாசி இடத்தை, 
சுவரிலேயே கட்டப்பட்டிருந்த “றாக்கைகள்‌: பிடித்துக்‌ 
கொண்டிருந்தன. ஒரு மூலையில்‌ தண்ணீர்க்‌ குழாய்‌ 
இருந்தது. “நல்ல இடந்தான்‌” என்று எண்ணிக்‌ கொண்டே 
கதவை சாத்தினான்‌. பூட்ட முடியாது போலிருந்தது. 
பூட்டுவதற்காகப்‌ போடப்பட்டிருந்த கட்டை இறுகிக்‌ 
கிடந்தது. நிலையில்‌ கட்டியிருந்த கயிற்றுத்‌ துண்டை 
இழுத்து, கதவில்‌ அடித்திருந்த ஆணியில்‌ இறுகச்‌ 
சுற்றினான்‌. “வெளியிலிருந்து தள்ளினாலும்‌ திறவாது” 
என்கிற நிச்சயம்‌ வந்தபின்‌ தான்‌ உள்ளே வந்தான்‌. 


காற்சட்டைப்‌ பையிலிருந்த போத்தலை எடுத்துத்‌ 
தட்டின்‌ மேல்‌ வைத்தபோது தான்‌, ஜன்னல்‌ கண்ணில்‌ 
பட்டது. ஜன்னற்‌ கதவின்‌ மேல்‌ பாதி, கண்ணாடி! 

அருகே போய்‌ நின்று பார்த்தான்‌. தன்னுடைய தலை 
எப்படியாவது வெளியே தெரியும்‌ போலத்தானிருந்தது. 
பரவாயில்லை. தலை மட்டும்தானே” என்கிற ஒரு 
நிம்மதி, ஜன்னலுக்கூடாய்ப்‌ பார்த்தால்‌, 
ஆஸ்ப்பத்திரியின்‌ மற்ற கட்டிடங்கள்‌ உயர உயரமாய்‌ 
நின்றன. எதிர்த்த கட்டிடத்தின்‌ மேல்‌ மாடியில்‌, 
வரிசையாக ஜன்னல்கள்‌. நல்ல காலமாக அங்கு 
ஒருவரையும்‌ காணவில்லை. அந்தக்‌ கூட்டத்திற்கும்‌ 
இந்த அறைக்கும்‌ நடுவிலிருந்த முற்றத்தில்‌ யாரோ 
போனார்கள்‌. இந்தப்‌ பக்கம்‌ பார்க்கிறவராக 
எவருமில்லை. 

இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாகக்‌ கை 
விட்டிருந்த பழக்கத்தில்‌ இப்போது கை வைப்பது ஒரு 
மாதிரியாய்த்தான்‌ இருந்தது. வளம்‌ வராதது போல, சீனி 
போட்டுக்‌ கோப்பி குடித்துப்‌ பழகியவனுக்குக்‌ 
கருப்பட்டியைக்‌ கடித்துக்கொண்டு குடிக்கச்‌ சொல்லிக்‌ 
கொடுத்தாற்‌ போலவும்‌ இருந்தது. எப்படிச்‌ சரிவரும்‌ 
எவ்வளவு நேரம்‌ எடுக்கும்‌ என்றுத்‌ தெரியவில்லை. 

கடிகாரத்தைப்‌ பார்த்தான்‌. மணி பத்தேகால்‌. 
முடிந்துபின்‌ எவ்வளவு நேரம்‌ எடுத்திருக்கிறது என்று 
பார்க்க வேண்டும்‌ என்று நினைத்துக்கொண்டான்‌. 

மனம்‌, எங்கெங்கோ ஓடிக்‌ கொண்டிருந்தது. பதட்டம்‌ 
வேறு. இந்தப்‌ பதட்டத்துடன்‌ மனதை ஒரு முகப்படுத்த 
முடியாமல்‌, ஒன்றுஞ்‌ செய்ய முடியாது என்பது 
அவனுக்குத்‌ தெரியும்‌. மனதை நிலைப்படுத்த 
முயன்றான்‌. திருவிழா நாட்களில்‌ கோவிலுக்குப்‌ போய்‌, 
சாமியைக்‌ கும்பிட முயல்வது போல இருந்தது இந்த 
முயற்சி. தான்‌ இப்போது செய்து கொண்டிருக்கிற 
வேலை, மனைவிக்குத்‌ தெரிந்தால்‌ என்ன நினைத்துக்‌ 
கொள்வாள்‌ என்ற நினைப்பு வந்தது. 

பழைய *ரெக்னிக்‌'குகள்‌ ஒன்றுஞ்‌ சரிவரவில்லை. 


சீனியுங்‌ கருப்பட்டியுந்தான்‌. முதற்கட்டமே இன்னம்‌ 
முடியவில்லை.... வெளியே, யாரோ ஆர்ப்பாட்டமாகப்‌ 
பேசிக்‌ கொண்டு போனார்கள்‌. இந்த அறையைத்தான்‌ 
திறக்க வருகிறார்களோ என்று, ஒரு நிமிடம்‌ பேசாமல்‌ 
நின்றான்‌. அந்தப்‌ பரபரப்பில்‌, இவ்வளவு நேரம்‌ பட்ட 
பாடும்‌ வீணாய்ப்‌ போயிற்று. அவர்கள்‌ இங்கு 
வரவில்லை - குரல்கள்‌ தாண்டிப்‌ போய்‌, 
நடைபாதையில்‌ மங்கி மறைந்து போயின. 

மீண்டும்‌ முயன்று ஒரு நிலைக்கு வந்த பின்‌ 
நேரத்தைப்‌ பார்த்தபோது, இப்போதே பத்து நிமிடமாகி 
விட்டுருந்தது: “கெதியாகச்‌ செய்து முடிக்க வேணும்‌” 
என்கிற உறுதி மனதை நிலை நிறுத்த 
உதவியாயிருந்தது. 

படிக்கிற காலத்தில்‌, ஒத்த தோழர்களுக்குள்‌ புழங்கிய 
“தன்‌ கையே தனக்குதவி: “வெள்ளையனே வெளியேறு” 
- என்கிற வசனங்களெல்லாம்‌ அப்போதைய *ரீன்‌ ஏஜ்‌” 
அர்த்தங்களுடன்‌ இப்போது நினைவில்‌ வந்தன. இந்தப்‌ 
பரபரப்பிலும்‌ சிரிப்பு வந்தது. 


கேள்வி, இவனைத்‌ திடுக்கிடச்‌ செய்வது போல, 
இருந்தாற்போல்‌ வெளியிலிருந்து வந்தது. அந்த 
ஆளாய்த்தானிருக்கும்‌. சட்டென்று பாய்ந்து, கதவை 
அழுத்திப்‌ பிடித்தபடி “ஓமோம்‌ இன்னம்‌ முடியேல்லை...”” 
என்றான்‌. குரல்‌ அடைக்க. 

“சரிங்க, சரிங்க... ஐயா வெளியே 
போயிட்டீங்களோன்னு பாத்தேன்‌.. நீங்க இருங்க...”-குரல்‌ 
நகர்ந்தது... அவன்‌ மேல்‌ அசாத்தியக்‌ கோபம்‌ வந்தது, 
இவனுக்கு. 

கதவடியிலிருந்து திரும்பி, மீண்டும்‌ தன்‌ இடத்திற்கு - 
ஜன்னலடிக்கு வந்த போது, எதிர்த்த மாடி ஜன்னல்களில்‌ 
ஆள்‌ நடமாட்டந்‌ தெரிந்ததை அவதானித்தான்‌. ஓரே 
ஆத்திரமாய்‌ வந்தது. யாரோ இரண்டு மூன்று பேர்‌, 
அங்கே நின்று ஆறுதலாகப்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
இந்தப்‌ பக்கந்‌ திரும்பவில்லைதான்‌; ஆனால்‌ 


தற்செயலாகத்‌ திரும்பினால்‌, இவன்‌ கட்டாயம்‌ 
கண்ணிற்படுவான்‌. சுவர்த்‌ தட்டின்‌ ஒரு மூலையில்‌ 
மடங்கிப்‌ போய்க்கிடந்த கடதாசி மட்டை கண்ணிற்‌ 
பட்டது. எடுத்துத்‌ தூசி தட்டி, விரித்துப்‌ பார்த்த போது, 
ஜன்னலில்‌ இவன்‌ தலையை மறைக்கிற அளவுக்குச்‌ 
சரிவரும்‌ போலிருந்தது. வலு பாடுபட்டு, ஜன்னல்‌ 
இடுக்குகளில்‌ அதைச்‌ சொருகி மறைக்கப்‌ பார்த்தான்‌. 
இதை விட்டு, போத்தலையும்‌ வீசி எறிந்துவிட்டுப்‌ 
போய்விட வேண்டுமென்கிற அவதி எழுந்தது. அடக்கிக்‌ 
கொண்டான்‌. 

கனவுகளின்‌ தோல்வியை இனியும்‌ பொறுக்க 
முடியாது.. இல்லாவிட்டாலும்‌, காரணமாவது தெரிந்தாக 
வேண்டும்‌... ஒருபடியாக, மட்டையை ஜன்னலிற் 
பொருத்திய போது, அது அந்நேரத்தில்‌ நிற்குமாப்‌ போல 
நின்றது. ஒரு மூலையில்‌ மட்டும்‌ நீக்கல்‌. பரவாயில்லை. 
வெளியில்‌ இருந்து பார்ப்பவர்களுக்கு, நிச்சயமாக 
இவனைத்‌ தெரியாது; ஆனால்‌, இவனுக்கு வெளியே 
எல்லாந்‌ தெரியும்‌. 

நீக்கல்‌ வழியே பார்த்தான்‌; அந்த மாடி 
ஜன்னல்களருகில்‌ அப்போது நின்றவர்கள்‌ இல்லை. 
இரண்டு -நேர்ஸ்மார்‌', அவசரமாக நடந்து வருவது 
தெரிந்தது. ஒருத்தி, ஜன்னலை நெருங்கி வந்தாள்‌. 
கையிலிருந்த எதோ காகிதங்களை விரித்து வெளிச்சப்‌ 
படுகிற மாதிரிப்‌ பிடித்து, அந்த இடத்திலேயே நின்று 
படிக்கலானாள்‌. இவன்‌ நேரத்தைப்‌ பார்த்தான்‌. இருபது 
நிமிடமாகிக்‌ கொண்டிருந்தது. 

வெளியே இருந்தவன்‌, மீண்டுங்‌ குரல்‌ கொடுக்கலாம்‌. 
விஜயன்‌ கூட தேடி வந்தாலும்‌ வரலாம்‌... 

“டக்கென்று முடித்துவிட வேண்டும்‌' - என்று 
திரும்பவும்‌ நினைத்துக்‌ கொண்ட போதிலேயே, அதைச்‌ 
சுலபமாக முடித்துக்‌ கொள்வதற்கான வழியும்‌ அவன்‌ 
மனதிற்‌ பளிச்சிட்டது. 

கடதாசி மட்டை நீக்கலூடாகப்‌ பார்த்தான்‌. அந்த 
“நேர்ஸ்‌” இன்னமும்‌ அங்கேதான்‌ நின்று 


கொண்டிருந்தாள்‌. “அழகு” என்ற சொல்‌ கிட்டவும்‌ 
வராது. “சாதாரணம்‌” என்று வேண்டுமானால்‌ - அதுவும்‌ 
யோசித்து - சொல்லலாம்‌. கறுப்பு இளவயதுதான்‌. 
உடற்கட்டை நிர்ணயிக்க முடியாதபடி, :யூனிஃபோர்ம்‌' 
நின்றது. பாதகமில்லை. 

அவள்‌, தானறியாமலே இவனுக்கு உதவலானாள்‌. 

இவன்‌ வலு சுத்தமாக அவளுடைய :யூனிஃபோர்ம்‌”, 
தொப்பி, எல்லாவற்றையும்‌ தன்‌ மனதாலேயே 
கழற்றிவிட்டான்‌. 

கற்பனைகள்‌ கற்பிதங்கள்‌ எல்லாம்‌, அவள்‌ நேருக்கு 
நேரேயே நின்றதால்‌, நிதர்சனம்‌ போலவே இவனை 
எழுப்பி, ஊக்கப்படுத்தின..... 

உச்சத்தை நோக்கி விரைந்த கணங்கள்‌. 

எல்லாம்‌ முடிந்தபோது, “அப்பாடா” என்றிருந்தது. 
கதவைத்‌ திறந்து கொண்டு வெளியே வந்தபோது, அந்த 
நேர்ஸ்‌ மீது பச்சாத்தாபமும்‌ தன்னில்‌ ஆத்திரமும்‌ 
கொண்டான்‌. 

> 


74.ழன்று நகரங்களின்‌ 
கதை :கலாமோகன்‌ 


அப்பா இறந்துவிட்டார்‌ யாழ்ப்பாணத்தில்‌. 
காலையில்தான்‌ தந்தி வந்தது. பாஸ்‌ எடுத்து 
கொழும்பில்‌ வந்து நிற்கும்‌ உறவினர்களுடன்‌ நான்‌ 
உடனடியாகப்‌ பேச வேண்டும்‌ என்பதை தெரிவிக்கும்‌ 
சிறு குறிப்பு: Contact Immediately. தந்தி கிடைக்குமுன்‌ 
எழுதத்‌ தொடங்கிய சிறுகதையின்‌ பக்கங்கள்‌ சில 
மேசையின்‌ மீது அலங்கோலமாகக்‌ கிடக்கின்றன. 
சிகரெட்‌ ஒன்றைப்‌ பற்றவைத்துக்கொண்டு கீழேயிறங்கி 
சிகரெட்‌ Kவில0haவிற்பனை நிலையமொன்றில்‌ 
நுழைந்து சில ரெலிகாட்களை (பொதுத்‌ தொலைபேசி 
நிலையத்திலிருந்து பேசுவதற்காக உபயோகிக்கப்படும்‌ 
கார்ட்கள்‌) வாங்கிய பின்‌, தொலைபேசிக்‌ 
கூடமொன்றிற்குள்‌ போய்‌ கொழும்பிற்கு 
அடிக்கின்றேன்‌. 

“சாப்பிடப்‌ போய்விட்டார்கள்‌. ஒரு மணித்தியாலம்‌ 
கழித்து எடுங்கள்‌. அவர்கள்‌ வந்து விடுவார்கள்‌.” என்று 
சொல்லப்பட்டது. 

கூடத்தை விட்டு வெளியே வந்தபோது அப்பாவின்‌ 
மரணம்‌ ஏன்‌ எனது விழிகளிலிருந்து கண்ணீரைக்‌ 
கொட்ட வைக்கவில்லை என ஒரு தடவை கேட்டுக்‌ 
கொண்டேன்‌. எனது கண்ணீர்க்‌ கடல்‌ வற்றிவிட்டதோ? 
ஒருவேள அப்படியுமிருக்கலாம்‌. பல இரவுகள்‌ என்முன்‌ 
படமாய்‌ வந்து போயின. இந்த இரவுகளில்‌ முகம்‌ 
தெரியாத பலரிற்காக அழுதேன்‌. இது அவர்கள்‌ இறந்து 


விட்டார்கள்‌ என்பதற்காக அல்ல. அவர்களது 
வாழ்வுகள்‌ அநியாயமாகப்‌ பறிக்கப்பட்டுவிட்டன 
என்பதற்காகவே. எனது கடல்‌ இவர்களுக்காக 
அழுததில்‌ வற்றிப்போய்விட்டது. அப்பா இயேசுநாதர்‌ 
போல்‌ புத்துயிர்‌ பெற்று வந்தால்‌ என்னிடம்‌ ஏன்‌ 
அழவில்லை என்று கேட்டுச்‌ சுயவிமர்சனம்‌ செய்‌ என 
என்னை நிந்திப்பாரா? அவர்‌ அப்படிப்பட்டவரல்ல என 
எனக்குள்‌ ஒரு தடவை சொல்லிக்‌ கொள்கிறேன்‌. 

நான்‌ இப்போது பாரீஸில்‌ அகதியாக, பாதி உறவினர்‌ 
கொழும்பிலும்‌, மீதி யாழ்ப்பாணத்திலும்‌. அருகே இருந்த 
bar ஒன்றிற்குள்‌ புகுந்து ஒரு டெமி (பியர்‌) அடித்துவிட்டு 
மீண்டும்‌ தொலைபேசிக்‌ கூடத்திற்குள்‌ புகுந்து 
கொழும்புக்கு அடிக்கின்றேன்‌. 

“ராமசுந்தரம்‌ வந்துவிட்டாரே?” இது நான்‌ 

“ஓம்‌. ஓம்‌ லைனிலை நில்லுங்கோ, நான்‌ அவரை 
கூப்பிட்டு விடுகிறேன்‌” 

சில கணங்கள்‌ காத்திருப்பை வெட்டும்‌ வகையில்‌, மறு 
முனையில்‌ பெரியமாமாவின்‌ குரல்‌. 

“நீ ஏன்‌ உடனை ரெலிபோன்‌ எடுக்கேல்லை. நான்‌ 
இங்கை வந்து ஒரு கிழமையாகுது” 

“மாமா, உங்கடை தந்தி பிந்திதான்‌ கிடைச்சுது. 
விஷயத்தை சொல்லுங்கோ, அப்பா என்னெண்டு 
செத்தவர்‌” 

“அவருக்கு வருத்தமொண்டுமில்லை, சாப்பிட்டிட்டு 
விறாந்தைக்கு வந்தவர்‌ திடீரெண்டு விழுந்தார்‌. 
அப்படியே செத்துப்போட்டார்‌. செத்த வீட்டாலை 
எங்களுக்கு கனக்கச்‌ செலவு உடனை கொழும்புக்கு 
காசை அனுப்பிவை. நான்‌ அதை அங்கை கொண்டு 
போய்க்‌ கொடுக்கிறன்‌. மாமி உன்னோடை கதைக்கப்‌ 
போறாவாம்‌. அவவிட்டைக்‌ குடுக்கிறன்‌ கதை” 
ரெலிகாட்‌ யூனிட்டுகள்‌ முடிவுக்கு வந்தததால்‌, அதனை 
இழுத்துவிட்டு இன்னொரு காட்டை நுழைக்கின்றேன்‌. 
ஏற்கனவே நான்கு காட்டுகள்‌ தின்னப்பட்டு விட்டன. 
“மாமி” 


“தங்கச்சியை எப்ப உங்கை எடுக்கப்‌ போறீர்‌?” 
“எடுக்கத்தான்‌ வேணும்‌ ஆனா...” 

“ஆனா வெண்டா....” 

“என்னிட்டை இப்ப காசில்லை. வேலையிலையிருந்தும்‌ 
நிப்பாட்டிப்‌ போட்டாங்கள்‌...” 

“நீர்‌ இப்படி எவ்வளவு நாளைக்குத்தான்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருக்கப்‌ போகிறீர்‌ எப்பிடியும்‌ அவவை உங்கை 
எடும்‌. தம்பியும்‌ அவவின்‌ மகன்‌) உங்கைதான்‌ 
இருக்கிறான்‌. அவன்‌ உங்கை வந்து ஒரு வருஷம்தான்‌. 
நாங்கள்‌ எங்கடை கடன்‌ எல்லாத்தையும்‌ தீர்த்திட்டம்‌. 
நாளைக்கு அவன்‌ இங்கை 30 (முப்பது ஆயிரம்‌ பிராங்‌) 
அனுப்பிறான்‌. நீர்‌ அவனிட்டைக்‌ குடுத்தீரெண்டா 
அவன்‌ தான்‌ குடுத்தனுப்பிற கடையிலை குடுத்து 
அனுப்பி வைப்பான்‌. உம்மடை தங்கச்சியின்ரை 
ஆளும்‌ அங்கைதான்‌ இருக்கு. அவரோட கதைச்சு 
எப்படியும்‌ அவவை அங்கை எடுக்கிற வழியைக்‌ 
கெதியாப்பாரும்‌. மாமா உம்மோடை கதைக்கப்‌ 
போறாராம்‌. கதையும்‌” றிஸீவர்‌ மாமாவின்‌ 
கரங்களுக்குச்‌ செல்லும்‌ சத்தம்‌, தொலைவாகயிருந்த 
போதும்‌ தெளிவாகவே எனது காதில்‌ விழுகிறது. 
“காசை உடனை அனுப்பிவை” 

“ஓம்‌” 

“அவவை உடனை அங்கை எடு” 

“ஓம்‌” 

“நாளைக்கு எனக்கு ரெலிபோன்‌ எடு!” 

“ஓம்‌” 

தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. ஏதோ பிராங்‌ 
மெத்தையில்‌ சயனம்‌ செய்பவனைப்போல 
அனைத்துக்கும்‌ “ஓம்‌” போட்டு விட்டேன்‌. இந்த “ஓம்‌”கள்‌ 
எல்லாம்‌ உண்மையா எனக்‌ கேட்டபடி றூம்‌ கதவினை 
அண்மித்தபோது எனக்கு முன்னே மரணம்‌ வந்தது. 
மரணம்‌, முன்பெல்லாம்‌ மரணங்கள்‌ என வரும்போது 
சோகம்‌ வாழப்படும்‌. பேசிய சமாதானமும்‌, சமாதானம்‌ 
பேசிய போரும்‌ எனது உணர்வுகளுக்கு இருந்த 


உரிமைகளைக்கூட பறித்து எங்களையும்‌ வேறு வாழும்‌ 
பிணங்களாக்கிவிட்டதே. வாழ்விற்காக, 
மரணிக்காதவர்களையும்‌ கொல்லும்‌ வித்தையைக்‌ 
கற்றுக்கொண்டிருக்கும்‌ இன்னொரு உலகில்‌ நாம்‌. காசு, 
காசு, காசு, என்ற ஓலம்‌ தான்‌ மரண ஓலங்களையும்‌ 
முந்தித்‌ தலையை நீட்டுகிறது. 

“ஓம்‌” போட்டவன்‌ நான்‌ தலைக்குமேலே வெள்ளம்‌ 
போய்விட்டது. இனிச்‌ சாண்‌ போனால்‌ என்ன முழம்‌ 
போனால்‌ என்ன என்ற திடகாத்திரத்தோடு கதவைத்‌ 
திறந்தால்‌ காலை வங்கியிலிருந்து வந்து என்னால்‌ 
உடைக்கப்படாதிருந்த கடிதம்‌ தனது அச்சுறுத்தும்‌ 
விழிகளைக்‌ காட்டுகிறது. எனது கணக்கிலிருந்த 300 
பிராங்குகளையும்‌ தின்று அதற்கு மேலும்‌ தின்று 
விட்டேனாம்‌. வேலையில்லாது இருக்கும்‌ ஒருவர்‌ இப்படி 
நடந்து கொள்வது வங்கிச்‌ சட்டத்திற்கு முரணானதாம்‌. 
எவ்வளவு விரைவில்‌ நான்‌ வங்கியின்‌ பணிப்பாளரைச்‌ 
சந்திக்க முடியுமோ அது நல்லதாம்‌. இல்லையேல்‌ 
“நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும்‌” என்ற மிகவும்‌ 
நாகரீகமான குறிப்பு. முழமும்‌ போனால்‌ என்ன என்ற 
திடகாத்திரம்‌ இருந்ததால்‌ கடிதத்தைக்‌ கிழித்து ஜன்னல்‌ 
வழியாக எறிகின்றேன்‌. 

இன்றிரவு நான்‌ தூங்க வேண்டும்‌. ஆனால்‌ எப்படி? 
அதுவும்‌ இவ்வளவு சுமைகளையும்‌ தாங்கியபடி. எனது 
றூமிற்கு அருகிலுள்ள றூமில்‌ இருப்பவன்‌ ஒரு 
போர்த்துக்கல்‌ தொழிலாளி. அவனிற்கு பிரெஞ்சு 
துண்டாகவே தெரியாது. ஆனால்‌ ஒரு பிரெஞ்சுகாரிக்கு 
மூன்று பிள்ளைகளைக்‌ கொடுத்துவிட்டான்‌. 
இதற்கெல்லாம்‌ பாஷை இடையூறாக இருக்கவில்லை. 
முடிவில்‌ பிரெஞ்சுக்காரி அவனைத்‌ துரத்திவிட்டாள்‌. 
அவன்‌ தனிக்கட்டை. தனக்குப்‌ பிறகு மூன்று 
பிள்ளைகளையும்‌ பார்த்து நான்கு வருடங்கள்‌, 
என்னைக்‌ கொண்டுதான்‌ பிள்ளைகளுக்குக்‌ கடிதம்‌ 
எழுதுவான்‌. பதில்கள்‌ வரா. அவனோ, எனக்கூடாக 
சளைக்காமல்‌ அவளுக்கும்‌. பிள்ளைகளிற்கும்‌ எழுதிக்‌ 


கொண்டிருப்பான்‌. 

காலை 4 மணிக்கு வேலைக்குப்‌ போகுமுன்‌ ஒரு பியர்‌. 
மாலை 5 மணிக்குத்‌ திரும்பி வந்தவுடன்‌ வைனில்‌ 
தொடங்கி விடுவான்‌. எனது சுமையைக்‌ குறைக்க 
ஏதாவது குடிக்க வேண்டும்‌ போலிருந்தது. அவனிடம்‌ 
ஏதாவது இருக்கும்‌ என்ற நம்பிக்கையுடன்‌ போய்க்‌ 
கதவைத்‌ தட்டுகின்றேன்‌. திறந்தவனின்‌ கையில்‌ 
போத்தல்‌. அதனைக்‌ கண்டவுடன்‌ எனது சுமையில்‌ 
அரைவாசி உடனடியாகவே இறங்கியது. 

“உது புதுசா வந்த வைன்‌. திறம்‌, குடி” கேட்காமலேயே, 
குறிப்புணர்ந்து உபசரித்தான்‌. நான்‌ மறுக்கவில்லை 
உபசரிப்பைத்‌ தேடித்தானே நான்‌ அங்கு போயிருந்தேன்‌. 
“வடிவாக்குடி. இன்னும்‌ மூன்று போத்தல்‌ இருக்கு” 
இருவரும்‌ எமது சுமைகளை இறக்கி இன்னோர்‌ உலகை 
வாழ வெளிக்கிட்டோம்‌. ஏற்கனவே பொரித்து 
ஆறிப்போன சார்டின்‌ மீன்களைச்‌ சூடாக்கி என்‌ முன்‌ 
டேஸ்ட்டுக்காக வைத்தான்‌. 

அப்பா மீண்டும்‌ என்‌ நினைவில்‌ முன்‌ வந்தார்‌. 
தந்தியோடு வந்த கடிதங்கள்‌ பொக்கற்றுக்குள்‌ 
இருந்ததால்‌ தைரியமாக அவைகளை எடுத்து 
உடைத்தேன்‌. “நீ ஒண்டுக்கும்‌ யோசிக்காதை. நாங்கள்‌ 
இப்படியொண்டு நடக்குமெண்டு கனவிலை கூட 
நினைக்கேல்லை மனதை திடமாக வைத்திரு” இந்தச்‌ 
செய்திகள்‌ எனக்கு ஒத்தடத்தைத்‌ தந்த வேளையில்‌ 
கடிதங்களில்‌ வாழும்‌ யதார்த்தமும்‌, 
தொலைபேசிக்கூடாக வாழப்படும்‌ யதார்த்தங்களும்‌ 
ஒன்றா என ஒரு தடவை கேட்டுக்கொள்கின்றேன்‌. 
இரண்டு பக்கங்களிலும்‌ போலித்தனம்‌ இல்லை. ஒரு 
வேளை அது என்னிடம்தான்‌ உள்ளதோ? எது போலி? 
எது யதார்த்தம்‌? நான்‌ வாழும்‌ விதம்‌ கூட 
யதார்த்தம்தான்‌. என்னிடம்‌ காசு இல்லை. காசு இருப்பது 
சிலரின்‌ யதார்த்தமாக இருக்கும்‌ போது என்னுடையதோ 
அதற்காகத்‌ தவிண்டையடிப்பது. இன்று ஒருமையில்‌ 
பேசும்‌ பலர்‌ நாளை என்‌ நிலைக்குத்‌ தள்ளப்படும்போது 


“பாரும்‌, எம்மடை பாடு இப்படியிருக்கு” என்று 
பன்மையில்‌ பேசுவார்கள்‌. எது ஒருமை எது பன்மை 
என்பதை விளக்கிக்‌ கொண்டதுதான்‌ எனது 
இருதலைக்கொள்ளி எறும்பு நிலைக்குக்‌ காரணம்‌ என 
நான்‌ ஒரு போதுமே சொல்லமாட்டேன்‌. எனது ஒருமை 
பன்மைகளிற்கு எதிராகக்‌ கிளர்ச்சி செய்து 
கொண்டிருக்கும்‌ ஒன்று. ஒருமைகள்‌ பன்மைகளாகி, 
பன்மைகள்‌ பன்மைகளாகாமல்‌, இன்னொரு 
ஒருமையை வாழும்‌ உலகில்‌ நான்‌. 

நான்‌ மூன்று நகரங்களின்‌ புத்திரன்‌. எனது முதலாவது 
நகரம்‌ யாழ்ப்பாணம்‌. போர்த்துக்கல்‌ நண்பனின்‌ 
றூமைவிட்டு எனது றூமிற்கு வந்து கட்டிலில்‌ 
களைப்புடன்‌ விழும்போது இந்த முதலாவது நகரை 
நோக்கி எனது கால்கள்‌ ஒரு தடவை ஓடுகின்றன. 
தாழங்காய்‌ பொறுக்கிய நாள்கள்‌. ஊமைக்கடல்‌ 
அடிக்கடி வற்றும்‌. அதன்‌ மீது கால்‌ விரல்களால்‌ 
கீறப்படும்‌ ஓவியங்களைச்‌ சூரியன்‌ வந்து முத்தமிட்டுச்‌ 
செல்வான்‌. வளர்ந்தேன்‌. வேலை கிடைத்தது 
கொழும்பிற்கு. பாஸ்‌ எடுக்காமல்‌ போனேன்‌. கொழும்பு. 
இது எனது இரண்டாவது நகரம்‌. மூன்று வருடங்களின்‌ 
பின்‌ அகதியாகி, முதலாவது நகரிற்கு, இரண்டு சூட்கேஸ்‌ 
நிறையப்‌ புத்தகங்களைச்‌ சுமந்தபடி வந்தேன்‌. வழியிலே 
என்னை மறித்த இளம்‌ சிங்களச்‌ சிப்பாய்கள்‌ 
சூட்கேஸிற்குள்‌ கிடந்த தமிழ்ப்‌ புத்தகங்களைக்‌ கண்டு 
“ஏன்‌ நீ மஹாவம்சத்தை அவமதித்தாய்‌?” என 
விசாரணை ஏதும்‌ செய்யவில்லை. முதலாவது நகரிற்கு 
வந்தபோது அங்கே நான்‌ அகதி முகாமிலிருந்த விஷயம்‌ 
தெரியாமல்‌ செத்தவீடு வேறு கொண்டாடப்பட்டிருந்தது. 
நான்‌ இறந்து உயிர்த்தேன்‌. ஒரு வேளை, யேசுவைப்‌ 
போல்‌ நானும்‌ மீள உயிர்த்தவனோ? 
“பரமண்டலத்திலிருக்கும்‌ பிதாவே எனது பாவங்களை 
அர்ச்சி” ஊரிலுள்ள அனைத்துக்‌ கோவில்களிலும்‌ என்‌ 
பேரால்‌ அர்ச்சனைகள்‌, பூஜைகள்‌ என்பன 
செய்யப்பட்டன. நான்‌ மறுஜென்மம்‌ பெற்றுவிட்டேன்‌ 


என்பதற்காகத்தான்‌. 

“நீ எங்களுக்கு உழைச்சுத்தர வேணாம்‌. ஆனா 
கொழும்புக்கு மட்டும்‌ திரும்பிப்‌ போகாதை” 

வீடு, இப்படி என்னிடம்‌ கெஞ்சிக்‌ கூத்தாடியபோது 
கொழும்பு வீதிகளில்‌ வாள்களோடு நின்று குங்குமப்‌ 
பொட்டிட்டவர்களையும்‌ காதில துவாரங்களைக்‌ 
கொண்டிருந்தவர்களையும்‌ தேடிய அப்பாவிச்‌ சிங்களக்‌ 
காடையர்கள்‌ மத்தியிலிருந்து எனது உடலைப்‌ 
பெளவுத்திரமாகக்‌ காத்த குணசேனாவின்‌ நினைவு 
வந்தது. அவனும்‌ ஒரு அப்பாவிதான்‌. அப்பாவிகள்‌ 
வாள்களை தூக்க தூண்டுதலாக இருந்தது எது 
என்பதை என்னைப்‌ போலவே புரிந்து கொண்டவன்‌. 
யாழ்ப்பாணம்‌ இங்கு எவ்வளவு நாள்கள்‌ தான்‌ 
வாழ்வது! இது மட்டுமென்ன நகரங்களே இல்லாத 
நகரா? 

வீட்டின்‌ மன்றாட்டம்‌, முடிவில்‌ “வெளிநாடு போ!” என்று 
என்னைத்‌ துரத்துவதில்‌ வந்து நின்றபோது 
வியப்படைந்தேன்‌. வெளிநாடு போவதா? எப்படி? 
நிறையக்‌ காசு வேண்டுமே! 

“போறதெண்டது சின்ன விஷயமே காசுக்கு எங்கை 
போறது?” இது நான்‌. 

பதில்‌ உடனடியாகக்‌ கிடைக்கவில்லை. ஆனால்‌ 
என்னை வெளிநாட்டிற்கு அனுப்பி 
வைத்துவிட்டார்கள்‌. நான்‌ தப்பிவிட்டேன்‌. 

உடல்‌. எனது உடல்‌. காசினால்‌ காக்கப்பட்ட உடல்‌. எனது 
உடல்‌. கடல்‌ கடந்து அகதியாகிவிட்ட உடல்‌. மூன்றாவது 
நகரில்‌ நான்‌ இப்போது அகதி. முதலாவது நகரிலோ 
அகதிப்‌ பெருமை கிட்டாமல்‌ எத்தனையோ உடல்கள்‌ 
மண்ணிடை மண்ணாய்ப்‌ புதைந்த வண்ணம்‌. தப்புதல்‌, 
கருத்துடனோ கட்சியுடனோ கடவுளுடனோ 
சம்பந்தப்பட்ட விஷயமில்ல. காசுடன்‌ சம்பந்தப்பட்டது 
என்பதை மூன்றாவது நகரில்‌ காலடி எடுத்து வைத்த 
முதல்‌ நாளிலேயே புரிந்துகொண்டேன்‌. எனது 
மூன்றாவது நகரம்‌ பாரீஸ்‌. 


நான்‌ மூன்று நகரங்களிற்கிடையே சிக்கிக்‌ கிடக்கும்‌ ஒரு 
புத்திரன்‌. யாழ்ப்பாண போஸ்‌ ஓபிஸ்‌ முத்திரை குத்தப்‌ 
பெற்று கடிதங்கள்‌ வருவது நின்றுவிட்டது. கடிதங்கள்‌ 
சுற்றி வளைந்து வரும்‌. அதுவும்‌ கொழும்பு முத்திரை 
குத்தப்பட்டு வரும்‌ கடிதங்களில்‌ இப்படியொரு குறிப்பு 
இருக்கும்‌. “உடனடியாக இந்த நம்பருக்கு எடு” 
என்னிடமோ ரெலிகாட்‌ வாங்கக்கூட காசில்லை. 
இப்படியெனில்‌ எப்படித்‌ தொலைபேசியிலாவது வாழ 
முடியும்‌? 

போனவாரம்‌ எனது பிரெஞ்சுச்‌ சிநேகிதியைச்‌ 
சந்தித்தபோது, தனது பிறந்த தினத்திற்கு ஒரு 
புத்தகத்தில்‌ சில கவிதை வரிகளையாவது 
அன்பளிப்புச்‌ செய்திருக்கலாமே என முகத்தைச்‌ 
சுழித்தாள்‌. நான்‌ அனைத்து நாடுகளுக்கும்‌ அனைத்து 
மனிதர்கட்கும்‌ அந்நியமான, என்னைத்‌ தமது 
வீடுகளிற்கு வாவென நண்பர்கள்‌ எனப்படுவோர்‌ 
அழைக்கும்போது “ஓம்‌ வருகின்றேன்‌.” என வாக்குறுதி 
கொடுத்துவிட்டுப்‌ போகாது விடுக்கின்றேன்‌. 
போனால்கூட எனது பொருளாதார நிலையை 
விளங்கிக்கொள்ளாமல்‌ “அப்ப, உம்முடைய றூமுக்கு 
எப்ப வாறது...” எனக்‌ கேட்டு விடுவார்களோ என்ற 
அச்சத்தினால்தான்‌. எனக்கு வீடு இல்லை. நான்‌ 
தூங்குமிடங்கள்‌ எனது வீடுகளுமில்லை. வீடு என்பது 
அவசியமா என்ற விசாரணைக்குள்‌ நான்‌. சில 
வேளைகளில்‌ இந்த மூன்று நகரங்களையும்‌ தாண்டி 
வீடுகள்‌ மனிதர்களும்‌ இல்லாத நான்காவது நகரம்‌ 
ஒன்று இருக்குமாயின்‌ அங்கே போனால்‌ என்ன என்று 
என்னிடம்‌ கேட்டுக்‌ கொள்வதுண்டு. 

பெரியமாமா கேட்டுக்கொண்டபடி மறுநாள்‌, நான்‌ 
போன்‌ பண்ணவில்லை. தூங்கி விழித்து, மீண்டும்‌ சில 
தினங்கள்‌ தூங்கி, விழித்து ஒரு காலையில்‌ எழுந்து 
பாரிஸிலிருக்கும்‌ எனது ஒன்றவிட்ட தம்பிக்கு போன்‌ 
பண்ணுகின்றேன்‌. 

“உங்கடை மாமா கொழும்பில வந்து நிற்கிறார்‌. 


உங்களோடை பேச வேணுமாம்‌. உடனடியாக எடுங்கோ!” 
“எந்த மாமா?” 

“வேலு மாமா” 

இவர்‌ பெரிய மாமாவோ, சிறிய மாமாவோ அல்ல, 
இன்னொரு மாமா. ஒன்றவிட்ட தம்பி தந்த 
இலக்கணத்தை எழுதிவிட்டு சொற்ப யூனிட்டுகளுடன்‌ 
எஞ்சிக்கிடந்த ரெலிக்காட்டின்‌ துணையுடன்‌ 
கொழும்பிற்கு அடிக்கிறேன்‌. வேலு மாமா பேசுகின்றார்‌. 
“மருமோன்‌ உம்மடை பெரிய மாமா 
கொழும்பிலையிருந்து யாழ்ப்பாணத்திற்குப்‌ 
போயிட்டார்‌. நீர்‌ திரும்பவும்‌ போன்‌ எடுக்கிற தெண்டு 
சொல்லீட்டு எடுக்காமல்‌ விட்டிட்டீர்‌” எண்டு குறையாச்‌ 
சொன்னவர்‌. 

“ஓம்‌ மாமா. நீங்கள்‌ சொல்லிறது சரி. என்னிட்டைக்‌ காசு 
வசதியில்லை. அதாலைதான்‌ கொழும்புக்குத்‌ 
திரும்பவும்‌ அடிக்கேல்லை. இங்கையிருந்து 
கொழும்புக்கு அடிக்கிறதெண்டா சரியான செலவு” 

“ஓம்‌ மருமோன்‌. எனக்கு விளங்குது. எங்களுக்கு இங்கை 
கஷ்டம்‌ இருக்கிறதைப்‌ போல உமக்கும்‌ அங்கை கஷ்டம்‌ 
இருக்கும்‌ தானே. எதுக்கும்‌ கொஞ்சக்‌ காசெண்டாலும்‌ 
அனுப்பி வையும்‌. நான்‌ யாழ்ப்பாணத்திற்குப்‌ போய்‌ 
விஷயத்தை வடிவா விளங்கப்படுத்திறன்‌” 

"நீங்கள்‌ எப்ப அங்கை திரும்புவியள்‌” 

“5000 ரூபா குடுத்துப்‌ பாஸ்‌ எடுத்தனான்‌. அடிக்கடி பாஸ்‌ 
எடுத்துக்கொண்டு கொழும்புக்கு வர என்னிட்டை 
வசதியில்லை. இங்கை கொஞ்ச அலுவல்கள்‌ இருக்கு. 
அதுகளை முடிச்சிட்டுப்‌ போக இன்னும்‌ ஏழெட்டு 
நாளாகும்‌.” 

மாமாவுடன்‌ தொடர்ந்து பேச வேண்டும்‌ போல எனக்கு 
ஆசையாக இருக்கின்றது. அதற்குள்‌ ரெலிக்காட்டினுள்‌ 
இருந்த கடைசி யூனிட்‌ ஒரு கிக்கீ போட்டுவிட்டுத்‌ தனது 
இறுதி மூச்சை விடுகின்றது. சோகத்துடன்‌ றூம்‌ 
திரும்புகின்றேன்‌. 

பாரிஸ்‌ முரசு, 29.04.1992 


75.அந்நியர்கள்‌ : சூடாமணி 


“வா... வா...” என்பதற்கு மேல்‌ ஏதும்‌ சொல்ல 
முடியவில்லை, மகிழ்ச்சி வாயை அடைத்து மூச்சுத்‌ 
திணற வைத்தது. பார்வையும்‌ புன்சிரிப்புமே பேசின. 

“ஹலோ ஸவி, என்ன ப்ளெசண்ட்‌ ஸர்ப்ரைஸ்‌: நீ 
ஸ்டேஷனுக்கு வருவேன்னு நான்‌ எதிர்பார்க்கலே” ௩ 
பிக என்று முகமலர்ச்சியுடன்‌ கூறியவாறு 
ஸெளம்யா அவளிடம்‌ விரைந்து வந்தாள்‌. 

“எவ்வளவு வருஷம்‌ ஆச்சிடி நாம சந்திச்சு! என்னை நீ 
ஸ்டேஷனில்‌ எதிர்பார்க்கலேன்னா உன்னை மன்னிக்க 
முடியாது” என்றாள்‌ ஸவிதா. 

ஸெளம்யா சிரித்தாள்‌. “அப்பாடா! நீ இப்படிப்‌ 
பேசினால்தான்‌ எனக்கு வீட்டுக்கு வந்தமாதிரி இருக்கு.” 

இரண்டு நிமிஷங்கள்‌ வரையில்‌ மெளனமுகங்களாய்ச்‌ 
சகோதரிகள்‌ எதிரெதிரே நின்றார்கள்‌; பேச்சுக்கு 
அவசியமற்றா அர்த்தமயமான, இதயமயமான 
நிமிஷங்கள்‌. சாமான்களுடன்‌ சென்ட்ரல்‌ ரெயில்‌ 
நிலையத்திலிருந்து வெளிவந்து டாக்சியில்‌ ஏறிக்‌ 
கஸ்தூரிபா நகர்‌ வந்து சேரும்‌ வரை பரஸ்பரம்‌, 
“எப்படியிருக்கே? உங்காத்துக்காரர்‌, 
குழந்தைகளெல்லாம்‌ செளக்கியமா?” என்பதற்குமேல்‌ 
உரையாடவே இல்லை. டாக்ஸியில்‌ அவ்வளவு இடம்‌ 
இருந்தபோது தம்மையறியாமல்‌ நெருக்கமாய்‌ ஒட்டி 
உட்கார்ந்த செயல்‌ ஒன்றே எல்லாமாய்ப்‌ பொலிந்தது. 

ஸவிதாவின்‌ கணவர்‌ மைத்துனியை வரவேற்றுக்‌ 
குசலம்‌ விசாரித்த பின்‌, “நீ வரது நிச்சயமானதிலேருந்து 
உன்‌ அக்காவுக்குத்‌ தரையிலே கால்‌ நிக்கலே!” என்று 


சிரித்தார்‌. 

ஸெளம்யாவின்‌ பார்வை சகோதரியிடம்‌ சென்றது. 
மீண்டும்‌ மெளனத்தில்‌ ஒரு பாலம்‌, புன்னகையில்‌ 
மின்னும்‌ ஆந்தரிகம்‌. 

“இத்தனை வருஷம்‌ ஆனாப்பலேயே தோணலே. ஸவி 
தலை கொஞ்சம்‌ நரைக்க ஆரம்பிச்சிருக்கு. வேறெதும்‌ 
வித்தியாசமில்லே” என்றாள்‌. 

நரை! ஸவிதா லேசாய்ச்‌ சிரித்துக்‌ கொண்டாள்‌. “காலம்‌ 
செய்யக்கூடியதெல்லாம்‌ அவ்வளவுதான்‌. பாவம்‌ 
வருஷங்கள்‌!” என்று சொல்வதுபோல்‌ இருந்தது. அந்தச்‌ 
சிரிப்பு. பிரிந்திருந்த காலமெல்லாம்‌ இந்தச்‌ சந்திப்பில்‌ 
ரத்தாகிவிட்டது. பரஸ்பரம்‌ பாசமுள்ளவர்கள்‌ எத்தனை 
ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ ஒன்று சேர்ந்தாலும்‌ எவ்வளவு 
எளிதாய்த்‌ தொடர்ச்சியை மேற்கொண்டுவிட முடிகிறது! 
ஸெளம்யா சொன்னதுபோல்‌, இத்தனை வருஷங்கள்‌ 
ஆனதாகவே தெரியவில்லை. மனத்தளவில்‌ 
அவர்களுள்‌ வித்தியாசம்‌ ஏது? எனவே பதினோரு 
ஆண்டுகளின்‌ இடைவெளி கணப்போதில்‌ தூர்ந்து 
விட்டது. பிரிவே இல்லாமல்‌ எப்போதும்‌ இப்படியே 
தாங்கள்‌ இருவரும்‌ ஒன்றாய்‌ வாழ்ந்து கொண்டிருந்தது 
போலவே தோன்றியது. 

விதவைத்‌ தாய்‌ இறந்தபோதுதான்‌ அவர்கள்‌ 
கடைசியாகச்‌ சந்தித்தார்கள்‌. அந்தச்‌ சூழ்நிலையே வேறு. 
வெவ்வேறு இடங்களிலிருந்து பறந்து வந்து ஒன்று 
சேர்ந்ததெல்லாம்‌ ஒரு துக்கத்தில்‌ பங்கு கொள்ள. 
அப்போது நிலவிய நெருக்கமும்‌ ஒருமையும்‌ அந்தத்‌ 
துக்கத்தின்‌ அம்சங்கள்‌. பேச்செல்லாம்‌ அம்மாவும்‌ 
அவள்‌ இறுதியின்‌ விவரங்களுந்தான்‌. காரியங்கள்‌ 
முடிந்தபின்‌ அவரவர்களின்‌ இடத்துக்குத்‌ திரும்பி 
விட்டார்கள்‌. 

அதன்பின்‌ இப்போதுதான்‌ உண்மையான நெருக்கம்‌. 
சிறிது காலமாக ஒருவித ரத்தச்‌ சோகையால்‌ 
பலவீனமுற்றிருந்த செளம்யாவை அவள்‌ கணவர்‌, 
ஸவிதா குடும்பத்தினரின்‌ அழைப்பின்பேரில்‌, தாமும்‌ 


குழந்தைகளும்‌ வீட்டைக்‌ கவனித்துக்‌ கொள்வதாய்ச்‌ 
சொல்லிவிட்டு ஒரு மாறுதலுக்காக அவளுடைய 
அக்காவிடம்‌ பம்பாயிலிருந்து அனுப்பிவைத்தார்‌. 

இப்போது சென்ற காலத்தைச்‌ சகோதரியர்‌ 
இருவருமாய்‌ மீண்டும்‌ பிடித்துக்கொண்டு 
வந்துவிட்டாற்போல்‌ இருந்தது. முதல்நாளின்‌ 
மெளனத்துக்குப்‌ பிறகு ஆந்தரிகமும்‌ தோழைமையும்‌ 
பேச்சில்‌ உடைப்பெடுத்துக்‌ கொண்டன. “அக்காவுக்கும்‌ 
தங்கைக்கும்‌ பேசி மாளாது போலிருக்கே!” என்று 
ஸவிதாவின்‌ கணவர்‌ பரிகசிப்பார்‌. அவள்‌ மக்கள்‌ 
கிண்டலாய்ச்‌ சிரிப்பார்கள்‌. அது ஒன்றுமே 
ஸவிதாவுக்கு உரைக்கவில்லை. பேச்சு என்றால்‌ அதில்‌ 
தொடர்ச்சி கிடையாது. அல்லது, அத்தொடர்ச்சி தனி 
வகைப்பட்டது ஒருநாள்‌ பேசியிருந்த விஷயத்தைப்‌ 
பற்றி அடுத்த நாளோ மூன்றாம்‌ நாளோ வேறொரு 
சந்தர்ப்பத்தினிடையே திடீரென்று, “அதுக்காகத்தான்‌ 
நான்‌ சொல்றேன்‌...” என்று தொடரும்போது இழைகள்‌ 
இயல்பாய்க்‌ கலந்துகொள்ளும்‌. அவர்களுக்குத்‌ 
தொடர்ச்சி விளங்கிவிடும்‌. மேலே தெரியும்‌ சிறு 
பகுதியைவிடப்‌ பன்மடங்கு பெரிய அளவு நீரின்‌ கீழே 
மறைந்திருக்கும்‌ பனிப்பாறையைப்‌ போல்‌ இருந்தது 
உடன்பிறப்பின்‌ பந்தம்‌; வெளியே தலை நீட்டும்‌ சிறு 
தெறிப்புகளுக்கு ஆதாரமாய்‌ அடியில்‌ 
பிரம்மாண்டமான புரிந்து கொள்ளல்‌. 

மற்றவர்களுக்கு உறைப்புச்‌ சமையலைப்‌ 
பரிமாறிவிட்டுத்‌ தானும்‌ தங்கையும்‌ மட்டும்‌ காரமில்லாத 
சாம்பாரை உட்கொள்ளும்போது அந்த ஒத்த ரசி 
இன்னும்‌ ஆழ்ந்த ஒற்றுமைகளின்‌ சிறு 
அடையாளமாய்த்‌ தோன்றியது. அவ்விருவருக்கும்‌ 
காபியில்‌ ஒரே அளவு இனிப்பு வேண்டும்‌. இருவருக்கும்‌ 
அகலக்‌ கரை போட்ட புடைவைதான்‌ பிடிக்கும்‌. மாலை 
உலாவலைவிட விடியற்காலையில்‌ நடந்துவிட்டு 
வருவதில்தான்‌ இருவருக்கும்‌ அதிக இஷ்டம்‌. 
உறக்கத்தினிடை இரவு இரண்டு மணிக்குச்‌ சிறிது நேரம்‌ 


கண்விழித்து நீர்‌ அருந்திவிட்டு, மறுபடி தூங்கப்‌ போகும்‌ 
வழக்கம்‌ இருவருக்கும்‌ பொது. இப்படி எத்தனையோ! 
ஒரே வேரில்‌ பிறந்த சின்னச்‌ சின்ன இணக்கங்கள்‌. 
ஒவ்வொன்றுமே ஒவ்வோர்‌ இனிமை. ஸவிதா நாற்பது 
வயதாகப்‌ போகிறது. ஸெளம்யா அவளைவிட 
மூன்றரை வயது இளையவள்‌. ஆனால்‌ அந்த 
இனிமைக்குச்‌ சிரஞ்சீவி யெளவனம்‌. ஏனென்றால்‌ 
அவர்கள்‌ இருவரும்‌ ஒன்று. 

வைத்தியமும்‌ நடந்தது, ஒரு கடமையைப்‌ போல. 

ஸவிதா சகோதரியை உற்றுப்‌ பார்த்தாள்‌. “உனக்கு 
ரத்தம்‌ கொஞ்சம்‌ ஊறியிருக்குன்னு நினைக்கிறேன்‌. 
முகம்‌ அத்தனை வெளிறினாப்பல இல்லே.” 

“உன்‌ கைபாகந்தான்‌! இல்லேன்னா பம்பாயில்‌ 
பார்க்காத வைத்தியமா?” என்று ஸெளம்யா சிரித்தாள்‌. 

தயிரில்‌ ஊறவைத்துச்‌ சர்க்கரை சேர்த்த வற்றலை 
ஸ்பூனால்‌ எடுத்துச்‌ சாப்பிட்டவாறு இருவரும்‌ 
உட்கார்ந்து பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அந்த டிபன்‌ 
அவர்கள்‌ பிறந்தகத்தில்‌ பழக்கம்‌. 

“இங்கே யாருக்கும்‌ இது பிடிக்கிறதில்லே. 
இப்போதுதான்‌ எனக்கு ஜோடியாய்ச்‌ சாப்பிட நீ 
வந்திருக்கே” என்று கூறி மகிழ்ச்சியுடன்‌ 
தயாரித்திருந்தாள்‌ ஸவிதா. 

மாலை நாலரை மணி இருக்கும்‌. ஸவிதாவின்‌ மூத்த 
மகன்‌ பத்தொன்பது வயதான ராஜூ, எம்‌.எஸ்‌.ஸி. முதல்‌ 
ஆண்டு மாணவன்‌, கல்லூரியிலிருந்து திரும்பி 
வந்தான்‌. 

“அம்மா, நாளைக்கு எங்க காலேஜில்‌ எம்‌.எஸ்‌.ஸி. 
முடிச்சுட்டுப்போற ஸ்டூடண்ட்ஸுக்கெல்லாம்‌ “ப்ரேக்‌ - 
அம்‌” பார்ட்டி நடக்கிறது.நான்‌ நாளைக்குச்‌ சாயங்காலம்‌ 
வீட்டுக்கு வரமாட்டேன்‌. ராத்திரி தங்கிட்டு அடுத்த 
நாள்தான்‌ வருவேன்‌” என்றான்‌. 

“சரி” என்றாள்‌ ஸவிதா. ஸெளம்யா அவனை 
ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. 

“நீ முதல்‌ வருஷ ஸ்டூடண்ட்தானே ராஜூ? ஓவர்நைட்‌ 


இருந்துதான்‌ ஆகணுமா?” 

“ஆகணும்னு ஒண்ணுமில்லே சித்தி. ஆனா எனக்கு 
ஆசையாயிருக்கு. என்‌ ஃப்ரெண்ட்ஸ்‌ ரொம்பப்‌ பேர்‌ 
இருக்கப்‌ போறா.” 

அவன்‌ அங்கிருந்து சென்றபின்‌ ஸெளம்யா, 
“இதையெல்லாம்‌ அத்திம்பேர்‌ அனுமதிக்கிறாரா ஸவி?” 
என்றாள்‌. 

“ஆமாம்‌.” 

“நீயும்‌ வேணாம்னு சொல்றதில்லையா?” 

“எதுக்குச்‌ சொல்லணும்‌?” 

“இப்படியெல்லாம்‌ வீட்டை விட்டு வெளியே தங்க 
ஆரம்பிச்சுதான்‌ இந்தநாள்‌ பசங்க எல்லா 
வழக்கங்களையும்‌ கத்துக்கறா. இல்லையா? சுருட்டு, 
கஞ்சா, குடி அப்புறம்‌ கோ-எட்‌ வேற.. நான்‌ இப்ப 
ராஜூவை ஏதும்‌ பர்சனலாய்ச்‌ சொல்லலே.” 

“புரிகிறது ஸெளமி. ஆனா காலம்‌ மாறரதை நாம்‌ 
தடுத்து நிறுத்திட முடியுமா?” 

“குழந்தைகளை நாம்‌ தடுத்துக்‌ காப்பத்தலாமே?” 

“உலகம்னா இப்படியெல்லாம்‌ இருக்குன்னு 
தெரிஞ்சுண்டுதான்‌ இந்த நாள்‌ பசங்க வாழ்ந்தாகணும்‌. 
அதுக்குமேல ஒழுங்காகவோ ஒழுக்கங்கெட்டோ 
நடந்துக்கறது அவா கையில இருக்கு.” 

“பெரியவாளுடைய கன்ட்ரோலே அவசியம்‌ 
இல்லைங்கறயா?” 

“கன்ட்ரோல்‌ பண்ணினா இன்னும்‌ பிச்சுண்டு 
கிளம்பும்‌, அவ்வளவுதான்‌.” 

“குழந்தைகளுக்கு உதவி தேவை. அப்பா அம்மா வேற 
எதுக்குத்தான்‌ இருக்கா?” 

“தங்களுடைய அன்பு என்னிக்கும்‌ அவாளுக்காகத்‌ 
திறந்தே இருக்கும்னு குழந்தைகளுக்குக்‌ காட்டத்தான்‌. 
வேறு எப்படி உதவ முடியும்‌?” 

சிறிது நேரம்‌ இருவரும்‌ பேசவில்லை. ஒரே சீராய்ப்‌ 
போய்க்‌ கொண்டிருந்த ஒன்றில்‌ சிறு இடலுணர்வா? 
ஸெளம்யா தன்‌ டிபன்‌ தட்டை மேஜைமேல்‌ வைத்தாள்‌. 


வற்றல்‌ இன்னும்‌ மீதம்‌ இருந்தது. ஸவிதா கண நேரம்‌ 
அமைதி இழந்தாள்‌. பிறகு கையை நீட்டித்‌ தங்கையின்‌ 
கையை மெல்லப்‌ பற்றி அமுக்கினாள்‌. 

“இதைப்‌ பற்றிக்‌ கவலைப்படாதே ஸெளமி. 
அடிபட்டுக்காமல்‌ யாரும்‌ வளர முடியாது. 
குழந்தைகளைப்‌ பொத்திப்‌ பொத்தி வைச்சுக்க 
முடியுமா? முதல்லே, அவ அதை ஏத்துப்பாளா? சொல்லு. 
போகட்டும்‌, புதுசா ஒரு ஹிந்திப்படம்‌ வந்திருக்கே, 
போகலாமா? நீ அதை ஏற்கனவே பம்பாயில்‌ 
பார்த்துட்டியா?” 

“இன்னும்‌ பார்க்கலே, போகலாம்‌.” 

புதிய திரைப்படத்தைப்‌ பார்த்துவிட்டு வந்த அன்று 
சகோதரிகள்‌ வெகுநேரம்‌ அதைப்‌ பற்றி 
விவாதித்தார்கள்‌; ஸெளம்யாவுக்குப்‌ படம்‌ 
பிடிக்கவில்லை. “இப்படிப்‌ பச்சையாய்‌ எடுத்தால்தான்‌ 
நல்ல படம்னு அர்த்தமா? இப்போதெல்லாம்‌ சினிமா, 
இலக்கியம்‌ எல்லாத்திலேயும்‌ இந்தப்‌ பச்சைத்தனம்‌ 
ரொம்ப அதிகமாகி அசிங்கமாயிண்டு வரது. உனக்கு 
அப்படித்‌ தோணலே?” என்றாள்‌. 

“நாம அசிங்கத்தை விட்டுட்டு அதிலெல்லாம்‌ 
இருக்கக்கூடிய கதை, கலை முதலான நல்ல 
அம்சங்களை மட்டும்‌ எடுத்துண்டு ரசிப்போம்‌.” 

“முதல்லே விஷத்தைக்‌ கொட்டுவானேன்‌? அப்புறம்‌ 
அதில்‌ நல்லது எங்கேன்னு தேடிண்டிருப்பானேன்‌? 
தும்பை விட்டுட்டு வாலைப்‌ பிடிக்கிற சமாசாரந்தான்‌.” 

அன்று இரவு ஸெளம்யா தன்‌ பெட்டியிலிருந்து 
இரண்டு ஆங்கில சஞ்சிகைகளை எடுத்துக்‌ குறிப்பிட்ட 
பக்கங்களில்‌ திருப்பிச்‌ சகோதரியிடம்‌ கொடுத்தாள்‌. 

ஸவிதாவின்‌ கண்கள்‌ விரிந்தன. “அட, உன்‌ பேர்‌ 
போட்டிருக்கே! கதையா? நீ கதை கூட எழுதறியா! 
எப்பலேருந்து? எனக்குச்‌ சொல்லவே இல்லையே?” 

“வெக்கமாயிருந்தது. மெள்ளச்‌ சொல்லிட்டுக்‌ 
காட்டலாம்ன்னுதான்‌ எடுத்துண்டு வந்தேன்‌. இப்போ 
ஒரு வருஷமாய்த்தான்‌. எப்பவானும்‌, சும்மா ஆசைக்கு 


படிச்சுப்‌ பாரேன்‌.” 

படித்ததும்‌ ஸவிதாவுக்கு உற்சாகம்‌ தாங்கவில்லை. 

“ரொம்ப அருமையாய்‌ எழுதியிருக்கே ஸெளமி! நீ 
காலேஜில்‌ இங்கிலீஷ்லே மெடலிஸ்ட்னு ஒவ்வொரு 
வரியும்‌ சொல்றது. அற்புதமான நடை.” 

“நடை கிடக்கட்டும்‌. விஷயம்‌ எப்படி?” 

ஸவிதா ஒரு கணம்‌ தயங்கினாள்‌. பிறகு, “நல்ல 
கதைதான்‌, ஆனா... நவீன ஃபேரி டேல்ஸ்‌ மாதிரி 
இருக்கு” என்றாள்‌. 

“நம்மைச்‌ சுத்தி எங்கே பார்த்தாலும்‌ ஆபாசமும்‌ 
பயங்கரமும்‌ இருக்கறதனால எழுத்திலேயாவது 
நல்லதையும்‌ தூய்மையையும்‌ காட்டணுங்கிறது என்‌ 
லட்சியம்‌.” 

இருவரும்‌ மெளனமானார்கள்‌. அந்த மெளனம்‌ 
ஸவிதாவின்‌ நெஞ்சில்‌ உறுத்தியது. மறுநாள்‌ 
அதிகாலை ஐந்து மணிக்கு வழக்கம்போல்‌ தங்கையுடன்‌ 
அடையாறு பாலம்‌ வரை நடந்து உலாவிவிட்டு வந்த 
பிறகுதான்‌ அந்த உறுத்தல்‌ மறைந்தது. அப்பாடா! 
எல்லாம்‌ முன்புபோல ஆகிவிட்டது. 

ஒன்பது மணிக்கு நூலகத்திலிருந்து சேவகன்‌ புதிய 
வாராந்தரப்‌ புத்தகங்களைக்‌ கொண்டுவந்து 
கொடுத்துவிட்டுப்‌ பழையவற்றை வாங்கிக்கொண்டு 
போனான்‌. ஸெளம்யா புதிய புத்தகங்களை எடுத்துப்‌ 
பார்த்தாள்‌. இரண்டில்‌ மெலிதாயிருந்ததன்‌ 
தலைப்பையும்‌ ஆசிரியர்‌ பெயரையும்‌ கண்டதும்‌, “ஓ 
இந்தப்‌ புஸ்தகமா? நான்‌ படிச்சிருக்கேன்‌. ஸவி, நீ இதை 
அவசியம்‌ படி. உனக்கு ரொம்பப்‌ பிடிக்கும்‌” என்று 
சொல்லிவிட்டுச்‌ சிரித்தாள்‌. 

ஸவிதா அப்புத்தகத்தைப்‌ படித்து முடித்தபின்‌ 
வெகுநேரம்‌ அசையாமல்‌ உட்கார்ந்திருந்தாள்‌. 
எவ்விதமான இலக்கியத்‌ தரமோ மானிட ரீதியான 
வெளிச்சமோ இல்லாத வெறும்‌ மஞ்சள்‌ குப்பை அந்த 
நூல்‌. இதையா அவளுக்குப்‌ பிடிக்கும்‌ என்றாள்‌ 
ஸெளம்யா? அவள்‌ சொன்னதிலிருந்தெல்லாம்‌ 


ஸெளம்யா புரிந்து கொண்டது அவ்வளவுதானா? 

“ஈராஸ்‌ தியேட்டரில்‌ வர ஒவ்வொரு 
தமிழ்ப்படத்துக்கும்‌ அவளை அழைச்சுண்டு 
போயிடறியே. ஸெளமி மேலே உனக்கு என்ன கோபம்‌?” 
என்றார்‌ அவள்‌ கணவர்‌. 

“பம்பாயில்‌ அவளுக்கு அடிக்கடி பார்க்க முடியாதது 
தமிழ்ச்‌ சினிமா தானே? அவள்‌ இஷ்டப்பட்டுத்தான்‌ 
நாங்க போறோம்‌. இல்லையா ஸெளமி?” 

“ஓரா” என்றாள்‌ ஸெளம்யா. மற்றவர்கள்‌ அர்த்தம்‌ 
புரியாமல்‌ விழித்தபோது ஸவிதாவுக்கு மட்டும்‌ 
மகிழ்ச்சியாக இருந்தது. சிறுமிப்‌ பருவத்தில்‌ 
அவ்விருவரும்‌ பெரியவர்களுக்குப்‌ புரியாமல்‌ தமக்குள்‌ 
பேசிக்கொள்ள ஒரு ரகசிய மொழியை 
உருவாக்கியிருந்தார்கள்‌. அவர்களாக ஏற்படுத்தும்‌ 
பதங்களுக்கும்‌ ஒலிச்சேர்க்கைகளுக்கும்‌ தனித்தனியே 
அர்த்தம்‌ கொடுத்த அந்த பிரத்தியேக அகராதியில்‌ “ஓரா” 
என்றால்‌ ஆமாம்‌ என்று பொருள்‌. திடீரென அந்தரங்க 
மொழியை ஸெளம்யா பயன்படுத்தியபோது தம்‌ 
ஒருமை மீண்டும்‌ வலியுறுத்தப்படுவதுபோல்‌ 
ஸவிதாவுக்குத்‌ தோன்றியது. சகோதரிகள்‌ 
புன்சிரிப்போடு ஒருவரையொருவர்‌ பார்த்துக்‌ 
கண்ணைச்‌ சிமிட்டினார்கள்‌. 

“சாயங்காலம்‌ லேடீஸ்‌ கிளப்புக்குப்‌ போகணும்‌. 
ஞாபகமிருக்கா?” என்றாள்‌ ஸவிதா. 

அவள்‌ அங்கம்‌ வகித்த மாதர்‌ சங்கத்துக்கு அதுவரை 
சிலமுறைகள்‌ சகோதரியை அழைத்துப்‌ போயிருந்தாள்‌. 
இன்று மற்ற உறுப்பினர்களிடம்‌ தன்‌ தங்கை கதை 
எழுதுவாள்‌ என்று சொல்லிக்கொண்டபோது 
கண்களிலும்‌ முகத்திலும்‌ பெருமை ததும்பியது. 

மன்றத்‌ தலைவி ஸவிதாவிடம்‌ அருகாமையில்‌ 
உறைந்த ஓர்‌ ஏழைப்‌ பையனைப்‌ பற்றி அன்று 
கூறினாள்‌. கால்‌ விளங்காத அவனைக்‌ குடும்பத்தார்‌ 
கைவிட்டார்களாம்‌. பையன்‌ படிக்க வேன்டும்‌. 
அதைவிட முக்கியமாய்ச்‌ சாப்பிட்டாக வேண்டும்‌. 


அருகிலிருந்த ஒரு பள்ளிக்கூடக்‌ காம்பவுண்டுக்குள்‌ 
நாலைந்து நாட்களாகப்‌ படுத்துக்கொண்டு அங்கிருந்து 
நகரமாட்டேனென்று அடம்பிடிக்கிறான்‌. அவனது 
உடனடி விமோசனத்துக்காக மன்றத்தலைவி நிதி 
திரட்டிக்‌ கொண்டிருந்தாள்‌. “உங்களாலானதைக்‌ 
கொடுங்க” என்று அவள்‌ கேட்டபோது ஸவிதா பத்து 
ரூபாயை எடுத்துக்‌ கொடுத்தாள்‌. “நீங்க...?” என்று 
அப்பெண்மணி ஸெளம்யாவைப்‌ பார்த்துக்‌ குரலை 
நீட்டினாள்‌. கணநேரம்‌ தாமதித்த ஸெளம்யா ஒருதரம்‌ 
சகோதரியை ஏறிட்டு விட்டுத்‌ தன்‌ பங்காக ஐந்து 
ரூபாயைக்‌ கொடுத்தாள்‌. 

வீடு திரும்பும்‌ வழியில்‌ ஸவிதா, “பாவம்‌, இல்லே 
அந்தப்‌ பையன்‌?” என்றபோது ஸெளம்யா உடனே பதில்‌ 
சொல்லவில்லை. 

“என்ன ஸெளமி பேசாமலிருக்கே?” 

“என்ன பேசறது? பாவம்‌. எனக்கு மட்டும்‌ 
வருத்தமாயில்லேன்னு நினைக்கிறியா? ஆனா...” 

“ஆனா...?” 

“இதெல்லாம்‌ பெரிய பெரிய நிறுவன அடிப்படையில்‌ 
சமாளிக்க வேண்டிய பிரச்சினை. தனி மனுஷா 
உதவியில்‌ என்ன ஆகும்‌? நம்ம நாட்டில்‌ வறுமை ஒரு 
அடியில்லாத பள்ளம்‌. அதில்‌ எத்தனை போட்டாலும்‌ 
நிரம்பாது. அதனால்‌, போட்டு என்ன பிரயோசனம்‌?” 

“அடியில்லாத பள்ளந்தான்‌. போட்டு நிரம்பாதுதான்‌. 
அதனால்‌ போட்டவரைக்கும்‌ பிரயோசனம்‌.” 

சட்டென்று பேச்சு தொய்ந்தது. இருவரும்‌ 
மெளனமாகவே வீடு வந்து சேர்ந்தனர்‌. 
இப்போதெல்லாம்‌ மெளனம்‌ பேச்சின்‌ மகுடமாக 
இல்லை. 

ஹாலுக்கும்‌ அவர்கள்‌ நுழைந்தபோது அங்கு ஒரே 
கூச்சலாக இருந்தது. ஸவிதாவின்‌ பதினான்கு வயதான 
மகளின்‌ கையிலிருந்து அப்போதுதான்‌ வந்திருந்த 
பத்திரிக்கையைப்‌ பிடுங்குவதற்காக அவளைவிட 
இரண்டு வயது இளையவனான தம்பி ஓடித்‌ துரத்திக்‌ 


கொண்டிருந்தான்‌. 

“குட்றீ அதை எங்கிட்ட!” 

“போடா தடியா, நான்‌ பாத்துட்டுதான்‌.” 

“அமிதாப்பச்சனை ஒடனே பாக்காட்டால்‌ தலை 
வெடிச்சுடுமோ?” 

இருவரும்‌ கத்திக்கொண்டே விடாமல்‌ ஓடினார்கள்‌. 
சோபாவுக்குப்‌ பின்னிருந்து வேகமாய்‌ மூலை திரும்பிப்‌ 
பாய்ந்தபோது பையன்‌ சுவர்‌ அலமாரியில்‌ மோதிக்‌ 
கொண்டான்‌. அதன்‌ கண்ணாடிக்‌ கதவு உடைந்து 
உள்ளே வைக்கப்பட்டிருந்த ஓர்‌ உயரமான “கட்கிளாஸ்‌” 
ஜாடி பக்கவாட்டில்‌ சரிந்தது. அது கீழேவிழுமுன்‌ 
ஸவிதா ஓடிப்போய்‌ அதைப்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌. 
அவள்‌ முகம்‌ சிவந்திருந்தது. “கடங்காரா, அதென்ன 
கண்மூடித்தனமாய்‌ ஓட்டம்‌? இப்போ இது 
உடைஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்‌?” என்று மகனைப்‌ 
பார்த்து மூச்சிரைக்கக்‌ கோபமாய்க்‌ கத்தினாள்‌. 

பையன்‌ தலை கவிழ்ந்தது. “ஸாரிம்மா!” வேகம்‌ 
அடங்கி அவனும்‌ அவன்‌ அக்காவும்‌ அறையை விட்டு 
வெளியேறினார்கள்‌. 

ஸவிதாவின்‌ படபடப்பு அடங்கச்‌ சிறிது நேரம்‌ 
ஆயிற்று. ஸெளம்யா அவளையெ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 

“பாரேன்‌ ஸெளமி, நம்‌ அப்பா அம்மா 
கொடுத்ததுன்னு நான்‌ இதை ஒரு பொக்கிஷம்‌ மாதிரி 
காப்பாத்தி வச்சுண்டிருக்கேன்‌. அது தெரிஞ்சும்‌ இந்தக்‌ 
குழந்தைகளுக்கு எத்தனை அஜாக்கிரதை?” 

ஸெளம்யா ஏதும்‌ சொல்லவில்லை. 

“இது உடைஞ்சிருந்தால்‌ எனக்கு உயிரே போனாப்பல 
இருந்திருக்கும்‌. இதன்‌ ஜோடியை உனக்குக்‌ 
கொடுத்தாளே, நீயும்‌ பத்திரமாய்த்தான்‌ வச்சிருப்பே, 
இல்லையா,” 

“பத்திரமாய்த்தான்‌ இருக்கு.” 

“இதே மாதிரி ஹால்லேதான்‌ பார்வையாய்‌ 
வச்சிருக்கியா நீயும்‌,” 


“வச்சிருந்தேன்‌.” 

“அப்படின்னா?” 

“மேல்‌ ஃப்ளாட்‌ பொண்ணு அதைப்‌ பார்த்து ரொம்ப 
அழகாயிருக்குன்னு பாராட்டினாள்‌. அதனாலே அவள்‌ 
கல்யாணத்துக்குப்‌ பரிசாய்க்‌ கொடுத்துட்டேன்‌.” 

ஸவிதா அதிர்ந்து நின்றாள்‌. 

“என்ன! கொடுத்துட்டயா? அதை விட்டுப்‌ பிரிய 
உனக்கு எப்படி மனசு வந்தது?” 

“ஏன்‌ வரக்கூடாது?” 

“அப்பா அம்மா நினைவாய்‌...” 

“அப்பா அம்மாவை நினைவு வச்சுக்க நினைவுச்‌ 
சின்னங்கள்‌ வேணுமா என்ன?” 

மீண்டும்‌ கத்தி முனையில்‌ விநாடி இடறியது. 
சகோதரிகள்‌ ஒருவரையொருவர்‌ தீவிரமாய்‌ 
வெறித்தார்கள்‌. பார்வையில்‌ குழப்பம்‌. 

“நான்போய்‌ நமக்குக்‌ காபி கலக்கிறேன்‌ ஸவி. 
ஜாடியை ஜாக்கிரதையாய்‌ வச்சுட்டு வா.” 

ஒரே அளவு இனிப்புச்‌ சேர்த்த காபியை அவள்‌ 
எடுத்துவர, இருவரும்‌ பருகினார்கள்‌. நழுவிப்போகும்‌ 
ஒன்றை இழுத்துப்‌ பிடித்துக்கொள்ளும்‌ செயலாய்‌ அது 
இருந்தது. 

அதற்குள்ளாகவா இரு மாதங்கள்‌ 
முடியப்போகின்றன? அந்த ஏக்கம்‌ இருவர்‌ 
பார்வையிலும்‌ தெரிந்தது. அடிக்கடி ஒருத்தி 
தோழமையை மற்றவள்‌ நாடிவந்து 
உட்கார்ந்துகொள்வதிலும்‌ “இது அவளுக்குப்‌ பிடிக்கும்‌” 
என்று பார்த்துப்‌ பார்த்துச்‌ செய்வதிலும்‌, “அடுத்த 
சந்திப்பு எப்போதோ?” என்ற தாபம்‌ தொனித்தது. 
எனினும்‌ அத்தனை ஆந்தரிகத்திலும்‌ இப்போதெல்லாம்‌ 
பேச்சில்‌ ஒரு கவன உணர்வு. சிரித்துக்கொண்டே 
அரட்டையடிக்கும்போது, பழைய நினைவுகளையோ 
இத்தனை வருஷக்‌ கதைகளையோ பகிர்ந்து 
மகிழும்போது, சட்டென்று எழும்பிவிடக்கூடிய சுருதி 
பேதத்தைத்‌ தவிர்க்க முனைந்து கொண்டே இருக்கும்‌ 


ஒரு ஜாக்கிரதை. விளிம்புக்கு இப்பாலேயே இருக்க 
வேண்டுகிற கவலையில்‌ நிழலாடும்‌ ஒரு தயக்கம்‌. 

அண்மையில்‌ எடுத்துக்கொண்ட புகைப்படத்தின்‌ 
பிரதியைத்‌ தபால்‌ மூலம்‌ பார்த்துவிட்டு ஸெளம்யாவின்‌ 
கணவர்‌, “அடையாளம்‌ தெரியாமல்‌ 
குண்டாகிவிட்டாயே! “நான்தான்‌ ஸெளம்யா: என்று 
நெற்றியில்‌ அச்சமத்துக்‌ கொண்டுவா” என்று 
எழுதியிருந்தார்‌. அவரும்‌ குழந்தைகளும்‌ எழுதும்‌ 
கடிதங்கள்‌ மேற்போக்கில்‌ உல்லாசமாயும்‌ இயல்பாகவும்‌ 
தொனித்த போதிலும்‌ அவளுடைய இல்லாமையை 
மிகவும்‌ உணர்கிறார்களென்ற ஜாடை புரிந்தது. 
விரைவில்‌ கிளம்பிவிட வேண்டியதுதான்‌. 

தாம்‌ இனி இப்படி வருஷக்கணக்காகப்‌ பிரிந்திராமல்‌ 
ஆண்டுக்கொரு தடவை ஒருவரையொருவர்‌ முறை 
வைத்துப்‌ போய்ப்‌ பார்க்க வேண்டுமென்று சகோதரிகள்‌ 
தீர்மானித்துக்‌ கொண்டார்கள்‌. 

“நியூ இயர்‌ ரெஸொல்யூஷன்‌ மாதிரி ஆயிடக்கூடாது 
இது!” என்று ஸெளம்யா கூறிச்‌ சிரித்தபோதே அவள்‌ 
கண்கள்‌ பனித்தன. ஸவிதாவின்‌ மோவாய்‌ நடுங்கியது. 
எதுவும்‌ சொல்லாமல்‌ ஓர்‌ அட்டைப்பெட்டியை எடுத்து 
வந்து நீட்டினாள்‌. அதனுள்‌ ஓர்‌ அடையாறு கைத்தறி 
நூல்‌ சேலை. சிவப்பு உடல்‌, மஞ்சளில்‌ அகலமான 
கோபுரக்கரை. 

“எதுக்கு இதெல்லாம்‌ ஸவி?” 

“பேசப்படாது. வைச்சுக்கோ.” 

“உன்‌ இஷ்டம்‌. எனக்கு மட்டுந்தானா?” 

“இதோ எனக்கும்‌.” 

மயில்‌ கழுத்து நிறம்‌. ஆனால்‌ அதே அகலக்கரை. 

மீண்டும்‌ புன்னகைகள்‌ பேசின. 

நாட்களின்‌ தேய்வில்‌ கடைசியாக இன்னொரு நாள்‌. 
ஸெளம்யா ஊருக்குப்‌ புறப்படும்‌ நாள்‌. ரெயிலுக்குக்‌ 
கிளம்பும்‌ நேரம்‌. சாமான்கள்‌ கட்டி வைக்கப்பட்டுத்‌ 
தயாராயிருந்தன. 

“கிளம்பிட்டாயா ஸெளமி?” ஸவிதாவின்‌ குரல்‌ 


கம்மியது. 

“நீயும்‌ ஸ்டேஷனுக்கு வரயோன்னோ ஸவி?” 

ஆவலுக்கு ஆவல்‌ பதிலளித்தது. “கட்டாயம்‌.” 

“எப்போ எந்த ஊருக்குக்‌ கிளம்பறதுக்கு முந்தியும்‌ 
சுவாமிக்கு நமஸ்காரம்‌ பண்றது என்‌ வழக்கம்‌.” 

ஸவிதா மெளனமாய்‌ இருந்தாள்‌. ஸெளம்யாவின்‌ 
கண்களில்‌ கலக்கம்‌ தெரிந்தது. 

“ஆனா இங்கே பூனை அறையே இல்லையே?” 
என்றாள்‌ தொடர்ந்து. 

“இல்லாட்டா என்ன? மனசிலேயே வேண்டிக்கோயேன்‌. 
நம்பிக்கை இருந்தால்‌ அது போதாதா?” 

“நம்பிக்கை இருந்தால்னா? உன்‌ நம்பிக்கை அந்த 
மாதிரின்னு சொல்றயா?” திடீரென்று ஸெளம்யாவின்‌ 
முகம்‌ மாறியது. “அல்லது உனக்கு நம்பிக்கையே 
இல்லைன்னு அர்த்தமா?” 

“நான்‌... நான்‌ அதைப்பத்தி ஏதும்‌ யோசிச்சுப்‌ 
பார்த்தது கிடையாது” ஸவிதாவுக்கு சங்கடம்‌ 
மேலோங்கியது. “இப்போ எதுக்கு விவாதம்ஸெளமி, 
ஊருக்குக்‌ கிளம்பற சமயத்திலே?” 

“என்ன ஸவி இது! இவ்வளவு பெரிய விஷயத்தைப்‌ 
பத்தி உனக்கு ஏதும்‌ தீர்மானமான அபிப்ராயம்‌ 
இல்லையா?” 

“இதை ஒரு பெரிய விஷயம்னு நான்‌ நினைக்கலே.” 

ஸெளம்யாவின்‌ கண்கள்‌ அதிர்ச்சியில்‌ பிதுங்கின. 
அவர்களுடைய சிறுமிப்‌ பருவத்தின்‌ சூழ்நிலை 
எத்தனை பக்திமயமானது! அம்மா அன்றாடம்‌ பூஜை 
செய்வாள்‌. சாயங்காலமானால்‌, “போய்ச்‌ சுவாமி 
அறையிலும்‌ துளசி மாடத்திலும்‌ விளக்கு ஏத்துங்கோடி' 
என்று பணிப்பாள்‌. அவர்களை வெள்ளிக்கிழமை 
தவறாமல்‌ கோயிலுக்கு அழைத்துப்‌ போவாள்‌. 
தோத்திரங்களெல்லாம்‌ சொல்லிக்‌ கொடுப்பாள்‌. 
“வாழ்க்கையில்‌ எந்தக்‌ கஷ்டத்திலும்‌ துணை 
இருக்கிறது ஆண்டவன்‌ பெயர்‌ ஒண்ணுதான்‌” என்று 
போதிப்பாள்‌. தான்‌ அந்த வழியிலேயே நடந்து 


வந்திருக்க, இவளுக்கு மட்டும்‌ என்ன ஆயிற்று? 

“தெய்வ நம்பிக்கையை இழக்கற மாதிரி உனக்கு 
அப்படி என்ன அனுபவம்‌ ஏற்பட்டது ஸவி?” 

“அந்த நம்பிக்கை இழந்துட்டேனா இல்லையான்னு 
எனக்கே நிச்சயமாய்த்‌ தெரியாது. ஆனா, அனுபவம்னு 
நமக்கே ஏற்பட்டால்தானா? கண்ணும்‌ காதும்‌ மனசும்‌ 
திறந்துதானே இருக்கு? போகட்டும்‌, உலகத்தின்‌ 
பிரச்சினைகளையெல்லாம்‌ பார்க்கறபோது இந்த 
விஷயம்‌ ஒரு தலைபோகிற பிரச்சினையாய்‌ எனக்குத்‌ 
தோணலேன்னு வச்சுக்கோயேன்‌.” 

“எத்தனை அலட்சியமாய்ச்‌ சொல்லிட்டே? ஆனா நான்‌, 
தெய்வத்தை நம்பலேன்னா என்னால்‌ உயிரோடயே 
இருக்க முடியாது.” 

பார்வைகள்‌ எதிரெதிராய்‌ நின்றன. அவற்றில்‌ 
பதைப்பு, மருள்‌. ஸெளம்யாவின்‌ அதிர்ச்சி இன்னும்‌ 
மாறவில்லை. தமக்கையைப்‌ பார்த்த அவள்‌ பார்வை 
“இவள்‌ யார்‌?' என்று வியந்தது. பிறகு கண்கள்‌ விலகின. 

ஸவிதா தவிப்பும்‌ வேதனையுமாய்‌ நின்றாள்‌. என்ன 
சொல்வதென்று தெரியவில்லை. எதைச்‌ சொன்னாலும்‌ 
அர்த்தம்‌ இருக்கும்‌ போலவும்‌ தோன்றவில்லை. 
ஒன்றாய்ப்‌ பிறந்து வளர்ந்தவர்கள்தான்‌. ஒரே 
மரபினாலும்‌ ஒரே வகையான பராமரிப்பாலும்‌ 
உருவானவைதான்‌ அவர்களுடைய எண்ணங்களும்‌, 
கண்ணோட்டங்களும்‌, மதிப்புகளும்‌! ஆனால்‌ வளர 
வளர அவற்றில்‌ எவ்வளவு மாறுபாடு? ஒவ்வொரு 
மனித உயிரும்‌ ஓர்‌ அலாதியா? அதன்‌ தனிப்பட்ட 
தன்மையை ஒட்டித்தான்‌ வாழ்க்கை எழுப்பும்‌ 
எதிரொலிகள்‌ அமைகின்றனவா? ஒருவரையொருவர்‌ 
தெரியும்‌ புரியும்‌ என்று சொல்வதெல்லாம்‌ எத்தனை 
அறிவீனம்‌? எவ்வளவு நெருங்கிய உறவாயிருந்தாலும்‌ 
ஒவ்வொரு முறையும்‌ ஒவ்வொருத்தரையும்‌ ஒரு புதிய 
இருப்பாகத்தான்‌ கண்டு அறிமுகம்‌ செய்துகொள்ள 
வேண்டியிருக்கிறது. காலம்‌ கொண்டுவரும்‌ மாற்றம்‌ 
வெறும்‌ நரை மட்டுமல்ல... 


அன்பு... அது அடியிழை, உள்ளுயிர்ப்பு. அது 
இருப்பதாலேயே, வேறுபாடுகளினால்‌ அழிவு 
நேர்ந்துவிடாதிருக்கத்‌ தான்‌ அது இருக்கிறது. 

மன்னிக்கவும்‌. ஹெரால்ட்ராபின்ஸ்‌! வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ அந்நியர்களைத்தான்‌ அன்பு செய்து 
கொண்டிருக்கிறோம்‌. 

“நாழியாறதே! பேசிண்டேயிருந்தால்‌ ஸ்டேஷனுக்குக்‌ 
கிளம்ப வேணாமா? வாசலில்‌ டாக்ஸி ரெடி” என்றவாறு 
அங்கு வந்த அவள்‌ கணவர்‌ அவர்களைப்‌ பார்த்து, 
“உங்க பேச்சுக்கு ஒரு “தொடரும்‌: போட்டுட்டு வாங்கோ. 
அடுத்த சந்திப்பில்‌ மறுபடியும்‌ எடுத்துக்கலாம்‌” என்றார்‌ 
சிரித்துக்கொண்டே. 

“இதோ வரோம்‌. வா ஸெளமி!” ஸவிதா தங்கையின்‌ 
கையைப்‌ பற்றிக்‌ கொண்டாள்‌. சகோதரிகள்‌ வாசலை 
நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள்‌. கைப்பிணைப்பு 
விலகவில்லை. ஆனால்‌ அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ 
பார்த்துக்‌ கொள்ளவில்லை. 

RR RRR 


7௦.சித்தி : மா. அரங்கநாதன்‌ 


அங்கே மைதானங்கள்‌ குறைவு. அவன்‌ 
குடிக்கொண்டிருந்த அந்த இடம்‌ காவல்‌ 
துறைக்குசொந்தமானது. ரொம்ப நேரம்‌ அவனைக்‌ 
கூர்ந்து நோக்கிக்‌ கொண்டிருந்த காவல்காரர்‌ஒருவர்‌ 
இடையே அவனது ஓட்டத்தை தடை செய்தார்‌. “தம்பி - 
இங்கே ஓட அனுமதி வாங்கவேண்டும்‌” என்று கூறி 
“ஆனாலும்‌ நீ நன்றாக ஓடுகிறாய்‌. முன்னுக்கு வருவாய்‌” 
என்றும்‌ சொல்லி சிறிது நேரம்‌ பேச்சுக்‌ கொடுத்தார்‌. 

உவா அந்த நாட்டில்‌ விளையாட்டிற்கு 
அத்தனை மதிப்பு இருந்ததாகத்‌ தெரியவில்லை. இருந்த 
போதிலும்‌ வீரர்களைப்‌ பற்றி தொலைக்காட்சி 
செய்திகள்‌ மூலமாக மக்கள்‌ அறிந்து 
கொண்டிருந்தார்கள்‌. கஷ்டம்‌ நிறைந்த வாழ்க்கையை 
எந்தவித உணர்வுமில்லாது இயல்பாகவே அவர்கள்‌ 
ஏற்று நடத்திக்‌ கொண்டிருந்தபடியால்‌ விளையாட்டுகள்‌ 
அங்கு எடுபடவில்லை. காலங்காலமாக அவர்களுக்கு 
தெரிந்த விளையாட்டிலேயே ஈடுபட்டு திருப்திப்பட்டுக்‌ 
கொண்டனர்‌. “ஒலிம்பிக்‌” போட்டிகளைப்‌ பற்றி 
கேள்வியோடு சரி. அந்த மண்‌ உலகிலே ஒரு விசேடமான 
மண்‌ போலும்‌. அங்கே தான்‌ அவன்‌ 
ஓடிக்கொண்டிருந்தான்‌. 

“நீ என்ன படிக்கிறாய்‌?” 

காவல்காரர்‌ கேட்டார்‌. அவன்‌ அதற்குச்‌ சொன்ன 
பதிலை காதில்‌ வாங்கிக்கொள்ளாமலே தொடர்ந்து 
கூறினார்‌. 

“நீ இப்படி ஓடுவதற்கு முன்னே சில அறிவுரைகளைப்‌ 


பெற்றுக்கொள்ள வேண்டும்‌ - நானும்‌ ஒரு காலத்தில்‌ 
ஓடினேன்‌. அதை தொடரவில்லை. என்‌ அந்தகால 
வயதுத்‌ திறனைவிட நீ அதிகமாக இப்போது 
பெற்றிருக்கிறாய்‌ - ஒன்று செய்யலாம்‌-கேட்பாயா...” 

அவன்‌ தலையசைத்தான்‌. 

நான்‌ தரும்‌ முகவரிக்குப்‌ போ. அந்த பெரியவரோடு 
பேசு. உனக்கு நல்லது கிடைக்கும்‌. 

அவன்‌ மெதுவாக நன்றி சொன்னான்‌. அன்றைக்கு 
அவன்‌ முடிவெட்டிக்கொள்ள வேண்டும்‌. 
இல்லையென்றால்‌ அந்தப்‌ பணம்‌ செலவாகி விட 
நேரும்‌. அது ஆபத்து-மீண்டும்‌ பணம்‌ கிடைப்பது 
அரிது. இந்நிலையில்‌ அந்தக்‌ காவலரின்‌ யோசனைக்கு 
அவன்‌ பதிலும்‌ நன்றியும்‌ திருப்திகரமாக 
சொல்லியிருக்க முடியாது. ஆனாலும்‌ அவர்‌ ஒரு 
முகவரியைக்‌ கொடுத்து உற்சாகப்படுத்தி அவனை 
அனுப்பிவைத்தார்‌. 

தன்னைச்‌ செம்மைப்படுத்தி கொண்டு அவன்‌ 
மறுநாள்‌ இரண்டு மைல்‌ தூரத்திலிருந்த அந்த வீட்டிற்கு 
சென்றான்‌. பெரிய மாளிகை போன்ற வீடு-வீட்டின்‌ முழு 
பார்வையும்‌ விழ, தெருவிலிருந்து காம்பவுண்ட்‌ 
சுவரைத்‌ தாண்டி மரங்களடர்ந்த பாதை வழி நடக்க 
வேண்டும்‌. அந்தப்‌ பாதையில்‌ அவன்கால்‌ வைத்த 
போது - அதன்‌ அழகான நீட்சியில்‌ - அந்த கால்கள்‌ 
ஓடுவதற்குத்‌ தயாராயின. மாசு மறுவற்ற அந்தப்‌ பாதை 
வீட்டை சுற்றிலும்‌ இருக்க வேண்டும்‌ என்று 
நினைத்தான்‌. வீட்டின்‌ முகவாயிவில்‌ நாற்காலியில்‌ 
செடிகள்‌ சூழ்ந்த இடத்தில்‌ அவர்‌ உட்கார்ந்திருந்தார்‌. 

பெரியவர்‌ அவனை எதிர்பார்த்திருக்கவில்லை. 
ஆனால்‌ வருபவனுடைய நடை அவருக்கு எதையோ 
ஞாபகப்‌ படுத்தியிருக்க வேண்டும்‌. தூரத்தில்‌ வந்து 
கொண்டிருந்தவனை ஆவலுடன்‌ பக்கத்தில்‌ காண 
விழைந்தார்‌. “ஏன்‌ இத்தனை நாள்‌-முன்பே ஏன்‌ 
வரவில்லை” என்று கேட்கவும்‌ எண்ணினார்‌. 
அவர்களது சம்பாஷணை இயல்பாக 


எளிதாகவிருந்தது. “நமது நாடு பாழ்பட்டுவிட்ட நாடு. 
இதை இளைஞர்கள்‌ தாம்‌ காக்க வேண்டும்‌-இல்லையா” 
என்று இரைந்து கேட்டார்‌. நடப்பதற்கு முன்பே ஓட 
ஆரம்பித்து விட வேண்டுமென்று கூறி சிரிப்பு மூட்டப்‌ 
பார்த்தார்‌. 

பெரியவருக்கு வயது அறுபதிருக்கும்‌. விளையாட்டு 
விஷயங்களிலேயே தன்னை 
மூழ்கடித்துக்கொண்டவர்‌. அவைகளைத்‌ தவிர 
உலகிலுள்ள எல்லாக்‌ காரியங்களையும்‌ 
இயந்திரங்களைக்கொண்டு நிகழ்த்திவிடலாம்‌ என்று 
நம்புகிறவர்‌. அந்த நாட்டின்‌ எல்லா 
செய்தித்‌ தாள்களிலும்‌ வந்த படம்‌ 
இவருடையதாகவேயிருக்கும்‌. சீடர்கள்‌ 
அதிகமிருந்திருக்க முடியாது. இருந்தவர்களில்‌ 
பெரும்பாலானோர்‌ காவல்துறையில்‌ 
சேர்ந்திருப்பார்கள்‌. 

“நான்‌ எனது நாட்டிற்காக என்‌ விளையாட்டுக்‌ 
கலையை அர்ப்பணித்தவன்‌” 

அவர்‌ கண்கள்‌ ஜொலித்தன. உண்மையில்‌ அந்த 
கண்களில்‌ அவர்‌ சொன்னது தெரிந்தது. அவர்‌ பொய்‌ 
சொல்பவராகத்‌ தெரியவில்லை. 

பல மாதங்கள்‌ அவரிடம்‌ தனது 
விளையாட்டுக்கலையின்‌ பயிற்சிகளைப்‌ பெற்றான்‌ 
அவன்‌. காலையிலெழுந்து- சூரியன்‌ உதிக்கும்‌ முன்னர்‌ 
- நெடுஞ்சாலைகளில்‌ ஓடினான்‌. தனது 
தம்பியைத்தோளில்‌ ஏறச்‌ சொல்லி அவனைத்‌ 
தூக்கிக்கொண்டு மைல்‌ கணக்கில்‌ ஓடி பயிற்சி 
பெற்றான்‌. அவனது சாப்பாட்டிற்கு பெரியவர்‌ ஏற்பாடு 
செய்திருந்தார்‌. பிரியமான கொழுப்புச்‌ சத்துப்‌ 
பொருட்களை பெரும்பாலும்‌ தள்ளி ஒரு பட்டியல்‌ 
தயாரிக்கப்பட்டு அவ்வுணவுகலை நேரந்தவறாது 
உண்டான்‌. பிற நாட்டு வீரர்கள்‌-போட்டிகள்‌ பற்றி 
அவ்வீட்டிலேயே திரைப்படங்கள்‌ காட்டப்பெற்றன. 
அவன்‌ அந்த நாட்டின்‌ சிறந்த ஓட்டப்‌ பந்தய வீரனாக 


ஆக்கப்பட்டான்‌. 

ஒரு தடவை மல்யுத்தப்‌ போட்டிகளின்‌ வீடியோவை 
பார்த்துக்‌ கொண்டிருக்கையில்‌ 
பெரியவர்‌ அந்த இரு நாடுகளைப்‌ பற்றி விளக்கினார்‌. 
அவன்‌ கண்டு கேட்டறியாத 
சங்கதிகள்‌ - நாடு- மக்கள்‌ இனங்கள்‌ - இவைகளின்‌ 
உணர்வு பூர்வமான விளக்கம்‌ - 
ஏறக்குறைய ஒரு சொற்பொழிவு. 

அவன்‌ மீண்டும்‌ அந்த வீடியோ காட்சிகளில்‌ 
ஆழ்ந்தான்‌. போட்டியினிடையே காட்டப்‌ 
பெறும்‌ மக்களின்‌ ஆரவாரம்‌ அவனுக்கு புதிதல்ல. 
இருப்பினும்‌ வேற்று நாட்டுக்காரன்‌ 
குத்து வாங்கி மூக்கு நிறைய இரத்தம்‌ விடுகையில்‌ 
பார்த்தவர்களின்‌ சப்தம்‌-இடையே 
ஒரு பார்வையாளன்‌ முடித்து விட்ட தனது சிகரெட்‌ 
துண்டை ஆக்ரோஷத்துடன்‌ கீழே 
நசுக்கி துவம்சம்‌ செய்தல்‌-இவ்வகைக்‌ காட்சிகளைக்‌ 
கண்டு முடிக்கையில்‌ அவன்‌ 
தனக்குள்‌ ஏதோ ஒன்று ஏற்பட்டிருப்பதான 
உணர்ந்தான்‌. அது பயம்‌ என்று பின்னர்‌ 
தெரிந்து கொண்டான்‌. 

அன்றிரவு தொலைக்காட்சியில்‌ “இந்த நாட்டின்‌ 
நம்பிக்கை நட்சத்திரம்‌” என அவன்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டான்‌. அவனது படம்‌ நன்றாக 
இருந்ததாக பலர்‌ சொன்னார்கள்‌. 
அவ்வாறு சொன்னது பொய்யென்று அவனுக்கு 
தோன்றிற்று. 

ஆனால்‌ நெடுஞ்சாலைகளில்‌ அவனது அதிகாலை 
ஓட்டம்‌ தொடர்ந்தது. மைதானங்களில்‌ ஓடுவதை விட 
இதைச்‌ சிறந்ததாகக்‌ கருதினான்‌. அடிவானத்தைப்‌ 
பார்த்தவாறு, இரு பக்கங்களிலும்‌ மரங்கள்‌ தன்னைக்‌ 
கடந்து செல்ல, கால்கள்‌ மாறி மாறித்‌ தரையைத்‌ 
தொட்டு ஓடுகையில்‌ இதுவரை ஆபாசம்‌ என்று அவன்‌ 
கருதிக்கொண்டிருந்தவை யாவும்‌ தன்னைவிட்டு அகல 


சுத்த சுயம்புவாக எங்கோ சென்று கொண்டிருப்பதாக 
உணர்ந்தான்‌. வானமும்‌ தரையும்‌ சுற்றுப்புற 
சீவராசிகளும்‌ தானும்‌ வெவ்வேறல்ல என்று தெளிந்த 
வகையில்‌ அவன்‌ ஓட்டமிருந்தது. 

அன்று அவன்‌ ஓடிய ஓட்டம்‌ பொழுது நன்கு 
விடிந்துவிட்டதாலும்‌ புறநகர்ச்‌ சாலைகளில்‌ நடமாட்டம்‌ 
ஏற்பட்டதாலும்‌ இருபத்திரண்டு மைல்களுக்குள்‌ 
நிறுத்தப்பட 
வேண்டியதாயிற்று. சிலசமயம்‌ பெரியவர்‌ மாளிகையின்‌ 
கேட்டைத்‌ திறந்து, அங்கிருந்து தொடங்கிய 
நடைபாதையிலும்‌ ஓட்டம்‌ தொடரும்‌. நெடுஞ்சாலையில்‌ 
ஓட முடியாதபோது அந்த வீட்டைச்‌ சுற்றி ஓடுவான்‌. சில 
மணி நேரங்‌ கழித்து யோசனையோடு பெரியவர்‌ 
வெளிவந்து அவனை நிறுத்தும்போது தான்‌ முடியும்‌. 
ஓட்ட அளவை நாளறிக்கையில்‌ குறித்துக்கொண்டே 
அவர்‌ பலவித கணக்குகளைப்‌ போட்டுப்‌ பார்ப்பதை 
அவன்‌ காண்பான்‌. தான்‌ ஓடிய ஓட்டம்‌ எவ்வளவு என்று 
கூட கணக்கு மூலம்‌ கண்டறிய முடியாதவனிடம்‌ அவர்‌ 
விளக்கிச்‌ சொல்வார்‌. இத்தனை தூரம்‌ தொடர 
வேண்டியதில்லை என்றும்‌ உலக ரிக்கார்டை அவன்‌ 
நெடுஞ்சாலைகளிலேயே முறியடித்துவிட்டான்‌ என்றும்‌ 
சொல்லி மகிழ்வார்‌. அவனுக்கு 
கீழ்‌ நாடுகளில்‌ பயிலும்‌ யோகாசனம்‌ பற்றியும்‌ சொல்லித்‌ 
தரவேண்டியதவசியம்‌ என 
எண்ணினார்‌. “யோகா” என்ற பெயரில்‌ 
ஒருமுகப்படுத்தும்‌ பயிற்சிகள்‌ அந்த நாட்டில்‌ 
பிரபலமடைய தொடங்கியிருந்தன. 

“ஒரு மராத்தன்‌ தேறிவிட்டான்‌” என்றும்‌ “இந்த நாடு 
தலை நிமிரும்‌” என்றும்‌ 
ஆணித்தரமாக பத்திரிக்கை நிருபர்களிடம்‌ கூறினார்‌. 

அவன்‌ இருபத்தேழு மைல்கள்‌ ஓடி 
தொலைக்காட்சியிலும்‌ செய்திகளிலும்‌ அடிபட்டபோது 
உலக நாடுகள்‌ அவனைக்‌ கவனிக்கத்‌ 
தொடங்கிவிட்டன. அடுத்த ஒலிம்பிக்‌ வீரனென 


பேசப்படுபவர்களில்‌ ஒருவனானான்‌. அவனது 
விவரங்கள்‌ பேசப்பட்டன. அவன்‌ பெயர்‌ பலவாறு 
உச்சரிக்கப்பட்டது. “கார்போ” என்று சோவியத்தில்‌ 
அவன்‌ பெயரை தவறாகச்சொன்னார்கள்‌. 
ஐரோப்பிய நாடுகளில்‌ அவன்‌ “கிரிப்ஸ்‌”. கிழக்கே 
அவனை கிருஷ்‌” என்று 
சொல்லியிருப்பார்கள்‌. தென்புலத்தில்‌ “கருப்பன்‌” 
என்று இருந்திருக்கக்கூடும்‌. 

அன்றுதான்‌ அவனது பெயர்‌ அதிகார பூர்வமாக 
வெளிவரவேண்டும்‌ ஒலிம்பிக்‌ போட்டியில்‌ 
கலந்துகொள்பவனாக. விளையாட்டரங்கு ஒன்றில்‌ 
பத்திரிக்கையாளர்‌ பேட்டி நடந்தது. கையில்‌ ஒரு 
சுருட்டுடன்‌ பெரியவர்‌ சிறிது தூரத்தில்‌ 
உட்கார்ந்திருந்தார்‌. அவர்‌ புகைபிடிப்பது அபூர்வம்‌. 
பேட்டி பின்வருமாறு இருந்தது. 

“நீங்கள்‌ போட்டியிடும்‌ வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டால்‌ 
மகிழ்ச்சிதானே” 

“எனக்கு ஓடுவதில்‌ ரொம்பவும்‌ மகிழ்ச்சி” 

“நமது நாட்டிற்கு பெருமை தேடித்தருவீர்கள்‌ 
அல்லவா” 

“ஓடுவது ரொம்பவும்‌ நன்றாகவிருக்கிறது” 

“போன ஒலிம்பிக்கில்‌ வென்ற வீரர்‌ பற்றி உங்கள்‌ 
கருத்து?” 

“ஓடுபவர்கள்‌ எல்லோருமே மகிழ்ச்சியடைவார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லாரையும்‌ நினைத்தால்‌ நான்‌ 
சமாதானமடைகிறேன்‌.” 

“நமது நாடு விளையாட்டில்‌ முன்னேறுமா” 

அவன்‌ பேசாதிருந்தான்‌. பெரியவர்‌ 
தலைகுனிந்திருந்தார்‌. கேள்வி திரும்பவும்‌ 
கேட்கப்பட்டது. 

“எனக்கு ஓட மட்டுமே தெரியும்‌. அதிலே எனக்கு 
கிடைப்பதுதான்‌ நான்‌ ஓடுவதற்கு 
காரணம்‌. நான்‌ எனக்காகவே ஓடுகிறேன்‌. ஓட்டத்தின்‌ 
சிறப்புத்தான்‌ அதன்‌ காரணம்‌. 


எனக்கு வேறெதுவும்‌ தெரியாது.” 

பெரியவர்‌ கையிலிருந்த சுருட்டு காலடியில்‌ கிடந்தது. 
முகம்‌ பல மேடு பள்ளங்களாக 
மாற காலால்‌ சுருட்டை நசுக்கி தள்ளினார்‌. பின்பு 
மெதுவாக கைகளை தளர விட்டு 
எழுந்து நின்றார்‌. அப்போது பேட்டி முடிந்துவிட்டது. 

சிறிய நிலவுடன்‌ இரவு முன்னேறுகின்ற நேரம்‌. அந்தக்‌ 
கட்டடத்தின்‌ வெளியே 
வண்டியருகே நின்றுகொண்டிருந்த அவர்‌ பக்கம்‌ வந்து 
நின்றான்‌ அவன்‌. சிறிது நேரம்‌ 
வெட்ட வெளியைப்‌ பார்த்துக்கொண்டிருந்தார்‌ 
பெரியவர்‌. பின்னர்‌ தோள்களை குலுக்கிக்‌ கொண்டே 
காரின்‌ கதவை திறந்தார்‌. 

அவன்‌ வெகுதூரத்திற்கப்பாலிருந்த குன்றுகளைப்‌ 
பார்த்தவாறே அவரிடம்‌ கெஞ்சலுடன்‌ கூறினான்‌. 

“அந்த அருமையான நிலவில்‌ ஓட முடிந்தால்‌ எப்படி 
இருக்கும்‌ என்கிறீர்கள்‌? காலையில்‌ அந்தக்‌ குன்றுவரை 
செளகர்யமாக ஓட்டம்‌ முடிந்தது.” 

பெரியவர்‌ காரின்‌ உள்ளே நுழைந்து உட்கார்ந்து 
கதவை சாத்திக்‌ கொண்டார்‌. தலையை மட்டும்‌ 
வெளியே நீட்டி “நன்றாக இருக்கும்‌ - வேண்டுமானால்‌ நீ 
இப்பவே ஓடு. அந்த குன்றின்‌ உச்சிக்கே போய்‌ 
அங்கிருந்து கீழே குதித்து செத்துத்‌ தொலை” என்று 
கூறிவிட்டு காரை ஓட்டிச்‌ சென்று விட்டார்‌. 


SR IRR RRR 


77புயல்‌ : கோபி கிருஷ்ணன்‌ 


அதிகாலையிலிருந்தே பலத்த மழை. சென்னை அருகே 
புயலாம்‌. 

தொழிற்சாலை நேரம்‌ முடிந்து, தள்ளிப்போட முடியாத 
ஒரு முக்கியமான விஷயத்தைப்‌ பற்றி சக ஊழியர்‌ 
குதரத்‌ உல்லா பாட்சாவுடன்‌ பேச, அவரது இல்லத்திற்குச்‌ 
சென்று, பேசி முடித்துவிட்டு, சுமார்‌ ஒன்பது 
மணியளவில்‌ தன்‌ வீட்டை நோக்கிப்‌ புறப்பட்டான்‌ 
ஏக்நாத்‌. நைந்துபோன, பித்தான்கள்‌ என்றைக்கோ 
தெறித்து, அவை இல்லாத நிலையில்‌, ஸேஃப்டி 
பின்களைப்‌ போட்டு ஒருவாறாக ஐமழைக்கோட்டை 
அணிந்து கொண்டு, தொப்பி தொலைந்துபோய்‌ வெகு 
மாதங்கள்‌ ஆகியிருந்தும்‌, அதை வாங்காதிருந்த 
அசிரத்தையின்‌ தண்டனையான தலைநனைதலை 
அனுபவித்துக்‌ கொண்டே வீட்டை நோக்கி 
நடந்துகொண்டிருந்தான்‌. தொழிற்சாலையில்‌ ஒரு 
குப்பைக்‌ கூடை அருகே கிடந்த சிறு துண்டு 
மழைத்தாள்‌ ஒன்றை எடுத்து பத்திரப்படுத்தி 
வைத்திருந்தான்‌. வழியில்‌ ஒரு கடையில்‌ புதிதாக 
சந்தையில்‌ அமர்க்களப்படுத்திக்‌ கொண்டிருந்த “நெள” 
சிகரெட்‌ ஒரு பாக்கெட்டையும்‌ ஒரு 
வத்திப்பெட்டியையும்‌ வாங்கி மழைத்தாளில்‌ சுற்றி 
வைத்துக்கொண்டான்‌. இரண்டு மெழுது 
வர்த்திகளையும்‌ வாங்கிச்‌ சட்டைப்‌ பையில்‌ போட்டுக்‌ 
கொண்டான்‌. நல்ல நாட்களிலேயே அடிக்கடி 
தடைப்படும்‌ மின்சாரம்‌ மழையில்‌ சீராக இயங்கும்‌ என்று 
சொல்வதற்கில்லை. குழந்தைக்கு இரு தினங்களாக 


வெதுவெதுப்பான ஜூரம்‌. மருந்துக்கடை ஒன்றில்‌ 
மாத்திரை இரண்டை வாங்கினான்‌. 

ஜூரத்தால்‌ அவதிப்படும்‌ குழந்தையை ஏதோ ஒரு 
வகையில்‌ சந்தோஷப்படுத்தி உற்சாகத்துடன்‌ இருக்கச்‌ 
செய்ய வேண்டும்‌ என்று தோன்றவே, ஒரு கடையில்‌ 
காட்பரீஸ்‌ மில்க்‌ சாக்கலெட்‌ ஒன்றை வாங்கினான்‌. 
சிகரெட்‌ ஒன்றைப்‌ பெட்டியிலிருந்து கவனத்துடன்‌ 
உருவி மழைச்‌ சொட்டுக்களிலிருந்து அதை 
அரைகுறையாக ஒருவாறு காத்து கைகளைக்‌ குவித்துப்‌ 
பற்ற வைத்துவிட்டு நடந்து கொண்டிருந்தான்‌. வீட்டை 
அடைய இன்னும்‌ ஒரு டொக்குச்‌ சந்தையும்‌, ஒரு நீண்ட 
சந்தையும்‌, இரண்டு சிறு சந்துகளையும்‌ கடக்க 
வேண்டும்‌. 

வழியில்‌ ஒரு மளிகைக்‌ கடை. வீட்டில்‌ காப்பிப்‌ பொடி. 
சர்க்கரை காலையில்‌ கொஞ்சம்தான்‌ மீதம்‌ இருந்தது. 
ப்ரூ ரீஃபில்பேக்‌ காப்பிப்‌ பொட்டலம்‌ ஒன்றையும்‌ 250 
கிராம்‌ சர்க்கரையையும்‌ கொடுக்குமாறு கடைப்‌ 
பையனிடம்‌ சொல்லிவிட்டு சிகரெட்டை உறிஞ்சி 
புகையை வெளித்தள்ளிக்‌ கொண்டிருந்தான்‌. அருகில்‌ 
ஒரு நடுவயது மாமி. அவள்‌ முகம்‌ கோணினாள்‌. “ஸாரி 
மாமி” - மன்னிப்புக்‌ கோரி, கால்வாசிதான்‌ 
புகைத்திருந்த சிகரெட்டைக்‌ கீழே போட்டு நசுக்கினான்‌. 
வீட்டின்‌ மிக அருகாமையில்‌ வந்ததும்‌ நேற்று நடந்த ஒரு 
சம்பவம்‌ நினைவுக்கு வந்தது. அவன்‌ வீட்டுக்கு நான்கு 
வீடு தள்ளி ஒரு வீட்டின்‌ முன்‌ கிட்டத்தட்டத்‌ தெருவின்‌ 
முழு அகலத்தையும்‌ அடைத்தபடி ஒரு பெரிய 
கோலத்தை ஒரு பெண்மணி போட்டுக்‌ 
கொண்டிருந்தாள்‌ லயித்து. ஏகநாத்‌ கவனமாகக்‌ 
கோலக்கோடுகள்‌, புள்ளிகள்‌ முதலியவைகளைத்‌ 
தவிர்த்து, ஏடாகூடமாகக்‌ கால்‌ வைத்ததில்‌ கீழே 
சாயப்போய்‌, ஒருவாறு சுதாரித்துக்கொண்டு, 
கோலத்தின்‌ மேல்‌ கால்‌ பாவாமல்‌ சிரத்தையுடன்‌ தாண்டி 
நடந்து கடந்தான்‌. 

மணி தோராயமாக 9.30. “காலைலே வீட்டெ விட்டுக்‌ 


கெளம்பினா வீட்டு ஞாபகமே இருக்கறதில்லை 
ஒங்களுக்குக்‌ கொஞ்சங்கூட. நான்‌ ஒருத்தி இருக்கேங்கற 
நெனெப்பே ஒங்களுக்குச்‌ சுத்தமா மறந்தாச்சுன்னுதான்‌ 
தோண்றது. நீங்க சீக்கிரம்‌ வரணும்னு நான்‌ வேண்டாத 
தெய்வங்க இல்லெ” ஸோனா பொரிந்து தள்ளினாள்‌. 
“ஆனா, இண்ணெக்கி என்ன விசேஷம்‌? நான்‌ சீக்கிரம்‌ 
வரணும்னு சாமிங்களை வேண்டிக்கற அளவுக்கு 
எனக்கு என்ன திடீர்‌ முக்கியத்துவம்‌?” - இது ஏக்நாத்‌. 
“ஒண்ணுமில்லெ, சொல்றேன்‌.” “என்ன வீட்டுக்காரம்மா 
ஏதாவது கத்தினாளா?” - “இல்லெ.” “மளிகைக்காரன்‌ 
பாக்கிக்காக வந்து கேட்டுக்‌ கத்தினானா?” “இல்லெ.” 
“வேறென்ன சொல்லேன்‌.” ஸோனாவின்‌ முகத்தில்‌ 
கலவரமும்‌ பரபரப்பும்‌ அவசரமும்‌ 
குடிகொண்டிருந்ததை ஏகநாத்தால்‌ கண்டுகொள்ள 
முடிந்தது. கணவனைச்‌ சந்தோஷத்திலாழ்த்தும்‌ செய்தி 
போன்ற எதுவுமில்லை என்று அவனால்‌ ஊகிக்க 
முடிந்தது. சராசரிகளுக்குச்‌ சந்தோஷம்‌ என்பதே ஒரு 
அரிதான விஷயம்‌. அது அவனுக்கு ஒரு 
அனுபவபூர்வமான நிஜம்‌. “நீங்க மொதல்லெ கைகால்‌ 
அலம்பிண்டு வாங்க. வெளியே போக வேணாம்‌. இந்த 
மமைச்‌ சனியன்‌ வேறெ நின்னு தொலைய 
மாட்டேங்கறது.” ஸோனா சொன்னபடி சமையற்கட்டின்‌ 
முன்பகுதியில்‌ முகம்‌, கைகால்‌ அலம்பிக்கொண்டு, 
தலையைத்‌ துவட்டிக்கொண்டு ஏகநாத்‌ நாற்காலியில்‌ 
அமர்ந்து கொண்டான்‌. 

ஸோனா ஏகநாத்தின்‌ மனைவி. பெயரைப்‌ போலவே 
தங்கமானவள்‌. மணமான புதிதில்‌ ஏகநாத்‌ அவள்‌ 
பெயரை மனதில்‌ அசைபோட்டுப்‌ பார்த்திருந்தான்‌. 
ஸோனா - தங்கம்‌. இன்னொரு அர்த்தம்‌ உறங்குதல்‌. நம்‌ 
மனநிலைகளின்‌ அதீதங்களினாலோ பிறத்தியான்‌ 
பிசகாக நடந்து கொள்வதினாலோ அவன்மீது ஏற்படும்‌ 
கசப்புணர்வு அறவே மறந்து அடுத்த நாள்‌ அவன்‌ 
தோள்மீது கைபோட்டு அன்னியோன்னியமாயிருக்க 
உதவும்‌. தீவிர வெறுப்புகள்‌ தொடராமல்‌ தடைபோடக்‌ 


கைகொடுக்கும்‌ ஒரு அற்புதமான இயற்கை ஒளஷதம்‌. 
ஸோனாதான்‌ எவ்வளவு ரம்மியமான ஆரோக்கியமான 
பெயர்‌! 

குழந்தைக்கு ஸிந்தியா என்று பெயரிட்டிருந்தான்‌. 
ஜனித்தவுடன்‌ முதலில்‌ தன்‌ சிசுவைப்‌ பார்த்ததும்‌ 
உடனே அவன்‌ நினைவில்‌ நிழலாடியது நீல 
ஆகாயத்தின்‌ மையத்தில்‌ ஒரு முழு நிலா. சந்திர 
தேவதையின்‌ பெயரையே அவளுக்கு சூட்டிவிட்டான்‌. 
ஸிந்தியா: “டாடீ, எனக்கு இன்னா கொண்டாந்தே?” 
“ஒனக்காடா கண்ணா, ஒரு மத்திரெ, ஒனக்கு 
ஜொரமில்லெ? அப்பறம்‌ ஒரு சாக்கலெட்‌” “இன்னா டாடீ 
எனக்கு ஸ்வீட்டு, இன்னெக்கி எனக்கு பெர்த்‌ டேவா?” 
அவளுக்கு எப்பொழுதாவது அரிதாக இனிப்பு 
கொண்டு கொடுக்கும்‌ சமயமெல்லாம்‌ அவள்‌ கேட்கும்‌ 
கேள்வி. சாக்கலெட்டை இரண்டு விள்ளல்‌ கடித்துவிட்டு 
ஸிந்தியா வாந்தி எடுத்துவிட்டாள்‌. “இப்பொ ஸ்வீட்‌ 
ஒண்ணு இல்லேன்னு இங்கெ யார்‌ அழுதா?” ஸோனா 
வெடித்தாள்‌. “என்ன நடந்திச்சு, சொல்லு. காப்பி போடு. 
சாப்பிட்டிட்டே கேக்கறேன்‌.” “ஒங்களுக்குக்‌ காப்பிதான்‌ 
முக்கியம்‌. என்னோட அவஸ்தெயெப்‌ பத்தி 
ஒங்களுக்கென்ன அக்கறை?” வாந்தியை வாருகாலால்‌ 
தண்ணீர்விட்டுக்‌ கழுவிக்கொண்டே ஸோனா எரிந்து 
விழுந்தாள்‌. “சரி, காப்பிகூட அப்புறம்‌ போட்டுக்கலாம்‌. 
விஷயத்தெச்‌ சொல்லு. தேவதூதன்‌ ஒண்ட்டே வழியிலே 
சந்திச்சுப்‌ பேசி ஆசியெல்லாம்‌ வழங்கிட்டுப்‌ போனான்ற 
அற்புத நிகழ்ச்சியெலாம்‌ நீ சொல்லப்‌ போறதில்லெ. 
அல்ப விஷயம்‌ ஏதாவது சொல்லப்‌ போறே. அதுக்கு ஏன்‌ 
இவ்வளவு எரிச்சல்‌? சொல்லேன்‌.” 

“என்னெ எதுக்கு வேலைலெ சேத்து விட்டீங்க?” 
“புதுஸ்ஸா இதிலெ சொல்றதுக்கு என்னா இருக்கு? 
சமூகத்தெப்‌ பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்‌. நாலு பேரோட நீ 
பழகணும்‌. அப்பொதான்‌ உலகம்ன்னா என்னான்னு 
ஒனக்குப்‌ புரியும்‌. ஒன்னோட வாழ்க்கை புருஷன்‌, 
கொளந்தெ, அடுப்படி, வீட்டுச்சுவர்‌ இதுக்குள்ளேயே 


முடிஞ்சுவிடக்‌ கூடாதுன்னுதான்‌. இப்பொ ஏன்‌ அதெத்‌ 
திரும்பக்‌ கேக்கறே?” 

“என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா நீங்க இந்த மாதிரிப்‌ 
பேச மாட்டீங்க.” 

“நானென்ன யேசுநாதரா, பார்க்காமலேயே 
எல்லாத்தெயும்‌ தெரிஞ்சுக்க? சொன்னாத்தானே 
தெரியும்‌?” 

“இன்னெக்கி நர்ஸிங்‌ ஹோம்லெ அந்த தியேட்டர்‌ 
டெக்னீஷிய ராஸ்கல்‌ கோவிந்தன்‌ டியூட்டி ரூம்லெ 
நர்ஸுப்‌ பொண்ணுகள்ட்டெ அம்மணமா போஸ்‌ 
கொடுத்துண்டு நிக்கிற வெள்ளெக்காரச்சி ஒருத்தி 
ஃபோட்டோவைக்‌ காட்னான்‌. அந்த நாலும்‌ சிரிச்சி 
கொளெஞ்சி நெளியறதுக. வெக்கங்கெட்ட ஜன்மங்க.” 
“இதுக்கு ஏன்‌ இவ்வளவு கத்தல்‌? கோவிந்தன்‌ ஒண்ட்டெ 
ஒண்ணும்‌ காட்டலியே?” 

“ஓ, அந்தக்‌ கண்றாவி வேறெ நடக்கணும்ன்னு 
ஒங்களுக்கு ஆசையோ?” 

“நீ இண்ணெக்கி நல்ல மூட்லெ இல்லே. கொஞ்சம்‌ 
தண்ணி சாப்பிட்டு அமைதியா இரு.” 

“அந்த டாக்டர்‌ கெழம்‌ - பேரம்‌ பேத்தி எடுத்தாச்சு. 
ஹார்மோன்‌ இன்ஜெக்ஷன்‌ போட்டுண்டு ஹெட்‌ 
ஸ்டாஃப்‌ - அதுக்கு ஊர்லெ ரெண்டு பசங்க 
படிச்சிண்டிருக்கு - அதோட ராத்திரியிலே குடும்பம்‌ 
நடத்தறானாம்‌.” 

என்ன பதில்‌ சொல்வதென்று புரியாத நிலையில்‌ 
ஏகநாத்‌ சிகரெட்‌ ஒன்றைப்‌ பற்றவைத்துக்‌ கொண்டான்‌. 
“ஒங்களுக்கென்ன, ஸ்மோக்‌ பண்ணினா எல்லாம்‌ தீந்து 
போச்சு. நான்‌ இங்கெ கெடந்து குமுறிண்டிருக்கேன்‌. 
நர்ஸிங்‌ ஹோம்லேருந்து ேல்‌க்கு வந்து ஸிந்தியாவெ 
அழச்சிண்டு மழைலெ நனைஞ்சு வீட்டுக்கு 
வந்திண்டிருந்தேன்‌. கொட்ற மழைலெ கொடெ இருந்தும்‌ 
ஒண்ணுதான்‌ இல்லாட்டியும்‌ ஒண்ணுதான்‌. ரோட்லெ 
ஆள்‌ நடமாட்டம்‌ இல்லெ. ஒரு ஆள்‌ பாண்ட்ஸ்‌, ஷர்ட்‌ 
போட்டுண்டு கையிலே ஒரு சிகரெட்டோட காரிலே 


உட்கார்ந்துண்டு ஜன்னக்‌ கதவையெல்லாம்‌ ஏத்தி மூடி 
வச்சிண்டு சுட்டு வெரலெ வளைச்சி, “மேடம்‌, ஒரு 
நிமிஷம்‌ இங்கெ வர்றீங்களா?”ன்னு கூப்பிட்டது. யாரெக்‌ 
கூப்பிட்றான்னு திரும்பிப்‌ பார்த்தா, “மேடம்‌, 
ஒங்களெத்தான்‌. ஒரு நிமிஷம்‌ கிட்டெதான்‌ 
வாங்களேன்‌”ன்னது. 'சில நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌” 
சினிமாவில்‌ ஸ்ரீகாந்த்‌ லக்ஷ்மியை காரிலெ லிஃப்ட்‌ 
கொடுத்து அனுபவிச்சுட்டு எறக்கி விட்டுப்‌ போனது 
ஞாபகம்‌ வந்தது. பயந்து நடுங்கிண்டு விறுவிறுன்னு 
நடந்து வீட்டுக்கு வந்தேன்‌.” 

ஸோனா தொடர்ந்தாள்‌. “வந்து அரை மணி 
நேரமாகல்லெ. ஒரு வாரத்துக்கு முன்னாலெ காலி 
செஞ்சுண்டு போனாங்களே, அந்த பார்வதி 
வீட்டுக்காரன்‌ வந்தான்‌. “எப்படீம்மா இருக்கே? 
கொளந்தெ செளக்கியமா?'ன்னு கேட்டுண்டே 
உள்ளாரெ வந்து சேர்லெ ஒக்காந்துக்‌ கிட்டான்‌. “இங்கே 
இருக்கறப்போ அந்த மனுஷண்ட்டெ பேசினதுகூட 
கிடையாது. காபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன்‌. 
சரின்னது. போட்டு டேபிள்ல்லெ வச்சேன்‌. “வேணாம்‌. 
சும்மா தமாஷுக்குத்தான்‌ கேட்டேன்‌” அப்படின்னான்‌. 
என்ட்டெ என்ன தமாஷ்ன்னு 
நெனெச்சிண்டிருக்கறப்போ “வாங்களேன்‌, இளமை 
சுகம்‌ சினிமாவுக்கு ரெண்டு டிக்கட்‌ வச்சிருக்கேன்‌. 
சேர்ந்து போகலாம்‌'ன்னது. எனக்கு ஒதறல்‌ எடுத்துப்‌ 
போச்சு. ஸிந்தியவெத்‌ தூக்கிண்டு, அந்தப்‌ பக்கத்து 
போர்ஷன்‌ பொண்ணு குமுதினி இல்லெ, அதான்‌ 
நைன்த்‌ படிக்கறதே, அதைக்‌ கூப்பிட்டேன்‌. நல்லகாலம்‌ 
வந்தது. கொஞ்ச நேரம்‌ அந்த ஆள்‌ அப்படியே 
ஒக்காந்திண்டிருந்தான்‌. “நான்‌ அப்பொ போயிட்டு 
இன்னொரு நாளெக்கி வர்றேன்‌. நான்‌ இப்பொ ஏன்‌ 
போறேன்‌ தெரியுமா? நான்‌ இப்பொ ஒங்களோட தனியா 
இருக்கேன்‌. ஒங்க வீட்டுக்காரரு இப்போ வந்தா நம்மளை 
என்னன்னு நெனைச்சிக்கிருவாரு?'ன்னு சொல்லிட்டே 
எழுந்தது. குமுதினிப்‌ பொண்ணு கன்னத்தெத்‌ தட்டிக்‌ 


கொடுத்துட்டே ஏறக்கட்னது. அந்தப்‌ பொண்ணு 
சொல்றது, அந்த மனுஷன்‌ நல்லவனாம்‌. குடிச்சுட்டு 
வந்ததுனாலெ இப்படி நடந்துக்கிட்டதாம்‌.” 

ஸோனா இன்னும்‌ முடிக்கவில்லை. “இந்த இழவெல்லாம்‌ 
முடிஞ்சாவிட்டு கொடெயெ எடுத்துண்டு ஸிந்தியாவெத்‌ 
தூக்கி இடுப்பிலெ வச்சிண்டு அரைக்கக்‌ கொடுத்த 
மாவெ வாங்கிவரப்‌ போனேன்‌. ஒரு வீட்டுத்‌ 
திண்ணைலெ ரெண்டு கேடிப்‌ பசங்க. “குட்டி 
ஷோக்காயிருக்கில்லெ' அப்படீன்னு கமெண்டு 
அமுக்குதுங்க.” 

ஸோனா கொட்டத்‌ தீர்த்தாள்‌. விசும்பிக்கொண்டே 
ஸிந்தியாவுக்குச்‌ சோறு ஊட்டிப்‌ படுக்க வைத்தாள்‌. 
ஸோனாவுக்கு அமைதியின்மை காரணமாகச்‌ சாப்பிடத்‌ 
தோன்றவில்லை. ஏகநாத்துக்குத்‌ துக்கம்‌ மனம்‌ பூராவும்‌ 
வியாபித்திருந்த நிலையில்‌ சாப்பாட்டுச்‌ சிந்தனைக்கே 
இடம்‌ இல்லாமல்‌ போயிற்று. படுக்கையில்‌ கிடந்தார்கள்‌. 
ஸோனா ஏகநாத்திடமிருந்து ஏதோ ஒரு பதிலை 
எதிர்பார்த்தாள்‌. “சமூகம்‌ இண்ணெக்கி ஒன்கிட்டெ 
அதனோட விஸ்வரூபத்தைக்‌ காட்டியிருக்கு, 
அவ்வளவுதான்‌. தூங்கு. எல்லாம்‌ சரியாப்‌ போகும்‌” 
என்றான்‌. 

“உலகத்தெத்‌ தெரிஞ்சுக்கணும்னீங்க. 
புரிஞ்சுகிட்டவரைக்கும்‌ சகிக்கல.” 

அவள்‌ கண்களில்‌ கசிந்த நீரைத்‌ துடைக்கக்கூடத்‌ 
திராணியில்லாமல்‌ கிடந்தான்‌ ஏகநாத்‌. 

ஏகநாத்‌ பாவமே செய்யாத புண்ணிய ஆத்மா அல்ல. 
இருப்பினும்‌, அசிங்கமாகவோ, அநாகரிகமாகவோ, 
கொச்சையாகவோ, பச்சையாகவோ, விரசமாகவோ 
நடந்துகொண்டதாக அவனுக்கு நினைவில்லை. அப்பா 
பண்ணின பாவம்‌ பிள்ளையின்‌ தலைமேல்‌ விழியும்‌ 
என்று சொல்லக்‌ கேட்டிருக்கிறான்‌. கணவன்‌ செய்த 
பாவம்‌ மனைவி தலைமேல்‌ விழியும்‌ என்று எந்தப்‌ 
பெரியவரும்‌ சொன்னதாகக்‌ கேள்வி இல்லை. மேலும்‌ 
சமீபத்தில்‌, ஒரு மாமி மனம்‌ கோணாமலும்‌, ஒரு 


பெண்மணி உளம்‌ நோகாமலும்‌ அவன்‌ 
அனுசரணையுடன்‌ நடந்து கொண்டிருந்திருக்கிறான்‌. 
இதற்குச்‌ சன்மானம்‌ கிடைக்கா விட்டாலும்‌, கேடாவது 
விளையாவது இருந்திருக்கலாம்‌. 

கடைசியில்‌ ஒன்றும்‌ செய்யத்‌ தோன்றாமல்‌, 
“சாக்கடையில்‌ உழலும்‌ பன்றிகள்‌” என்று சற்று 
உரக்கவே கத்தினான்‌. ஏகநாத்தால்‌ இயன்றது 
அவ்வளவே. 

RR IRR 


78.மதினிமார்கள்‌ கதை : 
கோணங்கி 


கோணங்கி “மதினிமார்கள்‌ கதை” சிறுகதைத்‌ 
தொகுப்பிலிருந்து 

உடனே அடையாளம்‌ கண்டு விட்டான்‌. 
சந்தேகமில்லாமல்‌; இவன்‌ கேட்ட அதே குரல்‌; அதே 
சிரிப்பு. வியாபாரம்‌ ஆனாலும்‌ ஆகாவிட்டாலும்‌ 
சலிப்பில்லாத அதே பேச்சு. ஆவுடத்தங்க மதினியா. 
சாத்தூர்‌ ரயிலடியில்‌ வெள்ளரிக்காய்‌ விக்கிறவனை 
சேர்த்துக்‌ கொண்டு ஓடி வந்தவளென்று 
கேள்விப்பட்டிருந்த நம்மூர்‌ மதினியா இப்படி மாறிப்‌ 
போனாள்‌. என்ன வந்தது இவளுக்கு. இத்து நரம்பாகிப்‌ 
போனாளே இப்படி. 
இவளைக்‌ காணவும்தான்‌ பழசெல்லாம்‌ அலைபாய்ந்து 
வருகிறது. பிரிந்து போனவர்களெல்லாம்‌ என்ன 
ஆனார்கள்‌. அவர்களெல்லாம்‌ எங்கே போய்‌ 
விட்டார்கள்‌. பிரியத்துக்குரியவர்களையெல்லாம்‌ 
திரும்பவும்‌ ஞாபகப்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டியதாயிருக்கிறது. எங்கே அவர்களை? 
Konangi அவன்‌ வந்த ரயில்‌ இன்னும்‌ புகை விட்டபடி 
புறப்படத்‌ தயாராய்‌ - ஜன்னலோரம்‌ போய்‌ நின்று 
பூக்கொடுக்கிற, நஞ்சி நறுங்கிப்‌ போன ஆவுடத்தங்க 
மதினியைப்‌ பார்த்தான்‌. கூடை நிறையப்‌ 
பூப்பந்தங்களோடு வந்திருந்தாள்‌. பூ வாடாமலிருக்க 
ஈரத்துணியால்‌ சுற்றியிருந்தாள்‌ அதை. 
நம்மூரிலிருந்து கொண்டுவந்த சிரிப்பு இன்னும்‌ 


மாறாமலிருந்தது அவளிடம்‌. ஒவ்வொரு தாய்மாரிடமும்‌ 
முழம்‌ போட்டு அளந்து கொடுக்கிறாள்‌. கழுத்தில்‌ 
தொங்கும்‌ தாலிக்கயறும்‌, நெற்றியில்‌ வேர்வையோடு 
கரைந்து வடியும்‌ கலங்கிய நிலா வட்டப்‌ பொட்டுமாக 
அவளைப்‌ பார்த்தான்‌. தானே அசைகிற ஈர உதட்டில்‌ 
இன்னும்‌ உயிர்‌ வாடாமல்‌ நின்றது. 

கண்ணுக்கடியில்‌ விளிம்புகளில்‌ தோல்‌ கறுத்து 
இத்தனைக்‌ காலம்‌ பிரிவை உணர்த்தியது. வருத்தமுற்று 
ஏங்கிப்‌ பெருமூச்சு விட்டான்‌. அவளை எப்படியாவது 
கண்டு பேசி விட நினைத்தான்‌. அதற்குள்‌ இவனைத்‌ 
தள்ளிக்‌ கொண்டுபோன கூட்டத்தோடு வாசல்வரை 
வந்து; திரும்பவும்‌ எதிர்நீச்சல்‌ போட்டு முண்டித்‌ தள்ளி 
உள்ளே வருமுன்‌ விடைபெற்றுச்‌ செல்லும்‌ ரயிலுக்குள்‌ 
இருந்தாள்‌. பெரிய ஊதலோடு போய்க்‌ கொண்டிருந்தது 
ரயில்‌. 

மூடிக்‌ கிடந்த ஞாபகத்தின்‌ ஒவ்வொரு கதவையும்‌ 
தட்டித்‌ திறந்து விட்ட ஆவுடத்தங்க மதினி மீண்டும்‌ 
கண்ணெதிரில்‌ நின்றாள்‌. அதே உதடசையாச்‌ 
சிரிப்புடன்‌, பழையதெல்லாம்‌ ஒவ்வொன்றாய்ப்‌ புது 
ஒளியுடன்‌ கண்ணெதிரே தோன்றியது. ஆச்சரியத்தால்‌ 
தோள்பட்டைகளை உலுக்கிக்‌ கொண்டு நடந்தான்‌. 
பஸ்‌ ஸ்டாண்டுக்குள்‌ நின்றிருந்த தகர டப்பா 
பஸ்ஸைப்‌ பார்த்தான்‌. “நென்மேனி மேட்டுப்பட்டி” க்கு 
என்று எழுதியிருந்த போர்டைத்‌ திரும்பத்‌ திரும்ப 
வாசித்துக்‌ கொண்டு சந்தோஷப்பட்டான்‌. இப்போது 
சொந்த ஊருக்கே பஸ்‌ போகும்‌. 

பஸ்ஸில்‌ ஏறிக்கொண்டிருக்கும்‌ எல்லாருக்கும்‌ 
கையெடுத்து வணக்கம்‌ சொல்லணும்‌ போல இருந்தது. 
யாராவது ஊர்க்காரர்கள்‌ ஏறியிருக்கிறார்களா என்று 
கழுத்தைச்‌ சுற்றிப்‌ பார்த்துக்‌ கொண்டான்‌. தெரிந்த 
முகமே இல்லாமல்‌ எல்லாமே வேத்து முகங்கள்‌. 
எல்லாரும்‌ இடைவெளியில்‌ இறங்கி விடக்‌ 
கூடியவர்களாக இருக்கும்‌. 

பஸ்‌ புறப்பட்டது. ஒரே சீரானச்‌ சத்தத்துடன்‌ குலுங்கா 


நடையுடன்‌ நகர்ந்து கொண்டிருந்தது பஸ்‌. மதிப்பு 
மிகுந்தவற்றை எல்லாம்‌ நினைவுப்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
இசையென சத்தம்‌ வரும்‌. காற்று கூட சொந்தமானதாய்‌ 
வீசும்‌, சட்டையின்‌ மேல்‌ பட்டன்களை எல்லாம்‌ கழட்டி 
விடவும்‌ பனியனில்லாத உடம்புக்குள்‌ புகுந்து 
அணைத்துக்கொண்ட காற்றோடு கிசுகிசுத்தான்‌. 
ஜன்னலுக்கு வெளியில்‌ பஜாரில்‌ யாராவது 
தட்டுப்படுகிறார்களா என்று முழித்து முழித்துப்‌ 
பார்த்துக்‌ கொண்டே வந்தான்‌. திரும்பவும்‌ ரயில்பாதை 
வந்தது. வெறுமனே ஆளற்றுக்‌ கிடந்த ஸ்டேஷனில்‌ 
சிமெண்டு போட்ட ஆசனங்கள்‌ பரிதாபத்துடன்‌ 
உட்கார்ந்து கொண்டிருந்தன. ரயில்வே கேட்டைக்‌ 
கடந்து வண்டி மேற்காகத்‌ திரும்பி சாத்தூரின்‌ கடைசி 
எல்லையில்‌ நின்றது. அங்கொரு வீட்டில்‌ யாரோ 
செத்துப்‌ போனதற்காகக்‌ கூடி ஒப்பாரி வைத்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. பஸ்ஸில்‌ வந்த பெண்கள்‌ 
இங்கிருந்து அழுது கொண்டே படியிறங்கிப்‌ போகவும்‌ 
பஸ்‌ அரண்டு போய்‌ நின்றது. 

செத்த வீட்டு மேளக்காரர்கள்‌ மாறி மாறித்‌ தட்டும்‌ 
ரண்டாங்கு மேளத்துடன்‌ உள்ளடங்கி வரும்‌ துக்கத்தை 
உணர்ந்தான்‌. முதிர்ந்த வயதுடைய பெரியாள்‌ 
உருமியைத்‌ தேய்க்கிற தேய்ப்பில்‌ வருகிற அமுத்தலான 
ஊமைக்‌ குரல்‌ அடிநெஞ்சுக்குள்‌ இறங்கி விம்மியது. 
அந்த இசைஞர்கள்‌ ஒட்டுமொத்த துக்கத்தின்‌ சாரத்தைப்‌ 
பிழிந்து கொண்டிருப்பதாய்‌ உணர்ந்தான்‌. யாராலும்‌ 
தீர்க்க முடியாத கஷ்டங்களையெல்லாம்‌ 
அடிவயிற்றிலிருந்து எடுத்து ஊதிக்‌ கொண்டிருந்த 
நாயனக்காரரின்‌ ஊதல்‌, போகிற பஸ்ஸோடு வெளியில்‌ 
வந்து கொண்டிருந்தது. 

என்றோ செத்துப்போன பாட்டியின்‌ கடைசி யாத்திரை 
நாள்‌ நினைவுக்கு வந்தது. மயானக்கரையில்‌ தன்‌ மீசை 
கிருதாவை இழந்த தோற்றத்தில்‌ மொட்டைத்‌ 
தலையுடன்‌ இவனது அய்யா வந்து நின்றார்‌. 
இவனைப்‌ பெத்த அம்மாவைப்‌ பிரசவத்துடன்‌ வந்த 


ஜன்னி கொண்டுபோய்‌ விட்டதும்‌ நாலாவதாகப்‌ பிறந்த 
பிள்ளை நிலைக்க வேண்டும்‌ என்பதற்காக இவன்‌ 
மூக்கில்‌ மந்திரித்துப்‌ போடப்பட்டிருந்த செம்புக்‌ 
கம்பிதான்‌ மூக்கோரத்தில்‌ இருந்துகொண்டு எம்மா.... 
எம்மா....... ்‌ என்றது. அம்மா இல்லாவிட்டாலும்‌ தெக்குத்‌ 
தெரு இருந்தது. மேலெழும்பும்‌ புழுதி கிடந்தது அங்கு. 
புழுதி மடியில்‌ புரண்டு விளையாட, ஓடிப்‌ பிடிக்க, 
ஏசிப்பேசி மல்லுக்கு நிற்க, தெக்குத்‌ தெரு இருக்கும்‌. 
எல்லாத்துக்கும்‌ மேலாக இவன்‌ மேல்‌ உசுரையும்‌ 
பாசத்தையும்‌ சுரந்து கொண்டிருக்க மதினிமார்‌ 
இருந்தார்களே. வீட்டுக்கு வீடு வாசல்படியில்‌ 
நின்றுகொண்டு இவனையே வைத்த கண்‌ வாங்காமல்‌ 
பார்த்திருக்கும்‌ சமைஞ்ச குமரெல்லாம்‌ “செம்புகோம்‌.... 
செம்புகோம்‌....' என்று மூச்சுவிட்டுக்‌ கொண்டார்களே! 
பல ஜாதிக்காரர்களும்‌ நிறைந்த தெக்குத்‌ தெருவில்‌ 
அன்னியோன்யமாக இருந்தவர்களை எல்லாம்‌ 
நினைவு கூர்ந்தான்‌. 

தனிக்கட்டையான தன்‌ அய்யா கிட்ணத்தேவர்‌ 
திரும்பவும்‌ மீசை முளைத்துக்‌ கிருதாவுடன்‌ இவன்‌ முன்‌ 
தோன்றினார்‌. 

“அடேய்‌ .... செம்புகோம்‌ ..... ஏலேய்‌.....' என்று ஊர்‌ 
வாசலில்‌ நின்று கூப்பிடும்போது இவன்‌ “ஓய்‌ ... ஓய்‌....' 
என்ற பதில்‌ குரல்‌ கொடுத்தபடி கம்மாய்க்கு அடியில்‌ 
விளிம்போரம்‌ உட்கார்ந்து மீன்‌ பிடித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. தூண்டிலை எடுத்து அலையின்‌ 
மேல்‌ போடுவான்‌. மீனிருக்கும்‌ இடமறிந்து மெல்ல 
மெல்ல நகர்ந்து கொண்டே அத்தம்வரை போவான்‌. 
பண்டார வீட்டு மதினிமார்களெல்லாம்‌ மஞ்ச மசால்‌ 
அரைத்து வைத்து ரெடியாகக்‌ காத்திருப்பார்கள்‌. 
“கொழுந்தன்‌ வருகிறாரா ....' என்று அடிக்கொருதரம்‌ 
குட்டக்கத்திரிக்கா மதினியைத்‌ தூதனுப்பித்‌ தகவல்‌ 
கேட்டுக்‌ கொள்வார்கள்‌. தண்ணிக்குள்‌ நீந்தித்‌ திரியும்‌ 
மீனாக இவன்‌ தெருவெல்லாம்‌ சமைஞ்சு நிற்கும்‌ 
மதினிமார்‌ பிரியத்தில்‌ நீந்திச்‌ சென்றான்‌. ஒரு மீனைக்‌ 


கண்டதுபோல எல்லாரும்‌ சந்தோஷப்பட்டார்கள்‌. 
கீகாட்டுக்கறுப்பாய்‌ “கரேர்‌ ....' ரென்ற கறுப்பு ஒட்டிக்‌ 
கொள்ள “அய்யோ... மயினி..... கிட்ட வராதே...... 
வராதே .....' என்று சுப்பு மதினியை விட்டுத்‌ தப்பி 
ஓடினான்‌. பனையேறி நாடார்‌ வீட்டு சுப்பு மதினிக்கும்‌, 
பொஷ்பத்துக்கும்‌ இவன்‌ மேல்‌ கொள்ளைப்‌ பிரியம்‌. 
“நாங்க ரெண்டு பேருமே செம்புகத்தையே கட்டிக்‌ கிடப்‌ 
போறோம்‌ ...... ்‌ என்று ஒத்தைக்‌ காலில்‌ நின்று முரண்டு 
பண்ணுவதைப்‌ பார்த்து இவன்‌, நிசத்துக்கே அழுதபடி, 
“மாட்டேம்‌.... மாட்டேம்‌..... மாட்டம்‌ போ.” என்று தூக்கி 
எறிந்து பேசினான்‌. உடனே அவர்கள்‌ ஜோடிக்‌ குரலில்‌ 
“கலகலகல ....' வெனச்‌ சிரித்து விடவும்‌ ஓட்டமாய்‌ ஓடி 
மறைவான்‌ செம்பகம்‌. 

குச்சியாய்‌ வளர்ந்திருக்கும்‌ சுப்பு மதினியும்‌, ரெட்டச்‌ 
சடைப்‌ பொஷ்பமும்‌ ஒவ்வோர்‌ அந்தியிலும்‌ 
பனங்கிழங்கு, நொங்கு, தவுண்‌, பனம்பழம்‌ என்று 
பனையிலிருந்து பிறக்கிற பண்டங்களோடு 
காத்திருப்பார்கள்‌. இவனுக்காக, இவனைக்‌ 
காணாவிட்டால்‌ கொட்டானில்‌ எடுத்துக்‌ கொண்டு தேட 
ஆரம்பித்து விடுவாள்‌ ரெட்டச்சடை புஷ்பம்‌. 
பனையேறிச்‌ சேருமுக நாடார்‌ வீட்டுக்குக்‌ கள்ளுக்‌ 
குடிக்கப்‌ போகும்‌ அய்யாவுக்கும்‌ ரெட்டச்சடைக்கும்‌ 
ஏழாம்பொருத்தமாய்‌ என்னேரமும்‌ சண்டதான்‌. 
அவளை மண்டையில்‌ கொட்டவும்‌, சடையைப்‌ பிடித்து 
இழுக்கவும்‌ “இந்த வயசிலும்‌ கிட்ணத்தேவருக்க 
நட்டனை போகலே....” என்று சேருமுக நாடார்‌ சிரித்துக்‌ 
கொள்வார்‌. “ஓய்‌.....மருமோனே” என்ற கீகாட்டுப்‌ 
பேச்சில்‌ “தாப்பனும்‌ மோனும்‌ பனையேறிமோளை 
கொண்டு போயிருவீயளோ. சோத்துக்கு எங்க போட்டும்‌ 
நா... மடத்துக்கு போயிறவா”: என்று கள்ளு நுரை 
மீசையில்‌ தெறிக்கப்‌ பேசுவார்‌ நாடாரு. இதைக்‌ கேட்ட 
அய்யாவுக்குக்‌ “கெக்கெக்கே ...' என்று சிரிப்பு வரும்‌ 
வெகுளியாய்‌. 

ஊர்‌ ஊருக்குக்‌ கிணறு வெட்டப்போகும்‌ இவன்‌ 


அய்யாவும்‌, தெக்குத்‌ தெரு எளவட்டங்களும்‌ கோழி 
கூப்பிடவே மம்பட்டி, சம்பட்டி, கடப்பாறை, 
ஆப்புகளோடு போய்விடுவார்கள்‌. சுத்துப்பட்டி 
சம்சாரிமார்கள்‌, கிட்ணத்தேவன்‌ தோண்டிக்‌ கொடுத்த 
கிணத்துத்‌ தண்ணீரில்‌ பயிர்‌ வளர்த்தார்கள்‌. 

அய்யா கிணத்து வேலைக்குப்‌ போகவும்‌ தெருத்‌ 
தெருவாய்‌ சட்டிப்‌ பானைகளை உருட்டித்‌ தின்பதற்கு 
ஊரின்‌ செல்லப்‌ பிள்ளையாய்‌ மதினிமார்‌ இவனைத்‌ 
தத்தெடுத்திருந்தார்கள்‌. இவனுக்கு “ஓசிக்கஞ்சீ ....' 
“சட்டிப்‌ பானை உருட்டீ....' “புது மாப்ளே ...” என்ற 
பட்டங்களுண்டு. ராத்திரி நேரங்களில்‌ எடுக்கிற 
நடுச்சாமப்‌ பசிக்கு யார்‌ வீட்டிலும்‌ கூசாமல்‌ நுழையும்‌ 
அடுப்படிப்‌ பூனையாகி விடுவான்‌. இவன்‌ டவுசர்‌, 
சட்டை, மொளங்கால்‌ முட்டில்‌ அடுப்புக்கரி 
ஒட்டியிருக்கும்‌. 

தெருமடத்தில்‌ குடியிருக்கும்‌ மாடசாமித்‌ தேவரோடு 
சரிசமமாய்‌ இருந்து வெத்தலை போட்டுக்‌ கொண்டு 
தெருத்‌ தெருவாய்‌ “புரிச்சு ... புரிச்‌ ...' என்று துப்பிக்‌ 
கொண்டே போய்ப்‌ பண்டார வீட்டுத்‌ திண்ணையில்‌ 
உட்கார்ந்து கொள்வான்‌. 

“மாப்ளைச்‌ சோறு போடுங்கத்தா .... தாய்மாருகளா.....' 
என்றதும்‌ கம்மங்‌ கஞ்சியைக்‌ கரைத்து வைத்து 
சாப்பிட வாங்க மாப்பிளே ....' என்று சுட்ட 
கருவாட்டுடன்‌ முன்‌ வைப்பார்கள்‌. 

நாளைக்குக்‌ கல்யாணமாகிப்‌ போற காளியம்மா மதினி 
கூட வளையல்‌ குலுங்க இவன்‌ கன்னத்தைக்‌ கிள்ளி 
விட்டு ஏச்சங்காட்டுவாள்‌. இந்தக்‌ காளியம்மா 
மதினிக்குச்‌ சிறுசில்‌ இவனைத்‌ தூக்கி வளர்த்த 
பெருமைக்காக இவன்‌ குண்டிச்‌ சிரங்கெல்லாம்‌ அவள்‌ 
இடுப்புக்குப்‌ பரவி அவளும்‌ சிரங்கு பத்தியாய்‌ 
தண்ணிக்குடம்‌ பிடிக்க முடியாமல்‌ இடுப்பைக்‌ 
கோணிக்கோணி நடந்து போனாள்‌. இப்போதும்‌ சிரங்குத்‌ 
தடம்‌ அவள்‌ இடுப்பில்‌ இருக்கும்‌. 

“செம்புகோம்‌.... செம்புகோம்‌.. செம்புக மச்சானுக்கு 


வாக்கப்படப்‌ போறேன்‌ ... பாரேன்‌.....' என்று முகத்துக்கு 
நேராக “பளி ரென்ற வெத்தலைக்‌ காவிப்‌ பல்‌ சிரிக்கக்‌ 
காளியம்மா மதினியின்‌ சின்னையா மகள்‌ குட்டக்‌ 
கத்திரிக்கா திங்கு திங்கென்று குதித்துக்கொண்டே 
கூத்துக்‌ காட்டுவாள்‌. 

“அட போட்டீ... குட்டச்சீ என்று முணுமுணுத்தபடி 
இவன்‌ மூக்குக்கு மேலே கோபம்‌ வரும்‌. அவள்‌ உடனே 
அழுது ர்வு “மயினி ..... மயினி..... அழுவாத 
மயினி...... மென்று முகங்கோணி நிற்கும்‌ 
டக அர சமாதானப்படுத்த கடைசியில்‌ 
இவன்‌ கிச்சனங்காட்டவும்தான்‌ அவள்‌ உதட்டிலிருந்து 
முத்து உதிரும்‌, சிரிப்பு வரும்‌. 

வாணியச்‌ செட்டியார்‌ வீட்டு அமராவதி மதினி அரச்ச 
மஞ்சளாய்க்‌ கண்ணுக்குக்‌ குளிர்ச்சியான 
தோற்றத்துடன்‌ பண்டார வீட்டுத்‌ திண்ணைக்கு 
வருவாள்‌. அவளைக்‌ கண்டதுமே கூனிக்‌ குறுகி 
வெட்கப்பட்டுப்போய்‌ குருவு மதினி முதுகுக்குப்‌ 
பின்னால்‌ ஒளிந்துகொண்டு சிரிப்பான்‌ செம்பகம்‌. 
மேட்டுப்பட்டி நந்தவனத்தில்‌ பூக்கிற ஒவ்வொரு பூவும்‌ 
அமராவதி மதினி மாதிரி அழகானது. 

தாவாரத்தில்‌ இருந்து கொண்டே என்னேரமும்‌ 
பூக்கட்டும்‌ குருவு மதினி, அமராவதிக்கென்றே 
தனீப்பின்னல்‌ போட்டு முடிந்து வைத்திருக்கும்‌ 
பூப்பந்தை விலையில்லாமலே கொடுத்து விடுவாள்‌. 
குருவு மதினிக்கும்‌, அமராவதி மதினிக்கும்‌ கொழுந்தப்‌ 
புள்ளை மேல்‌ தீராத அக்கறை.அவன்‌ குளித்தானா 
சாப்பிட்டானா என்பதிலெல்லாம்‌. ஊத்தைப்‌ பல்லோடு 
தீவனம்‌ தின்றால்‌ காதைப்‌ பிடித்துத்‌ திருகி விடுவாள்‌ 
அமராவதி மதினி. கண்டிப்பான இவளது அன்புக்குப்‌ 
பணிந்த பிள்ளையாய்‌ நடந்துகொண்டான்‌ செம்பகம்‌. 
இவனது எல்லாச்‌ சேட்டைகளையும்‌ மன்னித்து விட 
குருவு மதினியால்தான்‌ முடியும்‌. எளிய பண்டார 
மகளின்‌ நேசத்தில்‌ இவன்‌ உயிரையே வைத்திருந்தான்‌. 
சுத்துப்பட்டிக்கெல்லாம்‌ அவளோடு பூ விக்கப்‌ 


போனான்‌. காடுகளெங்கும்‌ செல்லங்கொஞ்சிப்‌ பேசிக்‌ 
கொண்டார்கள்‌ இருவரும்‌. இவன்‌ வெறும்‌ வீட்டு 
செல்லப்‌ பிள்ளையானான்‌. 

குருவு மதினியின்‌ அய்யாவுக்குக்‌ காசம்‌ வந்து 
வீட்டுக்குள்ளேயே இருமிக்கொண்டு கிடந்தார்‌. 
அவரைக்‌ கூட்டிக்கொண்டு போய்‌ ஆசாரிப்‌ பள்ளத்தில்‌ 
சேர்ப்பதற்காக ராப்பகலாய்ப்‌ பூக்கட்டினாள்‌. அவளுக்கு 
நார்‌ கிழித்துக்‌ கொடுத்து ஒவ்வொரு பூவாய்‌ எடுத்துக்‌ 
கொடுக்க; அவள்‌ சேர்ப்பதை, விரல்கள்‌ மந்திரமாய்ப்‌ 
பின்னுவதைப்‌ பார்த்துக்‌ கொண்டே பசிக்கும்வரை 
காத்திருப்பான்‌. பசித்ததும்‌ மூஞ்சியைக்‌ குராவிக்‌ 
கொண்டு கொறச்சாலம்‌ போடுவான்‌. 

“இந்தா வந்துட்டன்‌ இந்தா வந்துட்டன்‌” என்று எழுந்து 
வந்து பரிமாறுவாள்‌ குருவு மதினி. 

சீக்காளி அய்யாவைக்‌ கூட்டிக்‌ கொண்டு 
போகவேண்டிய நாள்‌ வந்ததும்‌ இவனையும்‌ ஆசாரிப்‌ 
பள்ளத்துக்குக்‌ கூட்டிக்கொண்டு போனாள்‌. 
“வரும்போது ரெண்டு பேரும்‌ பொண்ணு மாப்ளையா 


அனுப்பினார்கள்‌. மலையாளத்துக்குக்‌ கிட்டெயே 
இருக்கும்‌ அந்த ஊரில்‌ நாலு மாசம்‌ மதினியோடு 
இருந்தான்‌. அப்பவெல்லாம்‌ இவள்‌ காட்டிய நம்பவே 
முடியாத பாசத்தால்‌ இவன்‌ ஒருச்சாண்‌ வளர்ந்து கூட 
விட்டான்‌. சுகமாகி வரும்போது அய்யாவுக்கு வேட்டியும்‌ 
இவனுக்குக்‌ கட்டம்‌ போட்ட சட்டையும்‌, ஊதா டவுசரும்‌ 
எடுத்துக்‌ கொடுத்துக்‌ கூட்டி வந்தாள்‌. குருவு மதினிக்கு 
எத்தனையோ வயசான பின்னும்‌ கல்யாணம்‌ 
நடக்கவில்லை. குருவு மதினிக்குக்‌ கல்யாணமானால்‌ 
ஊரைவிட்டுப்‌ போய்விடுவாளோ என்று பயமாக 
இருக்கும்‌. “மயினி .... மயினி .....நீ வாக்கப்பட்டுப்‌ 
போயிருவியா ..... மயினீ....' என்பான்‌ .' என்‌ ராசா 
செம்புகத்தைக்‌ கெட்டிக்கிடத்தான்‌ ஆண்டவன்‌ 
எழுதியிருக்கான்‌ புள்ளே ....! “ என்றாள்‌.மெய்யாகவே 
அவள்‌ சொல்லை மனசில்‌ இருத்தி வைத்துக்‌ 


கொண்டான்‌ செம்பகம்‌. 

கீ காட்டிலிருந்து பஞ்சம்‌ பிழைக்க வந்த ராசாத்தி 
அத்தையும்‌ அவளது ஆறு பொட்டப்‌ பிள்ளைகளும்‌ 
எப்போது பார்த்தாலும்‌ பூந்தோட்டத்தில்‌ அக்கறையாய்ப்‌ 
பூவெடுத்துக்‌ கொண்டு வந்து கொட்டானுக்கு ஆழாக்கு 
தானியத்தைக்‌ கூலியாக வாங்கிக்‌ கொண்டு 
போனார்கள்‌. ராசாத்தி அத்தைக்கும்‌. நாடார்‌ வீட்டு 
மதினிமார்களுக்கும்‌ குருவு மதினியோடு பேசுவதற்கு 
எவ்வளவோ இருந்தது. தங்கள்‌ கீகாட்டு ஊரைப்‌ 
பற்றியும்‌ அங்கு விட்டு வந்த பனைகளைப்்‌ பற்றியும்‌ 
ஆந்திராவுக்குக்‌ கரண்டு வேலைக்குப்‌ போய்விட்ட 
ராசாத்தி அத்தைவீட்டு மாமாவைப்‌ பற்றியும்‌ சொல்லச்‌ 
சொல்ல இவனும்‌ சேர்ந்து “ஊம்‌....' கொட்டினான்‌. 
இவன்‌ அய்யாவுக்குக்‌ கலயத்தில்‌ கஞ்சி கொண்டு போன 
மாணிக்க மதினியின்‌ அழுகுரல்‌ கேட்டு எல்லாரும்‌ 
ஓடினார்கள்‌. 

கிணத்து வெட்டில்‌ கல்‌ விழுந்து அரைகுறை உயிரோடு 
கொண்டு வரப்பட்ட அய்யா அலறியது நினைவில்‌ 
எழவும்‌ திடுக்கிட வைத்தது இவனை. 

வெளியில்‌ கிடக்கும்‌ ஆளற்ற வெறுங்கிணறுகள்‌ தூர 
நகர்ந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு கிணத்து 
மேட்டிலும்‌ இவன்‌ அய்யா நிற்பதைக்‌ கண்டான்‌. 
திரும்பவும்‌ எழுந்து நடமாட முடியாமல்‌ நாட்டு 
வைத்தியத்துக்கும்‌ பச்சிலைக்கும்‌ ஆறாத இடி, இவன்‌ 
நெஞ்சில்‌ விழ, கடைசி நேரத்தில்‌ சாத்தூர்‌ 
ஆஸ்பத்திரிக்குக்‌ கொண்டு போன நாளில்‌ 
அனாதையாகச்‌ செத்துப்‌ போனார்‌ அய்யா. பஸ்ஸில்‌ 
நீண்டிருந்த ஜன்னல்‌ கம்பியில்‌ கன்னத்தைச்‌ சாய்த்துத்‌ 
தேய்த்துக்‌ கொண்டு கலங்கினான்‌. 

அன்று சாத்தூரில்‌ ரயிலேறியதுதான்‌. ஒவ்வொரு 
ஸ்டேஷனிலும்‌ ரயில்‌ நின்று புறப்படும்போது 
மதினிமார்கள்‌ கூப்பிடுகிற சத்தம்‌ போடும்‌ ரயில்‌. 
அய்யாவின்‌ நினைவு பின்தொடர சாத்தூர்‌ எல்லையில்‌ 
கேட்ட உருமியின்‌ ஊமை க்குரல்‌ திரும்பவும்‌ 


நெஞ்சிலிறங்கி விம்மியது. 

சூழ்ந்திருந்த காடுகளும்‌, பனைமரங்களும்‌ உருண்டு 
செல்ல பஸ்ஸிற்கு முன்னால்‌ கிடக்கும்‌ தார்‌ ரோடு 
வேகமாய்ப்‌ பின்வாங்கி ஓடியது. ஜன்னல்‌ வழியாக 
மேகத்தைப்‌ பார்த்தான்‌. ஒரு சொட்டு மேகங்கூட 
இல்லாத வானம்‌ நீலமாய்ப்‌ பரந்து கிடந்தது. ரோட்டோர 
மரங்களில்‌ நம்பர்‌ மாறி மாறிச்‌ சுற்றியது. ஆத்துப்‌ 
பாலத்தின்‌ தூண்கள்‌ வெள்ளையபுக்கப்பட்டு 
மாட்டுக்காரர்களால்‌ கரிக்கோடுகளும்‌, சித்திரங்களும்‌ 
வரையப்பட்டிருந்தன. தண்ணீரில்லாத ஆத்தில்‌ 
தாகமெடுத்தவர்கள்‌ ஊத்துத்‌ தோண்டிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 

பாலம்‌ கடந்து மேட்டில்‌ ஏறியதும்‌ ஊர்‌, தெரிந்துவிட்டது. 
உள்ளே நெஞ்சு திக்கு... திக்‌....' கென்று 
அடித்துக்கொள்ள ஊரை நெருங்கிக்‌ கொண்டிருந்தான்‌ 
செம்பகம்‌. தூரத்தில்‌ தெரியும்‌ காளியங்கோயிலும்‌ 
பள்ளிக்கூடத்துக்‌ கோட்டச்சுவரும்‌ இவனை 
அழைப்பது போலிருந்தது. 

எல்லா மதினிமார்களுக்கும்‌ கண்டதை எல்லாம்‌ 
வாங்கிக்கொண்டு போகிறான்‌. மதினிமாரெல்லாம்‌ 
இருக்கும்‌ தெக்குத்‌ தெருவை நெருங்க இருந்தான்‌ 
செம்பகம்‌. மனசு பறந்து கொண்டிருந்தது. எல்லாரையும்‌ 
ஒரே சமயத்தில்‌ பார்த்து ஆச்சரியப்பட இருந்தான்‌. 
சீக்கிரமே ஊர்‌ வந்து விடப்போகிறது. எல்லா 
மதினிமார்களையும்‌ தானே கட்டிக்கொண்டு 
வாழவேண்டும்‌. “காளியாத்தா அப்படி வரங்குடுதாயே....” 
என்று முன்பு கேட்ட வரத்தை நினைத்துக்கொண்டு 
உள்ளுக்குள்‌ சிரித்துக்‌ கொண்டான்‌. பஸ்ஸிற்கும்‌ 
சந்தோஷம்‌ வந்து துள்ளிக்‌ குதித்தது. மனசு விட்டுப்‌ 
பாடினான்‌. ம்‌...ம்‌...ம்‌....ம்ம்ம்வும்‌....' மென்ற 
ஊமைச்சங்கீதமாய்‌ முனங்கிக்‌ கொண்டு வந்தான்‌ 
செம்பகம்‌. பருத்திக்‌ காட்டில்‌ சுளை வெடிக்காமல்‌ நிலம்‌ 
வெடித்துப்‌ பாளம்‌ பாளமாய்‌ விரிசலாகிக்‌ கிடக்கும்‌. 
வாதலக்கரை சித்தையாத்‌ தேவனுக்கு வாழ்க்கைப்‌ 


பட்டுப்போன மாணிக்க மதினி இருந்தால்‌ காடே 
வெடித்திருக்காது. இப்படி ஈயத்தைக்‌ காய்ச்சும்‌ 
வெயிலும்‌ அடிக்காது. மாணிக்க மதினியோடு எல்லா 
மதினிமார்களும்‌ பருத்திக்‌ காட்டில்‌ மடிப்பருத்தியுடன்‌ 
நின்ற கோலமாய்‌ கண்முன்‌ தோன்றும்‌. இருக்கிற ஒரு 
குறுக்கத்திலும்‌ எத்தனை வகை தானியங்களுக்கு இடம்‌ 
வைத்திருந்தாள்‌. அவள்‌ மனசே காடாகும்‌ போது தட்டா 
நெத்துக்கும்‌ பாசிப்பிதம்‌ பயறுக்கும்‌ நாலு கடலைச்‌ 
செடிக்கும்‌ பத்துச்செடி எள்ளுக்கும்‌ இடமிருந்தது. காடே 
கிடையாகக்‌ கிடக்க விதித்திருந்தது அவளுக்கு. காட்டு 
வெள்ளாமையும்‌ அவளோடு போயிற்று. 
கண்ணெட்டும்‌ தூரம்வரை நிலம்‌ வறண்டு ஈரமற்றுக்‌ 
கிடக்கும்‌ தரிசு நிலங்களில்‌ வேலிக்கருவை தோண்டிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. மஞ்சள்‌ மூக்குடன்‌ கூடிய விறகு 
லாரிகளில்‌ அடையாளம்‌ தெரியாதவர்கள்‌ பாரம்‌ 
ஏற்றிக்கொண்டிருந்தார்கள்‌. மந்தைத்‌ தோட்டத்தில்‌ 
கிணத்தை எட்டிப்‌ பார்த்துக்கொண்டு படுத்திருக்கும்‌ 
கமலைக்கல்லும்‌, தோட்ட நிலமும்‌ நீண்டகால 
உறக்கத்திலிருந்து மீளாமல்‌ இன்னும்‌ 
இறுகிக்கொண்டிருந்தது. தோட்டத்தை ஒட்டி நின்ற பஸ்‌ 
இவனை இறக்கிவிட்டுச்‌ சென்றது. 

தெக்குத்தெரு வாசலில்‌ படம்போட்ட தோல்பையுடன்‌ 
நின்றான்‌. குப்புற விழுந்து கிடக்கும்‌ தெக்குமடத்தில்‌ 
ஒருகல்தூண்‌ மட்டும்‌ தனியாய்‌ நிற்க அதன்மேல்‌ 
உட்கார்ந்திருந்த காக்கா இவனைப்‌ பார்த்துக்‌ 
கரைந்துகொண்டு ஊருக்கு மேல்‌ பறந்து சென்றது. 
தெருவை வெறிக்கப்‌ பார்த்துக்கொண்டே நடந்தான்‌. 
தெருப்‌ புழுதியே மாறிப்‌ போய்‌ குண்டும்‌ குழியுமாய்‌ 
சீரற்று நீண்டு கிடந்தது தெரு. இவன்‌ பண்டார 
வீடுகளிருந்த இடத்துக்கு வந்து நின்றான்‌. இருண்ட 
பாகமான வீடுகளாய்‌ இற்று உதிர்ந்து கொண்டு வரும்‌ 
கூரை முகட்டிலிருந்து மனதை வதைத்தெடுக்கும்‌ ஓலம்‌ 
கேட்டது. மனதைப்‌ புரட்டிப்‌ புரட்டிக்‌ கொண்டுபோய்‌ 
படுகுழியைப்‌ பார்த்துத்‌ தள்ளிவிட்டுச்‌ சிரிக்கிற 


ஓலமாய்க்‌ கூரைகளில்‌ சத்தம்‌ வரும்‌. தெருவே 
மாறிப்போய்‌ - குறுனையளவுகூட இவன்‌ பார்த்த 
தெருவாயில்லை. தெருவே காலியாகிவிட்டது. தெருத்‌ 
தெருவாகத்‌ தேடினான்‌. முன்பு கண்ட அடையாளம்‌ 
ஏதாவது தட்டுப்படுமா? - என்று பார்த்தான்‌. 
எவ்வளவோ மூடிவிட்டது. புதிய தராதரங்கள்‌ ஏற்பட்டு, 
இவனைச்‌ சுற்றி வேடிக்கை பார்க்கவந்த கூட்டத்துக்குள்‌ 
இவன்‌ இருந்தான்‌. சிறுவர்களும்‌ பெரியவர்களும்‌ 
இவனைப்‌ பார்த்து சலசலத்துக்‌ கொண்டார்கள்‌. “என்ன 
வேணும்‌” மென்ற சைகையால்‌ இவனை 
அந்நியமாக்கினார்கள்‌. 

இவன்‌ ஒவ்வொன்றாய்ச்‌ சொல்லச்‌ சொல்ல எல்லாரும்‌ 
ஆச்சரியப்பட்டுக்‌ கொண்டார்கள்‌. இன்னும்‌ கூட்டம்‌ 
இவனைச்‌ சுற்றி வட்டமாக நின்றது. 

வந்தவர்களுக்கு எவ்வளவோ வேலைகள்‌ இருக்கும்‌. 
கூட்டங்கூடி நேரத்தை வீணாக்காமல்‌ 
பெண்களெல்லாம்‌ தீப்பெட்டி ஓட்டப்‌ போய்விட்டார்கள்‌. 
குழந்தைகள்‌ “ஹைய்ய்ய்‌....' என்ற இரைச்சல்‌ 
போட்டுக்கொண்டு தீப்பெட்டி ஆபிஸ்‌ பஸ்‌ வந்து 
கொண்டிருப்பதைப்‌ பார்த்து ஓடிவிட்டார்கள்‌. கேள்வி 
மேல்‌ கேள்வி கேட்டுக்‌ கொண்டிருந்த பெரியவர்களுக்கு 
வெட்டிப்‌ பேச்சே பிடிக்காது. காட்டில்‌ வெட்டிப்‌ 
போட்டிருந்த வேலிக்கருவையைக்‌ கட்டித்‌ தூக்கி வர 
கயறு தேடப்போனார்கள்‌. கொஞ்சநேரத்தில்‌ ஒரு 
சுடுகுஞ்சி கூட இல்லாமல்‌ இவன்‌ தனித்து 
விடப்பட்டான்‌. 

எல்லாம்‌ தலைக்குமேல்‌ ஏறி சுமையாய்‌ அழுத்த 
குறுக்கொடிந்துபோய்‌, ரொம்ப காலமாய்‌ 
ஆட்டுப்படாமல்‌ கிடந்த மதினி வீட்டு ஆட்டுரலில்‌ 
உட்கார்ந்தான்‌. தலையில்‌ கைவைத்தபமி மூஞ்சியில்‌ 
வேர்த்து வடியத்‌ தரையை வெறிக்கப்‌ பார்த்தான்‌. 
மூஞ்சியில்‌ வழியும்‌ அசடைப்‌ புறங்கையில்‌ துடைத்துக்‌ 
கொண்டான்‌. 

“கொழுந்தனாரே.... எய்யா.... கப்பலைக்‌ 


கவித்திட்டீரா.....கன்னத்தில்‌ கை வைக்காதிரும்‌.... 
செல்லக்‌ கொழுந்தனாரே....எய்யா....' என்று எல்லா 
மதினிமார்களும்‌ கூடிவந்து எக்கண்டம்‌ பேச, அவர்கள்‌ 
மத்தியில்‌ இருக்க வேண்டியவன்‌, இப்படி மூச்சுத்‌ 
திணறிப்‌ போய்‌ ஆட்டுரலில்‌ உட்கார்ந்திருக்கும்படி 
ஆனது. 

நாளைக்கு மீண்டும்‌ ஓடிப்போன செம்பகமாய்‌ நகரப்‌ 
பெருஞ்சுவர்களுக்குள்‌ மறைந்து போவான்‌. இருண்ட 
தார்விரிப்பின்‌ ஓரங்களில்‌ உருவமே மாறிப்போய்‌ - 
பேரிரைச்சலுக்குள்‌ அடையாளந்தெரியாத நபராகி - 
அவசர அவசரமாய்ப்‌ போய்க்கொண்டிருப்பான்‌ 
செம்பகம்‌. 


79.கறுப்பு ரயில்‌ : கோணங்கி 


முனியம்மா மகன்‌ சிவகாசிக்குப்‌ போய்விட்டான்‌. 
முனியம்மாளின்‌ கட்டாயத்தினால்‌ குடும்பமே போக 
வேண்டியதாயிற்று. அவன்‌ போகும்போது ரயில்‌ தாத்தா 
பட்டத்தையும்‌ சேர்த்து கொண்டு போய்‌ விடவில்லை. 
அதையெல்லாம்‌ கந்தனிடம்‌ ஒப்படைத்து விட்டுத்தான்‌ 
போனான்‌. முனியம்மா மகன்‌ போனாலும்‌ கந்தனே 
போய்விட்டாலும்‌ ரயில்‌ தாத்தா இருப்பார்‌. நிஜத்து 
ரயிலே போய்விட்டாலும்‌ ரயில்தாத்தா சாகாவரம்‌ பெற்று 
விடுவார்‌. 10 ஊஜ-வுஷுலா13 

எல்லாச்‌ சின்னபிள்ளைகளுக்கும்‌ ரயில்தாத்தா 
வேண்டும்‌. மேலத்தெரு வேப்பமர ஸ்டேஷனிலிருந்து 
துவங்குகிற ரயில்‌ பிரயாணத்தை யாராலும்‌ நிறுத்த 
முடியாது. கந்தனின்‌ கரண்டு மேன்‌ அய்யாவுடைய 
சிகப்பு ரப்பர்‌ கையை மாட்டிக்கொண்டு வந்தாலே ரயில்‌ 
நிற்கும்‌. 

ஆனால்‌ சின்னப்பாப்பாவின்‌ குட்டி ரயிலை ரப்பர்‌ 
கை காட்டியாலும்‌ நிறுத்த முடியாது. அந்தக்‌ குட்டிரயில்‌ 
எப்போதும்‌ பொன்வண்டுகளைத்தான்‌ 
ஏற்றிக்கொண்டு வரும்‌. பொன்வண்டு ரயிலைச்‌ 
செய்வதற்கு காலித்‌ தீப்பெட்டிகள்‌ வேண்டும்‌. காலித்‌ 
தீப்பெட்டிகளுக்காக கடை கடையாய்‌ அலைந்தான்‌. 
ரோடுகளை அளந்தான்‌. கந்தனின்‌ பகீரத 
முயற்சிகளால்‌ காலித்‌ தீப்பெட்டிகள்‌ சேர்ந்துவிட்டது. 
இனி ஒவ்வொரு தீப்பெட்டிக்கும்‌ பொன்வண்டு பிடிக்க 
வேண்டுமே. பொன்வண்டுகள்‌ எப்போதும்‌ காட்டிலும்‌ 
காட்டுக்குப்‌ போகிற தான்‌ தோன்றிப்‌ பாதைகளிலும்‌ 


கிடைக்கும்‌. அவற்றைப்‌ பிடிப்பதே கஷ்டமானது. 

இன்னும்‌ பட்டு மெத்தைக்கு டெயிலர்‌ அண்ணாச்சி 
வீட்டு குப்பைக்குழிக்குப்‌ போக வேண்டும்‌. அங்கு 
பட்டுத்துணி பதுங்கிக்கொண்டிருக்கும்‌. 
குப்பையிலிருப்பதெல்லாம்‌ குண்டு மணிதான்‌. 
குப்பையைத்‌ தோண்டத்‌ தோண்ட பட்டு 
கிடைத்துவிடும்‌. ஒவ்வொரு தீப்பெட்டிக்கும்‌ பட்டு 
விரித்து, ஒரு ஜோடிப்‌ பொன்வண்டுகளை பொண்ணு 
மாப்பிள்ளையாக உட்கார வைத்து தீப்பெட்டியை 
மூடினான்‌. நூல்‌ சம்பாதிக்க வேண்டுமே. அதற்கு 
டெயிலர்‌ அண்ணாச்சியைத்தான்‌ பிடிக்கணும்‌. ஊதாக்‌ 
கலர்‌ - பச்சைக்‌ கலர்‌ - மஞ்சக்‌ கலர்‌ - வாடா மல்லிக்‌ கலர்‌ 
நூலை எல்லாம்‌ மிஷினுக்குள்ளிருந்து எடுத்துத்‌ 
தருவார்‌. கலர்க்‌ கலர்‌ நூலையெல்லாம்‌ ஒன்றாக்கி 
தீப்பெட்டிக்கு தீப்பெட்டி இடைவெளி விட்டு ரயில்‌ 
பெட்டிகளை இணைத்தான்‌. 

கந்தனுக்குத்தான்‌ இப்படியெல்லாம்‌ பொன்‌ வண்டு 
ரயில்‌ செய்ய வரும்‌. சின்னப்‌ பாப்பாவுக்கு வரவே 
வராது. அவள்‌ பார்த்துக்‌ கொண்டே சும்மா இருந்தாள்‌. 
அண்ணனின்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ உற்றுப்‌ 
பார்த்தபடியே தலையைத்‌ தலையை அசைத்து 
ஆமோதித்தாள்‌. குட்டி ரயிலை நுனிவிரலால்‌ தொட்டுப்‌ 
பார்த்துக்‌ கொண்டாள்‌. அது சின்னப்பாப்பாவின்‌ குட்டி 
ரயில்‌. “குப்‌...க்குப்‌....' பென்ற ஊதலோடு கிளம்பி 
விட்டது. சிமெண்டுத்‌ தரையில்‌ சின்னப்பாப்பாவைச்‌ 
சுற்றிச்‌ சுற்றி வருகிறது. பொன்வண்டு ரயில்‌ 
போவதைப்‌ பார்த்து க்கூ... க்கூ' வென்று ஊதுகிறாள்‌, 
சின்னப்பாப்பா. 

இப்போது கந்தனின்‌ கனவு ரயிலும்‌ கிளம்பி விடும்‌. 
ஊருக்குத்‌ தெற்கு தூரத்தில்‌ ஓடும்‌ நிஜத்து ரயிலின்‌ 
ஊதல்‌ கேட்கும்‌. இந்த ஊதலே அவனை எங்கெங்கோ 
அழைத்துப்போய்‌ தொலைதூர அதிசயங்களைக்‌ காட்டி 
அவனை ஆச்சரியப்படுத்தும்‌. சினேகிதக்‌ 
குருவிகளோடு பறந்து செல்வதாய்‌ தானும்‌ சிறகுகளை 


அசைத்துக்‌ கொள்வான்‌. காற்றோடு பறந்து போகும்‌ 
வழிகளில்‌ எங்கும்‌ ஊருக்கு ஊர்‌ ரயில்‌ தாத்தாக்கள்‌ 
இருப்பதைக்‌ கண்டான்‌. அவனுக்காகவே காத்திருக்கிற 
ரயில்‌ தாத்தாவின்‌ குறும்புத்‌ தாடியைக்‌ கண்டதும்‌ 
“க்களுக்‌'கென்று சிரிப்பு உண்டாகி விட்டது. வாய்‌ 
விட்டுச்‌ சிரித்தான்‌. அவனுக்குப்‌ பின்னாலிருந்து யாரோ 
செல்லமாய்‌ சிணுங்கியது கேட்கவும்‌ திரும்பினான்‌. 
அங்கும்‌ சின்னப்பாப்பா நின்றிருந்தாள்‌. அவனை 
விடாமல்‌ தொடர்ந்து வரும்‌ சின்னப்பாப்பாவின்‌ சின்ன 
பூங்கையைப்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌. அவளை 
இழுத்துக்‌ கொண்டு ரயில்‌ தாத்தாவை நோக்கி 
ஓடினான்‌. ஓட ஓட ரயில்‌ தாத்தாவும்‌ எட்டாத உயரத்தில்‌ 
பறந்து கொண்டிருந்தார்‌. கம்பூணித்‌ தாத்தாவை எட்டிப்‌ 
பிடிக்கவே முடியாது. அவர்‌ மறைந்தே போய்‌ விட்டார்‌. 

கந்தனின்‌ ரயில்‌ கனவை ஊடுருவிப்‌ பார்ப்பதுபோல்‌ 
சின்னப்பாப்பா அவனைப்‌ பார்த்தாள்‌, ஈரம்‌ சொட்டும்‌ 
மூக்கைச்‌ சுழித்துக்‌ கண்ணைச்‌ சிமிட்டிக்கொண்டு 
சிரித்தாள்‌. 

சிமெண்டுத்‌ தரையில்‌ ஓடும்‌ பொன்வண்டு 
ரயிலுக்குள்‌ பொண்ணும்‌ மாப்பிள்ளையும்‌ கொஞ்சிச்‌ 
சிரிப்பதை எல்லாம்‌ சின்னப்பாப்பா கேட்டிருப்பாள்‌. 
எங்கெங்கோ ஒளிந்திருக்கும்‌ ஊருக்கெல்லாம்‌ 
பொன்வண்டு போகிறதே. சின்னப்பாப்பா “தாட்டா, 
த்தாட்டா...” என்றாள்‌. ஊருக்குப்‌ போகிற 
பொன்வண்டிடம்‌ “நானுக்கு ரயிலு.. நானுக்கு ரயிலு...” 
என்று தன்னைத்‌ தானே காட்டிக்‌ கொண்டாள்‌. 

சின்னப்‌ பாப்பாவின்‌ “நானுக்கு ரயில்‌: கிடைக்கா 
விட்டாலும்‌ அவளது பள்ளிக்கூட நாட்களில்‌ நானுக்கு 
ரயிலுக்கான தண்டவாளத்தை வரைந்தாள்‌. 

பள்ளிக்கூடம்‌ போகும்‌ போதும்‌ ரயில்தாத்தா கந்தனின்‌ 
வாலைப்பிடித்துக்‌ கொண்டுதான்‌ போனாள்‌. 
அவர்களின்‌ பள்ளிக்கூடத்‌ தெருவே பழையது. “கரேர்‌....” 
ரென்ற கருப்பு ஒட்டிக்கொள்ளும்‌ கோட்டைச்சுவரும்‌ 
காரை பிளந்த வீடுகளுமே இருந்தது. சுவருக்கு கீழே 


நீளமாய்‌ ஓடும்‌ சாக்கடைத்‌ திண்டின்‌ மேல்‌ கால்‌ வைத்து 
நடந்தாலே இந்த கெசவால்‌ குரங்குகளுக்கு நடக்கவரும்‌. 
நீளமாய்‌ நடந்துகொண்டே சிலேட்டுக்‌ குச்சியால்‌ 
கோட்டைச்‌ சுவரில்‌ கோடு கீச்சினாள்‌. கோடுகள்‌ 
தெருவோடு தெருவாய்‌ சேர்ந்துகொண்டு நீளும்‌. முக்கு 
திரும்பி வளையும்‌ நெளியும்‌. அடுத்து வீட்டு சுவருக்கு 
தாவும்‌. இந்தக்‌ கோடுதான்‌ சின்னப்பாப்பாவின்‌ 
குட்டிரயிலுக்குத்‌ தண்டவாளமாம்‌. இதைக்‌ கண்டதுமே 
ரயில்‌ தாத்தாவுக்கு கொண்டாட்டம்‌ வந்துவிட்டது. 
அவனும்‌ கோடு போட்டான்‌. துருப்பிடித்த ஆணியால்‌ 
கோடு இழுத்துக்கொண்டே அழியாத தண்டவாளத்தை 
எழுதினான்‌. அவனது கனவு ரயிலின்‌ தண்டவாளமே 
பெரியது. அதற்காகவும்‌ இனி வருபவர்களுக்காகவும்‌ 
தண்டவாளம்‌ இருக்கும்‌. யாரும்‌ இதை அழிக்கவே 
கூடாது. தினந்தினம்‌ பள்ளிக்கூடம்‌ போகும்‌ 
போதெல்லாம்‌ சுவரிலிருக்கும்‌ தண்டவாளங்களாய்‌ 
வளைந்து நெளிந்து கொண்டே போனார்கள்‌. 

ஆனால்‌ ஞாயிற்றுக்கிழமைக்கென்று பெரியரயில்‌ 
இருக்கிறது. இந்த ரயிலே சாகவே சாகாதது. ஞாயிறு 
ரயிலுக்கு குட்டி ரயில்களெல்லாம்‌ ஒன்று சேரும்‌. 
வைக்கோலைத்‌ திரித்துத்‌ திரித்து கயறாக்கி, கயறுக்குள்‌ 
ஒன்று சேரும்‌ ரயில்‌. ஒருவர்‌ பின்னால்‌ ஒருவராய்‌ 
இணைந்து சட்டையையோ அரைஞான்‌ கயித்தையோ 
பிடித்துக்கொள்ளணும்‌. சடையைப்‌ 
பிடித்துக்கொண்டும்‌ ரயில்‌ புறப்பட்டு வரும்‌. 
எப்பொழுதோ புறப்பட்டு, எங்கெங்கோ இருக்கும்‌ 
ஸ்டேஷனை நோக்கி ரயில்தாத்தா புறப்படுகிறார்‌. 
பின்னால்‌ இவர்களுக்கெல்லாம்‌ ரயிலே கிடைக்காது. 
ரயிலே மறந்துவிடும்‌. ரயிலுக்காக காத்திருப்பது கூட 
பெரும்‌ ஏக்கமாகி பெருமூச்சு விடுவார்கள்‌. இன்னொரு 
கூட்டம்‌ ரயிலைத்‌ தேடும்‌. அவர்களுக்கு மத்தியில்‌ 
ரயில்தாத்தா தோன்றிவிடுவார்‌ தாடியுடன்‌. புதுரயிலைச்‌ 
செய்து கொண்டு பிரயாணம்‌ துவங்கிவிடும்‌. 

ரயில்‌ போவதற்கு கந்தன்‌ சட்டையை அசைத்து 


“செண்டா”' காட்டி விட்டான்‌. அதற்குள்‌ சின்னப்பாப்பா 
பிரயாணிகளுக்கெல்லாம்‌ திக்கட்டு கொடுத்து 
முடித்திருந்தாள்‌. கரண்டுமேன்‌ அய்யாவின்‌ ரப்பர்‌ 
கையை தூக்கிக்கொண்டு ஓடியவன்‌ கரையில்‌ நின்று 
கைகாட்டியாகி, கையைத்‌ தூக்கவும்‌ “ஹ்கூ...' வென்ற 
ஊதலோடு வானமெல்லாம்‌ புகையைக்‌ 
கக்கிக்கொண்டு ரயில்‌ புறப்பட்டது. புழுதியைக்‌ 
கிளப்பிக்கொண்டு ரயில்‌ தாத்தா வருகிறார்‌. வேம்படி 
ஸ்டேஷனிலிருந்து தெருவைத்‌ தாண்டி 
காளியங்கோயிலுக்குப்‌ பின்புறமாக போய்‌ வளைந்து 
திரும்பி கம்மாயை நோக்கி ரயில்‌ போகிறது. திக்கெட்டு 
வாங்கிக்கொள்ளாத முனியம்மா மகனும்‌ வரிசையில்‌ 
வந்து கொண்டிருந்தான்‌. அவனுக்குத்தான்‌ கள்ள ரயில்‌ 
விளையாட்டெல்லாம்‌ தெரியும்‌. ரயில்கார 
வாத்தியாராகையால்‌ அவனுக்கு ரயிலை மீறிச்‌ செல்ல 
சலுகையுண்டு. முனியம்மா மகனுக்கு அடிக்கடி ரயில்‌ 
பதவிகள்‌ மாறும்‌. எஞ்சின்‌ டிரைவராகவும்‌ 
எஞ்சினாகவும்‌ கடைசி பெட்டியில்‌ வரும்‌ குழாய்ச்‌ 
சட்டைக்காரனாகவும்‌ மாறி மாறி வருவான்‌. 

கந்தன்‌ திடீரென்று “நாந்தான்‌ டீட்டியாரு...' என்று 
காதில்‌ குச்சியை சொருகிக்கொண்டு வந்தான்‌. 
வரிசையை விட்டு விலகி நின்றபடி திக்கட்டு 
பரிசோதித்துவிட்டு மீண்டும்‌ ரயிலோடு சேர்ந்து 
கொண்டான்‌. கம்மாய்க்‌ கரைமேல்‌ ஏறப்போகிறது. 
கரைமேல்‌ ஏறமுடியாமல்‌ ஏறத்திணறிக்‌ 
கொண்டிருந்தது. வைக்கோல்‌ கயறு அந்து விடாமல்‌ 
ட்ரைவர்‌ காப்பாற்றி விட்டான்‌. 

இப்போது ரயில்‌ கம்மாய்‌ கரைப்‌ புள்ளையாரை 
அடைந்து தைப்பாறி மூச்சு வாங்கியது. அந்த இடத்தில்‌ 
முனியம்மா மகன்‌ ரப்பர்‌ கையை மாட்டிக்கொண்டு 
குறுக்கே நின்றான்‌. அசையாமல்‌ கைகாட்டி மாதிரியே 
நின்றுவிட்டான்‌. கந்தன்‌ குதித்துக்‌ குதித்து கோயில்‌ 
மணியடிக்கவும்‌ ரயிலில்‌ வந்த மாரிமுத்துப்‌ பண்டாரம்‌ 
ஓடிப்போய்‌ செடி செத்தைகளை அள்ளிக்‌ கொண்டு 


வந்தான்‌. புள்ளையாருக்கு பூசை வைக்கவேண்டுமே. 
புள்ளையார்‌ ஸ்டேஷனில்‌ வண்டி வெகுநேரம்‌ வரை 
நிற்கும்‌. பூசை முடிந்துதான்‌ கிளம்ப வேண்டும்‌. 
புள்ளையாரைக்‌ கும்பிட்டக்‌ கையோடு “சாமி 
காப்பாத்து... ஆத்தா காப்பாத்து... அய்யா காப்பாத்து... 
பாப்பா காப்பாத்து...” என்ற முணுமுணுப்புகளோடு 
புள்ளையாரைச்‌ சுற்றி வரும்‌ ரயில்‌. மூன்றாவது சுற்றில்‌ 
பூசை முடிந்துவிடும்‌. பூசையின்‌ போது வேண்டிக்‌ 
கொள்ளணுமே. அன்றொரு நாள்‌ காளியங்‌ 
கோயிலுக்குப்‌ பின்னால்‌ நடந்த அப்பாம்மா 
விளையாட்டில்‌ முனியம்மா மகனுக்கும்‌ மொதலாளி 
மகள்‌ வெங்கட்டம்மாளுக்கும்‌ பிறந்த 
கல்லுப்பிள்ளைக்கு பேர்‌ வைக்கும்படி புள்ளையாரைக்‌ 
கேட்டார்கள்‌. இப்போது பேர்‌ விட்டு முடியவும்‌ சிதறு 
தேங்காய்‌ உடைக்க வேண்டும்‌. வெறும்‌ சிரட்டையை 
உடைக்கவும்‌ சில்லுசில்லாய்‌ சிதறும்‌. அப்போது ரயிலும்‌ 
சிதறிப்‌ போகும்‌. அவரவருக்கு கிடைத்த சிரட்டைத்‌ 
துண்டை நாக்கால்‌ நக்கிக்‌ கொண்டு ரசிப்பார்கள்‌. 

கடைசி மணியடித்து ரயில்‌ ஒன்று சேரும்‌. கந்தன்‌ 
செண்டா காட்டவும்‌ ரயில்‌ புறப்படும்‌. அடுத்த ஸ்டேஷன்‌ 
உண்டு. வீரம்மா சின்னாத்தா ஊருக்கும்‌ ஸ்டேஷன்‌ 
இருக்கும்‌. முள்ளுச்செடி ஸ்டேஷன்களில்‌ ரயில்‌ 
நிற்காது. 

தெருவிலிருந்து பார்த்தால்‌ தெரியும்‌. கம்மாய்க்கரை 
மரங்களுக்கு ஊடே மறைந்து மறைந்து போகும்‌ ரயில்‌. 
நிழல்‌ மூடிக்‌ கருத்திருக்கும்‌. நிற்கிற ஸ்டேஷனில்‌ ஆள்‌ 
இறங்கும்‌. நிற்காத ஸ்டேஷனில்‌ மரங்கள்‌ அசைந்து பின்‌ 
வாங்கும்‌. அடுத்த ஸ்டேஷன்‌ நோக்கி நகர்ந்து நகர்ந்து 
கடைசி ஸ்டேஷனை நெருங்கிவிடும்‌. கம்மாய்க்கரை 
இறக்கத்தில்‌ இறங்கும்போது ரயில்‌ தள்ளாடித்‌ தள்ளாடி 
நகரும்‌. கம்மாய்க்குள்‌ ஏமகாய்‌ விரிந்து கிடக்கும்‌ 
நீர்ப்பரப்பில்‌ மிதந்து வரும்‌ அலைகளைப்‌ பூராவூம்‌ 
பார்த்ததுமே சின்னவர்களின்‌ டவுசர்‌ அவிழ்ந்து 
கொள்ளும்‌. ஒருகையில்‌ டவுசரைப்‌ பிடித்தபடி நீர்‌ 


விளிம்பு வரைக்கும்‌ வந்து, எல்லாம்‌ களைந்து நிற்கிற 
அம்மணத்தோடு கடைசி ஸ்டேஷனில்‌ நிற்கும்‌ ரயில்‌ 
திடீரென்று “ஹைய்ய்ய்‌... யென்ற பெருங்கூச்சலில்‌ 
சிதறிச்‌ சின்னா பின்னமாகி விடும்‌. அப்போது ரயில்‌ 
இருக்காது. ரயில்தாத்தா இருக்கமாட்டார்‌. காணாமல்‌ 
போன ரயில்‌ கம்மாய்‌ தண்ணிக்குள்‌ அம்மணக்‌ 
கும்மாளமடித்து மறையும்‌. 

ஏனோ, இப்போதெல்லாம்‌ கம்மாய்‌ பாதைக்கு ரயில்‌ 
வராமல்‌ ஸ்டேஷனெல்லாம்‌ மூடிவிட்டது. கம்மாய்க்குள்‌ 
அலையடித்து மின்னிய நீர்ப்பரப்பே காணாமல்‌ எங்கோ 
தொலைந்து போனது. 

சிவகாசிக்குத்‌ தொலைந்துபோன முனியம்மா மகனை 
திரும்பவும்‌ சந்திக்கும்போது எல்லாப்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ சின்னப்‌ பொன்வண்டுக்கும்‌ 
சந்தோஷம்‌ வரும்‌. சிரிப்பு வரும்‌. எல்லாப்‌ 
பொன்வண்டுகளும்‌ சிவகாசிக்குப்‌ போகும்‌. இனிவரும்‌ 
ரயில்‌ விளையாட்டையெல்லாம்‌ அங்கு 
வைத்துக்கொள்ள வேண்டியதுதான்‌. 

ஊரிலிருந்து புறப்பட்டுப்‌ போகும்‌ சிவகாசி ரயிலுக்கு 
சின்னப்‌ பாப்பா வரைந்த தண்டவாளம்‌ இல்லை. 
முள்ளுக்காட்டுத்‌ தடத்து வழியில்‌ பொன்வண்டு ரயில்‌ 
போகிறது. சின்னச்சின்ன தீப்பெட்டிக்குள்‌ 
சின்னப்பாப்பாவும்‌ சிவகாசிக்குப்‌ போகிறாள்‌. 

கருக்கிருட்டில்‌ தூங்கும்‌ பொன்வண்டுகளுக்குப்‌ 
பிடித்தமான ரயில்‌ சத்தம்‌ கேட்கும்‌. அப்போது தெருவில்‌ 
ஒரு கருப்பு ரயில்‌ வந்து நிற்கும்‌. வீடு வீடாய்‌ கருப்பு 
ரயில்‌ நின்று நின்று நகரும்‌. சின்னப்‌ 
பொன்வண்டுகளை கூவி அழைக்கும்‌. இப்பவெல்லாம்‌ 
கருப்பு ரயிலுக்கு புது ட்ரைவர்தான்‌. அவன்‌ கருப்பு 
மனுசன்‌. “க்ரேர்‌.. ரென்று ரயிலின்‌ நிறத்தில்‌ இருந்தான்‌. 
அவன்‌ ரயில்‌ தாத்தா மாதிரியே தாடி வைத்திருந்தான்‌. 
துருப்பிடித்த தாடி குறும்பாய்ச்‌ சிரித்தபடி 
பொன்வண்டுகளுக்கு தலையசைத்து வணக்கம்‌ 
கூறினான்‌. பொன்வண்டுகளை ஏமாற்றுவதே 


சுலபமானது. அவன்‌ அழைக்கவும்‌ பொன்‌ வண்டுகள்‌ 
தூங்கியப்டியே எழுந்துவிடும்‌. கருப்பு ரயிலில்‌ 
ஏறிக்கொண்டு பிரயாணம்‌ துவங்கி விடும்‌. ரயிலுக்கு 
வெளியில்‌ கிடப்பதெல்லாம்‌ ரயிலோடு ஓடி வராது. 
ஆனால்‌ அவர்களின்‌ ஆதி நிலா மட்டும்‌ அவர்களைப்‌ 
பின்‌ தொடர்ந்து முள்ளுப்‌ பாதையில்‌ அழுது கொண்டே 
ஓடிவரும்‌. ரயிலில்‌ போகும்‌ பொன்வண்டுகளைப்‌ 
பிடிக்க முடியாமல்‌ பாதி வழியில்‌ முள்ளுக்காட்டில்‌ 
சிக்கிச்‌ சிதறி விடும்‌. 

அங்கு போனால்‌ நடுக்காட்டு இருட்டுச்‌ சுரங்கத்தில்‌ 
தீப்பெட்டிகள்‌ குவிந்திருக்கும்‌. தீப்பெட்டிக்குள்‌ பொன்‌ 
வண்டு இருக்கும்‌. அந்த கருப்பு மனுசன்‌ பொன்‌ 
வண்டின்‌ உடம்பிலிருந்து தீக்குச்சிகளை உருவி 
எடுப்பான்‌. எடுக்க எடுக்க பொன்வண்டின்‌ 
உடம்பெல்லாம்‌ தீக்குச்சியாய்‌ வரும்‌. தீரவே தீராமல்‌ 
தீக்குச்சி வந்து கொண்டிருக்கும்‌. பிறகு 
பொன்வண்டுகளைத்‌ தீப்பெட்டிக்குள்‌ அடைத்து 
விடுவான்‌. திரும்பவும்‌ தீப்பெட்டியைத்‌ திறப்பான்‌. 
மூடுவான்‌. தேவையான போதெல்லாம்‌ தீப்பெட்டியைத்‌ 
திறந்து பொன்‌ வண்டிலிருந்து தீக்குச்சி எடுப்பான்‌. 

பொன்வண்டுக்கே தெரியாமல்‌ அதன்‌ 
உடம்பிலிருக்கும்‌ வண்ணமெல்லாம்‌ உதிர்ந்து மறைந்து 
விடுகிறது. பறப்பதற்கு ரெக்கை வைத்திருக்குமே அதில்‌ 
பொட்டுப்‌ பொட்டாய்‌ மின்னும்‌ பாசிக்கலர்‌ இருக்குமே. 
அதெல்லாம்‌ மறைந்து ரெக்கை ரெண்டும்‌ கருகிச்‌ 
சுருண்டு பொன்வண்டே கருத்து வருகிறது. 


SK RR RRR 


80.வெயிலோடு போயி : 
தமிழ்செல்வன்‌ 


மாரியம்மாளின்‌ ஆத்தாளுக்கு முதலில்‌ 
திகைப்பாயிருந்தது. இந்த வேகாத வெயில்ல இந்தக்‌ 
கழுத ஏன்‌ இப்படி தவிச்சுப்‌ போயி ஓடியாந்திருக்கு 
என்று புரியவில்லை. 

“ஓம்‌ மாப்பிள்ளை வல்லியாடி”” என்று கேட்டதுக்கு 
“பொறு பொறு”ங்கிற மாதிரி கையைக்‌ காமிச்சிட்டு 
விறுவிறுன்னு உள்ள போயி ரெண்டு செம்பு 
தண்ணியை கடக்குக்‌ கடக்குன்னு குடிச்சிட்டு “ஸ்‌... 
ஆத்தாடி ன்னு உட்கார்ந்தாள்‌. 

“ஓம்‌ மாப்பள்ளை வல்லியாடி?”' 

“அவரு... ராத்திரி பொங்க வைக்கிற நேரத்துக்கு 
வருவாராம்‌. இந்நியேரமே வந்தா அவுக யேவாரம்‌ 
கெட்டுப்‌ போயிருமாம்‌.”்‌ 

“சரி... அப்பன்னா நீ சித்த வெயில்‌ தாழக்‌ கிளம்பி 
வாறது... தீயாப்‌ பொசுக்குற இந்த வெயில்ல 
ஓடியாராட்டா என்ன...” 

“ஆமா. அது சரி... பொங்கலுக்கு மச்சான்‌ அவுக 
வந்திருக்காகளாமில்ல...”” 

ஆத்தாளுக்கு இப்ப விளங்கியது. 

அவளுடைய மச்சான்‌ - ஆத்தாளின்‌ ஒரே தம்பியின்‌ 
மகன்‌ தங்கராசு இன்னிக்கி நடக்கிற 
காளியம்மங்கோயில்‌ பொங்கலுக்காக டவுனிலிருந்து 
வந்திருக்கான்‌. அது தெரிஞ்சுதான்‌ கழுத இப்படி 
ஓடியாந்திருக்கு. 


“மதியம்‌ கஞ்சி குடிச்சிட்டு கிளம்பினியாட்டி'' என்று 
கேட்டதுக்கு கழுத “இல்லை” யென்கவும்‌ ஆத்தா கஞ்சி 
ஊத்தி முன்னால்‌ வைத்து குடிக்கச்‌ சொன்னாள்‌. 

உடம்பெல்லாம்‌ காய்ஞ்சு போயி காதுல கழுத்தில 
ஒண்ணுமேயில்லாம கருத்துப்‌ 
¢28c9d06-5554-40ae-91e6-8c71b06cdfea போன அவளைப்‌ 
பார்க்கப்‌ பார்க்க ஆத்தாளுக்குக்‌ கண்ணீர்தான்‌ மாலை 
மாலையாக வந்தது. தங்கராசு மச்சானுக்குத்தான்‌ 
மாரியம்மா என்று சின்னப்‌ பிள்ளையிலேயே 
எல்லாருக்கும்‌ தெரிஞ்சதுதான்‌. கள்ளன்‌ - போலீஸ்‌ 
விளையாட்டிலிருந்து காட்டிலே கள்ளிப்பழம்‌ பிடுங்கப்‌ 
போகிற வரைக்கும்‌ ரெண்டு பேரும்‌ எந்நேரமும்‌ 
ஒண்ணாவேதான்‌ அலைவார்கள்‌. கடைசிக்கி இப்படி 
ஆகிப்போச்சே என்று ஆத்தாளுக்கு ரொம்ப வருத்தம்‌. 
எப்படியெல்லாமோ மகளை வச்சிப்‌ பாக்கணுமின்னு 
ஆசைப்பட்டிருந்தாள்‌. 

பேச்சை மாற்றுவதற்காக “அண்ணன்‌ எங்கத்தா”” 
என்று கேட்டாள்‌. “நீங்க ரெண்டு பேரும்‌ வருவீக, அரிசிச்‌ 
சோறு காச்சணும்னிட்டு அரிசி பருப்பு வாங்கியாறம்னு 
டவுனுக்கு போனான்‌.” கஞ்சியைக்‌ குடித்துவிட்டு 
சீனியம்மாளைப்‌ பார்க்க விரைந்தாள்‌ மாரி. 
சீனியம்மள்தான்‌ மச்சான்‌ வந்திருக்கிற சேதியை 
டவுணுக்கு தீப்பெட்டி ஒட்டப்‌ போன பிள்ளைகள்‌ மூலம்‌ 
மாரியம்மாளுக்குச்‌ சொல்லிவிட்டது. சேதி 
கேள்விப்பட்டதிலிருந்தே அவள்‌ ஒரு நிலையில்‌ 
இல்லை. உடனே ஊருக்குப்‌ போகணுமென்று 
ஒத்தக்காலில்‌ நின்றாள்‌. ஆனால்‌, அவள்‌ புருஷன்‌ 
உடனே அனுப்பி விடவில்லை. நாளைக்‌ கழிச்சுப்‌ 
பொங்கலுக்கு இன்னைக்கே என்ன ஊரு என்று 
சொல்லிவிட்டான்‌. அவ அடிக்கடி ஊருக்கு 
ஊருக்குன்னு கிளம்பறது அவனுக்கு வள்ளுசாப்‌ 
பிடிக்கவில்லை. அவ ஊரு இந்தா மூணு 
மைலுக்குள்ளே இருக்குங்கிறதுக்காக ஒன்ரவாட்டம்‌ 
ஊருக்குப்‌ போனா எப்படி? அவ போறதப்‌ பத்திகூட 


ஒண்ணுமில்ல. போற வட்டமெல்லாம்‌ கடையிலேருந்து 
பருப்பு, வெல்லம்‌ அது இதுன்னு தாக்கிட்டு வேற 
போயிர்றா. இந்தச்‌ சின்ன ஊர்லே யேவாரம்‌ ஓடுறதே 
பெரிய பாடா இருக்கு. இப்ப கோயில்‌ கொடைக்குப்‌ 
போணுமின்னு நிக்கா என்று வயிறு எரிந்தான்‌. 
ஆனாலும்‌, ஒரேடியாக அவளிடம்‌ முகத்தை முறிச்சுப்‌ 
பேச அவனுக்கு முடியாது. அப்பிடி இப்பிடியென்று 
ரெண்டு புலப்பம்‌ புலம்பி அனுப்பி வைப்பான்‌. 

இதைப்‌ பத்தியெல்லாம்‌ மாரிக்கு கவலை கிடையாது. 
அவளுக்கு நினைத்தால்‌ ஊருக்குப்‌ போயிறணும்‌. 
அதுவும்‌ மச்சான்‌ அவுக வந்திருக்கும்போது எப்பிடி 
இங்க நிற்க முடியும்‌? 

அவ பிறந்து வளர்ந்ததே தங்கராசுக்காத்தான்‌ என்கிற 
மாதிரி யல்லவா வளர்ந்தாள்‌. அவள்‌ நாலாப்புப்‌ 
படிக்கிறபோது தங்கராசின்‌ அப்பாவுக்கு 
புதுக்கோட்டைக்கு மாற்றலாகி குடும்பத்தோடு 
கிளம்பியபோது அவள்‌ போட்ட கூப்பாட்டை 
இன்னைக்கும்‌ கூட கிழவிகள்‌ சொல்லிச்‌ சிரிப்பார்கள்‌. 
நானும்‌ கூட வருவேன்‌ என்று தெருவில்‌ புரண்டு 
கையைக்‌ காலை உதறி ஒரே கூப்பாடு. அதைச்‌ 
சொல்லிச்‌ சொல்லி பொம்பிள்ளைகள்‌ அவளிடம்‌, 
“என்னட்ட ஒம்‌ புருசங்காரன்‌ என்னைக்கு வாரானாம்‌”” 
என்று கேலி பேசுவார்கள்‌. ஆனால்‌, அவள்‌ 
அதையெல்லாம்‌ கேலியாக நினைக்கவில்லை. 
நிசத்துக்குத்தான்‌ கேட்கிறார்கள்‌ என்று நம்புவான்‌. 
ஊர்ப்‌ பிள்ளைகளைல்லாம்‌ கம்மாய்‌ தண்ணியில்‌ 
குதியாளம்‌ போடும்போது இவள்‌ மட்டும்‌ கம்மாய்‌ 
பக்கமே போக மாட்டாள்‌. சும்மாத்‌ தண்ணியிலே குதிச்சா 
சொறிபிடித்து மேலெல்லாம்‌ வங்கு வத்தும்‌. டவுன்ல 
படிக்கிற மச்சானுக்குப்‌ பிடிக்காது. அதேபோல கஞ்சியக்‌ 
குடிச்சி வகுறு வச்சிப்போயி மச்சான்‌ “ஒன்னைக்‌ கட்ட 
மாட்டேன்‌'னு சொல்லிட்டா என்னாகுறது? சும்மா 
மச்சான்‌ மச்சான்‌ என்று சொல்லிக்கொண்டிருந்தவள்‌ 
பெரிய மனுஷியானதும்‌ மச்சானைப்‌ பத்தி நினைக்கவே 


வெட்கமும்‌ கூச்சமுமாயிருந்தது. கொஞ்ச நாளைக்கி. 
வெறும்‌ மச்சானைப்‌ பத்தின நினைப்போடு அப்புறம்‌ 
கனாக்களும்‌ வந்து மனசைப்‌ படபடக்க வைத்தன. 
டவுனுக்கு தீப்பெட்டி ஒட்டப்‌ போகையிலும்‌ வரையிலும்‌, 
ஓட்டும்போதும்‌ மச்சானின்‌ நினைப்பு இருந்துகொண்டே 
இருக்கும்‌. 

பஞ்சத்திலே பேதி வந்து அவ அய்யா மட்டும்‌ சாகாம 
இருந்திருந்தா மச்சானுக்குப்‌ பொருத்தமா அவளும்‌ 
படிச்சிருப்பா. அது ஒரு குறை மட்டும்‌ அவ மனசிலே 
இருந்து கொண்டிருந்தது. அதுவும்‌ போயிருச்சு மச்சான்‌ 
ஒரு தடவை அவுக தங்கச்சி கோமதி கலியாணத்துக்கு 
பத்திரிகை வைக்க வந்தபோது. எந்த வித்தியாசமும்‌ 
பாராம ஆத்தாளோடவும்‌ அண்ணனோடவும்‌ ரொம்பப்‌ 
பிரியமா பேசிக்கிட்டிருந்த மச்சானை கதவு இடுக்கு 
வழியாப்‌ பாத்துப்‌ பாத்து பூரிச்சுப்‌ போனா மாரியம்மா. 
மச்சானைப்‌ பத்தின ஒவ்வொரு சேதியையும்‌ சேர்த்துச்‌ 
சேர்த்து மனசுக்குள்ளே பூட்டி வச்சிக்கிட்டா. வருஷம்‌ 
ஓடினாலும்‌ பஞ்சம்‌ வந்தாலும்‌ அய்யா செத்துப்‌ போயி 
வயித்துப்‌ பாட்டுக்கே கஷ்டம்‌ வந்தாலும்‌ அவனைப்‌ 
பத்தின நினைப்பு மட்டும்‌ மாறவே இல்லை. 
அதனாலேதான்‌ தங்கராசு அவளுக்கில்லை என்று ஆன 
பிறகும்கூட அவளால்‌ அண்ணனையும்‌ ஆத்தாளையும்‌ 
போலத்‌ துப்புரவாக வெறுத்துவிட முடியவில்லை. 

அவளுக்கு நல்லா ஞாபகம்‌ இருக்கு, மாமனும்‌ 
அத்தையும்‌ வந்தது. தங்கராசு மச்சான்‌ கலியாணத்துக்கு 
பரிசம்‌ போடத்தான்‌ மாமனும்‌ அத்தையும்‌ வருவாகன்னு 
இருந்தபோது, வேற இடத்திலே பொண்ணையும்‌ பாத்து 
பத்திரிகையும்‌ வச்சிட்டு சும்மாவும்‌ போகாம மாமா 
அண்ணங்கிட்டே, “கலியாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு 
முன்னக்கூட்டியே வந்திரணும்பா. கோமதி 
கலியாணத்தை முடிச்சு வச்ச மாதிரி வேலைகளையும்‌ 
பொறுப்பா இருந்து நீதான்‌ பாத்துக்‌ கணுமப்பா”' என்று 
வேறு சொல்லிவிட்டுப்‌ போனார்‌. அவுக அங்கிட்டுப்‌ 
போகவும்‌ ஆத்தாளிடம்‌ வந்து அண்ணன்‌ “தங்கு 


தங்‌'கென்று குதித்தான்‌. “என்னய என்ன சுத்தக்‌ 
கேணப்பயனு நெனச்சுட்டாகளா”' என்று. “கோமதி 
கலியா ணத்துக்கு எல்லா வேலைகளையும்‌ இழுத்துப்‌ 
போட்டுக்‌ கொண்டு அண்ணன்‌ செய்தான்னு சொன்னா 
அது நாளக்கி நம்ம தங்கச்சி வந்து வாழப்‌ போற வீடு, 
நாம வந்து ஒத்தாசை செய்யாட்டா யாரு செய்வா என்று 
நினைத்து செய்தது. ஆனா, இப்படி நகைநட்டுக்கு 
ஆசைப்பட்டு மாமா அந்நியத்தில போவாகன்னு யாரு 
கண்டது. என்ன மாமானும்‌ மச்சானும்‌.” என்று 
வெறுத்துவிட்டது அவனுக்கு.ஆனால்‌, அண்ணன்‌ 
ஏறிக்கொண்டு பேசியபோது ஆத்தா பதிலுக்கு 
கூப்பாடுதான்‌ போட்டாள்‌. 

“என்னடா குதிக்கே? படிச்சு உத்தியோகம்‌ பாக்குற மாப்‌ 
பிள்ளை தீப்பெட்டியாபீசுக்கு போயிட்டு வந்து வீச்ச 
மெடுத்துப்‌ போயிக்‌ கெடக்கிற கழுதயக்‌ கட்டுவான்னு நீ 
நெனச்சுக்கிட்டா அவுக என்னடா செய்வாக”” என்று 
ஆத்திரமாகப்‌ பேசினாள்‌. அப்படி அப்போதைக்குப்‌ 
பேசினாலும்‌ அன்னைக்கு ராத்திரி செத்துபோன 
அய்யாவிடம்‌ முறையீடு செய்து சத்தம்‌ போட்டு ஒப்பாரி 
வைத்தாள்‌. “ஏ... என்‌ ராசாவே... என்ன ஆண்டாரே! 
இப்பிடி விட்டுப்‌ போனீரே... மணவடையிலே வந்து 
முறைமாப்பிள்ளை நானிருக்க எவன்‌ இவ கழுத்தில 
தாலி கட்டுவான்னு சொல்லி என்னச்‌ சிறையெடுத்து 
வந்தீரே... இப்பிடி நிர்க்கதியா நிக்க விடவா 
சிறையெடுத்தீர்‌ ஐயாவே... தம்பீ தம்பீன்னு பேகொண்டு 
போயி அலைஞ்சேனே... அவனைத்‌ தாக்கி 
வளத்தேனே... என்‌ ராசாவே... எனக்குப்‌ பூமியிலே 
ஆருமில்லாமப்‌ போயிட்டாகளே...'' 
பக்கத்துப்‌ பொம்பிளைகளெல்லாம்‌ வைதார்கள்‌, 
“என்ன இவளும்‌ பொம்பளதான... அப்பயும்‌ இப்படியா 
ஒப்பாரி வச்சு அழுவாக”” என்று. 

பிறகு அண்ணன்‌ வந்து, ““இப்பம்‌ நீ சும்மாருக்கியா 
என்ன வேணுங்கு”” என்று அரட்டவும்தான்‌ ஒப்பாரியை 
நிப்பாட்டினாள்‌. 


மறுநாள்‌ அண்ணன்‌, ““தங்கராசு கலியாணத்துக்கு 
ஒருத்தரும்‌ போகப்புடாது''ன்னு சொன்னபோது 
மறுபேச்சுப்‌ பேசாமல்‌ ஆத்தாளும்‌ சரியென்று 
சொல்லிவிட்டாள்‌. 
“அவனுக்கும்‌ நமக்கும்‌ இனிமே என்ன இருக்கு” என்று 
சொல்லிவிட்டாள்‌. 

ஆனால்‌, மாரியம்மா அப்படியெல்லாம்‌ 
ஆகவிடவில்லை. பலவாறு அண்ணனிடமும்‌ 
ஆத்தாளிடமும்‌ சொல்லிப்‌ பார்த்தாள்‌. ஒன்றும்‌ 
மசியாமல்‌ போக, கடைசியில்‌... 
“நீங்க யாரும்‌ மச்சான்‌ கலியாணத்துக்குப்‌ 
போகலைன்னா நான்‌ நாண்டுக்கிட்டுச்‌ செத்துருவேன்‌' 
என்று ஒரு போடு போட்டதும்‌ சரியென்று அண்ணன்‌ 
மட்டும்‌ கலியாணத்துக்குப்‌ போய்வந்தான்‌. எம்புட்டோ 
கேட்டுப்பாத்தும்‌ கலியாணச்‌ சேதி எதையும்‌ அவன்‌ 
மாரியம்மாளுக்கோ ஆத்தாளுக்கோ சொல்லவில்லை. 
“எல்லாம்‌ முடிஞ்சது” என்பதோடு நிறுத்திக்கொண்டான்‌. 

தன்‌ பிரியமான மச்சானின்‌ கல்யாணம்‌ 
எப்பிடியெல்லாம்‌ நடந்திருக்கும்‌ என்று மாரியம்மாள்‌ 
தினமும்‌ பலவாறாக தீப்பெட்டி ஒட்டியபடிக்கே 
நினைத்து நினைத்துப்‌ பார்ப்பாள்‌. 
“எங்கிட்டு இருந்தாலும்‌ நல்லாருக்கட்டும்‌' என்று கண்‌ 
நிறைய, மனசு துடிக்க வேண்டிக்கொள்வாள்‌. 

தங்கராசு கலியாணத்துக்குப்‌ போய்விட்டு வந்த 
அண்ணன்‌ சும்மா இருக்கவில்லை. அலைஞ்சு பெறக்கி 
இவளுக்கு மாவில்பட்டியிலேயே அய்யா வழியில்‌ 
சொந்தமான பையனை மாப்பிளை பார்த்துவிட்டான்‌. 
சின்ன வயசிலே நாகலாபுரத்து நாடார்‌ ஒருத்தர்‌ 
கடையில்‌ சம்பளத்துக்கு இருக்க மெட்ராசுக்குப்‌ போய்‌ 
வந்த பையன்‌. மாரியம்‌ மாளோட நாலு பவுன்‌ நகையை 
வித்து மாவில்பட்டியிலேயே ஒரு கடையையும்‌ 
வைத்துக்‌ கொடுத்துவிட்டான்‌. 

இத்தனைக்குப்‌ பிறகும்‌, கோவில்‌ கொடைக்கு மச்சான்‌ 
வந்திருக்காகன்னு தெரிஞ்சதும்‌ உடனே 


பாக்கணுமின்னு ஓடியாந்துட்டா. அவுக எப்படி 
இருக்காக? அந்த அக்கா எப்படி இருக்காக? மச்சானும்‌ 
அந்த அக்காளும்‌ நல்லா பிரியமா இருக்காகளான்னு 
பாக்கணும்‌ அவளுக்கு. 

ஆனா, வந்த உடனேயே மச்சானையும்‌ அந்த அக்கா 
ளையும்‌ பார்க்கக்‌ கிளம்பிவிடவில்லை. மத்தியான 
நேரம்‌, சாப்புட்டு சித்த கண்ணசந்திருப்பாக என்று 
இருந்துவிட்டு சாயந்தி ரமாகப்‌ போனாள்‌. 

கட்டிலில்‌ படுத்தவாக்கில்‌ பாட்டையாவுடன்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தான்‌ மச்சான்‌. 

“குடும்புடுறேன்‌ மச்சான்‌”' 

என்று மனசு படபடக்கச்‌ சொல்லிவிட்டு உள்ளே 
போனாள்‌. தங்கராசின்‌ அப்பத்தாளும்‌ அந்த அக்காளும்‌ 
அடுப்படியில்‌ வேலையாக இருந்தார்கள்‌. 
பொன்னாத்தா இவளைப்‌ பிரியத்துடன்‌ வரவேற்றாள்‌. 
அந்த அக்கா ரொம்ப லட்சணமாக இருந்தார்கள்‌. 
நகைநட்டு ரொம்ப போட்ருப்‌ பாகன்னு பாத்தா அப்படி 
ஒண்ணும்‌ காணம்‌. கழட்டி வச்சிருப்பாக என்று 
நினைத்துக்கொண்டாள்‌. ரொம்ப பிரியம்‌ நிறைந்த 
பார்வையுடன்‌ அந்த அக்காளுடன்‌ வாஞ்சையோடு 
பேசினாள்‌ மாரியம்மா. 

“பேசிக்கிட்டிருங்க, இந்தா வாரே'ன்னு பொன்னாத்தா 
கடைக்கு ஏதோ வாங்கப்‌ போகவும்‌ மாரியம்மா அந்த 
அக்காளிடம்‌ இன்னும்‌ நெருங்கி கிட்ட உட்கார்ந்து 
கொண்டு கைகளைப்‌ பாசத்துடன்‌ பற்றிக்‌ கொண்டாள்‌. 
ரகசியமான, அதே சமயம்‌ ரொம்பப்‌ பிரியம்‌ பொங்கிய 
குரலில்‌, “யக்கா... மாசமாயிருக்கிகளா”” என்று 
ஆர்வத்துடன்‌ கேட்டாள்‌. 

பட்டென்று அந்த அக்கா ஒரு நெடிப்புடன்‌, 

“ஆம, அது ஒண்ணுக்குத்தான்‌ கேடு இப்பம்‌” 

என்று சொல்லிவிட்டாள்‌. மாரியம்மாளுக்குத்‌ தாங்க 
முடிய வில்லை. அதைச்‌ சொல்லும்போது லேசான 
சிரிப்புடன்தான்‌ அந்த அக்கா சொன்னாலும்‌ அந்த 
வார்த்தைகளில்‌ ஏறியிருந்த வெறுப்பும்‌ சூடும்‌ 


அவளால்‌ தாங்க முடியாததாக, இதுநாள்‌ வரையிலும்‌ 
அவள்‌ கண்டிராததாக இருந்தது. ஒரு ஏனத்தைக்‌ 
கழுவுகிற சாக்கில்‌ வீட்டின்‌ பின்புறம்‌ போய்‌ உடைந்து 
வருகிற மனசை அடக்கிக்‌ கொண்டாள்‌. உள்ளே 
மச்சான்‌ அவுக பேச்சுக்குரல்‌ கேட்டது. 

“மாரியம்மா போயிட்டாளா'' என்று உள்ளே வந்த 
மச்சான்‌ அந்த அக்காளிடம்‌”” “காப்பி குடிச்சிட்டியா 
ஜானு”: என்று பிரியமாகக்‌ கேட்டதும்‌ படக்குனு அந்த 
அக்கா, 

“ஆஹாகாகா... ரொம்பவும்‌ அக்கறைப்பட்டுக்‌ குப்புற 
விழுந்துறாதிக...'”' என்று சொல்லிவிட்டது. 
ரொம்ப மெதுவான தொண்டையிலே பேசினாலும்‌ 
அந்தக்‌ குரல்‌ இறுகிப்போய்‌ வெறுப்பில்‌ வெந்து 
கொதிக்கிறதாய்‌ இருந்தது. 

வெளியே நின்றிருந்த மாரியம்மாளுக்கு தலையை 
வலிக்கிற மாதிரியும்‌ காய்ச்சல்‌ வர்ற மாதிரியும்‌ 
படபடன்னு வந்து. கழுவின ஏனத்தை அப்படியே 
வைத்துவிட்டு பின்புறமாகவே விறுவிறுவென்று 
வீட்டுக்கு வந்து படுத்துக்கொண்டாள்‌. 

ஆத்தாளும்‌ அண்ணனும்‌ கேட்டதுக்கு 
“மண்டையடிக்கி என்று சொல்லிவிட்டாள்‌. 

சிறு வயசில்‌ கள்ளிப்பழம்‌ பிடுங்கப்‌ போய்‌ 
நேரங்கழித்து வரும்போது வழியில்‌ தேடி வந்த 
மாமாவிடம்‌ மாட்டிக்‌ கொண்டு முழித்த தங்கராசின்‌ 
பாவமான முகம்‌ நினைப்பில்‌ வந்து உறுத்தியது. 
தண்ணியைத்‌ தண்ணியைக்‌ குடித்தும்‌ அடங்காமல்‌ 
நெஞ்சு எரிகிற மாதிரியிருந்தது. அந்த அக்காளின்‌ 
வீட்டில்‌ நகைநட்டு குறையாகப்‌ போட்டதுக்காக 
தங்கராசின்‌ அம்மா ரொம்ப 
கொடுமைப்படுத்துகிறாளாம்‌ என்று சீனியம்மா 
சொன்னதும்‌, அந்த அக்காள்‌ கொடும்‌ வெறுப்பாகப்‌ 
பேசினதும்‌ நினைப்பில்‌ வந்து இம்சைப்‌ படுத்தியது. 

எல்லாத்துக்கும்‌ மேலே அந்த வார்த்தைகளது 
வெறுப்பின்‌ ஆழம்‌, தாங்க முடியாத வேதனையைத்‌ 


தந்தது. ராத்திரி ஊரோடு கோயில்‌ வாசலில்‌ பொங்கல்‌ 
வைக்கப்‌ போயிருந்தபோது இவ மட்டும்‌ படுத்தே 
கிடந்தாள்‌. ஒவ்வொன்றாக சிறுவயதில்‌ அவனோடு 
பழகினது... அய்யாவைப்‌ பத்தி... ஆத்தாளைப்‌ பத்தி... 
அண்ணனைப்‌ பத்தி... எல்லோரும்‌ படுகிற பாட்டைப்‌ 
பத்தி... அந்த அக்காளைப்‌ பத்தி நினைக்கக்கூட 
பெருந்துன்பமாயிருந்தது. குமுறிக்கொண்டு வந்தது 
மனசு. 

ராத்திரி நேரங்கழித்து அவ புருஷன்‌ வந்தான்‌. ரெண்டு 
நாளாய்‌ நல்ல யேவாரம்‌ என்றும்‌ தேங்காய்‌ மட்டுமே 
முப்பத்திரெண்டு காய்‌ வித்திருக்கு என்றும்‌ 
பொரிகடலைதான்‌ கடைசியில்‌ கேட்டவுகளுக்கு 
இல்லையென்று சொல்ல வேண்டியதாப்‌ போச்சு என்றும்‌ 
உற்சாகமாக ரொம்ப நேரம்‌ பேசிக்‌ கொண்டிருந்தான்‌. 
திடீரென்று இவள்‌ ஏதுமே பேசாமல்‌ ஊமையாக 
இருப்பதைக்‌ கண்டு எரிச்சலடைந்து, “ஏ நாயி, நாம்‌ 
பாட்டுக்கு கத்திக்கிட்டிருக்கேன்‌. நீ என்ன 
கல்லுக்கணக்கா இருக்கே” 
என்று முடியைப்‌ பிடித்து ஒரு உலுக்கு உலுக்கினான்‌. 

உடனே அணை உடைத்துக்‌ கொண்டதுபோல ஏங்கி 
அழ ஆரம்பித்தாள்‌. அவன்‌ பதறிப்போய்‌ தெரியாமல்‌ 
தலையைப்‌ பிடித்துவிட்டேன்‌ என்று சொல்லி, 
தப்புத்தான்‌ தப்புத்தான்‌ என்று திரும்பத்‌ திரும்பச்‌ 
சொல்லிப்‌ பார்த்தான்‌. அவள்‌ அழுகை நிற்கவில்லை. 
மேலும்‌ மேலும்‌ ஏக்கமும்‌ பெருமூச்சம்‌ வெடிப்பும்‌ 
நடுக்கமுமாய்‌ அழுகை பெருகிக்‌ கொண்டு வந்தது. 

ஏதோ தான்‌ பேசிவிட்டதற்காகத்தான்‌ அவள்‌ இப்படி 
அழுகிறாள்‌ என்று நினைத்துக்கொண்டு ரொம்ப 
நேரத்துக்கு அவளை வீணே தேற்றிக்‌ கொண்டிருந்தான்‌ 
அவன்‌. 

RR IRR 


நன்றி : ஆம்பல்‌ 


81.பத்மவியூகம்‌ : 
ஜெயமோகன்‌ 


பத்ம வியூகம்‌ - ஜெயமோகன்‌ 
1 
தூண்டு விளக்கேந்திய தாதி கதவை ஓசையின்றித்‌ 
திறந்து, உள்ளே வந்தாள்‌. அவளிடம்‌ 
தீபமிருந்ததனால்‌ அறையின்‌ இருட்டு மேலும்‌ 
அழுத்தமானதாகப்‌ பட்டிருக்கக்கூடும்‌. 
படுக்கையைக்‌ கூர்ந்து பார்த்தாள்‌. சற்றுப்‌ புரண்டு 
அசைவு காட்டினேன்‌. அணைந்து 
விட்டிருந்த கன்யா தீபத்தை ஏற்றிவிட்டு, 
கைவிளக்குடன்‌ என்னை நெருங்கினாள்‌. 
குனிந்து மெல்லிய குரலில்‌, “நேரமாகி விட்டது 
மகாராணி” என்றாள்‌. 

“என்ன?” என்றேன்‌. தொண்டைக்கும்‌ நாவுக்கும்‌ 
பேச்சே பழக்கமில்லாதது போலிருந்தது. 
என்‌ மனமோ பெரும்‌ கூக்குரல்களினாலும்‌ 
அலறல்களினாலும்‌ நிரம்பி வழிந்து 
கொண்டிருந்தது. அப்பிரவாகத்திலிருந்து ஒரு துளியை 
மொண்டு உதடுகளுக்குக்‌ 
கொண்டுவரப்‌ பெருமுயற்சி தேவைப்பட்டது. 
“விடிந்து வருகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில்‌ 
கிளம்பவேண்டும்‌ என்று உத்தரவு” 
என்றாள்‌ தாதி. 
“எங்கு?” என்றேன்‌. என்னால்‌ எதையுமே யோசிக்க 
முடியாதபடி மனம்‌ 


ஓலமிட்டுக்கொண்டிருந்தது. 

தாதி தயங்கினாள்‌. உதடுகளை ஈரப்படுத்தியபடி, 
“இன்று இளவரசருக்கு நீர்க்கடன்‌” 

என்றாள்‌. 

குளிர்ந்த உலோகப்‌ பரப்புள்ள வாள்‌ ஒன்று என்‌ 
அடிவயிற்றில்‌ பாய்ந்தது 

போலிருந்தது. மனம்‌ ஒரு கணம்‌ நின்றுவிட, ஏற்பட்ட 
அமைதி வலிபோல்‌ என்‌ உடம்பெங்கும்‌ 

துடித்தது. பிறகு விம்மல்கள்‌ என்‌ வயிற்றை 
அதிரவைத்தபடி எழுந்தன. மார்பை மோதி, 
தொண்டையை இறுக வைத்தன. உதடுகளைக்‌ கடித்துக்‌ 
கொண்டேன்‌. 

தாதி குனிந்து, “மகாராணி” என்றாள்‌. என்ன சொல்வது 
என்று அவளுக்குப்‌ புரியவில்லை. 

நான்‌ என்னை இறுக்கி, அனைத்தையும்‌ உடலுக்குள்‌ 
அழுத்திக்கொண்டேன்‌. ஒரு சில 

கணங்கள்‌ அப்படியே அமர்ந்திருந்தேன்‌. என்‌ குரல்‌ 
பிறகு நிதானமாகவே வெளிப்பட்டது. 

“ஏற்பாடுகள்‌ எல்லாம்‌ ஆயிற்றா?” என்றேன்‌. 
“ஸ்தேதவனத்திலிருந்து பட்டத்துராணியும்‌ பிறரும்‌ 
நேராக கங்கைக்‌ கரைக்கே வந்து 

விடுவார்களாம்‌.” 

எழுந்தேன்‌. உடல்‌ மிகவும்‌ கனமாக இருந்தது. சம 
நிலையிழந்து துவண்டது. தாதி 

என்னைப்‌ பிடிக்கலாமா என்று யோசித்து 
முன்னகர்ந்தாள்‌. வேண்டாம்‌ என்று கையை 
அசைத்தேன்‌. மெதுவாக நடந்தேன்‌. அரண்மனை 
அமைதியாக இருந்தது. தீபங்கள்‌ நீரில்‌ 
மிதப்பவைபோல அலைய, தாதிகள்‌ 
நடனமாடினார்கள்‌. இரவுக்குரிய ஒலிகள்‌ வெளியே 
கேட்டபடி 

இருந்தன. இளம்‌ தாதி ஒருத்தி வந்து “நீராட ஏற்பாடுகள்‌ 
செய்துவிட்டேன்‌” என்றாள்‌. 

இளம்‌ வென்னீர்‌ உடலைத்‌ தழுவி வழிந்தது. மனம்‌ 


அதில்‌ சிறிது இளைப்பாறுவது 

ஆச்சரியமாக இருந்தது. கூந்தலைத்‌ துவட்டிவிட்டு 
வெண்ணிற உடைகளை அணிந்துகொண்டேன்‌. 
ஒரேயொரு வைர மாலையை மட்டும்‌ அணிந்தேன்‌. 
சிதையிலும்‌ நான்‌ நகைகளை அணிந்தாக 

வேண்டும்‌. நான்‌ சுபத்திரை. பாண்டவ குலத்தின்‌ 
மகாவீரனின்‌, உபசக்ரவர்த்தியின்‌ 

பத்தினி. யாதவகுலத்‌ தலைவனின்‌ தங்கை. அந்த இரு 
வேடங்களையும்‌ ஒருபோதும்‌ நான்‌ 

கழற்ற முடியாது. என்‌ மகன்‌ போர்க்களத்தில்‌ 
இரும்புக்கதையால்‌ மண்டை உடைடட்டு, 

உடல்‌ முழுக்க அம்புகள்‌ தைத்திருக்க, விழுந்து 
கிடப்பதைப்‌ பார்க்க 

நேர்ந்தபோதுகூட அதை மறக்க நான்‌ 
அனுமதிக்கப்படவில்லை. செய்தியைக்‌ கூற அன்று 
அண்ணாவே வந்தார்‌. எப்போதுமுள்ள தன்னம்பிக்கை 
நிறைந்த அந்தப்‌ புன்னகை. அமைதியான 

குரல்‌. “சுபத்திரை, நீ யாதவ இளவரசி, பாண்டவ ராணி. 
அதை நீ ஒருபோதும்‌ மறக்க 

மாட்டாய்‌ என்று தெரியும்‌...” பிற தாய்மார்களையும்‌ 
மனைவிகளையும்‌ போல்‌ மார்பிலும்‌ 

வயிற்றிலும்‌ அறைந்தபடி, தலைவிரிகோலமாக ஓட 
முடியவில்லை. அபிமன்யுவின்‌ உடல்மீது 

விழுந்து கதற முடியவில்லை. அவன்‌ பால்‌ குடித்த இந்த 
மார்புகளை அறைந்து அறைந்து 
உடைத்திருந்தேனென்றால்‌ என்னால்‌ தூங்க 
முடிந்திருக்கும்‌. எப்போதும்‌ அண்ணாவின்‌ 

பார்வை உடனிருந்தது. அவரது அழுத்தமான 
சொறகள்‌. அனைத்துமறிந்த நிதானம்‌. 

“சுபத்திரை. பசுக்கள்‌ திமிறும்‌ திமில்கலைக்‌ 
கருத்தரிக்கின்றன. குதிரைகள்‌ மண்ணை 

மிதித்துப்‌ பாயும்‌ நான்கு குளம்புக்லைக்‌ 
கருத்தரிக்கின்றன. ஷத்திரியப்‌ பெண்கள்‌ 

வீர மரணம்‌ அடையும்‌ மகாபுருஷர்களைக்‌ 


கருத்தரிக்கிறார்கள்‌.” அவரை எப்படி 

வெறுத்தேன்‌ அன்று! வாழ்நாளில்‌ முதல்‌ முறையாக 
அவருடைய இனிய குரல்‌ எனக்கு 

நெருப்பாகப்‌ பட்டது. அவருடைய நிதானம்‌ 
அருவருப்பைத்‌ தந்தது. அவருடைய தர்மோபதேசம்‌ 
மாறாத நியாயங்கள்‌, சுற்றி வளைக்கும்‌ தருக்கங்கள்‌. 
அவர்‌ மனிதர்‌ அல்ல. வெறும்‌ 

ராஜதந்திரி. உறவு கிடையாது. பாசம்‌ கிடையாது. 
நெகிழ்ந்துருகிக்‌ கன்னத்தில்‌ 

வழியும்‌ ஒரு துளிக்‌ கண்ணீரை அவர்‌ அறிய மாட்டார்‌. 
அழகிய சொற்றொடர்‌ ஒன்றை அவர்‌ 
அத்தருணத்தில்‌ கூறக்கூடும்‌. 

“அண்ணா எங்கிருக்கிறார்‌?” 

“தண்டவனத்தில்‌ சக்ரவர்த்தியுடன்‌ தங்கியிருப்பதாகச்‌ 
சொன்னார்கள்‌.” 

நான்‌ கேட்க வேண்டிய அடுத்த கேள்விக்காகத்‌ தாதி 
காத்திருந்தாள்‌. 

“அவர்‌?” 

“இரவு இரண்டாம்‌ நாழிகைவரைகூட இருந்தார்‌ என்று 
சொன்னார்கள்‌. பிறகு ரதத்தில்‌ 

ஏறி...” 

“சரி” என்றேன்‌. தாதி பின்வாங்கினாள்‌. ஆம்‌, அவர்‌ 
இன்றிரவு திரெளபதியை நெருங்க 

முடியாது. புண்பட்ட புலிபோல்‌ அவள்‌ இருப்பாள்‌. 
அவளை யாருமே நெருங்க முடியாது. 

கிருபரும்‌ அஸ்வத்தாமாவும்‌ வைத்த நெருப்பில்‌ 
அவளுடைய ஐந்து புதல்வர்களும்‌ 

உயிரோடு எரிந்தார்கள்‌. அதைத்‌ தன்‌ கண்ணால்‌ 
பார்க்கும்‌ சாபம்‌ பெற்ற பிறவி அவள்‌. 

என்ன செய்துகொண்டிருப்பாள்‌ இந்நேரம்‌? 
வாளைடுத்து ஆயிரம்‌ பேரின்‌ இதயத்தைக்‌ 

கிழித்து, அந்த உதிரத்தில்‌ நீராடினால்‌ ஒருவேளை 
அவள்‌ மனம்‌ ஆறக்கூடும்‌. ஆரிய 

வர்த்தத்தையே சாம்பலாக்கினால்‌ அவள்‌ மனம்‌ 


ஆறக்கூடும்‌. இந்நிலையில்கூட அவளைப்‌ 

பற்றி இப்படித்தான்‌ எண்ணத்‌ தோன்றுகிறது. அவள்‌ 
தன்‌ புதல்வர்களை இழந்த செய்தியைக்‌ 
கேட்டபோதுகூட முதன்‌ முதலில்‌ மனதில்‌ எழுந்தது 
திருப்திதான்‌. அழட்டும்‌. அடிவயிறு 

பற்றியெரியட்டும்‌. அவளுடைய ஆங்காரமல்லவா இந்த 
ஆரியவர்த்தத்தில்‌ பேரழிவை 

விதைத்தது. அத்தனைக்கும்‌ பிறகு மணிமுடி சுடர 
அவள்‌ சக்கரவர்த்தினியாக 

சிம்மாசனமேறி அமர்ந்து சிரிக்க வேண்டுமா? தர்மம்‌ 
அதற்கு அனுமதிக்குமா? 

வைரமுடியின்‌ ஒளி அவள்‌ முகத்தில்‌ விழும்போது 
கண்கள்‌ கலங்கிக்‌ கலங்கிக்‌ கண்ணீர்‌ 

உகுக்க வேண்டும்‌. பாரதவர்ஷம்‌ அவள்‌ பாதங்களைப்‌ 
பணியும்போது அவள்‌ உடல்‌ 

எரியவேண்டும்‌. சப்ரமஞ்சக்‌ கட்டிலில்‌ மலர்ப்‌ 
படுக்கைமீது ஒரு நாள்கூட அவள்‌ 

நிம்மதியாகத்‌ தூங்கக்கூடாது. என்‌ குழந்தை களத்தில்‌ 
சிதைந்து கிடப்பதைக்‌ 

கண்டபோது; ஒரு கணம்‌ அக்காட்சி உச்சமாக, 
அருவருப்பாக, அந்நியமாகத்‌ தோன்றி என்னை 
உறைய வைத்த பிறகு, அந்த குளிர்ந்த வெட்டு என்‌ 
வயிற்றில்‌ பதிந்தபோது; அடிப்பாவி 

என்‌ குழந்தையை பலிவாங்கி விட்டாயே என்றுதான்‌ 
கூவினேன்‌. என்‌ குரல்‌ என்‌ 

மனதுக்குள்ளேயே ஒலித்து அடங்கியது. உறைந்த ரத்தம்‌ 
கரிய தடாகமாகச்‌ செம்மண்ணில்‌ 

பரவியிருக்க, அதன்‌ மீது கிடந்த உடலில்‌ நான்‌ என்‌ 
கையால்‌ அணிவித்த மஞ்சள்‌ மேலாடை 

கிடந்தது. ஆனால்‌ அந்த முகம்‌! அது என்‌ 
குழந்தையல்ல. அந்தக்‌ கணங்களில்‌ அந்த 
விலகல்தான்‌ எவ்வளவு ஆறுதலூட்டுவதாக இருந்தது. 
இது அபிமன்யு இல்லை. அவன்‌ வேறு 

எங்கோ இருக்கிறான்‌. எந்தக்‌ கணத்தில்‌ 


வேண்டுமானாலும்‌ என்முன்‌ தோன்றி 
ஏமாந்துவிட்டாயா என்று சிரிப்பான்‌. 

எப்படிச்‌ சிரிப்பான்‌? உதடுகள்‌ சிறியவையாக, சிவப்பாக 
இருக்கும்‌. மேலுதட்டின்‌ 

இளநீல மயிர்‌ மட்டும்‌ இல்லையென்றால்‌ பச்சைக்‌ 
குழந்தைதான்‌. சிரிக்கும்போது சிறிய 

கண்களைப்‌ பாதி மூடிவிடுவான்‌. வலுவான அகன்ற 
தோள்களைக்‌ குலுக்குவான்‌. எப்போதும்‌ 
சிரிப்புதான்‌. எதற்கெடுத்தாலும்‌ கிண்டல்‌. என்‌ 
தோள்களைப்‌ பிடித்து உலுக்குவான்‌. 

அவனுக்காக அச்சம்‌ மிகுந்தவளாக, மடமை 
நிரம்பியவளாக என்னையறியாமலேயே நான்‌ 
வேடமிடுவேன்‌. கனத்த கரங்கள்‌. வடு நிரம்பிய 
முழங்கை. அண்ணாந்து பார்க்க வைக்கும்‌ 

உயரம்‌. அகன்ற மார்பு. அதைப்‌ பார்த்ததும்‌ மனம்‌ 
மலரும்‌. மறுகணம்‌ கண்பட்டுவிடுமோ 

என்று சுருங்கும்‌. முன்பின்‌ தெரியாத உத்வேகம்‌ 
அவனுக்கு. அன்னையின்‌ மனம்‌ 

தவிப்பது ஒருபோதும்‌ அவனுக்குத்‌ தெரிவதில்லை. 
அவன்‌ நடக்கத்‌ தொடங்கிய நாள்முதல்‌ 

தொடங்கிய அவஸ்தை அது. சாளரத்தில்‌ ஏறி, பரணில்‌ 
தொற்றி, தொங்கியபடி வீரிட்டலறும்‌. 

ஏணியில்‌ ஏறி உச்சிப்படியில்‌ நின்று சிரிக்கும்‌. 
பலாமரத்துக்‌ கிளைகளின்‌ நுனியில்‌ 

தொங்கி ஆடி அடுத்தக்‌ கிளைக்குச்‌ செல்வான்‌. 
தென்னை மரத்திலிருந்து கங்கை நீரில்‌ 
தலைகுப்புறக்‌ குதிப்பான்‌. குதிரை மீதமர்ந்து 
நீரோடைகளைப்‌ பறந்து தாண்டுவான்‌. 

வாளைச்‌ சுழற்றி மேலே வீசி கீழே நின்று பிடிப்பான்‌. 
மதம்‌ பிடித்த யானையை அடக்கி 

ஏறி அமர்வான. “அபிமன்யு, அபிமன்யு கவனம்‌ 
கவனம்‌!” இதுவே என்‌ தாரக மந்திரமாக 

ஆயிற்று. வேகம்தான்‌ எப்போதும்‌. எந்த நிமிடமும்‌ 
மூடப்பட்ட கதவுகளை உதைத்துத்‌ 


திறக்கத்‌ துடிப்பவனைப்‌ போல. “அவசரப்படாதே 
அபிமன்யு” என்று எத்தனை தடவை 

கண்ணீருடன்‌ மன்றாடியிருப்பேன்‌. உதிரம்‌ வழிய வந்து 
நிற்பான்‌. எலும்பு உடைந்து 

படுத்துக்‌ கிடப்பான்‌. என்‌ குழந்தைக்குத்‌ தெரிந்திருந்தா 
இவ்வளவுதான்‌ தன்‌ 

நாட்கள்‌ என்று? அய்யோ, என்‌ செல்வத்தை நான்‌ 
கண்ணாரப்‌ பார்க்கவேயில்லையே. 

மார்போடணைத்து திருப்தி வர முத்தமிட்டதில்லையே. 
இந்த ஆபகரணங்கள்‌, பட்டாடைகள்‌, 
மகாராணிப்பட்டம்‌ எல்லாவற்றையும்‌ வீசிவிட்டு என்‌ 
குழந்தையுடன்‌ பத்து நாள்‌ 

எங்காவது இருக்கிறேன்‌. அடர்ந்த காட்டில்‌ ஒரு குடிலில்‌. 
அவனுக்குப்‌ பாத சேவை 

செய்கிறேன்‌. அவன்‌ தூங்க்‌, விழித்திருந்து கண்‌ நிறைய 
அவனைப்‌ பார்க்கிறேன்‌. அவன்‌ 

என்னை அம்மா என்று அழைப்பதை மீண்டும்‌ 
கேட்டால்‌ போது. ஆசை தீர ஆயிரம்‌ முறை 

கூப்பிடச்‌ சொல்லிக்‌ கேட்டால்‌ போதும்‌. பிறகு அவனைக்‌ 
கொண்டு செல்லட்டும்‌. இல்லை; 

அவனுக்குப்‌ பதில்‌ நான்‌ வருகிறேன்‌. போதும்‌ இனி 
எனக்கு இங்கு எதுவும்‌ 

மிச்சமில்லை. 

“தேர்‌ வந்துவிட்டது. மகாராணி” என்று தாதி வந்து 
சொன்னாள்‌. நான்‌ எழுந்து மெல்ல 

வாசலை நோக்கி நடந்தேன்‌. 

2 

குளிராக இருந்தது. வானமெங்கும்‌ நட்சத்திரங்கள்‌ 
விரிந்து கிடந்தன. பூமியை மாறாத 

காதலுடன்‌ பார்க்கும்‌ ரிஷிகளின்‌ கண்கள்‌. என்னதான்‌ 
பார்க்கிறார்கள்‌ அப்படி? 

மண்ணில்‌ மனிதர்கள்‌ கொள்ளும்‌ துயரங்கள்‌ 
அவர்களுக்கு அத்தனை மகிழ்வூட்டுகின்றனவா 
என்ன? அவர்கள்‌ ரிஷிகள்‌. பந்தபாசங்களை 


வென்றவர்க்ள்‌. பாமர மனதின்‌ துக்கம்‌ 

அவர்களுக்குப்‌ புரியாது. ஆகவேதான்‌ அங்கிருந்தபடி 
தர்ம நியாயங்களைத்‌ 

தீர்மானிக்கிறார்கள்‌. அண்ணாவும்‌ ரிஷிதான்‌. 
சதுரங்கம்‌ விளையாடும்‌ ரிஷி. 

வெற்றிமீது மட்டும்‌ பற்றுக்கொண்ட ரிஷி. மனிதர்களும்‌ 
பேரரசுகளும்‌ சதுரங்கக்‌ 

காய்கள்‌. 

தேர்‌ நிதானமாக ஓடியது. பிரதான வீதி ஓய்ந்து கிடந்தது. 
தூசி மணம்‌ நிரம்பிய 

குளிர்ந்த காற்று உடைகளைச்‌ சிறகுகளாகப்‌ படபடக்கச்‌ 
செய்தது. இன்னமும்‌ இரவின்‌ 

ஒலியே கேட்டது. அவ்வப்போது சில பறவைகளின்‌ 
ஓய்ந்த ஒலிகள்‌. வீடுகளில்‌ விளக்குகள்‌ 

அலைய ஆட்கள்‌ நடமாடுவது தெரிந்தது. ஆனால்‌ 
குரல்கள்‌ இல்லை. ஒருவேளை இந்த நகரமே 

இன்று நீர்க்கடனுக்குத்‌ தயாராகிறது போலும்‌. எத்தனை 
ஆத்மாக்களை இன்று கங்கை 

வாங்கிக்‌ கொள்ளுமோ? அவற்றைக்‌ கடலுக்குக்‌ 
கொண்டு செல்லும்‌ சக்தி அவளுக்கு 

இருக்குமா? முலையூட்டிய மார்பில்‌ பிணங்களை சுமந்து 
செல்லும்‌ விதி அவளுக்கு. 

காற்று வேகமடையும்போதெல்லாம்‌ எண்ணங்கள்‌ 
பிய்ந்து ரதத்திலிருந்து பறந்து 

பின்னோக்கிச்‌ செல்வதாகப்‌ பட்டது. மெல்ல 
முகத்திலறையும்‌ காற்றின்‌ வேகத்தில்‌ 

தெரியும்‌ ரதவேகம்‌ மட்டும்‌ மனதில்‌ எஞ்சியது. தரையில்‌ 
கால்படாத குதிரை போல மனம்‌ 

அந்த ரதத்துடன்‌ சேர்ந்து ஓடியது. காலமும்‌ இடமும்‌ 
கரைந்து போய்‌ எங்கு 

வேண்டுமானாலும்‌ நான்‌ செல்ல முடியும்‌ என்று பட்டது. 
என்‌ உடலின்‌ எடை குறைந்தது. 

என்‌ தசைகள்‌ மென்மையும்‌ இறுக்கமும்‌ கொண்டன. 
என்‌ சிரிப்பில்‌ அதிர்வும்‌ குரலில்‌ 


குழைவும்‌ ஏறியது. அப்போதுதான்‌ நான்‌ சுபத்திரை 
என்று உணர்ந்தேன்‌. ஆம்‌. நான்‌ 

அணிந்திருப்பது ஒரு வேடம்‌. இந்த கனத்த உடல்‌ ஓர்‌ 
ஆடை, இதைக்‌ கழற்றி வீசிவிட்டால்‌ 

நான்‌ சிற்றோடைகள்‌ மீது ரதத்துடன்‌ சேர்ந்து பறக்கும்‌ 
சுபத்திரை. இரு கைகளிலும்‌ 

வாளேந்தி இருவரிடம்‌ போரிடும்‌ யாதவ இளவரசி. 
ரைவத மலையின்‌ கிரி பூஜையன்று 

தோழிகளுடன்‌ மதுவருந்திவிட்டு கும்மாளமிடுபவள்‌. 
வெறிகொண்டு புரவிமீதேறி உருளும்‌ 

பாறைகள்‌ நிரம்பிய மலைச்சரிவில்‌ காற்றாக 
இறங்குபவள்‌. இது எல்லாம்‌ கனவு. 
விழித்துக்கொண்டால்‌ நான்‌ துவாரகையில்‌ என்‌ 
அறையில்‌ இருப்பேன்‌. சுதர்மையும்‌ 

கிரிஜையும்‌ பக்கத்து அறையிலிருந்து வருவார்கள்‌. 
வாட்போர்‌ கற்றுத்‌ தந்த அக்ரூகர்‌ 

தாத்தா, பிரியத்துடன்‌ கதை சொல்லும்‌ சாத்யகி மாமா, 
கண்டிப்பான சாம்பன்‌ மாமா.... 

எப்போதும்கூட இருக்கும்‌ தோழனாக அண்னா. 
குறும்பும்‌ முரட்டுத்தனமும்‌ பாசமும்‌ 

நிரம்பியவன்‌. எதை வேண்டுமானாலும்‌ செய்யக்கூடிய 
மதிநுட்பம்‌ வாய்த்தவன்‌. அண்ணா, 

நீதான்‌ எப்படி மாறிவிட்டாய்‌, உன்‌ கண்களில்‌ மாறாமல்‌ 
தெரிந்த அந்தக்‌ குறும்பு 

எங்கே? 

ரதம்‌ குலுங்கியது. பிறகு மீண்டும்‌ வேகம்‌ எடுத்தது. இதே 
போன்ற ஒரு மத்ஸ்ய 

ரதத்தில்‌ தான்‌ துவாரகையை விட்டு வந்தேன்‌. 
ரதத்திற்குள்‌ கையில்‌ நாணேற்றப்பட்ட 

வில்லுடன்‌ அன்று சற்றும்‌ அறிந்திராத, எனக்கு மாறாக 
புதிராகத்‌ தோன்றிய, மாவீரன்‌ 

இருந்தான்‌. பின்னால்‌ அக்ரூகரின்‌ தலைமையில்‌ 
யாதவப்‌ படை துரத்தி வந்தது. அம்புகள்‌ 

சிறு பறவைகள்போல வந்து தரையிறங்கின. ரதத்தில்‌ 


நாணொலியின்‌ டங்காரம்‌. குறிதவறாத 

அம்புகள்‌ பட்டு யாதவர்கள்‌ குதிரை மீதிருந்து 
பாறைகள்‌ நிரம்பிய மண்ணில்‌ விழுந்து 
அலறினர்‌. மனதில்‌ கனிவெறி ஏறியபடியே வந்தது. 
கிரிபூஜையின்போது மதுவின்‌ போதை 

தலையைக்‌ கிறங்க வைக்கும்‌. அது மேலும்‌ மேலும்‌ 
என்று குதிரையைத்‌ தூண்டச்‌ 

செய்யும்‌. இப்போது மது இல்லை. ஆனால்‌ மனதில்‌ 
பலமடங்கு போதை. நாணேற்றும்‌ 

கரங்களில்‌ புரளும்‌ தசைகளை ஓரக்கண்ணால்‌ 
பார்த்தேன்‌. மயிர்‌ அடர்ந்த கரிய மார்பு. 

மான்‌ தோல்‌ சரடால்‌ கட்டப்பட்டு, காற்றில்‌ பறக்கும்‌ 
சுருண்ட காகபட்சக்‌ குழல்‌. 

சல்லடத்தின்‌ இறுக்கத்தில்‌ இறுகி இறங்கிய வயிறு. 
வேகம்‌ வேகம்‌ என்று ஆத்மா 

துடிதுடித்தது. முடிவற்று திசைவெளியில்‌ அப்படியே 
ஊடுருவியபடி இருக்கவேண்டும்‌ 

போலிருந்தது. 

யாதவ தேச எல்லையைக்‌ கடந்தோம்‌. வெகு 
தொலைவில்‌ காண்டவப்பிரஸ்தத்தின்‌ மலைகள்‌ 
தெரிந்தன. மழை வரப்போகும்‌ தருணம்‌. மங்கிய 
ஒளியில்‌ யாதவ தேசத்துப்‌ புல்வெளி 

வெகுதூரம்‌ வரை பரவியிருந்தது. வானில்‌ பெரும்‌ 
மேகக்‌ குவியல்கள்‌ மெல்ல நகர்ந்தன. 

கூட்டம்‌ கூட்டமாக பசுக்களை ஓட்டியபடி இடையர்கள்‌ 
சென்றனர்‌. தூரத்தில்‌ 

மேகமொன்ரின்‌ இடுக்கு வழியாக செம்பொன்னிற 
வெயில்‌ ஒரு தூண்போலப்‌ புல்வெளியில்‌ 

விழுந்து கிடந்தது. அப்பகுதி மரகதப்‌ பரப்பாக 
ஜொலித்தது. குதிரைகள்‌ 

களைத்துவிட்டன. நுரை தள்ளிய வாயுடன்‌ அவை 
தலைகுனிந்தன. அவற்றின்‌ உடல்களிலிருந்து 
வியர்வை முத்துக்களாக உதிர்ந்து கொண்டிருந்தது. 
குதிரை வியர்வையின்‌ மனதைக்‌ 


கிளரச்‌ செய்யும்‌ மணம்‌ எழுந்தது. என்‌ கண்முன்‌ 
அறியாத தேசமொன்றின்‌ வாசல்‌ 

திறப்பதைக்‌ கண்டேன்‌. தூரத்தில்‌ காட்டின்‌ விளிம்பு 
தெரிந்தது. தியானத்திலமர்ந்த 

பெரும்பாறைகள்‌. பசும்காடுகள்‌ மண்டிய 
மலைச்சரிவுகள்‌. மலைச்சிகரஙக்ளும்‌ வானும்‌ 
மெளனமாகக்‌ கரைந்து ஒன்றாகும்‌ இளநீலம்‌. 
யாதவநிலத்தின்‌ நாற்புறமும்‌ திறந்த மண்ணில்‌ 
வாழ்ந்து பழகிய நான்‌ மலைகளால்‌ சூழப்பட்ட ஒரு 
சிறையாகவே அந்தப்‌ புதிய தேசத்தை 

உணர்ந்தேன்‌. அங்கு குதிரைமீது ஏறி முடிவற்றுப்‌ 
பாய்ந்து செல்ல முடியாது. முதல்‌ 

முறையாக அச்சம்‌ உள்‌ மனதில்‌ தலைகாட்டியது. 
தேரின்‌ உள்ளிருந்து உடலில்‌ சிறு உதிரக்கறைகளுடன்‌ 
வெளிவந்தார்‌ அவர்‌. தேரை ஓரமாக 

நிறுத்தி, குதிரைகளை அவிழ்த்து ஓரமாக நீரோடையில்‌ 
நீரருந்த விட்டேன்‌. 

புல்பரப்பில்‌ அமர்ந்து கால்களை நீரில்‌ விட்டு 
அளைந்தபடி அமர்ந்திருந்தேன்‌. 

வானம்‌ கறுத்திருந்ததனால்‌ நீர்‌ குளிராக இருந்தது. 
என்னருகே வந்து அமர்ந்தார்‌. 

குதிரையின்‌ வியர்வை மணம்‌ என்‌ நாசிகளை 
நிரப்பியது. என்‌ தோளைத்‌ தொட்டார்‌. சுட்டு 
விரலின்‌ நாண்வடு மரக்கட்டை போல உறுத்தியது. 
கிளர்ச்சி உடம்பெங்கும்‌ கதகதப்பாகப்‌ 

பரவியது. “சுபத்திரை, நமது எல்லைக்கு 
வந்துவிட்டோம்‌. இனி இதுதான்‌ உன்‌ தேசம்‌.” 

நான்‌ தலை குனிந்தான்‌. என்‌ புஜங்களைப்‌ பற்றினார்‌. 
“அச்சமாக இருக்கிறதா?” மீசை 

மிக அருகே தெரிந்தது. கண்களின்‌ ஒளி குறுவாள்‌ 
நுனிகள்‌ போலக்‌ குத்திவிடும்‌ என்று 
அச்சமூட்டுவதாகத்‌ தெரிந்தது. “இல்லை: என்றேன்‌. 
அக்கணங்களில்‌ உள்ளூர வியந்து 
கொண்டிருந்தேன்‌. எப்படி இந்த முடிவை எடுத்தேன்‌? 


“நான்‌ அர்ச்சுனன்‌” என்று இவர்‌ 

கூறியதும்‌ எப்படி என்‌ மனத்தின்‌ தளைகளெல்லாம்‌ 
அறுந்தன. அண்ணாவின்‌ உயிர்‌ நண்பர்‌, 

பெரும்‌ வீரர்‌. என்னை நாடி வந்தவர்‌. இல்லையில்லை. 
அவற்றையெல்லாம்‌ விட என்னைக்‌ 

கவர்ந்தது இன்னொன்று. அவரது சாகசம்‌ பற்றிய 
கதைகள்‌. புரட்டுகள்‌, ஜாலங்கள்‌. 

போகுமிடமெல்லாம்‌ அவர்‌ வென்றடைந்த பெண்கள்‌. 
வென்றடக்க ஒரு முரட்டுக்‌ கரும்‌ புரவி 

கிடைத்த சந்தோஷம்‌ என்னுடையது. அபாயம்‌ தரும்‌ 
ஈர்ப்பு அது. அறிய முடியாத 

ஆபத்துகளும்‌ இன்பங்களும்‌ நிரம்பிய ஒரு வாசலைத்‌ 
திறக்கும்‌ துடிப்பு. 

“எவ்வளவு அழகாக இருக்கிறாய்‌ தெரியுமா?” என்று 
கேட்டபடியே என்‌ இடையில்‌ கையை 

வளைத்து, தோள்‌ வளைவில்‌ முகம்‌ புதைத்தார்‌. மெல்ல 
நகர்ந்த கைகள்‌ பின்புறம்‌ என்‌ 

கச்சை அவிழ்த்தன. உதடுகள்‌ வெப்பமாக அழுந்தின. 
என்‌ உடம்பு வெம்மையும்‌ 

இறுக்கமுமாக எழுந்தது. மறுகணம்‌ அந்த 
அலட்சியமான சுதந்திரம்‌ என்னைச்‌ சுட்டது. 
கைகளால்‌ அவர்‌ மார்பைப்‌ பிடித்துத்‌ தள்ளினேன்‌. 
திமிறினேன்‌. என்‌ வளையல்கள்‌ 

குலுங்கின. மாலைகள்‌ நெறிபட்டன. அவை என்னைக்‌ 
கேலிப்‌ பொருளாக மாற்றுவதை 

உணர்ந்தேன்‌. அவருக்கு என்‌ திமிறல்‌ உற்சாகத்தைத்‌ 
தந்தது. சிரித்தபடி, 

“குதிரைக்குட்டி போலிருக்கிறாய்‌” என்றார்‌. 

என்‌ வேகம்‌ தளர்ந்தது. கூசிச்‌ சுருங்கிப்போனேன்‌. நான்‌ 
ஒரு முரட்டுக்‌ குதிரையை 

வெல்லவில்லை. ஒரு சிறுத்தையால்‌ 
வேட்டையாடப்பட்டிருக்கிறேன்‌. அவரைத்‌ தள்ளுவது 
பயனற்றது என்று பட்டது. அவர்‌ என்‌ உடலைக்‌ 
கையாண்ட விதத்தில்‌ இருந்த அனுபவத்‌ 


தேர்ச்சி என்‌ அங்கங்களை உறைய வைத்தது. என்‌ 
மனம்‌ கூர்மையடைந்தது. அந்த எண்ணம்‌ 

வந்த உடனே அந்த ஆயுதத்தின்‌ கூர்மையை எண்ணி 
என்‌ மனம்‌ உவகை கொண்டது. ”சரி, உங்கள்‌ 
ராஜபத்தினி என்ன சொல்லப்‌ போகிறாள்‌ இதற்கு?” 
என்றேன்‌. 

அவர்‌ பிடி தளர்ந்தது. முகம்‌ வெளிறியது. எழுந்து 
அமர்ந்தார்‌. தலை குனிந்தபடி, 

“எனக்கும்‌ அவளை நினைத்தால்‌ அச்சமாகத்தான்‌ 
இருக்கிறது” என்றார்‌. “ஒரு கணம்‌ 

கங்கைபோல அரவணைப்பாள்‌. மறுகணம்‌ பாம்பு 
போலிருப்பாள்‌.” 

என்‌ மனம்‌ இறுகியது. பிறகு நெகிழ்ந்தது. இந்த ஜகப்‌ 
புரட்டனுக்குள்‌ இருக்கும்‌ 

அஞ்சிய குழந்தையை இதோ நான்‌ 
கண்டுகொண்டிருக்கிறேன்‌. அவர்‌ தலையை என்‌ 
மார்போடணைத்தபடி, “கவலைப்படாதீர்கள்‌” என்றேன்‌. 
மனதைக்‌ கருணை நீராட்டிய போதிலும்‌ 

உள்ளூர ஒரு வெற்றிக்களிப்புதான்‌ இருந்தது. 

“நீ ஒரு இடைச்சியாக வேடமிட்டு திரெளபதியிடம்‌ போ. 
அவளிடம்‌ எனக்கு வேறு 

யாருமில்லை: நீயே அடைக்கலம்‌ என்று கூறு. 
அடைக்கலம்‌ தந்துவிட்டாளென்றால்‌ பிறகு 
விஷயத்தைச்‌ சொல்வோம்‌. அவள்‌ வாக்கு மாறக்‌ 
கூடியவளல்ல” என்றார்‌. 
“ஏற்றுக்கொள்ளவில்லையென்றால்‌?” 

“நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாள்‌. அவளுடைய கர்வம்‌ 
ஒரு கோட்டைபோல. அதை உடைத்து உள்ளே 
போனால்‌ அவள்‌ ஒரு குளிர்ந்த தடாகம்‌.” 

மீண்டும்‌ என்‌ ஆங்காரம்‌ படமெடுத்தது. கசப்பு 
மனமெங்கும்‌ பரவியது. அதன்பிறகு அவர்‌ 
என்னைத்‌ தொட முயலவில்லை. எரியும்‌ மனத்துடன்‌ 
நான்‌ ரதத்தில்‌ ஏறிக்கொண்டேன்‌. 

மழைத்துளிகள்‌ உதிரத்‌ தொடங்கின. வானம்‌ உடைந்து 


கொட்ட ஆரம்பித்தது. புல்வெளியில்‌ 

மழையின்‌ வெண்பட்டுத்‌ திரை நெளிந்தது. அதைக்‌ 
கிழித்தபடி ரதம்‌ ஓடியது. 

காண்டவப்பிரஸ்தத்தின்‌ அடர்ந்த காடு மீது மழை 
கொட்டும்‌ ஓலம்‌ பெரியதோர்‌ 

சைன்யத்தின்‌ போர்க்குரல்‌ போல ஒலித்தது. அச்சம்‌ 
புறக்குளிரைவிட அழுத்தமான 

குளிராக என்‌ மீது பரவியது. எனக்காக 
வியூகமிட்டிருக்கும்‌ படை எது? ஒரே கணத்தில்‌ 

நான்‌ உள்ளே நுழைந்து விட முடியும்‌. ஆனால்‌ அதன்‌ 
நிச்சயமின்மையே என்னை ஈர்க்கும்‌ 

சக்தியாக இருந்தது. காட்டில்‌ ரதம்‌ நுழைந்தபோது 
உடம்பு ஏனோ சிலிர்த்தது. 

3 

கங்கை நீர்‌ கலங்கலாகச்‌ சுழித்துச்‌ சென்றது. அதன்‌ 
கரைகளில்‌ உயரமற்ற புதர்‌ 

மரங்கள்‌ அடர்ந்திருந்தன. கரையோரமாக செந்நிற 
உத்தரீயம்‌ போலப்‌ பாதை கிடந்தது. 

புரவிகளின்‌ பாதங்கள்‌ புழுதிமீது ஓசையின்றிப்‌ படிய, 
நீரில்‌ மிதப்பதுபோல ரதம்‌ 

நகர்ந்தது. திரையை விலக்கிப்‌ பார்த்தபடியே வந்தேன்‌. 
இருள்‌ இன்னும்‌ பிரியவில்லை. 

ஆயினும்‌ கூட்டம்‌ நிறையவே இருந்தது. மரத்தடிகளில்‌ 
மூட்டை முடிச்சுகளுடன்‌ 

வயோதிகர்கள்‌ அமர்ந்திருந்தனர்‌. சற்று தள்ளி 
முகத்திரை போட்டபடி, கூட்டம்‌ 

கூட்டமாகப்‌ பெண்கள்‌. ஊடே குழந்தைகள்‌ 
விளையாடின. மாட்டு வண்டிகள்‌ அவிழ்த்துப்‌ 
போடப்பட்டிருந்தன. மாடுகள்‌ மணி குலுங்கத்‌ 
தலையாட்டியபடி, அசை போட்டுக்கொண்டு 
படுத்துக்கிடந்தன. கங்கை நீரின்மீது மட்டும்‌ ஒளி சற்று 
அதிகமாக இருந்தது. அதன்‌ 

செந்நிற ஆழத்திற்குள்‌ எங்கோ இருந்து ஏதோ 
ஒளிவிடுவது போலிருந்தது. 


படித்துறைகளில்‌ புரோகிதர்கள்‌ நிரம்பியிருந்தனர்‌. 
கட்டுக்‌ கட்டாகத்‌ தர்ப்பை 

கிடந்தது. வெண்கலப்‌ பாத்திரங்கள்‌ கங்கையின்‌ 
அலைபாயும்‌ ஒளியை மெளனமாகப்‌ 

பிரதிபலித்தபடி காத்து நின்றன. கங்கையின்‌ 
கரையோரமாக நீலமும்‌ சிவப்பும்‌ 

வெள்ளையுமாக நீர்ப்பூக்கள்‌ இலைப்‌ பரப்புடன்‌ 
சேர்ந்து நெளிந்தன. 

அரசகுல ரதம்‌ வருகிறது என்று தெரிந்தும்‌ எவரும்‌ 
கிளர்ச்சி அடையவில்லை. எழுந்து 

பார்க்கவுமில்லை. வெகுசிலர்‌ ஆர்வமின்றி திரும்பிப்‌ 
பார்த்தனர்‌. வெறித்த கண்கள்‌ 

என்னைத்‌ தொட்டு மீண்டன. மரங்களின்‌ மேல்‌ 
நுனிகளில்‌ இளம்பசுமை துலங்க 

ஆரம்பித்துவிட்டது. இன்னும்‌ அரை நாழிகையில்‌ நன்கு 
புலர்ந்துவிடும்‌. என்ன இது? 

இவ்வளவு கூட்டமிருந்தும்‌ ஏன்‌ ஒலியே இல்லை? மனித 
உடல்கள்‌ நீர்மீன்கள்‌ போல 

ஒலியின்றி வாயசைஹ்தபடி மெல்ல நடமாடுகின்றன. 
விசித்திரமானதொரு பொம்மலாட்டம்‌ 

போலிருந்தது. திடீரென்று அக்கூட்டத்தில்‌ 
முதியவர்களும்‌, பெண்களும்‌ குழந்தைகளும்‌ 

மட்டும்‌ இருப்பதைப்‌ பார்த்தேன்‌. 
இளைஞர்களேயில்லை. மீண்டும்‌ அடிவயிற்றில்‌ அந்த 
வாள்‌ பாய்ந்தது. அத்தனை பேருமா? அத்தனை 
பேருமா? உடம்பு நடுங்க, கண்களை மூடி, 

நெற்றியை விரல்களால்‌ அழுத்தியபடி, இறுகி 
அமர்ந்தேன்‌. மனம்‌ ரத வேகத்தின்போது 

கொண்ட விடுதலையுணர்வு முழுக்கப்‌ பின்னகர்ந்து 
துவாரகை போல, முற்பிறப்பு 

ஞாபகம்போல, எங்கோ மறைந்தது. எல்லாம்‌ வெறும்‌ 
கனவு. நான்‌ இதுதான்‌. இந்த கனக்கும்‌ 

உடம்பு. கனக்கும்‌ மனம்‌. இந்தப்‌ பாரம்தான்‌ நான்‌. இந்த 
வெறுமைதான்‌ நான்‌. 


ரதம்‌ தயங்கியது. வீரர்கள்‌ குதிரைகளில்‌ வந்து 
எதிர்கொண்டனர்‌. என்‌ ரத 

முகப்பிலிருந்து தண்டேந்தி என்‌ குலத்தையும்‌ 
சிறப்பையும்‌ கூறி என்னை 

அறிவித்தான்‌. அப்பெயர்‌ வரிசை மிக 
அருவருப்பூட்டுவதாக எனக்குக்‌ கேட்டது. 
அவற்றில்‌ எதுவுமே நானல்ல என்று கூவ வேண்டும்‌ 
போலிருந்தது. வம்சங்கள்‌, 

பட்டங்கள்‌, பதவிகள்‌. கங்கைக்‌ கரையெங்கும்‌ 
மூடுபடமிட்டுக்‌ கூனியமர்ந்திருந்த 

விதவைகளின்‌ உருவங்கள்‌ ஞாபகத்திற்கு வந்தன. ரதம்‌ 
உள்ளே போயிற்று. புல்வெளியில்‌ 

பர்ணசாலைகள்‌ வரிசையாக இருந்தன. செம்பட்டு 
முகப்பு போடப்பட்டது. திரெளபதியின்‌ 

பர்ண சாலை போலும்‌. சற்றுத்‌ தள்ளிப்‌ பெரிய வட்ட 
வடிவ பர்ணசாலையைச்்‌ சுற்றிக்‌ 

காவல்‌ வீரர்கள்‌ உருவிய வாளுடன்‌ நின்றனர்‌. 
மன்னருக்கு ஒருபோதும்‌ இத்தகைய 

பாதுகாப்பு இருந்ததில்லை. ஆனால்‌ இனி வேறு 
வழியில்லை. காட்டிற்குள்‌ சிரஞ்சீவியான 
அஸ்வத்தாமா தணியாத கோபத்துடன்‌ அலைந்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. இனி குருவம்சத்தில்‌ 

எவரும்‌ நிம்மதியாகத்‌ தூங்க முடியாது. ஒருபோதும்‌ 
போர்‌ அவர்களை விட்டு விலகாது. 
வெற்றிமாலையின்‌ ஏதோ ஒரு மலருக்குள்‌ பூநாகம்‌ 
காத்திருக்கிறது. தோற்றவர்கள்‌ 

நிம்மதியாகத்‌ தூங்கலாம்‌. அவர்களுக்கு இழக்க 
ஏதுமில்லை. காண்பதற்குக்‌ கனவுகளும்‌ 
மிச்சமிருக்கும்‌. 

என்‌ பர்ணசாலை முன்‌ ரதம்‌ நின்றது. 
இறங்கிக்கொண்டேன்‌. என்னைப்‌ பார்த்ததும்‌ பெரும்‌ 
அழுகையோசைகள்‌ கேட்டன. என்‌ தலையை அலை 
வந்து முட்டியது. என்‌ வயிறு அதிர்ந்து 
கொண்டிருந்தது. ஆனால்‌ திடமான காலடிகளுடன்‌ 


நடந்தேன்‌. பர்ணசாலைக்குள்‌ அரசகுலப்‌ 

பெண்கள்‌, யார்‌ யார்‌ என்று பார்க்கவில்லை. 
விதவைகளுக்குப்‌ பெயர்‌ எதற்கு? 

அடையாளம்‌ எதற்கு? அவர்கள்‌ சிதை காத்திருக்கும்‌ 
“வெறும்‌ சடலங்கள்‌”. ஒருவேளை 

இதுவே அவர்கள்‌ இறுதியாகப்‌ பார்க்கும்‌ வெளியுலகாக 
இருக்கக்கூடும்‌. குழந்தைகளே, 

வானையும்‌ மரக்கூட்டங்களையும்‌ மலர்களையும்‌ 
நன்றாகப்‌ பார்த்துக்‌ கொள்ளுங்கள்‌. 

திருப்தியாக கங்கையில்‌ நீராடுங்கள்‌. 

“மகாராணி” என்று ஒரு தாதி மரவுரியைக்‌ 
கொண்டுவந்து நீட்டினாள்‌. அதை அணிந்து 
கொண்டேன்‌. கனமாக உடலை அறுத்தியது. விரத 
உணவு வந்தது. கசப்பும்‌ துவர்ப்பும்‌. ஒரு 
மண்டலமாக சக்ரவர்த்தியும்‌ பரிவாரமும்‌ இந்த உணவை 
உண்டு இந்த உடையை அணிந்து 

விரதம்‌ அனுஷ்டிக்கிறார்கள்‌. யாருக்காக? எந்த 
அக்னியை அணைக்க? தாதியைக்‌ 

கையசைத்து அழைத்தேன்‌. “அண்ணா 
எங்கிருக்கிறார்‌?” என்று கேட்டேன்‌. 

“ராஜ சபையில்‌ மகாராணி.” 

“வியாச மகரிஷி வந்திருக்கிறார்‌” என்றார்‌ ஒரு முதிய 
தாதி. “அவருடன்‌ உரையாடியபடி 

சோலைக்குள்‌ செல்வதைப்‌ பார்த்தேன்‌.” 

“நான்‌ உடனடியாக வியாச ரிஷியைப்‌ பார்த்தாக 
வேண்டும்‌” என்றேன்‌. “உபசக்ரவர்த்தி 

எங்கே?” 

தாதி இன்னொருத்தியைப்‌ பார்த்தாள்‌. தயங்கியபடி, 
“இரவு ரதமேறி நகருக்குள்‌ 

சென்றார்‌. இன்னும்‌ வரவில்லை” என்றாள்‌. 
புதல்வனையோ கணவனையோ இழக்காத பெண்‌ 
யாராவது கிடைத்திருக்கக்கூடும்‌ என்று 

கசப்புடன்‌ எண்ணிக்‌ கொண்டேன்‌. இந்தக்‌ கசப்பு 
எப்போது என்‌ மனதில்‌ நிரம்பியது? 


எந்தக்‌ கணத்தில்‌? பாயும்‌ ரதத்தில்‌ கடிவாளத்தைப்‌ 
பற்றியபடி நின்று நான்‌ 

ஓரக்கண்ணால்‌ பார்த்து ரசித்த ஆண்மகன்‌ தன்‌ இறுகும்‌ 
தசைகளுடன்‌ இப்போதும்‌ என்‌ மன 

ஆழத்தில்‌ இருக்கிறான்‌. இந்த மனிதர்‌ - இவருடைய 
முகமும்‌, குரலும்‌, அசைவுகளும்‌ 

இவரைப்‌ பற்றிப்‌ பிறர்‌ கூறிக்கேட்கும்‌ ஒவ்வொரு 
சொல்லும்‌ -என்னைக்‌ கசப்பால்‌ 

நிறைக்கிறார்‌. அதை அவர்‌ அறிந்திருக்கக்கூடும்‌. என்‌ 
கண்களை ஏறிட்டுப்‌ பார்த்துப்‌ 

பேச அவரால்‌ முடியாது. என்‌ முன்‌ நிற்கும்போது அவர்‌ 
உடலெங்கும்‌ ஒரு சிறு தவிப்பு 

அலையும்‌. அந்தத்‌ தாழ்வுணர்வு கோபமாக, மூர்க்கமாக 
வெளிப்படவும்‌ கூடும்‌. ஆனால்‌ 

என்னால்‌ ஏன்‌ இன்னமும்‌ அவரை அலட்சியம்‌ செய்ய 
முடியவில்லை? எத்தனை முயன்றும்‌ 

அவரைப்‌ பற்றி எண்ணாமல்‌ ஒரு பொழுதுகூடத்‌ 
தாண்டுவதில்லையே. அவர்‌ மீது என்னுள்‌ 

இன்னும்‌ காதல்‌ மிஞ்சியுள்ளதா என்ன? காதலா? அது 
வெறும்‌ அறைக்கூவல்‌. அவர்‌ உள்‌ 

மனதின்‌ அச்சம்‌ தெரியவந்த கணமே அது அணைந்து 
போயிற்று. அவர்‌ பெண்களை உடலாக 

மட்டும்‌ கையாளும்போதுதான்‌ தன்னம்பிக்கையோடு 
இருக்க முடியும்‌. அவர்‌ கையில்‌ 

துவண்டு நிமிர்ந்து, சரம்சரமாக எய்யும்‌ காண்டீபமே 
அவர்‌ வரித்துக்‌ கொண்ட 

பாவனைத்தோழி போலும்‌. அவர்‌ திறமையெல்லாம்‌ 
உள்ளூர ஓடும்‌ வெறுமையின்‌ வேகம்‌ போலும்‌. 
பெண்களின்‌ உடல்‌ வழியாக அவர்‌ தேடுவது யாரை? 
காண்டீவமாக மாறித்‌ தன்‌ உடலின்‌ ஒரு 

உறுப்பாக இணைந்து கொள்ளும்‌ ஒருத்தியையா? 
யாரிடமாவது பேச வேண்டும்‌ போலிருந்தது. பேசாத 
சொற்களெல்லாம்‌ மனதில்‌ தேங்கி 

அவற்றின்‌ வேகம்‌ என்னைப்‌ பைத்தியமாக 


அழித்துவிடும்‌ என்று பட்டது. மகாராணி 

பட்டத்தைத்‌ துறந்து ஒரு பெண்ணாக, பேதையாக, 
குழந்தையாக, புழுவாக அழுது துடிக்க 

வேண்டும்‌. வியாச ரிஷியின்‌ வெண்தாடி பரவிய 
குழந்தை முகம்‌ மனதில்‌ சிறு ஆறுதலாக 

எழுந்தது. 

தாதி என்னைச்‌ சோலைக்குள்‌ கூட்டிச்‌ சென்றாள்‌. 
பசுமையான மரங்கள்‌ அடர்ந்து நிற்க 

ஊடே பாதை நெளிந்து சென்றது. பாறையொன்றில்‌ 
அண்ணாவும்‌ வியாச மகரிஷியும்‌ 

அமர்ந்திருந்தனர்‌. 

என்னைப்‌ பார்த்ததும்‌ வியாச மகரிஷி புன்னகையுடன்‌, 
“வா குழந்தை” என்றார்‌. 

அமரும்பம சைகை காட்டினார்‌. அவர்‌ பாதங்களைப்‌ 
பணித்துவிட்டுத்‌ தரையில்‌ 

அமர்ந்தேன்‌. அண்ணா சிந்தனை நிரம்பிய முகத்துடன்‌ 
என்னைப்‌ பார்த்தார்‌. 

“வருவீர்கள்‌ என்று எவரும்‌ கூறவேயில்லை தாத்தா” 
என்றேன்‌. 

“இன்று நீர்க்கடன்‌. நான்‌ வந்தாக வேண்டுமல்லவா?” 
என்றார்‌ வியாசர்‌. 

என்‌ கண்களும்‌ மனமும்‌ திறந்துகொண்டன. என்‌ உடல்‌ 
வழியாக அழுகை சுழற்காற்று 

மரத்தைக்‌ கடந்து செல்வதுபோலக்‌ கடந்து சென்றது. 
வியாசர்‌ என்‌ நெற்றிமயிரை வருடினார்‌. “நான்‌ என்ன 
சொல்ல இருக்கிறது குழந்தை? 

அழுது அழுதுதான்‌ உன்‌ மனம்‌ ஆறவேண்டும்‌” என்றார்‌. 
“இதெல்லாம்‌ எதற்காக தாத்தா? யாருடைய 
லாபத்திற்காக? இந்த கங்கைக்கரை முழுக்க...” 
“பார்த்தேன்‌” என்றார்‌ வியாசர்‌. “எதற்காக என்று மட்டும்‌ 
கேட்காதே. அப்படிக்‌ 

கேட்க ஆரம்பித்தால்‌ தெய்வங்களே திகைத்து 
நின்றுவிடுவார்கள்‌...” 

“என்‌ அபிமன்யு.. என்‌ தங்கம்‌.. அவன்‌ தலை பிளந்து... 


என்னால்‌ மறக்கவே முடியவில்லை 

தாத்தா...” 

என்‌ அழுகையைப்‌ பார்த்தபடி வியாசர்‌ தலை குனிந்து 
அமர்ந்திருந்தார்‌. பிறகு கம்மிய 

குரலில்‌ “நான்‌ என்ன சொல்லுவது அம்மா? உனக்கு ஒரு 
குழந்தைதான்‌. எனக்கு...? 

குருவம்சமே என்‌ குழந்தைகளல்லவா? வென்றதும்‌ 
வீழ்ந்ததும்‌ என்‌ உதிரமல்லவா? இதோ 

இன்ரு கங்கை அள்ளிச்‌ செல்லும்‌ அத்தனை 
ஆத்மாக்களுக்கும்‌ பிதாமகனல்லவா நான்‌?” 
சட்டென்று என்‌ மனம்‌ சீறியெழுந்தது. “இதோ 
இருக்கிறாரே, கேளுங்கள்‌ தாத்தா. 

எல்லாவற்றிற்கும்‌ காரணம்‌ இவர்தான்‌. இவருடைய 
குயுக்தியும்‌ தந்திரமும்‌ 

தருக்கமும்‌. ஆட்சிக்காக சகோதரன்‌ கழுத்தை சகோதரன்‌ 
அறுக்கலாம்‌ என்று இவர்‌ ஒரு 

உபதேச மஞ்சரி எழுதி அதைக்‌ களத்தில்‌ தினம்‌ தினம்‌ 
பெளராணீகர்கள்‌ பாடினார்கள்‌. 

கொல்லு கொல்லு என்று இரவு முழுக்க கோஷம்‌ 
எழுந்தது...” 

“போர்‌ எப்போதும்‌ வெற்றி ஒன்றால்‌ மட்டுமே 
அளக்கப்படுகிறது அம்மா.” 

"இப்போது இதோ வெற்றி கிடைத்துவிட்டதே. இவருக்குத்‌ 
திருப்திதானா? என்‌ குழந்தை.. 

என்‌ செல்வம்‌.. அவன்‌ மரணத்திற்கு யார்‌ காரணம்‌? 
இதோ இவர்தான்‌. என்‌ குழந்தையைக்‌ 

கொன்றவர்‌ இவர்தான்‌. சதுரங்கத்தில்‌ ஒரு காயாக 
அவனை வைத்து விளையாடினார்‌. அடுத்த 
நகர்வுக்குத்‌ தேவையெழுந்தபோது தன்‌ சுண்டுவிரலால்‌ 
அவனைச்‌ சுண்டி எறிந்தார்‌. 

அரவான்‌, கடோத்கஜன்‌... கடைசியில்க்‌ அபிமன்யு. 
சொந்த ரத்தத்தில்‌ பிறந்தவர்களைக்‌ 

கொல்லும்படி தான்‌ சொன்ன உபதேசத்தைத்‌ தனக்கும்‌ 
பொருத்திக்கொண்ட மகான்‌ இவர்‌...” 


“சுபத்திரை, நீ உன்‌ வேதனையில்‌ பேசுகிறாய்‌” என்றார்‌ 
வியாசர்‌. 

“என்‌ குழந்தை எப்படி இறந்தான்‌? அவன்‌ என்‌ கருவில்‌ 
இருந்த போது பத்மவியூகத்தில்‌ 

நுழையும்‌ வழியை இவர்‌ கற்றுத்‌ தந்தார்‌. வெளியேறும்‌ 
வழியைக்‌ கூறாமலேயே 

விட்டுவிட்டார்‌. எங்கும்‌ எதிலும்‌ முட்டி மோதி 
நுழைபவனாக, வெளியேறும்‌ வழி 

தெரியாதவனாக, அவன்‌ வளர்ந்தான்‌. ஏன்‌ என்‌ 
குழந்தைக்கு அவன்‌ பிறந்து வளர்ந்து களம்‌ 

காணும்‌ தினம்‌ வரை இவர்‌ வெளியேறும்‌ வழியைச்‌ 
சொல்லித்‌ தரவில்லை? சதி. வேறு என்ன? 

இவருக்கு பந்தமில்லை. பாசமில்லை. தர்மம்‌ என அவர்‌ 
நம்பும்‌ ஓன்றை நிறைவேற்றுவது 

தவிர வேறு எந்த நோக்கமும்‌ இல்லை.” 

“யார்தான்‌ அப்படி இல்லை?” என்றார்‌ வியாசர்‌. “உன்‌ 
தருமம்‌ தாய்மை என நீ 

எண்ணுகிறாய்‌. அதைத்‌ தவிர வேறு எதுவும்‌ உன்‌ 
கண்ணில்‌ படவில்லையே....” 

"எதற்கு என்‌ குழந்தைக்கு பத்ம வியூகத்திலிருந்து 
வெளியேறும்‌ வழியை இவர்‌ 

கற்றுத்தரவில்லை? அதைச்‌ சொல்லச்‌ சொல்லுங்கள்‌ 
முதலில்‌.” 

அண்ணா தணிந்த குரலில்‌, “பலமுறை 
சொல்லிவிட்டேன்‌ சுபத்திரை. உன் காது 
மூடியிருக்கிறது. பத்ம வியூகம்‌ சிறிய படைகளை 
நடத்தும்போது செய்ய வேண்டியது. 

நகரங்களைக்‌ காப்பாற்றுவதற்காக அசைச்‌ சுற்றியும்‌ 
அமைப்பதுண்டு. துரோணர்‌ அதைப்போல 
குருஷேத்திரத்தில்‌ வகுப்பார்‌ என்று நான்‌ எப்படி 
எதிர்பார்த்திருக்க முடியும்‌? 

அந்தத்‌ தருணத்தில்‌ அர்ச்சுனன்‌ சம்சப்தர்களுடன்‌ 
போரிடப்போவான்‌ என்று எப்படி நான்‌ 

ஊகித்திருக்க முடியும்‌? தருமர்‌ அத்தனை வீரர்கள்‌ 


இருக்க அபிமன்யுவைப்‌ போய்‌ அதை 

உடைக்கச்‌ சொல்வார்‌ என்றோ, அவனைப்‌ பின்‌ 
தொடரந்த தருமரையும்‌ பீமனையும்‌ பிற 
படைகளையும்‌ ஜயத்ரதன்‌ ஒருவனே தடுத்துவிடுவான்‌ 
என்றோ நான்‌ எப்பட எண்ண முடியும்‌?” 

அண்ணா நிறுத்தினார்‌. உடைந்த குரலில்‌, “அதைவிட 
ஞானமும்‌ விவேகமும்‌ நிரம்பிய 

குருநாதர்‌ துரோணரும்‌, பாண்டவ ரத்தமான கர்ணனும்‌, 
மகா தார்மிகரான சல்லியரும்‌, 

சுத்த வீரனான துரியோதனனும்‌ சேர்ந்து ஒரு சிறுவனை 
சூழ்ந்து எதிர்த்துக்‌ 

கொன்றார்கள்‌ என்பது இப்போதுகூட என்னால்‌ நம்ப 
முடியாதவையாகவே உள்ளது.” 

“போரில்‌ வெற்றியே அளவுகோல்‌” என்றார்‌ வியாசர்‌ 
மீண்டும்‌. “மனிதர்களால்‌ போரைத்‌ 

தொடங்க மட்டுமே முடியும்‌. பிறகு எல்லாம்‌ விதியின்‌ 
தாண்டவம்‌.” அவர்‌ தலை மேலும்‌ 

குனிந்தது. பெருமூச்சுடன்‌, “மனிதர்கள்‌ போரிடாத 
சத்திய யுகம்‌ ஒன்று வரக்கூடும்‌” 

என்றார்‌. 

“ஆம்‌, எல்லாம்‌ என்‌ தத்துவம்தான்‌” என்றார்‌ அண்ணா 
என்னிடம்‌. “ஆனால்‌ என்‌ மனதை 

ஆற்றும்‌ வலிமை அவற்றுக்கு இல்லை. அபிமன்யு என்‌ 
குழந்தை. பாதி நாள்‌ துவாரகையில்‌ 

ருக்மிணியும்‌ சத்யபாமையும்‌ அவனை வளர்த்தார்கள்‌. 
என்‌ பிள்ளைக்கலியைத்‌ தீர்க்க 

வந்த தெய்வ அருளாக அவனை எண்ணினேன்‌. இந்த 
மார்பிலும்‌ தோளிலும்‌ போட்டு அவனை 

வளர்த்தேன்‌. காடுகள்‌ தோறும்‌ அழைத்துச்‌ சென்று 
அவனுக்கு வித்தைகள்‌ 

கற்றுத்தந்தேன்‌....” 

“ஆம்‌. அவன்‌ களத்தில்‌ காட்டிய வீரபராக்ரமங்களை 
இன்று பாரதவர்ஷமே பாடுகிறது” 

என்றார்‌ வியாசர்‌. அவர்‌ அண்ணாவை 


சமாதானப்படுத்த முயல்கிறார்‌ என்பது தெரிந்தது. 
“கோசல மன்னன்‌ பிருஹத்பாலனை அவன்‌ கொன்றது 
பற்றி சற்று முன்பு கூட ஒரு சூதன்‌ 

அற்புதமான பாடல்‌ ஒன்றைப்‌ பாடினான்‌.” 

“ஆனால்‌ நான்‌ கற்றுத்தராத ஒன்று அவனை பலி 
கொண்டு விட்டதே கிருஷ்ணதுவைபாயனரே.” 
“அவன்‌ விதி அது” என்றார்‌ வியாசர்‌. 
“ஜென்மங்கள்தோறும்‌ அது அவனைத்‌ தொடர்கிறது. 
இப்பிறவியில்‌ உன்‌ கருவில்‌ அவனிருந்தபோதே அது 
அவனை அடைந்துவிட்டது.” 

என்‌ மனம்‌ பகீரிட்டது. “தாத்தா, அப்படியானால்‌ என்‌ 
குழந்தைக்கு அடுத்த 

பிறவியிலும்‌ இதே விதியின்‌ மிச்சம்தானா உள்ளது?” 
என்றேன்‌. 

“இருக்கக்கூடும்‌; யாரறிவார்‌...?” 

பதறிய குரலில்‌, “தாத்தா, தன்‌ விதியை அவன்‌ அறிந்து 
கொள்ளவில்லையே. என்‌ 

குழந்தைக்கு இப்போதும்‌ வெளியேறும்‌ வழி 
தெரியவில்லையே” என்றேன்‌. 

“இது என்ன பேச்சு குழந்தை? நமது மகனாக அவன்‌ விதி 
முடிந்தது. இனி நம்‌ கடன்‌ அவன்‌ 

நினைவை நம்‌ மனதிலும்‌ வம்சத்திலும்‌ நட்டு வைப்பது 
மட்டுமே...” 

“அது உங்கள்‌ வேலை. என்‌ குழந்தைக்கு இப்போதும்‌ 
வெளியேறும்‌ வழி தெரியவில்லை. அதை 
எண்ணினால்‌ இனி நான்‌ ஒருநாள்கூட நிம்மதியாக 
உயிர்வாழ முடியாது. தாத்தா நீங்கள்‌ 

முக்காலமும்‌ உணர்ந்தவர்‌. எனக்குக்‌ கருணை 
காட்டுங்கள்‌. உங்கள்‌ பாதங்களைப்‌ 

பற்றிக்கொண்டு கேட்கிறேன்‌. எனக்கு உதவுங்கள்‌....” 
“குழந்தை, நீ உணர்ந்துதான்‌ பேசுகிறாயா?” 

“நன்றாக உணர்ந்துதான்‌. என்‌ குழந்தைக்கு அவன்‌ 
விதியை அவன்‌ வெல்லும்‌ முறையை நான்‌ 
கற்பித்தாக வேண்டும்‌. அடுத்த பிறவியிலாவது 


அவனுக்கு மீட்பு வேண்டும்‌.” 

“மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள எல்லையை நீ 
தாண்ட முயல்கிறாய்‌ குழந்தை. அது 
சாத்தியமேயில்லை.” 

நான்‌ பாய்ந்து எழுந்தேன்‌. “இனி உங்களிடம்‌ கேட்க 
எனக்கு எதுவும்‌ இல்லை, இப்போதே 

நீங்கள்‌ உதவ வேண்டும்‌. இல்லையேல்‌ இப்போதே 
இங்கேயே கங்கையில்‌ குதித்து 

உயிர்விடுவேன்‌. இனி எனக்கு எதுவும்‌ மிச்சமில்லை...” 
“குழந்தை...” என்று கூறியபடி வியாசர்‌ ஓடிவந்து 
என்னைப்‌ பிடித்தார்‌. “நில்லு. 

சொல்கிறேன்‌...” என்‌ தோளை அவர்‌ கரம்‌ இறுகப்‌ 
பற்றியது. “என்ன காரியமம்மா 

செய்கிறாய்‌? முதிய வயதில்‌ இதுவரை நான்‌ 
கண்டதெல்லாம்‌ போதாதா? இரு, ஒரு வழி 
சொல்கிறேன்‌.” 

அப்போதும்‌ சிந்தனை தேங்கிய முகத்துடன்‌ அண்ணா 
அங்கேயே அமர்ந்திருந்தார்‌. 

“தண்டகாரண்யத்தில்‌ ஒரு ரிஷியை நான்‌ பார்த்தேன்‌. 
அவர்‌ இப்போது இங்கு கங்கைக்‌ 

கரையில்‌ எங்கோ இருக்கிறார்‌. அவரால்‌ பிறவிகளின்‌ 
சுவரைத்‌ தாண்டிப்‌ பார்க்க 

முடியும்‌ என்கிறார்கள்‌. அவரை அழைத்து வருகிறேன்‌. 
உனக்காக.. ஒரு போதும்‌ ஒரு ரிஷி 

செய்யக்‌ கூடாத காரியம்‌ இது. என்‌ மூதாதையரின்‌ சாபம்‌ 
என்‌ மீது விழும்‌.. 

பரவாயில்லை.” 

“எனக்கு வேறு வழியில்லை தாத்தா. என்னை 
மன்னித்து விடுங்கள்‌. என்‌ குழந்தையிடம்‌ 

நான்‌ பேசியாக வேண்டும்‌. என்ன நேர்ந்தாலும்‌ சரி. என்‌ 
குழந்தை வெளியேறும்‌ வழி 

தெரியாது பிறவிகள்‌ தோறும்‌... தாத்தா தயவு 
செய்யுங்கள்‌, தயவு செய்யுங்கள்‌...” 

அவர்‌ காலில்‌ விழுந்தேன்‌. என்னைத்‌ தன்‌ மார்போடு 


அணைத்துக்‌ கொண்டார்‌. என்‌ கண்ணீர்‌ 
அவர்‌ தாடியை நனைத்தது. 
4 


பர்ணசாலைக்குள்‌ எட்டிப்‌ பார்த்த தாதி என்னிடம்‌ 
“உபசக்ரவர்த்தி தங்களை 

அழைக்கிறார்‌” என்றாள்‌. எழுந்து வெளியே வந்தேன்‌. 
பின்‌ மதியம்‌ ஆகிவிட்டிருந்தது. 

ஆனால்‌ வெயில்‌ வராமல்‌ காலை போலவே இருந்தது. 
வானம்‌ முழுக்க மேகங்கள்‌. மஞ்சன 

மரத்தடியில்‌ அவர்‌ நின்றிருந்தார்‌. அவரை அணுக 
அணுக என்‌ மனம்‌ எரிச்சலடைந்தது. 

ஆனால்‌ உடவில்‌ ஒரு கிளர்ச்சி இருந்தது. அது 
இம்சைக்கான ஆர்வம்‌. அவரைக்‌ குத்திப்‌ 
புண்படுத்தி, அவர்‌ சுருண்டு திரும்புவதைக்‌ கண்டு 
குற்றவுணர்வு கொள்ளும்போதுதான்‌ 

அது தணியும்‌. அவர்‌ கண்களை உற்றுப்‌ பார்த்தபடி 
“என்ன?” என்றேன்‌. 

“பொழுது சாய்ந்துவிட்டது. அபிமன்யுவிற்கு இன்னும்‌ 
நீர்க்கடன்‌ செலுத்தவில்லையே 

என்று அண்ணா கேட்டார்‌” என்றார்‌. 

“அரவானுக்கு நீர்க்கடன்‌ முடிந்துவிட்டதா?” என்றேன்‌. 
அவருடைய சுருண்ட மயிர்கள்‌ 

ஈரமாகத்‌ தொங்கி ஆடின. காதோரம்‌ சில நரை மயிர்கள்‌. 
மீசை கன்னத்தில்‌ 

ஒட்டியிருந்தது. கண்களுக்குக்‌ கீழே கருவளையங்கள்‌. 
பார்வையில்‌ எப்போதுமிருக்கும்‌ 
சிறுபிள்ளைத்தனமான உற்சாகத்தின்‌ ஒளி அறவே 
இல்லை. இனி அது ஒருபோதும்‌ திரும்பாது 

போலும்‌. 

“ஆம்‌” என்றார்‌. 

அவருடைய பலவீனமான இடத்தில்‌ நான்‌ போட்ட அடி 
அது. அவர்‌ நெற்றியில்‌ நரம்பு 

அசைந்தது. கண்கள்‌ சுருங்கி இம்சை தெரிந்தது. என்‌ 
மனம்‌ உள்ளூர கும்மாளமிட்டது. 


மேலும்‌ மேலும்‌ என்று தாவியது. 

“சுருதர்மாவிற்கும்‌ முடிந்துவிட்டதா?” என்று 
சாதாரணமாகக்‌ கேட்டேன்‌. 

அவர்‌ கண்கள்‌ சீற்றம்‌ கொண்டன. 

“அபிமன்யு மட்டும்தான்‌ மீதி” என்றார்‌. 

நான்‌ தலையசைத்தேன்‌. 

“ஏன்‌ தாமதம்‌?” என்றார்‌. 

“சற்று பிந்தட்டும்‌.” 

“எங்கோ ரதமனுப்பியிருப்பதாகக்‌ கூறினார்கள்‌.” 
“ஆம்‌.” 

“எதற்கு?” 

“ஒன்றுமில்லை” என்றேன்‌. இவரிடம்‌ நான்‌ கூற 
முடியாது. அபிமன்யு என்‌ அந்தரங்கத்தின்‌ 

ஆழம்‌. அதை ஒருபோதும்‌ இவருடன்‌ பகிர முடியாது. 
அதை எவரிடமும்‌ பகிர முடியாது. 
அவனிடம்கூடப்‌ பகிர்ந்ததில்லை. அவன்‌ பிறந்து 
விழுந்தபோது அவனைப்‌ பார்த்தவர்கள்‌ 
தந்தையைப்போல என்று கூறியபோது என்‌ மனம்‌ 
எரிந்தது. அவன்‌ வளர வளர அவனில்‌ கூடி 

வந்த குறும்பும்‌, வில்‌ திறனும்‌, துணிச்சலும்‌ அவரையே 
ஞாபகப்படுத்தின. அவை 

என்னைக்‌ கோபம்‌ கொள்ளச்‌ செய்தன. பாதி நாள்‌ 
அவனை துவாரகைக்கு அனுப்பியதே 
அதனால்தான்‌. மீதிநாள்‌ அவர்‌ ஊரில்‌ 
இருந்ததுமில்லை. ஆனால்‌ அவனில்‌ நான்‌ 
ரசித்ததெல்லாம்‌ அவற்றைத்தானோ? 

“ஏன்‌ என்று கூறு” என்றார்‌ கோபத்துடன்‌. “இன்று 
நீர்க்கடன்‌ வேண்டாம்‌ என்று 

எண்ணுகிறாயா? யாரைக்‌ கூட்டிவரச்‌ 
சொல்லியிருக்கிறாய்‌?” 

நான்‌ அவர்‌ கண்களைப்‌ பார்த்தேன்‌. “அபிமன்யு என்‌ 
மகன்‌. அவனுக்கு எப்படிச்‌ செய்ய 

வேண்டும்‌ என நான்‌ அறிவேன்‌.” 

அவர்‌ கோபம்‌ முகத்தில்‌ நெளிந்தது. உரத்த குரலில்‌, 


“அவன்‌ என்‌ மகன்‌ இல்லையா? 

எனக்கு மட்டும்‌ துயரமில்லையா?” என்றார்‌. 
“துயரமா.... எதற்கு?” என்றேன்‌ வியப்புடன்‌. உள்ளூர 
என்‌ இம்சிக்கும்‌ இச்சை 

கூர்மையடைந்தது. மனம்‌ மிகுந்த நிதானத்துடன்‌ 
சொற்களைத்‌ தேர்வு செய்தது. 

“நீங்கள்தான்‌ பழிவாங்கிவிட்டீர்களே? பொழுது 
சாய்வதற்குள்‌ ஜயத்ரதன்‌ தலையைக்‌ 

கொய்து, அதைக்‌ காற்றில்‌ பறக்கவைத்து, அவன்‌ 
தந்தை கரங்களில்‌ விழ வைத்து, அவர்‌ 

உயிரையும்‌ பறித்து... சூதர்கள்‌ பரவசமாகப்‌ பாடும்‌ 
கதை அல்லவா அது? வம்சகாதையில்‌ 

ஒரு பொன்னேடல்லவா? அப்புறம்‌ எதற்குத்‌ துக்கம்‌?” 
“நீ என்னை ஏளனம்‌ செய்கிறாய்‌. உனக்கு மட்டும்‌ 
பேரிழப்பு ஏற்பட்டுவிட்டது என்று 

கற்பனை செய்து கொள்கிறாய்‌. உன்னை 
முக்கியமானவளாகப்‌ பிறரிடம்‌ காட்டிக்கொள்ள இந்த 
துக்க வேடத்தை மிகைப்படுத்திக்கொள்கிறாய்‌...” 
நான்‌ அவர்‌ கண்களை மீண்டும்‌ உற்றுப்‌ பார்த்தேன்‌. 
“நேற்றிரவும்‌ 

எங்கிருந்தீர்கள்‌?” 

அவர்‌ தடுமாறி, முகம்‌ வெளிறி, “ஏன்‌?” என்றார்‌. 
“இல்லை, தாத்தா தேடினார்‌” என்றேன்‌. 

“அவரைப்‌ பார்த்தேனே.” 

“ஓகோ” என்றேன்‌. பிறகு பார்வையை விலக்காமலே 
நின்றேன்‌. 

“நான்‌ வருகிறேன்‌” என்று அவர்‌ நடந்தார்‌. என்‌ உடல்‌ 
தளர்ந்தது. சன்னதம்‌ விளகிய 

குறிசொல்லி போல சக்தியனைத்தும்‌ ஒழுகி மறைய, 
தள்ளாமனேன்‌. தண்ணீர்‌ குடிக்க 

வேண்டும்‌ போலிருந்தது. ஆனால்‌ மீண்டும்‌ என்‌ 
பர்ணசாலைக்குப்‌ போகத்‌ தோன்றவில்லை. 
இடுங்கின அறைகளில்‌ துயரம்‌ தேங்கிக்‌ கிடக்கிறது. 
திறந்த வெளிகளில்‌ மனம்‌ சற்று 


சுதந்திரம்‌ கொள்வது போலப்‌ பட்டது. சோலை வழியாக 
நடந்தேன்‌. மீண்டும்‌ அதே பாறையை 

அடைந்தேன்‌. அங்கு அண்ணா அமர்ந்திருப்பதைப்‌ 
பார்த்தேன்‌. அவரை அங்கு உள்ளூர 
எதிர்பார்த்ததனால்தான்‌ வந்திருக்கிறேன்‌ என்று 
அறிந்தேன்‌. என்னால்‌ அவரைத்‌ 

தவிர்க்க இயல்வில்லை. அவர்‌ இல்லாமல்‌ என்‌ மனமே 
இல்லை போலும்‌. அவரது தலையணியின்‌ 

மீதிருந்த மயிற்பீலிக்‌ கண்‌ என்னைப்‌ பார்த்தது. மனம்‌ 
சற்று அமைதியடைந்தது. 

மயிற்பீலியை எங்கு கண்டாலும்‌ மனம்‌ சற்ரு 
அமைதிகொள்கிறது. துணையை உணர்கிறது. 
அபிமன்யு குழந்தையாக இருந்தபோது ஒரு முறை 
அவன்‌ கொண்டையில்‌ மயிற்பீலியை 
அணிவித்தேன்‌. அதைப்‌ பார்த்ததும்‌ அவர்‌ முகம்தான்‌ 
எப்படிச்‌ சிவந்து பழுத்தது. 

தொண்டை புடைக்க உறுமியப்ட அதைப்‌ பிய்த்து 
வீசினார்‌. “கொஞ்சிக்‌ குலாவி 

குழந்தையை அலியாகவா ஆக்குகிறாய்‌? பீலியும்‌ 
மலரும்‌...” என்று கத்தினார்‌. 

ஆங்காரமும்‌ ஏமாற்றமுமாக, “பீலி சூடியவர்களெல்லாம்‌ 
அலிகள்‌ என்கிறீர்களா?” 

என்றேன்‌. கையை ஓங்கியபடி வந்தார்‌. “நல்லது. கை 
எதற்கு, காண்டீவத்தையே எடுங்கள்‌. 

அதுதான்‌ புருஷ லட்சணம்‌” என்றேன்‌. கதவை ஓங்கி 
உதைத்தபடி அந்தப்புரத்தை விட்டு 

வெளியேறினார்‌. வெளியே புரவிமீது சம்மட்டி விழும்‌ 
ஒலி கேட்டது. அது கனைத்துக்‌ 

கூவியபடி கல்தளத்தில்‌ தடதடத்து ஓடியது. 
அண்ணா, “ரிஷி வந்துவிட்டாரா?” என்றார்‌. 

“இன்னும்‌ வரவில்லை. காத்திருந்து காத்திருந்து 
பொறுமை போகிறது.” 

“வருவார்‌.” 

“பின்மதியம்‌ ஆகிவிட்டது. நீர்க்கடன்‌ எப்போது 


முடிவது?” என்றேன்‌. களைப்புடன்‌ 

கண்களை விரல்களால்‌ அழுத்துக்‌ கொண்டேன்‌. 
“பார்த்தன்‌ என்ன சொன்னான்‌?” 

திடுக்கிட்டேன்‌. எப்படி அறிந்தார்‌ அவர்‌ முகம்‌ பதுமை 
போலிருந்தது. பிறகு அமைதி 

ஏற்பட்டது. “நேரமாகிறது என்கிறார்‌” என்றேன்‌. 
“பாவம்‌” என்றார்‌. 

“ஏன்‌? அவர்தான்‌ போரில்‌ வென்று சவ்யசாஜி 
ஆகிவிட்டாரே. இனி அஸ்வமேதம்‌, 

திக்விஜயம்‌. வரலாற்றில்‌ உங்களுக்கும்‌ அவருக்கும்‌ 
சிம்மாசனமல்லவா போட்டு 

வைக்கப்பட்டுள்ளது!” 

”உன்‌ துயரம்‌ கசப்பாக மாறிவிட்டிருக்கிறது சுபத்திரை. 
உலகமே உனக்கு எதிரியாகப்‌ 

படுகிறது. நீ என்னதான்‌ எண்ணுகிறாய்‌? இன்று இங்கு 
ஒவ்வொருவரும்‌ என்ன 

எண்ணுகிறார்கள்‌ என்று நீ அறிவாயா? இந்தக்‌ கணம்‌ 
காலதேவன்‌ வந்து போர்‌ 

துவங்குவதற்கு முன்பிருந்த தருணத்தைத்‌ திரும்ப 
அளிப்பதாகச்‌ சொன்னானென்றால்‌ 

அத்தனை பேரும்‌ தங்கள்‌ எதிரிகளை ஆரத்‌ தழுவிக்‌ 
கண்ணீர்‌ உகுப்பார்கள்‌. இந்தப்‌ போர்‌ 

ஒரு மாயச்‌ சுழி. ஒவ்வொரு கணமும்‌ இதன்‌ மாயசக்தி 
எல்லோரையும்‌ கவர்ந்திழுத்துக்‌ 

கொண்டிருந்தது. விதி அத்தனை பேர்‌ மனங்களிலும்‌ 
ஆவேசங்களையும்‌ ஆங்காரங்களையும்‌ 

நிரப்பியது. இன்று... வெளியேறும்‌ வழி எவருக்கும்‌ 
தெரியவில்லை சுபத்திரை. 

எனக்கும்‌ தெரியவில்லை...” 

நான்‌ பெருமூச்சுவிட்டேன்‌. அண்ணா மனம்‌ 
கலங்கியபோதுதான்‌ அவரை அப்படிப்‌ பார்க்க 

நான்‌ விரும்பவில்லை என்று அறிந்தேன்‌. அவர்‌ வெல்ல 
முடியாத வீரயோகியாகவே என்‌ 

மனதில்‌ இருந்தார்‌. அண்ணாவின்‌ முகம்‌ மீண்டும்‌ 


நிதானம்‌ கொண்டது. “நீ 

உணவருந்தினாயா?” என்றார்‌. 

இல்லை” 

“ஏன்‌ இப்படி உன்னை வதைத்துக்‌ கொள்கிறாய்‌?” 
“என்னால்‌ எதிர்பார்ப்பின்‌ பதற்றத்தைத்‌ தாங்க 
முடியவில்லை அண்ணா.” 

“சுபத்திரை, நீ செய்யப்‌ போவது என்ன என்று 
அறிவாயா?” 

“எனக்கு வேறு வழியில்லை” என்றேன்‌ உறுதியாக. 
“நியதியின்‌ பேரியக்கம்‌ மனிதர்களையும்‌ அண்ட 
வெளியையும்‌ இயற்கையிலுள்ள 

அனைத்தையும்‌ ஒன்றாகப்‌ பிணைத்திருக்கிறது 
சுபத்திரை. அதில்‌ ஒரு சிறு துளியைக்கூட 

மனித மனம்‌ அறிய முடியாது. அதை மாற்றிவிடலாம்‌ 
என்று நம்‌ அகங்காரம்‌ சில சமயம்‌ 

கூறும்‌. அதன்படி நாம்‌ இயங்குவோம்‌. பிறகு தெரியும்‌ 
நமது அந்த இயக்கம்கூட 

நியதியின்‌ விளையாட்டுதான்‌ என்று.” 

“வேதாந்த விசாரம்‌ கேட்க எனக்கு இப்போது மனம்‌ 
கூடவில்லை அண்ணா....” 

அண்ணா சிரித்தபடி, “ஆம்‌. பாரதவர்ஷத்தில்‌ இப்போது 
மலிவாகப்‌ போய்விட்டிருப்பது 

அதுதான்‌” என்றார்‌. 

அவரைப்‌ புண்படுத்திவிட்டோமோ என்ற ஐயம்‌ எனக்கு 
ஏற்பட்டது. “அண்ணா, என்‌ மனதைத்‌ 

தயவு செய்து புரிந்து கொள்ளேன்‌. நான்‌ என்‌ 
குழந்தைக்கு... அவன்‌ தன்‌ விதியை 

அறியாமல்‌ போகக்கூடாது அண்ணா... அதற்காக 
எனக்கு எந்த சாபம்‌ வந்தாலும்‌ சரி...” 

“சரி வா. கங்கையோரமாகப்‌ போவோம்‌. யாராவது 
நம்மைத்‌ தேடக்கூடும்‌.” 

காட்டுக்குள்‌ குளிர்‌ இருந்தது. மரங்கள்‌ 
மமைக்காலத்திற்குரிய புத்துணர்ச்சியுடன்‌ 

காற்றில்‌ குலுங்கின. தளதளக்கும்‌ ஒளியும்‌ சிறு 


மணியோசைகளும்‌ கங்கை 

வந்துவிட்டதைக்‌ கூறின. படித்துறைகளில்‌ 
புரோகிதர்கள்‌ அமர்ந்திருந்தனர்‌. 

தர்ப்பைப்‌ புல்லும்‌ பிண்டங்களும்‌ சிதறிக்‌ கிடந்தன. 
அமாத்யர்‌ ஸெளனகர்‌ எழுந்து 

வந்து அண்ணாவை வணங்கினார்‌. “இப்போதுதான்‌ 
முடிந்தது” என்றார்‌. 

“சரி” என்று அண்ணா தலையசைத்தார்‌. மெதுவாக 
நடந்தோம்‌. எங்கும்‌ அமங்கலமான மெளனமும்‌ 
நிதானமும்‌. கங்கை மீதிருந்து குளிர்‌ 
பரவிக்கொண்டிருந்தது. 

பர்ணசாலைகளுக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ திடீரென்று 
அடிபட்ட விலங்கின்‌ ஊளைபோல ஓர்‌ 

அழுகைக்‌ குரல்‌ எழுந்தது. தாதிகள்‌ தொடர, 
தலைவிரிகோலமாக திரெளபதி ஓடிவந்தாள்‌. 
அவளைத்‌ தாதிகள்‌ பிடித்தனர்‌. கங்கையை நோக்கிக்‌ 
கைநீட்டியபடி அலறினாள்‌. மரவுரி 

விலகிக்‌ கிடந்தது. சர்ப்பம்‌ போன்ற உடல்‌ தழல்‌ போன்ற 
' உடல்‌ விஷம்‌ துப்பும்‌. 

சுடும்‌. இப்படித்தான்‌ கெளரவ சபையில்‌ சென்று 
நின்றாள்‌. தலைமயிரை அவிழ்த்துப்‌ 

போட்டு சபதம்‌ எடுத்தாள்‌. இப்போது தலையை 
முடிந்துகொள்ள வேண்டியதுதானே? 

இப்போதுகூட ஏன்‌ இப்படி எண்ணுகிறேன்‌? அவள்‌ 
என்ன செய்வாள்‌! அண்ணா சொன்னதுபோல 
அவளும்‌ இப்போது மனமுடைந்து ஏங்கக்கூடும்‌. 
எல்லாம்‌ எவ்வளவு எளிமையாகத்‌ 
தொடங்கிவிடுகிறது! ஐந்து குழந்தைகள்‌. 
பிரிதிவிந்தியன்‌, சுதசேனன்‌, சுருதகர்மா, 

சதானீகன்‌, சுதேசனன்‌. ஐந்து தளிர்‌ முகங்கள்‌. ஐந்து 
பொன்னிறத்‌ தோள்கள்‌. அவள்‌ 

வயிற்றில்‌ ஊழித்தீயல்லவா எரியும்‌. அதை 
எண்ணியபோதே என்‌ மனம்‌ பதைத்தது. 
சுருதகர்மாவின்‌ முகம்‌ மட்டும்‌ அவ்வளவு தெளிவாக 


மனதில்‌ எழுந்தது. அவன்‌ அவருடைய 

குழந்தை என்று சொல்வார்கள்‌. அவனை 
மார்போடணைத்து அவன்‌ முகத்தை உற்று உற்றுப்‌ 
பார்ப்பேன்‌. அபிமன்யுவின்‌ அருகே நிறுத்தி ஒப்பிட்டுப்‌ 
பார்ப்பேன்‌. பயிற்சிப்‌ 

போர்களின்‌ அபிமன்யு அவனை அனாயாசமாகத்‌ 
தோற்கடிக்கும்போது மனதில்‌ களிப்பு 

நிறையும்‌. அபிமன்யுவிற்கு அவன்மீது எப்போதும்‌ 
குறிதான்‌. “சித்தி, அபிமன்யு 

என்னை அழிக்கிறான்‌. சித்தி, அபிமன்யுவைப்‌ 
பாருங்கள்‌....” என்று சதா ஓடிவருவான்‌. 

மழலைக்‌ குரல்கள்‌ எங்கிருக்கிறீர்கள்‌ என்‌ 
குழந்தைகளே? வானில்‌ எங்காவது 
விளையாடுகிறீர்களா? சண்டை போடுகிறீர்களா? 
மண்ணில்‌ நீங்கள்‌ வாழ்ந்த நாட்களில்‌ 

தான்‌ உங்கள்மீது என்னென்ன கோபதாபங்கள்‌, போட்டி 
பொறாமைகள்‌ எங்களுக்கு. நான்‌ 

ஒருபோதும்‌ பார்த்திராத அரவான்‌. அவன்‌ மீது 
எத்தனை கோபம்‌ எனக்கு? என்‌ 

கண்களிலிருந்து கண்ணீர்‌ கொட்டியது. அப்படியே 
படித்துறையில்‌ அமர்ந்துவிட்டேன்‌. 

அண்ணா பெருமூச்சுடன்‌ சற்றுத்‌ தள்ளி அமர்ந்து 
கொண்டார்‌. கங்கை மீது இரு சிறு 

ஓடங்கள்‌ மிகுந்த துயரத்துடன்‌ நகர்ந்து சென்றன. 
5 

ரிஷி வந்துவிட்டார்‌ என்று செய்தி வந்தது. எழுந்து 
விரைந்தோடினேன்‌. கால்‌ 

புழுதியில்‌ பதிந்து வேகம்‌ கூடவில்லை. என்‌ உடல்‌ 
கனத்தது. அஷ்டகலசப்‌ படிக்கட்டில்‌ 

ரிஷி அமர்ந்திருந்தார்‌. அவர்‌ எதிரே நின்றிருந்த 
ஸ்தானிகர்‌ என்னைப்‌ பார்த்ததும்‌ 

வணங்கி விலகினார்‌. என்‌ மனம்‌ சுருங்கியது. இனம்‌ 
புரியாத ஓர்‌ அச்சம்‌ மனதைக்‌ 

கவ்வியது. கரிய குள்ளமான உருவம்‌. தாடியும்‌ 


தலைமயிறும்‌ சடைகளாகத்‌ தொங்கின. 

சிவந்த கண்கள்‌, உடம்பெங்கும்‌ நீரு. ஒரு கண்‌ கலங்கி 
சதைப்புரளலாக அசைந்தது. 

வெளியே தெரிந்த பற்கள்‌ கறுப்பாக இருந்தன. 
அவருக்கு சாஷ்டாங்க வணக்கம்‌ செய்தேன்‌. 

அவர்‌ என்‌ தலையைத்‌ தொட்டு ஆசியளித்தார்‌. அவர்‌ 
கரஙக்ளை என்‌ கண்கள்‌ அணுகுவதைத்‌ 

தடுக்க முடியவில்லை. பழுதடைந்த நகங்கள்‌ 
விகாரமாக இருந்தன. 

“உன்‌ கோரிக்கையை கிருஷ்ணதுவைபாயனர்‌ 
சொன்னா. அவர்‌ மகாவியாசர்‌. அவருக்காகவே 
இதற்கு ஒப்புக்கொண்டேன்‌. இது சாதாரண விஷயமல்ல. 
தெய்வங்களின்‌ அதிகாரத்திற்கு 

அறைவிடும்‌ செயல்‌ இது” என்றார்‌ ரிஷி. 

“குருநாதரே, என்‌ மீது கருணை காட்டுங்கள்‌. என்‌ 
குழந்தை...” என்று கைகூப்பினேன்‌. 

கண்ணீர்‌ வழிந்தது. 

“அழுவதெல்லாம்‌ எனக்குப்‌ பிடிக்காது. விஷயத்தைத்‌ 
தெளிவாகச்‌ சொல்லிவிடுகிறேன்‌. 

ஒரே ஒரு முறைதான்‌. அதற்குள்‌ கூறவேண்டியதைக்‌ 
கூறிவிட வேண்டும்‌. பிறகு என்னிடம்‌ 

எதையும்‌ கோரக்கூடாது.” 

“போதும்‌, போதும்‌” 

அண்ணா வந்து சற்றுத்‌ தள்ளி அமர்ந்தார்‌. ரிஷி 
கண்மூடி தியானத்திலாழ்ந்தார்‌. 

பரிதவிப்புடன்‌ அமர்ந்திருந்தேன்‌. நீண்ட பெருமூச்சுடன்‌ 
அவர்‌ கண்களைத்‌ திறந்தா. 

“உன்‌ குழந்தைக்கு நீர்க்கடன்‌ அளித்தாகிவிட்டதே 
அம்மா. அவன்‌ இப்போது 

ஃபுவர்லோகத்தில்‌ இல்லையே...” 

“குருநாதரே....” என்று வீறிட்டேன்‌. “இல்லை. நீர்க்கடன்‌ 
இதுவரை 

அளிக்கப்படவில்லை....” மறுகணம்‌ எனக்கு என்ன 
நடந்தது என்று புரிந்தது. என்னைத்‌ 


தோற்கடிக்க அவர்‌ அதைச்‌ செய்திருக்கக்கூடும்‌. என்‌ 
உடம்பு பதறியது. 

“இரு” என்றபடி ரிஷி மீண்டும்‌ கண்களை மூடினார்‌. 
நான்‌ தவிப்புடன்‌ அண்ணாவைப்‌ 

பார்த்தேன்‌. அவர்‌ கங்கைக்‌ கரையோரம்‌ மலர்ந்து 
கிடந்த தாமரைகளையும்‌ குவளைகளையும்‌ 
பார்த்தபடி சிலைபோல அமர்ந்திருந்தார்‌. 

ரிஷி கண்களைத்‌ திறந்தார்‌. “உன்‌ குழந்தை கருபீடம்‌ 
ஏறிவிட்டான்‌” என்றார்‌. 

“எங்கே? எந்த வயிற்றில்‌?” என்று கை கூப்பியபடி 
பதறினேன்‌. 

“அது தெரியாது. மனிதனா மிருகமா பறவையா புழுவா 
என்று கூடக்‌ கூற முடியாது.” 

“குருநாதரே, இப்போது என்ன செய்வது?” 

“இன்னும்‌ நேரமிருக்கிறது. ஆத்மா முதல்‌ 
உயிரணுவாகிய பார்த்திவப்‌ பரமாணுவை ஏற்று 
அதனுடன்‌ இணைவதுவராை வாய்ப்பிருக்கிறது. 
இணைந்துவிட்டால்‌ இப்பிறவியுடனான அதன்‌ 
தொடர்பு முற்றிலும்‌ அறுந்துவிடும்‌. பார்ப்போம்‌.” ரிஷி 
நீரில்‌ இறங்கி ஒரு தாமரை 

மலரைப்‌ பறித்தார்‌. அதை எடுத்து வந்து தியானித்து 
என்னிடம்‌ காட்டினார்‌. 

“இதோ பார்‌.” 

தாமரைப்பூவின்‌ மகரந்தப்‌ பீடத்தில்‌ இரு சிறு வெண்‌ 
புழுக்கள்‌ நெளிந்தன மெல்லிய 

நுனி துடிக்க அவை நீந்தி நகர்ந்தன. 

“இது என்‌ மாயக்காட்சி. உன்‌ மகன்‌ இருக்கும்‌ ௧௬ இந்த 
மலர்‌. இதிலொன்று உன்‌ மகன்‌. 

நீ அவனிடம்‌ பேசு. ஆனால்‌ இந்த தாமரை 
கூம்பிவிட்டால்‌ பிறகு எதுவும்‌ செய்ய 

முடியாது.” 

“இதில்‌ என்‌ குழந்தை யார்‌ குருநாதரே?” 

“இதோ இந்தச்‌ சிறு வெண்புழு. அவர்கள்‌ 
இரட்டையர்கள்‌.” 


என்‌ மனம்‌ மலர்ந்தது. பரவசத்தால்‌ பதற்றம்‌ பரவியது. 
மனதில்‌ எண்ணங்களே எழவில்லை. 

கைகள்‌ பதைக்க அந்தப்‌ புழுவைப்‌ பார்த்தேன்‌. அதன்‌ 
துடிப்பு. அது அபிமன்யு சிறு 

குழந்தையாக பட்டுத்‌ தொட்டிலில்‌ கைகால்‌ உதைத்து 
நெளிவது போலிருந்தது. பேச்சே 

எழவில்லை. மனம்‌ மட்டும்‌ கூவியது. அபிமன்யு! இதோ 
உன்‌ அம்மா. என்னை 

மறந்துவிட்டாயா என்‌ செல்வமே. என்னை 
ஞாபகமிருக்கிறதா உனக்கு? 

“பேசு பேசு” என்றார்‌ ரிஷி. 

“அபிமன்யு” என்றேன்‌ தொண்டை அடைக்க. 

அந்தச்‌ சிறு புழு அசைவற்று நின்றது. பிறகு அதன்‌ 
தலை என்னை நோக்கி உயர்ந்தது. 

சிவந்த புள்ளிகள்போல அதன்‌ கண்களைக்‌ கண்டேன்‌. 
என்னைப்‌ பார்க்கிறானா? என்னை அவன்‌ 

ஞாபகம்‌ வைத்திருக்கிறானா? என்‌ மனம்‌ களிப்பில்‌ 
விம்மியது. 

“பேசு பேசு” என்று ரிஷி அதட்டினார்‌. 

திடீரென்று அந்த மற்ற புழுவைப்‌ பார்த்தேன்‌. 
“குருநாதரே இது யார்‌? அவனுடைய 

இரட்டைச்‌ சகோதரன்‌ யார்‌?” 

“அது எதற்கு உனக்கு? நீ உன்‌ குழந்தையிடம்‌ கூற 
வேண்டியதைக்‌ கூறு.” 

“இல்லை. நான்‌ அதை அறிந்தாக வேண்டும்‌. அவன்‌ 
யார்‌?” 

ரிஷி அலுப்புடன்‌, “அவன்‌ பெயர்‌ பிருகத்பாலன்‌. 
கோசல மன்னனாக இருந்தவன்‌” என்றார்‌. 

என்‌ மனம்‌ திகிலில்‌ உறைந்தது. “கோசல மன்னனா? 
என்‌ மகனால்‌ போர்க்களத்தில்‌ 

கொல்லப்பட்ட வனா?” 

“ஆம்‌. அவர்கள்‌ இருவருக்கும்‌ இடையே மாற்ற முடியாத 
ஓர்‌ உறவு பிறவிகள்தோறும்‌ 

தொடர்கிறது. அதன்‌ காரணத்தை யாரும்‌ அறிய 


முடியாது. நீ உன்‌ குழந்தையிடம்‌ சொல்ல 
வேண்டியதைச்‌ சொல்லிவிடு.” 

என்‌ தொண்டை கரகரத்தது. அடுத்தபிறவியில்‌ என்ன 
நிகழப்போகிறது? “அபிமன்யு! அது 

கோசல மன்னன்‌ பிருகத்பாலன்‌. உன்னால்‌ 
கொல்லப்பட்டவன்‌. உன்‌ இரட்டைச்‌ சகோதரன்‌ உன்‌ 
எதிரி. மகனே, கவனமாக இரு...” 

ரிஷி கோபமாக “என்ன பேசுகிறாய்‌ நீ?” என்று 
கத்தினார்‌. 

நான்‌ களைப்புடன்‌ மூச்சிரைத்தேன்‌. திடீரென்று பத்ம 
வியூகம்‌ பற்றி இன்னமும்‌ 

கூறவில்லை என்று உணர்ந்தேன்‌. “அபிமன்யு, இதோ 
பார்‌. பத்ம வியூகம்தான்‌ உன்‌ 

விதியின்‌ புதிர்‌. அதிலிருந்து வெளியேறும்‌ வழியைக்‌ 
கூறுகிறேன்‌.....” என்மீது 

யாரோ குனிந்து பார்ப்பது போல நிழல்‌ விழுந்தது. 
திருக்கிட்டு அண்ணாந்தேன்‌. 

யாருமில்லை. வானம்‌ கன்னங்கரேலென்று இருந்தது. 
பதற்றத்துடன்‌ மலரைப்‌ பார்த்தேன்‌. 

அது கூம்பி விட்டிருந்தது. “குருநாதரே” என்று கூவியபடி 
அதைப்‌ பிரிக்க 

முயன்றேன்‌. 

“பிரயோசனமில்லை பெண்ணே. அவன்‌ 
போய்விட்டான்‌” என்றார்‌ ரிஷி. 

“குருநாதரே” என்று கதறியழுத ப்டி அவர்‌ காலில்‌ 
விழுந்தேன்‌. “எனக்குக்‌ கருணை 

காட்டுங்கள்‌. என்‌ குழந்தையிடம்‌ ஒரு வார்த்தை பேசிக்‌ 
கொள்கிறேன்‌...” 

ரிஷி எழுந்து விட்டார்‌. அவர்‌ பாதங்களைப்‌ பற்றிக்‌ 
கொண்டேன்‌. அவர்‌ உதறிவிட்டு 

நடந்தார்‌. அப்படியே படிகளில்‌ அமர்ந்து முழங்காலில்‌ 
முகம்‌ புதைத்துக்‌ கதறிக்‌ 

கதறி அழுதேன்‌. 

தோள்களில்‌ கரம்‌ பட்டது. அண்ணாவின்‌ கரம்‌ அது 


என்று தெரிந்தது. அதை நான்‌ 

விரும்பினேன்‌ என்று அறிந்தேன்‌. “அண்ணா! 
அபிமன்யு, என்‌ குழந்தை...” 

“வா போகலாம்‌. மழை வரப்போகிறது.” 

“என்‌ குழந்தைக்கு இப்போதும்‌ வெளியேறும்‌ வழி 
தெரியவில்லையே. தன்‌ விதியின்‌ புதிரை 

சுமந்தபடி அவன்‌ போகிறானே. நான்‌ பாவி பாவி....” 
அண்ணா என்னைத்‌ தாக்கி எழுப்பினார்‌. “வா. அழுது 
என்ன பயன்‌?” 

“என்‌ குழந்தைக்கு அவன்‌ விதியிலிருந்து மீளும்‌ வழி 
தெரியவில்லையே...” 

"யாருக்குத்‌ தெரியும்‌ அது? உனக்குத்‌ தெரியுமா? வழி 
தெரிந்தா நீ உள்ளே 

நுழைந்தாய்‌?” 

நான்‌ அப்படியே உறைந்து நின்றுவிட்டேன்‌. பிறகு 
“அண்ணா” என்றேன்‌. 

“வா. மழை வருகிறது.” 

இலைகள்‌ மீது ஓலமிட்டபடி மழை நெருங்கி வந்தது. 
ஆவேசமான விரல்கள்‌ பூமியைத்‌ 

தட்டின. பிறகு நீர்த்தாரைகள்‌ பொழிய ஆரம்பித்தன. 
“அண்ணா, என்‌ குழந்தையின்‌ விதி என்ன? அடுத்த 
பிறவியில்‌ அவனுக்கு என்ன நேரிடும்‌?” 

மழையில்‌ அண்ணாவின்‌ குரல்‌ மங்கலாகக்‌ கேட்டது. 
“தெரியவில்லை. ஆனால்‌ அதன்‌ தொடக்கம்‌ 

மட்டும்‌ இன்று தெரிந்தது.” 

“எப்படி?” என்றேன்‌ அவரைத்‌ தொடர்ந்து ஓடியபடி. 
அண்ணா பதில்‌ பேசாமல்‌ நடந்தார்‌. 

ஒரு மின்னல்‌ வானையும்‌ மண்ணையும்‌ ஒளியால்‌ 
நிரப்பியது. பின்‌ அனைத்தும்‌ சேர்ந்து 

நடுங்க இடியோசைகள்‌ வெடித்து அதிர்ந்தன. அதன்‌ 
எதிரொலியை வெகுநேரம்‌ என்னுள்‌ 

கேட்டேன்‌. என்‌ உடலைக்‌ கரைத்து விடுவதுபோல மழை 
கொட்டிக்‌ கொண்டிருந்தது. மழையின்‌ 

அடர்ந்த திரைக்குள்‌ அண்ணா சென்று மறைந்தார்‌. 


RR RRR RRR 


காலச்சுவடு (இதழ்‌ எண்‌ 18), 1997 


82.பாடலிபுத்திரம்‌ : 
ஜெயமோகன்‌ 


பாடலிபுத்திரம்‌ - ஜெயமோகன்‌ 

1 

கி.மு. 493இல்‌ சிரேணிக வம்சத்தைச்‌ சார்ந்தவனாகிய 
அஜாத சத்ரு தன்‌ தந்தையும்‌ மகத மன்னனுமாகிய 
பிம்பிசாரனை கைது செய்து சிறையிலிட்டான்‌. 
பிம்பிசாரன்‌ அந்தப்புரத்தில்‌, நாயகியரில்‌ ஒருத்தியைக்‌ 
கூடியபடி இருந்த நேரம்‌, திட்டமிட்டிருந்தபடி அஜாதசத்ரு 
தன்‌ வீரர்களுடன்‌ நுழைந்தான்‌. மஞ்சத்தில்‌ 
நிர்வாணமாக இருந்த பிம்பிசாரணை அப்படியே தூக்கி 
கைகளைப்‌ பின்னால்‌ முறுக்கி அவன்‌ 
உத்தரியத்தினாலேயே கட்டி வீரர்களிடம்‌ 
ஒப்படைத்தான்‌. போகத்தின்‌ தாளத்தில்‌ சுயமிழந்து 
விட்டிருந்த மன்னன்‌ காலடியோசைகளைக்‌ கேட்கச்‌ 
சற்று பிந்தி விட்டிருந்தான்‌ வ தூரத்தில்‌ உடைகளுடன்‌ 
கழட்டி வைக்கப்பட்டிருந்த உடைவாளை எடுக்க 
முடியவில்லை. அந்த நாயகி அங்கேயே வெட்டி சாய்க்கப்‌ 
பட்டாள்‌. பிம்பிசாரன்‌ அந்தப்புறத்தில்‌ நீண்ட 
புறச்சுற்றுப்‌ பாதை வழியாக இட்டுச்‌ செல்லப்பட்டான்‌. 
அது கூதிர்காலம்‌. கல்லாலான அரண்மனைச்‌ 
சுவர்களும்‌ தரையும்‌ குளிர்ந்து விறைத்திருந்தன. 
உள்ளிழுத்த மூச்சுக்‌ காற்று மார்புக்குள்‌ உறைந்து 
பனிக்கட்டியாகி, மெல்ல உருகி, நரம்புகள்‌ வழியாகப்‌ 
பரவி, உடலெங்கும்‌ நிறைவதை பிம்பிசாரன்‌ 
உணர்ந்தான்‌. பிடரியும்‌, மார்பும்‌ சிலிர்த்து உடல்‌ 


குலுங்கிக்‌ கொண்டிருந்தான்‌. விரைப்படங்காத 
ஆண்குறி காற்றில்‌ துழவித்‌ தவித்தது. அந்தப்புரத்தின்‌ 
படிகளில்‌ இறங்கி சுரங்கப்‌ பாதையின்‌ வாசலை 
அடைந்ததும்‌ பிம்பிசாரன்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. ஒளி 
ஈரம்போல மின்னிய இலைகளை மெல்ல அசைத்தபடி 
நந்தவனத்து மரங்களும்‌, சாம்பல்‌ நிறத்தில்‌ மெல்லிய 
ஒளியுடன்‌ விரிந்திருந்த வானமும்‌, அரண்மனைக்‌ 
கோபுர முகடுகளின்‌ ஆழ்ந்த மவுனமும்‌ அவனை ஒரு 
கணம்‌ பரவசப்படுத்தின. அம்மகிழ்ச்சியை 
வினோதமாக உணர்ந்து அவனே திடுக்கிட்டான்‌. 
ஆழ்ந்த பெருமூச்சுடன்‌ படியிறங்கினான்‌. 
சுரங்கத்தின்‌ உள்ளிருந்து சத்தமின்றி படியேறிப்‌ 
பாய்ந்து வந்த குளிர்க்காற்று அவன்‌ தோளை 
வளைத்து இறுக்கி மார்பில்‌ தன்‌ அங்கங்களைப்‌ 
பொருத்திக்‌ கொண்டது. பிம்பிசாரன்‌ மனம்‌ வழியாக 
எண்ணற்ற புணர்ச்சி ஞாபகங்கள்‌ பாய்ந்து சென்றன. 
நடுங்க வைக்கும்‌ குளிர்‌ ததும்பும்‌ அந்த அணைப்பு 
அவனை உத்வேகம்‌ கொள்ளச்‌ செய்தது. அஞ்சவும்‌ 
வைத்தது. கொன்ற மிருகத்தின்‌ உடலைக்‌ கிழித்துப்‌ 
புசிக்கும்‌ புலியின்‌ பாவனை அவனுக்கு புணர்ச்சியின்‌ 
போது கூடுவதுண்டு. எதிர்‌ உடல்‌ ஒரு தடை, உடைக்க 
வேண்டியது. வெல்ல வேண்டியது. பின்‌ சுய 
திருப்தியுடன்‌ வாளை எடுத்தபடி வானைப்‌ பார்ப்பது 
மிகவும்‌ பிடிக்கும்‌ அவனுக்கு. நீ பிம்பிசாரன்‌ என அது 
விரிந்திருக்கும்‌. நிலவின்‌ அவன்‌ அந்தப்புரம்‌ 
வருவதில்லை. லதா மண்டபத்தில்‌ முழுத்தனிமையில்‌ 
இருப்பதை விரும்பினான்‌. மகத மன்னர்கள்‌ 
அனைவருமே முழுநிலவில்‌ தனிமையை 
நாடுபவர்களாகவே இருந்திருக்கின்றனர்‌. குளிர்‌ 
காற்றின்‌ வயிற்றுக்குள்‌ நுழைந்த தன்‌ உறுப்பில்‌ 
வாழ்க்கையின்‌ உச்சக்கட்டத்‌ துடிப்பை உணர்ந்தான்‌. 
ஆனால்‌ மனம்‌ அச்சம்‌ தாங்காமல்‌ பின்வாங்கும்படி 
கூறியது. அவன்‌ இரத்தம்‌ முழுக்க வடிந்து 
கொண்டிருந்தது. உதிரும்‌ இலையின்‌ எடையின்மை, 


பின்பு களைப்புடன்‌ தடுமாறினான்‌. அவன்‌ நரம்புகள்‌ 
புடைத்து நீலமாக மாறின. உடல்‌ வெளுத்துப்‌ பழுத்தது. 

வாள்‌ நுனிகளால்‌ தள்ளப்பட்டு பிம்பிசாரன்‌ 
சுரங்கத்திற்குள்‌ நுழைந்தான்‌. நரைத்த தாடி பறக்க, 
கட்டப்படாத தலைமயிர்‌ பிடரியில்‌ புரண்டு 
அலையடிக்க, தள்ளாடி நடந்தான்‌. அவன்‌ முன்‌ அஜாத 
சத்ருவின்‌ பாதங்கள்‌ வலுவாக மண்ணை மிதித்து 
நகர்ந்தன. இருட்டு மணமாகவும்‌, தொடு உணர்வாகவும்‌, 
நிசப்தமாகவும்‌ மாறி, மனதை நிறைத்தது. காவலர்கள்‌ 
ஒலியாக மாறினார்கள்‌. பின்பு கரைந்து மறைந்தார்கள்‌. 
பிறகு எதுவும்‌ ஊடுருவாத தனிமையில்‌ பிம்பிசாரன்‌ 
நடந்து கொண்டிருந்தான்‌. பாதையெங்கும்‌ கால்களை 
விறைக்கச்‌ செய்யும்‌ ஈரம்‌ நிறைந்திருந்தது. இருளுக்கு 
கண்‌ பழகியபோது சுரங்கச்‌ சுவர்கள்‌ கசிந்து 
கொண்டிருப்பதைக்‌ கண்டான்‌. அவை மெல்ல சுருங்கி 
விரிந்தபடி இருந்தன. அது ரத்தம்‌. சிறிய நீரோடையாக 
மாறி அது அவன்‌ கால்களைப்‌ பற்றிக்‌ கொண்டது. சுவர்‌ 
வளைவுகளை மோதி கிளுகிளுத்தபம விலகிச்‌ 
சென்றது. எங்கோ வெகு ஆழத்தில்‌ பேரொலியுடன்‌ 
அருவியாக விழுந்து கொண்டிருந்தது. 

தன்‌ கால்களை இடறிய ஆட்டுக்குட்டிகளைப்‌ பற்றி 
அப்போது பிம்பிசாரன்‌ எண்ணினான்‌. கனிந்த 
கண்களுடன்‌, மார்போடு அணைத்த ஆட்டுக்குட்டியுடன்‌ 
தன்‌ யாகசாலைக்கு வந்த சாக்கிய முனியை கனவில்‌ 
காண்பது போல்‌ அவ்வளவு அருகே கண்டான்‌. அவன்‌ 
உடலின்‌ மெல்லிய வெம்மையைக்கூட அக்கடும்‌ 
குளிரில்‌ உணர முடிந்தது. பவளம்‌ போலச்‌ சிவந்து 
யாகசாலை மையத்தில்‌ இருந்த பலிபீடம்‌. அதைச்‌ சுற்றி 
தலை துண்டிக்கப்பட்ட வெள்ளாடுகளின்‌ கால்கள்‌ 
உதைத்து புழுதியில்‌ எழுதிய புரியாத லிபிகளை 
இப்போது படிக்க முடிவதை அறிந்தான்‌. புத்தர்‌ 
புன்னகை புரிந்தார்‌. அவன்‌ அவரை நோக்கிப்‌ பாய்ந்து 
செல்ல விரும்பினான்‌. ஆனால்‌ ஓட்டம்‌ அவன்‌ 
பாதங்களைக்‌ கரைத்துவிட்டிருந்தது. உருகும்‌ பனிப்‌ 


பொம்மை போல மிதந்து சென்று கொண்டிருந்தான்‌. 
புத்தரின்‌ கரம்‌ படு விழி சொக்கியிருந்த ஆட்டுக்‌ 
குட்டியின்‌ உடலின்‌ வெண்மை மட்டும்‌ ஒரு ஒளிப்‌ 
புள்ளியாகக்‌ கண்களுக்கு மிஞ்சியிருந்தது. பின்பு 
அதுவும்‌ மறைய இருட்டு எஞ்சியது. பலி 
பீடத்திற்கென்று பிறவி கொண்டு இறுதிக்‌ கணத்தில்‌ 
மீட்கப்பட்ட ஆடுகள்‌ நந்தவனம்‌ முழுக்க செருக்கடித்துத்‌ 
திரியும்‌ ஒலி கேட்டது. குளம்புகள்‌ பட்டு சருகுகள்‌ 
நெரிந்தன. வாழ்வின்‌ நோக்கத்தையே இழந்துவிட்ட 
அவை ரத்தம்‌ கனக்கும்‌ உடலை என்ன செய்வது என்று 
தெரியாமல்‌ தவித்தன. மண்டை ஓடுகள்‌ உடையும்படி 
பரஸ்பரம்‌ மோதிக்கொண்டன. வழியும்‌ ரத்தத்திலே 
வெறி கொண்டு மேலும்‌ மேலும்‌ மோதின. மரண 
உறுமல்கள்‌ எதிரொலித்து சுரங்கம்‌ ரீங்காரித்தது. 
பிம்பிசாரன்‌ இருட்டின்‌ முடிவற்ற ஆழத்தை ஒவ்வொரு 
கணமும்‌ உணர்ந்தான்‌. 

2 
அஜாத சத்ருவின்‌ முடிசூட்டு விழாவிலும்‌ வானவர்‌ மலர்‌ 
மாரி சொரிந்தனர்‌. அவன்‌ தன்‌ தந்தையின்‌ தேவியரைத்‌ 
துரத்திவிட்டு அந்தப்புரத்தை தன்‌ தேவியரால்‌ 
நிரப்பினான்‌. ஆனால்‌ கூடலின்போது எப்போதும்‌ 
கவசத்துடனும்‌ வாளுடனும்‌ இருந்தான்‌. இரும்பின்‌ 
குளுமை பெண்களை உறைய வைத்து விட்டிருந்தது. 
ஆழத்தில்‌ அவள்‌ உடல்‌ சதைகளும்‌, மிக அந்தரஙகமான 
தருணத்தில்‌ அவள்‌ சொல்லும்‌ பொருளற்றா 
வார்த்தையும்கூட சில்லிட்டிருந்தன. பனிக்கட்டிப்‌ 
பரப்பைப்‌ பிளந்து, காட்டுப்‌ பொய்கையில்‌ நீராடி எழும்‌ 
உணர்வே அஜாத சத்ரு எப்போதும்‌ அடைந்தான்‌. பின்பு 
அப்பெண்ணின்‌ அடிவயிற்றில்‌ காது பொருத்தி 
அச்சத்துடன்‌ உற்றுக்‌ கேட்பான்‌. உடைவாளால்‌ 
அவளைப்‌ பிளந்து போட்ட பிறகுதான்‌ மீள்வான்‌. 
அவள்‌ கண்கள்கூட மட்கிப்போய்‌ வெட்டுபவனுக்கு 
அந்த ஆதி மகா உவகையைச்‌ சற்றும்‌ 
அளிக்காதவையாக ஆகிவிட்டிருக்கும்‌. இரவெல்லாம்‌ 


அல்லித்‌ தடாகத்தில்‌ தன்‌ வாளைக்‌ கழுவியபடி 
இருப்பான்‌. அதன்‌ ஆணிப்‌ பொருத்துகளிலும்‌, சித்திர 
வேலைகளிலும்‌, உறைந்த ரத்தத்தைச்‌ சுரண்டிக்‌ 
கழுவுகையில்‌ எப்போதாவது தலையைத்‌ தூக்கினால்‌ 
விரிந்த வானம்‌ நீதானா என்று வினவும்‌. 

தன்‌ பாதத்‌ தடங்களை இடைவாளால்‌ கீறி 
அழித்துவிட வேண்டுமென்பதில்‌ அஜாதசத்ரு 
எப்போதும்‌ கவனமாக இருந்தான்‌. ஒவ்வொரு முறையும்‌ 
அவன்‌ ஆண்மை நுழைந்து மீண்ட வழியில்‌ அது 
நுழைந்து சென்றது. உதிரம்‌ பட்டு அது ஒளி பெற 
ஆரம்பித்தது. அவன்‌ இடையில்‌ அது ஒரு மின்னல்‌ 
துண்டாகக்‌ கிடந்தது. அவன்‌ உடலில்‌ அது செவ்வொளி 
பிரதிபலித்தது. அவன்‌ அரியணையை நெருப்பு போல 
சுடர வைத்தது. வாள்‌ அவனை இட்டுச்‌ சென்றது. பாயும்‌ 
குதிரைக்கு வழிகாட்டியபடி காற்றை மெல்லக்‌ 
கிழித்தபடி அது முன்னகரும்போது பயத்துடனும்‌, 
ஆர்வத்துடனும்‌ அதைத்‌ தொடரும்‌ வெரும்‌ உடலாக 
அஜாத சத்ரு ஆனான்‌. கோசலத்தில்‌ பிரசேனஜித்தின்‌ 
தலையை மண்ணில்‌ உருட்டிய பின்பு வாள்‌ உடலைச்‌ 
சிலுப்பி ரத்த மணிகளை உதறியபோது 
முதன்முறையாக அஜாத சத்ரு அதைக்‌ கண்டு 
அஞ்சினான்‌. கூரிய ராவால்‌ ரத்தத்தைச்‌ சுழட்டி 
நக்கியபடி வாள்‌ மெல்ல நெளிந்தது. அதிலிருந்து 
சொட்டும்‌ துளிகள்‌ வறண்ட மண்ணில்‌ இதழ்‌ விரிக்கும்‌ 
அழகைக்‌ கண்டு அஜாத சத்ரு கண்களை மூடிக்‌ 
கொண்டான்‌. லிச்சாவி வம்சத்துக்‌ குழந்தைகளின்‌ 
ரத்தம்‌ தேங்கிய குட்டையில்‌ தன்‌ கையைவிட்டு குதித்து 
பாய்ந்து, வாளைமீன்‌ போல மினுங்கியபடி, வால்‌ 
துடிக்க, உடல்‌ நெளித்துத்‌ திளைக்கும்‌ தன்‌ வாளைப்‌ 
பார்த்தபடி அஜாதசத்ரு நடுங்கினான்‌. பின்பு திரும்பி 
ஓடினான்‌. சாம்ராஜ்யப்‌ படைப்புகளையும்‌ வெற்றிக்‌ 
கொடி பறக்கும்‌ கொத்தளங்களையும்‌ விட்டு விலகி 
காட்டுக்குள்‌ நுழைந்தான்‌. அங்கு தன்னை உணர்ந்த 
மறுகண தாங்க முடியாத பீதிக்கு ஆளானான்‌. நினைவு 


தெரிந்த நாள்‌ முதல்‌ வெறும்‌ கைகளுடன்‌ வாழ்ந்து 
அறிந்ததில்லை. கைகளின்‌ எல்லா செயல்பாட்டுக்கும்‌ 
வாள்‌ தேவைப்பட்டது. ஆபாசமான சதைத்‌ தொங்கலாக 
தன்‌ தோள்களின்‌ மீது கனத்த கரங்களைப்‌ பார்த்து 
அஜாத சத்ரு அழுதான்‌. திரும்பி வந்து தன்‌ வாள்முன்‌ 
மண்டியிட்டான்‌. 

சிரேணிய வம்சத்து அஜாத சத்ரு கோட்டைகளைக்‌ 
கட்டினான்‌. ராஜகிருக நகரை வளைத்து அவன்‌ கட்டிய 
பாடலிகாமம்‌ என்ற மாபெரும்‌ மதில்‌ அதற்குள்‌ 
மவுனத்தை நிரப்பியது. பல்லாயிரம்‌ தொண்டைகளோ 
முரசுகளோ கிழிக்க முடியாத மவுனம்‌. அதன்‌ நடுவே தன்‌ 
அரண்மனை உப்பரிகையில்‌ வாளுடன்‌ அஜாதசத்ரு 
தனித்திருந்தான்‌. நிறம்‌ பழுத்து முதிர்ந்த வாள்‌ அவன்‌ 
மடிமீதிருந்து தவழ்ந்து தோளில்‌ ஊர்ந்து ஏறியது. 
சோம்பலுடன்‌ சறுக்கி முதுகை வளைத்தது. அந்த 
நிலவில்‌ அஜாத சத்ரு எரிந்து கொண்டிருந்தான்‌. 
இரும்புக்‌ கவசத்தின்‌ உள்ளே அவன்‌ தசைகள்‌ உருகிக்‌ 
கொண்டிருந்தன. புரண்டு புரண்டு படுத்தபின்‌ 
விடிகாலையில்‌ தன்மீது பரவிய தூக்கத்தின்‌ 
ஆழத்திலும்‌ அந்நிலவொளியே நிரம்பியிருப்பதை 
அஜாத சத்ரு கண்டான்‌. இதமான தென்றலில்‌ அவன்‌ 
உடலில்‌ வெம்மை அவிந்தது. மனம்‌ இனம்புரியாத 
உவகையிலும்‌ எதிர்பார்ப்பிலும்‌ தவிக்க அவன்‌ ஒரு 
வாசல்‌ முன்‌ நின்றிருந்தான்‌. நரைத்த தாடி வழியாகக்‌ 
கண்ணீர்‌ மவுனமாகக்‌ கொட்டிக்‌ கொண்டிருந்தது. கதவு 
ஓசையின்றித்‌ திறந்தது. ஒளிரும்‌ சிறுவாளுடன்‌ அங்கே 
நின்றிருந்த பொன்னுடலை அஜாத சத்ரு பரவசத்தால்‌ 
விம்மியபடி பார்த்தான்‌. அது வாளல்ல தாழைப்பூ மடல்‌ 
என்று கண்டான்‌. தனனைக்‌ கைது செய்து கூட்டிச்‌ 
செல்லும்‌ அப்பிஞ்சுப்‌ பாதங்களை எக்களிப்புடன்‌ 
பின்தொடர்ந்தான்‌. மலர்‌ உதிர்வது போன்று 
அப்பாதங்கள்‌ அழுந்தி சென்ற மண்மீது தன்‌ கால்களை 
வைக்கும்‌ போதெல்லாம்‌ உடல்‌ புல்லரிக்க நடுங்கினான்‌. 
சிறு தொந்தி ததும்ப மெல்லிய தோள்கள்‌ குழைய 


தள்ளாடும்‌ நடை அவனை இட்டுச்‌ சென்றது. நீரின்‌ 
ஒளிப்பிரதிபலிப்பு அலையடிக்கும்‌ சுவர்கள்‌ கொண்ட 
குகைப்‌ பாதையில்‌ நடந்தான்‌. சுவர்கள்‌ நெகிழ்ந்து 
வழியும்‌ ஈரம்‌ உடலைத்‌ தழுவிக்‌ குளிர்வித்தது. எல்லா 
பாரங்களையும்‌ இழந்து காற்றில்‌ மலரிதழ்போல்‌ சென்று 
கொண்டிருந்தான்‌. 

பதறிய குரலில்‌ ஏதோ புலம்பியபடி அஜாத சத்ரு 
விழித்துக்‌ கொண்டான்‌. அந்தப்புரத்து அறைகள்‌ 
வழியாக ஓடினான்‌. தன்‌ மகனைத்‌ தனக்குக்‌ காட்டும்படி 
கெஞ்சினான்‌. பெண்‌ முகங்கள்‌ எல்லாம்‌ சதைப்‌ 
பதுமைகளாக மாறின. சுவர்கள்‌ உறைந்திருந்தன. 
அம்மவுனத்தைத்‌ தாங்க முடியாமல்‌ என்‌ மகன்‌ என்‌ 
மகன்‌ என்று அழுதான்‌. கற்சுவர்‌ நெகிழ்ந்த வழியினூடே 
வந்த முதிய தாதி அஞ்சிய முகத்துடன்‌ தன்‌ மகனை 
அவனிடம்‌ காட்டினாள்‌. போதையின்‌ கணமொன்றில்‌ 
தவறிவிட்டிருந்த வள்‌ விழித்துக்கொண்டு சுருண்டு 
எழுந்து தலைதூக்கியது. அவன்‌ அதைத்‌ தன்‌ 
வலக்கையால்‌ பற்றினான்‌. அவன்‌ கையைச்‌ சுற்றி 
இறுக்கித்‌ துடித்தது. அழுக்குத்‌ துணிச்‌ சுருளின்‌ உள்ளெ 
சிறு பாதங்கள்‌ கட்டைவிரல்‌ நெளிய உதைத்தன. அஜாத 
சத்ரு குனிந்த அந்த முகத்தைப்‌ பார்த்தான்‌. உதயபத்தன்‌ 
சிரித்தான்‌. என்றோ மறந்த இனிய கனவு ஒன்று 
மீண்டது போல அஜாதசத்ரு மனமுருகினான்‌. 
உதயபத்தன்‌ மீது கண்ணீர்த்‌ துளிகள்‌ உதிர்ந்தன. வள்‌ 
அஜாதசத்ருவை முறுக்கியது. அதன்‌ எடை அவன்‌ 
கால்களை மடங்க வைத்தது. அவன்‌ தசைகளும்‌ 
நரம்புகளும்‌ தெறித்தன. அவன்‌ அதை உருவி தன்‌ 
மகனின்‌ முஷ்டி சுருண்ட சிறு கைகளில்‌ வைத்தான்‌. 
காந்தள்‌ மலர்‌ போல அது அங்கிருந்தது. அதன்‌ கீழ்‌ தன்‌ 
தலையைக்‌ காட்டியபடி அஜாதசத்ரு மண்டியிட்டான்‌. 
அன்றிரவுதான்‌ அவன்‌ மீண்டும்‌ முழுமையான 
தூக்கத்தை அடைந்தான்‌. 

3 
ராஜக்ருக மாநகரம்‌ வெள்ளத்தால்‌ அழிந்தது. 


மண்ணின்‌ ஆழத்திலிருந்து பெருகிய ஊற்றுக்களே 
அதைத்‌ தரைமட்டமாக்கின. உதயபத்தன்‌ பின்பு கங்கை 
நதிக்கரை சதுப்பில்‌ தன்‌ தந்தையின்‌ உடலைப்‌ புதைத்த 
இடத்தில்‌ இன்னொரு பெரும்‌ நகரத்தை எழுப்பினான்‌. 
சதுப்பின்‌ மீது மரக்கட்டைகளை அடுக்கி அதன்மீது 
கோபுரங்களும்‌ கோட்டைகளும்‌ எழுப்பப்பட்டன. 
மிதக்கும்‌ நகரத்தின்‌ கீழே பூமியின்‌ ஆறாத ரணங்களின்‌ 
ஊற்றுக்கள்‌ எப்போதும்‌ பொங்கியபடிதான்‌ இருந்தன. 
அந்த நகரம்‌ ஒருபோதும்‌ இருந்த இடத்தில்‌ 
நிலைத்திருக்கவில்லை. எவர்‌ கண்ணுக்கும்‌ படாமல்‌ 
அது நகர்ந்தபடியே இருந்தது; நூற்றாண்டுகள்‌ கழித்து 
கங்கையை அடைந்து சிதறும்வரை. பாடலிபுத்திரம்‌ 
பூமி மீது மனிதன்‌ எழுப்பிய முதல்‌ பெருநகர்‌ அது. 


காலச்சுவடு) 


83.ராஜன்‌ மகள்‌ : 
பா.வெங்கடேசன்‌ 


ராஜன்‌ மகள்‌ 
0 
கதையாசிரியர்‌: பா.வெங்கடேசன்‌ 
கதைத்தொகுப்பு: குடும்பம்‌ சிறந்த சிறுகதைகள்‌ 100 
(எஸ்‌.ரா.) 
கதைப்பதிவு: October 17, 2022 
பார்வையிட்டோர்‌: 6,222 

Rate this 

பாகம்‌ ஒன்று | பாகம்‌ இரண்டு 

பிறகுதான்‌ ராணீ நம்‌ பெண்‌ புலியைப்‌ பார்த்து 
முன்பே அறிமுகமான பாவமும்‌ அளவற்ற துயரமும்‌ 
நிறைந்த முகத்துடன்‌ நீயா என்று தாழ்ந்த குரலில்‌ 
கேட்டாள்‌. அப்போது முழங்கிக்கொண்டிருந்த இசைத்‌ 
துடிப்பின்‌ அத்தனை ஆரவாரத்திற்கிடையிலும்‌ அந்த 
வார்த்தைகளைத்‌ தெளிவாகக்‌ கேட்க முடிந்தது. 
என்னால்‌ என்‌ காதுகளை நம்ப முடியவில்லை. ஒரு 
மனிதனிடம்‌ பேசுவது போல அத்தனை சுவாதீன மாக 
நம்‌ பெண்‌ என்‌ கண்‌ முன்னே ஒரு மிருகத்திடம்‌ 
பேசுவதை என்னால்‌ நம்பாமலும்‌ இருக்க 
முடியவில்லை. இளவரசி அந்தக்‌ கேள்வியைக்‌ 
கேட்டபிறகு சாளரத்தை நோக்கிப்‌ புலி செல்லுவதையே 
தொடர்ந்து வெறித்துப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
நான்‌ மேற்கொண்டு புலி நம்‌ பெண்ணிடம்‌ மனிதனின்‌ 
மொழியில்‌ பேசக்‌ கூடுமென்றும்‌ எதிர்‌ 


பார்த்துக்கொண்டு நின்றிருந்தேன்‌. ஆனால்‌ 
அற்புதங்களின்‌ இருப்பு திரேதாயுகத்தோடு தீர்ந்து 
போய்விட்டபடியால்‌ அதிர்ஷ்டவசமாகவோ 
துரதிர்ஷ்டவசமாகவோ நான்‌ எதிர்பார்த்தபடி எதுவும்‌ 
நடந்து என்‌ இதயத்துடிப்பை நிறுத்தி விடவில்லை. புலி 
கண்களிலிருந்து மறைந்த பிறகு நம்‌ பெண்‌ தன்‌ 
கண்களை திருப்தியுடன்‌ மூடிக்‌ கொண்டு மிக 
அமைதியுடனும்‌ சோர்வுடனும்‌ பூமாலையின்‌ 
நளினத்தோடு படுக்கையில்‌ சாய்ந்தாள்‌. அப்பையா 
அவளுக்கு மயக்கத்துக்குரிய சாதாரண சிகிச்சையை 
அளித்து முடித்த பின்‌ நாங்கள்‌ படுக்கையறையை 
விட்டு வெளியே வந்தோம்‌ என்று தன்‌ கதையை 
முடித்தார்‌ ராஜன்‌. இவ்விதமாகவே அந்த இரவின்‌ 
சம்பவங்கள்‌ மேலும்‌ இருபது வகையான கதைகளாக 
வேடர்களின்‌ மூலமாகவும்‌ விரிந்து பரவியதால்‌ என்‌ 
முதிர்‌ முப்பாட்டனார்‌ எழுபத்தைந்தாம்‌ நாள்‌ 
அரண்மனைக்குத்‌ திரும்பி வந்தபோது தாங்கமுடியாத 
ஜனக்‌ கூட்டம்‌ அரண்மனை வாயிலை 
நெருக்கியடித்துக்கொண்டிருந்ததாகக்‌ கூறக்‌ 
கேட்டிருக்கிறேன்‌. மூன்று நாட்களுக்கு முன்பே அவர்‌ 
அரண்மனைக்கு வருகை தரப்‌ போகும்‌ நாளைக்‌ 
கேட்டுத்‌ தெரிந்து கொண்ட அண்டை சமஸ்தான 
வாசிகள்‌ கட்டுச்‌ சோற்று மூட்டைகளுடன்‌ மாட்டு 
வண்டிகளில்‌ சாரி சாரியாக வந்து சமஸ்தானத்தின்‌ 
சாலைகளையும்‌ விடுதிகளையும்‌ தோட்டங்களையும்‌ 
நிரப்பி விட்டார்களாம்‌. மேலும்‌ ஏழு நாட்களுக்கு 
முன்பாகவே அயல்‌ தேசங்களிலிருந்து கழைக்‌ 
கூத்தாடிகளும்‌ வியாபாரிகளும்‌ நடன நாட்டியக்‌ கலை 
வல்லுனர்களும்‌ வேசிகளும்‌ உள்ளூர்‌ 
பிச்சைக்காரிகளும்‌ வந்து ராஜதானியை 
ஆக்கிரமித்துக்கொண்டிருந்தார்களாம்‌. எங்கும்‌ எந்த 
நேரத்திலும்‌ சூரியனின்‌ பிரகாசத்தை விஞ்சும்‌ வண்ண 
விளக்குகள்‌ பிரகாசித்துக்கொண்டேயிருந்ததால்‌ அந்தக்‌ 
காலங்களில்‌ எந்த கவிஞனும்‌ நிலவைப்‌ பார்த்து 


கவிதை எழுத முடியாமல்‌ போய்‌ விட்டதென்றும்‌ 
அதனால்‌ அவ்வளவு அமளிக்கிடையில்‌ 
கவியரங்கங்கள்‌ மாத்திரமே வெறிச்சோடிப்‌ 
போயிருந்தன என்றும்‌ என்‌ பாட்டனார்‌ தான்‌ 
கேள்விப்பட்டதை மிகையின்றி எங்களுக்குச்‌ 
சொல்லுவார்‌. தன்‌ மகள்‌ குணமடைந்ததைக்‌ 
கொண்டாடும்‌ விதத்திலும்‌ பிற தேசத்தின்‌ 
ராஜகுமாரர்களை அரண்மனைக்கு அழைக்கும்‌ 
விதத்திலும்‌ வந்து குவிந்த ஜனங்களை கெளரவிக்கும்‌ 
விதத்திலும்‌ ராஜகுடும்பத்தின்‌ சார்பாக பலவிதமான 
கேளிக்கை நிகழ்ச்சிகளும்‌ தினசரி அன்னதானமும்‌ 
பிரத்யேக விடுதியுபசாரங்களும்‌ ஏற்பாடு 
செய்யப்பட்டிருந்தன. இத்தனை கேளிக்கைகளிலும்‌ 
பங்குகொள்ள என்‌ முதிர்முப்பாட்டனாரின்‌ மலையாள 
தேசத்து மனைவியும்‌ அவர்தம்‌ இரண்டு ஆண்‌ மக்களும்‌ 
ஒரு பெண்ணும்‌ ஆக நால்வரும்‌ சிறப்பு 
விருந்தினர்களாக அரண்மனைக்கு 
அழைக்கப்பட்டிருந்தார்கள்‌. (இந்தப்‌ பெண்தான்‌ 
வருடங்களுக்குப்‌ பிறகு சொந்த தேசத்துக்கு 
திருப்பியனுப்பட்ட என்‌ முதிர்‌ முப்பாட்டனாரின்‌ 
மனைவியுடன்‌ கூடவே அனுப்பப்பட்டவள்‌. பிறகு 
சாகும்‌ வரை அவர்‌ அவர்களிருவரையும்‌ 
பார்க்கவுமில்லை கேள்விப்படவுமில்லை . ஆண்‌ 
வாரிசுகள்‌ இருவரும்‌ வம்ச விருத்திக்காகவும்‌ கல்வி 
கற்றுக்‌ கொள்ளும்‌ பொருட்டாகவும்‌ அவருடனே தங்கி 
வளர்ந்து வந்தார்கள்‌. ஆனால்‌ அதற்குள்‌ சனியின்‌ நேர்‌ 
பார்வையில்‌ சிக்கிக்‌ கொண்டுவிட்ட என்‌ 
முதிர்முப்பாட்டனாரின்‌ வீழ்ச்சி துவங்கி விட 
அவருடைய வித்தைகள்‌ கற்றுக்‌ கொடுக்கப்படாமல்‌ 
மறதியால்‌ பாழடைந்து போனதால்‌ அவர்களும்‌ 
கீழ்நிலைக்குத்‌ தள்ளப்பட்டார்கள்‌. இவ்விதமாக 
ஆக்கப்பட்ட அந்த பரிதாபத்துக்குரிய மக்களின்‌ 
வாரிசுகளாகிய நாங்களும்‌ சூட்சுமங்களை இழந்து 
வெறுமே மயிரைச்‌ 


சிரைத்துக்கொண்டிருப்பதென்கிறதாகவே ஆகிப்போன 
நாவிதத்தைக்‌ காலப்போக்கில்‌ கைவிட்டுவிட்டு 
கூலிக்குக்‌ கதை சொல்லுபவர்களாக வனத்தினுள்‌ 
எங்களை மறைத்துக்கொண்டு வாழ விதிக்கப்பட்டு 
விட்டோம்‌. இத்தனை கோலாகலத்திற்கிடையிலும்‌ 
அமளிக்கிடையிலும்‌ தன்‌ கணவர்‌ அதே பழைய 
நடுக்கத்துடன்‌ தன்‌ ஏடுகளைப்‌ புரட்டிப்‌ புரட்டிப்‌ 
பார்த்துக்கொண்டிருப்பதைத்‌ தவிர வேறெதிலும்‌ 
பங்கேற்கவில்லை என்று அவர்‌ மனைவி சொல்லி 
ஆச்சர்யப்பட்டுக்‌ கொண்டேயிருந்தாராம்‌. கரை கடந்த 
அந்தக்‌ கேளிக்கை நாட்களின்‌ உண்மையான 
கதாநாயகன்‌ தானே எனும்‌ அகம்பாவத்தூசி அவர்‌ 
உடையின்‌ நுனியிலும்‌ ஒட்டிக்கொள்ளாததை அவர்‌ 
மிகப்‌ பெருமையாகச்‌ சொல்லிச்‌ சொல்லி 
ஆனந்தப்பட்டிருக்கிறார்‌. இவ்வாறாக அனைவரும்‌ 
இரண்டு நாளிரவுகளின்‌ கதையைக்‌ கேட்க வெகு 
ஆர்வத்துடன்‌ அரண்மனை மைதானத்தில்‌ வந்து 
குழுமியிருந்த காலத்தில்‌ ராஜனின்‌ பெண்ணும்‌ தனக்கு 
என்ன நடந்தது என்பதைத்‌ தெரிந்து கொள்ள மிக 
ஆர்வமாக இருந்தாள்‌. அவளிடம்‌ ராஜனும்‌ ராஜன்‌ 
மனைவியும்‌ எவ்வளவு துருவிக்‌ கேட்ட போதிலும்‌ 
அவளால்‌ எதையும்‌ நினைவுக்குக்‌ கொண்டு வர 
முடியவில்லை . அழகிய ஆண்‌ மக்களின்‌ உருவம்‌ 
முன்பு தந்து கொண்டிருந்த அருவருப்பு உணர்வை 
இப்போது தரவில்லை என்பதை மட்டுமே அவளால்‌ 
நினைவில்‌ வைத்துக்கொள்ள முடிந்திருந்தது. எனவே 
நடந்தவற்றைச்‌ சொல்லும்‌ பொருட்டு என்‌ 
முதிர்முப்பாட்டனார்‌ தன்‌ அறையிலிருந்து 
வெளிப்பட்டு மீண்டும்‌ அரண்மனை வளாகத்துக்கு 
விஜயம்‌ செய்து நாளன்று எல்லாருடனும்‌ சேர்ந்து 
அதைக்‌ கேட்க வசதியாக ராஜனின்‌ பெண்ணுக்கும்‌ தனி 
இருக்கை போடப்பட்டிருந்தது. அது என்‌ 
முதிர்முப்பாட்டனாரின்‌ இருக்கைக்கு நான்கடி 
தாழ்வான உயரத்தில்‌ அமைக்கப்பட்டிருந்த பீடத்தில்‌ 


இருந்தது. ராஜனின்‌ மனைவிக்கும்‌ ராஜனுக்கும்‌ அவர்‌ 
இருக்கைக்குச்‌ சமமான மட்டத்தில்‌ ஆசனங்கள்‌ 
அமைக்கப்பட்டிருந்தன. அரண்மனை வைத்தியர்‌ 
உட்பட மற்றவர்களுக்கு மூன்றடி தாழ்ந்த பீடங்களில்‌ 
இருக்கைகள்‌ வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தன. 
இவ்வகை மரியாதை வெகு அபூர்வமாகவே ராஜ 
குடும்பத்தவரால்‌ யாருக்கும்‌ கொடுக்கப்படுவது 
வழக்கம்‌. பொதுஜனங்கள்‌ அரண்மனை மைதானத்தில்‌ 
அமைக்கப்பட்டிருந்த திண்டுகளிலும்‌ தரையிலும்‌ 
மரங்களின்‌ மேலும்‌ சிலைகளின்‌ மேலும்‌ அமர்ந்து 
கொள்ளச்‌ சுதந்திரம்‌ கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள்‌ 
ஆனந்த மிகுதியால்‌ உணர்ச்சிவசப்பட்டு 
சின்னாபின்னப்படுத்தி வைத்து விட்டுப்‌ போன கலைப்‌ 
பொருள்களையும்‌ அலங்காரச்‌ செடி வகைகளையும்‌ 
புற்றரையையும்‌ மறுபடி சீர்‌ செய்ய தொண்ணூற்றாறு 
நாட்களும்‌ இருநூற்று முப்பது ஆட்களும்‌ 
தேவைப்பட்டதென்பார்கள்‌. இவ்விதமாக துவங்கும்‌ 
முன்பே அகிலம்‌ முழுவதையும்‌ தன்‌ வசம்‌ 
ஈர்த்ததென்கிற பெருமையுடைய அந்த இரவின்‌ 
கதையை என்‌ முதிர்முப்பாட்டனார்‌ இரண்டு 
பகுதிகளாகப்‌ பிரித்து இரண்டு இரவுகளில்‌ சொல்லிப்‌ 
போயிருக்கிறாரென்று கதைகள்‌ குறிப்பிடுகின்றன. 
அவருடைய வித்தையில்‌ அவருக்கிருந்த மேதமை 
ஓரிரவிலும்‌ அவருடைய சமயோசிதமும்‌ நுண்ணறிவும்‌ 
இரண்டாம்‌ இரவிலும்‌ அந்தக்‌ கதைகளின்‌ வழியே 
வெளிப்படுகின்றன என்கின்றன அவை வேறு சில 
கதைகள்‌ அவர்‌ சொல்லத்‌ துவங்கிய நாழிகையின்‌ மேல்‌ 
காலம்‌ நகராது நின்று போனதால்‌ துவங்கிய 
நாழிகையிலேயே கதை முடிந்து போய்விட்டதாகச்‌ 
சொல்லுகின்றன. அவர்‌ சொல்லத்‌ துவங்கும்‌ போது 
மேற்கு நோக்கிச்‌ சரிந்து கொண்டிருந்த பூரண சந்திரன்‌ 
அந்த நிலையிலேயே இரண்டு நாட்களும்‌ உறைந்து 
தொங்கிக்கொண்டிருந்ததைப்‌ பற்றி அவை 
குறிப்பிடுகின்றன. அவர்‌ சொல்லத்‌ துவங்கிய போது 


அங்கே நுழைந்து வீசிக்கொண்டிருந்த காற்று மீண்டு 
வெளியே செல்லாமல்‌ அங்கேயே சிக்கிச்‌ சுழன்று 
கொண்டிருந்தது. அவர்‌ சொல்லத்‌ துவங்கிய போது 
அங்கே குழுமியிருந்த ஒவ்வொருவரின்‌ 
மனத்திலிருந்தும்‌ துரத்தியடிக்கப்பட்ட வேறு 
சிந்தனைகள்‌ அவர்‌ கதையை முடிக்கும்‌ வரை நுழைய 
முடியவேயில்லை. எனவே முதல்‌ நாள்‌ இரவின்‌ முதல்‌ 
ஜாமத்தின்‌ முதல்‌ வினாடியில்‌ துவங்கப்பட்ட அவர்‌ 
கதை முடிந்த போது இரவும்‌ முதல்‌ ஜாமத்தின்‌ முதல்‌ 
வினாடியைத்‌ தாண்டாமல்‌ நின்று கொண்டிருப்பதை 
அவர்கள்‌ கண்டார்கள்‌. உட்சுவாசத்திற்கும்‌ 
வெளிச்சுவாசத்திற்கும்‌ இடைப்பட்ட கால 
அவகாசத்திற்குள்‌ மிகப்‌ பெரிய அசம்பாவிதங்களையும்‌ 
துர்மரணங்களையும்‌ நிகழ்த்தி முடித்துவிட்ட அந்த மிக 
நீண்ட அல்லது மிகச்‌ சிறிய கதையை அன்று வர 
முடியாமல்‌ போன தொலை தூர உறவினர்களுக்கு 
அன்று வந்திருந்தவர்கள்‌ பின்னாளில்‌ திரும்பச்‌ 
சொல்லத்‌ துவங்கிய போது முகமனிலேயே இரண்டு 
இரவுகளைக்‌ கழித்துக்கொண்டிருந்தார்கள்‌ 
என்கின்றன அந்த வேறு சில கதைகள்‌. 

என்‌ முதிர்முப்பாட்டனார்‌ சொல்கிறார்‌: ராஜ 
குடும்பத்தின்‌ வாரிசை என்‌ என்‌ வித்தையால்‌ 
காப்பாற்றினேனென்று அனைவரும்‌ எனக்கு நன்றி 
கூறவும்‌ பாராட்டவும்‌ என்னைத்‌ தேடி வந்த வண்ணம்‌ 
இருக்கிறார்கள்‌. உண்மையில்‌ உபயோகப்படுத்தாமல்‌ 
துருப்பிடித்துப்‌ போகவிருந்த என்‌ ஏட்டுக்‌ கல்வியை 
ஒரு முறை தீட்டிப்பார்க்க வாய்ப்பளித்து அதற்குப்‌ 
புதிய பொலிவைத்‌ தந்த அனைவருக்கும்‌ நான்தான்‌ 
நன்றி கூறக்‌ கடமைப்பட்மருக்கிறேன்‌. பிறர்‌ 
தூக்கத்தினுள்‌ புகுந்து அவர்களுடைய கனவுகளைப்‌ 
பார்க்கும்‌ அதிசயமான என்‌ கலை ராஜ குடும்பத்தின்‌ 
வாரிசை அதன்‌ முடிவிலிருந்து காப்பாற்ற 
உபயோகப்பட்டது என்று எண்ணும்‌ போது நான்‌ கற்ற 
வித்தையின்‌ முழுப்பலனை அடைந்ததாக நினைத்துப்‌ 


பெருமைப்படுகின்றேன்‌. என்‌ பேச்சில்‌ பலருக்கு 
வெறுப்பும்‌ வைத்திய முறையில்‌ சந்தேகமும்‌ இருந்து 
வந்தபோதிலும்‌ அவற்றையெல்லாம்‌ பொருட்படுத்தாது 
என்‌ பிரயோகத்தில்‌ முழு நம்பிக்கை வைத்து எனக்குப்‌ 
பூரண சுதந்திரம்‌ அளித்து ஒத்துழைத்த ராஜனின்‌ 
துணைவி யாரையும்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ வாழ்த்தி அவர்‌ 
ஆக்ஞுப்படி நடந்தவற்றைச்‌ சொல்லத்‌ 
துவங்குகிறேன்‌. ராஜனின்‌ பெண்ணைப்‌ பிடித்திருந்த 
வினோதமான நோய்‌ வெறும்‌ துர்கனவுகளின்‌ 
சேஷ்டைகளால்‌ மாத்திரம்‌ விளைந்தது அல்ல. ஒரு 
ஆரோக்கியமான மனதையும்‌ தேகத்தையும்‌ கெட்ட 
கனவுகள்‌ பயமுறுத்த முடியுமே தவிர 
உருக்குலைத்துவிட முடியாதென்று வைத்திய மாந்திரீக 
சாஸ்திரங்கள்‌ சொல்லுகின்றன. யதார்த்தத்தின்‌ லயப்‌ 
பிறழ்வால்‌ பாதிக்கப்பட்ட மனதையோ உடலையோ 
மட்டுமே துர்சொப்பனங்கள்‌ அவற்றின்‌ பலவீனமான 
நிலையை பயன்படுத்திக்‌ கொண்டு ஆக்கிரமித்துக்‌ 
கொள்ள முடியும்‌. ராஜனின்‌ பெண்‌ ஒரே சமயத்தில்‌ 
கெட்ட கனவொன்றாலும்‌ (அதைக்‌ கெட்ட கனவென்று 
எப்படி சொல்லுவது.) அந்தக்‌ கனவோடு 
அதிசயக்கத்தக்க விதத்தில்‌ இயைந்து போன புற 
யதார்த்த வினோதமொன்றாலும்‌ பீடிக்கப்பட்டு 
நோயுற்றுப்‌ போனாள்‌. வினோதத்திற்குக்‌ காரணம்‌ 
அவள்‌ புறத்தே கண்ட அந்த யதார்த்தம்‌ இன்னொரு 
உயிரின்‌ கனவாக இருந்தது என்பதுதான்‌. இதை நான்‌ 
கண்டு பிடிக்க நேர்ந்ததும்‌ ஒரு தற்செயலான சம்பவமே. 
அதற்காகக்‌ கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும்‌. 
ஏனென்றால்‌ அதை நான்‌ கண்டுபிடித்திருக்காவிட்டால்‌ 
கனவுகளுக்குள்‌ ஊடுருவி அதைக்‌ கைப்பற்றும்‌ 
பூர்ணத்துவத்தை இன்னும்‌ எட்டிவிட முடியாமல்‌ 
திணறிக்‌ கொண்டிருக்கும்‌ என்‌ குறைப்பட்ட கல்வி 
ஞானத்தை மட்டும்‌ வைத்துக்கொண்டு ராஜன்‌ மகளை 
என்னால்‌ குணப்படுத்தியிருக்க முடியாது. உண்மையில்‌ 
அவளைப்‌ பீடித்திருந்த நோயை நோய்‌ என்று 


சொல்லுவதே தவறு. அது எதிர்கால நிகழ்வொன்றின்‌ 
சூசக வெளிப்பாடு. அந்த சமிக்ஞையின்‌ அர்த்தத்தைக்‌ 
கண்டு கொள்ள என்னால்‌ முடியவில்லை. அது ராஜ 
குடும்பத்தின்‌ விதியோடு தொடர்புள்ளதாக இருக்கலாம்‌. 
அதை வேறு யாரும்‌ கூட கண்டு சொல்ல ஆகாது என்றே 
மனப்பூர்வமாக நான்‌ நம்புகிறேன்‌. இதைப்பற்றி நான்‌ 
மேற்கொண்டு வேறேதும்‌ தெரிவிக்க விரும்பவில்லை. 
நாம்‌ நடந்த நிகழ்ச்சிகளுக்குச்‌ செல்லலாம்‌. (இவ்வாறாக 
என்‌ முதிர்முப்பாட்டனார்‌ தான்‌ கண்டு கொண்ட 
தவிர்க்க முடியாத தன்னுடைய தலையெழுத்தையும்‌ 
தன்‌ நாட்டின்‌ விதியையும்‌ மக்களிடமும்‌ ராஜனிடமும்‌ 
கொண்டிருந்த வாஞ்சையால்‌ சொல்லாமல்‌ விட்டாற்‌). 
ராஜன்‌ பெண்ணின்‌ கனவுகளைக்‌ கண்டுணர நான்‌ 
சென்ற இரவு என்னுள்‌ இருந்த நடுக்கத்தையும்‌ 
தயக்கத்தையும்‌ என்‌ மனைவியே நன்கறிவாள்‌. 
யவ்வனப்‌ பெண்ணொருத்தியின்‌ கனவுகளை 
வைத்தியன்‌ உள்பட யாருமே பார்ப்பதைப்‌ பற்றி நான்‌ 
படித்த சாஸ்திரங்கள்‌ எதுவுமே குறிப்பிடவில்லை. 
பெண்களின்‌ கனவுகள்‌ பற்றி அனைத்துக்‌ கலை 
சாஸ்திரங்களுமே மெளனம்‌ சாதிக்கின்றன என்பதை 
நான்‌ திடுக்கிடும்‌ விதத்தில்‌ இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ தான்‌ 
அறிந்து கொள்ள நேர்ந்தது. அந்த வகையில்‌ 
வித்தைகள்‌ குறைப்பட்டவையென்று கூறுவதில்‌ 
எனக்குத்‌ தயக்கம்‌ எதுவும்‌ இல்லை. அந்த 
அனுபவத்தால்‌ இனி எனக்கு விதிக்கப்படவிருக்கும்‌ 
நற்பலனோ அன்றி கெட்டபலனோ அந்தக்‌ குறையை 
நிவர்த்திக்கும்‌ பாடமாக அவற்றில்‌ சேர்க்கப்பட 
வேண்டியதாயிருக்கும்‌. ரகசியமானவை. அவள்‌ 
கன்னித்தன்மையைப்‌ போலவே அவளுக்கு மட்டும்‌ 
சொந்தமானவை. நம்பமுடியாத அளவுக்கு அதிசயத்‌ 
தன்மையும்‌ வண்ணங்களும்‌ சுகந்தமும்‌ கொண்டவை. 
அவற்றை இரண்டாம்‌ மனிதர்‌ குறிப்பாக ஒரு ஆண்‌ 
காண அனுமதி கிடையாதென்ற இன்னமும்‌ நான்‌ 
நம்புகிறேன்‌. என்றாலும்‌ சந்தர்ப்பவசத்தால்‌ ராஜன்‌ 


பெண்ணின்‌ கனவை நானும்‌ காணும்‌ வாய்ப்பு எனக்கு 
விதிக்கப்பட்டது. இப்போது அதே போல மற்றொரு 
சந்தர்ப்பவசத்தால்‌ அதை வெளியே சொல்ல வேண்டிய 
கட்டாயமும்‌ நேர்ந்து விட்டது. இந்தப்‌ பெண்ணைப்‌ 
போன்ற இன்னொரு பெண்‌ இந்த உலகத்தில்‌ எங்கேனும்‌ 
அதேவித நோயால்‌ துன்புற்றுக்கொண்டிருந்தால்‌ 
அவளுக்கும்‌ வைத்திய சாஸ்திரத்தில்‌ சில 
திருத்தங்களுக்கும்‌ இது உபயோகப்படட்டும்‌ என்கிற 
தாய எண்ணத்துடனேயே இன்று நான்‌ இதை 
பகிரங்கமாக வெளியே என்னைச்‌ சூழ்ந்துகொள்ள 
நான்‌ மனப்பூர்வமாகவே அனுமதிக்கிறேன்‌. கடவுள்‌ 
என்னை மன்னிக்கட்டும்‌. 

உலகத்திலுள்ள அனைத்து யவ்வன ஸ்திர்களின்‌ 
கனவுகளைப்‌ போலவே ராஜன்‌ மகளின்‌ கனவும்‌ 
அவளுடைய ஆண்‌ துணையைப்‌ பற்றியதாகவே 
இருந்து வந்தது. உலகத்திலுள்ள அனைத்து யவ்வன 
ஸ்திர்களைப்‌ போலவே அவளும்‌ அந்தக்‌ கனவை 
விரும்பிக்‌ கண்டு வந்தாள்‌. அவளுடைய 
இரவுகளுக்குத்‌ துணையாக அவளே தன்‌ கற்பனையில்‌ 
சிருஷ்டித்துக்‌ கொண்ட ஆண்மகன்‌ அவளுடன்‌ 
நெடுங்காலமாகப்‌ பழக்கம்‌ ஏற்படுத்திக்‌ 
கொண்டிருந்தான்‌ என்பதைக்‌ கனவில்‌ அவன்‌ 
அவளுடன்‌ பழகும்‌ போது காட்டிய சுவாதீனத்தையும்‌ 
சகஜத்தையும்‌ கண்டு நான்‌ அறிந்து கொண்டேன்‌. 
அவன்‌ அவளுக்குச்‌ சாவைப்‌ போலத்‌ தவிர்க்க 
முடியாதவனாயிருந்தான்‌. அவனுடைய அவயவங்கள்‌ 
அறுதியிட்டுச்‌ சொல்ல முடியாதபடி அரூபத்‌ தன்மையும்‌ 
கலைந்து சேரும்‌ நீர்த்‌ தன்மையும்‌ கொண்டிருந்தன. 
ஆனால்‌ அவன்‌ பேரழகன்‌. அங்க அங்கமாக 
பொலிவைப்்‌ பிரித்துப்‌ பார்க்க முடியாவிட்டாலும்‌ 
அவனுடைய இருப்பும்‌ கனவின்‌ சுகந்தமுமே அவன்‌ 
பேரழகன்‌ என்பதைத்‌ தெளிவாகப்‌ பறை சாற்றிக்‌ 
கொண்டிருந்தன. இந்த உலகத்தில்‌ எங்கும்‌ 
காணப்படவே முடியாத அற்புதமான ஆண்மக்கள்‌ 


கன்னிப்பெண்களின்‌ கனவுகளுக்குள்‌ எத்தனை 
சுவாதீனமாக நடமாடிக்‌ களிக்கிறார்கள்‌. உண்மையில்‌ 
அவ்வளவு வசீகரமான ஆண்கள்‌ பூதவுடலுடன்‌ 
வசிக்கத்‌ தகுதியற்றதுதான்‌ இந்த யதார்த்தமும்‌. அந்த 
அழகன்‌ உருவத்தில்‌ புகைத்‌ தன்மையுடன்‌ 
காணப்பட்டாலும்‌ அவன்‌ அசைவுகளில்‌ தீர்க்கம்‌ 
இருந்தது. அவன்‌ ராஜன்‌ பெண்ணின்‌ 
படுக்கையறையின்‌ வலப்புறச்‌ சாளரத்தின்‌ வழியாக 
மதுரமான தென்றலின்‌ எடையின்மையோடு உள்ளே 
நுழைந்தான்‌. அவன்‌ உள்ளே நுழைந்தவுடன்‌ 
படுக்கையறை மட்டுமே நம்‌ ராஜனின்‌ 
அரண்மனையைப்‌ போலப்‌ பத்து மடங்கு பெரிதான 
அளவில்‌ பிரம்மாண்டமானதாக விசாலித்து விட்டது. 
ராஜன்‌ மகளின்‌ சப்பர மஞ்சமோ ஒரு அஸ்வரதம்‌ 
இரண்டு நாட்கள்‌ ஓடிக்‌ கடக்கும்‌ அளவுக்கு விரிந்து 
மலர்ந்து கிடந்தது. படுக்கையறையின்‌ விதானத்தின்‌ 
வழியாக மேகங்களும்‌ நட்சத்திரங்களும்‌ வானத்தின்‌ 
ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்குத்‌ தங்கள்‌ 
பயணத்தைத்‌ தொடர்ந்தன. அறையின்‌ பொருட்களில்‌ 
செதுக்கப்பட்டிருந்த வேலைப்பாடுகள்‌ ஒவ்வொன்றுமே 
தனித்தனிப்‌ பொருட்களால்‌ பரிமாணம்‌ பெற்றன. 
உள்ளே வளர்க்கப்பட்டிருந்த மலர்கள்‌ விரித்த மணம்‌ 
கனவைத்‌ தாண்டி வெளியேயும்‌ சுழன்று அடித்தது. 
ஒவ்வொரு நுண்ணியதுகளும்‌ பன்மடங்காக வளர்ந்து 
போனதால்‌ அவற்றின்‌ இயற்கையான வண்ணங்கள்‌ 
சூரியனின்‌ பிரகாசத்தைப்‌ போல வெம்மையும்‌ 
ஜொலிப்பும்‌ பெற்று அறையை வண்ணங்களாலும்‌ 
அங்கே சுற்றித்‌ திரிந்த இருவரையும்‌ வியர்வையாலும்‌ 
குளிப்பாட்டின. இத்தகைய அற்புதமான கனவுலகை 
சிருஷ்டித்துக்‌ கொண்டும்‌ ராஜனின்‌ பெண்‌ 
அறையெங்கிலும்‌ சிருங்கார ரசம்‌ ததும்பும்‌ பாடல்‌ 
வரிகளை முணுமுணுத்த வண்ணம்‌ தன்‌ நண்பனுடன்‌ 
அந்தர வெளியில்‌ பறந்தபடிக்கும்‌ உல்லாசமாக வளைய 
வந்து கொண்டிருந்தாள்‌. அவனுடைய புகை வடிவம்‌ 


இந்தப்‌ பெண்ணுக்கு எந்த விதத்திலும்‌ ஒரு குறையாகப்‌ 
படவில்லை . அவள்‌ அவனை உடலோடும்‌ 
உதிரத்தோடும்‌ உண்மையான மனிதனை தழுவிக்‌ 
கொள்வது போலவே தழுவிக்கொண்டாள்‌. அவனை 
முத்தமிடுவது போலவே உதடுகளிலும்‌ மார்பிலும்‌ 
நாபியிலும்‌ நாபியின்‌ கீழும்‌ முத்தமிட்டான்‌. 
அவர்களிருவரும்‌ என்‌ காதுகள்‌ கூசும்படியான கனிந்த 
அந்தரங்க வார்த்தைகளைத்‌ தங்களுக்குள்‌ 
பரிமாறிக்களிப்புடன்‌ கொஞ்சிக்‌ கொண்டார்கள்‌. 
வண்ணங்களும்‌ மணமும்‌ சிரிப்பொலியும்‌ ஒன்றறக்‌ 
கலந்த ஆடையணிகளின்‌ அலைவும்‌ உலகத்தையே 
துயிலிலிருந்து எழுப்பி விடும்‌ ஆரவாரத்‌ தன்மையும்‌ 
அப்பழுக்கற்ற தூய்மையும்‌ கொண்டு இலங்கின. 
ஆண்டவனே வார்த்தைகளால்‌ அசுத்தப்படுத்தக்‌ கூடாத 
இந்தப்‌ பரிசுத்தமான காட்சிகளை வெளியே சொல்லும்‌ 
துர்பாக்கியம்‌ எனக்கு என்‌ வித்தையால்‌ வாய்த்ததே. 
ஒருவர்‌ ஓட ஒருவர்‌ துரத்தியும்‌ ஒருவர்‌ 
ஒளிந்துகொள்ள ஒருவர்‌ கண்டுபிடித்தும்‌ ஒருவர்‌ 
கண்களைக்‌ கட்டிக்கொள்ள ஒருவர்‌ வேடிக்கை 
காட்டியும்‌ அவர்கள்‌ நெடுநேரம்‌ விளையாடினார்கள்‌. 
ஒவ்வொரு விளையாட்டின்‌ முடிவிலும்‌ ஒருவர்‌ 
மற்றவரை வெற்றி கொண்டதற்கு அடையாளமாக 
எதிரியை இறுக அணைத்துக்‌ கொண்டார்கள்‌. 
ஒவ்வொரு விளையாட்டின்‌ நோக்கமும்‌ அதுவேயாக 
இருந்தது. மனிதனின்‌ கைகள்‌ படாத பெரிய வனத்தின்‌ 
விஸ்தாரத்துடன்‌ திகழ்ந்த அந்தக்‌ கனவு மாளிகையில்‌ 
அவர்கள்‌ விளையாட இரண்டு நபர்கள்‌ நிற்கச்‌ 
சிரமப்படும்‌ அளவே இடம்‌ கிடைத்தததைப்‌ போல 
ஒருவரையொருவர்‌ ஒட்டிக்கொண்டே 
நின்றுகொண்டிருந்ததைப்‌ பார்த்த போது எனக்கு 
வேடிக்கையாகவும்‌ சந்தோஷமாகவும்‌ இருந்தது. 
இப்படியே அவர்கள்‌ கனவுலகின்‌ அனாதி காலங்களை 
விளையாட்டில்‌ கழித்த பிறகு படுக்கைக்கு திரும்பி 
வந்தார்கள்‌. ராஜனின்‌ பெண்‌ தன்‌ வழக்கமான இடத்தில்‌ 


தன்‌ வழக்கமான துயில்‌ நிலையில்‌ கழித்த பிறகு 
படுக்கைக்குத்‌ திரும்பி வந்தார்கள்‌. ராஜனின்‌ பெண்‌ 
தன்‌ வழக்கமான இடத்தில்‌ தன்‌ வழக்கமான துயில்‌ 
நிலையில்‌ நிமிர்ந்து படுத்துக்‌ கொண்டாள்‌. 
அவளுடைய நண்பன்‌ அவள்‌ கட்டிலின்‌ 
கீழ்புறத்திலிருந்து மெதுவாகச்‌ சுழன்று எழும்பி 
அவளை கால்களிலிருந்து முத்தமிட்டுக்‌ கவிந்தபடி 
படிப்படியாக முகத்தை அணுகினாள்‌. ராஜகுமாரியின்‌ 
கண்கள்‌ அளவு கடந்த அமைதியிலும்‌ ஆனந்தத்திலும்‌ 
எதிர்பார்ப்பிலும்‌ கசிந்த கண்ணீருடன்‌ மூடியிருந்தன. 
அப்போதுதான்‌ சபையோரே நெஞ்சைப்‌ பிளக்கும்‌ 
அந்தக்‌ கொடூரமான சம்பவம்‌ நிகழ்ந்தது. தினமும்‌ 
ராஜனின்‌ பெண்ணை அவள்‌ ஞாபகமின்றியே வாட்டி 
வதைத்துக்‌ கொண்டிருந்த துயர சம்பவம்‌ நடந்தே 
விட்டது. அவள்‌ முகத்தை மிக அருகே நெருங்கி வந்த 
அவளுடைய நண்பன்‌ திடீரென்று அவள்‌ முகத்தில்‌ 
காறியுமிழ்ந்தான்‌. ஒரு நொடிக்குள்‌ பின்‌ அவனுடைய 
புகையுருவம்‌ மிக வேகமாகச்‌ சிதிலமடைந்து கலைந்து 
மறைந்து போனது. அவனுடைய ரத்தமும்‌ சதையுமற்ற 
பேரழகு முகத்திலிருந்து வெளியே தெறித்த எச்சில்‌ 
கெட்ட கனவில்‌ துர்மணத்தை அறை முழுக்க 
விசிறியடித்தபடி கூழொத்த வெண்‌ திரவமாக ராஜன்‌ 
பெண்ணின்‌ முகத்திலிருந்து வழிந்து கொண்டிருந்தது. 
அவள்‌ பீதியிலும்‌ அருவருப்பிலும்‌ துயரத்திலும்‌ 
அலறியபடி உறக்கத்திலிருந்து திடுக்கிட்டு 
விழித்துக்கொண்டாள்‌. அன்று இரவு மட்டுமல்ல. 
ஒவ்வொரு இரவிலும்‌ அவள்‌ கனவு இந்தவிதமாகவே 
முடிந்து போய்க்கொண்டிருக்கிறது என்பதை நான்‌ 
மறுநாளிரவு சரியாகவே யூகித்தறிந்தேன்‌. அலறியபடி 
விழித்துக்கொள்ளும்‌ பரிதாபத்திற்குரிய ராஜன்‌ மகளோ 
விழிப்பின்‌ பலவந்தத்தில்‌ தான்‌ சற்றுமுன்‌ என்ன கனவு 
கண்டோமென்பதை ஒவ்வொரு நாளிரவும்‌ மறந்து 
போய்க்‌ கொண்டுமிருந்தாள்‌. இதனால்‌ முதல்‌ நாளிரவு 
அவள்‌ முகத்தில்‌ துப்பிய அவளுடைய நண்பனும்‌ மறு 


நாளிரவு வெகு சகஜமாக அவளுடன்‌ விளையாட 
வருவதும்‌ துவேஷமின்றி அவள்‌ அவனைத்‌ தன்னுடன்‌ 
விளையாட அனுமதிப்பதும்‌ விளையாட்டின்‌ முடிவில்‌ 
அவள்‌ முகத்தில்‌ அவன்‌ துப்பிவிட்டுப்‌ போவதும்‌ 
தொடர்ந்து நடந்துகொண்டே இருந்திருக்கிறது. அவள்‌ 
கனவு முழுவதும்‌ மறந்து கலைந்து போகும்படியான 
அசாத்தியமான வேகத்துடனும்‌ ஈட்டியின்‌ முனையைப்‌ 
போல மிகக்‌ கூர்மையாகத்‌ தாக்கும்‌ படியும்‌ ஒவ்வோர்‌ 
நாளிரவும்‌ அவன்‌ அவள்‌ முகத்தில்‌ துப்பிக்‌ கொண்டே 
இருந்திருக்கிறான்‌. இந்த அதிர்ச்சி மட்டும்‌ ஒரு கசடாக 
ஆழ்மனதில்‌ படிந்து போய்‌ அழகிய ஆண்களைக்‌ 
காணும்‌ போதெல்லாம்‌ ஏற்படும்‌ பயமாகவும்‌ 
அருவருப்பாகவும்‌ இந்த அழகிய பெண்ணின்‌ மனதை 
சின்னாபின்னப்படுத்திவிட்டது. ராஜன்‌ மகளுக்குத்‌ தன்‌ 
வினோத நடத்தையின்‌ காரணம்‌ இதுதானென்பது 
தெரியவில்லையென்றால்‌ எனக்கோ மறுநாளிரவுவரை 
அவளுடைய நண்பன்‌ அப்படி நடந்து கொள்வதன்‌ 
காரணம்‌ தெரியவில்லை. ஆனால்‌ அதைக்‌ 
கண்டுபிடித்து விட முடியுமென்கிற நம்பிக்கையைத்‌ 
தூண்டும்‌ விதமாக அன்று இரவே நான்‌ ஒரு ரகசியத்தை 
ராஜன்‌ பெண்ணின்‌ படுக்கையறையில்‌ 
கண்டுபிடித்தேன்‌. உறக்கத்திலிருந்து அதிர்ச்சியுடன்‌ 
விழிப்புக்‌ கண்டவுடனேயே தான்‌ கண்ட கனவை 
மறந்து போய்க்‌ கொண்டிருந்தாளென்று 
சொன்னேனல்லவா. எனவே அவளை மறுபடி தூங்கச்‌ 
செய்ய எனக்கு அதிக அவகாசம்‌ தேவைப்படவில்லை . 
அவள்‌ வெகு சாதாரணமாகவே சற்று நேரம்‌ என்னுடன்‌ 
பேசிக்கொண்டிருந்து விட்டுத்‌ தூங்கிப்போனாள்‌. 
பேச்சில்‌ கூட அவள்‌ கண்ட கனவின்‌ சாயல்‌ 
படிந்திருக்கவில்லை . எனவே நானும்‌ அந்தக்‌ கனவைப்‌ 
பற்றி வேப்ப மணத்தோடு கூடிய இரவுக்‌ காற்று 
அறைக்குள்‌ நுழைந்த போதே நான்‌ அந்த அறையின்‌ 
சாளரம்‌ திறந்திருப்பதை உணர்ந்தேன்‌. எப்போதுமே 
அந்தச்‌ சாளரம்‌ திறந்த நிலையில்தான்‌ இருக்குமென்று 


நான்‌ பின்னர்‌ என்‌ சிஷ்யையிடமே கேட்டுத்‌ தெரிந்து 
கொண்டேன்‌. இருந்தும்‌ சாளரம்‌ அப்படித்‌ 
திறந்திருக்கிறதென்பது கடவுள்‌ எதையோ சூசகமாக 
அறிவிக்க முயலுகிறாரென்கிற உணர்வை எனக்குத்‌ 
தந்தது. நான்‌ அன்று ராஜன்‌ பெண்ணின்‌ 
படுக்கையறையில்‌ போடப்பட்டிருந்த நீண்ட 
இருக்கைகளில்‌ ஒன்றிலேயே படுத்து இரவைக்‌ கழிக்க 
முடியுமென்று சொல்லியிருந்தேன்‌. இரவு கலைவதற்கு 
அப்போது நெடு நேரமிருந்தது. நான்‌ எழுந்து 
சாளரத்தின்‌ அருகே சென்றேன்‌. சாளரத்தின்‌ மிக அருகே 
படுக்கையறையை அரண்மனைத்‌ தோட்டத்தில்‌ 
வளர்ந்திருக்கும்‌ வேப்ப மரத்தின்‌ உச்சிக்‌ கிளை 
தழைத்து நெருங்கியிருக்கிறது. ஈட்டிகளால்‌ 
அமைக்கப்பட்ட பன்னிரெண்டடி உயரமான வேலியில்‌ 
நம்பிக்கை வைத்து காவலர்கள்‌ குறைக்கப்பட்டிருந்த 
அந்தப்‌ பகுதியில்‌ அரண்மனைத்‌ தோட்டத்தின்‌ புல்‌ 
வெளியிலிருந்து புறப்பட்டு இரண்டு காலடிச்‌ சுவடுகள்‌ 
மரத்தின்‌ மீதேறி உச்சிக்‌ கிளையை அடைந்து 
சாளரத்தின்‌ வழியே ராஜனின்‌ மகளின்‌ 
படுக்கையறைக்குள்‌ தாவியிருப்பதைக்‌ கண்டேன்‌. 
அவை பிறகு அறையின்‌ சுவரோரமாகவே பதுங்கிப்‌ 
பதுங்கி நடந்து அங்கே நிறுத்தப்பட்டிருந்த 
பொருட்களை அவை இங்கே இல்லாதனவே போல்‌ 
ஊடுருவிக்‌ கடந்து ராஜன்‌ பெண்ணின்‌ தோழி 
படுத்திருக்கும்‌ இணைப்பறைக்குள்‌ நுழைந்து 
மறைவதையும்‌ கண்டேன்‌. இளவரசியின்‌ கனவு 
நண்பன்‌ அவள்‌ முகத்தில்‌ காறியுமிழும்‌ காரணத்தை 
கண்டுபிடித்து விட முடியுமென்கிற நம்பிக்கை என்னுள்‌ 
உதயமாயிற்று. 

இந்த அளவோடு என்‌ முதிர்‌ முப்பாட்டனாரின்‌ முதல்‌ 
நாளிரவுக்‌ கதை (அல்லது உட்சுவாசத்தின்‌ கதை 
முடிந்தது. கதை கேட்டுக்‌ கொண்டிருந்த ஜனங்களும்‌ 
அரச குடும்பத்தவரும்‌ அங்கிருந்து கலைந்து செல்ல 
மனமின்றி கலைந்து சென்றார்கள்‌. 


அனுமதிக்கப்பட்டவர்கள்‌ அங்கேயே உட்கார்ந்து பேசி 
மறுநாள்‌ இரவு வரை தங்கள்‌ பொழுதைக்‌ 
கழித்துக்கொண்டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
அனைவருடைய பேச்சின்‌ மையமும்‌ இளவரசியின்‌ 
கனவின்‌ மீதும்‌ வேப்பமரத்தின்‌ வழியே அரண்மனைப்‌ 
படுக்கையறைக்குள்‌ தாவிய மாயக்‌ காலடிச்‌ 
சுவடுகளின்‌ மீதுமே குவிந்திருந்தது. அவர்கள்‌ 
அனைவருமே ராஜன்‌ மகள்‌ உறங்கும்போது 
தானுறங்காமல்‌ அவளுக்குக்‌ காவலிருக்க வேண்டிய 
அவளின்‌ தோழிதான்‌ அந்தக்‌ காலடிகளுக்குரிய நபரை 
விருப்பத்துடன்‌ உள்ளே அனுமதித்தாளென்று 
அவளை வெறுக்கத்‌ தலைப்பட்டார்கள்‌. அவள்‌ உண்ட 
வீட்டிற்குச்‌ செய்த இரண்டகம்‌ மன்னிக்க முடியாதென்று 
அனைவருமே ஒத்த குரலில்‌ கூவி ராஜதானியைத்‌ 
தாண்டிச்‌ செல்லும்‌ பருவக்‌ காற்றின்‌ வழியே 
தொலைதூரவாசிகளுக்கெல்லாம்‌ இந்த 
ஒழுக்கக்கேட்டைப்‌ பற்றிச்‌ செய்தி அனுப்பி விட்டார்கள்‌. 
எனவே தொலைதூரவாசிகளும்‌ ராஜன்‌ பெண்ணின்‌ 
தோழியைத்‌ தங்கள்‌ மனதார வெறுத்தார்கள்‌. 
மறுநாளிரவு கதை முடிந்தவுடன்‌ அவளுக்கு ராஜன்‌ 
என்ன தண்டனை தருவாரென்பது பற்றி 
நட்சத்திரங்களை விஞ்சும்‌ எண்ணிக்கையில்‌ 
ஊகங்கள்‌ அவர்களிடையே வெழுத்துச்‌ சிதறின. 
நகரத்திலிருந்து வெகு தொலைவு விலகிய சிறிய 
கிராமம்‌ ஒன்றிலிருந்து தோழியின்‌ வீடு அன்றிரவே 
தீக்கிரையாக்கப்பட்டது. அதில்‌ வசித்து வந்த 
அவளுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்கள்‌ வருந்தி 
தாங்கள்‌ உயிரோடு எரித்துக்‌ கொல்லப்படுவதை முழுச்‌ 
சம்மதத்தோடு ஏற்றார்கள்‌. இது நடந்து பத்தொன்பது 
நாட்களுக்குப்‌ பிறகே விஷயம்‌ அரண்மனையை 
எட்டியது. ராஜதானியே அந்த நிகழ்ச்சிக்காக 
பத்தொன்பது நாட்கள்‌ கழித்துத்‌ துக்கம்‌ அனுஷ்டித்தது. 
முதல்‌ நாள்‌ கதை முடிந்த அந்த இரவில்‌ அவளை 
வெறுத்துக்‌ கொன்று போடத்‌ துடித்த அனைவருமே 


அடுத்த நாளிரவுக்‌ கதை முடிந்ததும்‌ தங்கள்‌ தவறை 
உணர்ந்தார்கள்‌. அந்தப்‌ பெண்ணிடம்‌ மானசீகமாக 
மன்னிப்புக்‌ கேட்டுக்‌ கொண்டதோடு தவறுகள்‌ சரி 
செய்யப்பட்டுவிட்டதாகவும்‌ அவர்கள்‌ தங்களைச்‌ 
சமாதானப்‌ படுத்திக்கொண்டார்கள்‌. ஆனால்‌ தனக்கு 
இழைக்கப்பட்ட அநீதியைப்‌ பத்தொன்பது 
நாட்களுக்குப்‌ பிறகு தன்‌ மனமதிர அந்த அப்பாவிச்‌ 
சேடிப்பெண்‌ தெரிந்துகொண்டபோது என்‌ 
முதிர்முப்பாட்டனார்‌ முதல்‌ நாளிரவில்‌ முடிக்கக்‌ கூடாத 
இடத்தில்‌ கதையை முடித்ததுதான்‌ தன்னை 
நிர்கதியாக்கியதென்று அவரை மனதாரச்‌ சபித்துவிட்டு 
ராஜன்‌ பெண்ணின்‌ படுக்கையறைச்‌ சாளரத்திலிருந்து 
புலி பாய்ந்த அதே வழியாக நந்தவனக்‌ குத்தீட்டி 
வேலியின்‌ மேல்‌ பாய்ந்து தன்‌ உயிரை இருபதாம்‌ நாள்‌ 
மாய்த்துக்கொண்டு விட்டாள்‌. இது ஒருபுறமிருக்க முதல்‌ 
நாளிரவு கதை முடிந்த பிறகு அரண்மனைக்குத்‌ திரும்பி 
வந்த ராஜன்‌ மனைவியும்‌ ஒரு பெண்ணின்‌ தாப ரசம்‌ 
ததும்பும்‌ கனவுகளை அவள்‌ பெற்றோர்களின்‌ 
முன்னிலையில்‌ ஒரு பெரும்‌ ஜனத்திரளே அறிய 
பகிரங்கமாக வர்ணித்த என்‌ முதிர்முப்பாட்டனாரை 
வெறுத்து அவரைத்‌ தன்‌ வாயாரச்‌ 
சபித்துக்கொண்டிருந்தாள்‌. ஆண்களின்‌ உலகில்‌ ஒரு 
பெண்ணின்‌ மனம்‌ என்பது அவள்‌ தகப்பனாலும்‌ 
அவளுடைய உடல்‌ என்பது பிற எல்லா ஆண்களாலும்‌ 
கற்பனையால்‌ சிருஷ்டித்துக்கொள்ளப்படுகிற 
வஸ்துக்கள்‌ என்னும்‌ வழக்குச்‌ சொல்லை நினைத்து 
அவள்‌ அன்றிரவு தூங்காமலும்‌ தவித்தாள்‌. தன்‌ 
பெண்ணின்‌ மூடிய கண்களினுள்‌ பிரவகித்துக்‌ 
கொண்டிருந்த சிருங்காரக்‌ கனவு அவள்‌ நாசி நுனியில்‌ 
மலராகவும்‌ உதடுகளின்‌ ஓரங்களில்‌ புன்னகையாகவும்‌ 
கன்னங்களில்‌ சிவந்த வண்ணமாகவும்‌ முலைக்‌ 
காம்புகளில்‌ கடினமான முத்தாகவும்‌ 
பிரதிபலிப்பதையும்‌ அவள்‌ தன்‌ கற்பனையில்‌ கண்டு 
பீதியடைந்தாள்‌. பார்ப்பவரைப்‌ பரவசப்படுத்தும்‌ அந்த 


உடல்‌ மாற்றங்களை இருபத்தியிரண்டு ஆண்கள்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தார்கள்‌ என்பதை அவளால்‌ 
நினைத்துப்‌ பார்க்கவே முடியவில்லை. ராஜனை அவள்‌ 
தன்‌ வெறுப்பிலிருந்து அவன்‌ தன்‌ பெண்ணின்‌ 
தகப்பன்‌ என்கிற முறையில்‌ ஒதுக்கிவைத்தாள்‌. 
ராஜனையும்‌ என்‌ முதிர்முப்பாட்டனாரையும்‌ தவிர்த்த 
பிற இருபது வேடர்களையும்‌ மன்னிப்பதற்கு அவளுக்கு 
எந்த காரணம்‌ எதுவும்‌ கிடைக்கவில்லையாதலால்‌ 
படுக்கையறைக்குள்‌ நுழைந்து நட்சத்திரவாஸிகளின்‌ 
கலவி என்கிற பாடலை இசைத்த அந்த இருபது 
ஆண்களின்‌ தலைகளை உடனே வாளால்‌ சீவிக்‌ 
கொய்துவிடும்படி ராஜனுக்குத்‌ தெரிவிக்காமல்‌ 
ரகசியமாகத்‌ தன்‌ சிப்பாய்களுக்கு ஆணையிட்டாள்‌. 
அதன்படி அந்த வேடர்கள்‌ அன்றிரவே 
கொலைக்களத்திற்கு இரண்டாம்‌ பேரறியாமல்‌ 
வரவழைக்கப்பட்டு வெட்டிக்‌ 
கொல்லப்பட்டுவிட்டார்கள்‌. ஈடாக வழங்கப்பட்ட 
பெரும்‌ செல்வத்தினடியிலும்‌ ராஜ விசுவாசத்தின்‌ 
சுமையிலும்‌ சிக்குண்டு அவர்களுடைய 
குடும்பத்தினரின்‌ கண்களும்‌ நாவுகளும்‌ நசுங்கிப்‌ 
போய்விட்டன. இந்தக்‌ கொலைகளுக்குப்‌ பிறகே 
அரண்மனையில்‌ ராஜன்‌ பெண்ணின்‌ திருமணம்‌ 
உள்பட பல காரியங்களின்‌ வரிசையும்‌ என்‌ 
முதிர்முப்பாட்டனாரின்‌ கீர்த்தியும்‌ தலைதெறிக்கும்‌ 
வேகத்தில்‌ உச்சியை நோக்கிப்‌ பாய்ந்து சென்றன என்று 
சொல்வார்கள்‌. ஆனால்‌ அப்பழுக்கற்ற ஒரு பெண்‌ 
அநியாயமாக நிர்கதியாக்கப்பட்டாள்‌ என்கிற 
விஷயத்தையும்‌ தன்‌ கவலை தீர இசைத்த இருபது 
வேடர்கள்‌ கொல்லப்பட்ட செய்தியையும்‌ பல நாட்கள்‌ 
கழித்தே தெரிந்து கொண்ட ராஜன்‌ பிரகாசிக்கும்‌ தன்‌ 
அதிகாரத்தின்‌ நிழலில்‌ நடந்து போன பிசகுகளுக்குத்‌ 
தானே பொறுப்பேற்றுக்‌ கொண்டு என்றென்றுமே 
எழுந்திருக்க முடியாத நோயில்‌ வீழ்ந்து படுத்த 
படுக்கையாகி விட்டான்‌. என்‌ முதிர்முப்பாட்டனாரைப்‌ 


பொறுத்தவரையில்‌ அந்த இரவிலேயே இருபது 
வேடர்களுடன்‌ சேர்த்து அவரையும்‌ அவள்‌ 
கொன்றுவிடத்‌ துடித்ததாக வருடங்கள்‌ கழித்து அவர்‌ 
அரண்மனை வளாகத்தை விட்டு வெளியே 
துரத்தப்பட்ட அன்று எக்காளத்துடன்‌ உரக்கச்‌ சொல்லிச்‌ 
சிரித்தாளென்கிறது ஒரு கதை. ஆனால்‌ கதையைக்‌ 
கேட்டு விட்டு வந்த இரவில்‌ அவருடைய ஆளுமையும்‌ 
ஞானமும்‌ பெருமையும்‌ இவற்றுக்கு மேலாக 
நன்றியுணர்சிச்யும்‌ அவரைக்‌ கொல்லும்‌ 
அவாவிலிருந்து ராஜன்‌ மனைவியைப்‌ பிரித்து 
அப்புறப்படுத்தி வைத்தன. இளம்பெண்ணின்‌ 
கனவுகளைக்‌ கூச்சமில்லாமல்‌ பார்த்ததோடல்லாமல்‌ 
அதை வெளியே சொன்னவன்‌ அந்தக்‌ கனவுகளின்‌ 
நினைவால்‌ தானே சாவான்‌ எனும்‌ மூதுரையை 
எண்ணி அவள்‌ தன்னைச்‌ 
சமாதானப்படுத்திக்கொண்டான்‌. அந்த மூதுரை 
துரதிர்ஷ்டவசமாக உண்மையாகவும்‌ இருந்தது. விதி 
ராஜன்‌ மகளின்‌ இடை நெகிழ்ந்து ஸ்தனங்கள்‌ சரிந்த 
துயில்‌ நிலையை என்‌ முதிர்முப்பாட்டனாரின்‌ 
மனக்கண்‌ முன்‌ திரும்பத்‌ திரும்பக்‌ காட்டி அவரை 
ரகசியமாகப்‌ பல நாட்கள்‌ அலைக்கழித்து வந்தது. 
பேதங்களைத்‌ துறந்துவிட்ட தன்‌ மனம்‌ சிருங்கார 
உணர்வுகளால்‌ கறைப்பட்டுக்கொண்டிருந்த 
பாவத்திலிருந்து தப்பித்துக்கொள்ளும்‌ வண்ணம்‌ 
இளமையிலேயே தன்னைச்‌ சாவு அணைத்துக்‌ 
கொள்வதை அவர்‌ மூன்றாவது பிரயோகத்திற்குப்‌ பிறகு 
அந்த நாட்களில்‌ எதிர்பார்த்து ஏங்கிக்‌ கொண்டிருந்தார்‌. 
மாறாக தான்‌ ஒரு சாட்சியாக நின்று கண்ட ராஜன்‌ 
மகலின்‌ கனவும்‌ அவளின்‌ உறக்கமும்‌ அவர்‌ 
உள்ளத்தில்‌ விதைத்த விஷ விதையோ அழியாமல்‌ 
ராஜன்‌ மனைவியின்‌ விருப்பப்படியும்‌ அவர்‌ 
விருப்பத்திற்கு மாறாகவும்‌ வளர்ந்தபடியே 
தானிருந்தது. ராஜன்‌ மகள்‌ தன்‌ நோய்‌ தீர்ந்து அழகும்‌ 
ஆரோக்கியமும்‌ கொண்ட அரசகுமாரனுக்கு 


மணமுபுக்கப்பட்டு புகுந்த வீடு சென்று பல 
காலங்களுக்குப்‌ பிறகும்‌ மக்கள்‌ அவளைக்‌ கிட்டத்தட்ட 
மறந்தே போன பிறகும்‌ அவளுடைய கனவைக்‌ 
கண்டதன்‌ பாதிப்பால்‌ விரக நோயுற்று அலைந்த என்‌ 
முதிர்‌ முப்பாட்டனார்‌ (மூன்றாவது பிரயோகத்திற்குப்‌ 
பிறகே தெரிந்து கொண்ட பெண்களின்‌ கனவுகள்‌ 
புருஷர்களால்‌ பார்க்கப்படக்‌ கூடாதவை என்று 
அறிவுறுத்தும்‌ சொப்பன சாஸ்திரத்தின்‌ கடைசி 
அங்கத்தை மறந்து போய்‌ அப்படிப்‌ பார்வையின்‌ கறை 
படாதவையானதினாலேயே அவை மூப்பைத்‌ தவிர்த்து 
நித்திய செளந்தர்யத்தைப்‌ பெற்றிருக்க ஆசிர்வதிக்கப்‌ 
பட்டவை என்று எடுத்தியம்பும்‌ பகுதியை மட்டும்‌ 
நினைவில்‌ கொண்டவராய்‌ பழைய நகரத்தின்‌ 
பெருமைமிகு பெண்மணியாக மதிக்கப்‌ 
பட்டுக்கொண்டிருந்த தன்‌ மனைவியின்‌ இளமை 
ததும்பும்‌ கனவிற்குள்‌ அவளறியாமல்‌ புகுந்து பார்க்கும்‌ 
கீழான மனநிலைக்குத்‌ தள்ளப்பட்டு விட்டார்‌. 
சாஸ்திரத்தின்‌ விதிகளோ குருவிற்கு அளித்த 
வாக்குறுதியோ நினைவிற்கு வராத வண்ணம்‌ விதி 
அவர்‌ ஞானத்தைக்‌ கட்டிப்போட்டுவிட்டது. 
மனைவியான அந்தப்‌ பேரிளம்பெண்ணின்‌ கனவில்‌ 
அவர்‌ எதிர்பார்த்த படியே அவளை இறுக்கமும்‌ 
மதர்ப்பும்‌ நறுமணமும்‌ ததும்பும்‌ தன்‌ குருவின்‌ மகளாக 
திருமணத்திற்கு முன்பிருந்த பழைய யவ்வன 
ஸ்திரீயாகக்‌ கண்டு ஞானவான்கள்‌ உதாசீனப்படுத்தும்‌ 
சிருங்கார உணர்வால்‌ புளகாங்கிதமடைந்தார்‌. அந்தக்‌ 
கணத்திலேயே விரோதித்துக்கொள்ளப்பட்ட 
சாஸ்திரங்களின்‌ கோபமும்‌ வஞ்சிக்கப்பட்ட குருவின்‌ 
சாபமும்‌ அதே கனவில்‌ அவர்‌ கண்முன்‌ வேறு இரண்டு 
பைசாசக்‌ காட்சிகளையும்‌ உருவாக்கி விட்டது. ஒன்றில்‌ 
யவ்வனம்‌ ததும்பி நிற்கும்‌ தன்‌ மனைவியின்‌ முன்‌ 
அவள்‌ புறங்கையால்‌ அலட்சியப்படுத்தி ஒதுக்கும்படி 
நடுப்பிராயத்தை முழுவதுமாகத்‌ தாண்டியிராத என்‌ 
முதிர்முப்பாட்டனார்‌ தானொரு நரைகூடி முதிர்ந்த 


கிழவனாகத்‌ தள்ளாடியபடி நின்றிருக்கக்‌ கண்டு 
அதிர்ந்து போனார்‌. இரண்டாவதும்‌ குருதியைச்‌ சில்லிட 
வைத்ததுமான காட்சியில்‌ பல வருடங்களுக்கு முன்‌ 
நோயாளியின்‌ துர்கனவால்‌ நிலைகுலைந்து போய்‌ 
தன்னை இவ்வுலகின்‌ கண்களிலிருந்து காணாமல்‌ 
போக்கிக்கொண்டு விட்டவரென்று நம்பப்பட்ட 
அவருடைய பால்யகால நண்பர்‌ தன்‌ 
ஒளிவிடத்திலிருந்து காளைப்‌ பருவம்‌ சற்றும்‌ தளராத 
உடற்கட்டோடு குருவின்‌ மகளின்‌ முன்‌ 
தோன்றினார்கள்‌. சுருட்டி இழுக்கும்‌ சாவின்‌ 
படிக்கட்டுகளில்‌ ஒரு புறம்‌ தள்ளாடியபடி தான்‌ 
ஏறிக்கொண்டிருக்க அதே படிக்கட்டுகளைப்‌ 
படுக்கையாக்கி அவர்களிருவரும்‌ பூரண 
நிர்வாணிகளாய்‌ அதன்‌ மீது சல்லாபித்து 
விளையாடுவதைச்‌ சாபத்தால்‌ வலுக்கட்டாயமாகத்‌ 
திறக்கப்பட்ட கண்களால்‌ பார்த்த என்‌ 
முதிர்முப்பாட்டனாரின்‌ நினைவிலிருந்து அவர்‌ கற்ற 
வித்தை முழுவதும்‌ அந்தக்‌ கணத்திலேயே மறந்து 
போய்விட்டது. அதற்குப்‌ பிறகு அவரும்‌ அதை 
வெளியில்‌ எங்கும்‌ தேடி மெனக்கெடவில்லை. 
அவருக்குள்‌ ஜொலித்துக்‌ கொண்டிருந்த கலையின்‌ 
பிரகாசம்‌ அணைந்து போனதால்‌ அவர்‌ முகம்‌ 
எரிந்தவிந்த விறகுக்கட்டையைப்‌ போலக்‌ கருத்துப்‌ 
பொடிந்து போய்விட்டது. அவர்‌ தனக்குத்தானே 
மழித்துக்‌ கொள்வதை நிறுத்தி தலையிலும்‌ 
முகவாயிலும்‌ தாறு மாறாக வளர்ந்த 
மயிர்க்கற்றைகளில்‌ அடை எனப்படும்‌ துர்முடிச்சுகள்‌ 
உருவாகிப்‌ பெருக அனுமதித்துவிட்டார்‌. அப்படியொரு 
வீழ்ச்சியை எதிர்பார்த்திருந்த அவருடைய எதிரிகளும்‌ 
அவர்‌ பசுவைப்‌ புணர்ந்தவர்‌ என்றும்‌ சாஸ்திர விரோதி 
என்றும்‌ இருபது அப்பாவிகளின்‌ மரணத்திற்குக்‌ 
காரணமாயிருந்தவர்‌ என்றும்‌ மனைவியைப்‌ பிறந்த 
வீட்டிற்குத்‌ திரும்ப விரட்டியடித்தவர்‌ என்றும்‌ 
அஞ்ஞானப்‌ பீடையால்‌ பீடிக்கப்பட்டு விட்டவர்‌ என்றும்‌ 


பலமாகப்‌ பிரச்சாரங்கள்‌ செய்து அவரைத்‌ தீராத 
பழிக்குள்‌ தள்ளி அரண்மனையை விட்டு 
வெளியேற்றிக்‌ காட்டிற்குள்‌ துரத்தி விட்டார்கள்‌. 
அவருடைய இரண்டு ஆண்‌ வாரிசுகளை 
ஆதரவற்றவர்களாக்கி அவருடன்‌ கூடவே துரத்தி 
விட்டார்கள்‌. மறந்து போன தன்‌ வித்தையை 
அவர்களுக்குக்‌ கடத்த முடியாமல்‌ என்‌ 
முதிர்முப்பாட்டனார்‌ அவர்களை 
அஞ்ஞானிகளாக்கினார்‌. ஒரு காலத்தில்‌ 
பெண்களுக்கான வேதமாயிருந்த அவருடைய 
போதனைகளடங்கிய ஓலைச்‌ சுவடிகள்‌ முழுவதையும்‌ 
தேடி எடுத்துத்‌ தடயமில்லாமல்‌ மடாதிபதிகள்‌ அவற்றை 
அழித்தொழித்தார்கள்‌. பெண்களை மீண்டும்‌ 
புஜங்களடியிலும்‌ யோனியிலும்‌ மழித்துக்கொள்ளாத 
காடாக ரோமம்‌ வளர்க்கச்‌ செய்து துர்மணத்தால்‌ 
அவர்களை எப்போதும்‌ குற்ற 
உணர்வுக்குள்ளானவர்களாக ஆக்கித்‌ தங்கள்‌ 
ஆளுமையின்‌ கீழ்‌ அடிமைப்‌ படுத்திக்‌ கொண்டார்கள்‌ 
துர்கனவுகளால்‌ அவதிப்பட்டவர்கலை 
ஈவிரக்கமின்றிக்‌ கண்களைப்‌ பறித்துவிட்டுக்‌ 
கொன்றார்கள்‌. நாவிதர்களைக்‌ கடைச்‌ 
சாதியினரென்று பிரகடனப்படுத்தி மயானபூமியின்‌ 
அருகே எப்போதும்‌ பிணங்கள்‌ வேகும்‌ நாற்றத்தைச்‌ 
சுவாசித்துக்கொண்டிருக்குமாறு நகரத்தின்‌ 
மையப்பகுதியிலிருந்து பிரித்துக்‌ குடியமர்த்தினார்கள்‌. 
மகளின்‌ பொருட்டாக இருபது அப்பாவிகளைத்‌ தன்‌ 
மனைவி கொன்ற பாவத்தை வலிந்து தான்‌ ஏற்றுக்‌ 
கொண்டு வெகுகாலத்திற்கு முன்பே நோய்ப்‌ 
படுக்கையில்‌ வீழ்ந்துவிட்ட போதிலும்‌ மனந்‌ தளராது 
தன்‌ பெண்ணின்‌ உதவியுடன்‌ உத்தமமான முறையில்‌ 
ராஜ்ஜிய பரிபாலனம்‌ செய்து வந்த ராஜன்‌ என்‌ 
முதிர்முப்பாட்டனாரின்‌ செய்கையையும்‌ அதன்‌ 
விளைவுகளையும்‌ கேள்விப்பட்டு நடப்பவற்றைத்‌ 
தடுக்கும்‌ வகை தெரியாமல்‌ மரணப்‌ படுக்கைக்குத்‌ 


தன்னுடலை மாற்றிக்‌ கொண்டு நாட்களை 
எண்ணவாரம்பித்து விட்டு நாட்டின்‌ நிர்வாக 
இயந்திரத்தை நிறுத்தி விட்டான்‌. மகளை மணந்து 
அந்நகரத்தின்‌ ராஜவாரிசாக வந்த ராஜனின்‌ 
மருமகனோ ஏழ்மை உருவாக்கும்‌ மூர்க்கர்களைக்‌ கரை 
சேர்ப்பதை விடக்‌ கடினம்‌ தறிகெட்டலையும்‌ 
அறிவாளிகளைத்‌ திருத்திச்‌ சீர்செய்வதென்று கூறி 
ராஜன்‌ மகள்‌ எவ்வளவோ மன்றாடியும்‌ கேட்காமல்‌ 
மெதுமெதுவாக பழைய நகரத்தைக்‌ 
கைவிட்டுவிட்டான்‌. வருடங்கள்‌ உருண்டபோது 
காட்டையழித்து நிர்மாணிக்கப்பட்ட பழைய நகரத்தின்‌ 
சுவர்களுக்குள்‌ அதுகாறும்‌ தங்களை மறைத்தபடி 
காத்திருந்த விருட்சங்களும்‌ விலங்குகளும்‌ 
வெளிப்பட்டு மனிதர்களை வேட்டையாடத்‌ துவங்கின. 
விரைவிலேயே பிரபஞ்சத்தின்‌ சுழற்சி விதிக்கேற்ப 
மரங்களுக்குள்‌ சுவர்கள்‌ மறைந்து கொள்ள இந்தப்‌ 
புதிய நகரம்‌ அப்போது அழித்த அடர்ந்த வனம்‌ அங்கே 
தன்னை ஸ்தாபித்துக்‌ கொண்டது. பத்தினர்களாக 
நிர்கதியாக மயான பூமியில்‌ அலைந்து திரிந்த என்‌ 
முப்பாட்டன்கள்‌ நகரம்‌ காடாகிய போது 
விலங்குகளோடு விலங்குகளாகத்‌ திரியும்‌ வேடர்களாக 
மாறித்‌ தங்களைச்‌ சாவிலிருந்து காத்துக்கொண்டனர்‌. 
வாரிசுகளையும்‌ விலங்குகளாக காட்டிலேயே 
வளர்த்தெடுத்தனர்‌. 

இரண்டாம்‌ நாளிரவுக்‌ கதை (அல்லது 
வெளிச்சுவாசத்தின்‌ கதை என்‌ முதிர்பாட்டனார்‌ 
சொல்கிறார்‌: 

தலைமுறைகளுக்கு முன்‌ ஒரு வனமிருகத்தின்‌ 
கனவை இந்த ராஜவம்சம்‌ நிர்மூலமாக்காமலிருந்தால்‌ 
ஒருவேளை நான்‌ இந்தக்‌ கதையைச்‌ சொல்வதற்கான 
சந்தர்ப்பம்‌ கூடாமலே போயிருக்கலாம்‌. ராஜன்‌ மகளின்‌ 
படுக்கையறையென்பது ஒரு கிழட்டுப்‌ புலியின்‌ 
பிறப்பிடமாக அதன்‌ கனவில்‌ பத்து தலைமுறைக்‌ 
காலம்‌ நீண்டுகொண்டிருந்த ஒன்றென்பதே இதன்‌ 


காரணம்‌. ராஜன்‌ மகளுடைய படுக்கையறை 
மட்டுமல்ல. இந்த நகரமும்‌ நான்‌ இதைச்‌ 
சொல்லிக்கொண்டிருப்பதும்‌ நீங்கள்‌ 
கேட்டுக்கொண்டிருப்பதும்‌ மிருகங்களின்‌ கனவிலேயே 
நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள்‌ அறிய 
வேண்டும்‌. இந்தப்‌ பிரபஞ்ச யதார்த்தம்‌ முழுவதுமே 
மிருகங்களின்‌ கனவுதானென்பதை ஏற்கனவே என்‌ 
குருகுலவாசம்‌ எனக்குக்‌ கற்றுக்கொடுத்திருந்தது. 
சொல்லப்‌ போனால்‌ அதுவே நான்‌ கற்றுக்‌ கொண்ட 
வித்தையின்‌ சாரமாகவும்‌ இருக்கிறது. இன்னும்‌ 
சொல்லப்‌ போனால்‌ மனிதன்‌ தேடிக்‌ கொண்டிருக்கும்‌ 
பிரபஞ்ச மர்மத்தின்‌ சாரமாக இருப்பதுவும்‌ இதே. 
மிருகங்கள்‌ இப்பிரபஞ்சத்தைக்‌ கனவில்‌ தங்களின்‌ 
பிறப்பிடமாகக்‌ காண்கின்றன. கருப்பையிலிருந்து 
வெளியே வந்து விழுந்ததுமே இந்த உலகம்‌ ஒரு 
கருப்பையாக மாறி அவற்றைச்‌ சூழ்ந்து கொண்டு 
விடுகிறது. பிறகு அது அவற்றின்‌ நிரந்தர வீடாகவும்‌ 
மாறி விடுகிறது. மனிதனைப்‌ போலவே 
பட்சியினங்களும்‌ கரையான்களும்‌ கூட தங்கள்‌ 
உறைவிடத்தைக்‌ தாங்களே கட்டிக்கொள்ள 
பிரியப்படும்‌. இப்பூவுலகில்‌ மிருகங்கள்‌ மட்டுமே 
தமக்கென்று ஒரு உறைவிடத்தைக்‌ கட்டிக்‌ கொள்ள 
விழைவதில்லை. ஏனெனில்‌ உண்பதும்‌ 
உண்ணப்படுவதும்‌ பருகுவதும்‌ பருகப்படுவதும்‌ 
உட்சுவாசமும்‌ வெளிச்சுவாசமும்‌ சுவாசிக்கும்‌ நாசியும்‌ 
பொருள்களைக்‌ கவியும்‌ சீதோஷ்ணமும்‌ 
தட்பவெப்பங்களைத்‌ தங்கள்‌ மேல்‌ அனுமதிக்கும்‌ 
பொருள்களும்‌ அமிழ்வதும்‌ வெளிப்படுவதும்‌ 
அமிழ்தலுக்கும்‌ வெளிப்படுதலுக்குமிடையில்‌ சொற்ப 
கணம்‌ இல்லாதிருப்பதும்‌ ஆகிய ஒவ்வொன்றுமே 
அவை காணும்‌ கனவுகளில்‌ அவை உறையும்‌ 
இடமாகவே தெரிகின்றன. உணவினுள்‌ தன்‌ முகத்தை 
அமிழ்த்தும்‌ மிருகத்தின்‌ முன்‌ உணவு அதைத்‌ தன்னுள்‌ 
வாஞ்சையோடு பொதித்து கொள்ளும்‌ இடமாகவே 


இருக்கிறது. இதைப்‌ போன்றே காற்று அதைத்‌ தன்‌ 
அகண்ட பரப்பினுள்‌ அடக்கிக்‌ கொள்கிறது. 
காட்சிகளின்‌ வெளியில்‌ விலங்கு நுழைந்து உள்ளே 
உறைகிறது. கலவியின்‌ போது ஆண்விலங்கு தன்‌ 
லிங்கத்தைத்‌ தானாகப்‌ பாவித்துப்‌ பெண்‌ விலங்கின்‌ 
புழையை இடமாக்கி அதனுள்‌ நுழைத்து 
தஞ்சமடைகிறது. அதே சமயம்‌ பெண்விலங்கும்‌ 
தன்னுடலை ஆண்‌ மிருகத்தின்‌ கால்களுக்கிடையில்‌ 
நுழைத்து தன்னைத்‌ தஞ்சமளிக்கிறது. 

நுழைவதும்‌ வெளியேறுவதும்‌ மற்றும்‌ உருவாவதும்‌ 
மறைவதுமான காட்சிகளைத்‌ தவிர யதார்த்த உலகின்‌ 
மேல்கீழ்‌ மற்றும்‌ பக்கவாட்டு இயக்கங்கள்‌ 
விலங்குகளின்‌ கனவுகளில்‌ தட்டுப்படுவதில்லை. 
மேலும்‌ தன்‌ பார்வையால்‌ இப்பிரபஞ்சத்தைத்‌ தன்‌ 
பிறப்புக்கு முந்தைய ஞாபகங்களோடும்‌ 
இனைத்துவிடும்‌ ஒரு மிருகம்‌ கருப்பையின்‌ 
நிணக்கசடோடும்‌ வாசனையோடும்‌ உதிர்ந்து முதலில்‌ 
விழுந்த இடத்தைத்‌ தன்‌ சாவிற்குப்‌ பிறகும்‌ மறந்து 
போவதில்லை. விலங்குகளின்‌ இந்த கனவுலகம்தான்‌ 
சாஸ்திரங்களில்‌ தேவர்களின்‌ உலகமாக 
விவரிக்கப்படுகிறது. ஏன்‌ அங்கே கடவுளர்கள்‌ 
இமைப்பதில்லை . ஏன்‌ தேவர்களுக்கு பசியும்‌ தாகமும்‌ 
கிடையாது. ஏன்‌ அங்கு போய்ச்‌ சேர்ந்த பிதுர்க்கள்‌ 
உறங்குவதில்லை. ஏனெனில்‌ இருக்கிறோம்‌ என்பதை 
ஸ்தூலமாகக்‌ காட்டும்‌ யதார்த்தத்திலிருந்து விலகி 
அரூப உலகை நோக்கிப்‌ போய்‌ விட்ட தேவர்களுக்கு 
அவர்கள்‌ இருப்பின்‌ மீது அவர்களுக்கே சந்தேகம்‌ வந்து 
விடாதிருக்கும்‌ பொருட்டாக பரந்தாமனால்‌ 
சிருஷ்டிக்கப்பட்ட தேவருலகம்‌ என்னும்‌ இடமே 
அவர்களின்‌ உணவாகவும்‌ நீராகவும்‌ உறக்கமாகவும்‌ 
பார்வையாகவும்‌ காலமாகவும்‌ சுவாசமாகவும்‌ ஆகி 
விடுகிறது. உலகின்‌ எந்த மூலையிலும்‌ பயிலப்படும்‌ 
எந்த வித்தையின்‌ சாரமாகவும்‌ இருக்கும்‌ இந்த 
ரகசியத்தை அனுபவித்துத்‌ தெரிந்து கொள்ள நான்‌ 


எடுத்துக்கொண்ட பிரயத்தனங்கள்‌ வலியும்‌ 
வினோதமும்‌ நிறைந்தவை. ராஜன்‌ மகளின்‌ 
படுக்கையறையில்‌ பத்து தலைமுறைக்‌ காலம்‌ தேங்கிக்‌ 
கிடந்த அந்தக்‌ கிழட்டுப்புலியின்‌ சோகத்தை இந்தப்‌ 
பிரபஞ்ச விதியைப்‌ புரிந்து கொண்டவர்களால்‌ தான்‌ 
அது ஒரு அற்புதமோ அன்றி ஒரு மர்மமோ அல்ல 
மாறாக யதார்த்தம்தான்‌ என்றும்‌ நம்ப முடியுமாதலால்‌ 
ராஜன்‌ மகளின்‌ கனவின்‌ கதையை மேலே தொடரும்‌ 
முன்‌ மிருகங்களின்‌ கனவுகளைப்‌ பற்றி உங்களுக்கு 
நான்‌ சொல்லியாக வேண்டியிருக்கிறது. என்‌ குருகுல 
வாசத்தின்‌ சவால்‌ நிறைந்த ஒரு பகுதிக்‌ கதையை 
உங்களுக்குச்‌ சொல்லவும்‌ இந்தச்‌ சந்தர்ப்பத்தை நான்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்கிறேன்‌. இந்தக்‌ கதை நான்‌ பிறர்‌ 
தூக்கத்தினுள்‌ ஊடுருவி அவர்கள்‌ கனவுகளைப்‌ 
பார்க்கும்‌ வித்தையில்‌ பாண்டித்யம்‌ பெற்றவனென்று 
என்‌ குருவால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட கதை. உங்களுடன்‌ 
சேர்ந்து இந்தக்‌ கதையை கேட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ இந்த 
மங்கையை வெற்றியின்‌ பரிசாக நான்‌ மணம்‌ புரிந்து 
கொண்ட கதை. என்னைப்‌ பண்டிதனாக்கிய என்‌ 
பெருமைமிகு ஆசானின்‌ அளவிட முடியாத 
பெருமைகளைப்‌ பற்றிச்‌ சொல்லும்‌ கதையும்‌ கூட. 
கேளுங்கள்‌. அறியப்படாத பொருள்கள்‌ கனவுகளின்‌ 
உலகில்‌ பார்க்கப்‌ படுகின்றன என்பது விதி. மனிதன்‌ 
பிரபஞ்சத்தைப்‌ பார்க்கப்‌ பிரியப்படுவதில்லை. மாறாக 
அதை அறியவே பிரியப்படுகிறான்‌. அறிதல்‌ 
யதார்த்தத்தை உண்டு பண்ணுகிறது. அறிவதன்‌ 
பொருட்டே மனிதன்‌ சப்த தாதுக்களை ஒழுங்குபடுத்தி 
பாஷையை உண்டாக்கினான்‌. மிருகங்களோ 
பாஷையை அறியாதவை. எனவே அவை தங்களைச்‌ 
சுற்றியுள்ள பிரபஞ்சத்தை அறியப்‌ 
பிரயாசைப்படுவதுமில்லை. பிரயாசையற்ற இடத்தில்‌ 
பார்வை பூரணமாக விளங்குகிறது. பார்த்தல்‌ அறிதல்‌ 
என்னும்‌ இரண்டு அப்பியாசங்களால்‌ முறையே 
இவ்வுலகைக்‌ கனவுலகென்றும்‌ யதார்த்த உலகென்றும்‌ 


மனிதன்‌ பிரித்துக்‌ கொள்வதைப்‌ போல மிருகங்கள்‌ 
பிரித்துக்கொள்வதில்லை. பார்த்தல்‌ என்பது கனவின்‌ 
லட்சணமாதலால்‌ மனிதன்‌ அறிய முனையும்‌ யதார்த்தம்‌ 
என்பது மிருகங்கள்‌ காணும்‌ கனவாக இருக்கிறது. 
பிறரது கனவுகளுக்குள்‌ ஊடுருவும்‌ வித்தையில்‌ தன்‌ 
எல்லையைப்‌ பரீட்சித்துக்கொள்ள விரும்பும்‌ யாரும்‌ 
இதனாலேயே மிருகங்களின்‌ கனவுகளுக்குள்‌ புகுந்து 
அவற்றின்‌ பார்வை வழியே பிரபஞ்ச யதார்தத்தைக்‌ 
கண்டு வர வேண்டுமென்கிற விதியை கனவறியும்‌ 
சாஸ்திரம்‌ வற்புறுத்தும்‌. அது மிகவும்‌ கடினமான 
பரீட்சையாகவும்‌ இருக்கும்‌. இந்தப்‌ பரீட்சைக்குள்‌ 
பிரவேசிக்க விரும்புபவன்‌ மூன்று நிலைகளில்‌ அதைக்‌ 
கடந்து வரவேண்டியிருக்கும்‌. முதல்‌ நிலையில்‌ அவன்‌ 
மிருகங்கள்‌ தங்கள்‌ கனவுகளில்‌ என்ன காண்கின்றன 
என்பதை அறிந்து வர வேண்டும்‌. இரண்டாம்‌ நிலையில்‌ 
அந்தக்‌ கனவுகளில்‌ தோன்றும்‌ காட்சிகளின்‌ 
அசைவுகளின்‌ இயல்பை அவன்‌ அவதானிப்பான்‌. 
மூன்றாவதும்‌ இறுதியானதும்‌ மிகக்‌ கடினமானதுமான 
நிலையென்பது மிருகங்கள்‌ தங்கள்‌ கனவுகளில்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தை என்னவாகப்‌ பார்க்கின்றன என்பதை 
அறிந்து தேர்வது. சோதனைக்காக என்வசம்‌ 
ஒப்படைக்கப்பட்ட ஒரு பசுமாட்டின்‌ கனவுகளுக்குள்‌ 
புகுந்து அதை அறியும்‌ பரீட்சையில்‌ என்‌ குருவின்‌ 
ஆக்ஞுப்படி நான்‌ பிரவேசித்தபோது பாஷையாலான 
யதார்த்தத்தை அந்த விலங்கு மீண்டும்‌ எப்படி 
பாஷையற்ற தூய பொருளாக மாற்றித்‌ தன்‌ கனவில்‌ 
காண்கிறது எனும்‌ அறிதலின்‌ ஆரம்பக்‌ கட்டத்தைத்‌ 
தாண்டவே எனக்கு நூற்றெண்பது நாட்கள்‌ பிடித்தன 
என்றால்‌ பார்த்துக்‌ கொள்ளுங்கள்‌. பொருளின்‌ மீது 
சுமத்தப்‌ பட்டிருக்கும்‌ வார்த்தைகள்‌ கழன்று கொள்ளும்‌ 
தருணங்களில்‌ அப்பொருளிலிருந்து முன்பு 
பிரிக்கப்பட்டு ஞாபகமாக மாற்றப்‌ பட்டிருக்கும்‌. ஒளியும்‌ 
மணமும்‌ மீண்டும்‌ அப்பொருளை வந்து சேர்ந்து 
கொள்கின்றன. பசுமாட்டின்‌ கனவுகளூடே அந்தக்‌ 


கனவுகளின்‌ சுழலுக்குள்ளும்‌ அடர்த்திக்குள்ளும்‌ 
சிக்கிக்‌ கொண்டு மூச்சடைத்து இறந்து போய்‌ விடாமல்‌ 
ஒரு குளிர்‌ பருவம்‌ முழுவதும்‌ மிகக்‌ கடினமான 
பிரயாணத்தை மேற்கொண்ட பிறகு அந்தக்‌ கனவுகள்‌ 
தூயதென்று உணரும்படியான ஆனால்‌ குழப்பமான 
நிறங்களையும்‌ கலவையான மணங்களையும்‌ 
கொண்டிருப்பதாக என்‌ குருவிடம்‌ வந்து கூறிய போது 
நான்‌ பரீட்சையின்‌ முதல்‌ நிலையை வெற்றிகரமாகக்‌ 
கடந்து வந்து விட்டதாகக்‌ கூறி அவர்‌ வைத்திய சாலைக்‌ 
கட்டிடத்தின்‌ நான்காம்‌ அடுக்கிலிருந்து முன்பு 
குதித்துத்‌ தன்னை மாய்த்துக்கொண்ட முதல்‌ சீடனின்‌ 
நினைவில்‌ துயரக்‌ கண்ணீர்‌ பெருக்கியபடி என்னை 
அணைத்துக்‌ கொண்டார்‌. பிறகு அவர்‌ தன்‌ பெண்ணை 
நோக்கித்‌ திரும்பி இனி அவள்‌ என்‌ முன்‌ வரும்‌ 
வேளைகளில்‌ தன்‌ ஸ்தனங்களைத்‌ துணியால்‌ 
மறைத்துக்கொள்ள வேண்டுமெனவும்‌ ஆணையிட்டார்‌. 
இறுதிப்‌ பரீட்சையின்‌ முதல்‌ கட்டத்தை நான்‌ பூர்த்தி 
செய்தபோது பெளர்ணமி நிலவு தன்‌ முழு 
ஆகிருதியுடன்‌ கிழக்குத்‌ திசையில்‌ வெளிப்பட ஏழு 
நாட்கள்‌ மீதமிருந்தன. எனக்கு இரண்டு நாட்கள்‌ 
ஓய்வளிக்கப்பட்டது. இதையடுத்த ஐந்து நாட்கள்‌ முழு 
உபவாச விரதமொன்றை என்‌ குருவின்‌ ஆக்னஞைப்படி 
நான்‌ மேற்கொண்டேன்‌. பிறகு என்‌ பரீட்சையில்‌ 
இரண்டாம்‌ நிலையில்‌ தேர்ச்சியுறும்‌ பொருட்டாக 
பெளர்ணமியன்று மீண்டும்‌ பசுமாட்டின்‌ 
கனவுகளுக்குள்‌ என்னைப்‌ புகுத்திக்‌ கொண்டேன்‌. 
உலகம்‌ வார்த்தைகளற்ற ஒரு பிரம்மாண்டமான 
ஓயாத கனவாகவே பரம்பொருளால்‌ ஆதியில்‌ 
படைக்கப்பட்டது. யதார்த்த உலகின்‌ அடியில்‌ இன்று 
மறைக்கப்பட்டு விட்ட கடவுளின்‌ இந்தக்‌ கனவுலகை 
மனிதன்‌ இறந்த பின்னே சென்றடைகிறான்‌. 
மனிதனுக்குக்‌ கீழ்ப்பட்ட அறிவைக்‌ கொண்டிருக்க 
ஆசீர்வதிக்கப்பட்ட விலங்குகளோ அதிகப்படியான 
அறிவின்‌ சுமையால்‌ கூனடைந்து போகாது உயிர்‌ 


வாழும்‌ போதே கடவுளின்‌ உலகைக்‌ கண்டு 
அனுபவிக்கின்றன. அந்த உலகம்‌ மிகவும்‌ 
ஆச்சர்யகரமான சாயைகளைக்‌ கொண்டது. 
கனவுலகின்‌ காலக்கிரமும்‌ இடக்கிரமும்‌ யதார்த்த 
உலகின்‌ காலக்கிரமத்திலிருந்து இடக்கிரமத்திலிருந்தும்‌ 
மிகவும்‌ வித்தியாசப்‌ பட்டிருக்கின்றன. ஏனெனின்‌ 
அங்கே பொருள்கள்‌ யதார்த்த உலகில்‌ மனிதன்‌ 
வார்த்தைகளால்‌ அர்த்தங்களை உருவாக்குகின்றான்‌. 
அர்த்தங்கள்‌ காரணங்களை உருவாக்குகின்றன. 
காரணங்கள்‌ ஸ்தூலப்‌ பொருள்களை 
உண்டாக்குகின்றன. விளைவுகள்‌ மீண்டும்‌ 
காரணங்களை உருவாக்கும்‌ அர்த்தங்களை 
உருவாக்கும்‌ வார்த்தைகளைப்‌ பிறப்பிக்கின்றன. ஒரு 
பொருள்‌ இவ்வாறாக இன்னொரு பொருளோடு அதன்‌ 
பக்கவாட்டிலும்‌ மேலுங்கீழும்‌ காரணத்தாலும்‌ 
விளைவாலும்‌ சங்கிலி போல 
இணைக்கப்பட்டிருப்பதால்‌ இவ்வுலகக்‌ காட்சிகள்‌ 
கிடைக்கோட்டிலும்‌ மற்றும்‌ மேலும்‌ கீழுமாக நகர்ந்து 
கொண்டிருப்பதாக மனிதர்களாகிய நம்‌ பார்வைக்குப்‌ 
படுகிறது. பிரபஞ்சத்தைக்‌ கனவாகக்‌ 
கண்டுகொண்டிருக்கும்‌ மிருகங்களின்‌ பார்வையிலோ 
இவ்வுலகம்‌ வலமிருந்து இடமாகவோ இடமிருந்து 
வலமாகவோ அல்லது மேலிருந்து கீழாகவோ கீழிருந்து 
மேலாகவோ நகர்வதாக இருப்பதில்லை. மனித 
முகத்தைப்‌ போலத்‌ தட்டையாகவன்றி முன்னோக்கிக்‌ 
குவிந்து கீழ்நோக்கி இறங்கும்‌ கூம்பு வடிவினதாக 
மிருகங்களின்‌ முகத்தை வடிவமைத்த கடவுளின்‌ 
கருணையும்‌ முன்போசனையும்‌ இதைச்‌ சொல்லும்‌ 
போது என்‌ நினைவிற்கு வந்து கண்களில்‌ நீர்‌ கசியச்‌ 
செய்கிறது. ஏனெனில்‌ ஒரு காட்சியை ஒரே சமயத்தில்‌ 
இரு கண்களாலும்‌ ஒரு சேரப்‌ பார்க்க வாய்ப்பாக 
தட்டையான முகவமைப்பைக்‌ கொண்ட மனிதனுக்கு 
அறிதலைக்‌ குழப்பும்‌ இருவேறு காட்சிகளை ஒரே 
சமயத்தில்‌ பார்த்தாக வேண்டிய சிரமம்‌ கிடையாது. 


ஏனெனில்‌ ஒரு சமயத்தில்‌ ஒரு காட்சியென்பதே 
அறிதலின்‌ அடிப்படையாக இருக்கிறது. ஆனால்‌ 
முகத்தின்‌ இருபுறமும்‌ சரிந்த விழிகளால்‌ தனித்தனியாக 
இருவேறு காட்சிகளை ஒரே சமயத்தில்‌ பார்க்கும்‌ 
மிருகங்களால்‌ அவற்றை இணைத்துப்‌ 
புரிந்துகொள்வதென்பது முடியாததாக இருக்கிறது. 
இதனால்‌ அவற்றால்‌ பாஷையை உருவாக்க 
முடிவதுமில்லை. ஏனெனில்‌ ஒரு சமயத்தில்‌ பல 
காட்சிகள்‌ என்பதே வார்த்தைகளற்ற பார்த்தலின்‌ 
அடிப்படையாக இருக்கிறது. முகத்தின்‌ வலப்புறம்‌ 
தோன்றிய ஒரு காட்சி சோதனைக்காக என்‌ வசம்‌ 
ஒப்படைக்கப்பட்ட பசுமாட்டின்‌ இடது புறத்திற்கு 
நகர்ந்த போது வலப்புறம்‌ அந்தக்‌ காட்சி விட்டுச்‌ சென்ற 
வெளியில்‌ இன்னொரு காட்சி தோன்றியதையும்‌ அதே 
சமயத்தில்‌ முகத்தின்‌ இடப்புறம்‌ ஏற்கனவே பசு 
பார்த்துக்கொண்டிருந்த காட்சியின்‌ மேல்‌ 
வலப்பக்கத்தில்‌ மறைந்த காட்சி வந்து அமர்ந்து 
கொண்டதையும்‌ நான்‌ என்‌ பரீட்சையின்‌ இரண்டாம்‌ 
நிலையில்‌ கண்டு கொண்டேன்‌. குழப்பமான 
நிறங்களாகவும்‌ வாசனைகளாகவும்‌ உருவாகும்‌ 
மிருகங்களின்‌ கனவுகளில்‌ காட்சிகள்‌ யதார்த்த உலகில்‌ 
போலன்றி உள்ளிருந்து மேலெழும்பித்‌ தோன்றுவதும்‌ 
வெளியிலிருந்து உள்ளே பதுங்கி மறைவதுமாகவே 
அசைகின்றன என்பதையும்‌ அதன்‌ காரணங்களை 
நான்‌ இப்போது உங்களுக்குச்‌ சொன்ன விதமாகப்‌ 
புரிந்துகொண்டதையும்‌ அறுபது நாட்கள்‌ கடும்‌ 
பிரயாசைக்குப்‌ பிறகு பசுவின்‌ கனவிலிருந்து 
வெளியேறி குருகுலத்தை அடைந்த அன்று என்‌ 
ஆசானிடம்‌ சொன்ன போது நான்‌ என்‌ தேர்வின்‌ 
இரண்டாம்‌ நிலையையும்‌ வெற்றிகரமாகக்‌ கடந்து 
வந்துவிட்டதாகக்‌ காசியின்‌ அடர்ந்த வனங்களை 
நோக்கி ஓடிப்‌ போய்விட்ட தன்‌ இரண்டாம்‌ சீடனின்‌ 
நினைவு கண்களில்‌ கண்ணீரைப்‌ பெருக்க அவர்‌ 
கூறினார்‌. ஆடைகளால்‌ மறைக்கப்படாத அங்கங்களை 


ஆபரணங்களால்‌ மறைத்த பின்பே இனி என்‌ முன்னே 
தோன்ற வேண்டுமென அப்போதே தன்‌ மகளுக்கு 
அன்புக்‌ கட்டளையிட்டார்‌. 

முடிவானதும்‌ மிகக்‌ கடினமானதுமான பரீட்சையின்‌ 
மூன்றாம்‌ நிலைக்கு என்னைத்‌ தயார்‌ செய்து 
கொள்வதற்காக பிறகு அவர்‌ எனக்கு மேலும்‌ பத்து 
தினங்கள்‌ ஓய்வளித்தார்‌. என்‌ குருகுல வாசத்தில்‌ 
அதுவரை அனுபவித்தே அறியாத பலவகை 
பதார்த்தங்களை நான்‌ அந்தக்‌ காலகட்டத்தில்‌ உண்டு 
மகிழ்ந்தேன்‌. நறுமணமிக்க மூலிகைகளைக்‌ கலந்து 
தயாரிக்கப்பட்ட பானகங்களை தொடர்ந்து எனக்கு 
அளிக்க என்‌ குரு ஏற்பாடு செய்திருந்தார்‌. அவை என்‌ 
உடலை குளிர்ந்ததாகவும்‌ நாட்கணக்காகத்‌ தொடர்ந்த 
உறக்கத்தில்‌ ஆழ்ந்து போகுமளவிற்கு 
அலுப்புள்ளதாகவும்‌ உறங்கும்போது உடைகள்‌ 
அலங்கோலமாகக்‌ கலைந்து விலகிக்‌ கிடக்கும்படி மண்‌ 
தரையில்‌ புரண்டு கொண்டிராத வண்ணம்‌ அதை 
மரக்கட்டை போல உணர்வற்றதாகவும்‌ ஆக்கின. 
இவற்றையெல்லாம்‌ அன்று என்‌ குருவின்‌ மகளாக 
இருந்த இதோ இங்கே என்‌ அருகே அமர்ந்திருக்கும்‌ என்‌ 
மனைவியின்‌ கையால்‌ என்‌ பெற்றுக்கொண்டதானது 
கிளர்ச்சியூட்டும்‌ கனவுகள்‌ என்னுள்ளிருந்து 
விழித்தெழும்‌ வண்ணம்‌ என்னை இன்னும்‌ நீண்ட 
விச்ராந்தியான உறக்கத்தில்‌ ஆழ்த்தி வைத்திருந்தது. 
பரீட்சையின்‌ இரண்டாம்‌ நிலையில்‌ நான்‌ பிசகின்றி 
வெற்றி பெற்றதன்‌ நிமித்தமாகவே இத்தகைய 
உபசாரங்கள்‌ எனக்களிக்கப்படுவதாக அப்போது நான்‌ 
எண்ணி இறுமாந்திருந்தேன்‌. ஆனால்‌ அவை யாவும்‌ 
பலியாட்டின்‌ மீது போர்த்தப்‌ படும்‌ புதிய 
வஸ்திரங்களையும்‌ வாசனைத்‌ திரவியங்களையும்‌ 
பூமாலைகளையும்‌ போல தந்திரத்தின்‌ மணத்தைத்‌ 
தம்முள்‌ புதைத்துக்‌ கொண்டிருந்தன என்பதைப்‌ 
பின்னால்தான்‌ தெரிந்து கொண்டேன்‌. அதற்கு 
கட்டியங்கூறும்‌ வகையில்‌ பரீட்சையின்‌ மூன்றாம்‌ 


நிலைக்கு நான்‌ தயாரான அன்று என்‌ குரு எனக்குச்‌ 
சொன்ன அறிவுரைகளையும்‌ பரீட்சையின்‌ 
வழிமுறைகளையும்‌ கேட்ட என்‌ உதிரம்‌ அச்சத்தால்‌ 
உறைந்து போய்விட்டது. பெரும்‌ பீதி என்னை 
ஆட்கொண்டது. பரீட்சையின்‌ முதல்‌ இரண்டு 
நிலைகளையும்‌ போல இந்த மூன்றாம்‌ நிலை 
பரீட்சைக்கு உட்படுத்தப்படும்‌ மிருகத்தின்‌ வயிற்றில்‌ 
அதன்‌ இரை ஜீரணமாகிக்‌ கொண்டிருக்கும்‌ மந்தமான 
உறக்க நிலையில்‌ பிரயோகித்தறிவது அல்ல என்று என்‌ 
குரு என்னிடம்‌ சொன்னார்‌. மேலும்‌ என்‌ 
பிரியத்திற்குரிய மாணவனே மிருகங்கள்‌ தங்கள்‌ 
கனவில்‌ என்ன காண்கின்றன என்பதையும்‌ காட்சிகள்‌ 
அந்தக்‌ கனவில்‌ எப்படிப்‌ பிறந்து மறைகின்றன 
என்பதையும்‌ கசடறக்‌ கண்டு கொண்ட நீ இப்போது 
அக்கனவுகளின்‌ அர்த்தத்தை மனிதனின்‌ மொழியில்‌ 
அறிந்துகொள்ள இருக்கிறாய்‌. வார்த்தைகளற்ற 
மிருகங்களின்‌ கனவுலகை வார்த்தைகளாக மாற்றி 
அவற்றை சாஸ்திரங்களாக்கி நம்‌ முன்னோர்‌ நமக்குத்‌ 
தந்ததைப்‌ போல இனி வரும்‌ சந்ததிகளுக்கு நீ தர 
வேண்டிய பொறுப்பு இப்போது உன்‌ தலை மீது 
சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்துகொள்‌. 
மிருகங்கள்‌ நாம்‌ காண்பது போல உறக்கத்தில்‌ மட்டுமே 
கனவுகளை உருவாக்கிக்‌ கொள்வதில்லை. அவை தம்‌ 
அன்றாட வாழ்வின்‌ பிரத்யேக கணங்கள்‌ 
ஒவ்வொன்றிலும்‌ சிறுசிறு தற்காலிக உறக்கங்களை 
அவ்வப்போது மேற்கொண்டு அந்தந்தக்‌ 
கணங்களுக்குரிய உலகை கனவாகக்‌ கண்டு மகிழும்‌ 
வல்லமை படைத்தவை. எனவே ஐந்தறிவு மிருகத்தின்‌ 
கனவுகளை அறியும்‌ விதமாக இனி நீயும்‌ உனது 
ஆறாவது அறிவை அவ்வப்போது இழக்கக்‌ கடவாய்‌. 
அவ்வுயிர்‌ புழங்கும்‌ இடங்களினூடும்‌ பார்க்கும்‌ 
காட்சிகளினூடும்‌ செல்லும்‌ பிரதேசங்களினூடும்‌ 
உண்ணும்‌ உணவினூடும்‌ தரிக்கும்‌ கலவியினூடும்‌ 
நீயும்‌ கலந்து போகக்‌ கடவாய்‌. கணத்திற்குக்‌ கணம்‌ 


கனவுகளை உருவாக்கி அவற்றை இப்பிரபஞ்சமாக 
உலாவ விடும்‌ மிருகங்களின்‌ பார்வையில்‌ 
இப்பிரபஞ்சம்‌ என்னவாக இருக்கிறது என்பதை 
அப்போது நீ தெரிந்துகொள்வாய்‌. தேர்வின்‌ முதல்‌ 
நிலையில்‌ நீ கண்ட குழப்பமான நிறங்களை 
வார்த்தைகளாகவும்‌ வாசனாதிகளை 
உச்சாடனங்களாகவும்‌ மாற்றிக்கொண்டுவிட்டதாகத்‌ 
திருப்தியடையும்‌ நாளில்‌ நீ என்னை மீண்டும்‌ வந்து 
சந்திப்பாய்‌. 

என்‌ ஆசான்‌ நான்‌ இரண்டு நிலைகளில்‌ பரீட்சைக்கு 
உட்படுத்திய அந்தப்‌ பசுவையே பிறகு அதன்‌ 
சொந்தக்காரரிடமிருந்து விலை கொடுத்து வாங்கி 
அதன்‌ மூக்கணாங்கயிற்றையும்‌ கொம்புப்‌ 
பூண்களையும்‌ முகப்பட்டையையும்‌ மேல்‌ 
வஸ்திரத்தையும்‌ எடுத்து விட்டு நெற்றித்‌ திலகத்தையும்‌ 
உடல்‌ மேல்‌ இடப்பட்டிருந்த அலங்கார வண்ணக்‌ 
கோலங்களையும்‌ அழித்துவிட்டு அதைப்‌ பூரண 
நிர்வாணியாக்கி எனக்கு முன்னே நடந்து செல்லும்படி 
அனுப்பி வைத்தார்‌. பிறகு என்னையும்‌ என்‌ 
உடைகளனைத்தையும்‌ களைந்து விட்டுப்‌ 
புறப்படும்படி அவர்‌ கட்டளையிட்டபோது நான்‌ 
திடுக்கிட்டு கெளபீனத்தை மட்டுமாவது 
தரித்துக்கொள்ள என்னை அனுமதிக்கும்படி அவரை 
மன்றாடினேன்‌. முதலில்‌ பிடிவாதமாக அதை மறுத்து 
விட்ட அந்தத்‌ திரிகால ஞானி பிறகு வேதனையுடன்‌ சில 
வார்த்தைகளை முனகிக்‌ கொண்டே கெளபீனத்துடன்‌ 
செல்ல என்ன அனுமதித்தார்‌. அன்று முதல்‌ நான்‌ 
பசுவின்‌ பின்னால்‌ அதன்‌ நிழலைப்‌ போல்‌ அலையத்‌ 
துவங்கினேன்‌. ஒரு கிழமையல்ல ஒரு பருவமல்ல 
சபையோரே கோடையின்‌ இரண்டு முழுச்‌ சுழற்சிகள்‌ 
என்னைத்‌ தன்னிச்சையாக வனாந்திரங்களுக்குள்ளும்‌ 
நகர்புறங்களுக்குள்‌ நீர்நிலைகளின்‌ 
ஆழங்களினூடாகவும்‌ வயல்‌ வரப்புகளினூடாகவும்‌ 
விசேஷ காலங்களில்‌ தங்களது இல்லங்களுக்குள்‌ 


அதை அனுமதித்து வெல்லமும்‌ அரிசியும்‌ தேங்காய்க்‌ 
கீற்றுகளும்‌ தின்னக்‌ கொடுத்துத்‌ தங்களது 
சுபிட்சத்தைப்‌ பெருக்கிக்‌ கொண்ட மனிதர்களின்‌ 
தந்திரங்களினூடாகவும்‌ அலைக்கழித்த அந்த 
வெண்பசுவின்‌ பின்னே நான்‌ அதைத்‌ தவிர வேறு 
யாதொரு பந்தமும்‌ அற்றவனாகச்‌ சுற்றித்‌ திரிந்தேன்‌. 
அது தன்‌ உணவை அசை போடும்‌ போது அதன்‌ 
கனவுகளுக்குள்‌ புகுந்து பருவச்‌ சுழற்றிகள்‌ 
வெட்டிக்கொள்ளும்‌ காலத்தே தெறிக்கும்‌ சீதளப்‌ 
பொறிகளின்‌ உக்கிரத்திலிருந்து என்னைக்‌ காத்துக்‌ 
கொண்டேன்‌. அந்தக்‌ காலம்‌ முழுவதும்‌ நான்‌ 
உண்ணவும்‌ உறங்கவும்‌ இல்லை. என்னுடைய ஓய்வுக்‌ 
காலங்கள்‌ என நான்‌ மகிழ்ந்து 
அனுபவித்துக்கொண்டிருந்த பரீட்சைக்கு முந்தின 
காலகட்டத்தில்‌ என்‌ குருவின்‌ மகளும்‌ இன்று என்‌ 
மனைவியுமான இந்தப்‌ பெண்‌ எனக்களித்த நறுமணம்‌ 
கமழும்‌ மூலிகைப்‌ பானங்களால்‌ என்னைக்‌ 
கவிந்துகொண்டிருந்த தூக்கமும்‌ பசியும்‌ பரீட்சைக்‌ 
காலத்தில்‌ என்‌ இமைகளையும்‌ வயிற்றையும்‌ காவு 
கொள்ளவே அப்போது எனக்கு மருந்தாகப்‌ 
புகட்டப்பட்டவை என்பதை நான்‌ தெரிந்து 
கொண்டேன்‌. நான்‌ பின்தொடர்ந்து கொண்டிருந்த 
பசுவோ என்னைப்‌ பற்றின பிரக்ஞையே இல்லாததாக 
ஒரு போதும்‌ என்னைத்‌ திரும்பிப்‌ பார்க்காது தனக்கு 
விருப்பப்பட்ட இடங்களில்‌ இருந்தும்‌ படுத்தும்‌ 
விழுந்தும்‌ புரண்டும்‌ ஓய்வெடுத்துக்கொண்டது. 
கண்களைத்‌ திறந்தபடி உறங்கியது. மறைப்புகள்‌ 
ஏதுமற்ற தன்‌ தூய நிர்வாணம்‌ முழுவதும்‌ அமிழும்படி 
நீர்நிலைகளில்‌ மூழ்கி எழுந்தும்‌ மண்ணால்‌ தன்னை 
மூடிக்கொண்டும்‌ பிறகு அதை உதிர்த்து 
வெளிப்படுத்திக்கொண்டும்‌ புளகாங்கிதமடைந்தது. 
குளிர்பருவத்தில்‌ வெளிச்‌ சுவாசத்தைத்‌ தன்னுடல்‌ மேல்‌ 
செலுத்தித்‌ தகிப்பைத்‌ தக்கவைத்துக்கொண்டது. 
கோடைப்பருவத்தில்‌ உட்சுவாசம்‌ இறங்கும்‌ வழியை 


நாக்கால்‌ தடவி ஈரப்படுத்திக்‌ காற்றைக்‌ குளிரச்‌ செய்து 
தன்னுள்‌ செலுத்திக்‌ கொண்டு மிகுதி வெப்பத்தை 
உடலைச்‌ சிலிர்த்து வெளியே சிதறடித்தது. மனிதப்‌ 
பிறவியால்‌ சாதிக்கவியலாத பசுவின்‌ இவ்விதமான 
செய்கைகள்‌ என்‌ அறிவைக்‌ கேலி செய்து என்னைத்‌ 
தொடர்ந்து அவமானப்படுத்திக்கொண்டேயிருந்ததால்‌ 
விரைவில்‌ பரீட்சையை முடித்துக்கொண்டு இருப்பிடம்‌ 
திரும்பும்‌ ஏக்கம்‌ என்னை அரிக்கத்‌ துவங்கி விட்டது 
(மேலும்‌ குருமகளின்‌ நினைவு நானறியாமல்‌ என்னுள்‌ 
இடந்திரும்பும்‌ அவாவைக்‌ கொழுந்து விட்டெரியச்‌ 
செய்துகொண்டிருந்ததென்பதை திருமணத்திற்குப்‌ 
பிறகே அறிந்துகொண்டேன்‌). எனவே பசுவின்‌ 
செயல்களுக்கு அவசர அவசரமாக வார்த்தையுருக்‌ 
கொடுத்துப்‌ பரீட்சையை வலுக்கட்டாயமாக அதன்‌ 
முடிவிற்குக்‌ கொண்டு வரும்‌ மதிகெட்ட செய்கையைச்‌ 
செய்யவும்‌ நான்‌ துணிந்தேன்‌. நிர்வாணமாகத்‌ திரியும்‌ 
பசுவின்‌ கண்முன்‌ கனவாகத்‌ தெரியும்‌ வெல்லமும்‌ 
அரிசியும்‌ தேங்காயும்‌ புல்லும்‌ வைக்கோலும்‌ 
மட்டுமல்லாது காற்றும்‌ சீதோஷ்ணமும்‌ 
காட்சிகளுமேகூட உணவாகவே தெரிகின்றன என்று 
நான்‌ எண்ணத்‌ தலைப்பட்டேன்‌. அது தன்‌ முன்‌ 
எதிர்படும்‌ எந்தப்‌ பொருளையும்‌ முகர்ந்து பார்த்தும்‌ 
நக்கிப்‌ பார்த்துமே அடையாளங்‌ கண்டுகொள்வதாகவே 
பரீட்சைக்‌ காலத்தின்‌ முதல்‌ வசந்தத்தின்‌ போது 
எனக்குத்‌ தோன்றியது. நான்‌ என்‌ முன்னே சென்ற 
பசுவைப்‌ பிடித்து அதன்‌ நாசித்‌ துவாரங்களில்‌ 
கயிற்றைச்‌ செலுத்தி இறுக்கி அதன்‌ முடிச்சை பிடித்தபடி 
திமிருடன்‌ அதன்‌ முன்பாக நடந்து சென்று என்‌ குருவை 
அடைந்தேன்‌. பெரும்‌ தவறைச்‌ செய்கிறேன்‌ என்பதை 
எனக்குக்‌ காட்டாது அப்போது வயதும்‌ என்‌ கண்களைக்‌ 
கட்டிவிட்டது. மிருகங்கள்‌ இந்த உலகைத்‌ தங்கள்‌ 
உணவாகக்‌ காண்பதாகவும்‌ எந்தப்‌ பொருளையும்‌ 
அவற்றின்‌ கனவுகள்‌ ர௬ுசியாகவே காட்டுவதாகவும்‌ 
அவரிடம்‌ இறுமாப்புடன்‌ அறிவித்தேன்‌. அப்படி 


அறிவித்த கணத்தில்‌ என்‌ குருவின்‌ கண்கள்‌ இருண்டு 
குழியில்‌ விழுந்து அவர்‌ உடலும்‌ தன்னிலை தவறி அவர்‌ 
என்னை வரவேற்ற முன்முற்றத்தின்‌ கோலமிட்ட 
தரையிலேயே மூர்ச்சையுற்று விழுந்தபோதுதான்‌ 
அவசரப்பட்டுவிட்டேன்‌ என்பதை நான்‌ தெரிந்து 
கொள்ள சந்தர்ப்பம்‌ வாய்த்தது. என்‌ தோல்வி என்‌ 
ஆசானை மரணத்தில்‌ கொண்டு சேர்த்துவிடும்‌ அளவு 
விஷமுள்ளது என்பதை அறிந்த மாத்திரத்தில்‌ நான்‌ 
என்னையே வெறுக்கத்‌ துவங்கினேன்‌. குருவின்‌ 
மகளும்‌ பின்னாளில்‌ எனக்கு மனைவியுமாய்‌ ஆன 
இந்தப்‌ பெண்‌ தன்‌ தகப்பனைத்‌ தேடி வாசலுக்கு 
வருவதற்கு முன்‌ நான்‌ பசுவின்‌ மூக்கைப்‌ 
பிணைந்திருந்த கயிற்றையும்‌ கெளபீனத்தையும்‌ 
கழற்றி நான்‌ வந்து போனதன்‌ அடையாளமாக 
நிலத்தில்‌ வீசியெறிந்துவிட்டு பதிலுக்கு என்‌ குருவின்‌ 
மூர்ச்சை தெளிவதற்குள்‌ நான்‌ வெற்றியுடன்‌ திரும்பி 
விடும்‌ பிரதிக்ஞையை என்னுடன்‌ எடுத்துக்கொண்டு 
சற்றும்‌ தாமதிக்காமல்‌ அங்கிருந்து வெளியேறினேன்‌. 
பருவ காலங்களின்‌ ஒரு சுழற்சிக்குள்ளாகவே 
பூர்த்தியாகியிருந்திருக்க வேண்டிய கல்வி என்‌ 
மதியீனத்தாலும்‌ அகம்பாவத்தாலும்‌ அவசரத்தாலும்‌ 
மேலும்‌ ஒரு சுழற்சிக்குள்‌ சிக்கிக்‌ கொண்டு 
அல்லலுறும்படியாகி விட்டது. மேலும்‌ இப்போது நான்‌ 
என்னை மனிதனென்று உறுதிப்‌ படுத்தும்‌ வண்ணம்‌ 
என்‌ லிங்கத்தைத்‌ தொங்கவிடாது மறைத்துத்‌ 
தொடைகளுடன்‌ பிணைத்திருந்த ஒட்டுத்‌ துணியையும்‌ 
துணியிருக்கும்‌ தைரியத்தில்‌ பிற மனிதர்களோடு நான்‌ 
பகிர்ந்து கொள்ள வைத்திருந்த சொற்ப 
வார்த்தைகளையும்‌ இழந்துவிட்டேன்‌. என்னை வழி 
நடத்திச்‌ சென்ற மிருகத்தோடு நானும்‌ கூடவே 
வார்த்தைகளும்‌ பேதங்களுமற்ற உலகினுள்‌ இவ்வாறு 
முற்றாகப்‌ பிரவேசித்தேன்‌. அதே சமயத்தில்‌ 
அவ்வுலகிற்கு வெளியே இருந்து அதை அறியும்‌ 
வார்த்தைகளையும்‌ மனிதனென்கிற பிரக்ஞையுடன்‌ 


நான்‌ சிருஷ்டித்துக்‌ கொண்டே இருக்க 
வேண்டியிருந்தது. உண்மையான பரீட்சை 
இப்போதுதான்‌ துவங்குகிறது என்பதை என்‌ முழு 
நிர்வாணம்‌ எனக்கு உணரக்‌ காட்டியது. முன்பு 
கெளபீனத்தை அவிழ்க்க மறுத்தபோது என்‌ ஆசான்‌ 
முணுமுணுத்த வார்த்தைகளையும்‌ அப்போது 
என்னால்‌ தெளிவாகக்‌ கேட்க முடிந்தது. மிருகங்களின்‌ 
கனவுகளில்‌ பிரபஞ்சம்‌ குழப்பமான நிறங்களிலும்‌ 
மணங்களிலும்‌ காணக்‌ கிடைக்கிறது என்பதை நான்‌ 
என்‌ முதல்‌ பரீட்சையில்‌ அறிந்தேனென்று 
சொன்னேனல்லவா. இப்போது அவை குறிப்பிட்ட 
தருணங்களில்‌ சில குறிப்பிட்ட நிறங்களும்‌ 
வாசனையும்‌ கொள்வதை என்னால்‌ கண்டு கொள்ள 
முடிந்தது. பசு தன்‌ உணவை மெல்லும்‌ போது அதன்‌ 
கனவுகள்‌ சிவந்ததும்‌ இருண்டதுமான நிறத்தைக்‌ 
கொள்வதை நானும்‌ ஒரு விலங்காக என்‌ கனவில்‌ 
காணுமளவிற்கு சின்னாட்களில்‌ முன்னேறினேன்‌. 
கண்கள்‌ முழுகும்‌ வரையில்‌ முகத்தை நீரில்‌ அமிழ்த்தி 
அது நீரருந்தும்‌ போதும்‌ காற்றிற்கு எதிராக முகத்தை 
நிமிர்த்தி சுவாசத்தை அது சுத்தம்‌ செய்து கொள்ளும்‌ 
போதும்‌ மழையாலும்‌ மட்கிய பொருள்களாலும்‌ சிறு 
பூச்சியினங்களாலும்‌ புரட்டப்பட்ட சேற்றில்‌ 
தன்னுடலை வீழ்த்திக்கொள்ளும்‌ போதும்‌ 
உண்ணிகளை கொத்திப்‌ பிடுங்கச்‌ சிறு 
பறவைகளுக்குத்‌ தன்‌ உடலைக்‌ கொடுக்கும்‌ போதும்‌ 
பசுவின்‌ கண்களில்‌ இவ்வுலகம்‌ சிவந்து இருண்ட நிறங்‌ 
கொள்வதாகவே இருந்தது. இதோடு கூட என்‌ வியப்பு 
அதிகரிக்கும்பைட்யாக அந்தக்‌ கனவுகளிலிருந்து 
ஆசுவாசங்‌ கொள்ளச்‌ செய்யும்‌ கதகதப்பான 
சீதோஷ்ணம்‌ ஒன்று வெளிக்‌ கிளம்பிக்‌ 
கொண்டிருப்பதையும்‌ நான்‌ அனுபவித்தேன்‌. அந்தச்‌ 
சீதோஷ்ணம்‌ இவ்வுலகின்‌ எந்த மூலையிலும்‌ கேட்கக்‌ 
கிடைக்காத கனத்த அமைதியை என்‌ காதுகளில்‌ 
ஒலித்துக்‌ கொண்டிருந்தது. மேலும்‌ அது எனக்கு 


ஏற்கனவே பரிச்சயப்பட்ட ஒன்றாகவும்‌ சாபத்தால்‌ என்‌ 
நினைவிலிருந்து பிறகு அகன்று மறைந்து 
போனதாகவும்‌ தோன்றி என்னை வதைத்தது. 
மிருகங்கள்‌ இப்பிரபஞ்சத்தை என்னவாகத்‌ தங்கள்‌ 
கனவில்‌ கண்டுகொண்டிருக்கின்றனவோ அதை நான்‌ 
வார்த்தைகளாக அறிந்துகொண்டேதான்‌ 
இருக்கிறேனென்பது விலங்கோடு விலங்காய்‌ மாறிப்‌ 
போயிருந்த எனக்குத்‌ தெரிந்தது. பாஷைக்குள்‌ பிடிபடும்‌ 
வண்ணம்‌ அந்தக்‌ கனவை அறியத்‌ தரும்‌ ஒரு 
உபகரணத்தை நான்‌ எப்படியும்‌ 
கண்டுபிடித்துவிடுவேன்‌ என்று நம்பினேன்‌. அந்தச்‌ 
சந்தர்ப்பமும்‌ விரைவிலேயே வாய்க்கத்தான்‌ செய்தது. 
ஆனால்‌ நடந்தது என்னவென்றால்‌ அந்த உபகரணம்‌ 
தான்‌ தன்‌ கருவியாக என்னைத்‌ தன்‌ வழியில்‌ 
கண்டுபிடித்தது. என்னைக்‌ கண்டுபிடித்த அந்த 
உபகரணம்‌ பத்தினிப்‌ பெண்ணின்‌ விழிகளையொக்கும்‌ 
கருத்த நிறமுள்ள ஒரு காளைமாடு. ஊரென்றோ 
நகரமென்றோ அடையாளம்‌ புலப்படாத ஒரு 
பிரதேசத்தின்‌ வழியே நானும்‌ என்‌ முன்னே வழக்கம்‌ 
போலப்‌ பசுவும்‌ நடந்து சென்று கொண்டிருந்த போது 
திடீரென எங்களிருவருக்கும்‌ நடுவே பருத்த உருவமும்‌ 
திரண்டு மதர்த்த இரட்டைத்‌ திமில்களும்‌ உயர்ந்து 
வானைக்‌ கிழித்துக்கொண்டிருந்த கொம்புகளும்‌ பரந்த 
தொடைகளும்‌ சிவந்த கண்களும்‌ உமிழ்நீர்‌ பெருகி 
வடிந்து கொண்டிருந்த வாயுமாக அந்தக்‌ காளை 
தோன்றியது. நான்‌ என்னை 
நிதானித்துக்கொள்வதற்குள்‌ பசுவை என்‌ 
பார்வையிலிருந்து மறைந்து நின்ற அந்தப்‌ 
பிரம்மாண்டமான ஆண்‌ மிருகம்‌ விரைத்து நீண்டிருந்த 
தன்‌ பிறப்புறுப்பால்‌ என்னைத்‌ தொட்டுத்‌ தாக்கி 
அப்பால்‌ தள்ளி விட்டது. பிறகு இடியொன்று மரத்தின்‌ 
மீது வீழ்வது போல அது பசுவின்‌ மேல்‌ தன்‌ 
முன்கால்களை ஏற்றி வீழ்த்தி அதைத்‌ தனது 
உடலுக்குள்ளாக இழுத்தது. கண்மூடித்‌ திறப்பதற்குள்‌ 


இவையாவும்‌ நடந்து முடிந்துவிட்டன. பசுவின்‌ உடல்‌ 
சுருங்கித்‌ தன்னிச்சையாகக்‌ காளையின்‌ கால்களின்‌ 
நடுவே பதுங்கிக்‌ கொள்வதையும்‌ அதன்‌ கனவுகள்‌ 
வெகுவேகமாக செந்நிற இருளைத்‌ தீட்டுவதையும்‌ நான்‌ 
விழுந்த நிலையிலேயே கண்டேன்‌. அதன்‌ பின்புறத்தின்‌ 
மீது ஏறி நின்று கொண்டிருந்த காலையின்‌ 
கண்களிலிருந்தும்‌ அதே செவ்விருட்டு நிறக்‌ கனவு 
பீறிட்டு வெளியில்‌ சிதறிக்கொண்டிருந்தது. இப்போதும்‌ 
அந்தக்‌ கனவுக்குள்ளிருந்து எனக்குப்‌ பழக்கப்பட்டு 
மறந்து போன தட்பவெப்பம்‌ என்மேல்‌ கவிந்தது. 
குருவை மூர்ச்சையடையச்‌ செய்த என்‌ வயதின்‌ 
மமதையை வென்று அப்போது பொறுமையாய்‌ 
நிகழ்பவைகளைப்‌ பார்த்துக்கொண்டிருப்பவனாய்‌ 
மட்டுமே நான்‌ விழுந்து கிடந்தேன்‌. இதன்‌ பயனாக 
என்னைப்‌ பசுவிடமிருந்து பிரிக்கும்‌ வண்ணம்‌ நடுவே 
புகுந்ததென்று எண்ணியதால்‌ ஒரு கணம்‌ என்‌ 
கோபத்திற்கு இலக்கான காளை உண்மையில்‌ 
வெற்றியுடன்‌ என்னைப்‌ பிணைக்கும்‌ கண்ணியாகவே 
அப்படி நிற்கக்‌ கடவுளால்‌ அனுப்பப்பட்டது என்பதை 
நான்‌ சற்று நேரத்தில்‌ கண்ணீருடன்‌ தெரிந்து 
கொண்டேன்‌. விலகி நெருங்குவதாக அல்லாமல்‌ 
அமிழ்ந்து வெளிப்படும்‌ இயல்பினதான மிருகங்களின்‌ 
கனவுலகமே உண்மையான பிரபஞ்சமென்று பறை 
சாற்றும்படியாக அவ்வுலகிற்குரிய செங்குத்தான 
அசைவை லயப்பிசகின்றி பசுவின்‌ பின்புறத்தில்‌ 
நிகழ்த்திக்‌ கொண்டிருந்த காளை நெடுநேரம்‌ கழித்து 
மீண்டும்‌ தன்‌ பளுவைத்‌ தரையதிரும்‌ வண்ணம்‌ கீழே 
இறக்கிய பின்பு செந்நிறம்‌ நீர்த்துப்‌ பழைய ஸ்திதியை 
அடைந்திருந்த தன்‌ கண்களைத்‌ திருப்பி என்னைக்‌ 
கனிவுடன்‌ பார்த்தது. அப்போது என்‌ பயணக்காலம்‌ 
முழுவதிலும்‌ என்னைத்‌ திரும்பியே பார்த்திராத அந்த 
வெண்ணிறப்‌ பசுவும்‌ முதன்‌ முறையாக அன்பின்‌ நீர்‌ 
ததும்பும்‌ விழிகளோடு என்னைப்‌ பார்த்தது. அது தன்‌ 
இடத்திலேயே அசையாது பின்னும்‌ நின்றிருக்க காளை 


என்னருகே வந்து படுத்துக்‌ கிடந்த என்‌ மேல்‌ தன்‌ 
கதகதப்பான சுவாசத்தைப்‌ பாய்ச்சியும்‌ உடல்‌ 
முழுவதையும்‌ தன்‌ நாக்கால்‌ சுழற்றி நக்கியும்‌ 
என்னோடு வார்த்தைகளற்ற உலகைச்‌ சேர்ந்த 
பிரகிருதியின்‌ பாவ பாஷையில்‌ பேசியது. பிறகு அது 
தோன்றியதைப்‌ போலவே உட்சுருங்கிக்‌ காற்று 
வெளியில்‌ மறைந்து போனது. அதன்‌ பேச்சை அறிவு 
புரிந்துகொள்ளும்‌ முன்பே உடல்‌ புரிந்து கொண்டதன்‌ 
அடையாளமாக என்‌ லிங்கம்‌ என்னிலிருந்து புறப்பட்டு 
என்‌ யத்தனமின்றியே பசுவை நோக்கி நீண்டது. அந்த 
அளவில்‌ நான்‌ மிகப்‌ பெரும்‌ உவகையுடன்‌ 
கதறியழுதபடி எழுந்து எனக்குத்‌ தன்‌ பின்புறத்தை 
மலத்திவாறே காத்துக்‌ கொண்டிருந்த பசுவை நோக்கிப்‌ 
பாய்ந்தேன்‌. அதன்‌ முதுகின்‌ மேல்‌ என்‌ கைகளை 
ஊன்றி எழும்பிக்‌ காளையின்‌ மதநீர்‌ வடிந்து 
கொண்டிருந்த புழையினுள்‌ என்‌ லிங்கத்தை 
நுழைத்தேன்‌. அது என்‌ ஆகிருதியிடமிருந்து 
விடுபட்டதான தன்னிச்சையுடன்‌ என்‌ மொத்த 
உயரத்தையும்‌ விடக்‌ கூடுதல்‌ நீளங்கொண்டதாக 
பசுவின்‌ உடலினுள்‌ அதன்‌ தசையையும்‌ திசுக்களையும்‌ 
நிணத்தையும்‌ குருதியையும்‌ மென்நரம்புகளையும்‌ 
தீண்டி வழுக்கியபடி வளர்ந்தது. மிருகங்கள்‌ தங்கள்‌ 
உடலின்‌ ஒவ்வொரு மயிக்கண்களாலும்‌ எப்போதும்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கும்‌ இப்பிரபஞ்சத்தின்‌ 
உண்மையான தோற்றத்தை இறுதியில்‌ பசுவின்‌ 
உடலினுள்‌ என்‌ லிங்கத்தின்‌ கண்களால்‌ இவ்வாறாக 
நான்‌ தரிசித்தேன்‌. விலங்குகளின்‌ கனவுகள்‌ 
முழுவதிலும்‌ நிறைந்து கனவாகவே ஆகியிருக்கும்‌ 
இருண்டு சிவந்த நிறமும்‌ சீதோஷ்ணமும்‌ கிறக்கமூட்டும்‌ 
மணமும்‌ நீரினுள்‌ ஆழ்ந்ததைப்‌ போன்ற நிசப்தமும்‌ 
உண்மையில்‌ பெண்‌ விலங்கின்‌ கருவறையே என்னுள்‌ 
உண்மை தாங்கவொணாத பரவசத்திற்கிடையில்‌ 
அப்போது என்‌ நெற்றிப்பொட்டில்‌ வெடித்தது. பசுவின்‌ 
கனவுகளூடு பயணப்பட்ட வழியில்‌ நானும்‌ 


அவ்வப்பொழுது நான்‌ ஜனித்த இடத்தைத்‌ தான்‌ 
இப்பிரபஞ்சமாக கண்டிருக்கிறேனென்னும்‌ தெளிவும்‌ 
என்‌ அறிவு வெடித்த வெளியில்‌ சிதறியது. 

மனிதன்‌ வார்த்தைகளால்‌ தன்னிடமிருந்து பிரித்துத்‌ 
தனியானதாக உருவாக்கிக்கொண்ட உலகத்தில்‌ உலோக 
அரண்மனைகளையும்‌ ஓலைக்‌ குடிசைகளையும்‌ 
ஓட்டுவீடுகளையும்‌ தோற்கூடாரங்களையும்‌ எழுப்பித்‌ 
தலைமுறைகளின்‌ ஞாபகத்திலிருந்து 
தொலைந்துபோன தன்‌ பிறப்பிடத்தைப்‌ போலி செய்து 
திருப்திப்பட்டுக்கொண்டிருக்க விலங்குகள்‌ பிரபஞ்சம்‌ 
முழுவதையும்‌ தங்களின்‌ பிறப்பிடமாகப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கின்றன என்பதை நான்‌ 
பசுவினுள்‌ துடித்துக்கொண்டிருந்த என்‌ 
ஞானக்கண்ணால்‌ கண்டேன்‌. இப்படி ஒரேசமயத்தில்‌ 
திடீரென நான்‌ பெற்ற ஞானோயத்தால்‌ மகிழ்ச்சியும்‌ 
அதே சமயத்தில்‌ திடீரென நான்‌ பெற்ற 
ஞானோதயத்தால்‌ மகிழ்ச்சியும்‌ அதே சமயத்தில்‌ 
மனிதர்களின்‌ மடைமையை எண்ணி அளவிலாத்‌ 
துக்கமும்‌ மேலிட்டவனாக பெண்‌ மிருகத்தின்‌ 
கருவறையிலிருந்து என்னைப்‌ பிரித்துக்கொள்ள 
மனமின்றி நெடுநேரம்‌ அதனுள்‌ என்னை லிங்கமாக 
மாற்றிக்கொண்டவனாய்‌ தோய்ந்து கிடந்தேன்‌. 
அப்போது நாங்கள்‌ எங்கள்‌ பயணத்தை 
முடித்துக்கொண்டு வந்த வழியே திரும்பும்‌ காலம்‌ 
கனிந்தது. இம்முறை பசு தன்‌ மகத்துவத்தைக்‌ 
கட்டுப்படுத்திக்‌ கொண்டு ஒரு சாதாரண விலங்காக 
எனக்குப்‌ பின்னே என்னை வாத்ஸல்யத்துடன்‌ தன்‌ 
நாவால்‌ நக்கியபடி பின்‌ தொடர்ந்து வந்து என்னைப்‌ 
பெருமைப்படுத்தியது. 

குருகுலத்தின்‌ வாசலில்‌ நான்‌ காலடி எடுத்து வைத்த 
கணத்திலேயே தன்‌ நீண்ட மூர்ச்சை தெளிந்து எழுந்த 
என்‌ ஆசான்‌ வாசலுக்கு ஓடோடியும்‌ வந்து என்னை 
வரவேற்றார்‌. என்‌ உடல்‌ முழுவதிலும்‌ படிந்திருந்த 
சகதியையும்‌ என்‌ மீதிருந்து புறப்பட்டு திசைகளை 


நனைத்துக்கொண்டிருந்த நிணத்தின்‌ வாசனையையும்‌ 
தளராது விரைத்த நிலையிலேயே இருந்த 
லிங்கத்தையும்‌ எனக்குப்‌ பின்னே பசு நின்று 
கொண்டிருந்ததையும்‌ பார்த்த கணத்திலேயே நான்‌ 
பரீட்சையில்‌ வென்றுவிட்டேனென்று உரக்க அறிவித்த 
அந்த ஞானி என்னைத்‌ தன்னுடலுடன்‌ ஆரத்‌ 
தழுவிக்கொண்டார்‌. என்னை உள்ளே வரும்படி 
அழைத்தார்‌. அவருடைய மகளும்‌ சற்று நேரத்தில்‌ 
எனக்கு மனைவியாகப்‌ போகிறவளுமான இங்கே 
என்னருகே அமர்ந்திருக்கும்‌ இந்தப்‌ பெண்‌ 
உள்ளேயிருப்பதையும்‌ நான்‌ அம்மணமாக 
இருப்பதையும்‌ எண்ணிப்‌ பார்த்து நான்‌ உள்ளே 
நுழையத்‌ தயங்கிய போது யாசகனைத்‌ தவிர வேறு 
யாருக்கும்‌ வாசலில்‌ நிற்க வைத்து 
வஸ்திரமளிப்பதென்பது அப்படி அளித்தவரை 
நரகத்தில்‌ கொண்டு சேர்க்கும்‌ பாவ காரியமாகப்‌ போகும்‌ 
என்னும்‌ சாஸ்திர விதியை எனக்கு ஞாபகப்படுத்திய 
க்ரூ சொன்னார்‌. மேலும்‌ வளர்ந்த மனிதனைத்‌ தவிர 
வேறெந்த உயிரின்‌ நிர்வாணமும்‌ ஒரு பெண்ணை 
வெட்கமடையச்‌ செய்வதில்லை. அவிழ்த்த உன்‌ 
ஆடைகளைத்‌ திரும்பத்‌ தொடும்‌ கணம்‌ வரை நீயும்‌ 
மனிதனில்லை. குருவின்‌ இந்த மொழிகளால்‌ நான்‌ 
தைரியமுற்றவனாக உள்ளே நுழைந்து குருவின்‌ 
பெண்ணிடம்‌ லஜ்ஜைப்‌ படாமல்‌ வஸ்திரங்கள்‌ 
வாங்கிக்கொண்டு குளித்து முடித்து ஆகாரமுண்டு 
களைப்பு நீங்கியவனாக என்‌ குருவின்‌ முன்‌ தாழ்ந்த 
ஆசனத்தில்‌ உட்காரப்‌ போகும்‌ போது அவர்‌ என்னைத்‌ 
தடுத்து நிறுத்தித்‌ தனக்குச்‌ சமமாக இடப்பட்டிருந்த 
ஆசனத்தில்‌ என்னை அமரச்‌ செய்து கையில்‌ 
தாம்பூலத்தையும்‌ தேங்காயையும்‌ பொதிந்து அதன்மீது 
நீரை வார்த்து தன்‌ பெண்ணை எனக்கு வெற்றியின்‌ 
பரிசாக அளிப்பதாக அறிவித்தார்‌. பிறகு தன்‌ காது 
குளிர என்‌ பிரயாண அனுபவங்களைச்‌ சொல்லும்படி 
என்னைக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. என்னைத்‌ தன்‌ 


மாப்பிள்ளையாக அவர்‌ அறிவித்த கணத்திலேயே 
தன்னை என்‌ முன்‌ காட்டிக்கொள்வதைத்‌ தவிர்த்து 
விட்ட வெட்கத்தால்‌ சிவந்து தகித்துக்கொண்டிருந்த 
முகத்தையுடைய இந்தப்‌ பெண்ணும்‌ கதவுகளுக்குப்‌ 
பின்னிருந்தபடியே என்‌ பிரயாண அனுபவங்களைக்‌ 
கேட்டுக்கொண்டிருந்தாள்‌. பசுவின்‌ பின்னே புறப்பட்ட 
முதல்‌ தினத்திலிருந்து பசு பின்‌ தொடரத்‌ திரும்பி வந்த 
கடைசி தினம்‌ வரையில்‌ எனக்கேற்பட்ட விசித்திர 
அனுபவங்களை விலாவரியமாகச்‌ சொல்லி என்‌ 
குருவின்‌ காதுகளையும்‌ மனதையும்‌ குளிர்வித்தேன்‌ 
என்று தனது பால்யகால நினைவுகளையும்‌ 
சாதனைகளையும்‌ இவ்விதமாகத்‌ தன்‌ கதை மூலம்‌ 
நினைவு கூர்ந்த என்‌ முதிர்முப்பாட்டனார்‌ தொடர்ந்து 
பேசுகிறார்‌; கனவு என்கிற அதிசயமான உலகிற்கு 
சர்வசாதாரணமாகச்‌ சென்று வர ஆசீர்வதிக்கப்பட்ட 
விலங்குகளில்‌ மனிதனைத்‌ தவிர பிற யாவுமே 
பிரபஞ்சத்தைத்‌ தங்களுடைய இருப்பிடமாகவே 
(அதாவது பிறப்பிடமாகவே) காண்கின்றன என்பதைத்‌ 
தெரிந்து கொண்ட எனக்கு சில வேளைகளில்‌ 
சுயநலமும்‌ மமதையும்‌ மிக்க மனிதப்‌ பிறவிகளால்‌ இந்த 
இருப்பிடங்கள்‌ மிருகங்களிடமிருந்து பலவந்தமாகப்‌ 
பறித்துக்கொள்ளப்பட்டு அவை விரட்டியடிக்கப்படும்‌ 
போது பொதுவாக என்ன நடக்கிறதென்பதைத்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டுமென்று தோன்றவில்லை. அதற்குள்‌ 
என்‌ குருகுலவாசம்‌ முடிந்து என்‌ மனைவியுடன்‌ இந்த 
நகரம்‌ நோக்கி வந்துவிட்டேன்‌. எந்தக்‌ கல்வியும்‌ 
குறைபாடுள்ளதாக முடிந்து போக இப்படி பூர்த்தி 
செய்யப்படாமல்‌ கவனத்திலிருந்து விடுபட்டுப்‌ போகும்‌ 
கேள்விகளே காரணமாக அமைந்துவிடுகின்றன. என்‌ 
மனதில்‌ ஒருபோதும்‌ நான்‌ கேட்டுக்கொண்டிராத இந்தக்‌ 
கேள்விக்கான பதிலை அதை அப்படி இத்தனைக்‌ 
காலமும்‌ பொருட்படுத்தாதிருந்துவிட்டதை நினைத்து 
நான்‌ வெட்கத்தில்‌ புழுங்கிச்‌ சாகும்‌ வணம்‌ ராஜன்‌ 
மகளின்‌ படுக்கையறையிலிருந்து 


பெற்றேனென்பதுதான்‌ நான்‌ சொல்லிக்கொண்டு வரும்‌ 
இந்தக்‌ கதை. அந்த வகையில்‌ கனவுகளின்‌ மீதான என்‌ 
இரண்டாம்‌ பிரயோகத்தில்‌ என்னையுமறியாமல்‌ மீந்து 
போன தேடலின்‌ தொடர்ச்சியாகவும்‌ இந்தக்‌ கதை 
அமைகிறது. அப்படியானால்‌ என்‌ பரீட்சையில்‌ நான்‌ 
கடந்து செல்ல வேண்டிய நிலை இன்னொன்றும்‌ 
இருக்கிறது. எனில்‌ அது என்‌ குருவையும்‌ நான்‌ கடந்து 
செல்ல என்னை நிர்பந்திப்பது அல்லவா, 
கவனக்குறைவால்‌ நாம்‌ கற்றுக்கொள்ளத்‌ தவறிவிட்ட 
பாடங்களையும்‌ எழுதத்‌ தவறிவிட்ட பரீட்சைகளையும்‌ 
காலம்‌ தான்‌ எப்படி எதிர்பாராத இடங்களிலிருந்து 
எதிர்பாராத நபர்கள்‌ மூலமாக நமக்கு அறியக்‌ கொடுத்து 
விடுகிறது . 

நம்‌ ராஜன்‌ ஆண்வாரிசு ஒன்றை வேண்டித்‌ தன்‌ 
வாழ்நாள்‌ முழுவதையும்‌ யாகங்களிலும்‌ தான 
தர்மங்களிலும்‌ செலவிட்டுக்‌ கொண்டிருக்கிறார்‌. அவர்‌ 
விரும்பியது அவருக்குக்‌ கிடைக்க ஆண்டவன்‌ அருள்‌ 
பாலிக்கட்டும்‌. அதே சமயத்தில்‌ அவர்‌ தன்‌ பெண்ணை 
இருபத்திரண்டு ஆண்களுக்குச்‌ சமமான மனோதிடமும்‌ 
உடல்‌ வலிமையுள்ளவனாகவும்‌ வளர்த்து 
வந்திருக்கிறார்‌. அவர்‌ நம்பிக்கை வீண்‌ போகாமல்‌ 
ராஜனின்‌ பெண்ணும்‌ ஆய கலைகள்‌ அனைத்தையும்‌ 
கசடறக்‌ கற்றுணர்ந்திருக்கிறாள்‌. அவளை என்‌ 
மாணவி என்று சொல்லிக்கொள்வதில்‌ 
உண்மையிலேயே நான்‌ பெருமைப்படுகிறேன்‌. 
ஸ்பரிசத்தாலன்றிப்‌ பார்வையால்‌ எதிரியின்‌ 
புலன்களைச்‌ செயலிழக்கச்‌ செய்யும்‌ அற்புதமான 
கலையை என்னை அறியச்‌ செய்தவள்‌ அவள்தான்‌. 
அதைச்‌ சொல்லிக்‌ கொள்வதில்‌ எனக்கு வெட்கமோ 
தயக்கமோ கிடையாது. அவள்‌ பார்வை மனிதர்களின்‌ 
மூர்க்கத்தையும்‌ புழுபூச்சிகளின்‌ இயக்கங்களையும்‌ 
தாவரங்களின்‌ சுவாசத்தையும்‌ கூட கட்டுப்படுத்தும்‌ 
பேரழகும்‌ ஒளியும்‌ கொண்டது. உயிரற்ற ஜடப்‌ 
பொருட்களின்‌ நிலையைக்‌ கூட கட்டுப்படுத்தும்‌ கலை 


அவள்‌ கூடப்‌ பிறந்த அதிசயமாக இருக்கிறது. அவள்‌ 
என்னிடம்‌ 

வர்மக்கலையை பயின்றுகொண்டிருந்த 
காலகட்டத்தில்‌ ஒரு நாள்‌ தன்‌ பார்வையின்‌ மகத்துவச்‌ 
சொடுக்கால்‌ கடிகையின்‌ மணற்‌ பொழிவைத்‌ தடுத்து 
நிறுத்தி விட்டாள்‌. அன்று என்‌ நித்ய கடமைகளும்‌ 
உணவு வேளையும்‌ படிக்கும்‌ ஏடுகளின்‌ அளவும்‌ உறக்க 
அளவும்‌ தலைகீழாக மாறிப்‌ போய்விட்டன. இந்த 
நகரத்திலும்‌ பிற தேசங்களெதிலும்‌ அவளுடைய 
பிரகாசத்திற்கு நிகராக ஜொலிக்கும்‌ ஆண்மகன்‌ 
எங்குமே கிடையாதென்று நான்‌ நிச்சயமாகச்‌ 
சொல்லுவேன்‌. இத்தகைய அபூர்வப்‌ 
பெண்ணுக்குள்ளும்‌ கூட அவளையுமறியாமல்‌ 
வாட்டிக்கொண்டிருந்த ஏக்கம்‌ ஒன்று இருந்து வந்தது. 
இத்தனை திறமைகள்‌ வாய்க்கப்‌ பெற்றவளாக தான்‌ 
இருந்தும்‌ நிகரில்லையென்று அனைவராலும்‌ போற்றிப்‌ 
புகழப்படுகிறவளாக தான்‌ இருந்தும்‌ கூட தகப்பன்‌ தன்‌ 
சுக்கிலத்தின்‌ இன்னொரு துளிக்கு இவள்‌ ஈடானவள்‌ 
அல்ல என்கிற எண்ணத்தினாலன்றோ ஆண்‌ வாரிசு 
வேண்டி தொடர்ந்து யாகங்கள்‌ செய்துவருகிறாரென்கிற 
எண்ணம்‌ அந்தப்‌ பெண்ணின்‌ மனதை 
அவளையுமறியாமலேயே வாட்டி வதைத்துக்‌ 
கொண்டிருந்தது. இருபத்திரண்டு ராஜன்களுக்குரிய 
கல்வியைத்‌ தன்‌ யவ்வனப்‌ பருவத்துக்குள்‌ 
கரைத்துக்குடித்திருந்த அவளுக்கோ தன்‌ மனதை 
அரித்துக்கொண்டிருந்த குறை இன்னதென்று 
தெளிவாக விளங்கிக்கொள்ள முடியவில்லை. 
பெண்ணால்‌ சாதிக்க முடியாத ஏதோ ஒன்று ஆண்‌ 
பிறப்பிடம்‌ விஞ்சி நிற்கிறதென்பதாக ஒரு பிரமை 
அவளை முழுவதும்‌ ஆட்‌ கொண்டுவிட்டது. இந்தப்‌ 
பிரமை இரவுகளில்‌ தூக்கத்தினுள்‌ 
தூக்கமின்மையாகவும்‌ பகல்களில்‌ வித்தைகளினுள்‌ 
மயக்கமாகவும்‌ மாறி அவளை அலைக்கழித்து வந்தது. 
கிட்டத்தட்ட இதே சமயத்தில்தான்‌ யவ்வனமும்‌ ராஜன்‌ 


மகளின்‌ கன்னியுணர்வுகளை உண்மையில்‌ துயரம்‌ 
மிக்கதும்‌ கிலிகொள்ளச்‌ செய்வதுமான ஒரு காட்சியை 
முன்னிறுத்தி மலர்த்திவிட்டது. இதில்‌ வியப்படைய 
ஏதுமில்லை. ஒரு கன்னிப்‌ பெண்ணின்‌ இணை தேடும்‌ 
உணர்வுகள்‌ எப்போது எங்கே யாரால்‌ அல்லது எதால்‌ 
தட்டி எழுப்பப்படும்‌ என்பதை யாராலும்‌ சொல்ல 
முடியாதென்கிறது காம சாஸ்திரம்‌ ஒரு பூவின்‌ விகசிப்பு 
அல்லது தென்றலின்‌ வருடல்‌ அல்லது இரவின்‌ தனிமை 
அல்லது யாழின்‌ இசையொலி அல்லது ஒரு சக 
பெண்ணின்‌ ஸ்பரிசம்‌ போதும்‌ இவைகளல்லது ஒரு 
சிறு பறவையின்‌ மரணம்‌ நோயால்‌ பொலிவிழந்த உடல்‌ 
கண்ணீர்‌ குமுறும்‌ கண்கள்‌ என்று இவைகூட ஒரு 
புஷ்பவதியின்‌ இணை தேடும்‌ வேட்கை அவளுக்குள்‌ 
கிளந்தெழக்‌ காரணமாய்‌ அமைந்து விடக்கூடும்‌. 
யவ்வனம்‌ என்பது ஒரு பருவமாக மட்டுமன்றி அந்தக்‌ 
காலத்தில்‌ அவளுடைய பார்வையாகவும்‌ 
அமைந்துவிடுகிறது. அது அவளைத்‌ தீண்டும்‌ எதையும்‌ 
ஆண்‌ தன்மை உடையதாக மாற்றிக்‌ காட்டி அவலை 
மகிழ்விக்கிறது. மேலும்‌ கனவுகளுக்குச்‌ சற்றும்‌ 
குறையாத வினோதத்‌ தன்மையையும்‌ புதிர்க்‌ 
குணத்தையும்‌ யதார்த்தத்தில்‌ ஏற்றி 
விளையாடிக்கொண்டே இருக்கிறது. இதனால்‌ யவ்வன 
ஸ்தீரிகளுக்கு கண்ணெதிரே நிகழக்‌ கண்ட உண்மை 
சிலசமயம்‌ கனவின்‌ மிச்சமாகவும்‌ கனவின்‌ வினோதம்‌ 
பல சமயங்களில்‌ கண்ணெதிரே நடந்த உண்மை 
போலவும்‌ எண்ணிக்குழம்பும்‌ மயக்கம்‌ உண்டாகிறது. 
ராஜனின்‌ பெண்‌ விஷயத்திலும்‌ ஒரு நம்பற்கரிய நிஜம்‌ 
கனவுக்கு ஒப்பான புகைப்‌ பரிமாணத்துடன்‌ நிகழ்ந்து 
அவளைக்‌ குழப்பி விட்டுவிட்டது. இது மாதிரியான 
நிஜம்‌ லட்சத்தில்‌ ஒரு பெண்ணின்‌ கண்முன்‌ லட்சத்தில்‌ 
ஒரு தடவைதான்‌ தோன்ற முடியும்‌. ஆக தகப்பனின்‌ 
யாகங்களால்‌ விளைந்த வியாகூலமும்‌ யவ்வனப்‌ 
பருவத்தின்‌ இணை தேடும்‌ விருப்பமும்‌ பல 
மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள்‌ இரவு கண்ட காட்சியால்‌ 


ஒன்றோடொன்று கலந்து குழம்பிப்‌ போய்விட்டன 
என்பதுதான்‌ ராஜன்‌ மகளைப்‌ பற்றிக்‌ கொண்ட 
வினோதமான நோய்‌. அந்தக்‌ காட்சியை அவள்‌ 
பார்த்தது தூக்கமும்‌ விழிப்புமற்ற மயக்க நிலையில்‌ 
ஒரே ஒரு நாள்‌ இரவில்‌ தான்‌, ஆனால்‌ அது நடந்து 
கொண்டிருந்ததோ ராஜ குடும்பத்தின்‌ பல தலைமுறைக்‌ 
காலமாக. அதன்‌ பன்னிரெண்டாம்‌ தலைமுறையில்‌ 
அது சர்வசாதாரண காட்சியாக இருந்தது. 
பதின்மூன்றாம்‌ தலைமுறையின்‌ துவக்கத்தில்‌ அது 
அரிதான காட்சியாகி அத்தலைமுறையின்‌ முடிவுக்குள்‌ 
எங்கும்‌ காணவே முடியாத காட்சியாகி மறைந்து 
போனது. அதற்குப்‌ பிறகு அது இந்நகரத்தின்‌ 
ஞாபகத்திலிருந்து வழக்கொழிந்து போன பண்டைய 
கதையாக மாறிவிட்டது. அதன்‌ 
வாசனையோதலைமுறைகளைக்‌ கடந்து 
வந்துகொண்டிருந்தது. ராஜ குடும்பத்தின்‌ கோத்திரக்‌ 
கண்ணியைப்‌ போலவும்‌ அதன்‌ குருதியோட்டத்தைப்‌ 
போலவும்‌ அந்த வாசனை ஒவ்வொரு 
காலகட்டத்தினூடாகவும்‌ ரகசியமாகக்‌ 
கடத்தப்பட்டுக்கொண்டே வந்தது. ராஜதானியின்‌ 
அத்தனை தெருக்களிலும்‌ யார்‌ கண்களுக்கும்‌ 
புலப்படாத புகை வடிவமாக அந்தக்‌ கதை - புலியும்‌ 
முயலும்‌ ஒரே நீர்ச்சுனையில்‌ அருகருகே நீர்‌ அருந்தி 
மக்களோடு மக்களாகக்‌ கலந்து வாழ்ந்து வந்த அந்தப்‌ 
பண்டைய கதை - நகரத்தின்‌ புழுதியோடு புழுதியாகச்‌ 
சுழன்று சுவர்களெங்கும்‌ படர்ந்து ஊடுருவி நிற்கிறது. 
அது வேறெங்கும்‌ போகவும்‌ முடியாது. என்பதுதான்‌ 
உண்மை. பதின்மூன்றாம்‌ தலைமுறைக்கு முன்பு வரை 
பிரசித்தி பெற்றதாயிருந்த பிற தலைமுறைகளின்‌ 
ரகசியமாம்‌ அந்த அபூர்வக்‌ காட்சியைத்தான்‌ பல 
மாதங்களுக்கு முன்‌ ஓரிரவில்‌ இளவரசி தன்‌ தூக்கக்‌ 
கலக்கத்தில்‌ கண்டாள்‌. ஆம்‌. அவள்‌ கண்டது 
கானகத்தின்‌ விரைக்கும்‌ குளிரில்‌ மரத்துப்‌ போன 
ஞாபகங்களின்‌ தோலுக்கு இதம்‌ தேடி திறந்திருந்த 


சாளரத்தின்‌ வழியே தினமும்‌ உள்ளே குதித்து 
பதின்மூன்றாம்‌ தலைமுறையில்‌ படுக்கையறையாக 
மாற்றப்பட்ட தன்‌ பழைய கடம்ப விருட்சத்தின்‌ 
உச்சிக்கிளையில்‌ மாய உருவமாகத்‌ தன்னை 
மறைத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன்‌ வாழ்ந்து வந்த ஒரு 
காட்டு மிருகத்தின்‌ ஆத்மாவை தன்‌ கானக்‌ வாழ்வின்‌ 
நினைவுகளை உட்கொண்டே உயிர்த்துக்கொண்டிருந்த 
அது ஒரு கிழட்டு வரிப்புலி. பத்து தலைமுறைக்‌ 
காலமாக அங்கே துயின்ற எவருடைய கண்களையும்‌ 
உறுத்தாமல்‌ யாருடைய கனவுகளுக்கும்‌ 
காரணமாகாமல்‌ அவர்களின்‌ இணைப்பறைக்‌ 
கட்டிலுக்கடியில்‌ பூர்வ வாசனையுடன்‌ தன்‌ 
இரவுகளைக்‌ கழித்துக்கொண்டிருந்தது. அந்த 
கதைப்புலி. மதுரமான தென்றலின்‌ வடிவத்தில்‌ அதை 
முதன்‌ முதலில்‌ பார்த்தவள்‌ ராஜனின்‌ பெண்‌ தான்‌. அது 
முக்தியுறும்‌ காலம்‌ அப்போதுதான்‌ கனிந்தது என்பதும்‌ 
ராஜன்‌ மகளின்‌ கண்களிலிருந்து எதுவும்‌ தப்ப 
முடியாது என்பதும்‌ தான்‌ அதற்குக்‌ காரணம்‌. 
பார்வையால்‌ ஜடப்‌ பொருள்களைக்‌ கூட வசியம்‌ 
செய்யும்‌ அற்புதப்பெண்‌ அவள்‌. இரவுகளின்‌ 
நிழலாகவும்‌ பகல்களில்‌ புழுதியாகவும்‌ இந்நகரத்தின்‌ 
தெருக்களில்‌ திரிந்து பதின்மூன்றாம்‌ தலைமுறை 
நினைவுகளின்‌ எச்சமாக உயிர்‌ வாழ்ந்து கொண்டிருந்த 
கதைப்‌ புலியின்‌ புகை வடிவம்‌ அவள்‌ கண்களுக்குப்‌ 
புலப்படும்படித்‌ தன்‌ ரகசியத்தை இழந்து 
போனதென்பதில்‌ ஆச்சர்யப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 
அந்தப்‌ புலி இனித்‌ திரும்பி அந்தப்‌ படுக்கையறைக்கு 
வரப்‌ போவதுமில்லை. அமைதியுறாமல்‌ அலைந்து 
கொண்டிருந்த அதன்‌ ஆயுள்‌ ராஜனின்‌ பெண்ணின்‌ 
பார்வையில்‌ உறைந்து உடைந்து விட்டது. 
தலைமுறைக்‌ காலங்களாக அது பெறக்‌ காத்திருந்த 
முக்தி அதற்கு இந்நேரம்‌ கிட்டியிருக்கும்‌. அரண்மனைப்‌ 
படுக்கையறையிலிருந்து விரட்டப்பட்ட மூன்றாம்‌ நாள்‌ 
பின்னிரவின்‌ உறைய வைக்கும்‌ குளிருக்கு 


தலைமுறைக்‌ காலங்களாகப்‌ பழக்கப்‌ பட்டிராத அந்தக்‌ 
கதைப்புலியின்‌ ஆத்ம நாளங்கள்‌ சுருங்கி இறுகி அதன்‌ 
ஞாபகத்‌ துடிப்பைக்‌ கவ்விப்‌ பிடித்து இயங்க விடாமல்‌ 
நிறுத்தியிருக்கும்‌. ஆனால்‌ சபையோரே 
கிழட்டுவரிப்புலி ஒன்றல்ல. இன்னும்‌ ஓராயிரம்‌ காட்டு 
விலங்குகள்‌ இந்த ராஜ்ஜியமெங்கும்‌ சாமான்யர்களின்‌ 
சுவாசத்தில்‌ கதைகளாக மனிதர்களோடு 
மனிதர்களாகப்‌ புழங்கிய பொன்னான நாட்களின்‌ 
வாசத்தை விட்டகல முடியாமல்‌ புகை வடிவமும்‌ பாகு 
போல்‌ இனித்த மனதும்‌ கொண்டவைகளாகச்‌ 
சுற்றியலைந்து கொண்டிருக்கின்றன. இந்நகரத்தைத்‌ 
தங்கள்‌ கனவுகளில்‌ உருவாக்கிச்‌ 
சுழற்றிக்கொண்டிருக்கின்றன. இன்று இதை இங்கே 
செவிமடுத்துக்கொண்டிருப்போரையும்‌ அவர்களின்‌ 
மூதாதையர்களையும்‌ இனி பிறக்கப்‌ போகும்‌ 
வாரிசுகளையும்‌ தங்களின்‌ பளிங்கு விழிகளால்‌ 
ஆர்வத்துடனும்‌ வாஞ்சையுடனும்‌ ஏக்கத்துடனும்‌ 
உற்றுப்‌ பார்த்தபடி படுக்கையறைச்‌ சுவர்களுக்குள்‌ 
தங்களை மறைத்துக்‌ கொண்டிருக்கின்றன. அவற்றைத்‌ 
தூல உருவமாகக்‌ கண்டு அவற்றுக்கு முக்தியளிக்கும்‌ 
பார்வையொளி கொண்ட பெண்‌ மகவுகள்‌ இந்த 
ராஜ்ஜியம்‌ எங்கிலும்‌ பிறந்து செழிக்கட்டும்‌ என்று 
ராஜன்‌ முன்னிலையிலேயே நான்‌ ஆண்டவனைப்‌ 
பிரார்த்திக்கிறேன்‌. 

சாளரத்திலிருந்து தென்றலாக உள்ளே குதித்த 
கிழட்டுப்புலியின்‌ ஆவியுரு அதுவரையில்‌ மொட்டாக 
இருந்த ராஜன்‌ பெண்ணின்‌ இணை தேடும்‌ 
உணர்வுகளை மலர்த்தி விட்டது. ஆணுக்கென்று தனி 
அம்சமொன்று இருக்கக்கூடுமென்று 
தன்னையுமறியாமல்‌ நம்பிப்‌ பழக்கப்பட்டுவிட்ட அவள்‌ 
அது என்ன என்பதையும்‌ அன்று தான்‌ 
கண்டுவிட்டதாக எண்ணிக்கொண்டாள்‌. காதலில்‌ 
கனவு காண்பதற்கான சாமர்த்தியமும்‌ தைரியமும்‌ ஒரு 
ஆணுக்கன்றி பெண்ணுக்குக்‌ கைகூடுவதல்ல என்ற 


விழிப்பும்‌ துயிற்பும்‌ கலந்த மயக்கத்தில்‌ அவள்‌ மனது 
பிதற்றவாரம்பித்துவிட்டது. நிலவின்‌ மங்கிய 
ஒளியோடும்‌ தென்றலின்‌ மணத்தோடும்‌ இறகின்‌ 
எடையின்மையோடும்‌ புகையொத்த உருவமாகக்‌ 
கிழட்டுப்புலி சாளரத்தின்‌ வழியே உள்ளே குதித்த காட்சி 
ஆண்மையின்‌ குத்தீட்டிப்‌ பாய்ச்சலாக அவள்‌ மனதில்‌ 
பாய்ந்து பதிந்ததென்று கனவுகளின்‌ 
ஊற்றுக்கண்ணை ஆய்ந்தறியும்‌ பாடப்பகுதி எனக்குப்‌ 
போதித்தது. அந்த வினாடியில்தான்‌ அவள்‌ 
யவ்வனத்தின்‌ பார்வை திறந்துகொண்டது. அந்த 
அளவில்‌ காட்சிகளின்‌ கனவுத்தன்மையும்‌ கனவின்‌ 
ஸ்தூல கணங்களும்‌ அவளோடு விளையாடத்‌ 
துவங்கிவிட்டன. அவள்‌ தான்‌ கற்பனை செய்து 
கொண்ட ஆண்மை தன்னைக்‌ கிளர்த்தும்‌ முகமாகத்‌ 
தன்‌ கண்களை மூடிக்கொண்டு அந்நிலையிலேயே 
கனவுகளின்‌ வினோத உலகிற்குள்‌ ஆழ்ந்து போனாள்‌. 
அப்போது அவள்‌ தன்‌ தகப்பனின்‌ ஆண்மகவுக்கான 
யாகங்கள்‌ வெற்றி பெற வேண்டுமென்று தன்‌ மனதார 
வாழ்த்தினான்‌. தான்‌ விழித்திருக்கிறோமா 
உறங்குகிறோமா என்பதிலேயே நிச்சயமற்றவளாக 
இவ்வாறு ராஜனின்‌ பெண்‌ மலர்த்தப்பட்ட 
பெண்மையின்‌ துடிப்போடு அதைச்‌ சாந்தி செய்யும்‌ 
ஆண்மையின்‌ பாரம்‌ தன்‌ மீது கவிந்து 
கொள்ளப்போவதை எதிர்பார்த்துக்‌ காத்திருந்தாள்‌. 
ஆனால்‌ உள்ளே நுழைந்த கிழட்டுப்புலி ராஜன்‌ 
பெண்ணின்‌ படுக்கையை நோக்கிச்‌ செல்வதற்கு 
பதிலாக சபையோரே இணைப்பறையை நோக்கிச்‌ 
சென்று வாயில்‌ திரையை விலக்கியபடி உள்ளே போய்‌ 
மறைந்து விட்டது. படுக்கையறையை விடச்‌ சிறியதும்‌ 
அடைசல்களுடையதும்‌ சாளரங்களற்றதும்‌ 
அதனாலேயே படுக்கையறையை விட அதிகக்‌ 
கதகதப்பு உடையதுமான இணைப்பறைக்குள்‌ புகுந்து 
தோழிப்‌ பெண்ணின்‌ கட்டிலுக்கடியில்‌ தன்னைக்‌ 
குறுக்கிக்கொண்டு நித்திரை செய்யும்‌ வழக்கம்‌ 


உடையது அந்த மாயப்புலி. அன்றும்‌ அதுவே நடந்தது. 
தன்‌ இணைக்காகக்‌ கண்களை மூடியபடியே 
சயனித்திருந்த ராஜனின்‌ பெண்ணும்‌ சற்று நேரத்தில்‌ 
அந்த அமைதியுடனேயே உறங்கிப்‌ போய்விட்டாள்‌. 
ராஜனின்‌ பெண்‌ அரைகுறைத்‌ தூக்கத்தில்‌ கண்ட 
காட்சி ஒரு வரவேற்பறைக்‌ காட்சியின்‌ 
சாதாரணத்துவத்துடன்‌ அவள்‌ மூளையின்‌ ஞாபகப்‌ 
பொறியிலிருந்து நழுவி கனவுகளுக்குள்‌ 
இறங்கிவிட்டது. அதேசமயம்‌ திருப்திப்படுத்தப்படாத 
விரகம்‌ முழுவதுமாக விழித்துக்கொண்டுவிட்டது. 
முற்றிலும்‌ விழிப்பு நிலையில்‌ அமைதியுறாத புலியின்‌ 
ஆன்மாவை அவள்‌ கண்டிருப்பாளேயானால்‌ மீண்டும்‌ 
கண்களைத்‌ திறந்து அதைத்‌ தேடியிருப்பாள்‌. முற்றிலும்‌ 
விழிப்பு நிலையிலிருக்கும்‌ ஒரு மனித உயிரின்‌ 
பார்வையில்‌ படாமல்‌ பரம்பரைகளைத்‌ தாண்டிய 
அந்தப்‌ புலியே கூட ஒருவேளை தொடர்ந்து தன்‌ 
இருப்பைக்‌ கதைகளில்‌ மட்டுமே உறுதி செய்தபடி 
இன்றும்‌ அதே அறையில்‌ பிறரறியா வண்ணம்‌ 
துன்புறும்‌ ஆன்மாவாகத்‌ தன்னை 
நீடித்துக்கொண்டிருக்கும்‌. ராஜன்‌ பெண்ணின்‌ 
வினோதக்‌ கனவுக்குக்‌ காரணமான அந்நிகழ்ச்சியும்‌ 
அவள்‌ பிரக்ஞையின்‌ மேல்‌ மட்டத்திலேயே உடைந்து 
சிதறியிருக்கும்‌. இன்று இந்தக்‌ கதைக்கும்‌ என்‌ 
கீர்த்திக்கும்‌ சந்தர்ப்பமே கிடைத்திருக்காது. அல்லது 
குறைந்தபட்சம்‌ மறுநாள்‌ காலையில்‌ சாளரத்தின்‌ கீழே 
தரையில்‌ ஊர்ந்து செல்லும்‌ இரண்டு காலடிச்‌ 
சுவடுகளை அவள்‌ பார்த்திருக்காவிட்டாலாவது எல்லா 
யவ்வன ஸ்தீரிகளின்‌ கனவுகளையும்‌ போல அவள்‌ 
கனவும்‌ தன்னைச்‌ சல்லாபிக்கும்‌ ஆண்‌ இணைக்குக்‌ 
காத்திருக்கும்‌ வேட்கையுடனாவது முடிந்திருக்கும்‌. 
ஆனால்‌ முக்தி வேண்டி தலைமுறைக்‌ காலங்களாக 
அலைந்து கொண்டிருந்த வனவிலங்கின்‌ ஆன்மாவை 
அமைதிப்படுத்தும்படி விதி அவளுக்குக்‌ 
கட்டளையிட்டிருந்ததால்‌ மறுநாள்‌ காலையில்‌ 


படுக்கையறையின்‌ உள்‌ பக்கத்தில்‌ சாளரத்தின்‌ கீழே 
தரையில்‌ மனிதப்‌ பார்வை பட்ட கணத்திலிருந்தே தன்‌ 
எடையையும்‌ நிழலையும்‌ திரும்பப்‌ பெறத்‌ துவங்கி 
விட்ட புலியின்‌ ஒரு ஜதைக்காலடிச்‌ சுவடுகளை ராஜன்‌ 
மகள்‌ பார்த்தாள்‌. 

ஒரு பெண்ணின்‌ கனவுகளுக்குள்‌ எந்த 
உருக்கொண்டும்‌ நுழைந்து சுகிக்கும்‌ தகுதி 
மிருகங்களில்‌ புலிக்குத்தான்‌ உண்டு என்கிறது 
மாந்திரீகம்‌. வேறெந்த விலங்கும்‌ தான்‌ 
மனிதப்பிறவியல்ல என்பதைத்‌ தன்‌ சுவாச 
அலைவிலேயே காட்டிக்‌ கொண்டு விடும்‌. புலி 
அப்படிப்பட்டதல்ல. அது மனிதனைப்‌ போலவே 
கம்பீரமானது. மனிதனைப்‌ போலவே கச்சிதமான 
அசைவும்‌ உயர்ந்த எண்ணங்களும்‌ போர்க்குணமும்‌ 
இசையை ரசிக்கும்‌ பெண்‌ மனதும்‌ கொண்டு 
இலங்குவது. போர்க்களத்தில்‌ வீரர்களின்‌ 
லட்சியமாகவும்‌ படுக்கையறையில்‌ புஷ்பவதிகளின்‌ 
கனவாகவும்‌ விளங்குவது புலி. அது தன்‌ முன்னங்கால்‌ 
சுவடுகள்‌ தரையில்‌ பதிய அனுமதிப்பது இல்லை . விதி 
வசத்தால்‌ நாலு கால்களில்‌ நடக்கும்‌ உயிராக அது 
படைக்கப்பட்டுவிட்டபோதிலுங்கூட தன்‌ 
முன்னங்கால்களை ஒரு ஆயுதமாக மட்டுமே பிறர்‌ 
கண்களுக்குக்‌ காட்டிக்கொள்ளும்‌ வேட்கையுடையது 
புலி. இதை வெறும்‌ வேட்டைக்காரர்களும்‌ பாமரர்களும்‌ 
அறிய மாட்டார்கள்‌. விலங்குகளின்‌ அவய லட்சண 
சாஸ்திரங்களைக்‌ கற்றறிந்தவன்‌ புலிகளின்‌ 
குணாம்சத்தை நன்கறிவான்‌ புலி தன்‌ 
முன்னங்கால்கள்‌ நிலத்தில்‌ பதிந்த தடத்தை அதன்‌ மீது 
ஊர்ந்து செல்லும்‌ தன்‌ நிழலில்‌ எடையால்‌ அழுத்தி 
அழித்துவிடும்‌. அதன்‌ நிழல்‌ படராத பின்கால்களின்‌ 
இரண்டு தடங்கள்‌ மட்டுமேதான்‌ எப்போதும்‌ பிறர்‌ 
கண்களுக்குக்‌ காணக்‌ கிடைக்கும்‌. அப்படிக்‌ காணக்‌ 
கிடைத்த ஒரு ஜதைக்‌ காலடிச்‌ சுவடுகளால்‌ தான்‌ 
ராஜனின்‌ பெண்‌ வெகுவாக ஈர்க்கப்பட்டாள்‌. ஆம்‌ 


ஈர்க்கத்தான்‌ பட்டாள்‌. அவள்‌ அவற்றைக்‌ கண்டு 
குழம்பிப்போகவில்லை. அதிர்ச்சியடையவில்லை. 
நழுவிக்‌ கனவுகளுக்குள்‌ இறங்கிவிட்ட முந்தைய 
இரவின்‌ காட்சியை அந்தச்‌ சுவடுகள்‌ அவள்‌ 
நினைவுக்கு மறுபடி கொண்டு வரவுமில்லை . அது 
மனிதக்‌ காலடிச்சுவடுகள்‌ இல்லையென்பது 
அவளுக்குத்‌ தெரிந்திருந்தது. ஆனால்‌ 
முன்னெப்போதும்‌ வனவிலங்குகளை அவள்‌ நேரில்‌ 
கண்டவளில்லையாதலால்‌ வட்ட வடிவமான கால்‌ 
தடங்களை இன்னதென்று அவளால்‌ 
விளங்கிக்கொள்ள முடியவில்லை . அவை சுவற்றின்‌ 
ஓரமாகப்‌ பயணப்பட்ட விதம்‌ மட்டுமே அந்தப்‌ பேதைப்‌ 
பெண்ணை வியப்பிலாழ்த்தி அவள்‌ கவனத்தைச்‌ 
சுண்டி இழுக்கப்‌ போதுமானதாயிருந்தது. அந்தக்‌ 
காலடிச்‌ சுவடுகள்‌ எந்தக்‌ காரணத்துக்காகவும்‌ அறைச்‌ 
சுவற்றின்‌ அண்மையை விட்டு அப்பால்‌ நகர்ந்து 
செல்லவில்லையென்பதே அவள்‌ வியப்புக்குக்‌ 
காரணம்‌. அதன்‌ வழியில்‌ சுவரோரமாகக்‌ குறுக்கே நின்ற 
ஆளுயர அலங்காரப்‌ பூக்குவளையின்‌ உட்பக்கத்‌ 
தரையில்‌ அந்தச்‌ சுவடுகள்‌ பதிந்திருந்தன. ராஜன்‌ மகள்‌ 
தினமும்‌ பார்த்துச்‌ சிங்காரித்துக்கொள்ளும்‌ பளிங்கு 
ஆடியின்‌ வட்டப்‌ பரப்பின்‌ நடுவில்‌ சுவாசக்‌ காற்றின்‌ 
ஈரம்‌ உலராத ஆவி அதன்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ 
படிந்திருந்தது. பெரிய சிமிழ்களுக்குள்‌ ஏற்றி 
வைக்கப்பட்டிருந்த இரவு விளக்கின்‌ மேல்‌ நுனி 
இணைப்பறையிருந்த திசை நோக்கியே குவித்து 
அழுத்தப்பட்டிருந்தது. எந்தப்‌ பொருளையும்‌ ஒரு 
தடையென்று மதிக்காது அவற்றை ஊடுருவிக்‌ 
கிடக்கும்‌ அதிசயிக்கத்தக்க சுவடுகளைப்‌ பதிக்கும்‌ 
பாதங்கள்‌ யாருக்குச்‌ சொந்தமானதாயிருக்க முடியும்‌. 
காற்றையும்‌ ஒளியையும்‌ தவிர வேறு யாருக்கு இப்படித்‌ 
தன்‌ அறையினுள்‌ உலாவிச்‌ செல்லும்‌ தைரியமும்‌ 
லாவகமும்‌ கைவர முடியும்‌. தென்றலோ அல்லது 
நிலவோதான்‌ தன்‌ அறையினுள்‌ அன்று இரவு அப்படி 


நடந்து போயிருக்க வேண்டுமென்று ராஜனின்‌ பெண்‌ 
நினைத்துக்கொண்டுவிட்டாள்‌. அந்த அளவில்‌ 
அவளுடைய பருவம்‌ நிஜத்தில்‌ அவள்‌ கண்ட காலடிச்‌ 
சுவடுகளுக்கேற்ப பிரகிருதியின்‌ அம்சங்களைக்‌ 
குழைத்து ஒரு பேரழகனின்‌ உருவத்தை வரைந்து 
அவனை அவள்‌ கனவுகளில்‌ நடமாடவும்‌ 
அனுமதித்துவிட்டது. அவன்‌ தன்னைக்‌ கூடாமல்‌ 
விலகிப்‌ போனதற்கான ஒரு காரணத்தையும்‌ அவள்‌ 
ஆழ்மனம்‌ கற்பித்துக்கொண்டுவிட்டது. அவள்‌ 
துயரத்தின்‌ பளுவும்‌ தாபத்தின்‌ வெம்மையும்‌ பீறிடும்‌ 
சில பாடல்‌ வரிகளை இயற்றியிருக்கிறாள்‌. அந்தப்‌ 
பாடல்‌ வரிகள்‌ கால்‌ சுவடுகளைப்‌ பார்த்த 
கணத்திலேயே ராஜன்‌ மகளின்‌ மனதில்‌ எழுந்திருக்க 
வேண்டும்‌. வினோதச்‌ சுவடுகளைப்‌ பார்த்த 
மாத்திரத்தில்‌ பயந்துபோய்‌ அலறி மற்றவர்களையும்‌ 
கலவரப்படுத்தாமல்‌ அவற்றை ஆராயப்‌ புகுந்தது 
அவளுடைய பிறவி விவேகத்தின்‌ சிறப்பைக்‌ 
காட்டுகிறதென்றால்‌ அவற்றால்‌ ஈர்க்கப்பட்டு அவள்‌ 
உடனே இயற்றிய பாடல்‌ வரிகளோ வித்தைகளில்‌ 
அவளுக்கிருந்த பாண்டித்யத்தைக்‌ காட்டுகிறது. தான்‌ 
இயற்றிய வரிகளின்‌ சந்த நயத்திலும்‌ கற்பனை 
வளத்திலும்‌ தானே ஈர்க்கப்பட்ட ராஜனின்‌ பெண்‌ பிறகு 
எப்போதுமே அவற்றை 
முணுமுணுத்துக்கொண்டிருக்கத்‌ தலைப்பட்டாள்‌. 
இதை நான்‌ எப்பம அறிந்தேனென்றால்‌ என்னிடம்‌ 
வித்தை கற்றுக்கொள்ள வந்த நாட்களிலும்‌ கூட அந்தப்‌ 
பாடல்‌ வரிகள்‌ அவள்‌ பிரயாசையின்றியே அவள்‌ 
வாயிலிருந்து பெருகி வழிந்து கொண்டிருந்ததை நான்‌ 
கண்டிருக்கிறேன்‌. ஆனால்‌ அது அவளை பீடித்திருந்த 
வினோத நோயின்‌ வெளிப்பாடே என்பதை அப்போது 
நானும்‌ அறிந்தேனில்லை. தான்‌ இயற்றிய பாடல்‌ 
வரிகளைத்‌ தன்‌ குரலாலேயே பாடித்‌ தன்‌ 
செவிகளாலேயே நுகர்ந்து அவற்றையே உண்மையென 
நினைக்கும்‌ பிரமை வயப்பட்டு அவை தன்‌ கனவுகள்‌ 


வரை புரையோடும்படி விட்டு விட்டதானது 
அனுபவத்தாலன்றி வெறும்‌ ஏட்டுப்படிப்பால்‌ 
பக்குவப்படுத்த முடியாத அவளுடைய 
பதின்பருவத்தின்‌ பலவீனத்தால்‌ விளைந்தது. தானே 
நிர்மாணித்த கனவுலகில்‌ தன்‌ நண்பனோடு கூடி 
விளையாடிக்‌ களித்துக்கொண்டிருந்த நேரங்களிலும்‌ 
இந்தப்‌ பாடலின்‌ வரிகள்‌ பின்னணியாக அவள்‌ 
நாபியிலிருந்து ஒலித்தபடியே இருப்பதை நான்‌ முதல்‌ 
நாளிரவு கேட்டேன்‌. தூங்கும்‌ வேளைகளில்‌ ராஜனின்‌ 
பெண்‌ முணுமுணுத்த பாடல்‌ வரிகளை விளையாடிக்‌ 
கொண்டிருந்த கனவுப்பெண்‌ தன்‌ செவிகளால்‌ 
நுகர்ந்தவாறே இருக்கும்படியானது. திரும்பத்‌ திரும்ப 
பாடப்பட்ட இந்த வரிகள்தான்‌ பெண்மையின்‌ 
இயல்பான தவிப்பைச்‌ சிறிது சிறிதாக ஒரு 
வினோதமான நோயாக மாற்றி விட்டன. 

தென்றலின்‌ நீண்ட கனவொன்றில்‌ 

என்‌ முகம்‌ சிற்றசைவு. 

திங்களின்‌ நெடிய ஆயுளில்‌ 

என்‌ பெண்மை ஒற்றைப்‌ பெருமூச்சு 

காற்றின்‌ உறக்கமாய்‌ நானில்லை 

யென்பதெதனால்‌ 

ஒளியின்‌ சுவாசமாய்‌ 

நானில்லையென்பது 

மெதனால்‌. 

அதனால்‌ 

இந்த இரவென்னை 

மிகப்‌ பெரிதும்‌ வருத்துகிறது 

மேலும்‌ அதனால்‌ 

அகாலத்தை தன்‌ ஆபரணமாய்ப்‌ 

பூண்ட என்‌ நண்பன்‌ 

எனை விட்டு அகன்று செல்கிறான்‌. 

ரோகியிடம்‌ மலர்களுடன்‌ 

நோயையும்‌ விட்டுச்‌ செல்லும்‌ 

இரக்கமற்ற உறவினன்‌ போல. 


விளையாட்டுகளின்‌ உச்சக்கட்டத்தில்‌ தன்‌ 
நண்பனைப்‌ படுக்கையில்‌ அனுமதிக்கும்‌ முகமாகக்‌ 
கனவுப்பெண்‌ கண்களை மூடிக்கொண்டு தன்‌ 
வழக்கமான துயில்‌ நிலையில்‌ உறங்கும்‌ நிஜப்‌ 
பெண்ணின்‌ மேல்‌ சாய்ந்து கொள்ளும்‌ போதெல்லாம்‌ 
உறங்கும்‌ பெண்‌ நான்‌ ரோகியல்ல நான்‌ ரோகியல்ல 
என்று பயத்துடனும்‌ ஜுர வேகத்துடன்‌ தாறுமாறாக 
பிதற்றத்‌ துவங்குவதை இதோ என்‌ கண்முன்னே நான்‌ 
மறுபடி பார்க்கிறேன்‌. காற்றின்‌ லகுவும்‌ சுகந்தமும்‌ 
நிலவொளியின்‌ தேஜஸும்‌ நிறைந்த தன்‌ பேரழகு 
நண்பன்‌ தன்னைக்‌ கூடும்‌ விருப்பமின்றி விலகிச்‌ 
செல்லப்‌ போகிறானென்னும்‌ பயம்‌ அவள்‌ முகத்தைக்‌ 
கோரமாகக்‌ குத்திக்‌ கிழிக்கிறது. பாடலின்‌ கடைசி 
வரிகள்‌ உறங்கும்‌ பெண்ணின்‌ வாயிலிருந்து கழிவுப்‌ 
பொருள்களின்‌ துர்நாற்றத்துடனும்‌ நிறத்துடனும்‌ 
பெருகி வெளியே பீய்ச்சியடிப்பதையும்‌ நான்‌ இப்போது 
மறுபடி பார்க்கிறேன்‌. என்னாலேயே அந்த 
அருவருப்பான காட்சியைத்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. ஆனால்‌ கனவுப்‌ பெண்ணோ வெளியே 
உறங்கிக்கொண்டிருக்கும்‌ நிஜப்பெண்ணின்‌ 
அவஸ்தையை உணராதவளாக தன்‌ மேனியெங்கும்‌ 
பெருகி வழியும்‌ பாடல்‌ வரிகளின்‌ விகாரத்தை 
அறியாதவளாக அதே நிர்மலமான முகத்துடன்‌ 
அமைதியாக அவன்‌ கூடுவதை எதிர்பார்த்துச்‌ 
சாய்ந்திருக்கிறாள்‌. மிகப்‌ பரிதாபகரமானதும்‌ 
பயங்கரமானதுமான காட்சி அது. அதிசயமான 
காட்சியுங்கூட. பருண்மையான கால்‌ தடங்களை 
கனவுகளுக்குள்‌ ஊடுருவும்‌ வரிவடிவமாக்கிக்‌ 
கொண்டும்‌ கனவுலக நண்பனை எண்ணிக்‌ கனவுக்கு 
வெளியேயான பருண்மை உடலை வருத்திக்கொண்டும்‌ 
இந்தச்‌ சிறுபெண்பட்ட பாட்டைச்‌ சொல்லும்‌ போது என்‌ 
நா தழுதழுக்கிறது. உண்மைதான்‌. அவள்‌ அப்போது 
அடைந்த விகார ரூபத்தை என்னாலேயே கண்டு 
தாங்கிக்‌ கொள்ள முடியவில்லைதான்‌. என்றால்‌ 


மெல்லியதமும்‌ புகையுருவமும்‌ கொண்ட அந்தப்‌ 
பேரழகனால்‌ எப்படித்‌ தாங்கிக்‌ கொள்ள முடியும்‌. அவன்‌ 
அவள்‌ பாடலவில்‌ துர்நாற்றத்தைச்‌ சகித்துக்‌ கொள்ள 
முடியாமல்‌ அவள்‌ அலறி விழிக்கும்‌ படியாக முகத்தில்‌ 
துப்பிவிட்டு உடனே மறைந்து போய்விட்டான்‌. இது ஒரு 
நாளல்ல. பல தினங்களாக நடந்து கொண்டே 
இருந்திருக்கிறது. தன்‌ நண்பன்‌ விலகிப்‌ போய்‌ 
விடுவானெனும்‌ பயத்தாலேயே அவனைப்‌ 
பறிகொடுத்தும்‌ தீவிர பயத்தால்‌ பாதிக்கப்பட்டும்‌ 
ராஜனின்‌ பெண்‌ தன்னைத்‌ தன்‌ நினைவின்றியே ஒரு 
வினோத நோய்க்கு ஒப்புக்‌ கொடுத்து விட்டாள்‌. 
கனவின்‌ இந்த வகை பாதிப்பால்‌ யதார்த்த உலகில்‌ ஒரு 
அழகிய ஆண்மகனைக்‌ கூடும்‌ அருகதை 
தனக்கில்லையென்று அவள்‌ மனது நம்ப ஆரம்பித்து 
விட்டது. எந்த அழகிய ஆணும்‌ முகத்தில்‌ காறியுமிழக்‌ 
கூடிய அளவுக்கு அவள்‌ முகம்‌ ரோகத்தால்‌ 
விகாரப்பட்டதென்று நாங்கள்‌ மூன்றாம்‌ நாளிரவு 
நட்சத்திரவாஸிகளின்‌ கலவியை இசைத்து 
ஞாபகங்களின்‌ காட்டுப்‌ புதருக்குள்‌ 
தலைமுறைக்காலமாக மறைந்து கொண்டிருந்த 
மிருகத்தை ஸ்தூல உருவத்துடன்‌ வெளிப்படுத்தி 
அவள்‌ கண்களுக்குப்‌ புலியாகவே காட்டிக்‌ கொடுக்கும்‌ 
வரை கனவுகள்‌ அவள்‌ ஒப்புதல்‌ இன்றியே அவளுக்குச்‌ 
சொல்லிக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்தன. அழகிய ஆண்‌ 
உருவங்களோவெனில்‌ முகத்தில்‌ வழியும்‌ உமிழ்நீரை 
நினைவுறுத்தி வயிற்றிலிருந்து பொங்கி எழும்‌ 
ஓங்கரிப்பை உண்டு பண்ணி அவளை 
அச்சுறுத்திக்கொண்டிருந்தன என்று தன்‌ கதையை 
முடித்த என்‌ முதிர்முப்பாட்டனாரின்‌ துயரம்‌ தோய்ந்த 
முணுமுணுப்பை பலகாத தூரம்‌ பரந்திருந்த 
ஜனசமுத்திரத்தின்‌ கடைசி மனிதனுங்கூட தெளிவாகக்‌ 
கேட்டானென்கிறது கதை : இருபத்திரண்டு ஆண்களை 
ஈடு செய்யும்‌ வலிமையும்‌ பேரழகும்‌ தைரியமும்‌ கவ்வி 
ஞானமும்‌ கொண்ட ஒரு யவ்வனப்‌ பெண்‌ தானொரு 


குரூபியையோ ரோகியையோ சேர்வதற்கே 
தகுதியானவள்‌ என்று நம்பும்‌ வினோத நோய்‌ 
பீடித்தலைந்த பரிதாபத்தைப்‌ பிரபஞ்சத்தைக்‌ 
கருவறையாகத்‌ தங்கள்‌ கனவில்‌ கண்டு அதனுள்‌ 
தங்களைப்‌ பாதுகாப்பாகச்‌ சுருட்டிக்கொண்டிருக்க 
விரும்பும்‌ விலங்குகளின்‌ அமைதியுறாத ஆவிகள்‌ 
வெட்டப்பட்ட விருட்சங்களின்‌ இறந்து போன காற்றைச்‌ 
சுமந்தபடி அலைந்து திரியும்‌ தெருக்களையுடைய இந்த 
நகரத்தைத்‌ தவிர வேறெது உருவாகியிருக்க முடியும்‌. 


84.தாவரங்களின்‌ 
உரையாடல்‌ : 
எஸ்‌.ராமகிருஷ்ணன்‌ 


தாவரங்களின்‌ உரையாடல்‌ - எஸ்‌.ராமகிருஷ்ணன்‌ 
“தி கிரேட்‌ கோஸ்ட்‌” கப்பல்‌ மூலம்‌ இங்கிலாந்திலிருந்து 
இந்தியா வந்துகொண்டிருந்த ராபர்ட்ஸன்‌, உடன்‌ வந்த 
எந்த ஒரு கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரியுடனும்‌ 
உரையாடுவதையோ, மது அருந்துவதையோ தவிர்த்து 
தன்‌ அறைக்குள்‌ நாள்‌ எல்லாம்‌ நிலவியல்‌ வரை 
படத்தை ஆராய்ந்தவாறே, பதினோரு நாள்கள்‌ பயணம்‌ 
செய்த போது இந்திய மலைச்‌ சரிவுகளிலும்‌, குறிப்பிட்ட 
குடும்பங்களாலும்‌ வளர்க்கப்பட்டு வரும்‌ விசித்திரத்‌ 5 
தாவரங்கள்‌ பற்றியும்‌ சங்கேதச்‌ சித்திரங்களால்‌ 
உருவான தாவர வளர்முறை பற்றிய குறிப்புகளையும்‌, 
கிரகண தினத்தன்று தாவரங்கள்‌ தங்களுக்குள்‌ 
நடத்தும்‌ உரையாடலை அறியும்‌ சூட்சும சமிக்ஞைகள்‌ 
குறித்தும்‌ வியப்பும்‌ பயமுமாக அறிந்தபோது, மீட்பரின்‌ 
பண்டிகையான கிறிஸ்துமஸ்‌ பிறந்து கம்பெனி 
அதிகாரிகள்‌ உல்லாசிகளாகக்‌ குரல்‌ எழுப்பிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 

அதிகாரிகள்‌ பலரும்‌ இந்தியாவுக்குப்‌ பல முறை வந்து 
போனவர்களாக இருந்தததால்‌, போதையின்‌ சுழற்சியில்‌ 
ஸ்தனங்கள்‌ பருத்த கருத்த பெண்களையும்‌, 
வேட்டையாடும்‌ வனங்களைப்‌ பற்றியும்‌, துப்பாக்கி 
அறியாத மக்களின்‌ முட்டாள்தனம்‌ பற்றியும்‌ உளறிக்‌ 


கொண்டிருந்தனர்‌. 

திரிகூட மலை தாண்டவராய சுவாமிகளின்‌ 
“தாவரங்களின்‌ ரகசிய வாழ்க்கை” என்ற நூலைப்‌ பற்றி 
அறிந்திருந்த ராபர்ட்ஸன்‌, அதன்‌ மூலப்பிரதி எங்கும்‌ 
கிடைக்காததைப்‌ பற்றி யோசித்த படியே உல்லாசிகளின்‌ 
குரல்‌ கேட்காத தன்‌ அறையில்‌ திர்கூடமலை குறித்த 
மனப்பதிவுகளை எழுதிக்‌ கொண்டிருந்தான்‌. இதுவரை 
மேற்கு உலகம்‌ அறிந்திருந்த தாவரவியல்‌ அறிவு 
எல்லாவற்றையும்‌ துகளாக்கச்‌ செய்யும்‌ தாண்டவராய 
சுவாமிகளின்‌ மூலப்‌ பிரதியைத்‌ தேடுவதற்கான 
வழிமுறைகளைத்‌ தயாரித்திருந்தான்‌. அத்தோடு 
கிரகணத்தன்று நடக்கும்‌ தாவரங்களின்‌ 
உரையாடலைப்‌ பதிவு செய்வது இந்தப்‌ பயணத்தின்‌ 
சாராம்சம்‌ எனக்‌ கொண்டிருந்தான்‌. தாவரவியல்‌ பற்றிய 
இந்திய நூல்கள்‌ யாவும்‌ கற்பனையின்‌ உதிர்ந்த 
சிறகுகளான கதை போல இருந்தது ஆச்சரியமாகவே 
இருந்தது. 

கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாள்‌ இரவு கப்பலின்‌ மேல்‌ 
தளத்தில்‌ வந்து நின்ற போது அவன்‌ முகம்‌ வெளிறியும்‌, 
கடற்பறவைகளின்‌ விடாத அலையைப்‌ போல அதிர்வு 
கொண்டதாகவுமிருந்தது. தன்னுடைய சாம்பல்‌ நிறத்‌ 
தொப்பியை ஒரு கையில்‌ பிடித்தபடி கடலின்‌ 
அலைகளை அவன்‌ பார்த்துக்கொண்டிருந்த 
போதும்கூட தாண்டவராய சுவாமிகளின்‌ 
நினைவிலிருந்து மீள முடியாமலே இருந்தது. இந்திய 
வாழ்வின்‌ புதிர்ப்பாதைகளில்‌ எல்லாக்‌ குடும்பத்தின்‌ 
உள்ளும்‌ ஒளிந்திருக்கும்‌ ரகசியக்‌ குறியீடுகள்‌, 
அவர்களின்‌ மாய வினோதக்‌ கற்பனைகள்‌ குறித்தும்‌ 
அவன்‌ நினைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. கப்பலில்‌ 
பயணம்‌ செய்த ஒரேயொரு ராபர்ஸன்‌ அறையில்‌ 
விளக்கு எரிவதைப்‌ பார்த்துப்‌ போனாள்‌. உறக்கமற்றுப்‌ 
போன அவன்‌ பிதற்றல்‌ சத்தம்‌ அவள்‌ அறையில்‌ 
தினமும்‌ கேட்டபடியே இருந்தது. யாருடனோ பேசுவது 
போல தனக்குள்ளாகவே அவன்‌ பேசிக்‌ 


கொண்டிருந்தான்‌. இரவு உணவு கொண்டு வரும்‌ 
ஸ்பானியச்‌ சிறுவன்‌ பார்த்தபோது கண்கள்‌ வீங்க 
காகிதங்களுக்கிடையில்‌ வீழ்ந்து கிடந்தான்‌ 
ராபர்ட்ஸன்‌. அவனது பூனை துப்பாக்கியின்‌ மீது 
உறங்கிக்‌ கொண்டிருந்தது. மருத்துவர்‌ வந்து 
அவனுக்குச்‌ சிகிச்சை தந்த நான்காம்‌ நாளில்‌ பகலில்‌ 
அவன்‌ ஒரு கையில்‌ பூனையும்‌ மறு கையில்‌ கறுப்புத்‌ 
தொப்பியுமாக மேல்‌ தளத்துக்கு வந்தான்‌. அவனது 
பூனை கடலையே வெறித்துப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தது. மீன்‌ குஞ்சுகள்‌ பூனையில்‌ நிழலைத்‌ 
தண்ணீரில்‌ கண்டு விலகி உள்‌ பாய்ந்தன. அன்றிரவு 
அவன்‌ கனவில்‌, சிறு வயதில்‌ அவன்‌ கேட்ட இந்தியக்‌ 
கதைகளில்‌ இருந்த சாப்பாடு பூதங்கள்‌ வயிறு பருத்து 
வீங்க, கப்பலை விழுங்கி ஏப்பமிட்டன. 

கப்பல்‌ கரையை அடையவிருந்த மாலையில்‌ அவன்‌ 
பூனையுடன்‌ தன்‌ பெட்டிகளைத்‌ தயாரித்துக்‌ கொண்டு 
நிலப்பகுதிகளைப்‌ பார்த்தபடி வந்தான்‌. கப்பலை 
விட்டு இறங்குமுன்பு ஒரு பாட்டில்‌ மது அருந்திவிட்டு 
புட்டியைக்‌ கடவில்‌ தூக்கி எறிந்தான்‌. கடலில்‌ சூரியன்‌ 
வீழ்ந்தது. மீன்‌ படகுகள்‌ தெரியும்‌ துறைமுகம்‌ 
புலப்படலானது. இதுவரை அறிந்திராத நிலப்பகுதியின்‌ 
காற்று பூனையில்‌ முதுகினை வருடிச்‌ சென்றது. அது 
கண்கள்‌ கிறங்க, கவிந்த மாலைப்‌ பொழுதைப்‌ 
பார்த்தபடியே ராபர்ட்ஸனுடன்‌ குதிரை வண்டியில்‌ 
பயணம்‌ செய்தது. 

ஏழு நாட்களுக்குப்‌ பிறகு அவன்‌ மதராஸ்‌ வந்து 
சேர்ந்தான்‌. அன்று விடுமுறை நாளாக இருந்ததால்‌ 
நகரில்‌ மக்கள்‌ கூட்டம்‌ அதிகமில்லை. 
கடற்கரையெங்கும்‌ பறவைகளே அமர்ந்திருந்தன. 
ஒன்றிரண்டு குழந்தைகள்‌ மீன்‌ வலைகளை 
இழுத்தபடியே தூரத்தில்‌ அலைந்தனர்‌. கடற்கரை வேதக்‌ 
கோவிலுக்கு ஜெபம்‌ செய்ய நடந்துகொண்டிருக்கும்‌ 
வழியில்‌ ஆறு விரல்‌ கொண்ட பெண்ணொருத்தி 
கையில்‌ நார்க்கூடையுடன்‌ வெற்றிலை ஏறிச்‌ சிவந்த 


பல்லுடன்‌ ராபர்ட்ஸனைப்‌ பார்த்துச்‌ சிரித்தாள்‌. 
சிவப்புக்‌ கட்டடங்களும்‌, நாணல்‌ வளர்ந்த பாதையோர 
மரங்களும்‌, தென்னை சரிந்த குடில்களும்‌ கொண்ட 
அந்தப்‌ பிராந்தியம்‌ கனவிலிருந்து உயிர்‌ பெற்றது போல 
இருந்தது. பிரார்த்தனையை முடித்துவிட்டு வரும்‌ போது 
வெல்சி மாளிகையிலிருந்து வந்து தனக்காகக்‌ 
காத்துக்கொண்டிருந்த கோமதிநாயகம்‌ பிள்ளையைச்‌ 
சந்தித்தான்‌ ராபர்ட்ஸன்‌. அப்போது பிள்ளைக்கு 
ஐம்பத்தியிரண்டு வயதாகிக்‌ கொண்டிருந்தது. அவரது 
மனைவி எட்டாவது குழந்தையைக்‌ கர்ப்பம்‌ 
கொண்டிருந்தாள்‌. 

ஆறு விரல்‌ கொண்டவளைத்‌ திரும்பும்‌ வழியில்‌ 
சந்தித்தபோது அவளிடம்‌ விலக்க முடியாத கவர்ச்சியும்‌ 
வசீகரமும்‌ இருப்பதை அறிந்து நின்றான்‌ ராபர்ட்ஸன்‌. 
அவன்‌ முகத்துக்கு எதிராகவே அவள்‌ சொன்னாள்‌, 
“அருவி, பெண்கள்‌, விருட்சங்கள்‌, இவற்றின்‌ மூல 
ரகசியங்களைத்‌ தேடாகே. போய்விடு” அவள்‌ சட்டென 
விலகிப்‌ போகும்போது அவன்‌ கையில்‌ ஒரு 
மரப்பொம்மையைக்‌ கொடுத்துவிட்டுப்‌ போனாள்‌. 
அந்த மரப்‌ பொம்மைக்கு ஆண்‌, பெண்‌ இரண்டு 
பால்குறிகளுமேயிருந்தன. அதன்‌ உடலில்‌ ஏராளமான 
சங்கேத மொழிகள்‌ செதுக்கப்பட்டிருந்தன. கையளவில்‌ 
இருந்த அந்தப்‌ பொம்மையை மறத்தபடியே அவளைப்‌ 
பற்றி கோமதிநாயகம்‌ பிள்ளையிடம்‌ கேட்டுக்‌ கொண்டு 
வந்தான்‌ ராபர்ட்ஸன்‌. அவள்‌ குறி சொல்லும்‌ 
கம்பளத்துக்காரி எனவும்‌, அவர்கள்‌ வாக்கு பலிக்கக்‌ 
கூடியது எனவும்‌ சொல்லியது, அவள்‌ கறை படிந்த 
பல்லில்‌ வசீகரத்தில்‌ சாவு ஒளிந்திருந்ததை அவனால்‌ 
உணர முடிந்தது. 

பிள்ளையுடன்‌ அடுத்த நாள்‌ திரிகூட மலையைப்‌ 
பற்றியே பேசிக்‌ கொண்டிருந்தான்‌. எல்லா 
துரைகளையும்‌ பிடித்து ஆட்டும்‌ வேட்டையின்‌ தீராத 
ஆசை ராபர்ட்ஸனையும்‌ பிடித்திருக்கும்‌ என 
நினைத்துக்‌ கொண்டார்‌. என்றாலும்‌ அவன்‌ ஏதோ 


சுவாமிகள்‌ சுவாமிகள்‌ என அடிக்கடி புலம்புவதையும்‌ 
விசித்திரத்‌ தாவரங்களைப்‌ பற்றிக்‌ கேட்பதையும்‌ 
கண்டபோது எதுக்கு இப்பிடி கோட்டி பிடிச்சு 
அலையுதான்‌” என அவராகவே சொல்லிக்‌ கொண்டார்‌. 
ராபர்ட்ஸன்‌, மதராஸில்‌ தனியே சுற்றி பழைய 
மொகலாயக்‌ காலகட்டத்தில்‌ ஒளிந்திருந்த புத்தகக்‌ 
கடைகளில்‌ தேடி தாவர சாஸ்திர நூல்களையும்‌, 
அரண்ய கதாசரித பிரதியையும்‌ வாங்கிவந்தான்‌. 
குடும்பங்களில்‌ பரம்பரையாக இருந்து வரும்‌ சில 
தாவரங்கள்‌ காலத்தின்‌ நீள்‌ கிளைகளாக உயிர்‌ 
வாழ்ந்து சில அதீத சக்திகள்‌ பெற்றுவிடுவதையும்‌, 
ஆண்‌ பெண்‌ உறவின்‌ எல்லா ரகசியங்களையும்‌ 
அவர்களுக்குக்‌ கற்றுத்‌ தருவது அந்தத்‌ தாவரங்களே 
எனவும்‌. அத்தாவரங்கள்‌ குடும்பத்தின்‌ பூர்வீக 
ஞாபகங்களைச்‌ சுமந்தபடியே இருப்பதால்‌ அவை 
ஒளிரும்‌ தன்மை அடைகின்றன என்பதையும்‌ 
அறிந்தான்‌. இன்னமும்‌ போதை வஸ்துகளாகும்‌ 
செடிகளைப்‌ பற்றியும்‌, ரகசியங்களைத்‌ தூண்டும்‌ 
கொடிகள்‌, கன்னிப்‌ பெண்களின்‌ நிர்வாணம்‌ கண்டு 
கனவில்‌ பூக்கும்‌ குளியலறைப்‌ பூச்செடிகளையும்‌, 
குரோதத்தின்‌ வாசனையை விசி நிற்கும்‌ ஒற்றை மரம்‌, 
ஆவிகள்‌ ஒளிந்திருக்கும்‌ மரக்கிளைகளின்‌ கதைகளை 
அறிந்த போது அவன்‌ வேட்கை அதிகமாகிக்‌ கொண்டே 
போனது. ராபர்ட்ஸனின்‌ பூனை சுற்றுப்புறங்களில்‌ 
அலைந்து பழகிக்‌ கொண்டிருந்தது. பச்சை நிறக்‌ 
கண்களும்‌, கறுப்பு உருவும்‌ கொண்ட இந்தப்‌ பூனை 
நடக்கும்‌ வெளியைக்‌ கடந்துவிடாமல்‌ விலகி சிறு 
பாதைகளில்‌ பதுங்கிச்‌ சென்றனர்‌ பெண்கள்‌. 
கோமதிநாயகம்‌ பிள்ளை திரிகூட மலைக்குப்‌ 
போவதற்கான பயண ஏற்பாடுகளைச்‌ செய்திருந்தார்‌. 
ராபர்ட்ஸன்‌ மனைவிக்குக்‌ கடிதம்‌ எழுதிக்‌ 
கொண்டிருந்தான்‌. கடிதத்தின்‌ கடைசி வரியை 
முடிக்கும்‌ முன்பு யாரோ கதவைத்‌ தட்டும்‌ சப்தம்‌ கேட்டு 
வெளியே வந்த போது, ஆறு விரல்‌ கொண்ட பெண்‌ 


தொலைவில்‌ போய்க்‌ கொண்டிருந்தாள்‌. அவன்‌ வாசல்‌ 
படியில்‌ சேவலின்‌ அறுபட்ட தலை ரத்தம்‌ கசிய 
வெறித்துக்‌ கிடந்தது. 

திரிகூட மலையில்‌ எண்ணற்ற அருவிகள்‌ 
வீழ்ந்துகொண்டிருந்தன. கல்‌ யாளிகளும்‌, சிங்கமும்‌, 
நீர்வாய்‌ கொண்ட கல்‌ மண்டபங்களும்‌, பெயர்‌ தெரியா 
மரங்களும்‌, குரங்குகளும்‌ நிறைந்த திரிகூட மலையில்‌ 
குகைகளுக்குள்‌ துறவிகளும்‌,சித்தர்களின்‌ 
படுகைகளும்‌, ஏன்‌ நீர்ச்சுனைகளும்‌ வால்‌ நீண்ட 
தட்டான்களும்‌, இதய வடிவ இலை நிரம்பிய 
புதர்ச்செடியும்‌, பாறைகளும்‌, கருத்த பாறைகளும்‌, 
உறங்கும்‌ மரங்களும்‌, நீலியின்‌ ஒற்றை வீடும்‌, மர 
அட்டைகளும்‌, காட்டு அணில்களும்‌, இறந்துபோன 
வேட்டையாள்களின்‌ கபாலங்களும்‌, யானைகளின்‌ 
சாணக்குவியலும்‌, படை ஈக்களும்‌, சொறியன்‌ 
பூக்களும்‌, நீர்ச்சுனையில்‌ தவறி விழுந்து இறந்து தேன்‌ 
வட்டுகளும்‌ போன்றவர்களின்‌ வெளிறிய ஆடைகளும்‌, 
புணர்ச்சி வேட்கையில்‌ அலையும்‌ குடியர்களும்‌, கள்ளச்‌ 
சூதாடிகளும்‌, முலை அறுந்த அம்மன்‌ சிலையும்‌, பன்றி 
ரத்தம்‌ உறைந்த பலிக்கல்லும்‌, ஸ்தனங்களை நினைவு 
படுத்தும்‌ கூழாங்கற்களும்‌, சாம்பல்‌ வாத்துகளும்‌ 
இருந்தன. ராபர்ட்ஸன்‌ வந்து சேர்ந்தபோது 
மமைக்காலம்‌ மிதமிருந்தது. 
பின்பனிக்காலமென்றாலும்‌ மழை பெய்தது. மலையின்‌ 
ஒரு புறத்தில்‌ வெயிலும்‌, மறுபக்கம்‌ மழையுமாகப்‌ 
பெய்த காலை ஒன்றில்‌ திரிகூட மலை முகப்பில்‌ வந்து 
சேர்ந்திருந்தான்‌. மரங்களை வெறித்தபடி வந்த 
அவனுடைய பூனை, மாமிச வாடையைக்‌ காற்றில்‌ 
முகர்ந்தபடியே தலையை வெளியே தூக்கியது. 

திரிகூட மலையின்‌ பச்சை, உடலெங்கும்‌ பரவி 
ஆளையே பச்சை மனிதனாக்கியது. நெடுங்காலமாகத்‌ 
தான்‌ வரைபடங்களிலும்‌ கற்பனையிலும்‌ கண்டிருந்த 
திரிகூட மலையின்‌ முன்னே நேரிடையாக நின்று 
தனக்குள்ளே புலம்பிக்கொண்டு ஒடுங்கி நின்றது. 


மனிதப்‌ பேச்சுக்குரல்‌ அடங்கிய பெருவெளியொன்று 
மலையின்‌ கீழே வீழ்ந்திருந்தது. வெயில்‌ நகர்வதும்‌, 
மழை மறைவதுமான ஓட்டம்‌ 
தொடர்ந்துகொண்டிருந்தது. எல்லாப்‌ பாறைகளும்‌ 
அரவம்‌ கண்டு திமிறி நின்றன. கையிலிருந்த 
பூனையைக்‌ கீழே இறக்கிவிட்டபடி இரட்டை அருவியின்‌ 
வழியில்‌ நடந்தான்‌ ராபர்ட்ஸன்‌. பாதை எங்கும்‌ 
சிவப்புப்‌ பூக்கள்‌ வீழ்ந்திருந்தன. எண்ணற்ற பாசி படர 
உறைந்து கிடந்தனர்‌. பகல்‌ நீண்டுகொண்டிருந்தது. 
வேட்டையாள்களின்‌ தடங்கள்‌ மிஞ்சியிருந்தன. 
அருவியின்‌ இரைச்சலைக்‌ காற்று மலைமீது வாரி 
இறைத்துக்‌ கொண்டிருந்தது. வழிகளை 
அடைத்துவிட்ட பாறைகளில்‌ கால்‌ தடங்கள்‌ அழிந்து 
இருந்தன. வழியெங்கும்‌ சிறு குகைகள்‌ 
தென்படலாயின. அவன்‌ சிறு குகைகளாயிருந்ததால்‌ 
துர்வாடையும்‌, மண்‌ கலயங்கள்‌ உடைந்து 
கிடப்பதையும்‌ எல்லாக்குகையும்‌ பெண்ணின்‌ 
வாடையையே கொண்டிருந்தது எனவும்‌ அறிந்தான்‌. 
குகையின்‌ உள்புறத்தின்‌ வெக்கையில்‌ வெளவால்கள்‌ 
உறங்கிக்கொண்டிருந்தன. ஒன்றிரண்டு குகைகளில்‌ 
நீர்ச்சுனைகள்‌ இருப்பதையும்‌ அவற்றின்‌ மீது கண்‌ 
வடிவப்‌ பாறைகள்‌ அடைக்கப்பட்டிருந்ததையும்‌ 
கண்டான்‌. இரட்டையருவியின்‌ பின்‌ வழியெங்கும்‌ 
மரங்கள்‌ அடர்ந்திருந்தன. இலைகள்‌ உதிர்ந்த 
ஒன்றிரண்டு மரங்கள்‌ மட்டும்‌ வனத்தையே 
வெறித்தபடியிருந்தன. ஆள்‌ நடமாட்டம்‌ குறைந்த 
வனப்பகுதி போலிருந்தது. பூனை எங்கோ சுற்றி 
உடலெங்கும்‌ காட்டு ஈக்கள்‌ அப்பிக்கொள்ள தலையைச்‌ 
சிலுப்பி வந்தது. ராபர்ட்ஸன்‌ ஈக்களை விரட்டுவதற்காக 
நெருப்பைப்‌ பற்ற வைத்தான்‌. பூனை நெருப்பின்‌ 
சுடர்களை நோக்கி தன்‌ நாக்கைச்‌ சுழற்றியது. முதல்‌ 
நாளின்‌ மாலை வரை இரட்டை அருவியின்‌ பின்‌ 
வழியெங்கும்‌ அலைந்து திரும்பினான்‌ ராபர்ட்ஸன்‌. 
அவனது எல்லா வரைபடங்களும்‌ விளையாட்டுப்‌ 


பலகை போலாகிவிட்டன. எல்லா வழிகளும்‌ 
அடைபட்டு இருந்தன. அல்லது பாதி வழிகள்‌ அறுந்து 
போயிருந்தன. 

கோமதிநாயகம்‌ பிள்ளை இரவு ராபர்ட்ஸனைச்‌ 
சந்தித்தபோது அவன்‌ மிகுந்த ஏமாற்றம்‌ 
கொண்டவனாகவும்‌, கசப்பின்‌ சுனைகள்‌ 
ஊறிப்பீறிடுபவனாகவும்‌ இருந்தான்‌. அவனால்‌ எந்த 
ஒரு வழியையும்‌ காண இயலவில்லை. அடுத்த நாள்‌ 
கோமதிநாயம்‌ பிள்ளை ராபர்ட்ஸனை 
கூட்டிக்கொண்டு கூடங்காவு கிராமத்துக்குப்‌ போனார்‌. 
ஓட்டு வீடுகள்‌ நிறைந்த ஊரின்‌ மீது வெயில்‌ இறங்கிக்‌ 
கொண்டிருந்தது. பசுக்களும்‌ குழந்தைகளும்‌ நிறைந்த 
அந்த ஊரில்‌ தான்‌ தோன்றியா பிள்ளையின்‌ 
வீட்டுக்குள்‌ இருவரும்‌ சென்றனர்‌. நீர்‌ உடம்பும்‌, கருத்த 
பாதங்களும்‌ கொண்ட தான்‌ தோன்றியா பிள்ளை 
ராபர்ட்ஸனைக்‌ கண்டதும்‌ வரவேற்று இருக்கச்‌ 
சொன்னார்‌. அன்றெல்லாம்‌ தொடர்ந்த பேச்சின்‌ பின்பு 
பிள்ளைவாள்‌ உள்‌ அடுக்கில்‌ வைத்திருந்த 
சாஸ்திரப்புத்தகங்களையும்‌ ஏடுகளையும்‌ 
கொண்டுவந்து காட்டியபின்‌ ராபர்ட்ஸன்‌ அவரிடம்‌ 
கேட்டான்‌. 

“தாவரங்கள்‌ பேசக்கூடியதா, விசித்திர தாவரங்கள்‌ 
இங்கேயும்‌ இருக்கிறதா?” 

உள்கட்டு வரை நடந்து போய்த்‌ திரும்பிய தான்‌ 
தோன்றியா பிள்ளை பெண்கள்‌ எவரும்‌ 
இல்லையென்பதை ஊர்ஜிதம்‌ செய்து கொண்ட பின்பு 
மெதுவாகச்‌ சொன்னார்‌. 

“பேசக்‌ கூடியதுதான்‌, வீட்டுப்‌ பெண்கள்‌ இதைக்‌ 
கேட்டிரக்‌ கூடாதுன்னுதான்‌ ரகசியமா சொல்றேன்‌. 
தாவரங்கள்‌ பேசக்கூடியது, ரகசியம்‌ தெரிஞ்சது, 
மனுசாளைப்‌ போல தசைகளும்‌ கூட உண்டுன்னு 
தாண்டவராய சுவாமிகள்‌ சொல்லியிருக்காரு” 

தாண்டவராய சுவாமிகள்‌ பேரைக்‌ கேட்டதும்‌ 
ராபர்ட்ஸன்‌ விழிப்புற்று, அவரைப்‌ பற்றிய 


தகவல்களைக்‌ கேட்கத்‌ தொடங்கினான்‌. தனக்கு 
அதைப்பற்றி எதுவும்‌ தெரியாதென்றும்‌, வனத்தில்‌ 
அவர்‌ நிர்வாணியாக இருந்தவர்‌ என்றும்‌, அவர்‌ 
ஊருக்குள்‌ வரும்‌ நாட்களில்‌ வீடுகளை அனைவரும்‌ 
அடைத்துக்‌ கொள்வர்‌, பெண்கள்‌ எவரும்‌ குறுக்கே வர 
மாட்டார்கள்‌ என்றும்‌ அவருக்குத்‌ தானியங்கள்‌ 
தரப்பட்டன என்றும்‌ சொல்லிய பின்பு கடைசியாக 
சுவாமி பால்வினை நோய்‌ வந்து மரித்துப்‌ போனார்‌ 
என்பதையும்‌ சொன்னபோது ராபர்ட்ஸனால்‌ இவை 
புனைவு என்பதாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. 
மழைக்காலம்‌ முழுவதும்‌ ராபர்ட்ஸன்‌ பலரையும்‌ 
சந்தித்துத்‌ திரும்பினான்‌. தாண்டவராய சுவாமிகளைப்‌ 
பற்றி அறிந்திருந்த பலரும்‌ கூட அவரைப்பற்றிய 
கதைகளையே எடுத்துக்கூறினர்‌. கதைகளில்‌ அவர்‌ 
மலை விட்டு கீழ்‌ வரும்போது மரங்களை உடன்‌ 
கூட்டிவரச்‌ செய்யக்‌ கூடியவர்‌ என்றும்‌, மரங்களின்‌ 
விசித்திர ஆசைகளைப்‌ பூர்த்திசெய்ய 
இளம்பெண்களின்‌ உடலை அறியச்‌ செய்தவர்‌ என்றும்‌, 
அவர்‌ ஒரு தந்திரவாதி என்றும்‌, பாலியல்‌ போக 
முறைகளைக்‌ கண்டறிந்தவர்‌ என்றும்‌ கதை வழி 
பிரிந்துகொண்டே போனது. எவரிடமும்‌ “தாவரங்களின்‌ 
ரகசிய வாழ்க்கை” நூலின்‌ மூலப்பிரதி கிடைக்கவே 
இல்லை. பதிலாக ஆறுவிரல்‌ கொண்டவராக, நீண்ட 
ஜடை முடியும்‌ மெலிந்த உடலுமான தாண்டவராய 
சுவாமிகளின்‌ உருவப்படத்தையே அவர்கள்‌ காட்டினர்‌. 
மமைக்காலம்‌ நின்ற பின்பு திரிகூட மலையின்‌ 
வழிகள்‌ திறந்து கொண்டன. பின்னிரவு முடியும்‌ முன்பு 
மலையின்‌ உள்புறத்தில்‌ புகுந்து நடக்கத்‌ தொடங்கிய 
ராபர்ட்ஸன்‌, ஒரு வார காலத்துக்குத்‌ தேவையான 
உணவைத்‌ தன்னுடனே எடுத்துச்‌ சென்றான்‌. வனத்தின்‌ 
இருண்ட பாதைகள்‌ வெயில்‌ வரவால்‌ விலகத்‌ 
தொடங்கின. பாறைகளில்‌ இருந்த மஞ்சள்‌ பூச்சிகள்‌ 
உதிரத்‌ தொடங்கியிருந்தன. தூர்‌ பெருத்த மரங்கள்‌ 
பெருமூச்சிட்டவாறே இருந்தன. பாறை வழிகளில்‌ 


உள்ளே இறங்கிப்‌ போன பின்பு வனத்தின்‌ உள்‌ 
அடுக்குகளுக்கு வந்து சேர்ந்தான்‌ ராபர்ட்ஸன்‌. வனம்‌ 
ஒரு பசுமையான கோப்பை போலிருந்தது. எல்லாப்‌ 
பொருள்களும்‌ வடிவம்‌ சிதறிப்‌ போயிருந்தன. 
பாறைகளும்‌. விருட்சங்களும்‌ இன்றி வேறு 
எவற்றையும்‌ காணவில்லை அவன்‌. பகலை விட 
இரவில்‌ அவன்‌ மிகுந்த குளிர்ச்சியையும்‌ பசுமையையும்‌ 
உணர்ந்தான்‌. எங்கோ கிசுகிசுக்கும்‌ சப்தங்களும்‌, சிறகு 
ஒலிகளும்‌ கேட்பதும்‌ அடங்குவதுமாக இருந்தன. 
பிணைந்து கிடந்த இரட்டை மரங்களின்‌ உடல்கள்‌ 
தெளிவுற்றன. சர்ப்பங்கள்‌ ஒளிந்த உயர்‌ மரங்களின்‌ 
மீது இருள்‌ இறங்கியிருந்தது. பாதி ஒடிந்த அம்புகள்‌ 
பாய்ந்த மரங்களைக்‌ கண்டபடியே அடுத்த நாளில்‌ 
அவன்‌ இன்னமும்‌ அடி ஆழத்தில்‌ நடந்து சென்றான்‌. 
இப்போது மரங்கள்‌ தனித்தனியாகவும்‌ மூர்க்கம்‌ 
கொண்டுமிருந்தன. கல்‌ உருப்பெற்ற மரங்கள்‌ ஈரம்‌ 
உறிஞ்சிக்கொண்டிருந்தன. 

மூன்றாம்‌ நாள்‌ காலை அவன்‌ பூனை மிகுந்த 
கலக்கமுற்று எல்லாச்செடிகளுக்கும்‌ பயந்து 
அலைந்தது. பூனை விரல்கள்‌ பட்டதும்‌ சில இலைகள்‌ 
மூடிக்கொண்டன. தனியே பறக்கும்‌ வண்ணத்துப்‌ 
பூச்சிகள்‌ பூனையின்‌ மேலே பறந்து பார்த்துச்‌ சென்றன. 
பாறையிலிருந்து தாவ முயன்று வீழ்ந்த பூனையின்‌ 
சப்தம்‌ கேட்டு, அதன்பின்‌ இறங்கிய ராபர்ட்ஸன்‌ 
எவருமே கண்டறியாத அருவியைப்‌ பார்த்தான்‌. 

மிகுந்த உயரத்திலிருந்து வீழ்ந்துகொண்டிருந்த 
அருவியது. பாறையின்‌ விளிம்பிலிருந்து எழுந்து 
வீழ்ந்து கொண்டிருக்கும்‌ அருவியின்‌ பிரம்மாண்டம்‌ 
இதுவரை அறியாததாக இருந்தது. அதைவிடப்‌ பெரிய 
விநோதமாக இருந்தது அந்த அருவி சப்தமிடாதது. 
இத்தனை உயரத்திலிருந்து வீழ்ந்த போதும்‌ அருவியில்‌ 
துளி சப்தம்‌ கூட இல்லை. பிரம்மாண்டமாக மவுனம்‌ 
வீழ்ந்து கொண்டிருப்பது போல இருந்தது. சப்தமில்லாத 
அருவியை அவன்‌ முதல்‌ முறையாக இப்போதுதான்‌ 


பார்க்கீறான்‌. நீரின்‌ அசைவு கூடக்‌ கேட்கவில்லை. நீர்‌ 
வீழ்ந்து ஓடும்‌ ஈரப்பாறைகளுக்குள்‌ ஒரு விலங்கைப்‌ 
போல வீழ்ந்தபடி அருவியின்‌ தோற்றத்தைப்‌ 
பார்த்தபடியே இரண்டு நாட்கள்‌ கிடந்தான்‌. எங்கும்‌ 
சப்தமில்லை. அருவியின்‌ சப்தம்‌ எங்கு சென்று 
பதுங்கிக்‌ கொண்டது எனப்‌ புரியவில்லை. பூக்கள்‌ 
படர்ந்த பாறையில்‌ படுத்திக்‌ கிடந்த பூனையும்‌ இந்த 
விசித்திரக்‌ காட்சியின்‌ வியப்பில்‌ தன்னை விடுவிக்க 
முடியாமல்‌ கிடந்தது. அவன்‌ மூன்றாம்‌ நாள்‌ எழுந்து 
அருவியின்‌ ஊடே சென்று நின்றான்‌. வேகமும்‌ 
குளிர்ச்சியும்‌ நறுமணமும்‌ கொண்ட அருவி, அவனைப்‌ 
புரட்டித்‌ தள்ளியது. அருவியின்‌ வலப்புறம்‌ எங்கும்‌ 
பூத்துக்கிடந்த வெள்ளைப்‌ பூச்செடிகளைப்‌ 
பார்த்தபடியே கிடந்தான்‌. அந்தப்‌ பூக்கள்‌ எட்டு இதழ்‌ 
அமைப்பு கொண்டதாகவும்‌ குழல்‌ போன்றும்‌ இருந்தன. 
ஒரேயொரு வெள்ளைப்‌ பூச்செடியை மண்ணோடு 
பேர்த்துக்‌ கொண்டான்‌. அருவியின்‌ வரைபடத்தைப்‌ 
பகல்‌ முழுவதும்‌ வரைந்து முடித்துவிட்டான்‌. 
சப்தமில்லாத அருவியின்‌ சிரிப்புத்‌ தாங்காது, அவன்‌ 
தப்பி பாறைகளின்‌ மீது ஊர்ந்து, ஆறு நாட்களுக்குப்‌ 
பின்பு ஊர்‌ வந்து சேர்ந்த போது அவனுக்கு நீர்‌ ஜுரமும்‌ 
பிதற்றலும்‌ கண்டிருந்தன. கோமதிநாயகம்‌ பிள்ளை 
வைத்தியம்‌ செய்த பின்பு, அவன்‌ குணமாகினான்‌. 
என்றாலும்‌ சப்தமில்லாத அருவியைப்‌ பற்றிய 
சிந்தனை அவனை மிகுந்த மனவேதனைக்கு 
உட்படுத்தியது. வனத்தில்‌ இருந்து திரும்பிய 
பின்னாட்களில்‌ அவன்‌ நடவடிக்கையிலும்‌ மாற்றம்‌ 
கண்டது. ஒரு இரவில்‌ அவன்‌ கண்ட கனவில்‌ உடலே 
பெரிய மலையாகி உடல்‌ உறுப்புகள்‌ 
விருட்சங்காளாகியிருந்தன. இதயத்திலிருந்து, உடல்‌ 
எங்கும்‌ ரத்தம்‌ சப்தமில்லாத அருவியைப்‌ போலப்‌ 
பொங்கி தலை முதல்‌ கால்‌ வரை ஓடிக்கொண்டிருந்தது. 
சப்தமில்லாத அருவி ஓடும்‌ வனம்‌ உடல்தான்‌ என்றும்‌, 
தாவரங்களில்‌ ரகசிய வாழ்க்கையில்‌ குறிப்பிடப்படும்‌ 


தாவரம்‌ மனிதன்‌ தான்‌ எனவும்‌, மனித உடலில்‌ 
புதைந்திருக்கும்‌ விருட்சங்கள்‌ தான்‌ பேசக்கூடியவை, 
ரகசிய இச்சைகள்‌ கொண்டவை என்றும்‌ புரிந்து 
கொண்ட பிறகு அவன்‌ ஆடைகளை எல்லாம்‌ துறந்து 
விட்டு, தனது கறுப்புப்‌ பூனையுடன்‌ திரிகூட மலையில்‌ 
அலைந்து திரியத்‌ தொடங்கினான்‌. 

பளியப்‌ பெண்கள்‌ பலமுறை சருகுகளுக்குள்‌ 
வீழ்ந்துகிடந்தபடி கிடக்கும்‌ பூனைச்‌ சாமியாரைப்‌ 
பார்த்துப்‌ போயிருக்கிறார்கள்‌. அவன்‌ உடலில்‌ 
அட்டைகள்‌ கடித்த வடுக்களும்‌, தோல்‌ வெடிப்புகளும்‌ 
கண்டிருக்கிறார்கள்‌. அவனது பூனை குணம்‌ மாறி 
எப்போதும்‌ கத்தி அலைந்தது. மரங்களைப்‌ 
பிராண்டியபடி அலைந்ததையும்‌ காற்றில்‌ தெரியும்‌ 
எதோ உருவத்தை அது துரத்திக்‌ கொண்டு போவதையும்‌ 
பார்த்திருக்கிறார்கள்‌. பூனைச்‌ சாமியாரின்‌ முகம்‌ 
முழுவது கோரை மயிர்கள்‌ பெருத்துவிட்டன. அவர்‌ 
பளிய கிராமங்களுக்கு வந்து சில நாள்கள்‌ இருப்பதும்‌ 
உண்டு என்றாலும்‌ யாருடனும்‌ பேசுவதைத்‌ தவிர்த்துப்‌ 
போன அவரை உடலில்‌ ஒளிந்திருந்த விருட்சங்கள்‌ 
தூண்டிக்கொண்டேயிருந்தன. கிரகணத்தன்று 
எல்லோரும்‌ வீட்டினுள்‌ சென்று பதுங்கிக்‌ கொண்டனர்‌. 
அன்று பூனைச்‌ சாமியார்‌ மலை கிராமத்துக்குப்‌ 
போனபோது ஊரே வெறித்துக்‌ கிடந்தது. பளியர்கள்‌ 
தாவரங்கள்‌ பேசிக்கொள்ளும்‌ நாள்‌ இது என 
அவருக்குச்‌ சொன்னார்கள்‌. அவர்‌ மலையின்‌ 
இடப்புறமிருந்து கீழே இறங்கினார்‌. கிரகணம்‌ 
படரத்தொடங்கியது. பகல்‌ கறுத்து வனத்தின்‌ மீது இரவு 
வீழ்ந்தது. ஈக்களும்‌ நுழைந்து விடாத இருள்‌. மரங்கள்‌ 
தலையத்‌ தாழ்த்திக்‌ கொண்டன. கிளைகள்‌ நீண்டு 
ஒன்றின்‌ மீது ஒன்று புரண்டன. சிறு செடிகள்‌ துடிக்கத்‌ 
தொடங்கின. இலைகளின்‌ ஸ்பரிசமும்‌, மெல்லிய 
வாசமும்‌ ஏதோ ஒரு வித மயக்க நிலையை 
உருவாக்கின. ஒன்றிரண்டு பூக்களின்‌ இதழ்கள்‌ விரிந்து 
எதிர்ச்செடியின்‌ இலைகளைக்‌ கவ்விக்‌ கொண்டன. 


பூமியெங்கும்‌ நீரோட்டம்‌ போல வேர்கள்‌ 
அதிரத்தொடங்கின. மரங்களின்‌ மூச்சுக்‌ காற்று 
சப்தமிட்டது. உடலை நெகிழ்த்தி மரங்கள்‌ வேட்கை 
கொண்டன. கல்மரங்கள்‌ மெல்ல ஒளிரத்தொடங்கி, பின்‌ 
தங்கள்‌ கிளைகளை நீட்டின. உறங்கிக்கொண்டிருந்த 
ஓரிரு மரங்கள்‌ கூட விழிப்புற்று இச்சையைப்‌ பகிர்ந்து 
கொண்டன. வனமெங்கும்‌ மெல்லிய தாவரங்களின்‌ 
உரையாடல்‌ அதுதான்‌ எனப்பட்டது பூனைச்‌ 
சாமியாருக்கு. 

ஒன்றையொன்று கவ்விக்‌ கொண்ட இலைகளின்‌ 
நரம்புகளில்‌ இருந்து ஒளி கசிந்துகொண்டிருந்தது. 
சர்ப்பங்களைப்‌ போல மூர்க்கமற்று மரங்கள்‌ 
பிணைந்துகொண்டன. மலைப்பாறைகளில்‌ இருந்த 
தனி மரங்கள்‌ இடம்பெயர்ந்து இறங்கி வருவது போல 
உடலை விரித்துப்‌ பாறை விளிம்பில்‌ நின்ற 
பூமரங்களின்‌ கனிகளைச்‌ சுவைக்கத்‌ தொடங்கியது. 
எண்ணற்ற விதைகள்‌ உதிரத்‌ தொடங்கின. கிரகணம்‌ 
விலகத்‌ தொடங்கி மெல்ல வெயில்‌ கீறி வெளிப்படத்‌ 
தொடங்கியதும்‌ இலைகள்‌ சுருள்‌ பிரிந்து மீண்டன. 
மரங்கள்‌ உடலை நேர்‌ செய்து கொண்டன. பாதி தின்ற 
பழங்கள்‌ துடித்தன. பூக்களின்‌ மீது விடுபட முடியாத 
இலைகள்‌ அறுபட்டன. வெயில்‌ ததும்பியதும்‌ மரங்கள்‌ 
ஆசுவாசமும்‌, இச்சையின்‌ துடிப்பும்‌ வனமெங்கும்‌ 
நிரம்பின. காற்று லாஹரி போன்ற வாடையைப்‌ 
பரப்பியது. வனம்‌ தன்‌ இயல்பு கொண்டு ஒடுங்கிற்று. 
இதுவரை தான்‌ கண்டவை எல்லாம்‌ நடந்ததா, அல்லது 
ஏதும்‌ உருவெளித்தோற்றமா எனத்‌ தெரியாமல்‌ 
விழித்தான்‌ ராபர்ட்ஸன்‌. இது உண்மை எனில்‌ 
தாவரங்களின்‌ ரகசிய வாழ்க்கை மனித வாழ்வை 
ஒத்ததுதானா, இதன்‌ ஞாபக அடுக்கில்‌ எண்ணற்ற 
செய்திகள்‌ ஒளிந்துகொண்டிருக்குமா, 
பூனைச்சாமியாரின்‌ உள்ளே ஒடுங்கியிருந்த 
தாவரவியல்‌ ஆராய்ச்சியாளர்‌ ராபர்ட்ஸன்‌ உயிர்பெற்று 
வெளிவந்தான்‌. தான்‌ கண்‌ முன்னே கண்டதெல்லாம்‌ 


நிஜம்‌, தான்‌ கண்டது இதுவரை எந்த ஒரு 
தாவரவியலாளனும்‌ கண்டறியாத மாபெரும்‌ விந்தை. 
இனிமேல்தான்‌ மனிதர்களைப்‌ பற்றி அறியும்‌ எல்லா 
சோதனை முறைகள்‌ வழியே தான்‌ தாவரங்களையும்‌ 
அறிய வேண்டியதிருக்கும்‌. மனித நுட்பங்கள்‌, கனவுகள்‌ 
எல்லாமும்‌ கொண்டதாக இருப்பதால்தான்‌ 
விருட்சங்கள்‌ மனிதனோடு எளிதாக உறவு கொண்டு 
விடுகின்றன. இனி தான்‌ கண்டவற்றைப்‌ பதிவு 
செய்யவேண்டி கீழே போகலாம்‌ என்று முடிவு கொண்ட 
பின்பு பளிய கிராமத்துக்குப்‌ போனான்‌ ராபர்ட்ஸன்‌. 
கிராமத்தின்‌ பின்பு பளியப்‌ பெண்கள்‌ குளித்து ஈர 
உடலுடன்‌ எதிரில்‌ நடந்து எதிரில்‌ நடந்து சென்றனர்‌. 
அப்போதுதான்‌ கவனித்தான்‌. எல்லாப்‌ பெண்களின்‌ 
வயிற்றிலும்‌, இலைகளும்‌ பூக்களும்‌ விரிந்த 
கொடியொன்று பச்சை குத்தப்பட்டிருந்தது. அந்தப்‌ 
பச்சை குத்தப்பட்ட செடி போன்றே ஸ்தனங்களின்‌ 
மேலும்‌ பச்சை இலைகள்‌ போர்த்தப்பட்டிருப்பது போல 
சித்திரம்‌ இருந்தது. இந்திய வாழ்வில்‌ தாவரங்கள்‌ 
எதையோ உணர்த்தும்‌ அபூர்வக்‌ குறியீடாக இருப்பதை 
உணர்ந்து கொண்டு அவன்‌ தன்‌ பூனையை விடுத்து 
அவசரமாக மலையை விட்டு கீழே இறங்கிவந்தான்‌. 
ஏற்கனவே தன்னால்‌ மூடப்பட்ட அறைக்கதவு 
அப்படியே சாத்தப்பட்டிருந்தது. ராபர்ட்ஸன்‌ இறந்து 
போனதாக கோமதிநாயகம்‌ பிள்ளை கொடுத்த 
தகவலும்‌ இங்கிலாந்து போயிருந்தது. அறையின்‌ பின்‌ 
வழியே நுழைந்து, தன்‌ மேஜையைத்‌ திறந்த போது 
பல்லிகள்‌ உறங்கிக்கொண்டருந்தன. தாண்டவராய 
சுவாமிகளின்‌ மூலப்பிரதி என்ற ஒன்றே கிடையாது 
எனவும்‌, வனமே அந்தப்‌ பெரும்‌ மூலப்பிரதி எனவும்‌ 
அவன்‌ குறிப்பதற்காகத்‌ தனது டைரியைத்‌ தேடி 
எடுத்தான்‌. அறை எங்கும்‌ தூசிகளும்‌ சிலந்தி 
வலைகளும்‌ இறைந்திருந்தன. அவசரமாகத்‌ 
தன்னுடைய ஆடைகளை அணிந்துகொண்டு அறைக்‌ 
கண்ணாடியில்‌ தன்னைக்‌ கண்டபோது அவனுக்கு 


வெற்றியின்‌ மிதப்பும்‌, சிரிப்பும்‌ பெருகியது. முன்‌ 
கதவைத்‌ தள்ளித்‌ திறந்து வெளியே யாரும்‌ 
வருகிறார்களா எனப்‌ பார்த்தான்‌. நடமாட்டமேயில்லை. 
அறை அலமாரியில்‌ இருந்த மதுப்புட்டியை வெளியே 
எடுத்தான்‌. மதுப்புட்டியின்‌ அருகிலிருந்த கண்ணாடிக்‌ 
குவளைகள்‌ சரிந்து வீழ்ந்தன. அலமாரியின்‌ உயரத்தில்‌ 
இருந்து உடைந்து சிதறிய கண்ணாடிகளைக்‌ குனிந்து 
பெருக்கும்போது சட்டென உறைத்தது. “கண்ணாடி 
உடையும்‌ சப்தம்‌ எங்கே போனது?” சப்தம்‌ ஏன்‌ 
வரவில்லை? ஒரு நிமிட நேரத்தில்‌ பின்‌ அறையின்‌ 
மூலையில்‌ அவன்‌ கொண்டுவந்த வெள்ளைப்‌ 
பூச்செடியைக்‌ கண்டான்‌. அது உயரமாக வளர்ந்து 
கிளை எங்கும்‌ பூக்களாக மலர்ந்திருந்தது. 
அப்படியானால்‌ சப்தம்‌ எங்கே போகிறது? கையிலிருந்த 
மதுப்புட்டியைத்‌ தூக்கி உயரே எறிந்தான்‌. அது சுழன்று 
வீழ்ந்தது சப்தமின்று. அவன்‌ உடனடியாக அந்தப்‌ 
பூச்செடியைத்‌ தூக்கி வெளியே வைத்துவிட்டு வந்து 
இன்னொரு மதுப்புட்டியைத்‌ தூக்கி எறிந்தான்‌. அது 
சப்தமாக உடைந்து வீழ்ந்தது. எனில்‌ அந்தப்‌ 
பூச்செடிதான்‌ சப்தத்தை உறிஞ்சி விடுகிறதா? சப்தத்தை 
உறிஞ்சும்‌ பூச்செடி ஒன்று இருக்க முடியுமா? அவனால்‌ 
நம்பவே முடியவில்லை. பூச்செடியைத்‌ தன்‌ அறைக்குத்‌ 
தூக்கி வந்து நாள்‌ முழுவதும்‌ அதைச்‌ சோதித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. 

அந்தச்‌ செடிதான்‌ சப்தத்தை உறிஞ்சி விடுகிறது எனத்‌ 
தெரிந்தது. எனில்‌ சப்தமில்லாமல்‌ அருவி விழுவதற்குக்‌ 
காரணம்‌ அந்தப்‌ பூச்செடிகள்‌ தான்‌ என அறிந்து 
கொண்டான்‌. அந்தச்‌ செடியைப்‌ பதனப்‌ படுத்திக்‌ 
கொண்டான்‌. மூன்று நாட்கள்‌ உட்கார்ந்து குறிப்புகள்‌ 
எழுதிக்‌ கொண்டு கோமதிநாயகம்பிள்ளையைப்‌ 
பார்க்கப்‌ புறப்பட்டான்‌. 

அவர்‌ வீட்டில்‌ குழந்தைகள்‌ 
விளையாடிக்கொண்டிருந்தன. கோமதிநாயகம்‌ 
பிள்ளையின்‌ மனைவி அவனைக்‌ கண்டு பயந்து 


போனாள்‌. அவன்‌ வீட்டின்‌ உள்ளறைக்கு வந்த போது 
கோமதிநாயகம்‌ எதிர்ப்பட்டு அவனை எதிர்பாராது 
கால்ங்கி வரச்‌ சொன்னார்‌. அவன்‌ இங்கிலாந்து 
புறப்படுவதாகவும்‌, திரிகூட மலைக்குத்‌ திரும்ப 
வருவதாகவும்‌ சொல்லிப்‌ போனான்‌. ராபர்ட்ஸனைக்‌ 
கண்ட பயத்தால்‌ கர்ப்பத்தில்‌ உள்ள குழந்தை முகம்‌ 
புரண்டுகொண்டது. அவன்‌ கப்பலில்‌ இங்கிலாந்து 
புறப்படும்போது குறி சொல்பவள்‌ தந்த மரச்செதுக்கு 
பொம்மையும்‌, சப்தம்‌ உறிஞ்சும்‌ தாவரமும்‌, 
குறிப்புகளும்‌ கொண்டு சென்றான்‌. கப்பல்‌ மிக 
மெதுவாகவே சென்றது. அவன்‌ கப்பலில்‌ உடன்‌ வரும்‌ 
எல்லோருடனும்‌ எதையாவது பேசினான்‌. தினமும்‌ 
அளவுக்கு அதிகமாக மது அருந்தியும்‌ ஆடிக்‌ 
கூச்சலிட்டும்‌ பொழுதைப்‌ போக்கினான்‌. 

அவன்‌ புறப்பட்ட ஒன்பதாம்‌ நாளில்‌ கடலில்‌ உள்‌ 
ஒளிந்திருந்த புயல்‌ வெளியேறி கப்பலை 
அலைக்கழிக்கத்‌ தொடங்கியது. காற்று நீரை வாரி 
இறைத்தது. கடலின்‌ நிறம்‌ மாறியது. எல்லாரையும்‌ 
பிடித்துக்‌ கொண்ட மரண சகுனங்கள்‌ பேச்சைத்‌ 
துண்டித்தன. நிலம்‌ தெரியாத கடல்‌ வெளியில்‌ நின்றது 
கப்பல்‌. எப்போது கப்பல்‌ நொறுங்கியது என எவரும்‌ 
அறியவில்லை. ஒரு அலையின்‌ உயரத்தில்‌ அவன்‌ 
கடைசியாகக்‌ கண்‌ விழித்த போது எங்கும்‌ பசுமை 
பொங்கி வழிந்தது. பின்‌ அவன்‌ உடல்‌ பல நாள்கள்‌ 
கடல்‌ அலைகளின்‌ மீது மிதந்தது. கரையில்‌ அவன்‌ 
உடல்‌ ஒதுங்கியபோது நீண்ட முதுகில்‌ சூரியன்‌ ஊர்ந்து 
சென்றது. 

நுரை ததும்பும்‌ நீரின்‌ ஆழத்தில்‌ புதைந்து போன 
அவனது தோல்‌ பையில்‌ இருந்து குறிப்புகளைப்‌ 
பின்னாட்களில்‌ தினமும்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
மீன்கள்‌ தின்று போயின. அவனது ரகசியங்கள்‌ மீனின்‌ 
உடலில்‌ மிகப்‌ பாதுகாப்பாகச்‌ சேகரமாயின. 
மரப்பொம்மையை மட்டும்‌ வெடித்துத்‌ 
துண்டுகளாக்கியது. 


தன்னோடு ஒரே அறையைப்‌ பகிர்ந்து கொண்ட 
ராபர்ட்ஸனின்‌ புதிய கண்டுபிடிப்பான தாவரங்களின்‌ 
ரகசிய வாழ்க்கை பற்றிய கருத்துகளை, சப்தமில்லாத 
அருவி பற்றி உலகுக்குத்‌ தெரியப்படுத்திய ரிச்சர்‌ பர்டன்‌ 
என்ற புலிவேட்டைக்கார ராணுவ அதிகாரி 
பின்னாட்களில்‌ ஒரு முறை கூட திரிகூட மலை வந்த 
போது அந்த இடம்‌ எதையும்‌ பார்க்க முடியவில்லை. 
அதற்குப்பதிலாக அவருக்குக்‌ கிடைத்ததெல்லாம்‌ 
ராபர்ட்ஸனின்‌ குறிப்புகளே. அவர்‌ அதைத்‌ தொகுத்து 
1864ல்‌ வெளியிட்டார்‌. அது பலருடைய கவனத்தையும்‌ 
பெறாமலே போனதற்குப்‌ பெரிய காரணமாக இருந்தது 
இது புலி வேட்டைக்காரனின்‌ கற்பனை என்பதாகத்‌ 
தாவரவியல்‌ அறிஞர்கள்‌ கருதியதே. 

1946ல்‌ இந்தியா வந்த தாவரவியல்‌ ஆராய்ச்சி 
மாணவரான ஜான்‌ பார்க்கர்‌, திரிகூட மலை 
முழுவதையும்‌ அறிந்து கொண்டு, ராபர்ட்ஸன்‌ குறித்த 
இடத்துக்குச்‌ சென்றபோது அங்கே அருவி சப்தத்தோடு 
வீழ்ந்துகொண்டிருந்தது. வெள்ளைப்பூச்செடிகள்‌ 
ஏதுமில்லை. தாவரங்களின்‌ நுட்ப உணர்வுகளுக்குக்‌ 
காரணம்‌ எலக்ட்ரோமேக்னட்‌ அலைகள்‌ 
உள்வாங்குவதால்தான்‌ என்று விளக்கியதோடு, 
தாவரங்கள்‌ பற்றிய பல இந்தியக்‌ கதைகள்‌ 
சுவாரசியமானவை. அவற்றில்‌ ஒன்றுதான்‌ 
ராபர்ட்ஸனின்‌ குறிப்பும்‌ என்று எழுதி முடித்தான்‌. 
அங்கிருந்த ஒரு நாளின்‌ இரவில்‌ அவனோடு உறங்க 
அழைத்து வரப்பட்ட பளியப்‌ பெண்ணின்‌ உடலில்‌ 
இருந்த பச்சை குத்தப்பட்ட இலைகள்‌, உறவின்‌ போது 
தன்‌ உடம்பில்‌ ஊர்வதாகத்‌ தோன்றியது போதை என 
சுய சமாதானம்‌ செய்துகொண்ட போது, உடலின்‌ 
பச்சையான திட்டுகள்‌ படர்ந்திருந்ததையும்‌, அதைப்‌ 
பற்றி ஆராய முடியாத போதெல்லாம்‌ ராபர்ட்ஸனின்‌ 
நினைவிலிருந்து தப்ப முடியாமல்‌ போனதையும்‌ ஜான்‌ 
பார்க்கர்‌ உணர்ந்து கொண்டுதானிருந்தான்‌. 
கோமதிநாயகம்‌ பிள்ளைக்கு எட்டாவது குழந்தையாகப்‌ 


பிறந்த பெண்ணுக்கு ஆறு விரல்கள்‌ இருந்ததற்கும்ம்‌ 
அது கர்ப்பத்தில்‌ ராபர்ட்ஸனைப்‌ பார்த்ததற்கும்‌ 
தொடர்பிருக்கிறதா என எவருக்கும்‌ தெரியாமலே 
போனது தனி விஷயம்‌. 


RRR 


85.புலிக்கட்டம்‌ : 
எஸ்‌.ராமகிருஷ்ணன்‌ 


புலிக்கட்டம்‌ - எஸ்‌. ராமகிருஷ்ணன்‌ 
அவன்‌ கைகள்‌ பின்புறமாகக்‌ கட்டப்பட்டிருந்தன. 
தன்னைச்‌ சுற்றிலும்‌ உள்ள புறவெளியில்‌ பனி 
இறங்கிக்கொண்டிருப்பதைப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தான்‌. திரட்சி திரட்சியாக 
வெண்மை படர்ந்து நிரம்புகின்றது. குளிரின்‌ 
குணத்தால்‌ வீடுகள்‌ கூட உருமாறத்‌ தொடங்குகின்றன. 
சிவப்பு நாழி ஓட்டு வீடுகள்‌ வளைவுகள்‌ இறங்கும்‌ 
வெம்பா வீட்டின்‌ செங்கற்களை ஈரமாக்கி வெறிக்கச்‌ 
செய்கின்றன. மூன்று தெருக்களும்‌ பிரியும்‌ முனையில்‌ 
இருந்தது அந்த மைதானம்‌. அவனைத்‌ தவிர அந்த 
மைதானத்தில்‌ இப்போது நின்றுகொண்டிருப்பவை 
இரண்டு மரங்கள்தான்‌. அவன்‌ கைகள்‌ புங்கை மரத்தில்‌ 
கட்டப்பட்டிருந்தன. உதடு வெடிக்க அவனையும்‌ குளிர்‌ 
பற்றிக்‌ கொண்டிருந்தன. உறக்கமற்ற 
வான்கோழியொன்று கவக்‌! கவக்‌! என்றபடி தெருவில்‌ 
அலைந்து கொண்டிருப்பதைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. வான்கோழியின்‌ அசைவு 
தெருவையே சலனம்‌(ஜ௪ 5.௨1 கொள்ளச்‌ செய்கிறது. 
நீளும்‌ பின்னிரவில்தான்‌ நிலா 
வெளிப்பட்டிருக்கின்றது. முகத்தில்‌ சரியும்‌ 
தலைமயிரை நீக்கக்கூட கைகளை அசைக்க முடியாது. 
வெகு வலுவாகவே கட்டியிருந்தார்கள்‌. புங்கை மரத்தில்‌ 
காய்கள்‌ சடை சடையாகத்‌ தொங்குகின்றன. பூக்களின்‌ 


வாடை வேறு. மூன்று தெருவினுள்ளும்‌ தன்‌ போக்கில்‌ 
அலைகிறது காற்று. எல்லா ஜன்னல்களும்‌ 
அடைக்கப்பட்டிருந்தன. வானம்‌ நீலம்‌ இருண்டு கருத்து 
வெடித்தபடியே நகர்கிறது. புங்கை மரத்தின்‌ 
பட்டையைப்‌ போல அவனும்‌ மரத்தோடு சேர்ந்து 
போயிருந்தான்‌. மரத்தின்‌ இலைகள்‌ விரலை 
அசைத்தபடியிருந்தன. உடம்பின்‌ அடிபட்ட 
காயங்களில்‌ ஈரக்காற்று புகுந்து வேதனை கொள்ள 
வைக்கின்றது. தன்‌ கால்களைப்‌ பார்த்தபடியே 
நின்றுகொண்டிருந்தான்‌. காற்று தூக்கி எறியப்பட்ட 
ஓலைப்பெட்டியை அறுக்கும்‌ சப்தம்‌ கேட்டபடியே 
இருந்தது. வயசாளியின்‌ இருமலும்‌, தொடர்ந்த 
புலம்பலும்‌ கேட்கின்றன. அவன்‌ உடம்பில்‌ இரண்டு 
எறும்புகள்‌ இறங்கத்‌ தொடங்கி இருந்தன. புங்கை 
மரத்தின்‌ பூக்களின்‌ அடியில்‌ உறங்கிக்கொண்டிருந்த 
ஜோடி எறும்புகளாக இருக்கக்கூடும்‌. கறுத்த, 
கட்டுகட்டான வயிற்றோடு எறும்புகள்‌ அவன்‌ 
நெற்றியில்‌ வந்து நின்று மரத்தின்‌ உருவம்‌ திடீரென 
மாறிவிட்டது போலத்‌ திகைப்படைந்து, கீழே இறங்க 
வழியின்றி அலையத்‌ தொடங்கின. வெகுவேகமாக 
முகத்தின்‌ பரப்பில்‌ எறும்புகள்‌ ஊர்ந்து காது வழியே 
தோளில்‌ இறங்கி, திரும்பவும்‌ முகத்துக்கே வந்தன. 
எறும்பினை ஒருபோதும்‌ இத்தனை அருகில்‌ 
கண்டதேயில்லை. நுட்ப வசீகரமும்‌, உருண்ட 
கண்களுமாக அவற்றின்‌ அலைச்சல்‌ தீவிரமாகின்றது. 
உடல்‌ முழுவதும்‌ எறும்பின்‌ பிடியில்‌ சிக்கி சிலிர்த்தது 
போலாகியது. அவன்‌ இச்சையின்றியே முகம்‌ சுருங்கி 
விரிகின்றது. இரண்டு எறும்புகளும்‌ நுண்ணிய 
கால்களால்‌ முகத்தைப்‌ பற்றிக்கொண்டு நகர்கின்றன. 
வழியின்றி மீண்டும்‌ மரத்தின்‌ கிளைகளை நோக்கி 
நகர்ந்தன எறும்புகள்‌. 

இந்த இரவின்‌ சில மணி நேரங்களுக்கு முன்பு அவன்‌ 
கூட ஈர ஓடுகளைப்‌ பற்றி இப்படித்தான்‌ 
நகர்ந்துகொண்டிருந்தான்‌. அப்போதே காற்றில்‌ குளிர்‌ 


இருந்தது. சுவர்‌ சுவராகக்‌ கடந்து மேற்கு வளைசலில்‌ 
அவன்‌ இரவில்‌ போய்க்கொண்டிருக்கும்‌ போது பூசணிக்‌ 
கொடிகளில்‌ பூக்கள்‌ இரவில்‌ பூத்துவிடுவதைப்‌ 
பார்த்தான்‌. பின்பனிக்‌ காலத்தில்‌ கேட்பாரற்ற பூசணிக்‌ 
காய்களின்‌ மீது இலைகள்‌ படர்ந்து மறைக்கின்றன. 
நாய்களும்‌ கூட அடங்கி மண்ணில்‌ முகத்தைப்‌ 
புதைத்து உறங்குகின்றன. அவன்‌ இடுப்பில்‌ இருந்த 
சூரிக்‌ கத்தியை உருவி சுவரில்‌ படர்ந்த கொடிகளை 
வெட்டியபடியே நடந்தான்‌. சுவர்கள்‌ பொதுமியிருந்தன. 
பின்கட்டில்‌ உலர வைத்த தானியங்கள்‌, கொத்த 
கோழிகள்‌ அற்றுக்‌ காய்கின்றன. நீர்த்தொட்டிகளின்‌ 
சலனமற்ற நீர்‌, நட்சத்திரங்களைக்‌ 
காட்டிக்கொண்டிருந்தது. தன்‌ முகத்தையும்‌ அதில்‌ 
பார்த்துக்கொண்டான்‌. சாக்குப்‌ படுதாக்கள்‌ தொங்கும்‌ 
தொழுவத்தில்‌ இறங்கும்போது மாடுகள்‌ 
விழித்துக்கொண்டுதான்‌ இருந்தன. தாங்கு கல்‌ வழியே 
ஏறி ஓட்டின்‌ மீது உட்கார்ந்து கொண்டான்‌. மெல்ல 
நகர்ந்து ஏறியதும்‌, மைதானத்தின்‌ புங்கை மரங்களும்‌, 
வேதக்‌ கோயிலின்‌ மணிக்கூண்டும்‌, கண்ணாடி 
ஜன்னல்களும்‌ தெரிந்தன. இரண்டடுக்கு ஓட்டுச்‌ 
சரிவினுள்‌ புறாக்கள்‌ இருக்கின்றதா எனப்‌ பார்த்தான்‌. 
ஓட்டை மிதித்து நடந்தால்‌ புறாக்கள்‌ விம்மி குரல்‌ 
எழுப்பிவிடும்‌. மரத்தூசுகள்‌ அடர்ந்த அந்தப்‌ பொந்தில்‌ 
புறாக்கள்‌ இல்லை. குருவி முட்டை தென்பட்டது. வெகு 
அலட்சியமாகவும்‌ தைரியமாகவும்‌ ஓட்டின்‌ மீது 
உட்கார்ந்திருந்தான்‌. 

அவன்‌ ஏறியிருந்த வீட்டில்‌ பெண்கள்‌ மட்டுமே 
இருந்தார்கள்‌. அந்த வீட்டில்‌ கொடுக்கல்‌ வாங்கல்‌ 
ரொக்கம்‌ எப்போதும்‌ உண்டு. ஆண்கள்‌ மாதம்‌ ஒரு நாள்‌ 
வசூலுக்குப்‌ போய்விடுவார்கள்‌. இன்று அது 
தெரிந்துதான்‌ வந்திருந்தான்‌. 

குனிந்த கண்ணாடி ஓடு வழியாக உள்ளே பார்த்தான்‌. 
கறுப்பேறிய தரை தெரிந்தது. அறையின்‌ ஒரு 
மூலையில்‌ விளக்கு எரிந்துகொண்டிருந்தது போலும்‌; 


வெளிச்சம்‌ தரைக்கு வருவதும்‌ போவதுமாக இருந்தது. 
கிழக்கு ஓடு ஒன்றை எடுத்துவிட்டால்‌ உள்ளே 
இறங்கிவிடலாம்‌. ஓடு சரியாகச்‌ சொருகப்பட்டிருந்தது. 
கத்தியைக்‌ கொடுத்து நெம்பினான்‌. ஓடு உடைபட்டது. 
பாதி ஓட்டைக்‌ கையில்‌ எடுக்கும்போது எதிர்‌ 
மாடியிலிருந்து பூனை தாவி அடுத்த ஓட்டில்‌ நடந்தது. 
வாலைச்‌ சுருட்டியபடியே அவனைப்‌ பார்த்தபடியே 
போனது. உடைபட்ட ஓட்டின்‌ வழியே காற்று 
குபுகுபுவெனப்‌ புகுந்து வீடெங்கும்‌ நிறைகிறது. 
விளக்கின்‌ வெளிச்சமில்லை. அவன்‌ ஈர ஓடுகளைப்‌ 
பற்றி உள்ளே இறங்க வழி செய்து கொண்டிருந்தபோது, 
எதிர்பாராமல்‌ கை வைத்திர்நுத ஓடு உடைந்தது. எழும்‌ 
முன்பு வரிசையாக ஓடுகள்‌ உடையும்‌ சப்தத்துடன்‌ 
உயரத்திலிருந்து வீட்டினுள்‌ விழுந்தான்‌. 

பெண்கள்‌ சப்தத்துடன்‌ எழுந்து கொண்டார்கள்‌. 
மூத்தவள்‌ கதவைத்‌ திறந்து தெருவில்‌ கத்தியபடி 
ஓடினாள்‌. தெருவில்‌ அரவம்‌ கேட்கும்‌ முன்பு எழுந்து ஓட 
முயன்றான்‌. யாரோ அவன்‌ கால்களைக்‌ குறி வைத்து 
ஊனு கம்பை வீசினார்கள்‌. கால்கள்‌ மடங்கத்‌ தெருவில்‌ 
விழுந்தான்‌. நாய்களின்‌ தூக்கம்‌ கலைந்த கரைப்பும்‌, 
குழந்தைகளின்‌ அழுகையொலவியும்‌ கேட்கத்‌ 
தொடங்கின. 

அவன்‌ தலைமயிறைப்‌ பற்றியிருந்த கரம்‌ ஒரு 
வயசாளியினுடையதாக இருந்தது. அரிக்கேன்‌ 
விளக்குகளுடன்‌ வந்த சிலர்‌ தூரத்தில்‌ 
வெறித்துக்கொண்டிருந்தார்கள்‌. பெரியவள்‌ ஓடும்‌ 
போது தள்ளிய கோழிக்கூட்டிலிருந்த குஞ்சுகள்‌ 
எதையும்‌ அறியாது மேயத்‌ தொடங்கியிருந்தன. 
முகத்துக்கு எதிராகத்‌ தீக்குச்சியைக்‌ கிழித்துக்‌ 
காட்டியதும்‌ அவன்‌ கண்களை மூடிக்‌ கொண்டான்‌. 
ஓங்கி அறை விழுந்தது. ஆள்‌ அடையாளம்‌ சுலபமாகக்‌ 
கண்டுவிட்டார்கள்‌. பெண்கள்‌ கலையாத 
உறக்கத்துடன்‌ அவிழ்ந்த சேலைகளைக்‌ 
கட்டிக்கொண்டிருந்தார்கள்‌. பிடரியைப்‌ பிடித்துத்‌ 


தள்ளியபடி அவனை மைதானத்திலிருக்கும்‌ புங்கை 
மரத்தில்‌ கட்டி வைக்கக்‌ கூட்டிப்‌ போனபோது, 
எப்போதுமே உறங்கிக்கொண்டிருக்கும்‌ குருடன்‌ எழுந்து 
எதையோ விசாரித்தபடி அருகில்‌ 
வந்துகொண்டிருந்தான்‌. அவன்‌ குரல்‌ இரவுப்‌ 
பூச்சிகளின்‌ அறுபட்ட சப்தத்தை ஞாபகப்படுத்தின. 
உறங்கிய நாய்களைத்‌ திட்டியபடியே வந்தான்‌ குருடன்‌. 

நிறைய பணமும்‌, தங்கமு வைத்திருப்பதாக 
எல்லோரும்‌ நம்பிக்கை கொண்டிருந்த அந்தக்‌ குருடன்‌, 
தன்‌ படுக்கையிலேதான்‌ எல்லாவற்றையும்‌ 
வைத்திருந்தான்‌. எப்போதும்‌ உறங்கியபடிக்‌ கிடக்கும்‌ 
அவன்‌ குரல்‌ கசப்பும்‌ பிசுபிசுப்பும்‌ கொண்டிருந்தது. 
அருகில்‌ வந்து அவன்‌ முகத்தில்‌ விரல்களைப்‌ பதித்து 
அலையும்‌ குருடனின்‌ விரல்கள்‌ மண்புழுவின்‌ 
நெளிவைப்‌ போல இருந்தன. அசூசையாக இருந்தது. 
பெருமூச்சு விட்டபடியே திட்டினான்‌ குருடன்‌. தனியே 
வீட்டுக்குப்‌ போகும்வரை பேசியபடியே நடந்த 
குருடனுக்குப்‌ பின்னால்‌ அவனைத்‌ தள்ளிக்‌ கொண்டு 
வந்து புங்கை மரத்தில்‌ கட்டினார்கள்‌. 

அம்மாவின்‌ பின்‌ ஒளிந்து பார்த்துக்கொண்டிருந்த 
சிறுமிகளில்‌ ஒருத்தியை அவன்‌ பார்த்தபடியே 
இருந்தான்‌. அவள்‌, அம்மாவிடம்‌ “கள்ளப்பய, 
என்னயவே பாக்கான்‌” எனச்‌ சிணுங்கினாள்‌. சிறுமியின்‌ 
முகத்தை சேலை மறைத்துக்‌ கொண்டது. உறக்கம்‌ 
கலைந்த இரண்டு சிறுவர்கள்‌ மரத்தின்‌ எதிரேயிருந்த 
கல்லில்‌ உட்கார்ந்து அவனைப்‌ பார்த்தபடியே 
இருந்தார்கள்‌. ஒடிசலான, கன்னம்‌ ஒட்டிய உருவத்தை 
கள்ளன்‌ என அவர்கள்‌ ஒருபோதும்‌ நினைவு 
கொண்டதில்லை. அவன்‌ தலைமயிர்‌ சரிய 
குனிந்திருந்தான்‌. காலையில்‌ போலீஸ்‌ ஸ்டேஷனுக்கு 
அவனைக்‌ கூட்டிப்‌ போகும்போது உடன்‌ போக 
வேணுமென சிறுவர்கள்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. கூட்டம்‌ 
கலைந்திருந்தது. அந்தச்‌ சிறுவர்களை வீட்டுக்குள்‌ 
விரட்டிவிட்டுப்‌ பெரியவர்‌ கல்லில்‌ உட்கார்ந்து சிகரெட்‌ 


பிடித்துக்‌ கொண்டிருந்தார்‌. வீட்டுப்‌ பெண்கள்‌ 
அலுத்தபடியே கலைந்து போகும்போது அவன்‌ 
மனைவியின்‌ சாயல்‌ கொண்ட ஒருத்தி கூட அந்தக்‌ 
கூட்டத்தில்‌ கலைந்துபோனாள்‌. வீட்டில்‌ விளக்கைப்‌ 
பெரிதாகத்‌ தூண்டிவிட்டு உறக்கம்‌ வரும்வரை 
அவர்கள்‌ இனிப்‌ பேசிக்கொண்டிருப்பார்கள்‌ எனத்‌ 
தோணியது. 

சிகரெட்‌ புகை அவன்‌ முகத்தைச்‌ சுற்றியது. நாக்கில்‌ 
சிகரெட்‌ சுவை தானே ஊறியது. காற்றைக்‌ 
கிழித்துக்கொண்டான்‌. வீட்டில்‌ இந்நேரம்‌ மனைவி 
உறங்கியிருப்பாள்‌. அவளுக்குக்‌ குழந்தைகள்‌ மேல்‌ 
எப்போதும்‌ ஆசைதான்‌. எட்டு வருசமாகியும்‌ 
குழந்தையில்லை. இப்போதும்‌ சிறு பெண்ணைப்‌ போல 
யாரு வீட்டிலாவது திருகைச்‌ சுற்றிக்‌ கொண்டிருப்பாள்‌. 
அவளுக்கு மிகச்‌ சிறிய கண்கள்‌. அவள்‌ பெட்டியில்‌, 
உலர்ந்த தாழம்பூ மடல்‌ கிடப்பது கூட ஏனோ ஞாபகம்‌ 
வருகிறது. 

திடீரென ஏற்பட்ட அதிர்வென்று ஊர்‌ 
அடங்காமலேதான்‌ இருந்தது. அந்த இரண்டு எறும்புகள்‌ 
அவன்‌ தலைக்கு வருவதும்‌, மேலேறுவதுமாகவே 
அலைந்தன. பனி கால்களின்‌ அடியில்‌ இறங்குவதை 
உணர்ந்தான்‌. பறவைகள்‌ எதுவும்‌ அடையாத மரமாக 
இருந்தது. 

கட்டி வைக்கப்பட்ட அவனுக்குக்‌ காவலாக யாராவது 
ஒருவர்‌ மட்டும்‌ மைதானத்தில்‌ இருக்கலாம்‌ எனப்‌ பேசிக்‌ 
கொண்டார்கள்‌. எப்போதோ பல வருடங்களுக்கு முன்பு 
பிடிபட்டு கட்டி வைக்கப்பட்ட கள்ளன்‌ ஒருவன்‌ 
உதடுகள்‌ வெடித்து, குளிர்‌ தாங்காது செத்துக்‌ கிடந்ததை 
யாரும்‌ இன்னும்‌ மறக்கவே இல்லை. அந்த மரம்‌ 
இப்போதில்லை. பெண்களின்‌ பயத்தால்‌ 
வெட்டுப்பட்டுப்‌ போனது. 

ஆனால்‌ இறந்துபோன கள்ளன்‌ இரவெல்லாம்‌ 
கடுமையாக முனங்கினான்‌. திடீரென வெறி வந்தது 
போலக்‌ கத்துவான்‌. மரத்தையே சாய்த்துக்கொண்டு 


ஓடுபவன்‌ போல மூர்க்கம்‌ கொள்வான்‌. சமயங்களில்‌ 
தானே பலருடன்‌ பேசிக்கொண்டது போல 
பேசிக்கொண்டிருந்தான்‌. அப்போதும்‌ நல்ல 
பனிக்காலம்‌. நடமாட்டம்‌ அற்ற தெருக்கள்‌. அவன்‌ 
குளிரை பேயை விரட்டுவது போல இரவெல்லாம்‌ 
திட்டியபடி இருந்தான்‌. அவன்‌ சப்தம்‌ ஓய்ந்து 
இறந்துபோனபோது ஊரில்‌ வெம்பா அடர்ந்து 
போயிருந்தது. மூன்று நாள்களுக்கு அவன்‌ உடல்‌ 
ஊரிலே கிடந்தது. ஆள்‌ அடையாளம்‌ தேடி 
தெற்குப்பக்கம்‌ போனவர்களும்‌ திரும்பிவிட்டார்கள்‌. 
அவன்‌ முதுகில்‌ தேளின்‌ உருவத்தைப்‌ பச்சை 
குத்தியிருந்தான்‌. அந்தக்‌ கள்ளன்‌ யாரென்று தெரியவே 
இல்லை. அவனை அந்த ஊர்க்காரர்களே சேர்ந்து 
எரித்து வந்தார்கள்‌. அதற்குப்‌ பிறகு அந்த வருடம்‌ 
ஊரில்‌ கடுமையான தண்ணீர்ப்‌ பஞ்சம்‌ வந்ததையும்‌, 
ஊரின்‌ பல வீடுகளில்‌ தேள்‌ உதிர்ந்ததையும்‌ 
கண்டார்கள்‌. அந்த மடங்கிய கால்கள்‌ பெண்களின்‌ 
ஞாபகத்தினுள்‌ புதையுண்டிருந்தது நெடுங்காலமாய்‌. 

அதன்பிறகு இப்போதுதான்‌ அவர்கள்‌ 
இன்னொருவனைப்்‌ பிடித்திருக்கிறார்கள்‌. 
காவலுக்காயிருந்து ஓர்‌ இடத்தில்‌ நிற்காமல்‌ நடப்பதும்‌, 
கைகளை சொடுக்கிக்கொள்வதுமாக இருந்தான்‌. 
அவன்‌ விரல்களில்‌ பாம்பு மோதிரமிட்டிருப்பது 
அவனுக்குத்‌ தெரிந்தது. காவலுக்கு இருந்தவன்‌ 
சமயங்களில்‌ அவன்‌ அருகில்‌ வந்து தலைமயிரைப்‌ 
பற்றித்‌ தூக்கி மூச்சு வருகிறதா எனப்‌ 
பார்த்துக்கொண்டான்‌. பனி அதிகமானதும்‌ 
காவல்காரனும்‌ போய்விட்ட பின்பு அவன்‌ மட்டும்‌ 
நின்றிருந்தான்‌. 

விழித்திருக்க இருக்க பசியும்‌ தாகமும்‌ 
அதிகமாகிக்கொண்டே போனது. அந்தச்‌ சிறுவர்கள்‌ 
இன்று இரவு உறங்க மாட்டார்கள்‌ என்றே தோணியது. 

அவன்‌ சிறுவனாகயிருந்தபோது உறங்குவதை 
விடவும்‌ ஊர்‌ சுற்றுவதிலேதான்‌ விருப்பப்பட்டான்‌. 


உறங்குவதாயினும்‌ காட்டுவெளியின்‌ கோயில்‌ 
படிகளிலோ, வைக்கோல்‌ போரில்‌ புரண்டோ உறங்க 
விரும்பினான்‌. அய்யாவின்‌ பழக்கமும்‌ அப்படியே 
இருந்தது. ஊரில்‌ கிடைபோடும்‌ கீதாரிகள்‌ வரும்‌ 
காலத்தில்‌ அய்யா அவர்களோடு காட்டில்தான்‌ 
தங்குவார்‌. அவனும்‌ உடன்‌ போவான்‌. கீதாரிகளுடன்‌ 
காட்டில்‌ உறங்கும்போது அதிசயக்கனவுகளின்‌ ஊற்று 
கசிந்து பெருகத்‌ தொடங்கும்‌. கீதாரிகள்‌ அய்யாவுக்குப்‌ 
பயந்தார்கள்‌. 

காட்டில்‌ சாப்பாட்டு ௬சி மாறிவிடும்‌. நிலா 
வெளிச்சத்தில்‌ மணலில்‌ அய்யா பதினெட்டாம்‌ புலி 
கட்டம்‌ வரைவார்‌. மணல்‌ கோடுகள்‌ கட்டமாகும்‌. 
கீதாரிகள்‌ அவரோடு விளையாட பயந்தார்கள்‌. 
சிவக்குளம்‌ கீதாரி அய்யாவோடு விளையாடினான்‌. 
அய்யாவுக்குப்‌ புலிகள்‌. கீதாரிக்கு ஆடு. புலியாட்டம்‌ 
தொடங்கியது. அய்யாவின்‌ புலிகளால்‌ ஒரு ஆட்டைக்‌ 
கூட தொட முடியவில்லை. ஆடுகள்‌ புலியை 
அடைத்துவிட்டன. ஏழு ஆட்டம்‌ தொடர்ந்து புலிகளே 
அடைபட்டன. கீதாரி ஜெயித்துக்‌ கொண்டே இருந்தான்‌. 
எட்டாவது ஆட்டத்தில்‌ கீதாரி தற்செயலாக அய்யாவின்‌ 
கண்களைப்‌ பார்த்தான்‌. கோபமும்‌ குரோதமும்‌ 
கொண்ட அந்த கண்கள்‌ புலியை ஞாபகப்படுத்தின 
எட்டாவது ஆட்டத்தில்‌ வேண்டுமென்றே புலி, 
ஆடுகளை வெட்ட வழி பண்ணி ஆடினான்‌ கீதாரி. 
அய்யாவுக்குக்‌ கோபம்‌ அதிகமானது. “விட்டுக்‌ 
கொடுத்து விளையாட வேண்டியதில்லை” என 
அதட்டினார்‌. அடைபட்ட ஒரு புலி மட்டுமே 
மிஞ்சியபோது கீதாரி ஆட்டத்தை நிறுத்திவிட்டு மல்லி 
காபி போடத்‌ தொடங்கினான்‌. 

தூரத்தில்‌ கிடை ஆடுகள்‌ தரை பார்த்து அசைவற்று 
நின்றன. அய்யா அடைபட்ட புலிகளைப்‌ பார்த்தபடியே 
இருந்தார்‌. நெருப்பு கல்லி நின்று வெடித்து 
செத்தைகளில்‌ தாவியது. பூதாகரமான நிழல்கள்‌ 
தோன்றி மறைந்தன. மல்லி வாடை கொதித்தது. சூடாக 


மல்லி காப்பியைக்‌ குடித்துவிட்டும்‌ அய்யா 
தோற்றுத்தான்‌ போனார்‌. கீதாரி ஆடுகளுக்கு நடுவில்‌ 
உறங்கப்‌ போனான்‌. அவனும்‌ அய்யாவும்‌ 
புலிக்கட்டத்தின்‌ பக்கமே படுத்துக்‌ கிடந்தார்கள்‌. 
விளையாட்டில்‌ புலியாக மாறியிருந்த கற்கள்‌, இப்போது 
வெறும்‌ கற்களாக இருந்தன. அய்யாவுக்கு உறக்கம்‌ 
கொள்ளவே இல்லை. புரண்டுகொண்டே இருந்தார்‌. 

கீதாரி ஆடுகளுக்குள்‌ பதுங்கி வரும்‌ உருவத்தைப்‌ 
பார்த்தபடியே படுத்துக்‌ கிடந்தான்‌. அய்யாதான்‌ கையில்‌ 
கத்தியோடு ஆடுகளுக்குள்‌ பதுங்கி கீதாரி படுத்துக்‌ 
கிடந்த இடத்துக்குப்‌ போய்க்‌ கொண்டிருந்தார்‌. ஆடுகள்‌ 
உடம்பை நெளித்துக்‌ கொண்டன. கோழை ஒழுகும்‌ 
மூக்கை அய்யா மேல்‌ உரசி நின்றன ஆடுகள்‌. அய்யா 
அருகில்‌ வந்து எழும்போது, கீதாரி ஆடுகளை 
விரட்டுவது போல எதிர்ப்பக்கம்‌ சூ! சூ! எனக்‌ குரல்‌ 
கொடுத்தான்‌. கத்தியை இடுப்பில்‌ சொருகிக்கொண்டு 
அய்யா, தீப்பெட்டி கேட்டபடியே, இன்னொரு ஆட்டம்‌ 
போடலாமா எனக்‌ கேட்டார்‌. அவன்‌ அந்த இடத்திலே 
அய்யா காலில்‌ விழுந்து, “எதும்‌ தப்பா நடந்திருந்தா... 
மன்னிச்சிருங்க. பிழைக்க வந்தவன்‌” எனக்‌ கும்பிட்டு 
எழுந்தான்‌. அய்யா அவனோடு உட்கார்ந்து கொண்டார்‌. 
விடியும்வரை கீதாரி தன்‌ குடும்பத்தைப்‌ பற்றியே பேசிக்‌ 
கொண்டிருந்தான்‌. அன்றிரவு ஆற்று மணலில்‌ படுத்துக்‌ 
கிடந்தபோது அடித்த ஆட்டுக்‌ குட்டிகளின்‌ பால்‌ வாடை 
அவனுக்குப்‌ பிடித்திருந்தது. 

சிகரெட்‌ புகையும்‌ அடங்கிவிட்டது. அவன்‌ மரத்தோடு 
சரிந்து நின்றுகொண்டிருந்தான்‌. வெம்பா படர 
ஆரம்பித்து, அடுத்திருக்கும்‌ மரம்‌, வீடுகள்‌, வேதக்‌ 
கோயில்‌, வான்கோழி எதுவும்‌ தெரியவில்லை. 
எல்லாமும்‌ வெம்பாவினுள்‌ போய்‌ விட்டன. மரத்தின்‌ 
இலை இலையாக வெம்பா படிகிறது. குளிர்ச்சி கொண்ட 
மரம்‌ அசைவற்று நின்றது. அவன்‌ எதையும்‌ 
பார்க்காமலிருக்கக்‌ கண்களை மூடிக்கொண்டான்‌. 
பட்டை உதிர்ந்த மரத்தில்‌ ஈரம்‌ குபுகுபுவென 


ஊருகின்றது. 

அடைக்காமல்‌ விட்டுப்போன கோழிக்‌ குஞ்சுகள்‌ 
வெம்பாவில்‌ மாட்டிக்கொண்டு சப்தமடைகின்றன. 
அவன்‌ தளர்ந்து போயிருந்தான்‌. மெல்ல தான்‌ 
மரத்தினுள்‌ புகுந்துவிட்டது போலவும்‌, எல்லாக்‌ 
கிளைகளும்‌ தன்னிடமிருந்தே கிளைக்கின்றன 
எனவும்‌ உணர்வு கொண்டான்‌. இப்போது மரத்தின்‌ 
முண்டுகளும்‌, வெடிப்பும்‌, அசைவற்ற தன்மையும்‌ 
அவனுக்கு துக்கத்தையே தந்தன. தன்‌ கைகள்‌ 
கட்டப்படாமல்‌ உயரே அசைத்துக்கொண்டிருப்பதாகத்‌ 
தோணியது. 

மரத்தின்‌ வயிறு திறந்து அதனுள்‌ புகுந்துகொண்டது 
போன்றும்‌, பசுமைச்‌ சாறுகள்‌ தன்‌ உடலெங்கும்‌ 
ஓடுவதாகவும்‌, வெகு பாதுகாப்பான இடத்தினுள்‌ தான்‌ 
பதுங்கியுள்ளதாகவும்‌ உணர்ந்தான்‌. உடல்‌ பருமன்‌ 
அழிந்து மரமெங்கும்‌ நீண்டது. ஊரின்‌ உயரத்துக்கு 
வியாபகம்‌ கொண்டிருந்தது மரம்‌. அண்ணாந்து 
பார்த்தபோது ஆயிரக்கணக்கான இலைகளும்‌, 
காய்களும்‌ விநோதமாகத்‌ தோன்றின. புங்கை 
இலைகளைச்‌ சொருகிக்கொண்டு வேட்டைக்குப்‌ 
போனதன்‌ ஞாபகம்‌ திரும்பியது. 

வேட்டைக்குச்‌ செல்லும்‌ அய்யாவின்‌ பின்பு உடம்பில்‌, 
தலையில்‌ இலைகளைக்‌ குத்திக்கொண்டு துணை 
வேட்டையாடி, தெருச்‌ சுற்றி வரும்போது அறுபட்ட 
கோழியின்‌ ரத்தம்‌ தெருவெங்கும்‌ திட்டுதிட்டாகப்‌ படியும்‌. 

ஆகாசம்‌ கூட இப்போது கலங்கிய ரத்தத்‌ திட்டைப்‌ 
போலச்‌ சிதறிக்‌ கொண்டிருந்தது. ஈரம்‌ நிரம்பத்‌ 
தொடங்க, உடல்‌ துவண்டு உறக்கத்தினுள்‌ இழுத்துக்‌ 
கொண்டிருந்தது. ஏதோ ஒரு புள்ளியில்‌ பனி சில்லிட 
அவன்‌ உறக்கம்‌ கொண்டான்‌. எதுவும்‌ அப்போது 
நினைவில்‌ இல்லை. வெயில்‌ பட்டபோதே நினைவு 
வந்தது. 

அந்தச்‌ சிறுவர்கள்‌ இருவரும்‌ எதிரில்‌ 
உட்கார்ந்திருந்தனர்‌. சிறுவர்களில்‌ ஒருவனிடம்‌ 


அவனின்‌ சூரிக்‌ கத்தி இருந்தது. அதைக்‌ காட்டி 
மற்றவர்களை மிரட்டிக்‌ கொண்டிருந்தான்‌. மைதானம்‌ 
பிரகாசமாகி, மரம்‌ அவனை வெளியேற்றியது போல்‌ 
திமிறி நின்றது. ஊரின்‌ அமைப்பே மாறியிருந்தது. 
அவனைக்‌ கூட்டிப்‌ போக வந்திருந்த ஆட்கள்‌ குளித்து, 
படியத்‌ தலை வாரியிருந்தார்கள்‌. மரத்தில்‌ சரிந்திருந்த 
அவன்‌ தலையை நிமிருந்து பார்த்தபடி 
பேசிக்கொண்டார்கள்‌. 
“கிறங்கிப்‌ போயி கிடக்கான்‌. கஞ்சித்‌ தண்ணி 
கொடுத்துத்தான்‌ கூட்டிட்டுப்‌ போகனும்‌.” 
சிறுவர்களில்‌ ஒருவன்‌ வேகமாக ஓடி தண்ணீர்‌ செம்பும்‌, 
கஞ்சியுமாக வந்தான்‌. எதையும்‌ குடிக்க முடியவில்லை. 
வயிற்றைப்‌ புரட்டியது. பெண்கள்‌ சிறு 
குழந்தைகளுக்குக்‌ கள்ளப்‌ பயல்‌ 
காட்டிக்கொண்டிருந்தார்கள்‌. வெயில்‌ ஏறியிருந்தது. 
இரவில்‌ பார்த்த முகங்கள்‌ எல்லாம்‌ மாறியிருந்தன. 
அவனை தெரு வழியாக நடத்திக்‌ கூட்டிப்போகும்‌ போது 
நாய்கள்‌ குலைத்தபடி பின்தொடர்ந்தன. அவன்‌ தெரு 
தாண்டும்போது திரும்பி வந்த மைதானத்தைப்‌ 
பார்த்தான்‌. 

மரம்‌ வெயிலில்‌ நின்றிருந்தது. இரவிலிருந்து கீழே 
இறங்க வழியற்றுத்‌ திரிந்த இரண்டு எறும்புகள்‌ 
வேகமாக மரத்தில்‌ இறங்கத்‌ தொடங்கின. அவன்‌ தலை 
இருந்த இடம்‌ வந்ததும்‌ திகைப்படைந்து நின்று 
மெல்லக்‌ கால்களை நகர்த்தி ஊர்ந்தன. மரம்‌ தன்‌ 
உருவில்‌ இருப்பதாக உணர்ந்ததும்‌ வேகமாக இறங்கித்‌ 
தரையில்‌ போய்க்‌ கொண்டிருந்தபோது அவர்கள்‌ 
ஊரைக்‌ கடந்து போயிருந்தார்கள்‌. சூரியன்‌ உச்சிக்கு 
வந்திருந்தது. 


SRR ROR IRR 


8௦.இருளப்பசாமியும்‌ 21 
ஆட்டுகிடாய்களும்‌ 
'வேல.ராமமூர்த்தி 


இருளப்ப சாமியும்‌ 21 கிடாயும்‌ - வேல.இராமமூர்த்தி 
இருளாண்டித்‌ தேவரை உப்பங்காற்று “சிலு சிலு” என 
உறக்காட்டியது. முளைக்‌ கொட்டுத்‌ திண்ணைக்கு 
என்று ஒரு உறக்கம்‌ வரும்‌. நெஞ்சளவு உயரமான 
திண்ணை. நடுவில்‌ நாலு அடுக்கு சதுரக்‌ கும்பம்‌. தப்பித்‌ 
தவறி கால்‌ பட்டுவிட்டால்‌ தொட்டுக்‌ கண்ணில்‌ ஒற்றிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. நாலு கல்தூணில்‌ நிற்கும்‌ ஒட்டுக்‌ 
கொட்டகை. கிழக்குப்‌ பாதையோரம்‌ தரையோடு 
முளைத்த பத்ரகாளி, இளவட்டஙக்ள்‌ பத்ரகாளிக்குப்‌ 
பயந்து இரவு நேரங்களில்‌ தப்பிலித்தனம்‌ 
பண்ணுவதில்லை. இந்த விஷயத்தில்‌ பெரியாளுகள்‌ 
ரொம்பக்‌ கண்டிஷன்‌. 

vlaran 'எளவட்ட முறுக்கிலே எவளோடயாவது 
போறவன்‌... கம்மாக்கரை, கிணத்தடி, படப்படிப்‌ பக்கம்‌ 
போயிறுங்க. தப்பி நடந்தா... காளி கண்ணைக்‌ 
கெடுத்திடும்‌” என்பார்கள்‌. மற்றபடி பகம்‌ பூராவும்‌ 
வெட்டுச்‌ சீட்டு, ரம்மி, தாயக்கட்டம்‌, ஆடுபுலி ஆட்டம்‌ 
நடக்கும்‌. தென்புறம்‌ இருளாண்டித்‌ தேவர்‌ 
படுத்திருந்தார்‌. அவர்‌ தலைமாட்டில்‌ கந்தையாத்‌ தேவர்‌. 
வட ஓரம்‌ ஏழு பேர்‌ ரம்மி, ஏழு பேரில்‌ இருளாண்டித்‌ 
தேவர்‌ மகன்‌, மகள்‌ புருஷன்‌, கந்தையாத்‌ தேவர்‌ மகன்‌, 
தம்பி மகன்‌ ஆடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. மேலப்புறம்‌ 


வெட்டுச்‌ சீட்டு, கிழக்கே பத்ரகாளி பார்வையில்‌ தாயக்‌ 
கட்டம்‌. இருளாண்டித்‌ தேவரின்‌ கால்மாட்டில்‌ ஆடுபுலி 
ஆட்டம்‌. எல்லோரும்‌ ஓண்ணுக்குள்ளே ஒண்ணு 
சொந்தம்‌. தகப்பன்‌, மகன்‌, மாமன்‌, மச்சினன்‌. 

சீட்டுப்‌ பிடிக்க கை பழகாத சின்னப்‌ பயலுகளுக்கு 
நிறைகுளத்தம்மன்‌ கோயில்‌ ஆலமரத்தில்‌ காக்கா குஞ்சு 
விளையாட்டு. ஊர்க்‌ கிணறுகள்‌ அத்தனையும்‌ 
குட்டப்புழுதி ஆகிவிடும்‌. குதியாட்டம்தான்‌. 
இருளாண்டித்‌ தேவரின்‌ இடதுகை மடங்கி 
தலைமாட்டில்‌ பாந்தப்பட்டிருந்தது. இரண்டு தொடை 
இடுக்கிலும்‌ வலது கையைக்‌ கொடுத்திருந்தார்‌. தொடை 
இடுக்கில்‌ கிடந்த தழும்புகள்‌ மேடு தட்டிக்‌ கிடந்தன. 
கவுல்பட்டியில்‌ ஆடு திருடப்போய்‌ பிடிபட்டு பெருநாழி 
போலீஸார்‌ கம்பியைக்‌ காய வைத்து இழுத்தத்‌ தழும்பு. 
பெருநாழிக்கு மேற்கே நாலாவது மைலில்‌ கவுல்பட்டி. 
தெலுங்கு பேசுகிற ரெட்டிமார்‌ ஊரு. வண்ணான்‌ 
குடிமகனைத்‌ தவிர்த்து எல்லோரும்‌ ரெட்டிமார்கள்‌ தான்‌. 
சம்சாரிகளுக்கான எல்லாக்‌ கோப்புகளும்‌ உள்ள ஊர்‌. 
வீட்டு வீட்டுக்கு உழவு மாடு. கிடை கிடையாக ஆடு, 
ஊரைச்‌ சுற்றி பெரும்பெரும்‌ படப்புகள்‌. வாய்‌ அகன்ற 
மண்பானை போல்‌ ஊரணி. மாட்டுக்கும்‌ மனுசருக்கும்‌ 
அதுதான்‌ குடிதண்ணீர்‌. யாரும்‌ கால்‌, முகம்‌ கழுவக்‌ 
கூடாது. கட்டு செட்டான ஊர்‌. களவுக்கு 
இடங்கொடுக்காத ஊர்‌. 

பத்து பேர்‌ எதிர்த்து வந்தாலும்‌ அடித்து விரட்டுகிற 
வீரன்‌ இருளாண்டித்தேவர்‌. அன்றைக்குக்‌ கவுல்பட்டி 
களவுக்குப்‌ போனவர்களில்‌ யாரும்‌ குறைந்த 
ஆளில்லை. முருகேசத்‌ தேவர்‌, ஒத்தையிலே நின்னு 
ஊரையே அடிக்கிற தாட்டியன்‌. அதே மாதிரி கந்தையாத்‌ 
தேவர்‌, நாகுத்தேவர்‌, கருப்பையாத்‌ தேவர்‌, முத்துத்தேவர்‌, 
சுந்தரத்தேவர்‌, குருசாமித்‌ தேவர்‌ எல்லாரும்‌ 
வீரவான்கள்‌. இத்தனை பேரும்‌ கம்பு கட்டி நின்றால்‌ 
எந்தப்படையும்‌ பின்வாங்கும்‌. 

அன்றைக்குச்‌ சாமத்துக்கு மேலே எல்லாரும்‌ கிளம்பி 


வைரவன்‌ கோயில்‌ பொட்டல்‌ ஆலமரத்தடிக்கு வந்து 
சேர்ந்தார்கள்‌. பின்‌ நிலாக்‌ காலம்‌. ராத்திரி ஒரு மணிக்கு 
மேலே தான்‌ நிலா கிளம்பும்‌. 

ஆலமரம்‌. பாறையில்‌ வேர்ப்பிடித்து உச்சியில்‌ நின்றது. 
ஆலமரத்துப்‌ பட்சி உத்தரவு கொடுத்தால்தான்‌ 
களவுக்குக்‌ கிளம்புவது வழக்கம்‌. ஆந்தை வலமிருந்து 
இடம்‌ பாய்ந்தால்‌ நல்ல சகுனம்‌. போகிற இடத்தில்‌ 
ஆபத்தில்லை. இடமிருந்து வலம்‌ ஆகாது. வீட்டுக்குத்‌ 
திரும்பிவிட வேண்டும்‌. எல்லோர்‌ கையிலும்‌ வேல்‌ கம்பு. 
கனத்த செருப்பு, கருப்புப்‌ போர்வை, குத்துக்காலிட்டு 
காத்திருந்தார்கள்‌. வெகுநேரம்‌ கழித்து “கீச்ச்‌....' என்ற 
சத்தத்தோடு ஆந்தை வலமிருந்து இடம்‌ பாய்ந்தது. 
இருளாண்டித்‌ தேவர்‌ எழுந்தார்‌. 

“வைரவன்‌ உத்தரவு கொடுத்துட்டாரு ஒரு குறையும்‌ 
வராது. எல்லாரும்‌ கெளம்புங்க”. கிளம்பினார்கள்‌, 
பத்துப்‌ பேருக்கு மேல்‌ இருக்கும்‌. நிலா கிளம்பி விட்டது. 
நாலு மைலும்‌ வண்டிப்பாதை. ரெண்டு பக்கமும்‌ 
முள்ளுக்காடு. இருளாண்டித்தேவர்‌ முன்னால்‌ போனார்‌. 
பேச்சும்‌ சிரிப்புமாக நடந்தார்கள்‌. 

வனாந்தரம்‌. இருட்டு. யாராவது கொஞ்சம்‌ பலத்து 
பேசினாலோ, சிரித்தாலோ இருளாண்டித்தேவருக்கு 
கோபம்‌ பொத்துக்‌ கொண்டு வந்தது. 

இடையிலே ரெண்டுமூணு ஓடைக்காடு. முழங்காலுக்கு 
வண்டல்‌ இறக்கியது. செருப்புகளைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ 
கொண்டு ஓடைகளைக்‌ கடந்தார்கள்‌. 

மணிப்பத்தா ஓடையைத்‌ தாண்டி பத்து எட்டு 
நடந்திருப்பார்கள்‌. வண்டிப்பாதையின்‌ இந்தத்‌ 
தடத்துக்கும்‌ அந்தத்‌ தடத்துக்கும்‌ சரியாக ஒரு பாம்பு 
புழுதியைக்‌ குடித்துக்கொண்டு படுத்திருந்தது. 
தொடைக்கனம்‌. முன்னே போன இருளாண்டித்தேவர்‌ 
ரெண்டு எட்டு இடைவெளியில்‌ பாம்பைப்‌ 
பார்த்துவிட்டு நின்றார்‌. நாகம்‌ தலை தூக்கிச்‌ சீறுமுன்‌, 
வேல்கம்பால்‌ தலையில்‌ ஒரு குத்துக்‌ குத்தி 
முள்வேலிக்குள்‌ தூக்கி எறிந்துவிட்டு நடந்தார்‌. 


கவுல்பட்டி ஊரணிக்கரையைகச்‌ சுற்றி பெரும்‌ பெரும்‌ 
புளிய மரங்கள்‌ பேயாய்‌ நின்றன. நிலா வெளிச்சத்தில்‌ 
ஊரணி புளியமரங்கள்‌ தட்டுப்பட்ட உடனே 
இருளாண்டித்தேவர்‌ உதட்டில்‌ விரல்‌ வைத்து “உஸ்‌... 
உஸ்‌...” என்று எச்சரித்தார்‌. செருப்புச்‌ சத்தம்‌ கேட்காதபடி 
பொத்தி பொத்தி நடந்து முன்னேறினார்கள்‌. 
ஊர்க்கிட்டே அண்ட முடியாது. வீட்டு வீட்டுக்கு நாய்‌ 
கெடக்கும்‌. ராஜபாளையத்துக்கோம்பை நாய்கள்‌. 
துரத்திப்‌ பிடித்தால்‌ தொடைக்‌ கறியை தோண்டி 
எடுத்துவிடும்‌. 

குளிருக்குக்‌ குன்னிப்‌ படுத்திருக்கும்‌ அனாதைக்‌ கிழவி 
மாதிரி ஊர்‌ உறங்கிக்‌ கொண்டிருந்தது. ஊரை தெற்கே 
விட்டு, ஊரணிக்கு வடக்காக நடந்தார்கள்‌. 
ஆட்டுக்கிடை ஊருக்கு வெளியே மந்தைக்‌ 
காடுகளில்தான்‌ கெடக்கும்‌. 

“யோவ்‌.... குருசாமித்‌ தேவரே.... எட்டி நடங்க...” 
ஊரணிக்கு வடக்கே நாலு புஞ்சை கடப்புக்கு ஆட்டுச்‌ 
சத்தம்‌ கேட்டது. 

இருளாண்டித்தேவர்‌ வலது கையை லாத்தி காட்டினார்‌. 
எல்லோரும்‌ வடக்காக எட்டி நடந்தார்கள்‌. 
சுந்தரத்தேவருக்கு இருமல்‌ முட்டியது. நெஞ்சுக்குள்‌ 
அமுக்கினார்‌. 

“தந்தையாத்தேவரே.... செருப்பு சத்தம்‌...” 

கந்தையாத்‌ தேவர்‌ பொதுமலாய்‌ நடந்தார்‌... 

எல்லா ஆடுகளும்‌ படுத்துக்கிடந்தன. ஒரு ஆடு 
'புர்ர்ர்ர்‌.... ர்‌....ர்‌...” எனத்‌ தும்மியது. தென்கோடியில்‌ ஒரு 
கயிற்றுக்கட்டில்‌. உள்ளங்கால்‌ முதல்‌ உச்சந்தலை வரை 
தெரியாமல்‌ போர்த்திக்கொண்டு கிடைக்காரன்‌ 
படுத்திருந்தான்‌. கட்டிலில்‌ ஒரு வேல்கம்பு சாத்தி 
இருந்தது. கட்டிலுக்கடியில்‌ நாய்‌. 
சுருட்டிப்படுத்திருந்தது. 

'நேய்‌ படுத்திருக்கு.” 

அடுத்த புஞ்சைப்‌ பொழியில்‌ எல்லாஅரும்‌ பதுங்கி 
உட்கார்ந்தார்கள்‌. வேல்‌ கம்புகளைக்‌ கிடத்தி விட்டு 


போர்வைகளை இறுக்கிப்‌ போர்த்தினார்கள்‌. 
வேட்டியைத்‌ தார்ப்பாய்ச்சிக்‌ கட்டிக்கொண்டார்கள்‌. 
”தெற்கயும்‌ மேற்கயும்‌ யாரும்‌ போகாதீங்க. வடக்க 
பாதிப்பேரும்‌ கிழக்கப்‌ பாதிப்பேரும்‌ போகணும்‌. 
சுருக்கா முடியணும்‌.” 

வேல்கம்பை கையில்‌ எடுத்துக்‌ கொண்டார்கள்‌. 
இருளாண்டித்‌ தேவரோடு சேர்ந்து பாதிப்பேர்‌ 
கிழக்கேயும்‌, முருகேசத்‌ தேவரோடு பாதிப்பேர்‌ 
வடக்கேயும்‌ பிரிந்தார்கள்‌. 

பச்சைப்‌ பனை ஓலையைக்‌ கிழித்ததுபோல்‌ குட்டி 
ஆடுகள்‌ சிணுங்கின. சின்னச்‌ சின்ன சத்தங்களோடு 
ஆடுகள்‌ கிடந்தன. கிடைக்காரனும்‌, நாயும்‌ 
அசையவில்லை. நல்ல தூக்கம்‌. நிலா வெளிச்சத்தில்‌ 
ஆடுகளின்‌ நிறம்‌ தெரியும்‌ அளவுக்கு நெருங்கி 
விட்டார்கள்‌. சுந்தரத்தேவர்‌ மறுபடியும்‌ இருமலை 
நெஞ்சுக்குள்‌ அமுக்கினார்‌. 

'புர்ர்‌...ர்‌...ர்‌” என்று ஒரு ஆடு தும்மியது. பத்தடி 
நெருக்கத்திலேயே நின்று அவரவருக்குத்‌ தகுதியான 
ஆடுகளை இனம்‌ குறித்தார்கள்‌. கிடாயாக இருந்தால்‌ 
கறி நல்லா இருக்கும்‌. பெருத்த கிடாயாக இருந்தால்‌ 
தோளில்‌ போட்டுக்‌ கொண்டு நாலு மைல்‌ தூரம்‌ ஓட 
வேண்டும்‌. இருளாண்டித்‌ தேவரின்‌ சைகைக்காக 
காத்திருந்தார்கள்‌. கட்டிலில்‌ படுத்திருந்த கிடைக்காரன்‌ 
புரண்டு படுத்தான்‌. நாய்‌ அசையவில்லை. கிழக்கே 
இருந்து இருளாண்டித்‌ தேவர்‌ துண்டை வீசினார்‌. 
அவரவர்‌ குறித்து வைத்திருந்த கிடாய்களை நெருங்கி 
இடது கையால்‌ வாயை இறுக்கிப்‌ பிடித்தார்கள்‌. வலது 
கையால்‌ குரல்வளையை “கடக்‌” என நெறித்து ஒதுக்கி 
விட்டார்கள்‌. கிடாய்கள்‌ கால்களை உதறிய சத்தந்தான்‌ 
லேசாய்‌ கேட்டது. கத்த முடியவில்லை. கைக்கு இரண்டு 
கால்களைப்‌ பிடித்துத்‌ தூக்கி, துண்டைப்‌ 
போர்த்துவதைப்‌ போல்‌ தோளில்‌ போட்டார்கள்‌. 
கிடைக்காரனுக்கும்‌, நாய்க்கும்‌ நல்ல தூக்கம்‌. இடது 
கையால்‌ ஆட்டுக்‌ கால்களையும்‌ வலது கையில்‌ வேல்‌ 


கம்பையும்‌ பிடித்துக்‌ கொண்டு “லொங்கு... லொங்கு' 
என ஓடக்‌ கிளம்பினார்கள்‌. மூன்றாவது புஞ்சைப்‌ 
பொழியைக்‌ கடந்தால்தான்‌ வண்டிப்பாதை. முருகேசத்‌ 
தேவர்‌ முன்னால்‌ ஓடிக்‌ கொண்டிருந்தார்‌. தோளில்‌ 
கிடந்த ஆட்டின்‌ சூடு, இந்தக்‌ குளிர்ந்த நேரத்தில்‌ 
எல்லோருக்கும்‌ இதமாக இருந்தது. வண்டிப்பாதைக்கு 
வந்து விட்டார்கள்‌. யாரும்‌ வாய்‌ திறக்கவில்லை. ஓட்டம்‌ 
குறைந்து 'ஓட்டமும்‌ நடையு'மாகப்‌ போனார்கள்‌. 
முத்துத்தேவரின்‌ கழுத்தில்‌ கிடந்த கிடாயின்‌ 
குரல்வளை சரியாக நெறிபடவில்லை. “ம்மே... ம்மேய்‌... 
ம்மேம்‌...' என்று கத்தக்‌ கிளம்பி விட்டது. 
முத்துத்தேவரின்‌ பிடி தவறியது. கிடாய்‌ துள்ளவும்‌ 
பிடியை விட்டு விட்டார்‌. 

கீழே குதித்த கிடாய்‌, “ம்‌ மே... மே... மேம்‌... ய்‌..' என்று 
கத்தித்‌ தீர்த்து விட்டது. 

முத்துத்தேவர்‌ சுதாரித்து, கிடாயின்‌ குரல்வளையை 
கடித்துத்‌ துப்பினார்‌. கிடாய்‌ சத்தம்‌ நின்றது. 

“லொள்‌... லொள்‌... லொள்‌... 

இராஜபாளையத்தைக்‌ கோம்பை கிளம்பி விட்டது. 
கிடை ஆடுகள்‌ எல்லாம்‌ கத்த ஆரம்பித்தன. 
கிடைகாரன்‌ போர்வையைச்‌ சுருட்டி வீசிவிட்டு வேல்‌ 
கம்பை கையில்‌ எடுத்துக்‌ கொண்டு ஊரைப்‌ பார்த்துக்‌ 
கத்தினான்‌. 

“ஏய்‌..... கள்ளன்‌... கள்ளன்‌.... ஓடியாங்க...” 
இருளாண்டித்‌ தேவரோடு சேர்ந்து எல்லோரும்‌ 
வண்டிப்பாதையில்‌ கெதியாய்‌ ஓடினார்கள்‌. 
முத்துத்தேவர்‌ கடைசியாக வந்தார்‌. வாயில்‌ ஆட்டு ரத்தம்‌ 
ஓடிக்‌ கொண்டிருந்தது. முதல்‌ புஞ்சைப்‌ பொழியை நாய்‌ 
தாண்டி விட்டது. ஊர்‌ எழுந்து கொண்டது. 
ஹூ...ஹுூவெனக்‌ கூச்சல்‌. 

சுந்தரத்‌ தேவருக்கு மூச்சு இரைத்தது. எல்லோரும்‌ வேல்‌ 
கம்பு இருந்த வலது கையில்‌ செருப்பைக்‌ கழற்றி 
எடுத்துக்கொண்டு ஓட்டமெடுத்தார்கள்‌. 

மணிப்பத்தா ஓடை வண்டலுக்குள்‌ சதக்‌.. பொதக்‌.. என 


மிதித்து வெளியேறி ஓடினார்கள்‌. நாய்‌ ஒரு புஞ்சைக்‌ 
கடப்பில்‌ வந்து கொண்டிருந்தது. ஊர்ச்சனங்கள்‌ 
கம்புகளோடும்‌ ஆயுதங்களோடும்‌ வண்டிப்‌ பாதையில்‌ 
'திமுதிமு' என ஓடி வந்தனர்‌. 

“வேய்‌ ரா.... வேய்‌ ரா...” 

நாய்‌, வண்டலைக்‌ கண்டதும்‌ மலைத்து நின்று 
குரைத்தது. ஓடையின்‌ தென்கரையில்‌ கொஞ்ச தூரம்‌ 
ஓடியது. வண்டல்‌ மாறி தண்ணீர்‌ தட்டுப்பட்டது. 
பாய்ந்து நீந்தி வடகரையில்‌ ஏறிக்‌ கிழக்கே வண்டிப்‌ 
பாதையில்‌ விரட்டி ஓடியது. 

அதற்குள்‌ முருகேசத்‌ தேவர்‌ கூட்டத்தினர்‌ எட்டிப்‌ போய்‌ 
விட்டார்கள்‌. வைரவன்‌ கோயில்‌ பொட்டல்‌ 
ஆலமரம்தான்‌ இவர்களுக்குக்‌ குறி. கெதியாக ஓடினால்‌ 
ஒன்னுக்கு இருக்கும்‌ நேரம்தான்‌. எல்லையைத்‌ தொட்டு 
விடலாம்‌. அப்புறம்‌ வெளியூரான்‌ நெருங்க மாட்டான்‌. 
நாய்‌, நாலுகால்‌ பாய்ச்சலில்‌ வந்து கொண்டிருந்தது. 
கவுல்பட்டிச்‌ சனம்‌ மணிப்பத்தா ஓடையைக்‌ கடந்து 
விட்டது. 

“வேய்‌ ரா..... வேய்‌ ரா....” 

களவாணிப்‌ பயலுகளை ஒரு தடவை ஊருக்குள்‌ 
விட்டுவிட்டால்‌ அப்புறம்‌ ஒண்ணும்‌ மிஞ்சாது. மனுஷன்‌ 
குடியிருக்க நீதி இல்லாமல்‌ போயிரும்‌. இதுவரைக்கும்‌ 
அக்கம்பக்கத்திலே, அடுத்த ஊரு மூணாவது 
ஊருலேதான்‌ களவுபோனது. கவுல்பட்டிக்குக்‌ 
களவாணிப்பயலுக வந்தது இதுதான்‌ முதல்‌ தடவை. 
அவிழ்ந்த தலைமயிரைக்‌ கூட அள்ளி முடியாமல்‌ 
பெண்கள்‌ சேலையை ஏத்திச்‌ செருகிக்‌ கொண்டு ஓடி 
வந்தார்கள்‌. 

“வேய்‌ ரா... வேய்‌ ரா...” 

கடைசியாகப்‌ போய்க்‌ கொண்டிருந்த முத்துத்தேவரை 
நாய்‌ எட்டிக்‌ கவ்வியது. வேட்டி பிடிபட்டது. 
முத்துத்தேவர்‌ செருப்பை ஓங்கி நாயின்‌ வாயில்‌ 
அழித்தார்‌. வேட்டியை விட்டுவிட்டது. போர்வையைக்‌ 
கவ்வியது. பிடறியில்‌ கிடந்த கிடாயை கீழே போட்டார்‌. 


செருப்புக்களையும்‌ கீழே போட்டார்‌. போர்வையை உதறி 
விட்டார்‌. வேல்‌ கம்பு மட்டும்‌ கையில்‌ இருந்தது. நாய்‌, 
நெஞ்சில்‌ குதறியது. இடது கையால்‌ நாயின்‌ மூஞ்சியில்‌ 
அழித்தார்‌, வேல்‌ கம்பை ஓங்கினார்‌. வலது 
மணிக்கட்டை கவ்விக்‌ கொண்டது. திமிர 
முடியவில்லை. வேல்‌ கம்பு நழுவியது. இடது கையால்‌ 
நாயின்‌ மேல்‌ வாயைப்‌ பிடுத்து, வாய்க்குள்‌ மாட்டி 
இருந்த வலது கையை கீழே அமுக்கினார்‌. நாய்‌, பக்கத்து 
முள்‌ வேலியில்‌ விழுந்தது. குனிந்து வேல்‌ கம்பை 
எடுப்பதற்குள்‌ நாய்‌ முதுகில்‌ பாய்ந்தது. கீழே சாய்ந்தார்‌. 
முன்னால்‌ போனவர்கள்‌ வெகு தூரம்‌ 
போய்விட்டார்கள்‌. பின்னால்‌ ஊர்‌ திரண்டு வந்து 
கொண்டிருந்தது. 

“வேய்‌ ரா... வேய்‌ ரா....” 

நிலா வெளிச்சத்தில்‌ சனம்‌ வருவது தெரிந்தது. 
நாயைப்‌ புரட்டினார்‌. கால்‌ நகத்தால்‌ உடம்பைப்‌ 
பிறாண்டியது. நாயோடு முள்‌ வேலியில்‌ புரண்டார்‌. 
பாளம்‌ பாளமாய்‌ முள்‌ குத்திக்‌ கிழித்தது. மறு புரட்டில்‌ 
வண்டிப்‌ பாதைக்கு வந்தார்‌. மேலே கிடந்த நாயின்‌ 
வாயெல்லாம்‌ ரத்தம்‌ ஒழுகியது. இரண்டு கைகளையும்‌ 
நாயின்‌ வாய்க்குள்‌ கொடுத்துக்‌ கிழித்தார்‌. 

பலமான சத்தத்தோடு நாய்‌ மல்லாக்க சரிந்தது. முத்துத்‌ 
தேவரின்‌ வாய்‌, கை, உடம்பெல்லாம்‌ ரத்தம்‌. 

வேய்‌ ரா... வேய்‌ ரா...” 

சனம்‌ நெருங்கிக்‌ கொண்டிருந்தது. 

முத்துத்தேவர்‌ எழுந்து வேட்டியைத்‌ தார்ப்பாய்ச்சிக்‌ 
கட்டினார்‌. போர்வையைக்‌ காயங்களின்‌ மேலே 
போர்த்திக்‌ கொண்டார்‌. கிடாயைத்‌ தூக்கி தோளில்‌ 
போட்டு, வேல்‌ கம்பு, செருப்புகளை வலது கையில்‌ 
எடுத்துக்‌ கொண்டு கெதியாய்‌ ஓடினார்‌. வைரவன்‌ 
கோயில்‌ பொட்டல்‌ ஆலமரம்‌ நெருங்கித்‌ தெரிந்தது. 
மறுநாள்‌, பெருநாழி போலீஸ்‌ நிலையத்தில்‌ கவுல்பட்டி 
கிராமமே வந்து நின்றது. 

முதல்நாள்‌ ராத்திரி களவுக்குப்‌ போனவங்க, 


போகாதவங்க எல்லா ஆம்பளைகளுக்கும்‌, போலீஸார்‌ 
கம்பியைக்‌ காய வைத்து துடிக்கத்‌ துடிக்க, கதறக்கதற 
சூடு போட்டார்கள்‌. கன்னத்திலே, தொடையிலே, 
கையிலே, கழுத்திலே, வயிற்றிலே, முதுகிலே என்று 
பலமாதிரி சூடு. அன்றைக்கு இழுத்த சூடுதான்‌, 
இருளாண்டித்‌ தேவரின்‌ தொடை இடுக்கில்‌ தழும்பேறிக்‌ 
கிடந்தது. 

இருளாண்டித்‌ தேவர்‌ புரண்டு படுத்தபோது, 
கால்மாட்டில்‌ ஆடுபுலி ஆட்டம்‌ ஆடிக்‌ கொண்டிருந்த 
நாகுத்‌ தேவரின்‌ இடுப்பில்‌ கால்‌ பட்டுவிட்டது. 

“நல்லா மிதிங்க மச்சான்‌.” 

நாகுத்‌ தேவர்‌ நக்கலாய்ச்‌ சிரித்தார்‌. 

“எங்கிட்ட மிதி வாங்கணும்னா முன்‌ ஜென்மத்திலே 
புண்ணியம்‌ செஞ்சிருக்கணும்‌ மாப்ளேய்‌...” 
இருளாண்டித்‌ தேவர்‌ உதட்டோரம்‌ சிரித்தபடி கால்களை 
ஒடுக்கி மறுபடியும்‌ தலை சாய்த்துக்‌ கொண்டார்‌. 

ரம்மி ஆட்டத்தில்‌ ஜோக்கர்‌ வெட்டியதில்‌ தகராறு. தாயக்‌ 
கட்டத்தில்‌ ஒருநாய்‌ வெட்டுப்பட்ட சந்தோஷம்‌. சிரிப்பும்‌ 
கேலியுமாய்ச்‌ சத்தம்‌. 

கிழக்கே இருந்து முருகேசத்‌ தேவர்‌ வந்தார்‌. 

“ஏய்ய்‌... நம்ம மூத்தவர்மகன்‌ சேது வந்திருக்குதாம்‌...” 
எல்லோரும்‌ திரும்பிப்‌ பார்த்தார்கள்‌. சீட்டாட்டம்‌, ஆடு 
புலி, வெட்டுச்‌ சீட்டு, தாயக்கட்டம்‌ எல்லாவற்றையும்‌ 
கலைத்தார்கள்‌. உறங்கிக்கொண்டிருந்த இருளாண்டித்‌ 
தேவரையும்‌ கந்தையாத்‌ தேவரையும்‌ எழுப்பினார்கள்‌. 
எல்லோரும்‌ கிளம்பி மூத்தவர்‌ வீட்டுக்கு நடந்தார்கள்‌. 
சேது, கால்‌, முகம்‌ கழுவி துடைத்துவிட்டு அப்பாவுடைய 
போட்டோவுக்கு முன்னால்‌ நின்றான்‌. அய்யாவின்‌ 
நெற்றியில்‌ குங்குமம்‌ இட்டிருந்தது. உச்சிநத்தம்‌ 
காசிநாதன்செட்டி வீட்டில்‌ கன்னம்‌ போட்டு களவாடப்‌ 
போனபோது அந்த ஊர்ச்‌ சனங்களோடு நடந்த 
சண்டையில்‌ வெட்டுப்பட்டு அய்யா இறந்து போனார்‌. 
சேதுவுக்கு அருகில்‌ அம்மா நின்றது. படத்தில்‌ இருந்த 
கணவரையும்‌ பக்கத்தில்‌ நின்ற மகனையும்‌ மாறி 


மாறிப்பார்த்து அம்மா அழுதது. சேதுவுக்குக்‌ 
கண்கலங்கிப்‌ பார்வையை மறைத்தது. வீட்டு வாசலில்‌ 
ஆள்‌ அரவாட்டம்‌ தெரிந்ததும்‌ சேது திரும்பி வாசலைப்‌ 
பார்த்தான்‌. 

“மருமகனே”. கூட்டத்துக்கு முன்னால்‌ முருகேசத்‌ தேவர்‌ 
நின்றார்‌. சேது வாசலுக்கு வந்தான்‌. 

“கும்பிடுறேன்‌ மாமா.. கும்பிடுறேன்‌ சின்னய்யா... 
கும்பிடுறேன்‌ மச்சான்‌.. வாங்க எல்லாரும்‌ வாங்க...” 
கண்டதும்‌ சேது, கையெடுத்துக்‌ கும்பிட்டதில்‌ 
எல்லோருக்கும்‌ சந்தோஷம்‌ தாங்க முடியலே. 

“எப்போ வந்தீங்கப்பூ...?” 

"இப்போதான்‌ மாமா.” 

அம்மா திண்ணையில்‌ பாய்களை விரித்தது. 
எல்லோரும்‌ சம்மணம்‌ போட்டு உட்கார்ந்தார்கள்‌. 

“டூட்டி ஒப்புக்கொண்டுட்டீங்களா?”- நாகுத்தேவரின்‌ 
கன்னத்தில்‌ தழும்பு கிடந்தது. 

“நாளைக்குப்‌ போயி ஜாய்ன்ட்‌ பண்றேன்‌ மாமா.” 
“எங்கே டூட்டி?”- குருசாமித்‌ தேவரின்‌ வலது கையில்‌ 
தழும்பு இருந்தது. 

“பழனி பக்கத்திலே மடத்தாகுளம்‌ போலீஸ்‌ ஸ்டேசன்லே” 
“சப்‌-இன்ஸ்பெக்டருதானே?” - கந்தையாத்‌ தேவருக்குப்‌ 
பிடறியில்‌ தழும்பு. 

“ஆமாம்‌, சின்னய்யா, ஒரு வருசம்‌ ட்ரெயினிங்‌ முடிஞ்சு... 
முதல்‌ போஸ்டிங்‌” 

திண்ணையின்‌ மூலையில்‌, ஓரத்தில்‌ உட்கார்ந்து 
இருந்தவர்கள்‌ எல்லாம்‌ எம்பி எம்பி சேதுவைப்‌ 
பார்த்தார்கள்‌. 

“உடுப்பு போட லாயக்கான ஆளு. எல்லோருக்கும்‌ 
பெருமை தாங்கலே. 

“உங்க அண்ணனை எங்கே காணோம்‌?” 

“எனக்கு சப்‌-இன்ஸ்பெக்டர்‌ வேலை கெடைச்சா.. 
இருளப்ப சாமிக்குக்‌ கிடாவெட்டி பொங்கல்‌ 
வைக்கணும்னு அம்மா நேர்த்திக்‌ கடன்‌ வச்சதாம்‌. 
அதுக்கு ஒரு கிடாக்‌ குட்டி வெலைக்கு வாங்க 


அண்ணன்‌ வெளியே போனாரு.” 

முருகேசத்‌ தேவர்‌ கன்னத்தில்‌ கிடந்த தழும்பைத்‌ 
தடவிக்கொண்டே “என்னது..! கிடாக்குட்டியை 
வெலைக்கு வாங்கப்போனாரா? பைத்தியக்காரப்‌ 
பிள்ளைக. நம்ம வீட்டுப்‌ பிள்ளைக்கு சப்‌- 
இன்ஸ்பெக்டர்‌ உத்தியோகம்‌ கெடச்சிருக்கு. நம்ம 
சனமெல்லாம்‌ சேர்ந்து கொண்டாட வேண்டாமா? நம்ம 
குலதெய்வம்‌ இருளப்பனுக்கு நாளைக்‌ காலையிலே ஒரு 
கிடாய்‌ இல்லே.. இருபத்தியோரு கிடாய்‌ வெட்டுப்படுது.” 
என்றவர்‌ திண்ணையில்‌ இருந்த எல்லோரையும்‌ 
பார்த்து “ஏய்‌...ய்‌... வீட்டு வீட்டுக்கு ஒரு கிடாயைப்‌ 
பிடிச்சுக்‌ கொண்டு வந்து இங்கே கட்டுங்கடா” என்று 
உத்தரவிட்டார்‌. 

“எதுக்கு மாமா.. வேண்டாம்‌...” சேது மருகி மருகி 
எல்லோரையும்‌ பார்த்தான்‌. 

“கள்ள ஆடு இல்லே மருமகனே... எல்லாம்‌ நம்ம சொந்த 
ஆடு.” 

சேதுவின்‌ கண்களில்‌ குபுக்‌ என நீர்‌ அடைத்தது. 
காலமெல்லாம்‌ காயம்‌ பட்ட சனங்கள்‌. 

“தம்பி சேதா... இந்தப்‌ பயலுகளுக்கு ஒரு ஆசை...” 
“என்ன மாமா சொல்லுங்க” 

“நீங்க சப்‌-இன்ஸ்பெக்ட்டர்‌ உடுப்பு மாட்டிக்கிட்டு வந்து, 
கொஞ்ச நேரம்‌ எங்க எல்லாரோடயும்‌ உக்கார்ந்து 
பேசிக்கிட்டிருக்கணும்‌.” 

முருகேசத்‌ தேவரின்‌ கைகளைச்‌ சேது பிடித்துக்‌ 
கொண்டான்‌. 

“இதோ வர்றேன்‌ மாமா.” வீட்டிற்குள்‌ போனான்‌. 
எல்லோரும்‌ உள்வாசலையே 
பார்த்துக்கொண்டிருந்தான்‌. சிறிதுநேரத்தில்‌ சேது சப்‌- 
இன்ஸ்பெக்டர்‌ உடுப்போடு திண்ணைக்கு வந்தான்‌. 
எல்லோரும்‌ பதறியெழுந்து, தோளில்‌ கிடந்த துண்டைக்‌ 
கையில்‌ எடுத்தபடி திண்ணையைவிட்டு இறங்கிக்‌ கீழே 
நின்றார்கள்‌ 

SK IR IRR IR IR IR 


87ஒரு திருணையின்‌ 
பூர்வீகம்‌ :சுயம்புலிங்கம்‌ 


ஒரு திருணையின்‌ கதை - மு. சுயம்புலிங்கம்‌ 
பாட்டி தன்‌ அந்திமக்‌ காலத்தில்‌ இந்தத்‌ 
திருணையில்தான்‌ நாள்‌ பூராவும்‌ இருந்தாள்‌. வயலில்‌ 
நெல்லுக்குக்‌ களை பறிக்கும்‌ பொழுது தோகை அவள்‌ 
கண்ணில்‌ இடித்தது. பார்வை போய்விட்டது. கண்ணு 
தெரியாத பாட்டி இந்தத்‌ திருணையைக்‌ காத்துக்‌ 
கிடந்தாள்‌. 

தாத்தா ரொம்ப காலம்‌ இந்தத்‌ திருணையில்தான்‌ 
படுத்துக்‌ கிடந்தார்‌. அவர்‌ முதுகுப்புறம்‌ சதையில்‌ புண்‌ 
வைத்தது. புண்களில்‌ புழு நெளிந்தது. தட்டைப்‌ பாரம்‌ 
ஏற்றிய மாட்டு வண்டியைத்‌ தாத்தா ஓட்டி வந்தார்‌. ஒரு 
ஓடையில்‌ வண்டி கவிழ்ந்தது. தாத்தாவை இன்னும்‌ ஒரு 
வண்டியில்‌ தூக்கிக்கொண்டு வந்து இந்த 
திருணையில்தான்‌ கிடத்தினாஹுலம்‌ய ஙமம[11] ர்கள்‌. 
உடைந்த எலும்புகள்‌ தாத்தாவுக்குச்‌ சேரவே இல்லை. 

அம்மாவையும்‌ இந்தத்‌ திருணையில்தான்‌ 
கிடத்தினார்கள்‌. அவள்‌ கழுத்தில்‌ கிடந்த தங்கச்‌ 
சங்கிலியை அப்பா விற்றபொழுது அம்மா சகித்துக்‌ 
கொண்டாள்‌. அவள்‌ காதில்‌ அழகாகத்‌ 
தொங்கிக்கொண்டிருந்த நகையை அப்பாவிடம்‌ 
கழற்றிக்‌ கொடுத்ததை அவளால்‌ தாங்கிக்‌ கொள்ள 
முடியவே இல்லை. மூளிக்‌ காதோடு அவள்‌ எப்படி 
ஊருக்குள்‌ நடப்பாள்‌. மோட்டுவளையில்‌ ஒரு 
சுருப்பாங்கணியில்‌ தூக்கில்‌ தொங்கிய அம்மையை 


இந்தத்‌ திருணையில்தான்‌ கிடத்தினார்கள்‌. 

அப்பா இந்தத்‌ திருணையில்தான்‌ எப்போதும்‌ 
படுப்பார்‌. குளிர்‌ அன்றைக்கு அதிகமாக இருந்தது. 
உச்சந்தலையில்‌ இருந்து உள்ளங்கால்‌ வரை நல்லா 
மூடிப்‌ படுத்திருந்தார்‌. சீக்கிரம்‌ எழுந்துவிடுகிறவர்‌ 
அப்பா. அப்பா மேல்‌ வெயில்‌ அடிக்கிறது. அப்பா அப்பா 
என்று கூப்பிட்டு எழுப்பினேன்‌. அப்பாவைத்‌ தொட்டு 
உருட்டிப்‌ போர்வையை எடுத்தேன்‌. அப்பா தலை 
துண்டிக்கப்பட்டு தனியே கிடக்கிறது. 

திருணை மழையில்‌ கரைந்து தரையோடு தரையாய்‌ 
ஆகிவிட்டது. 

இடிந்து கிடக்கிற இந்தத்‌ திருணையையும்‌ வீட்டையும்‌ 
நாங்கள்‌ கெட்டுவோம்‌. 


88விளிம்பின்‌ காலம்‌ : 
பாவண்ணன்‌ 


காலத்தின்‌ விளிம்பில்‌ - பாவண்ணன்‌ 
“பூந்தோட்டம்‌” என்னும்‌ இணைய வார இதழில்‌ நான்‌ 
எழுதத்‌ தொடங்கிய கட்டுரைகளுக்கு முதலில்‌ எந்த 
வரவேற்பும்‌ இல்லை. அத்தொடரை நிறுத்தியிருந்தாலும்‌ 
எந்தவிதமான பாதகமும்‌ இல்லை என்கிற மாதிரியான 
மெளனத்தை சகித்துக்‌ கொள்ளவே முடியவில்லை. 
சிறிய அளவில்‌ உருவான சவிப்பு 
மெல்லமெறழஃல-3ல்ல வளர்ந்து பெரிதாகி செயல்பட 
முடியாத அளவுக்கு நெஞ்சை அடைத்தது. எழுதுவதற்கு 
எனக்கும்‌ ஓர்‌ இடம்‌ தேவையாக இருந்தது என்பதையும்‌ 
அந்த இணைய தளத்தை நடத்தி வந்தவர்‌ என்‌ நண்பர்‌ 
என்பதையும்‌ தவிர அக்கட்டுரைத்‌ தொடரைத்‌ 
தொடர்ந்து எழுத வேறு எவ்விதமான இல்லை. ஏறத்தாழ 
பத்து வாரங்களாக அத்தொடர்‌ வெளிவந்து 
கொண்டிருந்தது. வாராவாரம்‌ பூந்தோட்டத்தில்‌ 
வெளியிடப்படுகிற வாசகர்‌ கடிதக்‌ குவியலில்‌ 
இக்கட்டுரைத்‌ தொடரைப்‌ பற்றி ஒரு வரிகூட ஒருவரும்‌ 
எழுதியதாகத்‌ தெரியவில்லை. இக்கட்டுரைகள்‌ ஏன்‌ 
வாசகர்களை ஈர்க்கவில்லை என ஒவ்வொரு முறையும்‌ 
யோசிப்பேன்‌. விடையெதுவும்‌ தெரியாத புள்ளி 
வரைக்கும்‌ அந்த யோசனை நீண்டு மறைந்துபோகும்‌. 
பதினோராவது வாரத்துக்கான கட்டுரையை எழுதி 
முடித்ததும்‌ அனுப்புவதற்காக மின்‌ அஞ்சல்‌ பக்கத்தைத்‌ 
திருப்பியபோது எனக்கொரு மடல்‌ வந்திருக்கும்‌ 


செய்தியை அறிந்தேன்‌. முதலில்‌ திரையில்‌ புலப்பட்ட 
ஒற்றைவரி முகவரியை வைத்து எழுதியவர்‌ யாராக 
இருக்கும்‌ என்று ஊகிக்க முயற்சி செய்தேன்‌. என்‌ 
மனத்தில்‌ வழக்கமாக எனக்கு மடலெழுதும்‌ 
நண்பர்களின்‌ மின்‌ அஞ்சல்‌ முகவரிகள்‌ அனைத்தும்‌ 
பளிச்சிட்டு மறைந்தன. கண்டுபிடிக்க இயலவில்லை. 
ஒருவித ஆர்வம்‌ உந்த அந்த மடலைத்‌ திறந்தேன்‌. 
ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருந்தது அக்கடிதம்‌. பல 
ஆண்டுகளாக இலக்கிய அறிமுகம்‌ உள்ளவராகத்‌ 
தெரிந்தார்‌. தொடராக வந்திருந்த பத்துக்‌ 
கட்டுரைகளைப்பற்றியும்‌ சிற்சில கருத்துகளைத்‌ 
தெரிவித்திருந்தார்‌. அம்மடல்‌ பொதுவாக என்னை 
ஊக்கப்படுத்துவதாக இருந்தது. நன்றியைத்‌ தெரிவித்து 
அவருக்குப்‌ பதில்‌ அனுப்பினேன்‌. 

அவர்‌ பெயர்‌ சந்திரன்‌. எங்கள்‌ நட்பு இப்படித்தான்‌ 
தொடங்கியது. பிறகு கட்டுரை வெளியானதும்‌ 
ஒவ்வொரு வாரமும்‌ அவரிடமிருந்து அஞ்சல்‌ தவறாமல்‌ 
வரத்‌ தொடங்கியது. ஆப்பிரிக்காவில்‌ உள்ள ஒரு 
மருத்துவமனையில்‌ எலும்புமுறிவு சிகிச்சைப்‌ பிரிவில்‌ 
வேலை செய்வதாகத்‌ தெரிவித்திருந்தார்‌ அவர்‌. 
ஒவ்வொரு அஞ்சலிலும்‌ தினசரி வாழ்வில்‌ தாம்‌ கண்ட 
விசேஷமான செய்தியொன்றை எழுதி அனுப்புவார்‌. 
இருசக்கர வாகனத்தில்‌ சென்று அவசரத்தில்‌ தடுமாறி 
மரத்தில்‌ மோதிக்‌ கால்‌ உடைந்த நிலையில்‌ 
அனுமதிக்கப்பட்ட கிதார்‌ வாசிக்கும்‌ இளைஞன்‌ 
ஒருவனைப்‌ பற்றிய குறிப்பை ஒரு மடலில்‌ 
எழுதியிருந்தார்‌. ஒரு பூங்காவில்‌ சிமெண்ட்‌ பெஞ்சில்‌ 
உட்கார்ந்து தன்‌ சேமிப்புப்‌ பையிலிருந்து ரொட்டித்‌ 
துண்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்து ஆனந்தமாகத்‌ 
தின்ற பிச்சைக்காரன்‌ ஒருவனைப்‌ பற்றி ஒருமுறை 
எழுதியிருந்தார்‌. தன்‌ வீட்டைப்‌ பற்றியும்‌ சுற்றுப்‌ 
புறத்தைப்பற்றியும்‌ சொற்சித்திரங்களாகவே 
தீட்டியிருந்தார்‌. வீட்டுக்கு அருகிலிருந்த 
விலங்குக்காட்சிச்‌ சாலையைப்‌ பற்றி அவர்‌ எழுதிய 


தகவல்கள்‌ ஏராளமானவை. ஒவ்வொரு விலங்கின்‌ 
கூண்டுக்கும்‌ அவர்‌ பெயர்‌ சூட்டியிருந்த விதம்‌ 
விசித்திரமானது. சிங்கத்தின்‌ கூண்டுக்கு 
“இடியோசையின்‌ இல்லம்‌”. சிறுத்தையின்‌ கூண்டுக்கு 
“வேகத்தைத்‌ துறந்த விவேகியின்‌ வீடு”. 
பஞ்சவர்ணக்கிளிகளின்‌ கூண்டுகளுக்கு 
“பறவைகளின்‌ இசைக்கோயில்‌”. 

“பெங்களூர்‌ நகரைவிட்டு வெகுதொலைவு 
தள்ளியிருக்கும்‌ ஹுடி என்னும்‌ கிராமத்தில்‌ “ஆஷ்ரயா” 
என்கிற பெயரில்‌ இயங்கும்‌ முதியோர்‌ இல்லத்தைத்‌ 
தெரியுமா?” என்று ஒரு முறை கேட்டிருந்தார்‌ சந்திரன்‌. 
அச்சமயத்தில்‌ எனக்கு அதைப்பற்றி ஒன்றும்‌ 
தெரிந்திருக்கவில்லை. பிற உள்ளூர்‌ நண்பர்களை 
விசாரிக்கத்‌ தொடங்கினேன்‌. பலருக்கு அதைப்‌ பற்றிய 
எந்தத்‌ தகவலும்‌ தெரியவில்லை. ஒருவர்‌ மட்டும்‌ அது 
ஒரு முதியோர்‌ இல்லமென்றும்‌ சேவை மனப்பான்மை 
கொண்ட சிலரால்‌ நடத்தப்பட்டு வருகிறது என்றும்‌ 
சொன்னார்‌. திருமணமாகாத தன்‌ சகோதரிகள்‌ 
இருவரும்‌ ஒவ்வொரு ஞாயிறு அன்றும்‌ அந்த முதியோர்‌ 
இல்லத்துக்குச்‌ சென்று அங்கே தங்கியிருக்கிற 
முதியோர்களுடன்‌ பேசியும்‌ பழகியும்‌ அவர்கள்‌ 
தேவையை நிறைவேற்றியும்‌ ஊக்கமூட்டியும்‌ 
வருவதையும்‌ வழக்கமாகக்‌ கொண்டவர்கள்‌ என்றும்‌ 
சொன்னார்‌. அந்தத்‌ தகவலை அன்று இரவே நான்‌ 
சந்திரனுக்கு அனுப்பினேன்‌. அதற்கப்புறம்‌ இரண்டு 
மாதங்கள்‌ அதைப்பற்றிய பேச்சே இல்லை. ஒருநாள்‌ 
திடீரென்று தன்‌ பெரியம்மா அந்த இல்லத்தில்‌ 
சேர்க்கப்பட்டிருப்பதாகவும்‌ தன்‌ சார்பில்‌ அவரைப்‌ 
பார்த்துவிட்டு வரவேண்டும்‌ என்றும்‌ கேட்டிருந்தார்‌. என்‌ 
ஓய்வு நாளுக்காகக்‌ காத்திருந்த இடைவெளியில்‌ 
அவரிடமிருந்து விரிவான மடலொன்று வந்தது. 

இருபதாண்டுகளுக்கு முன்னால்‌ தனக்கு 
ஆப்பிரிக்காவில்‌ வேலை கிடைத்தது என்று தன்‌ 
மடலைத்‌ தொடங்கியிருந்தார்‌ சந்திரன்‌. தாயார்‌ மட்டுமே 


அவருக்கு உண்டு. முதல்‌ இரண்டு ஆண்டுகள்‌ 
ஆப்பிரிக்காவில்‌ தனியாகவே வாழ்ந்தார்‌ சந்திரன்‌. 
பிறகு இந்தியாவுக்குத்‌ திரும்பி தாயாரையும்‌ தன்னோடு 
அழைத்துச்‌ சென்றார்‌. தாயாருக்குப்‌ பிரியமான சகோதரி 
ஊரில்‌ இருந்தார்‌. ஏழைக்‌ குடும்பம்‌. ஆறு பிள்ளைகள்‌. 
முடிந்தவரை பெரியம்மாவின்‌ குடும்பத்தையும்‌ 
தாங்கியே வந்தார்‌ சந்திரன்‌. ஆப்பிரிக்கப்‌ 
பெண்ணொருத்தியை மணந்துகொண்டு 
இல்வாழ்க்கையைத்‌ தொடங்கினார்‌. நான்கு 
ஆண்டுகளில்‌ இரண்டு குழந்தைகளுக்குத்‌ 
தந்தையானார்‌. பேரப்பிள்ளைகளோடு ஆனந்தமாக 
ஆடிப்‌ பொழுது போக்கிய அம்மா வெகுகாலம்‌ 
உயிருடன்‌ இல்லை. மூளைக்‌ காய்ச்சலால்‌ 
பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில்‌ இறந்துபோனார்‌. 
இடைக்காலத்தில்‌ இந்தியாவில்‌ பெரியம்மாவின்‌ 
நிலையும்‌ மோசமானது. ஆறு பிள்ளைகளும்‌ ஆறு 
விதமாக வளர்ந்தார்கள்‌. சந்திரன்‌ அனுப்பிய 
பணத்தையெல்லாம்‌ தாய்க்குத்‌ தெரிந்து பாதியும்‌ 
தெரியாமல்‌ பாதியுமாக சாப்பிட்டுத்‌ தீர்த்தார்கள்‌. 
மூத்தவன்‌ சதாகாலமும்‌ குடிபோதையில்‌ மிதந்தான்‌. 
இரண்டாவது மகன்‌ சம்பாதித்த பணத்தையெல்லாம்‌ 
விபச்சாரத்தில்‌ அழித்தான்‌. மூன்றாவது மகனும்‌ 
நான்காவது மகனும்‌ உள்ளூரிலேயே திருட்டு 
வழக்கொன்றில்‌ அகப்பட்டுச்‌ சிறையிலிருந்து தப்பித்து 
மும்பைப்‌ பக்கம்‌ ஓடிப்போனார்கள்‌. பள்ளியிறுதி 
முடிந்ததும்‌ ராணுவத்தில்‌ சேர்ந்து ஊரையே மறந்து 
போனான்‌ ஐந்தாவது மகன்‌. ஆறாவது பையன்‌ ஒரு 
வக்கீலிடம்‌ குமாஸ்தாவாக இருந்தான்‌. 
அலுவலகத்துக்கு எதிரே இருந்த ஆயத்த ஆடை 
அங்காடியில்‌ வேலைபார்த்த ஒரு பெண்ணோடு பழகித்‌ 
திருமணம்‌ செய்துகொண்டான்‌. மனைவியை உள்ளே 
அழைத்துக்கொண்டதும்‌ பெரியம்மா வாசலுக்கு 
மாற்றப்பட்டார்‌. மனமுடைந்த பெரியம்மா தன்‌ 
துக்கத்தையெல்லாம்‌ யாரோ ஒருவர்‌ மூலம்‌ கடிதமாக 


எழுதிச்‌ சந்திரனுக்கு அனுப்பினார்‌. பெரியம்மாவின்‌ 
துயரம்‌ தன்‌ அம்மாவின்‌ துயரமாகத்‌ தெரிந்தது 
சந்திரனுக்கு - இணையத்‌ தளங்களில்‌ தேடித்தேடி 
பெங்களூருக்கு அருகே ஹுடியில்‌ தங்கும்‌ ஆஷ்ரயா 
இல்லத்தின்‌ முகவரியைக்‌ கண்டறிந்து அங்கே 
சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை வேறொரு நண்பர்‌ மூலம்‌ 
செய்துமுடித்தார்‌. ஒருவருடன்‌ ஓடிவிட்டது. மாதத்‌ 
தவணைகளை அங்கிருந்தபடியே நேரிடையாகச்‌ 
செலுத்திவந்தார்‌. சமீபகாலத்தில்‌ தொடர்ந்து வந்து 
கொண்டேயிருக்கும்‌ கனவுகள்‌ அவரைப்‌ 
பாடாய்ப்படுத்திவந்தன. விலங்குக்காட்சி சாலையில்‌ 
நின்றிருந்தபோது அக்கூண்டுகளையும்‌ முதியோர்‌ 
இல்லங்களையும்‌ சம்பந்தப்படுத்தி யோசித்த 
கணத்திலிருந்து அக்கனவு விரட்டத்‌ தொடங்கிவிட்டது. 
பெரியம்மா பலவித விலங்குகளின்‌ உருவத்துடன்‌ 
ஒவ்வொரு முறையும்‌ கனவில்‌ வந்து கம்பிகளைப்‌ 
பிடித்தபடி ஏக்கத்துடன்‌ முறைத்துப்‌ பார்ப்பதைத்‌ 
தாங்கிக்‌ கொள்ளவே இயலவில்லை. நினைத்தவுடன்‌ 
விடுப்பெடுப்பது சாத்தியமாக இல்லை. அவர்‌ சார்பில்‌ 
இல்லத்துக்குச்‌ சென்று அந்தப்‌ பெரியம்மாவிடம்‌ 
இரண்டு வார்த்தைகள்‌ பேசிவிட்டு வரவேண்டும்‌. 
இதுதான்‌ அக்கடிதத்தின்‌ சாரம்‌. 

அடுத்த ஞாயிறு அன்று பேருந்துத்தடம்‌ விசாரித்து 
அந்த இல்லத்துக்குக்‌ கிளம்பினேன்‌. மூன்று 
பேருந்துகள்‌ மாற வேண்டியிருந்தது. இறுதியாக 
இறங்கிய நிறுத்தத்தின்‌ அருகே ஓர்‌ ஓலைக்குடிசை 
டீக்கடை மட்டும்‌ காணப்பட்டது. ஒரே ஒரு சிகரெட்‌ 
மட்டும்‌ வாங்கிப்‌ பற்றவைத்தபடி ஆசிரமத்தைப்பற்றி 
விசாரித்தேன்‌. டீக்கடைக்காரப்பெண்‌ குடிசைக்கு 
வெளியே வந்து தொலைவில்‌ தோப்பைப்‌ போலக்‌ 
காணப்பட்ட ஒரு பகுதியைச்‌ சுட்டிக்காட்டி “அதுதான்‌ 
இல்லம்‌” என்றாள்‌. 

“அதுவரிக்கும்‌ பஸ்‌ போகாதா?” 

“இல்லத்துக்கு இதுதான்‌ ஸ்டாப்‌. எல்லாரும்‌ இங்க 


எறங்கித்தான்‌ நடந்துபோவாங்க. நீங்க வெளியூரா?” 
நான்‌ வேடிக்கைக்காக “ஆமாம்‌” என்றேன்‌. 

“வயசானவங்கள இங்க கொண்டாந்து உட்டுட்டு 
ஆளுக்கொரு பக்கமா போயிடறாங்க சார்‌. கூழோ 
கஞ்சியோ ஒன்னா சேர்ந்து லட்சணமா குடிக்கறத 
உட்டுட்டு பணம்பணம்னு எதுக்குத்தான்‌ சார்‌ மக்கள்‌ 
அலையறாங்களோ? காலம்‌ ரொம்ப மாறிப்போச்சி சார்‌”. 

“நல்லா கவனிச்சிக்கிடறாங்களா இங்க?” 

“தவனிப்புக்கெல்லாம்‌ எந்தக்‌ கொறையுமில்ல சார்‌. 
நூறுபேரு கவனிச்சிக்கிட்டாலும்‌ பக்கத்துல பெத்த 
புள்ள இருந்து பாக்கற மாதிரி ஆவுமா, சொல்லுங்க.” 

“அமுக்கடி நீங்க போவீங்களா?” 

“தாலையில அங்க பால்பாக்கெட்‌ வாங்கிப்போயி 
குடுக்கறதெல்லாம்‌ எங்க ஊட்டுக்காருதான்‌. ஒங்க 
ஜனங்க யாராவது இருக்காங்களா இங்க? நான்‌ வேற 
எகணமொகண இல்லாம ஏதேதோ பேசிட்டிருக்கேன்‌”. 

“எங்க ஜனங்க யாருமில்ல. எனக்குத்‌ தெரிஞ்சவரு 
ஒருத்தருக்கு வேண்டியவங்க இருக்காங்க”. 

புன்னகையுடன்‌ சிகரெட்டை அணைத்துவிட்டு 
அவளிடம்‌ விடைபெற்று நடக்கத்‌ தொடங்கினேன்‌. 
அவளுடைய தமிழ்‌ திருவண்ணாமலைப்‌ பக்கத்து 
மொழியைப்‌ போல இருந்தது. பெங்களூரின்‌ பல 
புறநகர்களில்‌ இப்படிப்பட்ட பல குரல்களைக்‌ 
கேட்டிருக்கிறேன்‌. நமக்குப்‌ பழக்கமான குரல்‌ ஏதாவது 
காதில்விழாதா என்று நினைத்தபடி 
நடக்கும்போதெல்லாம்‌ சொல்லிவைத்த மாதிரி ஒரு 
குரல்‌ ஒலித்து அரைக்கணம்‌ நிறுத்திவிடும்‌. 

மஞ்சளாகப்‌ பூப்பூத்த சின்னச்சின்ன முட்செடிகள்‌ 
இருபுறமும்‌ அங்கொன்றும்‌ இங்கொன்றுமாக 
அடர்ந்திருந்தன. அடையாளம்‌ கண்டுபிடிக்க முடியாத 
குருவிகள்‌ எல்லாம்‌ கிளைகளிலும்‌ தாவித்தாவி 
விளையாடிக்‌ கொண்டிருந்தன. கட்டாந்தரையாக 
இருந்த இடத்தில்‌ சில பிள்ளைகள்‌ கிரிக்கெட்‌ ஆடியபடி 
இருந்தார்கள்‌. அந்தப்‌ பாதை முடியுமிடத்தில்‌ 


“ஆஷ்ரயா” என்று எழுதப்பட்ட பெயர்ப்பலகை 
கண்ணில்‌ பட்டது. அதையொட்டி உடனடியாக 
சுற்றுச்சுவர்‌ தொடங்கியது. சுவரின்‌ மேல்விளிம்பு 
தெரியாத வகையில்‌ சிவப்புக்‌ காகிதப்பூக்கள்‌ அடர்ந்து 
பூத்திருந்தன. எல்லா இடங்களிலும்‌ அவற்றின்‌ 
கிளைகள்‌ படர்ந்திருந்தன. வாசவில்‌ இருந்த 
காவலரிடம்‌ விவரம்‌ சொல்லி உள்ளே நுழைந்தேன்‌. 
பெரிய பூந்தோட்டத்தில்‌ நுழைந்ததைப்‌ போல இருந்தது. 
கண்ணில்‌ பட்ட இடங்களிலெல்லாம்‌ வகைவகையான 
நிறங்களில்‌ பூக்கள்‌ பூத்திருந்தன. இரு சேவகர்கள்‌ 
மரங்களின்‌ கீழே உதிர்ந்திருக்கும்‌ 
இலைகளையெல்லாம்‌ கூட்டிச்‌ சேகரித்த்படி 
இருந்தார்கள்‌. பூந்தோட்டத்தையொட்டிப்‌ பச்சைக்‌ 
கம்பளத்தைப்‌ போல பளபளக்கும்‌ பெரிய புல்வெளி, 
பெரிய நிழற்குடையின்‌ கீழே வட்டமாக 
வடிவமைக்கப்பட்ட சிமெண்ட்‌ பெஞ்சுகள்‌. அழகான 
சுற்றுச்சுவர்‌. சிலைகளுடன்‌ எளியமுறையில்‌ 
அமர்ந்திருந்த கோவில்‌. தேவாலயம்‌. தொழுகைக்கூடம்‌. 
கையில்‌ கோலேந்தி நடக்கும்‌ மூதாட்டி ஒருத்தியையும்‌ 
முதியவர்‌ ஒருவரையும்‌ கரம்பற்றி நடத்திச்‌ செல்லும்‌ ஒரு 
சின்னஞ்சிறுவனைப்‌ போன்ற சிலைகள்‌ பீடத்தில்‌ 
வீற்றிருந்தன. அதைச்சுற்றியும்‌ அழகான பூச்செடிகள்‌ 
பிறகு வட்டமான பளிங்குத்தொட்டி. அதற்குள்‌ பலவித 
உயரங்களில்‌ பொருத்தப்பட்ட நீரூற்றுகளிலிருந்து நீர்‌ 
பீய்ச்சியடித்தபடி இருந்தது. எதிரில்‌ ஒரு சிறிய 
கண்ணாடிக்கூடம்‌. உள்ளே நான்கைந்து மேசைகள்‌. 
கூடத்தின்மீது பலவிதமான கொடிகள்‌ படர்ந்து 
பச்சைப்பசேலென காணப்பட்டது. பின்னால்‌ விரிந்த 
வெளியில்‌ கச்சிதமாக வடிவமைக்கப்பட்ட ஐம்பதுக்கும்‌ 
மேற்பட்ட சிறுசிறு இல்லங்கள்‌. எல்லாமே ஓட்டு 
வீடுகளுகு உரிய அமைப்பில்‌ கட்டப்பட்டவை. மறுபுறம்‌ 
மருத்துவமனை, வேறொரு புறத்தில்‌ உடல்‌ எரிமையம்‌. 
அதன்‌ புகைப்போக்கி மேகத்தைத்‌ தொடுவதைப்‌ போல 
மிக உயரமாக எழுப்பப்பட்டிருந்தது. அங்கங்கே வாகன 


நிறுத்தங்கள்‌, பக்கவாட்டில்‌ நடப்பதற்குத்‌ தோதான 
கிளைப்பாதைகள்‌. எல்லாவற்றையும்‌ வேடிக்கை 
பார்த்தபம மெதுவாக நடந்தேன்‌. தாமதமாகத்தான்‌ 
கட்டிட அமைப்புகளைக்‌ கவனித்தேன்‌. எல்லாமே 
தரையோடு ஒட்டியவை. படிக்கட்டுகளோ, 
மாடிப்பகுதியோ எங்கேயும்‌ காணப்படவில்லை. 
முதுமையின்‌ சக்தியைக்‌ கருத்தில்கொண்டு அவை 
வடிவமைக்கப்‌ பட்டிருந்தன. ஆனாலும்‌ அந்த இடத்தின்‌ 
தனிமை விசித்திரமான ஒரு உணர்ச்சியை என்‌ 
மனத்தில்‌ பரப்பியது. ஆழ்மனத்தில்‌ என்னை 
அறியாமலேயே ஒருவித அச்சம்‌ பரவுவதை 
உணர்ந்தேன்‌. 

நீரூற்றுக்கு இடதுபுறமாக இருந்த விசாரணை 
மையத்துக்குள்‌ நுழைந்தேன்‌. அந்த அறையின்‌ 
உள்சுவர்‌ முழுக்க அழகான புகைப்படங்கள்‌ 
ஒட்டப்பட்டிருந்தன. சிறுசிறு வாக்கியங்களைக்‌ 
கொண்ட அட்டைகள்‌ செருகப்பட்டிருந்தன. 
தயக்கத்துடன்‌ பார்வையை அங்குமிங்கும்‌ 
படரவைத்தபடி திரும்பியபோதுஒரு மேசையின்‌ பக்கம்‌ 
கணிப்பொறியின்‌ முன்னால்‌ அமர்ந்திருந்த 
இளம்பெண்ணின்‌ புன்னகையைப்‌ பார்க்க நேர்ந்தது. 
ஒருகணம்‌ அப்புன்னகையை ஒரு சிற்பத்தின்‌ 
புன்னகையாக நினைத்துப்‌ பார்த்து மனத்துக்குள்‌ 
சிரித்துக்‌ கொண்டேன்‌. பிறகு மெல்ல அவளை நெருங்கி 
என்னிடம்‌ இருந்த குறிப்புகளைக்‌ கொடுத்தேன்‌. 

“தையல்நாயகி, எஸ்‌ ஸெவன்‌” 

என்‌ குறிப்பை வாய்விட்டுப்‌ படித்தபடி அவள்‌ 
இருக்கையிலிருந்து எழுந்து வெளியே வந்தாள்‌. 
குடில்கள்‌ தொடங்கும்‌ பகுதிவரைக்கும்‌ கூடவே வந்து 
நான்‌ செல்ல வேண்டிய திசையையும்‌ திரும்ப வேண்டிய 
இடத்தையும்‌ சுட்டிக்‌ காட்டிவிட்டுச்‌ சென்றாள்‌. அவள்‌ 
காட்டிய திசையில்‌ நடக்கத்‌ தொடங்கினேன்‌ நான்‌. 
எல்லா இல்லங்களும்‌ ஒரே விதமாக 
வடிவமைக்கப்பட்டிருந்தன. இல்லத்துக்கு முன்னால்‌ 


மொசைக்‌ கற்கள்‌ பதிக்கப்பெற்ற சிறு முற்றம்‌. ஒரு சிறு 
நிழற்குடை. அதன்கீழ்‌ ஒரு சாய்வு நாற்காலி. 
அகைகச்சுற்றிச்‌ சின்னத்‌ தோட்டம்‌. தோட்டத்தில்‌ 
சூரியகாந்திப்‌ பூக்களின்‌ மஞ்சள்‌ இளவெயிலில்‌ 
மின்னிக்கொண்டிருந்தது. 

தற்செயலாகத்தான்‌ ஒரு இல்லத்தின்‌ ஜன்னல்‌ 
பக்கமாக என்‌ பார்வை சென்றது. இரண்டு கண்கள்‌ 
என்மீது பதிந்திருந்தன. எனக்குத்‌ தூக்கிவாரிப்‌ 
போட்டது. அவை என்னைத்தான்‌ பார்க்கின்றனவா 
என்கிற சந்தேகத்தில்‌ மீண்டும்‌ அத்திசையில்‌ 
பார்த்தேன்‌. வைத்த விழி வாங்காமல்‌ அப்பார்வை என்‌ 
மீதே நிலைகுத்தியிருந்தது. தோல்‌ சுருங்கிய 
அம்முகத்தையும்‌ எதையோ யாசிக்கும்‌ 
அக்கண்களையும்‌ நீண்ட கணங்களுக்கு என்னால்‌ 
பார்க்க முடியவில்லை. உடனடியாகத்‌ திரும்பி மற்ற 
இல்லங்களின்‌ பக்கம்‌ பார்வையைச்‌ செலுத்தினேன்‌. 
உண்மையிலேயே என்‌ பதற்றம்‌ அதிகரித்துவிட்டது. 
ஒவ்வொரு ஜன்னலில்‌ பக்கத்திலும்‌ இருகண்கள்‌. 
நைந்து தளர்ந்த விழிக்குழிகளிலிருந்து உயரும்‌ 
பார்வை. பாதையைப்‌ பார்த்தபடி வேகமாக நடக்கத்‌ 
தொடங்கினேன்‌. யாரோ என்னை அழைப்பதைப்‌ 
போலிருந்தது. தயக்கத்துடன்‌ திரும்பிப்‌ பார்த்தேன்‌. 
யாரையும்‌ காணவில்லை. அடையாளம்‌ காட்டிய 
பெண்ணைக்கூட இறக்கி வைத்துவிட்டுப்‌ போன 
பெரிய பெரிய எந்திரங்களைப்‌ போல நிமிர்ந்து கூட 
பார்க்கமுடியாத அளவு நெஞ்சில்‌ அச்சம்‌ துளிர்த்ததை 
ஆச்சரியமாக உணர்ந்தேன்‌. மறுகணமே என்‌ பகுத்தறிவு 
மூளை விழித்து அந்த அச்சத்தை விரட்டியது. அந்த 
இடத்தின்‌ விசித்திரம்‌ ஒரு சின்னச்‌ சத்தம்கூட காதில்‌ 
விழவில்லை என்பதுதான்‌. ஒரு தும்மல்‌ சத்தம்கூட 
கேட்கவில்லை. 

இல்லத்தின்‌ கதவை நெருங்கி அழைப்புமணியை 
அழுத்தினேன்‌. என்‌ புலன்கள்‌ இல்லத்துக்குள்‌ 
ஏற்படக்கூடிய துணிகள்‌ உரசும்‌ ஒலியையோ 


செருப்புகள்‌ அழுந்தும்‌ சத்தத்தையோஒ ஒவ்வொரு 
கணமும்‌ எதிர்பார்த்தன. சில கணங்கள்‌ வரை எதுவும்‌ 
கேட்கவில்லை. மீண்டும்‌ மணியை அழுத்தலாம்‌ என்று 
நினைத்த தருணத்தில்‌ கதவு சட்டெனத்‌ திறந்தது. 
வெளிப்பட்ட அந்த உருவத்தின்‌ தோற்றம்‌ என்னை ஒரு 
கணம்‌ அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. உருக்குலைந்த 
சதைக்‌ கோளத்துக்குக்‌ கையும்‌ காலும்‌ முளைத்ததைப்‌ 
போலிருந்தது அத்தோற்றம்‌. என்‌ இதயம்‌ 
வெகுவேகமாகத்‌ துடிக்கத்‌ தொடங்கியது. 

”தையல்நாயகிங்கறது நீங்கதானேம்மா?” 

கேட்க நினைத்த கேள்வி நெஞ்சிலிருந்து எழாமல்‌ 
வறட்சி அடைந்தது. எச்சிலைக்‌ கூட்டி விழுங்கி 
ஈரத்தைப்‌ படர வைத்தபிறகுதான்‌ சகஜமாகக்‌ கேட்க 
முடிந்தது. என்‌ கேள்வியையே அவர்‌ காதில்‌ வாங்கிக்‌ 
கொள்ளவில்லை. அவர்‌ கண்கள்‌ மட்டும்‌ அசைந்தன. 
என்னை ஆராய்வதைப்‌ போல உற்றுப்‌ பார்த்தன. நான்‌ 
மீண்டும்‌ “தையல்நாயகிங்கறது நீங்கதானே?” என்று 
கேட்டேன்‌. அவர்‌ மேலும்‌ நெருங்கிவந்து “ம்‌?” என்று 
என்பக்கம்‌ செவியைக்‌ கொடுத்தார்‌. என்‌ கேள்வியை 
மறுபடியும்‌ நான்‌ கேட்கவேண்டியதாக இருந்தது. 

“என்‌ சின்னப்புள்ளைதான்‌ இங்க கொண்டாந்து 
உட்டுட்டுப்‌ போனான்‌. அப்புறமா வரவே இல்ல” 

தொடர்பில்லாமல்‌ பேசியபடி அவர்‌ உள்ளே 
திரும்பினார்‌. அவரைத்‌ தொடர எனக்கு அச்சமாக 
இருந்தது. அதைத்‌ தள்ளி வைத்துவிட்டுத்தான்‌ நான்‌ 
அவரைத்‌ தொடர்ந்து உள்ளே சென்றேன்‌. 

இல்லம்‌ மிகவும்‌ தூய்மையாக இருந்தது. டெட்டால்‌ 
மணம்‌ கமழ்ந்தது. சுவரில்‌ இயற்கைக்‌ காட்சிகளின்‌ 
ஓவியம்‌ ஒருபுறமும்‌ குழலூதும்‌ கிருஷ்ணனின்‌ படம்‌ 
மறுபுறமும்‌ ஒட்டப்பட்டிருந்தன. அப்பால்‌ கம்பியிட்ட 
ஜன்னல்‌. வெளிப்புறக்‌ காட்சிகளும்‌ மேகங்களும்‌ 
அசையும்‌ மரக்கிளைகளும்‌ படம்படமாகத்‌ தெரிந்தன. 
மறுபுறம்‌ குளியலறையும்‌ கழிப்பறையும்‌ இருந்தன. 
ஜன்னலோரமாகவே கட்டில்‌. மருந்து மேசை. மூலையில்‌ 


தொலைக்காட்சிப்‌ பெட்டி. என்‌ உடல்‌ பதறுவதை 
உணர்ந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 
அடிவயிற்றில்‌ குளிர்ச்சி பரவி உறைவதை என்னால்‌ 
நம்பவே முடியவில்லை. அவரைப்‌ பார்த்தபடியே 
நின்றேன்‌. தோல்‌ சுருங்கிய முகம்‌. ஒடுங்கிய கன்னக்‌ 
குழிகள்‌. வெள்ளையாகப்‌ புரண்ட நீண்ட கூந்தல்‌ 
அள்ளிக்‌ கொண்டையாகக்‌ கட்டப்பட்டிருந்தது. 
பார்க்கப்பார்க்க அக்கண்கள்‌ முதலில்‌ ஊட்டிய அச்சம்‌ 
கரைந்தது. குழப்பத்தையும்‌ கலவரத்தையும்‌ அவை 
வெளிப்படுத்துவதை உணர்ந்தேன்‌. முதுமையின்‌ 
சரிவும்‌ தளர்ச்சியும்‌ படிந்த உடல்‌. காதுகளின்‌ 
விளிம்பிலும்‌ முன்நெற்றியிலும்‌ வெண்முடி காற்றில்‌ 
புரண்டு அலைபாய்ந்தஹ்டு. சட்டென என்‌ பக்கமாக 
விரலை நீட்டி “நீங்க யாரு” என்று கேட்டார்‌. 

“உங்க தங்கச்சி பையன்‌ சந்திரனுக்கு சிநேகிதன்‌ நான்‌. 
சந்திரன்‌ சந்திரன்‌ தெரியுமில்ல..?” 

சற்று சத்தமாகவே நான்‌ சொன்னேன்‌. ஆனால்‌ என்‌ 
ஒலிகள்‌ எதுவும்‌ கேட்காத உலகில்‌ அவர்‌ இருந்தது 
ஆச்சரியத்தைத்‌ தந்தது. கட்டிலில்‌ உட்கார்ந்தபடி 
உதடுகளை ஈரப்படுத்திக்‌ கொண்டார்‌. மேலுதடும்‌ 
கீழுதடும்‌ உட்குழிந்து காணப்பட்டன. கோடுகோடாக 
எழுந்த சுருக்கங்களின்‌ நீட்சி உதடுகள்‌ வரை 
தாக்கியிருந்தது. 

“ஆறு ஆம்பளை புள்ளைங்க பெத்து என்ன 
பிரயோஜனம்‌ சொல்லு. ஊரு உலகத்துல புள்ளைங்க 
தலையெடுத்து பெத்தவங்கள காப்பாத்தும்ன்னு பேரு. 
நான்‌ பெத்ததுங்க எல்லாமே அதுக்கு நேர்மாறா 
போச்சிங்க. ஒவ்வொருத்தனா போவும்போது கடைசி 
பையன்‌ பாத்துக்குவான்னு இருந்தேன்‌. அவனும்‌ இங்க 
கொண்டாந்து தள்ளிட்டு போயிட்டான்‌. என்‌ தங்கச்சி 
பையன்‌ வெளிநாட்டுல இருக்கான்‌. அவன்தான்‌ 
இதுக்கான ஏற்பாடயெல்லாம்‌ கவனிச்சிக்கறான்‌.” 

உங்க தங்கச்சி பையன்‌ சந்திரன்‌ சிநேகிதன்தான்‌ 
நானு. அவர்தான்‌ உங்கள பாத்துட்டு வரச்சொல்லி 


அனுப்பனாரு” 

அவர்‌ பதில்‌ சொல்லவில்லை. என்‌ சொற்கள்‌ அவர்‌ 
மூளையைத்‌ தொடவே இல்லை என்று தோன்றியது. 
ஜன்னல்‌ வழியே தெரியும்‌ பனைமரங்களின்‌ 
அசைவையே வெகுநேரம்‌ பார்த்தபடி 
உட்கார்ந்திருந்தேன்‌. அவர்‌ மெளனம்‌ எனக்கு 
ஆச்சரியத்தை அளித்தது. 

“அந்தக்‌ காலத்துல எங்களுக்கு பெரிய பலசரக்குக்கட 
இருந்திச்சி. வில்வண்டி வச்சிருந்தாரு அவரு. எங்க 
போனாலும்‌ நாங்க அதுலதான்‌ போவோம்‌.” 

அவராகவே ஒரு கதையைத்‌ திடீரென சொல்லத்‌ 
தொடங்கினார்‌. அவரைப்‌ பெண்பார்க்க வந்தது, 
திருமணம்‌ நடந்தது, செழிப்பான முறையில்‌ நடந்த 
வியாபாரம்‌, வரிசையாகப்‌ பிறந்த பிள்ளைகள்‌, 
சந்தையில்‌ யார்‌ பிடியையோ விலக்கிக்‌ கொண்டு 
ஓடொடிவந்த எருதுகளின்‌ முரட்டுத்தனமான 
தாக்குதலால்‌ நேர்ந்த மரணம்‌ என அடுக்கடுக்காகச்‌ 
சொல்லிக்கொண்டே போனார்‌. பிறகு ஒரு கணம்‌ 
நிறுத்தி “நீங்க யாரு?” என்றார்‌. நான்‌ நிதானமாக 
மறுபடியும்‌ என்னைப்பற்றிய தகவல்களைச்‌ 
சொன்னேன்‌. அவர்‌ கண்கள்‌ என்மீது படிந்திருந்தனவே 
தவிர என்‌ சொற்களைக்‌ கேட்டுக்கொண்ட சுவடுகளே 
அந்த முகத்தில்‌ தெரியவில்லை. 

மருந்துமேசை மீது ஒரு புத்தகம்‌ கிடந்தது. ஆசுவாசப்‌ 
படுத்திக்‌ கொள்ள அதை எடுத்துப்‌ புரட்டினேன்‌. 
அதுவரை நான்‌ பார்த்திராத புத்தகம்‌. வெறும்‌ படங்கள்‌. 
எல்லாமே தென்னாட்டுச்‌ சைவத்‌ திருத்தலங்கள்‌. 
ஒருபுறம்‌ குன்றும்‌ மரங்களும்‌ ஆறும்‌ சூழ நிற்கிற 
கோயில்களின்‌ கம்பீரத்‌ தோற்றம்‌. மறுபுறம்‌ கருவறை 
நாயகரின்‌ படங்கள்‌. ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு 
விதமாக இருந்தது. கூடுதலாக சிற்சில பக்கங்களில்‌ சில 
தூண்சிற்பங்களின்‌ படங்களும்‌ இடம்பெற்றிருந்தன. 

“ஒங்கள நல்லா கவனிச்சிக்கறாங்களா இங்க? 
சந்திரனுக்கு ஏதாவது சொல்லணுமா?” 


அவர்‌ எவ்விதமான பதிலும்‌ சொல்லவில்லை. என்‌ 
மனம்‌ அதிர்ச்சியில்‌ உறையத்‌ தொடங்கியது. ஒரு 
சிற்பத்தின்‌ முன்‌ உட்கார்ந்து பேசிக்‌ கொண்டிருப்பதைப்‌ 
போல சங்கட உணர்வு எழுந்தது. நான்‌ அவர்‌ 
புருவங்களைக்‌ கவனித்தேன்‌. வெளுத்து 
வளைந்திருந்தன அவை. கண்கள்‌ மட்டும்‌ இமைத்தபடி 
இருந்தன. 

சட்டென அவர்‌ மறுபடியும்‌ பேசத்‌ தொடங்கினார்‌. 

“அவருக்கு நான்னா ரொம்ப உசிரு. எங்க போய்‌ 
வீட்டுக்குத்‌ திரும்பிவந்தாலும்‌ கையில பூ இல்லாம 
வரமாட்டாரு. சமையக்கட்டுக்கு வந்து அவரு 
கையாலியே தலையில வச்சிட்டுப்‌ போனாத்தான்‌ 
அவருக்கு நிம்மதி. ஒருநாளு அவர்‌ எனக்கு பூ 
வச்சிவிடறத என்‌ மாமியார்க்காரி பாத்துட்டா. சம்சாரி 
இருக்கற எடமா, இல அவிசாரி இருக்கற எடமா இதுன்னு 
ஒரே சத்தம்‌. எவளுக்காவது இங்க கண்ணியமா இருக்கத்‌ 
தெரியுதா, தாசி மாதிரி கொண்டை போட்டு பூ வச்சிட்டு 
திரியறாளுங்கன்னு பேசிட்டே இருந்தா. அவரு உடனே 
பின்பக்கமா போயிட்டாரு. நா சத்தம்‌ காட்டாம அடுப்பு 
வேலையை கவனிச்சிக்கிட்டிருந்தேன்‌. அதுலயும்‌ ஒரு 
குத்தம்‌ கண்டுபிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டா. என்ன 
நெஞ்சழுத்தம்‌ பாரு இவளுக்கு. எப்ப எப்பன்னு 
அலையறா வெறிபுடிச்ச கழுதன்னு சொல்லிட்டே உள்ள 
வந்தா. வந்து என்‌ தலையில இருந்த பூவை புடுங்கி 
எரியற அடுப்புல போட்டுட்டா”. 

அவர்‌ கண்களில்‌ தாரைதாரையாகக்‌ கண்ணீர்‌ 
வழிந்தபடி இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னால்‌ 
பறித்துத்‌ தீயிலிட்ட பூ இன்னும்‌ தன்‌ கண்‌ முன்னால்‌ 
எரிந்து வதங்குவதைப்‌ போல தேம்பித்‌ தேம்பி அழுதார்‌. 
உதடுகள்‌ கோணிக்கொள்ள அவர்‌ அழுத கோலத்தை 
ஏறிட்டுப்‌ பார்க்கமுடியவில்லை. சங்கடமாக இருந்தது. 
அழுகையின்‌ உச்சத்தில்‌ அவர்‌ சொன்ன சொற்கள்‌ 
எதையுமே புரிந்துகொள்ள முடியவில்லை. அவர்‌ மிக 
அருகே இருந்தாலும்‌ யாராலும்‌ எளிதில்‌ நெருங்கித்‌ 


தொட்டுவிடமுடியாத காலத்தின்‌ விளிம்பில்‌ இருப்பதை 
உணரமுடிந்தது. எங்கோ பார்வை நிலைகுத்த சுவரில்‌ 
சாய்ந்துகொண்டார்‌. தேம்பலால்‌ அவள்‌ நெஞ்சு 
தூக்கித்தூக்கிப்‌ போட்டது. கழுத்து நரம்புகளும்‌ 
நெஞ்சுக்குழியும்‌ நெளிந்தன. அவற்றின்‌ அசைவுகள்‌ 
என்‌ சங்கட உணர்வை மேலும்‌ மேலும்‌ அதிகரித்தன. 
மீண்டும்‌ அவர்‌ முகத்தைப்‌ பார்த்தேன்‌. முன்‌ 
குவியலுக்கிடையே தவறிவிழுந்த கண்ணாடித்‌ 
துண்டுகளைப்‌ போல அவர்‌ கண்கள்‌ பளிச்சிட்டன. 
நாக்கைச்‌ சுழற்றி உதடுகளை மற்றொருமுறை 
ஈரப்படுத்திக்‌ கொண்டார்‌. 

கண்ணீரும்‌ அச்சமும்‌ நிரம்பி அக்கண்களிலிருந்து 
என்‌ பார்வையை விலக்க இயலவில்லை. பெரும்‌ குற்ற 
உணர்வுடன்‌ மூண்ட வேதனையால்‌ என்‌ தொண்டை 
இறுகி உலர்ந்து போனது. எழுந்து அவரை நெருங்கித்‌ 
தொட்டு ஆறுதல்‌ சொல்ல நினைத்தேன்‌. மறுகணமே 
அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு 
பின்வாங்கினேன்‌. சந்திரனைப்பற்றிய நினைவுகளை 
அவர்‌ மனத்தில்‌ எழுப்பமுடியாத தோல்வியுணர்வு 
ஒருபுறம்‌ அரித்தபடி இருந்தது. அந்த உட்கூடம்‌, 
ஜன்னல்‌, திரைச்சீலை, சுவரோவியங்கள்‌, கழிப்பறைக்‌ 
கதவுகள்‌, தென்னாட்டுச்‌ சைவத்‌ திருத்தலங்கள்‌ 
புத்தகம்‌ என ஒவ்வொன்றின்‌ மீதும்‌ தயக்கத்துடன்‌ என்‌ 
பார்வை படர்வதையும்‌ பெருமூச்சுடன்‌ 
எழுந்திருப்பதையும்‌ நடக்கத்‌ தொடங்குவதையும்‌ அவர்‌ 
கண்கள்‌ கவனித்தபடியே இருந்தன. நான்‌ கதவை 
நெருங்கும்வரை கூட அவர்‌ அமைதியாகவே 
பார்த்துக்கொண்டிருந்தார்‌. சட்டென ஒருகணம்‌ 
கண்களை இமைத்து என்னை நோக்கி “நீங்க யாரு?” 
என்று கேட்டார்‌. அக்கேள்வியால்‌ என்‌ உடல்‌ குறுகிச்‌ 
சிலிர்த்தது. சில நொடிகள்‌ கதவில்‌ சாய்ந்தபடி 
அக்கண்களைப்‌ பார்த்தேன்‌. அந்த இல்லங்களின்‌ 
ஒவ்வொரு ஜன்னல்களிலும்‌ தென்பட்ட 
கண்களையெல்லாம்‌ மறுபடியும்‌ 


எண்ணிக்கொண்டேன்‌. ஒருகணம்‌ கூட என்னால்‌ 
அங்கே நிற்க முடியவில்லை. வேகவேகமாக 
இல்லத்தைவிட்டு வெளியேறினேன்‌. கச்சிதமாக 
வளைந்து நீளும்‌ சாலைகளையும்‌ புல்வெளிகளையும்‌ 
நீரூற்றுகளையும்‌ தாண்டி நுழைவாயிலைக்‌ கடந்து 
தரையில்‌ கால்வைத்த பிறகுதான்‌ சீராக மூச்சுவிட 
முடிந்தது. என்‌ வேதனையைச்‌ சந்திரனுக்குத்‌ 
தெரியப்படுத்தும்‌ விதத்தைப்‌ பற்றிய கவலையை 
முதன்முதலாக உணர்ந்தது மனம்‌. 

தீராநதி. ஏப்ரல்‌ 2004 


89.காசி : பாதசாரி 


காசி-பாதசாரி 
1 

போன வருஷம்‌ இதே மாதத்தில்‌ காசி தற்கொலை 
செய்துகொண்டு பிழைத்துவிட்டான்‌. கல்யாணம்‌ 
செய்துகொண்ட நான்காவது மாதம்‌, சவர பிளேடால்‌ 
கழுத்தை ஆழ அறுத்துக்‌ கொண்டான்‌.உறைந்த ரத்தப்‌ 
படுக்கைமீது நினைவிழந்து கிடந்தவனை கதவை 
உடைத்துப்‌ புகுந்து எடுத்து ஜி.எச்‌.சில்‌ அட்மிட்‌ 
செய்தார்கள்‌. 
ஊரில்‌ நான்கு பேர்‌ “மறைலூஸ்‌” என்று கருதும்‌ 
காசியைப்‌ பற்றி எனக்கு அப்படி நினைக்க 
முடியவில்லை. எல்லோரையும்‌ போல, தனக்கும்‌ இந்த 
நாக்கு பேருக்கும்‌ இடையிலான “ஷாக்‌” அப்ஸார்பரை” 
பழுது பார்த்து சரியாக வைத்துக்‌ கொள்ளாமல்‌, 
இவர்கள்‌ உறவென்று மெச்சுகிற பாதையின்‌ குண்டு 
குழிகளில்‌ அடிபட்டுக்‌ கொண்டிருக்கிறான்‌ என்றுதான்‌ 
சொல்லத்‌ தோன்றுகிறது. 

நேற்று காசியிடமிருந்து கடிதம்‌, “காசுதான்‌ சுதந்திரம்‌ 
காசுதான்‌ சுதந்திரம்‌ காசுதான்‌ சுதந்திரம்‌ என்று 
ஸ்ரீராமஜெயம்‌ மாதிரி இன்லேண்டு முழுக்க 
எழுதியிருக்கிறான்‌. ஆறு மாதங்களுக்கு முன்பு 
கோயம்புத்தூர்‌ போனபோது ஒரு டீக்கடை வாசலில்‌ 
காசியை யதேச்சையாக சந்தித்தேன்‌. உணர்ச்சி முண்ட 
கைகளைப்‌ பற்றிக்‌ கொண்டான்‌. தன்னோடு அதிக 
நேரம்‌ இருக்க வேண்டுமென்று கெஞ்சினான்‌. என்‌ 
அப்பாவுக்கு அடுத்த நாள்‌ வருஷாந்திரம்‌. இரவுக்குள்‌ 


மலைக்கிராமம்‌ என்‌ தோட்டம்‌ போய்ச்‌ சேர 
வேண்டியிருந்தது. சொன்னேன்‌. வாடினான்‌. சரி என்று 
பார்க்‌ பக்கம்‌ போனோம்‌. 

David Zimmerman 1 

எனக்கு வேலை ஏதும்‌ கிடைக்காமலிருந்த காலத்தில்‌ 
யாராவது என்னைப்‌ பார்த்து “இப்ப என்ன பண்றீங்க? 
என்று கேட்டால்‌ சங்கடத்தில்‌ கூசிப்‌ போய்‌ சமாளிப்பாக 
எதையாவது சொல்வேன்‌. அந்த வேதனை தனிரகம்‌. 
காசியிடம்‌ அதே கேள்வியை பூடகமாக விட்டேன்‌ - 
”அப்புறம்‌...? இப்ப...” 

"ஒரு நண்பனோடு சேர்ந்து, மருந்து மொத்த 
வியாபாரம்‌ சின்னதாப்பண்றோம்‌. அப்பாகிட்டே இனி 
வீட்டுப்‌ பத்திரம்தான்‌ பாக்கி. தரேன்னார்‌. அதை வைச்சு 
பேங்க்லே லோன்‌ முயற்சி. கிடைச்சா இது ஒரு மாதிரியா 
தொடரும்‌...” 
கேட்‌ பூட்டியிருந்தது. பார்க்கில்‌ சுவரெட்டிக்‌ குதித்து 
உள்ளே போனோம்‌. மறைவான புல்வெளி தேடி 
உட்காரும்போது ஞாபகம்‌ தட்டியது. சிகரெட்‌ 
வாங்கவில்லை. “இருக்கு” என தன்‌ ஜோல்னாப்‌ 
பையிலிருந்து சிகரெட்‌, தீப்பெட்டி எடுத்துப்‌ புல்மீது 
வைத்தான்‌. 

”வியபார உலகம்‌ ரொம்ப கஷ்டப்படுத்துது. நிறைய 
கேவலமான அனுபவங்கள்‌. மறைமுக-வரி மாதிரி 
மருந்து வியாபாரத்தில்‌ மறைமுக பங்குதாரங்களா 
இருக்காங்க டாக்டர்ஸ்‌. எப்படீனா, ஒரு டானிக்‌ பாட்டில்‌ 
பிரிஸ்கிரிப்ஷன்‌ எழுத வைக்க, ஒரு டாக்டருக்கு 
மூணுரூபா லஞ்சம்‌ தரணும்‌. நூறு பாட்டில்‌ டானிக்‌ 
விக்க மாசம்‌ முன்னூறு ரூபா லஞ்சம்‌...இதில்லாம 
பெரிய கம்பெனி மருந்துக்குன்னா, கம்பெனியே 
நேரடியாக அன்பளிப்பு டி.வி., கிரைண்டர்‌, 
ஃபிரிட்ஜ்னு... குமட்டுதுடா குணா...” 

காசியின்‌ முகத்துமேல்‌ செல்லமாகப்‌ புகை 
வளையங்களை ஊளதிவிட்டேன்‌. 

"இதிலே எவ்வளவு நாள்‌ தாக்குப்‌ பிடிப்பேன்னு 


தெரியலை. பழையபடிதாண்டா இருக்கு குணா. அடுத்த 
வினாடி மேலே எடுத்த காலூன முடியலே.” காசி ஒரு 
சிகரெட்டைப்‌ பற்ற வைத்துக்‌ கொண்டான்‌. அவனது 
ஜோல்னாப்‌ பைமீது “சொத்‌” தென வெள்ளையும்‌ 
பழுப்பும்‌ கலந்த எச்சம்‌ தெறித்தது. 

“ஆனா முன்னமாதிரி என்னப்‌ பிச்சு வீசி வாந்தியிலே 
புரட்டி ஆபாசப்படுத்திக்றதில்லேடா. கஷ்டப்பட்டு 
விழுங்கிக்கறேன்‌. அப்பாவுக்காகதான்‌. அவர்‌ 
போயிட்டா என்ன ஆவேன்னு புரியலை. எதை 
ஆதாரமாக்கி இந்தப்‌ பேய்‌ மனசை சமாதானமா நடத்தப்‌ 
போறேன்னே தெரியலடா...” 

காசியின்‌ அப்பா, காசிக்கு ஒரு வயதாகியிருக்கும்‌ 
போது மனைவியை இழந்தார்‌. காசிக்கு நான்கு வயது 
மூத்த ஒரு அக்கா உண்டு. வேறு உடன்பிறப்பு இல்லை. 
காசியின்‌ அப்பா இரண்டாவதாகத்‌ திருமணம்‌ செய்து 
கொள்ளவில்லை. குழந்தைகள்‌ இரண்டோடு, காசியின்‌ 
பெரியப்பா - தன்‌ அண்ணன்‌ - குடும்பத்தோடு ஒட்டிக்‌ 
கொண்டு விட்டார்‌. மில்‌ வேலை. சாந்தமான குணம்‌. 

“அப்பா எப்படியிருக்கார்‌ காசி?” 

“அப்பாவும்‌ நானும்‌ ஒரு வீட்லே இருக்கோம்‌. 
அக்காவுக்கு வீட்லே பாதி பாகம்‌ உயில்‌ எழுதி 
வைச்சாச்சு. உயிலை கையில்‌ குடுக்கலே. செவரு வெச்சு 
ரெண்டு பாகமாக்கியாச்சு வீடு வாசலை... மச்சான்‌ 
அவ்வளவா பிரச்னை இல்லை... அப்பா அக்கா 
வீட்லேதான்‌ சாப்புட்டுக்கறார்‌. எனக்கு பத்து 
நாளைக்கொடு ஓட்டல்‌. பத்தே நாளுக்குள்ள எந்த 
ஓட்டலும்‌ சலிச்சிருது... முன்னூறு, முன்னூத்தம்பது 
மாசம்‌ கிடைக்கும்‌. ஆத்மாவை, மனசை, வயத்தை, 
உடம்பை எல்லாத்தையும்‌ அதிலேதாங்‌ கழுவணும்‌...” 
பக்கத்தில்‌ சிமெண்ட்‌ பெஞ்சில்‌ படுத்திருந்த நாய்‌ 
எழுந்து உடலை உதறி சடசடத்தது. 

” நீ பெண்ணா இருந்திருக்கக்‌ கூடாதான்னு தோணுது. 
சரியாச்‌ சொன்னா நீ பெண்ணா மாறிடக்‌ 
கூடாதான்னு... உன்னோட இருந்தா பாதுகாப்பா, 


தைரியமா இருக்குடா குணா. அறிவோட குத்தலைப்‌ 
பொருட்படுத்தாம சொன்னாகடவுளோட மடியிலே 
இருக்கிற மாதிரி... அதுவும்‌ பெண்களவுள்‌. என்னால்‌ 
ஒரு ஆணை கடவுளா கற்பனை செய்யவே முடியலே.. 
விளையாட்டு மைதானமா முள்ளுவேலி இல்லாத மனசு 
உனக்க.” 

”இல்லடாகாசி, என்னோட மனசு உனக்கு அந்த மாதிரி 
இருக்குது. ஆனா அங்கேயும்‌ சில பேர்‌ கண்ணுக்கு வேலி 
இருக்கும்‌. இருக்குது, சரி.. இப்பெல்லாம்‌ ஏதாவது 
எழுதறயா?” 

"இல்லே, டயரி மட்டும்தான்‌. கவிதை, கதைன்னு 
எழுதினா சுய புலம்பலா இருக்குது.” 
எதிரில்‌ நாய்‌ ஒற்றைக்‌ காலைத்‌ தூக்கி பெஞ்ச்‌ கால்மேல்‌ 
மூத்திரம்‌ அடித்தது. காசியின்‌ வாயில்‌ கால்‌ சிகரெட்‌ 
சாம்பலாக நின்றிருந்தது. சற்றே மெளனம்‌. 
என்னால்‌, இந்த சிகரெட்டை விடவே முடியலே காசி.” 

“நானுந்தான்‌... கூடவே இந்த மாஸ்ட்ருபேஷனையும்‌... 
எவ்வளவு முயற்சி பண்ணியும்‌ இந்த ரெண்டையும்‌ 
நிறுத்தவே முடியலேடா குணா. சிகரெட்டால்‌ எனக்கு 
ஒண்ணுமேயில்லே...நிகோடின்‌ நெஞ்சுக்குள்ளே பரவி 
எதுவும்‌ பண்றதா தெரியலே... பால்‌ வராத 
மொலக்காம்பை உறிஞ்சற மாதிரிதான்‌ அது எனக்க. 
மாஸ்ட்ருபேஷன்லேயும்‌ ஒரு விஷயம்‌. பல பேர்‌ மாதிரி 
கைகொண்டு இல்லே. தலையணையை 
அனைச்சுட்டு... தாயான முப்பது முப்பத்தஞ்சு வயசுப்‌ 
பொண்ணுகளத்தான்‌ நினைவிலே அடைச்ச.” 

காசிக்கு இருபத்தொன்பது தான்‌ வயதென்று 
நினைக்கிறேன்‌. திடீரென வேறெதாவது பொதுவாகப்‌ 
பேசலாம்‌ என்ற காசி, என்னைப்‌ பற்றிக்‌ கேட்டான்‌. என்‌ 
அம்மாவை விசாரித்தான்‌. எனக்கும்‌ அவனுக்கும்‌ 
பழக்கமான ஒரு சாமியாரைப்‌ பற்றிக்‌ கேட்டான்‌. 
சாமியாரோடு இருந்த அழகான பெண்ணைப்‌ பற்றிக்‌ 
கேட்டான்‌. 

“சாமியார்‌, ஆர்‌.எஸ்‌.எஸ்‌.லே பூந்துட்டார்‌. கார்‌ எல்லாம்‌ 


குடுத்திருக்காங்க. அந்த சிஷ்யை “ரம்பை: இப்ப 
சத்தியிலே ஒரு துணிக்கடையிலே சேர்ஸ்‌ கேர்ள்‌.” 

காசி சிகரெட்டை வீசி எறிந்தான்‌. புல்லில்‌ லேசாக புகை 
கசிந்தது. நான்‌ மீண்டும்‌ ஒரு சிகரெட்டுக்குப்‌ பார்த்தேன்‌, 
இல்லை. எனக்குப்‌ பரபரத்தது. நானும்‌ கூட காசியைப்‌ 
போல சும்மாத்தான்‌ சிகரெட்‌ குடிக்கிறேன்‌ என்று 
நினைக்கிறேன்‌. சில சமயங்களில்‌ தோட்டத்துப்‌ பக்கம்‌ 
கும்மிருட்டில்‌ நின்று குடிப்பேன்‌. குடித்த திருப்தியே 
இருக்காது. புகையை ஊதி கண்ணால்‌ பார்ப்பதில்தான்‌ 
திருப்திபோல இருக்கிறது. காலிப்‌ பெட்டியை நசுக்கி 
தூக்கிப்‌ போட்டான்‌ காசி. ஒண்ணு பத்து 
என்றேன்‌.போவோமா என்று அரைமனதாகக்‌ கேட்டான்‌ 
காசி. 

நடந்து சென்றபோது காசியைக்‌ கேட்டேன்‌. 

"டிம்‌. எல்லாம்‌ இப்ப ஒண்ணும்‌ பண்றதில்லையா?” 

“எதையும்‌ தொடர்ந்து செய்ய முடியலே...காபிக்‌ 
கரண்டியாலே வாழ்க்கையை அளந்து பார்த்ததா 
எலியட்‌ சொல்லுவான்‌. எதை எடுத்து அளக்கன்னே 
எனக்கு முடிவுக்கு வர முடியலே...” 

காபியா, டீயா என்று கேட்கும்போது வெடுக்கென்று 
ஒரு விருப்பத்தைச்‌ சொல்ல முடியாதவன்‌ காசி. ஆனால்‌ 
சாவை எடுத்து அளந்து பார்த்திருக்கிறான்‌. 
சுவரெட்டிக்‌ குதித்தோம்‌. 

"தூங்கின திருப்தியே இருக்கிறதில்லே. ஓயாம 
கனவுகள்‌. பகல்லே யோசனை யோசனைகள்‌... 
எனக்குள்ளே நான்‌ ஓயாம நடமாடிட்டு இருக்கற 
மாதிரி... சில சமயம்‌ எனக்குள்ளே இருக்கற “நான்‌ தான்‌ 
நிஜம்‌ - இந்த வெளியிலே “நான்‌” சூட்சுமம்னு பயமா 
தோணுதடா...” 

“நியூஸ்‌ பேப்பரெல்லாம்‌ ஒண்ணும்‌ 
படிக்கறதில்லையா காசி?” 

“எப்பவாவது படிப்பேன்‌. செய்தி, படமாகத்தான்‌ 
எல்லாம்‌ எனக்குள்ள மிச்சமாகுது. பிடிப்பே இல்லை. 
வெத்து ஒலக்கையும்‌, ஒரலுமா மனசும்‌ புத்தியும்‌ 


அடிச்சிட்டுக்‌ கெடக்கு...” 

பொது நூலகம்‌ தாண்டி தார்ச்‌ சாலையை 
நெருங்கினோம்‌. “குணா, நீ இங்க வந்தா வராமப்‌ 
போகாதே. வீட்டுக்கு வா. என்னோட கல்யாண 
மேட்டர்லே இன்னும்‌ நீ கில்டியா ஃபீல்‌ பண்றதா தன்ராஜ்‌ 
சொன்னான்‌” என்று கைகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌ 
காசி. 

2 

எனக்குத்‌ தெரிந்த காசி எட்டு வருஷங்களாக 
அப்படியேதான்‌ இருக்கிறான்‌. கர்ப்பம்விட்டு 
வெளியேறிய பின்‌ அவனுடைய நினைவுப்‌ பாதையில்‌ 
முதலடி பற்றி ஒரு முறை காசி சொன்னான்‌. அவன்‌ 
அம்மா இறந்து ஆறாவது மாதமோ, வெய்யிலில்‌ 
கற்றாழை அடர்ந்து சூழ்ந்த ஒரு வறட்டு இட்டேறி வழியே 
பாட்டியின்‌ இடுப்பில்‌ கதறிக்‌ கொண்டு வருகிறான்‌ காசி. 
அவனது பெரியப்பா வீட்டு வாசலில்‌ கொண்டு வந்து 
இறக்கிவிட்டுத்‌ திரும்பிப்‌ பார்க்காமல்‌ போகிறாள்‌ ஒரு 
வெள்ளைச்சீலைக்‌ கிழவி. அது காசியின்‌ அம்மாவைப்‌ 
பெற்ற அம்மா. மாமன்மாரின்‌ பகல்‌ தூக்கத்தைக்‌ 
கலைத்து குழந்தை அழுதால்‌ யாரால்‌ சகிக்க முடியும்‌. 

காலேஜ்‌ பருவத்தில்தான்‌ காசி எனக்கு நட்பானான்‌. 
“ஹிப்பாக்ரசி'யை அம்பலப்படுத்தி மனிதர்களை, 
எங்களை, பரிகசித்துக்கொண்டு கில்லாடிகளாக 
உணர்ந்து குதூகலித்துத்‌ திரிந்த எங்கள்‌ நட்பு 
புத்தகங்கள்‌ மூலம்‌ பலப்பட்டது. 
வித்தியாசமானவர்களாக மாற்றிமாற்றி மெச்சிக்‌ 
கொண்டு நடந்தோம்‌. “ஆதவனை: ரசித்துப்‌ படித்தோம்‌. 
“புவியரசு'வை நேரில்‌ சந்தித்தோம்‌. காசிதான்‌ கூட்டிப்‌ 
போனான்‌. மெல்லமெல்ல ஜானகிராமன்‌, லா.ச௪.ரா., 
பிச்சமூர்த்தி, அசோகமித்திரன்‌, சுந்தரராமசாமி என்று 
ஈடுபாடு கொண்டோம்‌. “மெளனி புரியாதபோதும்‌ 
“பயங்கரம்‌” என்ற பாவனை பூண்டு பாராட்டினோம்‌. 
இடையில்‌ நான்‌ படிப்பதில்‌ ஏனோ தேங்கிப்‌ போனேன்‌. 
பெண்‌ வேட்கை. பட்ட பின்பு விவேகானந்தர்‌, 


பித்துக்குளி முருகதாஸ்‌, ரஜனீஷ்‌ என்று கலவையாக 
ஜல்லி கலக்க ஆரம்பித்துவிட்டேன்‌. இப்போது 
ஜே.கே.வை அடிக்கடி படிக்கிறேன்‌. அரசாங்க வேலை 
கிடைத்து கடலூர்‌ போன பின்தான்‌ காசியின்‌ 
நெருக்கத்தை இழந்துவிட்டேன்‌. “ஆவேசமாகப்‌ பாய்ந்து 
அரைக்‌ கிணறு தாண்டும்‌” சுபாவம்‌ சிறுவயதிலிருந்தே 
காசிக்கு இருந்ததாகத்‌ தெரியவில்லை. அவனுடைய 
பள்ளி வாழ்க்கையைப்‌ பற்றி அதிகம்‌ அவன்‌ 
சொன்னதில்லை. நான்காம்‌ வகுப்பு படிக்கும்போது 
காதலில்‌ தோல்வி என்றும்‌, ஹைஸ்கூலில்‌ 
பிரேயரின்போது காலையில்‌, கனிகள்‌ அல்லது ஐசக்‌ 
நியூட்டன்‌ பற்றி கட்டுரை படித்து ஸ்கூலையே 
அறுப்பான்‌ என்றும்‌ ஏதோ சொல்லியிருக்கிறான்‌. 
எஸ்‌.எஸ்‌.எல்‌.சியில்‌ மிக அதிக மார்க்குகள்‌ 
வாங்கினான்‌ என்பது எனக்குத்‌ தெரிந்தது. 

76-இல்‌ காலேஜ்‌ விட்டு வெளியே வந்தான்‌. இரண்டு 
பேப்பர்கள்‌ ஃபெயில்‌. அப்புறம்‌ அதை எழுதவே 
இல்லை. கொஞ்ச நாட்கள்‌ தபால்‌ மூலம்‌ தமிழ்‌ வழி 
ஹிந்தி படித்தான்‌. விட்டான்‌. கொஞ்ச நாட்கள்‌ 
தாய்மொழி அபிமானத்தில்‌ தெலுங்கு. தெலுங்கு 
வாத்தியார்‌ வீட்டுப்‌ பெண்‌ தினமும்‌ காபியில்‌ கொஞ்சம்‌ 
காதல்‌ கலக்கிக்‌ கொடுத்தாள்‌. இந்த காலத்தில்தான்‌ 
வீட்டுப்‌ பக்கமாயிருந்த ஒரு இன்ஜீனியரிங்‌ 
கம்பெனியில்‌ டைம்‌ கீப்பராக வேலை பார்த்தான்‌. 
அவன்‌ ஓரிடத்தில்‌ தொடர்ந்து ஒரு வருஷம்‌ பார்த்த 
வேலை. பூப்பந்து விளையாட்டில்‌ சுமாரான வீரன்‌ காசி. 
காலேஜ்‌ நாட்களில்‌ அவன்‌ ஈடுபட்டிருந்த இரண்டு 
விஷயங்கள்‌ கவிதையும்‌, விளையாட்டும்தான்‌. 
என்‌.டீ.சி. மில்‌ ஒன்றில்‌ விளையாட்டுத்‌ தகுதியின்‌ பேரில்‌ 
வேலை கிடைத்தது. இந்த கேலைதான்‌... 
இதிலிருந்துதான்‌ “காசி' புறப்பட்டான்‌. என்‌.டீ.சி.மில்‌ 
வேலை ஆறே மாதம்தான்‌. மனக்‌ குமட்டல்‌, மன 
நலத்திற்கு சிகிச்சை, அப்போது நன்‌ கடலூரில்‌ அரசு 
ஊழியன்‌. 


திருநள்ளாறு போய்‌ மொட்டை அடிக்கிறேன்‌ பேர்வழி 
என்று அப்பாவிடம்‌ பணம்‌ பறித்துக்‌ கொண்டு வந்தான்‌ 
காசி. இரண்டு நாட்கள்‌ என்னோடு உற்சாகமாக 
இருந்தான்‌. நிஜமாகவே “திருநள்ளாற்றின்‌' மீது 
நம்பிக்கை கொண்டிருப்பானோ என்று நினைத்தேன்‌. 
ஒரு நாள்‌ போய்‌ மொட்டை போட்டுவிட்டு, மத்தியானம்‌ 
காரைக்கால்‌ வந்து ஒரு லாட்ஜில்‌ பீர்‌ அடித்துவிட்டுத்‌ 
தூங்கினோம்‌. 

சாயங்காலம்‌ காற்றாட வெளியே நடந்தபோது ஒரு 
திடுக்கிடும்‌ உண்மையைக்‌ கக்கினான்‌ காசி. 
“உண்மையிலேயே நான்‌ ஒரு பாவி - கயவன்டா குணா. 
அன்பான அப்பாவை ஏமாத்திட்டிருக்கேன்‌. எனக்கு ஒரு 
பிரச்னையும்‌ இல்லை. டாக்டர்களையே ஏமாத்தி 
நடிக்கிறேன்‌. எனக்கு வேலைக்குப்‌ போக 
பயமாயிருக்குடா... “பியர்‌ ஆஃப்‌ ரெஸ்பான்ஸிபிலிட்டி 
அண்ட்‌ஃப்ரீடம்‌: டா.” 
எந்த புஸ்தகத்துல படிச்சே இந்த இங்கிலீஷ்‌ வரியை- 
பொறுப்பு பத்தின பேடித்தனம்‌ சரி.. அதென்னடா 
சுதந்திரம்‌ பத்தின பயம்‌? சுதந்திரத்தையே தப்பாப்‌ 
புரிஞ்சிக்கே நீ... மேதாவிங்கற பிம்பத்தை வளர்த்தி 
வெச்சுக்கிட்டு, பிம்பத்தோட கர்வத்துக்கு பங்கமா 
இருக்ககுதோ வேலை செய்யற இடம்‌? நீ முட்டாள்‌!” 
“இல்லடா குணா... எனக்கு வந்து ஜாப்‌ ஒத்து 
வரலைடா... எந்த ஜாப்புமே ஒத்து வராது. என்னாலே 
கடிகார மிரட்டலை சகிக்க முடியலே. தினம்‌ தினம்‌ தினம்‌ 
ஒரே நேரத்திலே அத அதச்‌ செயயறது, செயற்கையா 
“டாண்‌ ணு ஒரே நேரத்துக்கு எந்திரிக்கறது. செயற்கையா 
தினமும்‌ ஒரே நேரத்தைப்‌ புடிச்சிட்டு வெளிக்கு 
உட்கார்றது, “கன்‌” டயத்துக்கு குளியல்‌... கட்டுப்பாடான 
தினம்‌ தினம்‌ தினம்‌ தினம்கள்‌ எனக்கு சலிக்குதுடா... 
வெறுத்து, குமட்டி.... இதுக்கு மேலே பொறுப்புன்னா 
பயம்‌ வேறே... அதிகாரி உருட்டல்‌... ஓவர்‌ டைம்‌... 
அப்பா! 

படுபாவி!” 


“எனக்கு உள்ளூர சத்தியமான ஆசை என்ன 
தெரியுமா?” 

“சொல்லு” 

“எங்காவது காட்டுக்குள்ளே... மலைப்பக்கம்‌ ஓடிப்‌ 
போயிணணும்‌”. 

போயி” 

”ஆதிவாசிகளோட ஆதிவாசியாகணும்‌” 

“முட்டாள்‌, ஆதிவாசிக்‌ கூட்டத்திலே மட்டும்‌ பொறுப்பு, 
சுதந்திரம்‌ பத்தின பயம்‌ இருக்காதுங்கிறியா? அங்கேயும்‌ 
தாளம்‌ இருக்குதுடா... கட்டுப்பாடு இருக்குது...” 
காசி பதில்‌ பேசவில்லை. நான்‌ எதிர்பார்க்கவேயில்லை. 
திடீரென சட்டையைக்‌ கழற்றினான்‌. இடுப்பில்‌ 
லுங்கியை இழுத்து நழுவவிட்டான்‌. ஜட்டி 
போட்டிருக்கவில்லை. படுபாவியின்‌ வலது 
தோள்பட்டை விறைத்துப்‌ பலகை மாதிரி இருந்தது. 
தள்ளவே முடியவில்லை. கனம்‌. லுங்கியை 
பலவந்தமாகச்‌ சுற்றி மெல்ல அணைத்தபடி 
தள்ளிக்கொண்டு போனேன்‌. பெட்டிக்‌ கடையில்‌ சோடா 
வாங்கி முகத்தில்‌ தெளித்தேன்‌. கொஞ்சம்‌ வாயில்‌ 
புகட்டி லாட்ஜுக்குக்‌ கூட்டிப்‌ போனேன்‌. 
இரவு பதினோரு மணிக்கு விழித்துக்கொண்டான்‌. இரவு 
உணவு சாப்பிடவில்லை. நான்‌ கலவரப்பட்டு 
வருத்தமாக உட்கார்ந்திருந்தவன்‌ அருகே போனேன்‌. 
மொட்டைத்‌ தலை சொட்டையில்லாமல்‌ 
வியர்த்திருந்தது. தோளைத்‌ தொட்டு பரிவாக, 
கட்டிலோரம்‌ உட்கார்ந்தேன்‌. எழுந்து உட்கார்ந்தான்‌. 
இடுப்பில்‌ லுங்கி இருந்தது, இருக்காமல்‌. முகம்‌ 
உப்பியிருந்தது. “பசிக்கிதா' என அவன்‌ கைகளை 
மெல்லப்‌ பிடித்துவிட்டதுதான்‌ - எதிர்பார்க்கவில்லை. 
மூக்கும்‌ கோண அப்படியொரு அழுகை, 
பெருங்குரலெடுத்து முகம்‌ விம்ம. எனக்கு எரிச்சலாகவும்‌ 
பயமாகவும்‌ துயரமாகவும்‌ ஆகிவிட்டது. பக்கத்து ரூமில்‌ 
எல்லோரும்‌ எழுந்து வந்தால்‌... அவன்‌ முகத்தை அப்பி 
அடக்கப்‌ பார்த்தேன்‌. முடியவில்லை. ஊ ஊ ஊ என 


அரைஅணி நேரம்‌ அடங்கவில்லை. மழைவிட்ட 
விசும்பல்‌ மாதிரி வேறு... நான்‌ லைட்டை 
அணைத்துவிட்டேன்‌. 

"நல்லாத்‌ தூங்கினியா?” 

“தூங்கினேன்‌” என்ற காசியின்‌ பதிலில்‌ வாட்டம்‌. 
காலையில்‌ எட்டு மணிக்கே சாப்பிடப்‌ போனோம்‌. 

” என்ன காசி, சொல்டா...” 

“ராத்திரி ஒரு கனவு... மனசு கஷ்டமாயிருக்குடா.” 

” என்ன, சொல்லு!” 

”வனாந்தரத்துக்குள்ளே மத்தியான நேரம்‌. மழை 
பேஞ்சு ஓய்ஞ்சிருக்கு. பிரம்மாண்டமான சிலை 
ஒண்ணு... மார்லே மொகஞ்சு மொகஞ்சு பாலை 
குடிச்சிட்டிருக்கேன்‌. திடீர்னு என்னன்னா... புணர்றா 
மாதிரி... முகம்‌ சரியா தெரியலே. விழித்தபோது அந்தக்‌ 
கனவு முகம்‌ மனசைக்‌ கஷ்டப்படுத்துச்சு.” 
ஏதாவது சினிமா போலாமா?” என்று பேச்சை 
மாற்றினேன்‌. 

3 

காசிக்கு கல்யாணம்‌ என்று ஒன்று நடந்ததற்கு நானும்‌ 
முக்கிய காரணம்‌. முதற்காரணம்‌. பெண்களுடன்‌ 
காசியின்‌ அனுபவம்‌ ஒன்றைக்கூட அவன்‌ என்னிடம்‌ 
ஒளித்ததில்லை. பி.யூ.சி. படிக்கும்போது பக்கத்துத்‌ 
தெருவில்‌ பெட்டிக்‌ கடைக்காரரின்‌ பெண்ணுடன்‌ 
காதல்‌. பத்னேழு வயதுப்‌ பெண்‌. காசியின்‌ அன்றைய 
பாஷையில்‌ தேவதை. உணவாக பெட்டிக்‌ கடை பொரி - 
வேர்க்கடலையையே அதிக நாட்கள்‌ தின்று வளர்ந்த 
அந்த தேவதைக்கு திடீரென மஞ்சல்‌ காமாலை. ஒரு 
நாள்‌ சாம்பல்‌. காசி இந்த தேசதையின்‌ பெயர்‌ சேர்த்து 
புனைபெயர்‌ வைத்துக்‌ கொண்டு “கண்ணாமூச்சு' 
என்றொரு குட்டிக்‌ கவிதை தொகுப்பை பின்னாளில்‌, 
ஒன்றுவிட்ட அண்ணன்‌ அச்சகத்தில்‌ வேலை 
பார்த்தபோது வெளியிட்டான்‌. “வேலை” என்றால்‌ 
தொகுப்பு அச்சடித்து முடியும்வரை வேலை! 

காலேஜ்‌ முதல்‌ வருட நாட்களில்‌ கவிதையுடன்‌ 


இரண்டு குட்டிக்காதல்கள்‌. ஒரு பெண்‌ மு.வ. ரசிகை. 
“கெமிஸ்ட்ரி: படிப்பு. எதிர்வீடு. துணைப்‌ பாடம்‌ 
“கணக்கு” சாக்கில்‌ காசி அடிக்கடி மு.வ. ரசிகையிடம்‌ 
போனான்‌. ஒரு முற்பகல்‌ குளிக்கும்போது சுவரெட்டி 
விட்டு - விரகதாபத்தில்‌ - பெயர்‌ சொல்லிக்‌ 
கத்திவிட்டான்‌. முகத்திலேயே விழிக்க வேண்டாமென்று 
கதவை அடைத்துக்‌ கொண்டுவிட்டது “அல்லி. 
இன்னொரு பெண்வலிய வந்து இவன்‌ நெஞ்சில்‌ 
சாய்ந்தாள்‌. வேலையில்லாப்‌ பட்டதாரிப்‌ பெண்‌. வேலை 
கிடைத்து பொள்ளாச்சி போய்விட்டாள்‌. சந்திப்பே 
இல்லை. கடிதங்களுக்கு பதில்‌ இல்லை. காசி 
என்‌.டீ.சி.மில்‌ வேலையைத்‌ தொலைத்துவிட்டு ஊர்‌ 
சுற்றிக்‌ கொண்டிருந்த காலத்தில்‌, அப்பா ஜேபியில்‌ 
பத்து ரூபாய்‌ திருடிக்‌ கொண்டு ஒரு நாள்‌ 
பொள்ளாச்சிக்கு பஸ்‌ ஏறினான்‌. இரண்டு ரோல்டு 
கோல்டு காது ரிங்குகளை வாங்கிக்‌ கொண்டு போய்‌, 
சாயங்காலம்‌ போஸ்ட்‌ ஆபீஸ்‌ வாசலில்‌ அவளைச்‌ 
சந்தித்தான்‌. அவள்‌ முகம்‌ கொடுக்கவில்லை. 
ரிங்குகளை நீட்டினான்‌. “என்னைப்‌ பார்க்க வராதே! 
எங்கண்ணாவுக்கு லெட்டர்‌ எழுதுவேன்‌. வேறு 
வேலையில்லை உனக்கு. மென்டல்‌! காது 
அலங்கரிப்புகளை சாக்கடையில்‌ விசிறிவிட்டு எச்சில்‌ 
விழுங்கியபடி கூசி நடந்தான்‌ காசி. 

இன்னொரு காதல்‌ இரண்டு வீட்டிலும்‌ 
அம்பலமாகிவிட்டது. காசியின்‌ பிடிவாதத்தால்‌ காசியின்‌ 
அப்பா பெண்‌ கேட்டுப்‌ போனார்‌. வேலை ஏதும்‌ 
பார்க்கட்டும்‌. யோசிக்கலாம்‌ என்று சொல்லி 
அனுப்பினார்கள்‌. காசி வேண்டா வெறுப்பாக வேலை 
தேடினான்‌. கல்யாணத்துக்கு எதுவுமே செலவே 
வேண்டாம்‌, அந்தப்‌ பணத்தில்‌ ஏதாவது தொழில்‌ 
செய்கிறேன்‌ என்று கெஞ்சிப்‌ பார்த்தான்‌. காசியைப்‌ 
பற்றி எல்லாம்‌ தெரிந்திருந்தும்‌ அந்தப்‌ பெண்‌ 
அடம்பிடித்தாள்‌. அவர்‌ வேலைக்குப்‌ போலேன்னா 
பரவாயில்லே, நாலு எருமை வாங்கிக்‌ கறந்தூத்தி நாங்க 


பொழுச்சுக்குவோம்‌ என்று சொன்னாளாம்‌ - 
பொருளாதார முகத்தின்‌ சூதுவாது தெரியாத பெண்‌. 
ஒரு போலீஸ்காரருக்கு மனைவியாகிப்‌ போனாள்‌. 
அப்புறமும்‌ காசி எங்குமே வேலைக்கு போகவில்லை. 
“பிஸினஸ்‌” என்ற பெயரில்‌ யார்‌ யாருடனோ சேர்ந்து 
ஊர்‌ சுற்றினான்‌. மெட்ராஸ்‌, பெங்களூரில்‌ வேலைக்கு 
“இண்டர்வ்யூ” என்று அப்பாவித்‌ தந்தையை ஏமாற்றி 
பணம்‌ பிடுங்கிப்‌ போய்‌ செலவழித்துவிட்டுத்‌ திரும்பி 
வந்தான்‌. ரேடியோ நிலையத்தில்‌ தினம்‌ போய்க்‌ 
குலாவினான்‌. “நாளொரு தகவல்‌”, “உங்கள்‌ 
கவனத்திற்கு” என்று கண்டதை எழுதிக்‌ காசு 
வாங்கினான்‌. மாதம்‌ 75,100 என்று வருவதை டீ, சிகரெட்‌, 
கள்ளென்று செலவழித்துச்‌ சுற்றினான்‌. விஸினஸ்‌ 
நண்பர்களுக்காக எங்காவது அனுப்பினால்‌ பஸ்‌ ஏறிப்‌ 
போய்‌ காரியம்‌ செய்வான்‌.செலவுக்குக்‌ கொடுத்து 
எங்காவது அனுப்பினால்‌ போதும்‌ குஷி. 
வீடண்டுவதில்லை. மச்சான்‌ இல்லாத சமயம்‌ சமையல்‌ 
கட்டில்‌ நுழைந்துவிடுவான்ன. மச்சானுக்கு ஆப்‌-நைட்‌ 
(மில்‌) ஷிப்டென்றால்‌ மூன்று மணிக்கு வீடு வந்தால்‌, 
இரண்டு தடவை உணவு. அப்பா மில்லைவிட்டு 
நின்றதால்‌ பெற்ற பணம்‌ பாதிக்கு மேல்‌ கரைந்து 
விட்டது. மச்சானுக்கு நான்கு குழந்தைகளில்‌ இரண்டு 
பெண்‌. கூடவே பராமரிப்பாக மூன்று மாடுகள்‌. அவர்‌ 
கஷ்டம்‌ அவருக்கு. மனிதாவிமானத்தைக்‌ 
கொஞ்சமேனும்‌ பராமரிக்க அவர்‌ உழைப்பின்‌ ஷிப்டில்‌ 
நேரம்‌ கிடைக்கவே இல்லை. மச்சானின்‌ நாக்குச்‌ சாட்டை 
வீச்சு தாங்க முடியாமல்‌ உறைத்தபோது காசி தடுமாறிப்‌ 
போனான்‌. காசியை அடக்க முடியாத மச்சானின்‌ 
கோபம்‌, காசியின்‌ அப்பாமீது, இயலாமையின்‌ 
வடிகாலாக மெல்ல மெல்லத்‌ தொட்டது. அப்பாவுக்கும்‌ 
“சுரீர்‌ விழ, சாட்டையை ஒரு நாள்‌ எகிறிப்‌ பிடித்துப்‌ 
புரட்டிவிட்டான்‌ காசி, விளைவு- தூரத்தில்‌ இந்த 
பெரியம்மா வீட்டில்‌ தஞ்சம்‌. “ஏ மச்சான்னேன்‌! 
கொம்பன்னேன்‌! குட்றா வீட்டு வாடகையை!” என்று 


மாதம்‌ நானூறு ரூபாய்‌ வாடகை போட்டுவிட்டார்கள்‌ 
அப்பனும்‌ மகனும்‌. எல்லாம்‌ காசிக்காகத்தான்‌. 
உண்மையில்‌ காசியின்‌ அப்பாவுக்கு மனள்மீது அளவு 
கடந்த பாசம்‌. காசியின்‌ மீது அவன்‌ அக்காவுக்கும்‌! 
காசியின்‌ மச்சானும்‌ வேறு யாருமில்லை காசிக்‌ சொந்த 
அத்தை மகன்‌. 

பெரியம்மா வீட்டில்‌ காசிக்கு நிலைமை 
முற்றிக்கொண்டு வந்தது. மனநோயாளி போல்‌ நடித்துக்‌ 
திரித்த காசிக்கு மெய்யாகவே லேசாக மனநோய்‌ 
தாக்கியது என்றுதான்‌ நினைக்கிறேன்‌. “ஒரு 
பைத்தியக்காரனுக்கும்‌ எனக்கும்‌ என்ன சின்ன 
வித்தியாசமென்றால்‌ நான்‌ பைத்தியமில்லை 
அவ்வளவுதான்‌: என்று யாரோ ஒரு மேலைப்‌ பெயர்‌ 
சொன்னதாக சொல்லித்‌ திரிந்த காசியின்‌ சுய 
எள்ளலையும்‌ கடந்து மெல்லவே மன ஆரோக்கியம்‌ 
குறைந்தது. ஆனாலும்‌ அங்கே வீட்டிலிருந்த காலத்தில்‌ 
நிறையப்‌ படித்தான்‌ என்று தெரிகிறது. (எனக்கு) 
புரியாத கவிதைகள்‌ நிறைய எழுதினான்‌. நான்‌ பதிலே 
போடவில்லை. 

ஒரு வினாடிகூட காலூன்ற முடியாமல்‌ 
கொந்தளித்தான்‌ காசி. 

தன்னுடம்புக்குள்ளேயே பொறியில்‌ சிக்கிய ஒரு 
எலியாகிவிட்டது அவன்‌ மனது. ஒரு முட்டாள்‌ மனநல 
வைத்தியன்‌ நானூறு ரூபாய்‌ காசுக்காக நான்கு தரம்‌ 
“ஷாக்‌” ட்ரீட்மெண்ட்‌ செய்துவிட்டான்‌. கறிவேப்பிலை 
கருகும்‌ வாசனை தலைக்குள்ளிருந்து வினாடிதோறும்‌ 
அடிப்பதாக மனப்‌ பிரமையில்‌(?) பரிதவித்துப்‌ 
போனானாம்‌ காசி. நிறைய மாத்திரைகள்‌... மனம்‌ 
அடங்கவில்லை. ஷணப்பித்தன்‌ - ஷணச்சித்தன்‌ 
என்றானான்‌ காசி. பத்தடிக்குள்‌ மூன்று திசை. இந்த 
மலைக்கிராமத்திற்கு வருகிறேன்‌ பேர்வழி என்று நான்கு 
முறை பஸ்‌ ஏறியவன்‌ ஒரு தரம்‌ 40 கி.மீட்டர்‌ 
வந்துவிட்டுத்‌ திரும்பி, இரண்டு முறை 100 கிலோ 
மீட்டருக்கு டிக்கெட்‌ வந்துவிட்டு ஆறாவது கிலோ 


மீட்டரிலேயே திரும்பிவிட்டானாம்‌. ஒரு ஜின்னிங்‌ 
பாக்டரியில்‌ பஞ்சு பிரிக்கப்‌ போகும்‌, உறவுக்காரப்‌ 
பெண்ணை கல்யாணத்திற்குக்‌ கேட்டு அப்பாவை 
வாதித்தான்‌. பெண்‌ யாருமில்லை. பெரியப்பாவின்‌ 
பேத்தி. பெரியப்பா இறந்தவுடன்‌ சொத்துப்‌ பிரிப்பில்‌ 
ஒரே அண்ணனோடு, ஜன்மப்‌ பகை சேர்ந்துவிட்டதான்‌ 
உறவற்றுப்‌ போன காசிக்கு ஒன்றுவிட்ட அக்காவின்‌ 
பெண்‌. பெரியம்மாவுக்கு இந்த ஏற்பாட்டில்‌ ரகசிய 
சம்மதம்‌. காரணங்களில்‌ சொத்தும்‌ ஒன்றாக 
இருக்கக்கூடும்‌. தெரியவில்லை. அப்பாவும்‌ யாரையோ 
பார்த்து கேட்டுவிட்டார்‌. “பெண்‌ கேட்க என்ன தைரியம்‌ 
என்று அப்பன்‌ குடிகாரன்‌ தூதுவரை ஏசி 
அனுப்பினானாம்‌. “ஏதோ ஒரு பொண்ணுப்பா - 
கல்யாணம்‌ ஆனா எனக்கு எல்லாஞ்‌ செரியாயிடும்‌. 
இங்க சொந்தக்காரங்க வீட்டுல எத்தனை நாளுக்கு? 
எண்ணிப்பாத்தா பயமாயிருக்குதுப்பா...” என்று 
பச்சையாகக்‌ கதறியிருக்கிறாள்‌ காசி. தவித்துக்‌ 
கொண்டே இருந்தவன்‌ ஒரு மாலையில்‌ தேங்காய்‌ 
பருப்பியைக்‌ கடித்துக்‌ கொண்டே இரண்டு பாட்டில்கள்‌ 
டிக்‌-20ஐக்‌ காலி செய்தான்‌. விஷயம்‌ தெரிய, பெரியம்மா 
அவசர அவசரமாக நாய்ப்பீயைக்‌ கரைத்து வாயில்‌ 
ஊற்றி விட்டாள்‌. மீண்டும்‌ வேறொரு மனநல டாக்டர்‌. 
மாத்திரைகள்‌. 

திடீரென ஒரு சாயங்காலம்‌ இம்மலைக்‌ கிராமத்‌ 
தோட்டத்திற்கு வந்தான்‌. உடம்பு ஊதிக்‌ கறுத்து ஆள்‌ 
பயங்கரமாக இருந்தான்‌. இரண்டாவது நாள்‌ நச்சரிக்க 
ஆரம்பித்துவிட்டான்‌. யாராவது பொண்ணு வேண்டும்‌ 
என்று. ஒரு பொண்ணோட ஒரு நாள்‌ முழுக்க தனியா 
இருக்கணும்‌. ஏற்பாடு செய்‌ என்று பிடிவாதம்‌. முப்து 
மைல்கள்‌ பிரயாணம்‌ செய்து அந்த எல்லைப்‌ புற 
சின்ன டவுனுக்கு சென்றால்‌ எனக்குத்‌ தெரிந்த ஒரு 
பெண்‌ - அவளும்‌ ஊரில்‌ இல்லை. அந்த சமயத்தில்‌ 
நானும்‌ வேலையில்‌ இல்லை. அப்பா திடீரென 
இறந்துவிட்டதால்‌, கடலூர்‌ அரசு வேலையைவிட்டு 


இங்கே தோட்டம்‌ வந்து இரண்டு வருடங்களாகிவிட்டது. 
அம்மா, தங்கைகளக்குத்‌ துணையாக விவசாயத்தில்‌ 
இறங்கியிருந்தேன்‌. கூட எல்‌.ஐ.சி ஏஜண்ட்‌ வேலை. ஒரு 
சாமியாருடன்‌ தீவிரப்‌ பழக்கமாயிருந்தது எனக்கு. 
எங்கள்‌ கிராமப்‌ பக்கம்‌ சின்ன குடிசை ஒன்றில்‌ 
இருந்தார்‌. சீக்கிரமே தெரிந்தது, கூட அழகான ஒரு 
சிஷ்யை என்று. நாங்கள்‌ சொந்தக்‌ குடிசையாக 
ஆசிரமம்‌ கட்ட வசூலித்தோம்‌. “விவேகானந்தரின்‌ மறு 
பிறப்பு' என்று சொல்லிக்‌ கொண்ட சாமியாருக்கு 
நான்தான்‌ பிரதம சிஷ்யன்‌. கீழிறங்கி சாமியார்‌ 
நகரங்களுக்குப்‌ போனார்‌. கீர்த்தி பரவியது. இங்கிலீஷ்‌ 
சாமியார்‌ அவர்‌. பார்மர்‌ லைப்பில்‌ எம்‌.பி.ஏ.. ஒரு பழம்‌ 
பெரும்‌ திரைப்பட அதிபரின்‌ நெருங்கிய உறவுக்காரர்‌. 
மனைவி படிதாண்டிவிட்டாள்‌. புருஷன்‌ வீட்டையே 
தாண்டி ஆசிரமம்‌ கட்டிக்‌ கொண்டுவிட்டார்‌. 
பின்னாளில்தான்‌ எனக்கு எல்லாம்‌ தெரிந்தது. 

சாமியிடம்‌ காசியை அழைத்துப்‌ போனேன்‌. 
எல்லாவற்றையும்‌ சொன்னான்‌. பத்து வயதுப்‌ 
பையனிடம்கூட மனதைக்‌ கழற்றிக்‌ கையில்‌ 
தந்துவிட்டு, “பாத்துட்டு மறக்காம தாடா” என்ற போகிற 
தன்மையில்‌ காசி இருப்பதை சாமியாரின்‌ மூளை 
புரிந்து கொண்டுவிட்டது. 

“நாலுபேர்‌ மாதிரி லைப்பிலே செட்டில்‌ ஆகணுங்கற 
ஆசையே அத்துப்‌ போச்சு சாமி இவனுக்கு' 

“கடவுள்‌ நம்பிக்கை உண்டா?” 

காசியே பதில்‌ சொன்னான்‌. ” இல்லே சாமி... ஆனா 
“கடவுள்னு ஒருத்தர்‌ இருந்துட்டாக்கூட பரவால்லேன்னு 
படுது சாமி!” 

“நல்லாப்‌ பேசறீங்களே; இதுக்கு முன்னாடி யாராவது 
சாமியார்கிட்டே போயிருக்கீங்களா?” 

“போயிருக்கேன்‌ சாமி. சகஜ சைதன்யா கிட்டே 
போனேன்‌. தியானம்‌ கத்துக்கப்‌ போனேன்‌. மந்திரம்‌ 
தந்தார்‌. மந்திரத்தை வெளியே சொல்லக்‌ கூடாதுன்னார்‌. 
“ஜங்‌'கற அதை வெளியே எல்லாம்‌ சொன்னேன்‌. 


மறுபடியும்‌ பாத்து அப்படி செஞ்சதை சொன்னேன்‌. 
பரவால்லே தொடர்ந்து பண்ணுங்கன்னார்‌. கனவுகள்‌ 
தொந்தரவு பத்தி சொன்னேன்‌. போன பிறவியிலே 
அடக்கி வெச்ச ஆசைகூட இந்தப்‌ பிறவியிலே கனவா 
வரும்னார்‌. பயந்து போயிட்டேன்‌ சாமி... அப்புறம்‌ 
போகவே இல்லை...” 

கடைசியில்‌ சாமியார்‌ ஒரே வரியில்‌ காசிக்கு அருள்‌ 
வாக்காகத்‌ தீர்வு சொன்னார்‌. எனக்கு அதிர்ச்சி. “காசி... 
உனக்கு செக்ஸ்தான்‌ பிரச்னை... யூ ஹாவ்‌ செக்ஸ்‌ வித்‌ 
ஹர்‌” என்று ரம்பையை அழைத்துக்‌ காட்டினார்‌. 

காசி இரண்டு நாட்களாக குழம்பி முடிவெடுக்க 
முடியாமல்‌ இருந்தா.ன முடியாது என்று ஒரு வழியாக 
முடிவு சொன்னான்‌. தனக்கு தங்கைபோல்‌ 
இருப்பதாகவும்‌, தான்‌ வேண்டுவது தாயான பெண்‌ 
என்றும்‌ சாமியாரிடமே உளறினான்‌. “நோ அதர்‌ கோ... 
லீவ்‌ ஹிம்‌... இப்படியே மெண்டலா இருக்க 
வேண்டியதுதான்‌. ட்ரைஃபார்‌ சப்ளிமேஷன்‌ நாட்‌ ஃபார்‌ 
செண்மமெண்ட்ஸ்‌ இன்‌ செக்சுவாலிட்டி வித்‌ சாய்ஸ்‌! 
நேத்து குருநாதர்கிட்டே உன்னப்‌ பத்திக்‌ கேட்டேன்‌. 
இன்னும்‌ பத்து வருஷத்துக்கு உனக்கு சோதனைகள்‌ 
பாக்கின்னார்‌. மொதல்லே உடம்போட நீ இருந்து 
பழுகணும்‌” என்று முகத்துக்கு நேராக காசியிடம்‌ 
சொன்ன சாமி, அவனை ஆசிரமத்திற்குள்‌ அழைத்து 
வர வேண்டாமென்று என்னிடம்‌ ரகசியமாகச்‌ 
சொல்லிவிட்டார்‌. 

4 

கீழே போன காசியிடமிருந்து ஒரு மாதமாக தகவலே 
இல்லை. கீழே கோயமுத்தூரில்‌ சாமியார்‌ ஒரு பணக்கார 
வீட்டில்‌ அடிக்கடி எழுந்தருளுவார்‌. ஒருமுறை நானும்‌ 
கூடப்‌ போனேன்‌. அந்த வீட்டில்‌ ஒரு இளம்‌ பெண்‌, 
கணவனை ஒதுக்கிவிட்டு தாய்வீடு வந்துவிட்ட பெண்‌, 
மூன்று பெண்களில்‌ நடுப்பெண்‌. “ஆணாக “சுதந்திரம்‌ 
பெற்று வளர்ந்த பெண்‌. மூன்று பெண்களில்‌ 
கல்லுமில்லை. புல்லுமில்லை. ஆனால்‌ 


“இம்பொட்டண்ட்‌' என்று தாலியைக்‌ கழற்றி வீசிவிட்டு 
வந்துவிட்டவள்‌. மூத்த - இறைய இரண்டு 
சகோதரிகளும்‌ “வசதியாக வாழ்க்கைப்‌ பட்டவர்கள்‌. 
சாமியாரிடம்‌ மிகுந்த விசனத்தோடு குடும்பம்‌ 
முறையிட்டது. காசிக்குத்‌ தெரிந்த குடும்பம்‌ என்று 
தெரிந்தது. நான்‌ காசியின்‌ நண்பன்‌ என்பதையும்‌, 
காசியைப்‌ பற்றியும்‌ ஏதோ பேச்சு வாக்கில்‌ சாமி, 
யதேச்சையாக தன்னிடம்‌ வந்த “கேஸ்‌ ஹிஸ்டரி”களில்‌ 
ஒன்றாகச்‌ சொல்லி வைத்தார்‌. காசியைப்‌ பார்த்தபோது 
நானும்‌ யதேச்சையாக அந்தப்‌ பெண்ணின்‌ துயர 
ஸ்திதியைப்‌ பற்றி சொல்லித்‌ தொலைத்தேன்‌. தயாராக 
காசிக்குள்ளிருந்த விதி, காசியின்‌ பாஷையில்‌ “கேரக்டர்‌” 
வீறுகொண்டு எழும்பிவிட்டது. 

காசி கல்யாணம்‌ முடித்து ஒரு மாதம்கூட கூடி 
வாழவில்லை. இரண்டாவது மாதம்‌ ஒரு நாள்‌ 
மாலையில்‌ இந்த மலைக்கிராமத்து தோட்டத்து வாசலில்‌ 
வந்து நின்றான்‌. அன்றிரவு முழுவதும்‌ ஊருக்குள்‌ 
நாங்கள்‌ இரண்டு பேர்‌ மட்டுந்தான்‌ தூங்காமல்‌ 
இருந்திருப்போம்‌. மாப்பிள்ளைக்‌ களை அறவே 
இல்லை. முகம்‌ எழுமைச்‌ சாணியில்‌ பிடுத்து வைத்தது 
மாதிரி இருந்தது. 

“அரைக்கிலோ முந்திரி கேக்குக்‌ உங்க எந்த 
கவிதையைத்‌ தூக்கிட்டு கடைக்கு போகன்னு 
கேட்கறாருடா மாமனார்‌. புஸ்தகங்களைக்‌ கட்டி 
எடைக்ப்‌ போட்டுட்டு, மூளையை பணம்‌ பண்ண பூஸ்‌ 
பண்ணணுங்ங்கறார்‌. வீட்டு மாப்பிள்ளையா அங்கயே 
இருக்கணுமாம்‌. நடுத்தரக்‌ குடும்பங்கள்‌ வாழற எங்க 
லைனுக்கு அவளால்‌ வந்து குடும்பம்‌ பண்ண 
முடியாதாம்‌. பணக்காரங்களக்‌ கண்டா 
பொறாமைப்படற லொக்காலிடியாம்‌ எங்களது. 
அப்பாவையும்‌ “மாமனார்‌' வீட்டுலையே வந்து 
இருக்கறதானா இருக்கலாங்கறார்‌... மூணு பேருக்கு 
ரெண்டு வேலைக்காரங்க இப்ப, இன்னும்‌ ரெண்டு பேர்‌ 
இருந்தா அவங்களுக்கும்‌ வேலை குடுக்க 


சரியாயிருக்குமாம்‌. தினமும்‌ ஸ்கூட்டர்‌ சவாரி, 
ஐஸ்கிரீம்பார்‌, நிச்சயம்‌ சினிமா, வராத புதுத்தமிழ்ப்ட 
பாட்டு, இவ்வளவுதான்‌ அந்தப்‌ பெண்ணுக்கு அன்றாட 
உலகம்‌. அல்சேஷன்‌ நாய்க்கும்‌ தெரு நாய்க்கும்‌ ஆன 
வித்தியாசம்‌. என்னால்‌ சகிக்க முடியலே. என்னோட 
“தாய்‌' இமேஜ்‌ எழவெல்லாம்‌ சனியன்‌ வேண்டாம்‌, ஒரு 
'பெண்‌ணாவாவது இருந்திருக்கலாம்‌. எண்ணிப்‌ 
பாத்தா ஒரு பத்து பன்னெண்டு தரம்‌ கூடியிருப்போம்‌ - 
உன்னால நம்ப முடியாதுடா குணா - முத்தம்‌ கொடுக்க 
அனுமதிச்சதேயில்லை. பிடிக்காமயிருக்கும்‌ சில 
பேருக்கு. பரவாயில்லே. ஆனா இங்கே லிப்ஸ்‌: அழகு 
நடிகை மஞ்சுளாவைவிட ஒருபடி இறங்கிடக்‌ 
கூடாதுங்கற லட்சியம்‌ எச்சரிக்கை. அழகு உதடுகள்‌. 
ஆனா பொய்‌ உதடுகள்‌. 

ஒத்தயா பயம்‌. தனிமை. வினாடிக எல்லாம்‌ சொடக்கு 
போடுது. என்னால முடியலே. மறுபடியும்‌ பழைய 
கோளாறு மனசிலே கிளம்பிருச்சுடா குணா. 
அப்பாகிட்டே வந்துட்டேன்‌. அப்பா மனம்‌ விட்டுப்‌ 
போச்சு. “இந்தப்‌ புத்தகமெல்லாம்‌ படிக்காம, இதப்‌ 
பிரிஞ்சு என்னாலே இருக்க முடியாதுப்பா... என்னாலே 
அந்த வீட்லே சமாளிக்க முடியாதுப்பா... அவங்க 
கெளரவத்துக்கு ஈடுகட்டிப்‌ போக முடியாதுப்பா... 
எனக்கு பயமா இருக்குது... அங்கிருந்தா நான்‌ 
தற்கொலை பண்ணக்குவேன்பா' ன்னு கதறினேன்டா. 
“போகப்‌ போக சரியாப்‌ போகும்‌. நீ எதாச்சம்‌ வேலைக்குப்‌ 
போ முதல்லே'ன்னு அக்கா அக்றையா 
சொன்னா...'மூடிட்டுப்‌ போன்னு அக்கா மேலே எரிஞ்சு 
விழுந்தேன்‌. “உன்னப்‌ பாத்துட்டு வந்தா கொஞ்சம்‌ மனசு 
நிம்மதிப்படும்‌'னு அப்பாகிட்டே சொன்னேன்‌. மொய்‌ 
வந்த பணத்திலே நூறு ரூபா தந்து அனுப்புனார்டா”. 

ஒரு வாரம்‌ இருந்தான்‌. நானும்‌ சாமியாரிடம்‌ போவதை 
நிறுத்தி விட்டிருந்தேன்‌. கொஞ்ச நாள்‌ நிதானமாக 
சும்மா இருக்கச்‌ சொல்லி அனுப்பிவிட்டேன்‌. 

செயலுக்கான முடிவாக எதையும்‌ யோசித்துச்‌ சொல்லி 


முடியவில்லை எனக்கு. குற்றவுணர்வு வேறு மனதின்‌ 
ஒரு மூலையில்‌. அவனோடு சேர்ந்து பாக்கெட்‌ 
பாக்கெட்டாக சிகரெட்‌ சாம்பலே மிச்சம்‌. 

கீழே போன காசியைப்‌ பற்றி இரண்டு மாதங்களுக்குத்‌ 
தகவலே இல்லை. தன்ராஜ்‌ எழுதித்தான்‌ பின்னாடி 
விவரம்‌ தெரிந்தது. 

காசி பழையபடி ஆரம்பித்துவிட்டிருக்கிறான்‌. கண்ட 
கண்ட தூக்க மாத்திரைகள்‌. பாதி நடிப்பு, மீதி 
பைத்தியமென குர்தாவைக்‌ கிழித்திருக்கிறான்‌. 
ஸ்கூட்டரை வேண்டுமென்றே சுவரில்‌ இடித்தான்‌. 
மாமனார்‌ பெயரிலுள்ள ஸ்கூட்டர்‌. அவருக்கு கோபம்‌ 
வராதா? போதை மாத்திரை அடிமை என்று செருப்பால்‌ 
அமுக்க வந்தார்‌. திடீரென ஒரு நாள்‌'இனி நல்லபடி 
இருப்பேன்‌: என்ற திடீர்கங்கணத்தில்‌ அந்த அழகான 
உதடுகளுக்கு ஐஸ்கிரீம்‌, புதுப்படம்‌, ஸ்கூட்டர்‌ பவனி, 
பட்டுச்‌ சேலைக்கு வாக்களிப்பு என்று பூஜை போட்டான்‌. 
இரவில்‌ கழுத்துக்கு கீழே ஒரு - ஒரு தடவை மட்டுமே - 
புணர்ச்சி முடித்து, மாத்திரை இல்லாமலேயே நல்ல 
தூக்கம்‌. விடியும்‌ முன்பு 5 மணிக்கே எழுந்து ஸ்கூட்டரை 
விரட்டிக்‌ கொண்டு வந்து அப்‌;வை எழுப்பினான்‌. 
இதற்கு “மொய்‌” வந்த பணத்தில்‌ நூறு காலி. இப்படி 
பூஜை நான்கைந்து முறை நடந்தது. பெண்‌ வீட்டிலேயே 
காசி இரண்டு வாரம்‌ தொடர்ந்து இருந்தான்‌. படிப்பறிவு 
அதிகமில்லாத அப்பாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. 
சிறுவன்போல கதறி அழுதார்‌. மீண்டும்‌ தூக்க 
மாத்திரைகள்‌ விழுங்கிவிட்டான்‌. ஆத்மார்த்தமான 
தற்கொலை முயற்சி. கடிதம்‌ வேறு எழுதி வைத்துவிட்டு 
கட்டிலேறினான்‌. கதவைத்‌ தாளிட்டிருந்தான்‌. 
நம்பிக்கையோடு கண்‌ மூடினான்‌. அடுத்த நாள்‌ 
காலையில்‌ கண்‌ விழித்துவிட்டது. பயங்கர ஏமாற்றம்‌. 
ஆத்மார்த்தத்தின்‌ ஏமாற்றம்‌. ஆவேசம்‌ கட்டுப்படாமல்‌ 
கையில்‌ கவர பிளேடு எடுத்தான்‌. தடுமாறிக்‌ கொண்டே 
நடந்து போய்‌... 

ஜி.எச்‌.சில்‌ இரண்டு வாரங்கள்‌ இருந்தான்‌ காசி. அதி 


தீவிர சிகிச்சைப்‌ பிரிவில்‌ முதல்‌ வாரம்‌. கழுத்தில்‌ ஒரு 
சின்ன ஆபரேசன்‌. கால்மாட்டில்‌ கேஸ்‌ நோட்டீஸ்‌. 
Personality disorder, Affection seeking phenomenon, Advised psycho 
therapy. 

5 

காசியின்‌ இன்‌-லேண்ட்‌ மேஜை விரிப்பின்கீழ்‌ 
சொருகிவிட்டு வெளியே வந்தேன்‌. மேக மூட்டம்‌. 
கன்னுக்குட்டியை “பலன க்கு பக்கத்துத்‌ 
தோட்டத்திற்குப்‌ பிடித்துக்கொண்டு போகவேண்டிய 
வேலை. அம்மாவும்‌, தங்கைகளும்‌ அவரைக்காய்‌ 
பறித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. கன்றை அவிழ்த்துப்‌ 
பிடித்தேன்‌. காசியின்‌ மீதான நினைவுகள்‌, மூட்டம்‌ 
கலையாமல்‌ நடந்து கொண்டிருந்தது. 
இலக்கியமாக எவ்வளவோ நல்ல நல்ல புத்தகங்கள்‌ 
படித்தும்‌ காசி இவ்வளவு துன்பப்பட்டான்‌ என்பதை 
நினைத்தபோது காசியின்‌ அந்தப்‌ படிப்புமீதே எனக்கு 
சந்தேகமும்‌, சற்று எரிச்சலும்‌ உண்டாயிற்று. எதையும்‌ 
சந்திப்பதற்கு முன்னாலேயே பயப்பட்டுவிடும்‌ சுபாவம்‌ 
அவனுக்குள்‌ அடிப்டை சுபாவமாக ஓடிக்‌ 
கொண்டிருந்தபோல - ரத்த ஓட்டத்தினூடே குமிழியிட்டு 
ஒரு அவநம்பிக்கையாக, தெரியவில்லை. 

திடீரென பத்திருபது நாட்கள்‌ இரவுகளில்‌ கண்‌ 
விழித்து நிறையப்‌ படிப்பான்‌. காசி. அப்போதெல்லாம்‌ 
நான்கு கடிதங்கள்‌ வாரத்துக்கு எழுதிவிடுவான்‌. 
கோயமுத்தூரில்‌ ஒரு கட்டத்தில்‌ காசிக்கு வேறொரு 
நல்ல நண்பனும்கூட இருந்தான்‌. அவன்‌ இளம்‌ வயசு. 
புல்லாங்குழல்‌, ஓவியம்‌, இரவில்‌ நெடுஞ்சாலையோரம்‌ 
ஒரு டீக்கடை முன்பு, அரைமணிக்கொரு டீ 
குடித்துக்கொண்டு, விடியற்காலை நான்கு, ஐந்து 
மணிவரை பேசிக்கொண்டே இருந்துவிட்டுப்‌ 
பிரிவார்களாம்‌. தனக்கு கலை - இலக்கிய 
விஷயங்களில்‌ நிறைய கற்றுத்தந்து, ரசனையை 
வளர்த்துவிட்டதில்‌ அவனுக்குப்‌ பெரும்‌ பங்குண்டு 
என்று காசியே அவனைப்‌ பற்றிச்‌ சொல்லியிருக்கிறான்‌. 


விளைவுகள்‌ பற்றி அஞ்சாத காசியின்‌ ஓட்டை வாய்‌ 
பலவீனம்‌ பல மென்மையான இதயங்களை சில 
தருணங்களில்‌ பாயப்படுத்திவிடும்‌. அப்டி 
காயப்படுத்திய ஒரு கெட்ட தருணத்தில்‌ அந்த 
இளங்கவியின்‌ நட்பையும்‌ இழந்துவிட்டான்‌. காசி. 
இவ்வளவு தூரம்‌ காசி சரிந்ததற்கு, தொடராமல்‌ போன 
அந்த நட்பும்கூட ஒருவகையில்‌, காரணங்களில்‌ 
ஒன்றாக எனக்கு படுகிறது. 

காசி முக்கால்‌ சந்திர கிரகணத்தின்போது 
பிறந்தவனென்னு ஒரு தரம்‌ சொல்லியிருக்கிறான்‌. சில 
காலம்‌ ஜோஸ்யத்தில்‌ கூட நம்பிக்கை வைத்துப்‌ 
பார்த்தான்‌. தன்‌ மன வழக்கப்படி அதையும்‌ விட்டான்‌ 
இடையில்‌. அவன்‌ வரையில்‌ எதுவும்‌ உறுதியில்லை 
என்னறே போய்க்‌ கொண்டிருக்கிறான்‌. 
தஸ்தாவாஸ்கியின்‌ “Te House of the Head’ ஐத்‌ தமிழில்‌ 
படித்துவிட்டு எனக்கு ஒரு கடிதத்தில்‌ எழுதினான்‌. 
“ஒவ்வொரு கைதியும்‌ சிறையிலே விருந்தாளியா இந்த 
இடம்‌ வந்துவிட்டுப்‌ போறோம்‌'ங்க மனப்பாங்குல தான்‌ 
இருக்காங்க. அதனாலே ஐம்பது வயசுலேயும்‌ அவன்‌ 
முப்பத்தஞ்சு வயசுக்காரனாட்டமே நினைச்சுட்டு 
நடந்துக்கறான்‌-னு கதைசொல்லி பெட்ரோவிச்‌ 
எழுதறான்‌... ஒரு விருந்தாளியா நானும்‌ என்னை 
நினைச்சட்டு, இங்க காரியம்‌ செஞ்சுட்டுப்‌ போக முடிஞ்சா 
எவ்வளவு எவ்வளவு நல்லா இருக்கும்‌?” 

ஆஸ்பத்திரிலிருந்து வந்தவன்‌, மூன்றாவது வாரம்‌ 
எனக்கொரு கடிதத்தில்‌ எழுதினான்‌: வில்லியம்‌ 
கால்லோஸ்‌ வில்லியம்ஸ்‌ படிச்சிட்டிருக்கேன்‌. நிறைய 
கவிதைகள்‌ எனக்கு பிடிச்சது. இடையிலே ஒரு தமாஷ்‌. 
ஜி.எச்‌.சிலே குடுத்த ஒரு குறிப்புச்‌ சீட்டு, பழைய டயரிலே 
இருந்தது கண்ணிலே பட்டது. “மறுமுறை பார்க்க... 
கிழமை மாலை 2 மணிக்கு வரவும்‌. இந்த சீட்டை 
பத்திரமாக வைத்துக்‌ கொள்ளவும்‌” னு குறிப்பு 
அச்சடிச்சிருந்த குட்டி 6456 ॥௦(% சீட்டு அது. அதிலே 
Diagnosis ங்கற இடத்திலே பேனாவிலே பெரிசா 


எழுதியிருக்கு: CUTTHROAT - Psychiatric-ன்‌னு| cut-throat 
ன்னா நம்பிக்கை துரோகம்‌ இல்லையே? எவர்‌ 
இருவர்க்கிடையே யாருக்கு யார்‌ பரிசளிச்சிட்ட 
நம்பிக்கை துரோகம்டா அது? டாக்டருக்குள்ளே பூந்து 
மாமனார்‌ எழுதீட்டார்‌ போல... 

6 

அந்த இன்‌-லேண்ட்‌ “ஸ்ரீராமஜெம௰ த்திற்கு பதிலாக 
காசிக்கு நான்‌ ஒன்றுமே எழுதவில்லை. 
அவனிடமிருந்தும்‌ இந்த ஒன்றரை வருடங்களாகத்‌ 
தகவலே இல்லை. ஆனால்‌ சென்ற வாரம்‌ எனக்‌ இனிய 
அதிர்ச்சி. எதிர்பாராத விதமாக பெங்களூரில்‌ ஒரு 
மதுபான “பாரில்‌” காசியைச்‌ சந்தித்தேன்‌. சற்றே 
இளைத்திருந்தான்‌ காசி. நவீன மோஸ்தரில்‌ உடையும்‌ 
தலைவாரலும்‌. கண்ணுக்கு கீழ்‌ கருவளையங்கள்‌ 
மெல்ல வெளுத்து வருகிறதுபோல. 

இருமனமொப்பிய திருமண விலக்கு (Mutual Divorce) 
கிடைத்து விட்டதாகச்‌ சொன்னான்‌. முதல்‌ முறை 
விலக்கு பெற்றது போலவேத தனது அதே “குடும்ப 
வக்கீல்‌ மூலமாகத்தான்‌ தன்‌ பெண்ணுக்கு 
இம்முறையும்‌ அதைச்‌ செய்ய வேண்டும்‌ என மாஜி 
மாமனார்‌ பிடிவாதம்‌ பிடித்து இழுத்ததில்‌ கொஞ்சம்‌ கால 
தாமதமாகிக்‌ கிடைத்தது என்றான்‌. அந்தச்‌ செய்தியில்‌ 
சிறு அதிர்ச்சியோ, முழு சந்தோஷமோ எனக்கில்லை. 
ரம்மில்‌ ஒரு குவாட்டர்‌ குடித்துவிட்டு 
உட்கார்ந்திருந்தான்‌. வாயில்‌ புகைந்து கொண்டிருந்தது. 

ஆச்சரியமான சந்திப்புதானிது என ஆர்வம்‌ பொங்க 
அவன்‌ முன்னால்‌ உட்கார்ந்திருந்தேன்‌. “அப்புறம்‌... என 
இங்க” என்றதற்கு தன்‌ விசிடிங்‌ கார்டாக மேல்‌ 
பாக்கெட்டிலிருந்து எடுத்து நீட்டினான்‌. மார்க்கெட்டிங்‌ 
டைரக்டர்‌. அடேயப்பா! எனக்கு மிகுந்த 
சந்தோஷமாகிவிட்டது. பழையபடி இல்லாமல்‌ 
எப்படியோ ஒரே தொழிலில்‌ ஒட்டிக்‌ கொண்டு, 
நட்பறுத்துக்‌ கொள்ளாமல்‌ கவனமாக முன்னேறி 
இருக்கிறான்‌ போல. வெயிட்டரிடம்‌ இன்னொரு டம்ளர்‌ 


கேட்டான்‌ காசி. ஒரு வேளை அபயக்‌ கட்டையாகப்‌ 
பற்றினானே “காசு, காசு' என்று, அந்த ஸ்ரீராமஜெயம்‌ 
பண்ணுகிற வேலையோ இவ்வளவும்‌! 

“எப்படி- எல்லாம்‌' என்றேன்‌ உற்சாகமாக. 

“அது அது எப்படியோ அப்படித்தான்‌ அது அது” 
என்றான்‌ வேதாந்தி மாதிரி. மாலையில்‌ தொடங்கியது 
இரவு பத்தரைவரை பேசிக்‌ கொண்டிருந்தோம்‌. தனது 
ஒன்றுவிட்ட அண்ணனிடம்‌ வட்டிக்கு கொஞ்சம்‌ பணம்‌ 
வாங்கி முதலீடு செய்திருப்பதாகச்‌ சொன்னான்‌. கூட 
இருக்கும்‌ நண்பரும்‌ நல்ல மாதிரி, பொருளாதார 
விஷயத்தில்‌ நிறைய ஒத்துழைக்கிறார்‌ என்றான்‌. இனி 
காசி பிழைத்து விடுவான்‌ என்று வாய்விட்டே 
சொன்னேன்‌. வாய்விட்டுச்‌ சிரித்தான்‌. “நானெங்கே 
இங்கே” என்று என்னைக்‌ கேட்டான்‌. ஆயுள்‌ பாதுகாப்பு 
இன்சூரன்ஸ்‌ அலுவலக வேலையாக என்று நீட்டிச்‌ 
சொன்னேன்‌. சிரித்தான்‌. “நோ ப்ராப்ளம்‌” என்றான்‌. 

“பாரில்‌” நிறைய கூட்டமிருந்தும்கூட, ஏ.சி.யானதாலோ 
என்னவோ அமைதி கூடி இருந்தது. எவர்‌ உரக்கப்‌ 
பேசினாலும்‌ தாழ்ந்தே கேட்டது. கேட்கவும்‌ சொல்லவும்‌ 
நிறைய இருந்தும்‌, இருவருக்ம்‌ இடையில்‌ என்னவோ 
சிறு தயக்கம்‌ நின்றிருந்தது. போதையின்‌ ஒரு 
முன்னேற்ற கட்டத்தில்‌ தயக்கம்‌ விலகிவிட்டது. ஐஸ்‌ 
கேட்டான்‌ காசி. என்‌ டம்ளரை சீக்கிரம்‌ காலியாக்கித்‌ 
தரச்‌ சொன்னான்‌. சிகரெட்டைக்‌ காட்டி 
எடுக்கவில்லையா என்றான்‌. நிறுத்தியாச்சு! - 
எப்பாச்சும்‌ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில்‌ மட்டும்‌ என்று, 
ஒன்றை எடுத்து உதட்டில்‌ பொருத்தினேன்‌. பீறிட்டுச்‌ 
சிரித்ததில்‌ ரம்‌ பொறையேறிவிட்டது. 

நானும்‌ சிரித்துக்கொண்டே கேட்டேன்‌. 

ஏண்டா காசி இப்படி சிரிக்கிறே? 

“நோ ப்ராப்ளம்‌! இல்லடா குணா.. சமீபத்தில்‌ “Confessions 
of Zeno’ னு ஒரு இத்தாலி நாவல்‌ படிச்சேன்‌. அதில்‌ 20 
பக்கத்துக்கு ரெண்டாவது அத்தியாயம்‌. The Last Cigarette 
ன்னு. சிகரெட்‌ விடறது பத்தி. விட தீர்மானம்‌ போட்டு 


முடியாம எப்படி எல்லாம்‌ அவஸ்தைங்கறதப்‌ பத்தியே 
இருபது பக்கமும்‌...” 

நான்‌ பழைய காசியைப்‌ பார்த்துவிட்டேன்‌. மேலும்‌ 
சுயசரிதை பாணியில்‌ எழுதப்பட்ட அந்த நாவலைப்‌ 
பற்றியே நீண்ட நேரம்‌ புல்லரித்துப்‌ பேசிக்‌ கொண்டே 
போனான்‌. நாவலில்‌ அதன்‌ ஆசிரியர்‌ Italo Sevevo வும்‌ 
தன்னைப்‌ போலவே “ஈக்குஞ்சு' பற்றி கவிதை 
எழுதியிருப்பதையும்‌ விவரித்து பிரம்மாண்டமாக 

சந்தோஷப்பட்டான்‌. ஒரு வாய்‌ அருந்திவிட்டு, நாடு 
மொழி இன சூழல்‌ விவரங்கள்‌ தவிர்த்துவிட்டுப்‌ 
பார்த்தால்‌, அந்த ஏழு அத்தியாய நாவல்‌ ஏகதேசம்‌ தனது 
சொன்த வாழ்க்கை வரலாறு போலவே இருக்கிறது 
என்றான்‌. அவசியம்‌ அதை நான்‌ படிக்க வேண்டும்‌ - 
போய்‌ அனுப்புகிறேன்‌ என்றான்‌. மேலும்‌ விடாமல்‌, 
நாவலின்‌ அத்தியாய தலைப்புகளைக்‌ கேள்‌ என்று 
வியந்து சொன்னான்‌: 
Introduction 
The Last Cigarette 
The Death of my Father 
The Story of my Marriage 
Wige and Mistress 
A Business Partnership 
Psychoanalysis 

இன்னொரு குட்டி பெக்‌ வாங்கினான்‌ காசி. நான்‌ 
போதுமென்று விட்டேன்‌. திடீரென, தான்‌ ஒன்றும்‌ 
முற்றிலும்‌ மாறிவிட்டதாக நான்‌ நினைத்துவிட 
வேண்டாமென்று சற்றே நெகிழ்ச்சியாக, லேசாக 
எச்சரிக்கை விடும்‌ தொனியிலும்‌, கண்கள்‌ வழியாகவும்‌ 
பேசினான்‌ காசி. ஒரு சின்ன உதாரணம்‌ பார்‌ என்று 
விட்டு சொன்னான்‌. ஆறு மாதங்களுக்கு முன்‌ 
நடந்ததாம்‌ இது : 

ஓய்‌.டபிள்யூ.சி.ஏ. விடுதியில்‌ தங்கிக்‌ கொண்டு, 
கிறிஸ்துவ மத நிறுவனத்தின்‌ கட்டுப்பாட்டில்‌ இயங்கம்‌ 
ஒரு பெண்கள்‌ கல்லூரியில்‌ வேலை பார்த்து வந்த ஒரு 


இளம்‌ பெளதிகத்‌ துணை பேராசியை, காசிக்கு ஒரு 
நண்பன்‌ மூலம்‌ இரண்டொரு சந்தர்ப்பங்களில்‌ 
அறிமுகமானாள்‌. மிக அழகான யுவதியாம்‌. துரதிர்‌' டம்‌ - 
ஒரு குழந்தையோடு அவள்‌ விதவையாகி இரண்டு 
வருடங்கள்‌ கூடப்‌ பூர்த்தியாகவில்லை. தன்னை 
மணக்க விருப்பம்‌ வேண்டி விடுதி முகவரிக்கு 
அவளுக்கு கடிதம்‌ எழுதிக்‌ கேட்டிருக்கிறான்‌. நான்கு 
கடிதங்கள்‌. கடைசி இரண்டு கடிதங்கள்‌ ரெஜிஸ்டர்டு 
தபால்‌. நான்கும்‌ வார்டன்‌ கையால்‌ பிரிக்கப்பட்டது! 
நண்பன்‌ காசியை தெருவில்‌ மடக்கி ஆங்கிலக்‌ கெட்ட 
வார்த்தைகளால்‌ அறைந்தான்‌: பெண்ணின்‌ 
அண்ணனிடம்‌ இழுத்துவிடுவேன்‌ என்று மிரட்டிவிட்டுப்‌ 
போனேன்‌. அந்தப்‌ பெண்‌ மூன்று நாட்களாக அழுது 
கொண்டிருப்பதாக வேறு சொல்லிவிட்டுப்‌ போனான்‌. 
ஒரு மாதங்‌ கழித்து கல்லூரி வாசலில்‌ அவள்‌ காலில்‌ 
விழாத குறையாக வருந்தி மன்னிப்புக்‌ கேட்டுவிட்டு 
வந்தானாம்‌ - மன்னிப்புக்‌ கேட்கப்‌ போனதாலும்‌ அந்தப்‌ 
பெண்ணைப்‌ பயமுறுத்தி நினைவு தன்‌ உடம்புக்குள்‌ 
இரத்த ஓட்டத்தில்‌ ஒரு உடையாத குமிழியாக ஓடிக்‌ 
கொண்டே இருப்பதானது காவிய சோகம்‌ என்றான்‌. 

நிமிடத்தில்‌ காவிய சோகம்‌ பட்டுவிடும்‌ காசியின்‌ 
மனநிலை இன்னும்‌ - குறிப்பாக பெண்கள்‌ விஷயத்தில்‌ 
- மாறவே இல்லை என்று நினைத்துக்‌ கொண்டேன்‌. 
இந்த ரொமாண்டிக்‌ பார்வை ஒரு நோய்க்‌ கூறாகவே 
இன்னும்‌ படுகிறது. அவனிடம்‌ எனக்கு. ஆனால்‌ வேறு 
நினைய விஷயங்களில்‌ குணமாகியிருப்பது 
பேச்சினூடே தெரிந்தது. “ஆசைப்‌ பட்டதை அடைந்த 
பின்னாலும்‌ ஒரு பள்ளம்‌ மிச்சமாகி அதில்‌ நலுங்குமே 
ஒரு சோகம்‌ அதை அனுபவித்தால்‌ தெரியும்‌ ஆசையின்‌ 
குணம்‌ என்ன என்று” - பின்னால்‌ பேசும்போது எதற்கோ 
இப்படி சொன்னான்‌. 

சமீபத்தில்‌ திருப்பதி போய்‌ வந்தானாம்‌. ஜாலித்‌ 
துணையாக ஒரு நண்பனோடு போனவன்‌ “கம்பெனி 
ஸேக்‌”குக்கு தானும்‌ மொட்டையடித்துக்‌ கொண்டானாம்‌. 


கம்பெனி ஸேக்‌ ஆக வேறு கோவில்களுக்கும்‌ அப்படியே 
போய்விட்டு, திருவண்ணாமலை வந்த போது ராம்சூரத்‌ 
குமார்‌ என்றொரு யோகியைச்‌ சந்தித்ததாகச்‌ 
சொன்னான்‌. 'நீ கதவைத்‌ தட்டும்‌ விதம்‌ சகிக்கக்‌ 
கூடியதாக இல்லை” என்பதையே கோபம்‌ தணிந்த 
கடைசியிலும்‌ தனக்கான ஒரே ஆசிச்‌ செய்தியாக அவர்‌ 
வழங்கி அனுப்பியதையும்‌ அதில்‌ பூரண 
அர்த்தமிருப்பதாகவும்‌ சொன்னான்‌. 

நான்‌ இன்னொரு சிகரெட்‌ பற்ற வைத்துக்கொண்டேன்‌. 
அவன்‌ அப்பாவைப்‌ பற்றிக்‌ கேட்டேன்‌. “நோ ப்ராப்ளம்‌” 
என்றான்‌. அடிக்டி நோ ப்ராப்ளம்‌” என்ற 
வார்த்தையையே, எதற்கும்‌ பதிலாக அவன்‌ 
சொல்வதைக்‌ கவனித்துக்‌ கொண்டே வந்தேன்‌. 
கேட்டேன்‌, சிரித்துக்‌ கொண்டே “நோ ப்ராப்ளம்‌” 
என்றான்‌. எனக்கு அந்த பதில்‌ அருவருப்பாகவும்‌, 
எரிச்சலாகவும்‌ பட்டது. காரியங்களை 
காரியங்களுக்காக மட்டுமே செய்வதில்‌ ஒரு 
விடுதலைஉணர்வும்‌. பரபரப்பற்ற பேரார்வமும்‌ 
இருப்பதைக்‌ கண்டுகொண்டு விட்டதால்‌, எந்தக்‌ 
காரியமுமே தனக்குப்‌ பேரானந்தமாக இருக்கிறது 
என்றான்‌. நான்‌ ஒரு நிமிஷம்‌ பேசவில்லை. 
சொல்லும்போது அவனுக்கு நாக்கு லாவகம்‌ கொஞ்சம்‌ 
இழந்து, எழும்புவதில்‌ சிரமப்பட்டதைப்‌ 
பார்த்திருக்கிறேன்‌. என்‌ நான்கு தங்கைகளுக்கும்‌ 
காரியம்‌ செய்து முடிப்பதற்குள்‌ பட்ட கஷ்ட 
அனுபவங்கள்‌ எனக்குள்‌ ஒற்றை எண்ணமாக, 
மின்னலின்‌ ஒரு கீற்றாக உருக்கொண்டு அறைந்தது - 
ஈயைத்‌ துரத்தும்‌ பல்லியாக அது வேகமாக ஓடியதில்‌, 
பல்லியின்‌ வால்‌ அறுந்து நினைவில்‌ இடறி விழுந்தது. 
“என்ன யோசனை: என்றான்‌. “நோ ப்ராப்ளம்‌” என்றேன்‌. 
சிரித்துக்‌ கொண்டே திடீரென்று உரக்க அவன்‌ நூறு 
கொசுவர்த்திச்‌ சுருள்களைக்‌ கொடுத்து, 
இரண்டிரண்டாக ஓட்டி இருப்பதை, ஒன்று ஒன்றாக 
தனித்தனியாகப்‌ பிரித்துவைக்கச்‌ சொன்னால்‌ 


என்னால்‌ பொறுமையாகச்‌ செய்ய முடியுமா என்று 
கேட்டான்‌. மறு நிமிஷமும்‌ நான்‌ பேசாதிருந்தேன்‌. முகம்‌ 
தொட்டு “என்ன”? என்றான்‌. கூலி எவ்வளவு என்றேன்‌. 
எழுந்து என்‌ முன்‌ மண்டையிலடுத்துச்‌ சிரித்தா. 
ஓயவில்லை. இருட்டிவிட்டது வெளியே. ஏ.சி.யிலும்‌ 
நன்றாக வியர்த்துவிட்டது காசிக்கு. 

வயதான கிழப்‌ பிச்சைக்காரர்களைத்‌ தெருவில்‌ 
பார்த்தால்‌, மனதின்‌ ஆழத்தில்‌ அவர்களைத்‌ தன்‌ 
அப்பாவோடு ஒரு கோணத்தில்‌ ஒப்பிட்டுக்‌ கொண்டு, 
குற்றவுணர்ச்சி - சுய இரக்கம்‌ - இயலாமை - பயம்‌ 
எல்லாம்‌ கலக்‌ அவசரக்‌ கருணையாக செயல்பட்ட 
நாட்கள்‌ மாதிரி இப்போது இல்லை. அவர்களை 
அவர்களாகவே பார்த்து அவர்களுக்காகப்‌ பார்க்க 
முடிகிறதென்றும்‌, அவர்களைப்‌ போன்ற இன்னும்‌ 
பலரின்‌ ஸ்திதியை மாற்றிவிட சமூகதளத்தில்‌ 
காரியமாற்ற முனைந்திருக்கும்‌ சில நல்ல 
மனக்ளுடனும்‌ தான்‌ பழகிக்‌ கொண்டிருப்பதாகச்‌ 
சொன்னான்‌. “மனமாக: இதை சுருக்கி விடுவதை 
அவர்களே ஒத்துக கொள்ள மாட்டார்களெனினும்‌ தன்‌ 
மனதில்‌ பட்டது இவ்வளவுதான்‌ என்று எனக்கு 
புரியாமல்‌ ஏதோ சொல்லிக்‌ கொண்டு போனான்‌. மேலும்‌ 
எனக்கு இமைகளில்‌ கனம்‌ சுருட்டி உணர்ந்தேன்‌. 
வெளியில்‌ போனால்‌ நன்றாக இருக்கும்‌ என்று பட்டது. 
காசி மேலும்‌ ஒரு சிகரெட்டை, புது பாக்கெட்‌ கிழித்து 
எடுத்தான்‌. 

ஆனாலும்‌, தனக்கு கல்யாண ஆசை இம்சிக்கிறது 
இன்னும்‌ என்றான்‌ திடீரென்று. தனிமை, துவைத்தல்‌, 
ஹோட்டல்‌ இவைகளையும்‌ திருமணத்திற்கான 
சாக்குகளில்‌ ஒன்றாக வைத்து யோசிப்பதில்‌ 
தவறுண்டா என்று என்னிடம்‌ ஒரு சிறுவன்போல 
கேட்டான்‌. பைத்தியக்காரன்‌! பெய்த பெருமழைவிட்ட 
சில மாலை நேரங்களாக, சில நாட்கள்‌ கழிவதிலிருந்து, 
தன்‌ வாழ்க்கைக்கு ஊட்டம்‌ சேகரித்துக்‌ கொள்வதாகக்‌ 
கூறினான்‌. சில சமயம்‌ தேசிய நெடுஞ்சாலையில்‌ 


பஸ்ஸில்‌ தொலைதூரம்‌ உட்கார்ந்துகொண்டு 
போகும்போது, பஸ்ஸின்‌ ரீதி கூட்டும்‌ ஓட்ட வேகத்தின்‌ 
சங்கீதச்‌ சரடில்‌ இணைந்துவிடும்‌ போது வாழ்க்கையை 
ஒரு அற்புதப்‌ பரிசாக உணர்வதாகவும்‌ சொன்னான்‌. 
எனக்கும்‌ கேட்க உற்சாகமாகிவிட்டது. பேச்சை 
நிறுத்திவிட்டு பிரைடு ரைஸ்‌ சாப்பிடுவோமா என்று 
ஆர்வமாகக்‌ கேட்டான்‌. எனக்கு அவன்‌ கேட்டவிதம்‌ 
மிகவும்‌ பிடித்திருந்தது, எனக்கு பிரைடு ரைஸ்‌ 
பிடிக்காவிட்டாலும்‌. எவ்வளவோ தான்‌ நிதானப்‌ 
பட்டிருந்தாலும்‌ சில சமயம்‌ எல்லாம்‌ கொட்டிவிடுகிறது 
என்றான்‌. தனியறையில்‌ பின்னிரவில்‌ மோனத்தில்‌ 
தனக்கு பிடித்த கவிஞனைப்‌ படித்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது, வாசலில்‌ கட்டிலிலிருந்து அப்பா அவருக்கான 
ஏதோ ஒரு தொனி சேர்த்து உரத்து கொட்டாவி விட்டால்‌ 
தாங்க முடியவில்லை. எழுந்து போய்‌ அந்த வாயை 
அடைத்து அமுக்கிவிடலாம்‌ போலிருக்கிறது. ஒரு 
கொட்டாவி அந்த மாதிரி வந்தால்‌ போதும்‌, அந்தப்‌ 
பின்னிரவே தனக்கு பாழ்‌ என்றும்‌ சொன்னபோது சற்றே 
சோர்வாகிவிட்டான்‌. அப்பா இறந்து விட்ட பின்பும்‌ தான்‌ 
வாழ்க்கையைத்‌ தொடரலாம்‌ என்பதற்கான நம்பிக்கை 
மெல்லவே கூடிவருகிறது என்றான்‌. அடிப்படை 
சுபாவமாகவே சுயம்‌ நசித்து” விட்ட நான்கைந்து 
நண்பர்கள்‌, எழுத்து, படிப்பு இதெல்லாம்‌ மட்டுந்தான்‌ 
இதற்கு அடிப்படைக்‌ காரணம்‌ என்றான்‌. என்ன 
இன்னும்‌ தொடர்ந்து படித்துக்‌ 
கொண்டிருக்கிறாய்தானே? என்று கேட்டுவிட்டு கடைசி 
“சிப்‌'பையும்‌ முடித்தான்‌. சிகரெட்‌ பொருத்திக்‌ 
கொண்டான்‌. 

திடீரென தான்‌ சமீபத்தில்‌ கண்ட கனவுகளைப்‌ பற்றி 
பேச்சை மடை மாற்றிக்‌ கொண்டான்‌. அழகான 
கண்ணாடிக்‌ கிண்ணத்தில்‌ மிதந்த மிளகாய்‌ நீரை 
சில்வர்‌ கரண்டியால்‌ கலக்கிக்‌ கொண்டே பேசினான்‌. 
முன்னைப்‌ போல கனவுகள்‌ வந்தாலும்‌, நோ-ப்ராப்ளம்‌ 
என்றான்‌. ரமணரின்‌ பரவச முகம்‌ ஒருமுறை 


வந்ததென்றான்‌. ஒரு தடவை கனவில்‌ கால்‌ 
பெருவிரலை பாம்பு கடித்து ரத்தம்‌ வந்ததென்றான்‌. ஒரு 
தடவை கனவில்‌ கால்‌ பெருவிரலை பாம்பு கடித்து 
ரத்தம்‌ வந்துவிட்டதாம்‌. பாடையில்‌ வைத்து ஒரு 
கனவில்‌ தன்னைக்‌ கண்டானாம்‌. தீவிரவாதியாக 
போலீஸாரால்‌ துரத்தப்பட்டு ஒரு கனவில்‌ ஓடினானாம்‌. 
ஓரிரவு நெடுஞ்சுவர்‌ தாண்டி, மலைகள்‌ தாண்டி, 
விண்ணில்‌ பறந்து போவது மாதிரி, கைகளால்‌ 
பேரானந்தமாகக்‌ கடைந்து கடைந்து பறந்துகொண்டே 
இருந்தானாம்‌. இந்த ஒரு கனவு மட்டும்‌ மீண்டும்‌ வராதா 
என்று ஏக்கப்படுவதாகச்‌ சொன்னவன்‌, அடிக்கடி 
திரும்பத்‌ திரும்ப வரும்‌ எரிச்சலூட்டும்‌ ஒரு கனவென, 
பரீட்சைக்குப்‌ படிக்காமலேயே போய்விட்டு ஹாலில்‌ 
திணறுவதகைச்‌ சொன்னான்‌. 
கனவுகளை நான்கு நாட்களுக்குக்‌ கவனித்து, 
விடிந்ததும்‌ ஒரு குயர்‌ ரூல்டு நோட்டில்‌ எழுதி வைக்க 
ஆரம்பித்தால்‌, ஐந்தாம்‌ நாள்‌ வராதென்றான்‌. 
தொடர்ந்து கவனித்துக்‌ கொண்டே வந்தால்‌ கனவு 
புறமுதுகு எடுக்கும்‌ என்றான்‌. மீறி, நிச்சயம்‌ வராதா 
என்றால்‌ பெருவாழ்வின்‌ பல புதிரிகளுக்கும்‌ போல 
இதற்கும்‌ நிச்சயமாகச்‌ சொல்ல முடியாதுதானே என்று 
கேட்டான்‌. 

கத்தி, கபடாக்ள்‌, முள்‌ கரண்டி அலங்காரமாக சூடு 
பறக்க மேஜைக்கு வந்தன ஃபிரைடு ரைஸ்‌ தட்டுகள்‌. 
அநேகமாக என்‌ பங்கில்‌ பாதிக்கும்‌ மேல்‌ காசிதான்‌ 
சாப்பிட வேண்டியிருக்கும்‌. 


90.சிறுமி கொண்டு வந்த 
மலர்‌ : விமாலதித்த 
மாமல்லன்‌ 


இரவு நெடுநேரம்‌ தூக்கம்‌ பிடிக்காமல்‌ கிடந்ததால்‌ 
காலையில்‌ தாமதமாகவே எழுந்தார்‌ சுகன்சந்த்‌ ஜெய்ன்‌. 
எழுந்தவர்‌, காற்றுக்‌ கருப்பு அடித்தது போல்‌ வெறித்த 
பார்வையுடன்‌ படுக்கையிலேயே உட்கார்ந்திருந்தார்‌. 
காலி டபராசெட்‌ எதிரிலிருந்தது. ஆனால்‌ வேறு யாரோ 
காபி குடித்ததுபோன்ற பிரமையே அவருக்கு ஏற்பட்டது. 
உண்மையிலேயே ஒன்றும்‌ புரிபடவில்லை. தலைக்கு 
நாள்‌ மதியத்திலிருந்து இப்போது படுக்கையில்‌ இப்படி 
உட்காந்திருப்பது வரை, அனைத்தும்‌ நாட்டுப்புறக்‌ 
கட்டுக்கதைகளில்‌ சொல்லப்படுவது போலவே 
நடந்தேறியிருப்பதாகத்‌ தோன்றியது அவருக்கு. 
முன்தினம்‌ பகல்‌ உணவை முடித்துக்கொண்டு 
கடைக்கு வந்தார்‌. பையனை சாப்பிட அனுப்பிவைத்து 
திண்டில்‌ சாய்ந்து கொண்டார்‌. வெளியில்‌ 
ஊமைவெயில்‌ அடித்துக்‌ கொண்டிருந்தது. 
வாடிக்கையொன்றும்‌ வரவில்லை. காலையிலிருந்து 
நடந்த வியாபாரத்தைக்‌ கணக்கு பார்த்தார்‌. இரண்டு 
பொருட்கள்‌ மீட்கப்பட்டுப்‌ போயிருந்தன. மற்றபடி 
பெரிய வியாபாரமொன்றும்‌ நடந்திருக்கவில்லை. மாதக்‌ 
கடைசியை நெருங்க நெருங்கத்தான்‌ சூடுபிடிக்கும்‌. 
முதல்‌ பத்து தேதிகளில்‌ எல்லார்‌ கையிலும்‌ பணம்‌ 
புரளும்தானே. செய்ய ஒன்றுமில்லாமல்‌ அசட்டுப்‌ 


பார்வையுடன்‌ தெருவைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌ 
அவர்‌. வானம்‌ மூடுவதும்‌ திறப்பதுமாக இருந்தது. இதில்‌ 
பார்க்க என்ன இருக்கிறது? 

அப்போதுதான்‌ அவளைப்‌ பார்த்தார்‌. இருந்த படிக்கே 
சற்று முகத்தை மட்டும்‌ தூக்கிப்‌ பார்த்தார்‌. எதிர்சாரியில்‌ 
நின்றபடி அவள்‌ தம்‌ கடையைப்‌ பார்ப்பதைக்‌ 
கவனித்தார்‌. அவள்‌ தெருவைக்‌ கடந்து படிகளில்‌ 
ஏறினாள்‌. அவருக்கு ஆச்சரியம்‌ தாளவில்லை. 
குட்டைப்‌ பாவாடையும்‌ அதற்குள்‌ செருகப்பட்ட 
சட்டையும்‌ அணிந்திருந்தாள்‌. இரட்டைப்‌ பின்னல்‌ 
மடித்து மேற்புறம்‌ ரிப்பனால்‌ கட்டப்பட்டிருந்தது. 
பள்ளிச்‌ சிறுமிக்கு அடகுக்கடையில்போய்‌ என்ன 
ஜோலி இருக்கப்போகிறது? மிட்டாய்‌ விற்கிற 
லாலாகடை எனத்‌ தவறிவந்திருக்கும்‌ என்று 
நினைத்தார்‌. முகம்‌ மட்டும்‌ உடம்புடன்‌ ஒட்டாமல்‌, 
பெரிய மனுஷி போல்‌ கம்பீரமாகக்‌ களையுடன்‌ 
இருந்தது. இப்படி எண்ணிக்கொண்டிருக்கும்‌ போதே 
அவள்‌ பேசத்‌ தொடங்கினாள்‌. 

இதை எடுத்துக்கிட்டுப்‌ பணம்‌ குடு - மூடியிருந்த வலது 
கையை நீட்டிப்‌ பேசினாள்‌. 

வயசுப்பையன்கள்‌ மோதிரம்‌ செயின்‌ என்று அடகு 
வைக்க வருவார்கள்‌. அவர்களிடம்‌ இல்லாத 
உருட்டெல்லாம்‌ உருட்டுவார்‌. இது 
உன்னுடையதுதானா? படிக்கிறாயா? வேலை 
செய்கிறாயா? பெரியவர்களை ஏன்‌ அழைத்து 
வரவில்லை? என்று ஊர்ப்பட்ட கேள்விகள்‌ கேட்பார்‌. 
அதே சமயம்‌ வந்தவனையும்‌ போகவிடமாட்டார்‌. 
அவனைக்‌ கலவரப்படுத்தியே குறைவான 
பணமாற்றலில்‌ காரியத்தை முடித்துவிடுவார்‌. 
இவ்வளவு சிறிய பெண்ணிடம்‌ ஏனோ அவரால்‌ 
ஒன்றுமே பேச முடியவில்லை. சிறுமியின்‌ முகத்தையே 
கண்கொட்டாமல்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. அடிக்கடி 
பார்க்கிற முகம்‌ போல அவ்வளவு செளஜன்யமாக 
இருந்தது. எங்கே எப்போது என்கிற கண்ணிகள்‌ 


இணையவில்லை. 

நான்‌ சீக்கிரம்‌ போகணும்‌. 

அவருடைய பேரன்‌ நச்சரிப்பதை நினைவுறுத்தியது. 
ஆனால்‌ சிணுங்கல்‌ குழைவு இவையொன்றுமில்லை. 
எஜமானியின்‌ அவரசம்‌ போல இருந்தது அது. 

நிம்பள்‌ என்னா கொண்டாந்திருக்கான்‌. 

பூ. 

என்னாது. 

பூ. புஷ்பம்‌. 

அவருக்கு தலைகால்‌ புரியவில்லை. வேகமாக குறுக்கு 
மறுக்காய்‌ தலையசைத்து மறுத்தார்‌. '- அதெல்லாம்‌ 
நம்பள்‌ வாங்கறானில்லே'” - நியாயமாய்‌ அவள்‌ 
சொன்னதைக்‌ கேட்டு சிரித்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
அதொன்றும்‌ செய்யமுடியவில்லை அவரால்‌. 

தேர்ந்த ஜாலவித்தை நிபுணனைப்‌ போல மூடியிருந்த 
வலது கையை விரல்கள்‌ மெல்லப்‌ பிரிய விரித்தாள்‌. 
அவர்‌ முகத்திலிருந்து கண்களை எடுக்காமலே இதைச்‌ 
செய்தாள்‌. இதழ்களை நமுட்டிச்‌ சிரிப்பது போலிருந்தது. 
அசட்டுத்‌ தனமாய்‌ ஆச்சரியப்படப்‌ போகிறாய்‌ என்று 
சொல்லாமல்‌ சொன்னது அவள்‌ செய்கை. 

நிஜமாகவே அசந்துபோனார்‌. வேறு வழி. நட்ட 
நடுப்பகலில்‌ பேத்தி போல ஒரு சிறுமி விலைக்கு 
வாங்கிக்கொள்‌ என்று வந்து நிற்கிறாள்‌. அதற்கு மேல்‌ 
கையை விரித்தால்‌ தங்க ரோஜா. ரோஜாப்பூ சொக்கத்‌ 
தங்கத்தில்‌. சந்தேகத்திற்கு இடமேயில்லை. அறுபத்து 
மூன்று வயதிலும்‌ கண்ணாடியில்லாமல்‌ பார்க்கிற கண்‌ 
தவறாது. பிரமிப்பெல்லாம்‌ சொற்ப நேரம்தான்‌. தரைக்கு 
நடை போட்டது மனம்‌. கபாலத்தில்‌ உமிழ்‌ நீர்‌ சுரப்பது 
கண்ணின்‌ மணியில்‌ பளபளத்தது. கையைப்‌ 
படக்கென்று மூடிக்‌ கொண்டாள்‌. கண்ணாடிப்‌ 
பெட்டியின்‌ மீதிருந்தும்‌ கையை எடுத்துக்‌ 
கொண்டவளாய்‌ பின்னால்‌ நகர்ந்தாள்‌. 

நிம்பள்‌ எவ்ளோ கேக்றான்‌. 

ஆயிரம்‌. 


என்னாது! 

ஆயிரம்‌. 

அவ்ளோ அல்லாம்‌ நம்பள்கு கட்டாது. 

கட்டாதுனாப்‌ போ, வேற கடைக்குப்‌ போறேன்‌. 

நம்பள்‌ அதைத்‌ தேச்சி பாக்றான்‌. 

பூவை நான்தான்‌ பிடிச்சிப்பேன்‌. கல்லை எடுத்து நீ 
ஒரசிக்கணும்‌. 

இரண்டு மூன்று முறை உரசினார்‌. முந்திய 
அபிப்ராயத்தை அது கொஞ்சமும்‌ மாற்றிவிடவில்லை. 
எனினும்‌ இன்னொருமுறை சோதித்துவிடலாம்‌ என்றது 
உள்மனம்‌. ஒழுங்காய்க்‌ கழுவிக்‌ கொள்ளக்கூடத்‌ 
தெரியாத குழந்தையிடம்‌ போய்‌ பதினெட்டு 
யோசனையா? வலிய வரும்‌ அதிர்ஷ்டத்தை நழுவ 
விடாதேயென அதட்டியது மூளை. 

கை மாறியது. 

குள்ளமேசையின்‌ கீழ்டிராயரைத்‌ திறந்து உள்ளே 
வைத்தார்‌. பணத்தை இரண்டாம்‌ முறையாக அவள்‌ 
எண்ணிக்‌ கொண்டு இருந்தாள்‌. திரும்ப ஒரு தடவை 
திறந்து பார்த்து மூடினார்‌. 

யார்‌ முகத்தில்‌ விழித்தோம்‌, இப்படியொரு அதிர்ஷ்டம்‌ 
தேடிவந்து பிடிபிடியெனக்‌ கொட்டிவிட்டுப்‌ போக என்று 
நினைத்தார்‌. சந்தோஷம்‌ நெஞ்சையடைத்து நெட்டியது. 
சந்தோஷப்படுவதில்‌ என்ன பிழை? துளியும்‌ 
வஞ்சகமில்லை. சரியாகச்‌ சொன்னால்‌ யாரும்‌ 
யாரையும்‌ ஏமாற்றக்‌ கூட இல்லை. தெரு வழியே போய்க்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. காலில்‌ ஏதோ தட்டுகிறது. குனிந்து 
பார்த்தால்‌ ரூபாய்க்‌ கட்டு. எடுத்துக்‌ கொள்கிறோம்‌. 
நாமா தேடிப்‌ போனோம்‌. தானே வழியில்‌ வந்தது. வேறு 
என்ன செய்ய? ஆள்‌ யாரெனத்‌ தெரிந்தால்‌ 
கொடுத்துவிடப்‌ போகிறோம்‌. ஆனால்‌ அதென்ன 
அவ்வளவு சுலபமா? பணத்தைப்‌ பார்த்ததும்‌ 
தரையெல்லாம்‌ சொந்தக்காரர்கள்‌ முளைக்கிற 
காலமிது. எல்லோரும்‌ தனதென்றுதான்‌ சொல்லுவான்‌. 
தொலைத்தவன்‌ நிச்சயம்‌ இவர்களில்‌ ஒருத்தனில்லை. 


தெய்வம்‌ தேடிவந்து கொடுத்த பணத்தை மறுக்க 
நமக்கென்ன உரிமை? 

நீண்ட நேரம்‌ ஒரே நிலையில்‌ உட்கார்ந்திருந்ததில்‌ 
கால்கள்‌ மரத்துப்‌ போயிருந்தன. அந்தச்‌ சிறுமியிடம்‌ 
முகவரி வாங்கவில்லை என்பது நினைவிற்கு வந்தது. 
சுதாரித்து கடைவாசலுக்குப்‌ போய்‌ கதவைப்‌ பிடித்தபடி 
தெருவின்‌ இருபுறமும்‌ பார்வையை ஓட்டினார்‌. 

வழக்கம்போல்‌ இருந்தது தெரு. மாவுமெஷின்‌ 
இரைச்சல்‌. தெருக்கோயில்‌ மரத்தடியில்‌ நிழல்வாங்கும்‌ 
ரிக்ஷாக்கள்‌. சாராயத்‌ தள்ளாட்டம்‌. கிழங்கு விற்கும்‌ 
கிழவிகள்‌. சாக்கடையில்‌ கால்வைத்து கோலியடிக்கும்‌ 
சிறுவர்கள்‌. குந்தியிருந்து நடக்கின்ற சூதாட்டம்‌. 
கைஸ்டாண்டில்‌ சலவைத்துணி சுமக்கும்‌ 
கடைப்பையன்‌. காலகட்டி மலம்‌ கழித்து நகரும்‌ 
எருமைகள்‌. போஸ்டர்‌ தின்னும்‌ பசுமாட்டின்‌ 
மூத்திரத்தை பஞ்சபாத்திரத்தில்‌ பிடிக்கும்‌ திவசப்‌ 
புரோகிதர்‌. ரோகம்‌ பீடித்த நகரோரத்‌ தெரு வழக்கம்‌ போல்‌ 
இருந்தது. 

சிறுமியைக்‌ காணவில்லை. 

முகவரி இல்லாவிட்டால்‌ என்ன. அதுவும்‌ 
நல்லதற்குத்தான்‌. யாரையேனும்‌ அழைத்து வந்தாலும்‌ 
ஒரு ஆதாரமுமில்லை. கனத்தை வைத்துப்‌ பார்த்தால்‌ 
எட்டுப பத்துப்‌ பவுன்‌ தேறும்‌. ஏழெட்டு கிராமம்‌ 
செம்பைக்‌ கழித்தாலும்‌ இன்றைய தினத்திற்கு கிராம்‌ 180 
ரூபாய்‌. 

உள்ளே வாங்கோம்மா. 

கிழவியும்‌ பெண்ணுமாக உள்ளே வந்தனர்‌. அவர்‌ 
தம்மிடத்தில்‌ வந்து உட்கார்ந்தார்‌. 

உக்காருங்கோம்மா. 

உட்கார்ந்தபடி, இடுப்பில்‌ சொருகியிருந்த சுருக்குப்‌ 
பையை விரித்து காகிதப்‌ பொட்டலத்தை எடுத்தாள்‌. 
இரண்டு கம்மல்‌, மூக்குத்தி முதலியவற்றைக்‌ 
கண்ணாடிப்‌ பெட்டியின்‌ மேல்‌ வைத்தாள்‌. அவற்றைப்‌ 
பரிசோதிக்கத்‌ தொடங்கினார்‌. விசும்பும்‌ சப்தம்‌ கேட்டது. 


தலையை நிமிர்த்தாமலே பார்த்தார்‌. கும்குமப்பொட்டு 
தவிர ஆபரணமற்றிருந்த அந்தப்‌ பெண்‌ மூக்கும்‌ 
கன்னமும்‌ துடிக்க அழுது கொண்டிருந்தாள்‌. கிழவி 
தேற்றிக்கொண்டு இருந்தாள்‌. தராசில்‌ நிறுத்துப்‌ 
பார்த்தார்‌. உரசிப்‌ பார்த்து உறுதி செய்துகொண்ட பின்‌ 
கிழவியை நோக்கிக்‌ கேட்டார்‌. 

நிம்பள்‌ எவ்ளோ கேக்றான்‌. 

அறநூறு ரூபா வோணும்‌ சேட்டு. 

அல்லாம்‌ டோட்டல்‌ பாஞ்ச்‌ பவுன்‌ ஏளு கிராம்‌. கல்லு 
செம்பெல்லாம்‌ போனாச்சா பாஞ்ச்‌ பவுன்க்கும்‌ 
கொறையறான்‌. நம்பள்‌ நானூறு தரான்‌ - என்றபடி 
நான்கு விரல்களைக்‌ காட்டினார்‌. 

சேட்டு சேட்டு அப்பிடி சொன்னீனா எப்பிம சேட்டு. 
மருமவப்புள்ளய ஆஸ்பத்திரில சேத்துக்குது. டாக்டரு 
செலவு மருந்து செலவெல்லாம்‌ இருக்குது சேட்டு. 
கம்பெனிலயும்‌ சம்பளமில்லாத லீவுதான்‌ 
குடுத்துருக்கான்‌. வூடும்‌ நடக்கோணும்‌. பாத்துக்குடு 
சேட்டு. 

நம்பள்‌ என்னாம்மா செய்றான்‌. 

அவதினுட்டுல்ல வந்துருக்கோம்‌. பாத்துக்‌ குடு சேட்டு. 

நம்பள்‌ நானூறு தரேன்‌ சொல்றான்‌. உதர்‌ கடையிலே 
அதும்‌ தரானில்லே இதுகு. 

இல்ல சேட்டு பாத்துக்‌ குட்தீன்னா உம்‌ 
புள்ளகுட்டியில்லாம்‌ நல்லாருக்கும்‌ சேட்டு. 

நிம்பள்‌ ஒன்னு செய்ங்கோமா. கம்பல்‌ அடகு 
வெக்றான்‌. மூக்தி விக்றான்‌. நம்பள்‌ டோட்டல்‌ ஐநூறு 
தரான்‌. நிம்பள்‌ இஸ்டம்‌ செய்றான்‌. 

பையன்‌ வந்தான்‌. ரசீது போடச்‌ சொல்லி, அவர்களை 
ஒரு வழியாக அனுப்பி வைத்தார்‌. விளக்கு வைக்கிற 
நேரமாகிவிட்டது. நெகிழ்ந்திருந்த கச்சத்தை 
சரிபண்ணிக்‌ கொண்டு இரவு உணவிற்காக மாடிக்குப்‌ 
போனார்‌. 

கொஞ்சம்‌ ஓய்வெடுத்த பின்‌ கடைக்கு வந்தார்‌. 
நன்றாக இருட்டி விளக்குகள்‌ போடப்பட்டிருந்தன. 


அவை இருளை அதிகப்படுத்திக்‌ காட்டின. மகனை 
அனுப்பிவிட்டுத்‌ திண்டில்‌ சாய்ந்தார்‌. சாய்ந்தபடிக்கே 
குள்ள மேஜையின்‌ கீழ்‌ டிராயரைத்‌ திறந்தார்‌. ஒரு 
அழகான ரோஜா மலர்‌ இருந்தது. பரபரப்பாய்‌ மேல்‌ 
மராயரை இழுத்தார்‌. சில்லறைக்‌ கிண்ணங்களும்‌ 
அவற்றினடியில்‌ நோட்டுகளும்‌ இருந்தன. 
மேலஜைக்கடியில்‌ கையைச்‌ செலுத்தி அபத்தமாய்‌ 
துழாவினார்‌. பதைப்புடன்‌ அங்கிருந்த இரும்புப்‌ 
பெட்டியைத்‌ திறந்தார்‌. லாண்டரிக்‌ கடைப்‌ பையன்‌ 
நூறு ரூபாய்‌ தாளை நீட்டி சில்லறை கேட்டான்‌. 
இரும்புப்‌ பெட்டியை மூடிக்‌ கொண்டு 'நை நை ஜாவ்‌”' 
என்று எரிந்து விழுந்தார்‌. அவன்‌ போனபின்‌ திறந்து 
பார்த்தார்‌. இருக்கிற பொருட்கள்‌ பத்திரமாய்‌ இருந்தன. 
அதைப்‌ பூட்டிவிட்டு கீழ்டிராயரைத்‌ திறந்தார்‌. 
துல்லியமாக அந்த ரோஜாமலர்‌ வீற்றிருந்தது. 
தரையில்‌ கையூன்றி எழுந்து கடைவாசலுக்குப்‌ 
போனார்‌. மாடியைப்‌ பார்த்து மகனுக்குக்‌ குரல்‌ 
கொடுத்தார்‌. வந்தவனிடம்‌ விஷயத்தைக்‌ கூறினார்‌. 
சாவியை அவரே எடுத்துப்‌ போய்விட்டதாகவும்‌, 
ஓய்வெடுத்துக்‌ கொண்டிருப்பவரை தொந்தரவு செய்ய 
வேண்டாமென்று, கைப்பணத்திலேயே தான்‌ 
வியாபாரம்‌ செய்ததாகவும்‌ மகன்‌ கூறினான்‌. திரும்பவும்‌ 
குனிந்து திறந்து பார்த்தார்‌. இன்னும்‌ நூறாயிரம்‌ முறை 
மூடித்‌ திறந்தாலும்‌ நான்‌ நான்தான்‌ என்றது ரோஜாமலர்‌. 
பையனைப்‌ பார்த்துக்‌ கொள்ளச்‌ சொல்லிவிட்டு, 
இடுப்பு பெல்ட்டை இறுக்கியபடி தெருவில்‌ இறங்கினார்‌. 
சாதாரணமாக தெருவில்‌ அதிகம்‌ நடமாடுபவரல்ல 
அவர்‌. அப்படியே நடக்க நேர்கையில்‌, பஞ்சகச்சத்தைக்‌ 
கெண்டைக்‌ காலுக்கு உயர்த்திக்‌ கொண்டு 
நிதானமாகவும்‌, மாட்டு மனிதச்‌ சாணங்களை மிதித்து 
விடாமல்‌ ஜாக்கிரதையாகவும்‌ நடப்பார்‌. 
அதையெல்லாம்‌ கவனிக்கிற நிலையில்‌ அப்போது 
இல்லை. அவருடைய மனவுலகில்‌ ஒரு சிறுமி. அவள்‌ 
கையில்‌ ஒரு தங்க மலர்‌. அதை ஆவலுடன்‌ கையில்‌ 


எடுக்கிறார்‌. மறுகணம்‌ அது வெறும்‌ மலராகி கையைத்‌ 
தீயாய்ச்‌ சுடுகிறது. 

தெருக்கள்‌ விளக்கின்றி இருண்டிருந்தன. 
ஜன்னல்கள்‌ அற்ப ஒளியைக்‌ கசியவிட்டுக்‌ 
கொண்டிருந்தன. அவற்றில்‌ உட்கார்ந்து பல்வேறு 
ஸ்தாயிகளில்‌ பாடம்‌ படித்துக்‌ கொண்டிருந்த சிறுசுகள்‌ 
மீதே அவர்‌ பார்வை பட்டு நகர்ந்தபடி இருந்தது. 
கண்களை இடுக்கிய வண்ணம்‌ தெருக்களைச்‌ சுற்றி 
வந்தார்‌. புகையும்‌ வயிற்றைக்‌ குமட்டும்‌ நாற்றமும்‌ வரத்‌ 
தொடங்கியது. கூவம்‌ நெருங்கிக்‌ கொண்டிருப்பதை 
உணர்ந்தார்‌. இந்த இடங்களில்‌ இருக்க நியாயமில்லை 
என்று ஒரு தெருவில்‌ திரும்பினார்‌. அதுபோய்‌ ஒரு 
வீட்டில்‌ முட்டிக்‌ கொண்டது. வந்த வழியே திரும்பி வேறு 
தெரு பார்க்க நடந்தார்‌. பார்வையில்‌ படும்‌ சிறு 
பெண்களெல்லாம்‌ அசப்பில்‌ மலர்‌ கொண்டு வந்த 
சிறுமியைப்‌ போலவே தோன்றினார்‌. கடைக்குத்‌ திரும்ப 
இருந்தவர்‌ எதற்கும்‌ கோயிலை எட்டிப்‌ பார்த்துவிடலாம்‌ 
என்று குளத்திற்காய்‌ திரும்பினார்‌. 

கோபுரத்து மெர்குரி விளக்கு, இருண்ட வானத்தின்‌ 
பின்னணியில்‌ ஒற்றைக்கல்‌ மூக்குத்தியென சுடர்‌ 
விட்டது. நீரற்ற குளம்‌ அமைதி கொண்டிருந்தது. மைய 
மண்டபத்தில்‌ ஒற்றை நெருப்புப்‌ புள்ளி மங்கி ஒளிர்ந்து 
ஆளிருப்பதைக்‌ காட்டியது. படிக்கட்டு அனுமார்‌ 
கோயில்‌ விளக்கு, அணைந்தால்‌ தேவலாம்‌ என்று 
முணுக்முணுக்கென எரிந்தவண்ணம்‌ இருந்தது. 
ஏற்கெனவே சில சமயம்‌ இந்தப்‌ பக்கம்‌ நடந்திருந்தாலும்‌, 
கடக்கவியலா நீளம்‌ கொண்டிருப்பதான பிரமிப்பை 
அளித்தது குளத்தங்கரை. 

பிரதான வாயிலுக்கெதிரில்‌ யானை நின்றிருந்தது. 
அதைச்‌ சுற்றி ஒரே மொட்டைப்‌ பட்டாளம்‌. யானையிடம்‌ 
என்ன இருக்கிறதென்று எல்லோரும்‌ விழுந்து விழுந்து 
பார்க்கிறார்கள்‌. போதாதென்று வெளியூரிலிருந்து 
வேறு கூட்டம்‌. அவருக்கு எரிச்சலாக வந்தது. கும்பலைச்‌ 
சுற்றிக்‌ கொண்டு உள்ளே சென்றார்‌. ஒவ்வொரு 


சந்நிதியாய்‌ நகர்ந்தார்‌. பெரும்பாலும்‌ குழந்தைகளே 
இல்லை. ஏகமாக அலைந்தததில்‌ கால்கள்‌ 
விண்ணென்று தெரித்தன. பிரசாதக்‌ கடையருகிலிருந்த 
படிக்கட்டில்‌ போய்‌ உட்கார்ந்தார்‌. ஒரு மொட்டைக்‌ 
குடும்பம்‌ கசக்மொசக்கென்று தின்றுகொண்டிருந்தது. 
தரையெங்கும்‌ இலைகளும்‌ சோற்றுப்பருக்கைகளும்‌ 
இறைந்து கிடந்தன. சந்நிதிகளை விடவும்‌ அந்த 
இடத்தில்‌ கூட்டம்‌ அதிகமாயிருந்தது. 

என்ன சேட்டுவாள்‌ அபூர்வமா இந்தப்பக்கம்‌. என்ன 
விசேஷம்‌. மைசூர்‌ பாக்‌, தேங்குழல்‌ இருக்கு. என்ன 
சாப்பட்ரேள்‌ - வியர்வையை சுண்டிவிட்டு, அசுரகதியில்‌ 
பொட்டலம்‌ கட்டியபடி பேச்சுக்‌ கொடுத்தார்‌ 
மடப்பள்ளிக்காரர்‌. சுரத்தின்றி ஏதோ சில வார்த்தை 
பேசிவிட்டுக்‌ கிளம்பினார்‌. 

அவருக்குப்‌ படபடப்பாக வந்தது. என்ன அநியாயம்‌. 
பெரிய பகல்‌ கொள்ளையாக அல்லவா இருக்கிறது. 
இதைப்‌ போலிசில்‌ போய்‌ புகார்‌ பண்ண முடியுமா? 
இல்லை யாரிடமாவது சொல்லி அழத்தான்‌ முடியுமா? 
எவன்‌ நம்புவான்‌. நிஜமாகத்தான்‌. கனவில்லை. 
கதையில்லை. ஒரு சின்னப்‌ பெண்‌. ஸ்கூல்‌ போகிற 
பெண்‌. பாவாடை சட்டை ரெட்டை ஜடை. என்னை 
ஏமாற்றி விட்டது. கொடுக்கும்போது தங்கம்தான்‌. 
சந்தேகமேயில்லை. நன்றாக உரசிப்‌ பார்த்துதான்‌ 
வாங்கினேன்‌. வேறு யாரும்‌ எடுத்து ஏமாற்றியிருக்கலாம்‌ 
என்கிற பேச்சுக்கும்‌ இடமில்லை. சாவி என்னிடம்தான்‌ 
இருந்தது. கண்கட்டி வித்தையோ, என்ன மாயமோ. 
அந்தச்‌ சிறுமியே நிஜமோ பொய்யோ. ஆனால்‌ ஆயிரம்‌ 
ரூபாய்‌ இருப்பில்‌ குறைவது உண்மை. 

அந்தச்‌ சிறுமியின்‌ பிராயத்திலேயே மதராஸ்‌ 
வந்தாயிற்று. தாத்தாவின்‌ அருகிலிருந்து பார்த்துப்‌ 
பார்த்துக்‌ கற்றுக்கொண்ட தொழில்‌. வேடிக்கை போல்‌ 
விளையாட்டைப்‌ போல்‌ கரைந்து கற்றுக்‌ கொண்ட 
தொழில்‌. ஆரம்ப நாட்களில்கூட இப்படியொன்று 
நிகழ்ந்ததில்லை. தாத்தா ரொம்ப உற்சாகப்படுத்துவார்‌. 


பேரனின்‌ சூட்டிகையில்‌ ஏகப்‌ பெருமை. அப்பாதான்‌ 
சிறிய தவறுக்கும்‌ பயங்கரமாகக்‌ கத்துவார்‌. பெட்டியை 
பூட்டிய பின்னும்‌, சாவி அதிலேயே தொங்கிக்‌ 
கொண்டிருந்தால்‌ போயிற்று. நிறைய தடவை விரல்‌ 
முட்டுகளில்‌ கடைச்‌ சாவியாலேயே அடித்திருக்கிறார்‌. 
அப்பா அடிக்கடி சொல்லுவார்‌. முகத்தைப்‌ பார்த்ததும்‌ 
சொல்ல வேண்டும்‌. அவன்தான்‌ தேர்ந்த வியாபாரி. இது 
எப்படி. திரும்ப வந்து மீட்குமா? இல்லை, 
இப்போதிருந்தே இது நம்முடையது தானா என்று முடிவு 
செய்யத்‌ தெரிய வேண்டும்‌. குடிகாரன்‌ சூதாடி 
போன்றவர்‌ வைக்கிற பொருள்‌ திரும்ப அவன்‌ கைக்குப்‌ 
போகப்‌ போவதில்லை. அப்படியான ஆட்களிடம்‌ 
அடிபிடி பேரம்‌ பேசக்கூடாது. இவ்வளவு தான்‌ என்று 
கறாராக ரெண்டு முறை சொன்னாலே போதும்‌. 
அவனுக்கு வேண்டியது பணம்‌; அதுவும்‌ உடனே. 
அவர்களை சீக்கிரம்‌ முடித்து அனுப்ப வேண்டும்‌. 
தாமதப்படுத்தினால்‌ வேறு கடை பார்க்கப்‌ 
போய்விடுவான்‌. இப்படி இப்படியாக தாத்தாவின்‌ 
ஞானம்‌ அப்பாவின்‌ அறிவு மற்றும்‌ தாமே சுயமாகக்‌ 
கண்டுகொண்டு அமல்படுத்திவரும்‌ சூட்சுமங்கள்‌ 
என்று எதற்கும்‌ ஓர்‌ அர்த்தமின்றிப்‌ போய்விட்டது. 

அவருக்குக்‌ குளிர்வது போல்‌ இருந்தது. ஒற்றைத்‌ 
தெருவிளக்கில்‌ பனியிறங்குவது துல்லியமாகத்‌ 
தெரிந்தது. தேரடியில்‌ பெரும்பாலான கடைகளை 
அடைத்துக்‌ கொண்டிருந்தனர்‌. மீதப்பட்ட பழங்கள்‌, 
அழுகல்‌ எனத்‌ தரம்‌ பிரித்து ஜவ்வுத்தாள்களால்‌ 
தள்ளுவண்டிகளை மூடிக்‌ கொண்டிருந்தனர்‌. மணி 
பத்துக்கும்‌ மேல்‌ ஆகிவிட்டிருக்கும்‌ போல்‌ தோன்றியது. 
அநேகமாக அந்தப்‌ பகுதி முழுக்க அலைந்தாயிற்று. 
இனிப்‌ பயனில்லை. அசதியும்‌ சோர்வும்‌ 
அந்தரத்திலிருந்து தோன்றியவை போல அவர்‌ மீது 
திடீரெனக்‌ கவிந்தன. சிரமமாக இருந்தாலும்‌ சற்று 
வேகமெடுத்து நடந்தார்‌. 

வேலைக்காரச்‌ சிறுவன்‌ காபி டபராவை எடுததுக் 


கொண்டு போனான்‌. எண்ணக்கோர்வை அறுபட 
வெளியில்‌ பார்த்தார்‌. வெயில்‌ சூடேறத்‌ தொடங்குவதை 
வீசிய காற்றின்‌ வெம்மையிலிருந்து உணர முடிந்தது. 
எது எப்படியானாலும்‌ கடை திறந்தாக வேண்டும்‌. 
நாளை வெள்ளிக்கிழமை வாராந்திர விடுமுறை. 
ஏற்கெனவே தாமதமாகிவிட்டது. சோர்வாயிருந்தாலும்‌ 
அன்றைய தினத்தைத்‌ தொடங்க ஆயத்தமானார்‌. 

கடையைத்‌ திறந்து வைத்திருந்தான்‌ மகன்‌. 
அவனுடைய பொறுப்புணர்ச்சியை உள்ளூர பாராட்டிக்‌ 
கொண்டார்‌. எனினும்‌ வெளிக்காட்டிக்‌ கொள்ளாமல்‌, 
காலை ஆகாரம்‌ உண்டானா எனக்‌ கேட்டு அவனை 
அனுப்பி வைத்தார்‌. திண்டில்‌ சாய்ந்தபடியே இடுப்புச்‌ 
சாவியை எடுத்தவர்‌ ஒருகணம்‌ நிதானித்தார்‌. 
சுயரூபத்தை அடைந்திருக்கலாகாதா என்கிற நப்பாசை 
அவரைப்‌ பீடித்தது. கழுத்தை ஒடித்து திரும்பி 
அண்ணாந்து தலைக்கு மேல்‌ நிர்வாணமாய்‌ நின்று 
கொண்டிருந்த மகாவீரரைப்‌ பார்த்து மனதிற்குள்‌ 
பிரார்த்தித்தபடி கீழ்‌ டிராயரைத்‌ திறந்தார்‌. 
அப்போதுதான்‌ கொய்யப்பட்டது போல்‌ ரோஜா மலர்‌ 
நிர்மலமாய்‌ காட்சியளித்தது. 

இரவு தூக்கமின்மையால்‌ கண்கள்‌ எரிந்தன. உடல்‌ 
வெம்மையடைந்து தலை கனத்தது. மகன்‌ சீக்கிரம்‌ 
வந்தால்‌ தேவலாமென்று இருந்தது. படுத்துக்‌ கொள்ள 
வேண்டும்போல்‌ அசதி அவர்‌ உடலையும்‌ மனதையும்‌ 
வியாபித்தது. அவருடைய கடைசிப்‌ பேரன்‌ கைகளால்‌ 
படிகளைப்‌ பிடித்து ஏறி கடைக்குள்‌ வந்தான்‌. வேறு 
சமயமாயிருந்தால்‌ குழந்தையைத்‌ தூக்கி 
மார்பிலணைத்துக்‌ கொஞ்சியிருப்பார்‌. யோசனையில்‌ 
அவனையே வெறித்தபடி இருந்தார்‌. குழந்தை குள்ள 
மேசையில்‌ கையூன்றி ஏறினான்‌. மூடப்படாதிருந்த கீழ்‌ 
டிராயரில்‌ மலரைப்‌ பார்த்ததும்‌ குதூகலமாய்‌ 
மழலையில்‌ கூவிக்‌ கொண்டு அதையெடுக்கக்‌ கையை 
நீட்டினான்‌. எரிச்சலுடன்‌ அவன்‌ கையைத்‌ தட்டிவிட்டு 
மேலே போகும்படி விரட்டினார்‌. தாங்கவியலாத 


ஆற்றாமையுடன்‌ மலரை எடுத்துத்‌ தெருவில்‌ வீசினார்‌. 
அது சாக்கடையோரத்தில்‌ போய்‌ விழுந்தது. 

கனத்த பேரேட்டைத்‌ தூக்கி வைத்துக்‌ கொண்டு 
வேலையில்‌ மூழ்கினார்‌ அவர்‌. 

- செப்டம்பர்‌ 1984 


91.மூன்று பெர்னார்கள்‌ - 
பிரேம்‌ - ரமேஷ்‌ 


மூன்று பெர்னார்கள்‌ - பிரேம்‌- ரமேஷ்‌ 

1988ஆம்‌ ஆண்டு டிசம்பர்‌ 6ஆம்‌ நாள்‌ பிற்பகல்‌ இரண்டு 
மணி பதினைந்து நிமிடங்கள்‌ கடந்த நிலையில்‌, 
புதுச்சேரி கடற்கரையோர மதுபான விடுதியான 
கடற்காகத்தில்‌ மேல்மாடியில்‌ பருகி முடிக்கப்படாத 
இறுதி மிடறு மேசை மீதிருக்க, கூடை வடிவ பிரம்பு 
நாற்காலியில்‌ அமர்ந்த நிலையில்‌ ழான்‌ பெர்னாரின்‌ 
உயிர்‌ பிரிந்திருந்தது. 

குழியில்‌ பலகை மீது விழுந்த ஈர மண்ணின்‌ முதல்‌ பிடி 
ஒலியைத்‌ தொடர்ந்து வெவ்வேறு ஊற கைப்பிடி 
அளவுகளில்‌ ஓசைகள்‌ எழுந்தன. இடையே மண்‌ 
குவியலில்‌ மண்வெட்டி உரசும்‌ சப்தம்‌. இடம்‌ மாறும்‌ 
காலடிகளின்‌ ஓசை, கல்லறைத்‌ தோட்டத்திற்கு 
வெளியே வாகனங்கள்‌ எழுப்பும்‌ இரைச்சல்களும்‌ 
அடங்கிவிட, சற்றுமுன்‌ மணியோசையில்‌ அதிர்ந்து 
கோபுரத்தை விட்டுப்‌ பறந்த புறாக்கள்‌ மீண்டும்‌ 
வந்தடையும்‌ சிறகோசை. எல்லாம்‌ முடிந்துவிட்டது. ஆம்‌ 
அவரைப்‌ பொறுத்தவரை எல்லாம்‌ முடிந்துவிட்டது. 
அறுபது ஆண்டுகள்‌ ஆறு மாதங்கள்‌ பதினேழு நாட்கள்‌ 
வாழ்ந்து முடித்தாகிவிட்டது. நீர்‌ கலக்காத இறுதி மிடறு 
மது மெல்ல மெல்ல ஆவியாகிக்‌ கொண்டிருந்தபோது 
ழான்‌ பெர்னாரும்‌ உடன்‌ ஆவியாகி அற்றுப்‌ 
போயிருந்தார்‌. 

கொட்டும்‌ மழையில்‌ ஆளரவமற்ற புதுச்சேரி கடற்கரைச்‌ 


சாலையில்‌ நனைந்தபடி மெல்ல நடந்து செல்வது 
போன்ற சுகம்‌ போகத்தில்கூட இல்லை எனச்‌ சொல்லும்‌ 
பெர்னாரை, எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான்‌ 
நனைந்தபடி நடந்துகொண்டிருக்கும்போது 
முதன்முதலாக எதிர்கொண்டு ஒருவருக்கொருவர்‌ 
அறிமுகமானோம்‌. 

நெடிய உருவம்‌. தமிழனா ஐரோப்பியனா என அறுதியிட 
இயலாதத்‌ தோற்றம்‌. கட்டுத்‌ தளராத குரல்‌. பிரெஞ்சு 
மொழி பேசிப்‌ பழகிய வாய்க்கே உரித்தான கரகரப்போடு 
வெளிப்படும்‌ தமிழ்‌. எந்தவொரு அசைவிலும்‌ 
அவசரங்காட்டாத ஒரே சீரான தாள கதி. பெர்னாரை 
இத்தனை சீக்கிரத்தில்‌ இழந்துவிடுவேன்‌ என நான்‌ 
நினைத்ததில்லை. 

கப்பித்தேன்‌ மரியூஸ்‌ ஸவியே தெருவில்‌ 
வெளித்தோற்றத்தில்‌ காரை பெயர்ந்து இடிந்து கிடக்கும்‌ 
சுவர்களைக்‌ கொண்ட அவருடைய வீட்டின்‌ 
உள்தோற்றம்‌ அத்தனை மோசமில்லை. வரவேற்பறைச்‌ 
சுவரில்‌ வெள்ளைக்காரத்‌ தந்தையுடன்‌ கம்மல்‌ 
மூக்குத்தி அணிந்து குங்குமமிட்ட நெற்றியுடன்‌ தமிழ்க்‌ 
கிறித்துவ அன்னை. கருப்பு வெள்ளைப்‌ புகைப்படம்‌ 
தேக்குச்‌ சட்டமிடப்பட்டு பெரிய அளவில்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருக்க, எதிர்‌ மூலையின்‌ வலப்பக்கத்தில்‌ 
இலைகளைக்‌ கழித்துவிட்டு நட்ட சிறு மரம்போல 
தொப்பிகளை மாட்டிவைக்கப்‌ பயன்படும்‌ மரத்தாலான 
ஒரு பொருள்‌. பெர்னார்‌ குடும்பத்தினரின்‌ பல்வேறு 
வடிவங்கள்‌ கொண்ட தொப்பிகள்‌. பல தொப்பிகள்‌ 
தங்களுக்கானத்‌ தலைகளை என்றோ இழந்துவிட்டதன்‌ 
சோகத்தை என்னைக்‌ கண்டதும்‌ மீண்டும்‌ 
பொருத்திக்கொண்டு அசைந்தன. உள்கட்டுக்குள்‌ 
நுழைந்ததும்‌ வடலூர்‌ ராமலிங்க சுவாமிகளின்‌ மிகப்‌ 
பெரிய வண்ண ஓவியம்‌. தரையிலிருந்து சுவரில்‌ 
சாய்ந்த நிலையில்‌ நின்ற வெள்ளாடையுருவத்தின்‌ 
காலடியில்‌ பணிப்பெண்‌ வைத்துவிட்டுச்‌ செல்லும்‌ 
நான்கைந்து செம்பருத்திகள்‌. அதற்கடுத்து சிறு 


நடையைத்‌ தாண்டி வலப்பக்கமும்‌ இடப்பக்கமும்‌ 
இரண்டு அறைகள்‌. இடப்பக்கம்‌ படுக்கையறை. 
வலப்பக்கம்‌ அவருடைய பூசையறை என்று 
சொன்னார்‌. கதவிற்கும்‌ நிலைச்‌ சட்டத்திற்குமான 
ஒட்டடைகள்‌ அடர்ந்திருந்த நிலையில்‌, புழக்கமற்ற 
அந்த அறையை பூசையறை என்கிறாரே என 
அப்பொழுது நினைத்துக்கொண்டேன்‌. ஒரு முறை 
பகலில்‌ நான்‌ அங்கிருந்தபோது பணிப்பெண்ணை 
அழைத்து வலப்பக்க அறைக்‌ கதவைச்‌ சுத்தம்‌ செய்யச்‌ 
சொன்னேன்‌. அதற்கு அவள்‌, “மெர்ஸ்யே திட்டுவாரு” 
எனச்‌ சொல்லிவிட்டுச்‌ சென்றது எனக்கு விநோதமாக 
இருந்தது. 

பெர்னாரின்‌ வினோதமான பழக்கவழக்கங்களையும்‌, 
அவருடைய வாழ்க்கையில்‌ நடந்த சில 
சம்பவங்களையும்‌ கேட்டு ரசிப்பதில்‌ என்‌ மனைவிக்கு 
அலாதியான விருப்பம்‌ இருந்தது. 

ஒருமுறை என்‌ வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்த 
பெர்னார்‌ ஒயினில்‌ தனது சுருட்டுச்‌ சாம்பலையிட்டுக்‌ 
கலக்கி அருந்தியதைக்‌ கண்ட நாங்கள்‌ எல்லோருமே 
திடுக்கிட்டோம்‌. மேலும்‌ அவர்‌ புகையிலை ஊறிய 
ஒயினை அருந்துவதற்கு ஈடான ருசியும்‌ போதையும்‌ 
வேறெவற்றிலும்‌ இல்லை எனவும்‌ சொல்வார்‌. 
பெர்னாரை நான்‌ அடிக்கடி சந்திப்பது போய்‌ தினமும்‌ 
ஒவ்வொரு மாலையும்‌ அவருடன்‌ கழிவதையும்‌, 
அளவுக்கு அதிகமாகக்‌ குடிப்பதையும்‌ அடிக்கடி 
சுட்டிக்காட்டி வந்த என்‌ மனைவிக்கு அவரின்‌ மேல்‌ சிறு 
கோபமும்‌ வெறுப்பும்‌ மெல்ல வளரத்‌ தொடங்கியது. 
பிரான்சிலிருக்கும்‌ தன்‌ வெள்ளைக்கார மனைவி 
குறித்தும்‌ தன்னுடைய மகனைக்‌ குறித்தும்‌ பெர்னார்‌ 
அமுக்கடி குறிப்பிடுவார்‌. விவாகரத்து 
செய்துகொள்ளாமலேயே மிக இளம்‌ வயதிலிருந்தே 
தாங்கள்‌ பிரிந்து வாழ்வதாகவும்‌ சொன்னார்‌. மகன்‌ 
ஆண்டுக்கு ஒரு முறை வந்துத்‌ தன்னைப்‌ 
பார்த்துவிட்டுச்‌ செல்லும்‌ பழக்கமும்‌ நாளடைவில்‌ 


குறைந்துவிட்டதாகவும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 

எனக்கு எப்பொழுதுமே பிறருடைய வாழ்க்கை பற்றிய 
செய்திகளில்‌ ஈடுபாடு இருந்ததில்லை. பெர்னாருடைய 
வாழ்க்கைக்‌ கதையில்‌ எனக்குத்‌ தேவைப்படுவது 
எதுவுமே இல்லை என்றபோதும்‌, என்‌ மனைவிக்கு 
உதவுமே என அவர்‌ சொல்வதைக்‌ கேட்டுக்‌ கொள்வேன்‌. 
அப்படித்தான்‌ ஒருமுறை அவர்‌ சொன்னார்‌: தனது 
வெள்ளைக்காரத்‌ தகப்பனான ஃப்ரான்சுவா 
பெர்னாருக்கும்‌ வடலூர்‌ வள்ளலாருக்கும்‌ இடையே 
ஆழமான பக்திப்‌ பிணைப்பு இருந்தது என்று. 
வள்ளலார்‌ என்னுடைய சாதியைச்‌ சார்ந்த மாபெரும்‌ 
யோகி என்பதில்‌ எனக்கு எப்போதும்‌ பெருமை உண்டு. 
பெர்னாரின்‌ அன்னையும்‌ என்‌ சாதியைச்‌ சார்ந்த 
கிறித்துவர்‌ என அறிய வந்தபோது, எங்களுக்குள்‌ 
சாதிய நெருக்கமும்‌ வளர்ந்துவிட்டதை தவிர்க்க 
முடியவில்லை. 

வள்ளலாரைப்‌ பற்றிய ஒரு பேச்சின்போது பெர்னார்‌ 
சொன்ன தகவல்‌ என்னை அதிர்ச்சியடைய வைத்தது. 
வள்ளலார்‌ தான்‌ நூற்று இருபத்தைந்து ஆண்டுகள்‌ 
உயிர்‌ வாழப்‌ போவதாகச்‌ சொன்னபடி அந்த நீண்ட 
ஆயுளை வாழ்ந்து முடித்தவர்‌ எனச்‌ சொன்னார்‌. கிழம்‌ 
போதையேறி உளறுகிறது என அசிரத்தையோடு 
கேட்டுக்‌ கொண்டிருந்தேன்‌. தனக்குப்‌ பத்து வயது 
ஆகும்போதுதான்‌ அதாவது ஆயிரத்துத்‌ 
தொள்ளாயிரத்து நாற்பத்தியெட்டாம்‌ ஆண்டில்தான்‌ 
அந்தச்‌ சுடர்‌ அணைந்தது என அவர்‌ சொன்னதை என்‌ 
மனைவியிடம்‌ சொல்ல; தயவு செய்து இனி 
குடித்துவிட்டு மகான்களைப்‌ பற்றி பேசவேண்டாம்‌ என 
கடுமையோடு முகத்தை வைத்துக்கொண்டு 
சொன்னாள்‌. 

ஒருமுறை பெர்னாரிடம்‌ நான்‌ கேட்டேன்‌, “உங்களுடைய 
வீட்டின்‌ எல்லா இடத்திலும்‌ நான்‌ புழங்கி வருகிறேன்‌. 
உங்களுடைய பூசையறையை மட்டும்‌ இதுவரை 
எனக்குத்‌ திறந்து காட்டவில்லையே” என்று. அதற்கு 


அவர்‌ நெடுநேரம்‌ மெளனமாக இருந்தார்‌. பிறகு 
நிதானமாக, “வாழ்க்கையில்‌ வினோதமும்‌ யதார்த்தமற்ற 
போக்கும்‌ மிக அவசியம்‌. ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ 
நிச்சயமான புனைவு எப்படி அவசியமோ அதுபோலவே 
நிச்சயமற்ற புனைவும்‌ அவசியம்‌” என்று பிரெஞ்சு 
மொழியில்‌ சொன்னார்‌. பிறகு அதையே தமிழிலும்‌ 
சொல்ல எத்தனித்து சரியான சொற்கள்‌ வந்து சேராமல்‌ 
குழறினார்‌. 

அவர்‌ வீட்டில்‌ குழல்‌ விளக்குகளை பயன்படுத்துபவர்‌ 
அல்லர்‌. எல்லாயிடங்களிலும்‌ குண்டு விளக்குகளையே 
பொருத்தியிருந்தார்‌. வீட்டின்‌ பழமையும்‌ குண்டு 
விளக்கின்‌ ஒளியும்‌ நல்ல போதையில்‌ ஒருவித மாயப்‌ 
புதிரென மனசெல்லாம்‌ படியும்‌. அப்படித்தான்‌ அன்றும்‌ 
இருந்தது. மஞ்சள்‌ மின்னொளியில்‌ வள்ளலாரின்‌ 
ஓவியம்‌ உயிரும்‌ சதையுமாக நிற்பதைப்‌ போலவே 
இருந்தது. நான்‌ பெர்னாரிடம்‌ சொன்னேன்‌. “வள்ளலார்‌ 
இறக்கவில்லை. அவர்‌ மறைந்துவிட்டார்‌. சித்தர்கள்‌ 
என்றைக்குமே அழிவற்றவர்கள்‌. நம்மோடு 
என்றைக்கும்‌ அலைந்து கொண்டிருப்பவர்கள்‌.” 
பெர்னார்‌ கடகடவென சிரித்து “போதையில்‌ உனது 
பிரெஞ்சு மொழி அப்படியொன்றும்‌ மோசமில்லை” என 
பகடி செய்தபடி என்‌ பேச்சை மாற்ற அவர்‌ 
எத்தனிப்பதாகத்‌ தெரிந்தது. 

நான்‌ கடுப்பாகிப்‌ போனேன்‌. “வள்ளலாரை உமது 
குடும்பச்‌ சொத்துப்போல பேசுகிறீரே உமது பொய்யுக்கும்‌ 
ஒரு அளவு வேண்டாமோ” எனக்‌ கத்திவிட்டேன்‌. 
கிழவர்‌ ஆடிப்போய்விட்டார்‌. தன்னிலைக்‌ குலைந்த 
அவர்‌ விருட்டென எழுந்துசென்று ஒரு பெரிய சாவியை 
எடுத்துவந்து பூசையறையைத்‌ திறந்து விளக்கைப்‌ 
போட்டுவிட்டு வந்து என்‌ கையைப்‌ பிடித்து 
இழுத்துக்கொண்டு பூசையறைக்குள்‌ சென்றார்‌. பிறகு 
நடந்தவைகளைல்லாம்‌ எனக்கு நிச்சயமற்றுத்‌ 
தெரிகின்றன. என்‌ மனைவியிடன்‌ நான்‌ அதைச்‌ 
சொல்ல அவள்‌ கலவரத்தோடு என்‌ மனோநிலையைச்‌ 


சோதித்தாள்‌. அந்தக்‌ கிழவரோடுச்‌ சேர்ந்து நீங்களும்‌ 
பயித்தியமாகிவிட்டீர்கள்‌ எனக்‌ கத்தினாள்‌. இனி நான்‌ 
அவரைச்‌ சந்திக்கக்கூடாது என என்‌ சட்டையைப்‌ 
பிடித்து உலுக்கினாள்‌. அதற்குப்‌ பிறகு இரண்டு மாதம்‌ 
கழித்து கிழவர்‌ இறந்த செய்தியைக்‌ கேட்டுத்தான்‌ நான்‌ 
அவர்‌ வீட்டுக்குப்‌ போனேன்‌. ஒருவாரம்‌ அவர்‌ உடல்‌ 
ஜிப்மர்‌ சவக்கிடங்கில்‌ பதப்படுத்தி 
வைக்கப்பட்டிருந்தது. மகன்‌ பிரான்சிலிருந்து வந்த 
பிறகு ஈமக்கிரியையை முடித்தனர்‌. பெர்னாரின்‌ 
மனைவி வரவில்லை. 

ழாக்‌ பெர்னார்‌ இளவயது கிழவரைப்‌ போலவே 
இருந்தான்‌. என்னை விட இரண்டு வயது இளையவன்‌. 
என்னைத்‌ தொட்டுத்‌ தொட்டுப்‌ பேசினான்‌. தான்‌ இந்த 
வீட்டை இடித்துவிட்டு பெரிய அடுக்குமாடி கட்ட 
இருப்பதாகவும்‌ நான்தான்‌ அவனுக்கு உதவ வேண்டும்‌ 
எனவும்‌ கேட்டான்‌. நான்‌ கலவரப்படலானேன்‌. 
“கடைசி காலத்தில்‌ அப்பாவுக்கு நெருங்கிய நண்பராக 
இருந்திருக்கிறீர்கள்‌. அவருடைய பூசையறையின்‌ 
மர்மம்‌ பற்றியும்‌ அறிந்திருப்பீர்கள்தானே” என 
ஒருவிதக்‌ கிண்டல்‌ தொனிக்கும்படி கேட்டான்‌. 

நான்‌ மெளனமாக இருந்தேன்‌. 

“சுமார்‌ ஐம்பது ஆண்டுகளாக ஒரு சாமியாரின்‌ 
பிணத்தை வைத்துக்‌ கொண்டு மாரடிக்கிறார்‌. 
இதனால்தான்‌ என்‌ அம்மா இவரைப்‌ பிரிந்து என்னை 
அழைத்துக்‌ கொண்டு பிரான்சுக்கே போய்விட்டார்‌. என்‌ 
தாத்தா காலத்துப்‌ பிணம்‌. இன்னும்‌ சவப்பெட்டிக்குள்‌ 
கிடக்கிறது. இதை அரசிடம்‌ ஒப்படைக்க வேண்டும்‌. 
அதற்கு நீங்கள்தான்‌ உதவ வேண்டும்‌.” 

நான்‌ கண்களை மூடிக்கொண்டு மெளனமாக 
இருந்தேன்‌. பதப்படுத்தப்பட்ட அந்த உடலை 
பெட்டியோடு எடுத்துவந்து நாம்‌ 
வைத்துக்கொள்ளலாமா என என்‌ மனைவியிடம்‌ 
கண்கள்‌ கலங்கக்‌ கேட்டேன்‌. 

அவள்‌ என்னைப்‌ பச்சாதாபத்தோடுதான்‌ பார்த்தாள்‌ 


என்றாலும்‌ அந்தப்‌ பார்வையை என்னால்‌ தாங்க 
முடியாமல்‌ தவித்தேன்‌. 

“நான்‌ உங்களுடன்‌ வாழ்வதா வேண்டாமா?” என 
அமைதியாகக்‌ கேட்டுவிட்டு விருட்டென எழுந்து 
சென்று படுக்கையறைக்‌ கதவை 
அடைத்துக்கொண்டாள்‌. 

மறுநாள்‌ ழாக்‌ பெர்னாரைச்‌ சந்தித்தேன்‌. என்னைப்‌ 
பார்த்ததும்‌ “என்ன முடிவு செய்தீர்கள்‌” எனப்‌ 
பதறினான்‌. 

“அரசிடம்‌ ஒப்படைப்பது சாத்தியமில்லை. 
அரசாங்கமும்‌ பத்திரிகை மீடியாவும்‌ நம்மை 
கேள்விகேட்டுத்‌ தொலைத்துவிடும்‌. அந்த உடம்பின்‌ 
ரகசியத்தை வெளிப்படுத்தினால்‌ அது சமயப்‌ 
பிரச்சினையாகி அது என்‌ உயிருக்கே ஆபத்தாகிவிடும்‌. 
இந்தப்‌ பிணம்‌ ஒரு சாமியார்‌ மட்டுமல்ல, இந்திய 
ஆன்மீகத்தின்‌ ஒரு சிகரம்‌. பிரெஞ்சுக்காரனான உனக்கு 
இதன்‌ வெகுமானமோ, அற்புதமோ இதன்‌ மூலம்‌ 
உருவாகப்போகும்‌ ஆபத்துக்களோ என்னவென்று 
தெரியாது” என நிதானமாகச்‌ சொன்னேன்‌. எனது 
நிதானம்‌ அவனைக்‌ கலவரப்படுத்தியது. 
நீண்டநேரம்‌ அமைதியாக ஒயினைப்‌ பருகியபடி 
இருந்தோம்‌. பிறகு எனது திட்டத்தை அவனிடம்‌ 
சொன்னேன்‌. மகிழ்ச்சியில்‌ என்னைக்‌ கட்டித்‌ 
தழுவிக்கொண்டான்‌. 

விடிந்தால்‌ போகி. விடிய விடிய குடித்தபடி இருந்தோம்‌. 
என்‌ மனைவியோ தொலைபேசியில்‌ பதறியபடியே 
இருந்தாள்‌. அதிகாலை மூன்று மணிக்கு 
பூசையறைக்குள்‌ சென்றோம்‌. சவப்பெட்டி ஒரு 
காவித்துணியால்‌ போர்த்தப்பட்டிருந்தது. துணியை 
விலக்கிவிட்டு ஆணியறையப்படாத பெட்டியைத்‌ 
திறக்க முற்பட்டேன்‌. ழாக்‌ தடுத்தான்‌. நான்‌ அவனை 
ஏறிட்டுப்‌ பார்த்தேன்‌. பிறகு மூடியைத்‌ திறந்து 
பார்த்தேன்‌. காவித்துணியால்‌ சுற்றப்பட்ட ஒரு 
பொட்டலம்‌. பெட்டியோடு தூக்கி வந்து வாசலில்‌ 


வைத்து பெட்ரோல்‌ ஊற்றிக்‌ கொளுத்தினோம்‌. 
சடசடவென தீ எழுந்தது. 

ஆங்காங்கே வீட்டு வாசல்களில்‌ எதையெதையோ 
போட்டுக்‌ கொளுத்தத்‌ தொடங்கிவிட்டனர்‌. அரைமணி 
நேரத்ஹ்டில்‌ வாசலில்‌ சாம்பல்‌ புகைந்தது. சாம்பலில்‌ 
ஒரு கை அள்ளி எனது கைக்குட்டையில்‌ 
கட்டிக்கொண்டேன்‌. வீட்டுக்குள்‌ சென்று வள்ளலாரின்‌ 
படத்தை எடுத்து வந்து எனது காரின்‌ பின்‌ 
இருக்கையில்‌ வைத்துவிட்டு ழாக்கிடம்‌ கை குலுக்கி 
விடைபெற்றேன்‌. வழி நெடுகிலும்‌ வாசல்கள் தோறும்‌ 
பெருந்தீ வளர்ந்துகொண்டிருந்தது. 


RRR 


92.மரப்பாச்சி : உமா 
மகேஸ்வரி 


பரணில்‌ எதையோ தேட ஏறிய அப்பா இறங்கும்போது 
வேறொரு பொருளைக்‌ கையில்‌ வைத்திருந்தார்‌. கடந்த 
காலத்தின்‌ தூசு அவர்‌ மீது மங்கலாகப்‌ படிந்திருந்தது. 
பழைய பொருள்களோடு ஞாபகங்களையும்‌ உருட்டிக்‌ 
களைத்துக்‌ கனிந்த முகம்‌. அப்பா அனுவைக்‌ 
கூப்பிட்டார்‌ - எந்த நொடியிலும்‌ விழுந்து 
சிதறுவதற்கான அச்சுறுத்தல்களோடு அவசர வாழ்வில்‌ 
விளிம்பில்‌ தள்ளாடும்‌ அபூர்வமானதொரு குழந்தைக்‌ 
கணத்தைத்‌ தன்னிலிருந்து சேகயலக்‌சகர்ரித்து 
அவளில்‌ நட்டுவிட வேண்டும்‌, உடனடியாக. ஒரு 
மாயாஜாலப்‌ புன்னகையோடு அதை அனுவிடம்‌ 
நீட்டினார்‌. சிறிய, பழைய மஞ்சள்‌ துணிப்பையில்‌ 
பத்திரமாகச்‌ சுற்றிய பொட்டலம்‌, பிரிபடாத 
பொட்டலத்தின்‌ வசீகரமான மர்மத்தை அனு ஒரு 
நிமிடம்‌ புரட்டிப்‌ பார்த்து ரசித்தாள்‌. உள்ளே என்ன? 
பனங்கிழங்குக்‌ கட்டு? பென்சில்‌ டப்பா? சுருட்டிய 
சித்திரக்‌ கதைப்‌ புத்தகம்‌? எட்டு வயது அனுவிற்கு 
இந்தப்‌ புதிரின்‌ திகில்‌ தாங்க முடியவில்லை. 
அப்பாவின்‌ ஆர்வமோ அது இவளுக்குப்‌ பிடித்திருக்க 
வேண்டுமே என்பதாக இருந்தது. அவசர அவசரமாகப்‌ 
பிரித்தபோது வெளியே வந்தது கரிய மரத்தாலான சிறிய 
பெண்ணுருவம்‌. அதனுடைய பழமையே அனுவிற்குப்‌ 
புதுமையானதாயிற்று. தெய்வ விக்கிரகங்களின்‌ 
பிழைபடாத அழகோ, இயந்திரங்கள்‌ துப்பிய 


பிளாஸ்டிக்‌ பொம்மைகளின்‌ மொண்ணைத்தனமோ 
வழவழப்போ அதற்கில்லை. விரல்களை உறுத்தாத 
சீரான சொரசொரப்பு. இதமான பிடிமானத்திற்கு 
ஏதுவான சிற்றுடல்‌; நீண்டு மடங்கிய கைகள்‌: ஒரு 
பீடத்தில்‌ நிறுத்தப்பட்ட கால்கள்‌; வாழ்தலின்‌ சோகத்தை 
வளைகோடுகளுக்குள்‌ நிறைத்த கண்கள்‌; உறைந்த 
உதடுகள்‌. “ஹை, பின்னல்கூட போட்டிருக்கப்பா.' அனு 
ஒவ்வொன்றாகத்‌ தடவிப்‌ பார்த்தாள்‌ அதிசயமாக. 
“ஒவ்வொரு அணுவிலும்‌ இதைச்‌ செதுக்கிய தச்சனின்‌ 
விரல்மொழி, உளியின்‌ ஒலி” என்று அப்பா முழங்கை, 
கால்கள்‌ மற்றும்‌ முகத்தில்‌ இருக்கிற சிறுரேகைகளைக்‌ 
காட்டிச்‌ சொன்னார்‌. பிறகு அவளுடைய திகைப்பைத்‌ 
திருப்தியோடு பார்த்தபடி, புதிய விளையாட்டுத்‌ 
தோழியுடனான தனிமையை அனுமதிக்கும்‌ விதமாக 
அங்கிருந்து நகர்ந்தார்‌. 

மரச்‌ செப்புகள்‌, சிறு அடுப்பு, பானை, சட்டி, சருவம்‌, 
குடம்‌, கரண்டி என்று எதிர்காலச்‌ சமையல்‌ அறையின்‌ 
மாதிரி அவள்‌ சிறு கைகளில்‌ பரவிச்‌ சமைந்து 
அவளைக்‌ களைப்புறச்‌ செய்தது. வட்டத்‌ 
தண்டவாளத்தில்‌ ஓடும்‌ குட்டி ரயிலின்‌ கூவல்‌ 
சோகத்தின்‌ நிழலை நெஞ்சுள்‌ பூசுகிறது. கிளி, மைனா, 
புறா என்று பறவை பொம்மைகளின்‌ மொழியோ சதா 
மேகங்களைத்‌ துழாவிக்‌ கொண்டிருக்கிறது. பிளாஸ்டிக்‌ 
யுவதிகள்‌ அவள்‌ கற்பனையின்‌ கனம்‌ தாளமாட்டாத 
மெலிவோடு இருக்கிறார்கள்‌. 

அம்மா சமையல்‌, கழுவுதல்‌, துவைத்தல்‌, துடைத்தல்‌ 
என எந்த நேரமும்‌ வேலைகளோமருக்கிறாள்‌. பிறகு 
தங்கச்சிப்‌ பாப்பாவின்‌ குஞ்சுக்‌ கை, கால்களுக்கு 
எண்ணெயிட்டு நீவி, காவில்‌ குப்புறப்‌ போட்டுக்‌ 
குளிக்கவைக்கிறாள்‌. துவட்டிச்‌ சாம்பிராணிப்‌ புகை 
காட்டி, நெஞ்சோடு அணைத்துச்‌ சேலையால்‌ மூடி 
மூலையில்‌ உட்கார்ந்திருக்கிறாள்‌ நெடுநேரம்‌. 

“அம்மா நான்‌ உன்‌ மடியில்‌ படுத்துக்கட்டுமா?' 
“இன்னும்‌ சின்னக்‌ குழந்தையா நீ?” நெஞ்சு வரை 


மேடேறிய கர்ப்ப வயிற்றோடு அம்மாவுக்குப்‌ பேசினாலே 
மூச்சிரைக்கிறது. அவள்‌ பகிர்ந்து தரும்‌ அன்பின்‌ 
போதாமை அனுவை அழுத்துகிறது. 

அப்பா மெத்தையில்‌ சாய்ந்து மடக்கி உயர்த்திய 
கால்களில்‌ தங்கச்சிப்‌ பாப்பாவைக்‌ கிடத்தி 
தூரியாட்டுகிறார்‌. கிலுகிலுப்பையை ஆட்டி 
பாப்பாவிற்கு விளையாட்டுக்‌ காட்டுகிறார்‌. “ங்கு, அக்கு” 
என்று பாப்பாவோடு பேசுகிறார்‌. 

“அப்ப, இந்தக்‌ கதையில அந்த ராஜா...” என்ரு அனு 
எதையாவது கேட்டால்‌. “பெரிய மனுசிபோல்‌ என்ன 
கேள்வி நை நைனு, சும்மா இரு” என்று அதட்டுகிறார்‌. 
“நான்‌ யார்‌? பெரியவளா, சின்னவளா, நீயே சொல்‌: அனு 
கேட்கையில்‌ மரப்பாச்சி மெளனமாய்‌ விழிக்கும்‌. 
“எனக்கு யாரிருக்கா? நான்‌ தனி.' அனுவின்‌ 
முறையிடல்களை அது அக்கறையோடு கேட்கும்‌. 
சுடுகாயைத்‌ தரையில்‌ உரசி அதன்‌ கன்னத்தில்‌ 
வைத்தால்‌ “ஆ, பொசுக்குதே” என்று முகத்தைக்‌ 
கோணும்‌. கொடுக்காப்புளிப்‌ பழத்தின்‌ கொட்டையில்‌, 
உட்பழுப்புத்‌ தோல்‌ சேதம்‌ அடையாமல்‌ மேல்‌ கறுப்புத்‌ 
தோலை உரித்து நிலை மேல்‌ வைத்தால்‌ பகல்‌ கனவும்‌ 
பலிக்கும்‌ என்கிற அனுவின்‌ நம்பிக்கைகளுக்கு 
“ஆமாஞ்சாமி' போடும்‌. அவள்‌ நிர்மாணிக்கிற 
பள்ளிகளில்‌ மாணவியாக, தொட்டில்களில்‌ 
பிள்ளையாக, சில நேரம்‌ அம்மாவாக, கனவுலக 
தேவதையாக எந்த நேரமும்‌ அனுவோடிருக்கும்‌. 
மரப்பாச்சி புதிய கதைகளை அவளுக்குச்‌ 
சொல்லும்போது, அதன்‌ கண்களில்‌ நீல ஒளி படரும்‌. 
மரப்பாச்சி மரத்தின்‌ இதயமாயிருந்தபோது அறிந்த 
கதைகள்‌, மரம்‌ வானை முத்தமிட்ட பரவசக்‌ கதைகள்‌, 
மழைத்துளிக்குள்‌ விரிந்த வானவிற்‌ கதைகள்‌... அவள்‌ 
எல்லா நாளும்‌ ஏதாவது ஒரு கதையின்‌ மடியில்‌ 
உறங்கினாள்‌. 

வருடங்கள்‌ அவளை உருகிப்‌ புதிதாக வார்த்தன. 
நீண்டு, மினுமினுக்கிற கைகள்‌: திரண்ட தோள்கள்‌; 


குழைந்து, வளைந்த இடுப்பு, குளியல்‌ அறையில்‌ தன்‌ 
மார்பின்‌ அரும்புகளில்‌ முதன்‌ முறையாக விரல்‌ 
பட்டபோது பயந்து, பதறி மரப்பாச்சியிடம்‌ ஓடி வந்து 
சொன்னாள்‌. அது தனது சிறிய கூம்பு வடிவ 
முலைகளை அவளுக்குக்‌ காட்டியது. 

அவள்‌ குளியல்‌ அறைக்‌ கதவுகளை மூடித்‌ தன்னைத்‌ 
தனிப்படுத்திக்‌ கொள்வதில்‌ அம்மாவிற்குக்‌ ஆதங்கம்‌. 
“நான்‌ தலை தேய்து விடறேனே” என்கிறாள்‌. 

“ஒண்ணும்‌ வேணாம்‌” என்று அனு விலகுகிறாள்‌. 
அம்மா தனக்கும்‌ அவளுக்கும்‌ இடையே தள்ளத்‌ தள்ள 
முளைத்தாடும்‌ திரைகளை விலக்க முயன்று, தாண்டி 
முன்னேறுகையில்‌ புதிது புதிதாய்‌ திரைகள்‌ பெருகக்‌ 
கண்டு மிரண்டாள்‌. நிரந்தரமான மெல்லிய திரைக்குப்‌ 
பின்புறம்‌ தெரியும்‌ மகளின்‌ வடிவக்கோடுகளை வருடத்‌ 
தவித்தாள்‌. 

எல்லோரும்‌ தூங்கும்‌ இரவுகளில்‌ அனுவின்‌ 
படுக்கையோரம்‌ அம்மா உட்கார்ந்திருப்பாள்‌. அனுவின்‌ 
உறக்கத்தில்‌ ஊடுருவி நெருடும்‌ அம்மாவின்‌ விழிப்பு. 
உள்ளங்கை அனுவின்‌ உடல்‌ மீது ஒற்றி ஒற்றி எதையோ 
எதையோ தேடும்‌. “என்னம்மா?” பாதி விழிப்பில்‌ அனு 
கேட்டால்‌ பதற்றமாகக்‌ கையை இழுத்துக்கொண்டு, 
“ஒண்ணுமில்லை” என முனகி, முதுகு காட்டிப்‌ படுத்துக்‌ 
கொள்வாள்‌. அம்மாவின்‌ முதுகிலிருந்து விழிகளும்‌ 
வினாக்களும்‌ தன்‌ மீது பொழிவதை அனுவால்‌ அறிய 
முடியும்‌. 

பள்ளிக்குக்‌ கிளம்பும்‌ நேரம்‌ இப்போதெல்லாம்‌ 
மேலாடையைச்‌ சரியாகப்‌ போடுவது அம்மாதான்‌, 
சாயங்காலம்‌ அவள்‌ வர பத்து நிமிடம்‌ தாமதித்தால்‌ , 
வாசலில்‌ அம்மா பதறித்‌ தவித்து நிற்கிறாள்‌. எங்கே 
போனாலும்‌ அம்மாவின்‌ கண்களின்‌ கதகதப்பும்‌ 
மிருதும்‌ அடைகாக்கிறது. 

தன்‌ அயர்விலும்‌ ஆனந்தத்திலும்‌ மரப்பாச்சி 
மங்குவதையும்‌ ஒளிர்வதையும்‌ கண்டு அனு 
வியக்கிறாள்‌. தன்னை அச்சுறுத்தவும்‌ கிளர்த்தவும்‌ 


செய்கிற ததும்பல்களை மரப்பாச்சியிடமும்‌ 
காண்கிறாள்‌. கட்புலனாகாத கதிர்களால்‌ தான்‌ 
மரப்பாச்சியோடு ஒன்றுவதை உணர்கிறாள்‌. 
மரப்பாச்சியின்‌ திறந்த உடல்‌, கோடுகள்‌ தாண்டி 
மிளிரும்‌ விழிகள்‌, இடுப்பும்‌ மடங்கிய கையும்‌ 
உருவாக்கும்‌ இடைவெளி அனைத்தையும்‌ உறிஞ்சத்‌ 
திறந்த உதடுபோல்‌ விரியும்‌. அனுவின்‌ உலகம்‌ அதற்குள்‌ 
வழுக்கி, நகர்ந்து, சுருங்கும்‌. 

சிறுமிகள்‌ அனுவை விளையாடக்‌ கூப்பிட்டு உதடு 
பிதுக்கித்‌ திரும்புகிறார்கள்‌. கூடத்துத்‌ தரையில்‌ 
முடிவுற்று ஆடும்‌ தொலைக்‌ காட்சியின்‌ ஒளி 
நெளிவுகள்‌, இரவில்‌ ஊறும்‌ இருள்‌, ஜன்னல்‌ கதவுகள்‌ 
காற்றில்‌ அலைக்கழிய, அனு கட்டில்‌ ஓரத்தில்‌ 
சுருண்டிருப்பாள்‌. மேஜையில்‌ இருக்கும்‌ மரப்பாச்சியின்‌ 
கண்கள்‌ அவளைத்‌ தாலாட்டும்‌ மெல்லிய 
வலைகளைப்‌ பின்னுகின்றன. அதன்‌ முலைகள்‌ 
உதிர்ந்து மார்பெங்கும்‌ திடீரென மயிர்‌ 
அடர்ந்திருக்கிறது. வளைந்து இடுப்பு நேராகி , உடல்‌ 
திடம்‌ அடைந்து, வளைந்த மீசையோடு அது பெற்ற 
ஆண்‌ வடிவம்‌ விசித்திரமாயும்‌ 
விருப்பத்திற்குரியதாகவும்‌ இருக்கிறது. அது மெதுவாக 
நகர்ந்து அவள்‌ படுக்கையின்‌ அருகில்‌ வந்தது. அதன்‌ 
நீண்ட நிழல்‌ கட்டிலில்‌ குவிந்து அனுவை அருந்தியது. 
பிறகு அது மெத்தை முழுவதும்‌ தனது கரிய 
நரம்புகளை விரித்ததும்‌ அவை புதிய புதிய 
உருவங்களை வரைந்தன.; துண்டு துண்டாக. 
அம்புலிமாமா கதைகளில்‌ அரசிளங்குமரிகளை 
வளைத்துக்‌ குதிரையில்‌ ஏற்றுகிற இளவரசனின்‌ 
கைகள்‌. சினிமாக்களில்‌ காதலியைத்‌ துரத்தி ஓடுகிற 
காதலனின்‌ கால்கள்‌. தொலைக்காட்சியில்‌ கண்‌ 
மயங்கிய பெண்ணின்‌ கன்னங்களில்‌ முத்தமிடுகிற 
உதடுகள்‌. தெருவோரங்களில்‌, கூட்டங்களில்‌ அவள்‌ மீது 
தெறித்து , உணர்வைச்‌ சொடுக்கிச்‌ சிமிட்டுகிற கண்கள்‌. 
இன்னும்‌ அம்மாவின்‌ இதமான சாயல்கள்‌, அப்பாவின்‌ 


உக்கிரக்‌ கவர்ச்சியோடான அசைவுகள்‌, அத்தனையும்‌ 
சிந்திய நிழற்துண்டங்கள்‌, அபூர்வமான லயங்களில்‌ 
குழைந்து கூடி உருவாகிறான்‌ ஒருவன்‌. அவள்‌ 
ஒருபோதும்‌ கண்டிராத, ஆனால்‌ எப்போதும்‌ அவளுள்‌ 
அசைந்தபடியிருந்த அவன்‌, அந்த ஊடுருவல்‌ தனக்கு 
நேர்வதைத்‌ தானேயற்று கவனம்‌ கொள்ள முடிவது 
என்ன அதிசயம்‌? தனக்கு மட்டுமேயாகவிருந்த 
அந்தரங்கத்தின்‌ திசைகளில்‌ அவன்‌ சுவாதீனம்‌ 
கொள்வது குளிர்ந்த பரபரப்பாகப்‌ பூக்கிறது. அந்த 
இரவு. காலையின்‌ அவசரத்திலும்‌ உடைபடாது நீண்டது. 
அனு வேறெப்போதும்‌ போலன்றி தன்‌ உடலை மிகவும்‌ 
நேசித்தாள்‌. கனவின்‌ ரகசியத்தைப்‌ பதுக்கிய மிதப்பில்‌ 
பகல்களிருந்தன. பள்ளி முடிந்ததும்‌ தாவி வந்து 
அவளை அள்ளுகிற மரப்பாச்சி; “ஏன்‌ லேட்‌?” என்று 
“உம்‌'மென்றாகிற அதன்‌ முகம்‌; நீள்கிற ரகசியக்‌ 
கொஞ்சல்கள்‌: அம்மா இல்லாத நேரம்‌ இடும்‌ முத்தங்கள்‌; 
அவள்‌ படுக்கையில்‌ அவளுக்கு முன்பாகவே 
ஆக்கிரமித்திருக்கிற அவன்‌. போர்வைக்குள்‌ அனுவின்‌ 
கைப்பிடியில்‌ இருக்கிற மரப்பாச்சியை அம்மா பிடுங்க 
முயற்சித்தால்‌, தூக்கத்திலும்‌ இறுகப்‌ பற்றிக்‌ 
கொள்கிறாள்‌. அதன்‌ விரிந்த கைகளுக்குள்‌ தன்னைப்‌ 
பொதிந்தும்‌, மார்பு முடிகளைச்‌ சுருட்டி விளையாடியும்‌ 
மீசை நுனியை இழுத்துச்‌ சிரித்தும்‌ தோள்களில்‌ 
நறுக்கென்று செல்லமாய்க்‌ கிள்ளியும்‌ அவள்‌ நேரங்கள்‌ 
கிளுகிளுக்கும்‌. தாபங்களின்‌ படிகளில்‌ 
சுழன்றிறங்குகிறாள்‌ அவள்‌. அகலவும்‌ மனமின்றி 
அமிழவும்‌ துணிவின்றி வேட்கையின்‌ 
விளிம்பலைகளில்‌ நுனிப்‌ பாதம்‌ அளைகிறாள்‌. 
கிருஸ்துமஸ்‌ லீவ்‌ சமயம்‌ அத்தை வந்தபோது அனு 
கவுனை கால்களுக்கிடையில்‌ சேகரித்து, குனிந்து, 
கோல நடுச்சாணி உருண்டையில்‌ பூசணிப்‌ பூவைச்‌ 
செருகிக்கொண்டிருந்தாள்‌. “அனு எப்படி 
வளர்ந்துட்டே!' அத்தை ஆச்சரியத்திற்குள்‌ அவளை 
அள்ளிக்‌ கொண்டாள்‌. உணவு மேஜையில்‌ விசேஷமான 


பண்டங்கள்‌, பார்த்துப்‌ பார்த்துப்‌ பரிமாறும்‌ அம்மா. 
அத்தை அனுவை லீவிற்குத்‌ தன்னோடு அனுப்பும்படி 
கேட்டதும்‌ அம்மாவின்‌ முகத்தில்‌ திகிற்‌ புள்ளிகள்‌ 
இறைபட்டன. “அய்யோ மதினி, இவளை நாங்க கடிச்சா 
முழுங்கிடுவோம்‌? அப்படியே இவள்‌ ஆளாகிற 
முகூர்த்தம்‌ எங்க வீட்டில்‌ நேர்ந்தால்‌ என்ன குத்தம்‌? 
எனக்கும்‌ பிள்ளையா குட்டியா? ஒரு தரம்‌ என்னோட 
வரட்டுமே அத்தை அவளைத்‌ தன்னருகில்‌ 
வாஞ்சையாக இழுத்துக்‌ கொண்டாள்‌. 

ஒரு உறுப்பையே தன்னிலிருந்து வெட்டியெடுப்பது 
போன்ற அம்மாவின்‌ வேதனை கண்டு அனு 
மருண்டாள்‌. துணிகளை அடுக்கிய பெட்டியில்‌ 
மரப்பாச்சியை வைக்கப்‌ போனபோது அத்தை, “அங்கே 
நிறைய பொம்மை இருக்கு” என்று பிடுங்கிப்‌ 
போட்டதுதான்‌ அனுவுக்கு வருத்தம்‌. 

அந்தப்‌ பயணம்‌ அவளுக்குப்‌ பிடித்திருந்தது. நகர்கிற 
மரங்கள்‌: காற்றின்‌ உல்லாசம்‌; மலைகளின்‌ நீலச்சாய்வு. 
எல்லாமும்‌ புத்தம்‌ புதிது. 

அம்மா வற்புறுத்தி உடுத்திவிட்ட கரும்பச்சைப்‌ 
பாவாடையில்‌ அனுவின்‌ வளர்த்தியை மாமாவும்‌ 
வியந்தார்‌. பார்த்த கணத்திலிருந்தே மாமாவிடம்‌ இருந்து 
தன்பால்‌ எதுவோ பாய்வதை உணர்ந்து அவள்‌ 
கூசினாள்‌. “எந்த கிளாஸ்‌ நீ? எய்த்தா, நைன்த்தா?” 
என்று கேட்டுவிட்டு பதிலைக்‌ காதில்‌ வாங்காமல்‌ 
கழுத்துக்‌ கீழே தேங்கிய மாமாவின்‌ பார்வையில்‌ அது 
நெளிந்தது. “ எப்படி மாறிட்டே? மூக்கொழுகிக்கிட்டு, 
சின்ன கவுன்‌ போட்டிருந்த குட்டிப்‌ பொண்ணா நீ?” 
என்று அவள்‌ இடுப்பைத்‌ திமிறத்‌ திமிற இழுத்துக்‌ 
கொஞ்சியபோது மூச்சின்‌ அனலில்‌ அது ஊர்ந்தது. 
“சட்டை இந்த இடத்தில்‌ இறுக்குதா?' கேட்டு தொட்டுத்‌ 
தொட்டு மேலும்‌ கீழும்‌ அழுத்தித்‌ தேடிய உள்ளங்கையில்‌ 
இருந்து அது நசநசவென்று பரவியது. மாமாவின்‌ 
கைகளில்‌ இருந்து தன்னை உருவிக்கொண்டு ஓடினாள்‌ 


அனு. 


அத்தை பிரியமாயிருந்தாள்‌. திகட்டத்‌ திகட்ட கருப்பட்டி 
ஆப்பாம்‌, ரவை பணியாரம்‌, சீனிப்பாலில்‌ ஊறிய சிறு 
உருண்டையான உளுந்து வடைகள்‌ என்று 
கேட்டுக்கேட்டு ஊட்டாத குறைதான்‌. 

“உன்‌ அடர்த்தியான சுருள்முடியில்‌ இன்னிக்கு 
ஆயிரங்கால்‌ சடை பின்னலாமா? பின்னி முடித்து, 
கொல்லையில்‌ பூத்த பிச்சி மொட்டுகளை ஊசியில்‌ 
கோர்த்து வாங்கி , ஜடையில்‌ தைத்து, பெரிய கண்ணாடி 
முன்‌ திருப்பி நிறுத்தி, சின்னக்‌ கண்ணாடியைக்‌ 
கையில்‌ தந்தாள்‌. “நல்லாயிருக்கா பார்‌ அனு!” 

அம்மா ஒளிந்துவைத்த அன்பின்‌ பக்கங்கள்‌ 
அத்தையிடம்‌ திறந்து புரண்டன. அனு எந்நேரமும்‌ 
அத்தையை ஒட்டி, இரவில்‌ சுவர்‌ மூலையில்‌ ஒண்டிப்‌ 
படுத்து, அத்தையின்‌ சேலை நுனியைப்‌ பார்த்தபடியே 
தூங்க முனைவாள்‌. அவ்வளவு தூரத்தையும்‌ ஒரு விரல்‌ 
சொடுக்கில்‌ அழித்துவிட்டு , மரப்பாச்சிக்குள்ளிருந்து 
கிளம்பி வருகிறான்‌ அவன்‌. அத்தைக்கும்‌ அனுவிற்கும்‌ 
நடுவே இருந்த சிறிய இடைவெளியில்‌ தன்னை 
லாவகமாகச்‌ செலுத்திப்‌ பொருத்திப்‌ படுக்கிறான்‌. 
உறக்கத்தோடு அனுவின்‌ தசைகளிலும்‌ நரம்புகளிலும்‌ 
கிளர்ந்து கலக்கிறான்‌. அவனும்‌ அவளும்‌ இடையறாத 
மயக்கத்தில்‌ இருக்கையில்‌ ஒரு அன்னியப்‌ 
பார்வையின்‌ திடீர்‌ நுழைவில்‌ அத்தனையும்‌ 
அறுபடுகிறது. அனு உலுக்கி விழிக்கிறாள்‌. மிகவும்‌ 
அவசரமாக கழிப்பறைக்கு போகவேண்டும்‌ 
போலிருக்கிறது. கொல்லைக்‌ கதவு திறந்து 
தென்னைகள்‌, பவழமல்லி, மருதாணி எல்லாம்‌ கடந்து, 
இந்த இருட்டில்‌ குளிரில்‌...அய்யோ, பயமா இருக்கே. 
அத்தையை எழுப்பலாமா? ச்சே, அத்தை பாவம்‌. 
அலுத்துக்‌ களைத்து அயர்ந்த தூக்கம்‌. ஏறி இறங்கும்‌ 
மூச்சில்‌ மூக்குத்தி மினுக்கும்‌. காதோர முடிப்‌ பிசிறில்‌, 
கன்னத்து வியர்வைத்‌ துளிர்ப்பில்‌ அத்தைக்குள்‌ 
புதைந்த குழந்தை வெளித்‌ தெரிகிறது. எப்படியாவது 
தூங்கிவிடலாம்‌. இல்லை, தாங்க முடியவில்லை. 


அடிவயிற்றில்‌ முட்டும்‌ சிறுநீர்‌ குத்தலெடுக்கிறது. மெல்ல 
எழுந்து அத்தைக்கும்‌ முழிப்புக்‌ காட்டாமல்‌ , கொலுசு 
இரையாமல்‌ பூனைபோல நடந்து, சாப்பாட்டு 
மேஜையில்‌ இழுத்துச்‌ சமாளித்து, இருட்டில்‌ தடவி 
சுவிட்சைப்‌ போடுகிறாள்‌. கதவில்‌ சாவியைத்‌ திருகும்‌ 
சிற்றொலி நிசப்தத்தின்‌ மென்மைக்குள்‌ பெரிதாக 
வெடிக்கிறது. அத்தை புரள்வது கேட்கிறது. “ரொம்ப 
இருட்டாயிருக்குமோ?' பயந்து, நடுங்கி, அடித்தாழை 
ஓசையிட நீக்கி, கதவைத்‌ திறந்தால்‌ பளீரென்று 
நட்சத்திரங்களின்‌ கலகலத்த சிரிப்பு. மின்விளக்கின்‌ 
மஞ்சளெளளி தரையில்‌ சிறுசிறு நாகங்களாக 
நெளிகிறது; மிக அழகாக,அச்சமேற்படுத்தாததாக. தன்‌ 
பயங்களை நினைத்து இப்போது சிரிப்பு வருகிறது. 
காற்றில்‌ அலையும்‌ பாவாடை. பிச்சிப்பூ மணம்‌. 
செடிகளின்‌ பச்சை வாசனை. மருதாணிப்‌ பூக்களின்‌ 
சுகந்த போதை, தாழ்ந்தாடுகிற நட்சத்திரச்‌ சரங்கள்‌. 
நிலவின்‌ மழலையொளி. கழிவறைக்‌ கதவின்‌ 
கிறீச்சிடல்கூட இனிமையாக. சிறுநீர்‌ பிரிந்ததும்‌ 
உடலின்‌ லகுத்தன்மை. இந்த மருதாணிப்‌ புதர்கிட்டே 
உட்கார ஆசையாயிருக்கே. அய்யோ அத்தை 
தேடுவாங்க. திரும்பி வருகையில்‌ அனு தான்‌ தனியாக 
இல்லாததை உணர்ந்தாள்‌. உடல்‌ மீது நூறு விழிகள்‌ 
மொய்த்து உறுத்தின. அனிச்சையாக ஓடத்‌ 
தொடங்கியபோது எதன்‌ மீதோ மோத, கடினமான 
கைகள்‌ அவளை இருக்கின, காலையில்‌ உணர்ந்த அதே 
சுடு மூச்சு. “ச்ச, இல்லை; என்னை பேய்‌ பிடிச்சிடிச்சோ?' 
கரிய, நரை முடியடர்ந்த நெஞ்சில்‌ அவள்‌ முகம்‌ 
நெருக்கப்படுகிறது. கொட்டும்‌ முத்தங்கள்‌ - கன்னத்தில்‌, 
உதட்டில்‌, கழுத்தில்‌, அவளுள்‌ தளிர்‌ விடுகிற அல்லது 
விதையே ஊன்றாத எதையோ தேடுகிற விரல்களின்‌ 
தடவல்‌, மாறாக அதை நசுக்கிச்‌ சிதைக்கிறது. சிறிய 
மார்பகங்கள்‌ கசக்கப்பட்டப்போது அவள்‌ 
கதறிவிட்டாள்‌. வார்த்தைகளற்ற அந்த அலறலில்‌ 
அத்தைக்கு விழிப்புத்‌ தட்டியது. காய்ந்த கீற்றுப்‌ 


படுக்கைமீது அனுவின்‌ உடல்‌ சாய்க்கப்பட்ட போது 
அவள்‌ நினைவின்மையின்‌ பாதாளத்துள்‌ சரிந்தாள்‌. 
கனமாக அவள்‌ மேல்‌ அழுத்தும்‌ மாமாவின்‌ உடல்‌. 
அத்தை ஓடிவரவும்‌ மாமா அவசரமாக விலகினார்‌. 
அத்தையின்‌ உலுக்கல்‌; “அனு, என்ன அனு!” அவளிடம்‌ 
பேச்சு மூச்சில்லை. “பாத்ரூம்‌ போக வந்தப்ப 
விழுந்துட்டா போல.” மாமாவின்‌ சமாளிப்பு. அத்தை 
மெளனமாக அவளை அனைத்துத்‌ தூக்கிப்‌ 
படுக்கையில்‌ கிடத்துகிறாள்‌. 

அரை மயக்க அலைகளில்‌ புரளும்‌ பிரக்ஞை. “இதுவா? 
இதுவா அது? இப்படியா, இல்லை, முகமும்‌ முகமும்‌ 
பக்கத்தில்‌ வரும்‌; உடனே ஒரு பூவும்‌ பூவும்‌ நெருங்கி 
ஆடும்‌: வானில்‌ புதிய பறவைகள்‌ சிறகடிக்கும்‌. 
நீலமேகமும்‌ பசும்‌ புல்வெளியும்‌ ஒட்டி உறவாடும்‌; 
திசைகளைங்கும்‌ குழலிசை இனிமையாகப்‌ பெருகும்‌; 
அப்படித்தானே அந்த பாட்டில்‌ வரும்‌? ஓஹோ, 
அப்படியிருந்தால்‌ இது பிடித்திருக்குமா? நீ விரும்புவது 
அணுகுமுறையின்‌ மாறுதலையா? இல்லை. ச்சே, இந்த 
மாமாவா? காதோர நரை. வாயில்‌ சிகரெட்‌ நெடி. தளர்ந்த 
தோள்களின்‌ வலுவான இறுக்கத்தில்‌ இருந்த கிழட்டுக்‌ 
காமத்தின்‌ புகைச்சல்‌. நெஞ்சைக்‌ கமறுகிறது. உடல்‌ 
காந்துகிறது. மார்பு வலியில்‌ எரிகிறது. கண்கள்‌ 
தீய்கின்றன. 

“அய்யோ அனு, மேல்‌ சுடுதே. இந்த மாத்திரையாவது 
போட்டுக்கோ” அத்தை வாயைப்‌ புடவையால்‌ 
போர்த்திக்கொண்டு விம்முகிறாள்‌. மாமாவின்‌ 
அறைக்கு ஓடி என்னவோ கோபமாய்க்‌ கத்துகிறாள்‌. 
“நான்‌ இனி நானாயிருக்க முடியாதா? மாமாவின்‌ 
தொடல்‌ என்‌ அப்பாவுடையது போலில்லை. அப்பா 
என்னைத்‌ தொட்டே ஆயிரம்‌ வருடம்‌ இருக்குமே! என்‌ 
முதல்‌ ஆண்‌ இவனா! என்‌ மேல்‌ மோதி நசுக்கிய உடலால்‌ 
என்னவெல்லாம்‌ அழிந்தது? பலவந்தப்‌ பிழம்புகளில்‌ 
கருகி உதிர்ந்த பிம்பங்கள்‌ இனி மீளுமா? மாமா 
என்னிலிருந்து கசக்கி எறிந்தது எதை? எனக்கு 


என்னவோ ஆயிடிச்சே. நான்‌ இழந்தது எதை? தூக்கம்‌ 
ஒரு நனைந்த சாக்குப்போல்‌ இமைமீது விழுந்தது. 
காலையில்‌ தேய்ந்த ஒலிகள்‌. அடுப்படியில்‌ லைட்டரை 
அழுத்தும்‌ சத்தம்‌, பால்‌ குக்கரின்‌ விசில்‌, டம்ளரில்‌ 
ஆற்றும்‌ ஓசை. விழித்தபடி படுத்திருந்த அனுவிடம்‌, 
“இந்தா காப்பியைக்‌ குடி அனு” என்கிறாள்‌ அத்தை. 
“வேணாம்‌, எனக்கு இப்பவே அம்மாகிட்டே போகணும்‌” 
அத்தையின்‌ கெஞ்சல்களை அனு 
பொருட்படுத்தவில்லை. மாமா பேப்பரை மடித்துவிட்டு 
பக்கத்தில்‌ வருகிறார்‌. மறைக்க முடியாத குற்ற உணர்வு 
அவர்‌ முகத்தில்‌ படலமிட்டிருக்கிறது அசிங்கமாக. 
“உனக்கு மாமா ஒரு புது ஃப்ராக்‌ வாங்கித்‌ தரட்டுமா?”. 
தோளில்‌ பட்ட கையை அனு உடனடியாக உதறித்‌ 
தள்ளுகிறாள்‌. மாமா அத்தையின்‌ முறைப்பில்‌ நகர்ந்து 
விலகுகிறார்‌. 

பயணம்‌ எவ்வளவு நீண்டதாக நகர்கிறது? எத்தனை 
மெதுவாகச்‌ சுழலும்‌ சக்கரங்கள்‌? அத்தையின்‌ மெளனம்‌ 
நெஞ்சில்‌ ஒற்றுவதாகப்‌ படிகிறது. அத்தை அம்மாவின்‌ 
நைந்த பிரதியெனத்‌ தோற்றம்‌ கொள்கிறாள்‌. “அம்மா, 
அம்மா! நான்‌ உன்னிடம்‌ என்ன சொல்வேன்‌? என்னால்‌ 
இதை எப்படிச்‌ சொல்ல முடியும்‌?” 

“என்னாச்சு? உடனே திரும்பிட்டீங்க? அம்மா இடுப்புக்‌ 
குழந்தையோடு ஓடி வருகிறாள்‌. அனுவைப்‌ பாய்ந்து 
தழுவும்‌ அவள்‌ பார்வை. அத்தை 
வரவழைத்துக்கொண்ட புன்னகையோடும்‌ கலங்கி 
வருகிற கண்ணோடும்‌. 

“ஒரு நாள்‌ உங்களைப்‌ பிரிஞ்சதுங்கே உங்க 
பொண்ணுக்குக்க்‌ காய்ச்சல்‌ வந்துடுச்சு” எனவும்‌ 
அம்மாவின்‌ விழிகள்‌ நம்பாமல்‌ அனு மீது நகர்ந்து 
தடவுகின்றன - கை தவறி விழுந்தும்‌ உடையாமல்‌ 
இருக்கிற பீங்கான்‌ சாமானைப்‌ பதறி எடுத்துக்‌ 
கீறவில்லையே என்று சரி பார்ப்பதுபோல. 

அனு ஒன்றும்‌ பேசாமல்‌ உள்ளே ஓடுகிறாள்‌. வீட்டின்‌ 
நாற்புறமும்‌ தேங்கிய துயரம்‌. அமானுஷ்யமான அமைதி 


அங்கே பொருக்குக்‌ கட்டியுள்ளது. “என்‌ மரப்பாச்சி 
எங்கே?” அனு தேடுகிறாள்‌. கூடத்தில்‌ தொலைகாட்சிப்‌ 
பெட்டிமீது, அடுக்களையில்‌ பொம்மைகளிடையே, 
பாப்பாவின்‌ தொட்டிலில்‌, எங்கும்‌ அது இல்லை. “அது 
கீறி உடைந்திருக்கும்‌. நூறு துண்டாக நொறுங்கிப்‌ 
போயிருக்கும்‌. அம்மா அதைப்‌ பெருக்கி வாரியள்ளித்‌ 
தூர எறிந்திருப்பாள்‌. அனுவின்‌ கண்களில்‌ நீர்‌ 
கோர்த்தது. அழுகையோடு படுக்கையில்‌ சரிந்தபோது 
மரப்பாச்சி சன்னலில்‌ நின்றது. ஆனால்‌ அது 
அனுவைப்‌ பார்க்கவேயில்லை. அவளையன்றி 
எங்கேயோ, எல்லாவற்றிலுமோ அதன்‌ பார்வை சிதறிக்‌ 
கிடந்தது. அனுவின்‌ தொடுகையைத்‌ தவிர்க்க அது 
மூலையில்‌ ஒண்டியிருந்தது. அதனோடான 
நெருக்கத்தை இனி ஒருபோதும்‌ மீட்க முடியாதென்று 
அவள்‌ மனம்‌ கேவியது. உற்றுப்‌ பார்த்தபோது 
மரப்பாச்சியின்‌ இடை வளைந்து, உடல்‌ மறுபடியும்‌ 
பெண்‌ தன்மையுற்றிருந்தது. மீண்டும்‌ முளைக்கத்‌ 
தொடங்கியிருந்த அதன்‌ முலைகளை அனு 
வெறுப்போடு பார்த்தாள்‌. 

3₹ 


நன்றி : தமிழினி பதிப்பகம்‌ 


93 வேட்டை : யூமா வாசுகி 


வாசல்‌ வரை வந்து நின்று தயங்கித்‌ திரும்பினார்‌ 
உஸ்மானி. தளர்ந்த உடலை நாற்காலியில்‌ 
கிடத்திக்கொண்டு விறகுச்‌ சாம்பல்‌ கிடக்கும்‌ 
கணப்படுப்பிற்குள்‌ கண்களைச்‌ 
செலுத்தியிருந்தவனை அவரது அழைப்புக்குரல்‌ 
சலனப்படுத்தவில்லை. 

“பொனாச்சா....” 


“மகனே பொனாச்சா?” 


“சீக்கிரம்‌ வந்துவிடுவேன்‌. வீட்டிலேயே இரு. 
குடிக்கறதானா கொஞ்சம்‌ சாப்பிட்ட பிறகு குடி, உடம்பு 
ரயறavasuki4தாங்காது.” கெட்டுச்‌ சீரழிந்து கொண்டிருக்கிற 
மகனது உடல்‌ நிலைக்காக வெளிப்பட்ட பெருமூச்சுடன்‌ 
உஸ்மானி படியிறங்கினார்‌. கொழுத்த புலி மாதிரி 
திமிராய்‌ அலைந்து கொண்டிருப்பான்‌ பொனாச்சா. 
சேர்ந்தாற்‌ போல ஒரு மணி நேரம்‌ வீட்டில்‌ நிலைக்குமா 
அவன்‌ கால்கள்‌. ரத்தம்‌ உறைந்து போகிற இரவுக்‌ 
குளிரில்‌, அகால நேரங்களில்‌ உறங்குவதற்கு வீடு 
திரும்புகிறவன்‌. ஒரு நண்பனின்‌ பின்னால்‌ அமர்ந்து 
பைக்கிலோ, தனித்த நடையிலோ வரும்‌ மகனை 
எதிர்பார்த்து, உஸ்மானி ஜன்னலைப்‌ பிடித்தபடி 
நின்றிருப்பார்‌. மகன்‌ தோட்டத்திலிருக்கும்போது சில 
தடவைகள்‌ அவரும்‌ செல்வதுண்டு. கூலிப்‌ 
பெண்களுடன்‌ சிரிப்பு அரட்டையுமாயிருப்பான்‌ 
பொனாச்சா. அப்பாவைக்‌ கண்டதும்‌, கடுகடுப்பாய்‌ 


வேலை வாங்குபவன்‌ போல அவர்களை அதட்டுவான்‌. 
சில நிமிடங்கள்‌ நின்றிருந்து புன்னகை மனதுடன்‌ 
உஸ்மானி புறப்படுவார்‌. சரிவில்‌ இறங்கி 
அருவிப்பாலத்தைக்‌ கடப்பதற்கு முன்பாகவே 
பின்னாலிருந்து வரும்‌ பொனாச்சாவின்‌ பாட்டு. 
அதிரடியான பேச்சையும்‌ சிரிப்பையும்‌ போன இடம்‌ 
தெரியாமலாக்கி வீட்டோட முடக்கிவிட்டாயே ராசய்யா, 
சரிதானா இதெல்லாம்‌. உரித்த ஆட்டுத்‌ தோலாய்த்‌ 
துவண்டு கிடக்கிறான்‌ என்‌ மகன்‌. 

சூரியன்‌ மேகத்துள்‌ சோம்பியிருந்தான்‌. காலையின்‌ 
மங்கலான வெளிச்சத்தோடு மலைச்‌ சரிவுகளின்‌ 
செழுமையை இன்னும்‌ போர்த்தியிருந்தது பனி. 
கணுக்கால்வரை தொளதொளப்பாய்‌ நடையில்‌ 
அசைந்தது கருப்பு கூர்க்‌ உடை. விழா நாட்களில்‌ 
மட்டுமே அணிப்‌ படுவதால்‌ படிந்து போன பீரோ 
வாசனை. தோளிலிருந்து குறுக்கே தொடங்கிய 
சங்கிலியின்‌ இடுப்பு முடிச்சில்‌ இணைக்கப்பட்டிருந்த 
குறுவாளின்‌ கைப்பிடி சற்று துருவேறியிருந்தது. 
நினைவாய்‌ எடுத்து வைத்திருந்த ரப்பர்‌ பையைத்‌ 
தொட்டுப்‌ பார்த்துக்கொண்டார்‌. வந்து உரசி 
முதுமையைச்‌ சீண்டிப்‌ பார்க்கும்‌ குளிருக்கு மார்போடு 
கைகளை அணைத்து மெதுவாக நடந்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. வழியின்‌ இருபுறமும்‌ மண்டிக்கிடந்த 
ஊதா மலர்கள்‌ நடையைத்‌ தட்டுபடுத்திற்று. 
நேற்றிருந்ததை விட இன்று அதிகம்‌. அடுத்த நாட்களில்‌ 
இலைகளை தெரியாமல்‌ பெருகும்‌ போலிருக்கிறது. 
இதுதானே பருவம்‌. பொனாச்சாவின்‌ அம்மா இருந்தால்‌ 
இவைகள்‌ காவேரியம்மனுக்கு மாலையாகும்‌. 
குளிருக்கெல்லாம்‌ பயப்படாமல்‌ பூப்பறிக்கவென்றே 
வெயில்‌ வருமுன்‌ எழுந்துவிடுவாள்‌. இரவு யாருக்கும்‌ 
தெரியாமல்‌ மலர்ந்த பூக்களை விடியலில்‌ பார்க்கிற 
சந்தோஷத்தை அனுபவிக்கத்‌ தெரிந்திருந்தது. 
பொனாச்சா சிறுவனாக இருந்தபோது இந்தப்‌ பூக்களை 
அவனுக்குச்‌ சூட்டி, சிறுமிகளின்‌ உடையை இரவல்‌ 


பெற்று அணிவித்து - ஒரு பெண்‌ குழந்தையைப்‌ 
போன்ற ஒப்பனையில்‌ போட்டோ எடுத்து 
வைத்திருந்தாள்‌. 

தூரத்திலிருந்தே மண்டபத்தின்‌ முகப்பிலுள்ள “அப்பர்‌ 
கோடவா சமாஜ்‌” எனும்‌ வார்த்தைகள்‌ வெளிறியும்‌ சில 
எழுத்துக்கள்‌ அழிந்தும்‌ தெரிந்தன. யாரு 
கண்டுகொள்கிறார்கள்‌ இதையெல்லாம்‌. கூர்க்‌ 
ஆச்சாரப்படி நடப்பவன்‌ எவனைப்‌ பார்க்க முடிகிறது. 
சண்டை சச்சரவின்‌ போது ஒருத்தருக்கொருத்தர்‌ 
வெட்டிக்‌ கொள்ளும்போதுதான்‌ மூதாதைகளின்‌ 
வேட்டைப்‌ புத்தி தெரிகிறது. மற்றபடி நிஜ கூர்க்‌ என்று 
எவனுமில்லை. கல்யாணம்‌ கருமாதின்னு வரும்போது 
செய்கிற சடங்குகளெல்லாம்‌ கூட கொஞ்ச 
நாளைக்குத்தான்‌. பிள்ளைகளை வெளிநாடு, வெளி 
மாநிலம்னு படிக்க அனுப்பிவிடுகிறார்கள்‌. அதுகள்‌ 
படிக்கப்‌ போனபோது கத்துக்கிட்ட 
பழக்கத்தையெல்லாம்‌ இங்கேயும்‌ நடத்த ஆரம்பிச்சாச்சு. 
எதுவானாலும்‌ ராசையா, இந்த மடிக்கேரி மண்ணில்‌ 
கூர்க்க பொறந்த ஒருவர்‌ எந்த நிலையிலேயும்‌ வாக்குத்‌ 
தவறக்கூடாது. 

வெளியே பறையடிப்பவர்களைச்‌ சுற்றி 
ஆடிக்கொண்டிருந்தது சிறு கூட்டம்‌. அவ்வப்போது 
துந்துபியொத்த இசைக்கருவியிலிருந்து பிளிறிய ஓசை 
மேலும்‌ அவர்களை உற்சாகப்படுத்தியது. புதுப்புது 
மனிதர்களாய்‌ பலர்‌ வாசலருகே நின்று 
ஆடுபவர்களைப்‌ பார்த்திருந்தார்கள்‌. வெளியாட்கள்‌. 
மாப்பிள்ளை உறவுகளாயிருக்கலாம்‌. உஸ்மானி 
நுழைவுத்‌ தோணத்தைத்‌ தாண்டும்போது ஓட்டமும்‌ 
நடையுமாக வந்து எதிர்கொண்டார்‌ ராசையா. 

குனிந்து உஸ்மானியின்‌ பாதங்களை மூன்று முறை 
தொட்டு நெஞ்சில்‌ ஒற்றிக்கொள்ள, தன்‌ இடதுகையை 
மார்பில்‌ வைத்து மேலே முகமுயர்த்தி ராசையாவின்‌ 
சிரத்திற்குமேல்‌ நீண்ட வலக்கரத்தால்‌ ஆசிர்வதித்தார்‌ 
உஸ்மானி. பவ்யமாக உள்ளே அழைத்துச்‌ 


செல்லப்படுகையில்‌ ராசையாவின்‌ கருப்பு அங்கியை 
உரிமையுடன்‌, சரிப்படுத்திவிட்டு “எல்லாம்‌ 
முறைப்படிதானே ராசையா” என்றார்‌ லேசான 
அதிகாரத்‌ தோரணையில்‌. 

“ஆமாம்‌. ஷகீலாவிற்கு இதிலெல்லாம்‌ 
நம்பிக்கையில்லை. நான்தான்‌ சொல்லிப்‌ புரியவச்சேன்‌. 
சிறுசுகள்‌ சொல்லுதேன்னு வம்ச பழக்கத்தையெல்லாம்‌ 
விட முடியுமா...” 

“விடக்கூடாது ராசையா. கூடாது. ரொம்ப காலம்‌ 
வெளியே போய்‌ படிச்சவள்ளே, மாறிப்போய்ட்டாள்‌. 
எவனையோ இழுத்துக்கிட்டு வராம ஒரு “கூர்க்‌ கா 
பாத்து காதலிச்சாளே - அதுவரைக்கும்‌ சந்தோஷம்‌.” 
விஸ்தாரமான ஹாலில்‌ வரிசையில்‌ அமைந்திருந்த 
இருக்கைகளில்‌ ஒன்றில்‌ உஸ்மானி அமர்ந்தார்‌. 
அருகில்‌ உட்காந்திருந்தவர்களை நோட்டமிட்டு - 
மெலிதான புன்னகையில்‌ இதழ்கள்‌ விரிய 
நரைபுருவத்தை நீவி விட்டுக்‌ கொண்டார்‌. 

கூட்டம்‌ சேர ஆரம்பித்திருந்தது. திடீரென்று எழும்‌ உரத்த 
சிரிப்புகளும்‌ பரபரப்பாய்‌ வேலை ஏவும்‌ சப்தமும்‌ 
கூடமெங்கும்‌. வண்ணக்‌ காகித ஜோடனை நேர்த்தியை 
குழந்தைகள்‌ ரகசியமாகப்‌ பிய்த்துப்‌ பார்த்து 
சிதைத்தார்கள்‌. வெளியிலிருந்து வந்த தாளகதிக்கு 
உள்ளேயும்‌ சிலர்‌ சேர்ந்து ஆடத்தொடங்கினார்கள்‌. 
இருவர்‌ இணைசேர்ந்து ஆடும்‌ போட்டி ஆட்டத்தில்‌ 
ஒருவர்‌ சட்டென்று நடன அசைவை மாற்றினால்‌ 
சேர்ந்து ஆடுபவரும்‌ நொடியும்‌ தாமதமின்றி ஆட்டத்தை 
அதேபோல்‌ மாற்றியாக வேண்டும்‌. ஆணும்‌ 
பெண்ணுமாய்‌ ஆடும்போது தோற்றுப்போய்‌ 
அசடுவழிபவர்கள்‌ அனேகமாக ஆண்களாகத்தான்‌ 
இருக்கிறார்கள்‌. தோற்ற ஆண்மகன்‌ வெட்கி அந்த 
இடத்தைவிட்டு நகரும்படிக்கு கிண்டலால்‌ 
துரத்துபவர்கள்‌ பெண்கள்‌. பிறழ்ந்தும்‌ முறை தவறியும்‌ 
ஆடப்படும்‌ நடனத்தை வெறுப்புடன்‌ 
பார்த்துக்கொண்டிருந்த உஸ்மானிக்கு அருகே பினு 


வந்து நின்று மண்டியிட்டாள்‌. எழுந்து நின்று ஆசி 
வழங்கி பக்கத்து இருக்கையைக்‌ காட்டினார்‌. மறுத்து 
தரையிலேயே காலருகில்‌ உட்கார்ந்த தங்கையின்‌ 
சிரத்தை பரிவுடன்‌ தொட்டன விரல்கள்‌. 

“ரொம்ப நாளாச்சு உன்னைப்‌ பார்த்து... ம்‌, 
செளக்கியம்தானே. நீயும்‌ கிழவியாயிட்டு வரே 
போலிருக்கு. தலையில்‌ பாதி நரைச்சாச்சு. 
ராசையாவிற்கு அக்கா மாதிரியிருக்கே” அண்ணனுக்கு 
மட்டும்‌ கேட்கும்‌ மெதுவான குரவில்‌, “நீங்க 
கல்யாணத்துக்கு வர மாட்டீங்கன்னு நெனச்சேன்‌” 
என்றாள்‌. உஸ்மானி சற்றுக்‌ குனிந்து செவிமடுத்துக்‌ 
கொண்டார்‌. 

“அப்படியெல்லாம்‌ ஏன்‌ நினைக்கிற பினு. யார்‌ 
வராவிட்டாலும்‌ நான்‌ வராமல்‌ இருக்க முடியுமா? நாம்‌ 
எதிர்பார்க்கிறபடியா எல்லாம்‌ நடக்குது. யாரைக்‌ குத்தம்‌ 
சொல்றது இதுக்கெல்லாம்‌... சரிதான்னு ஏத்துக்க 
வேண்டியதுதான்‌.” பினுவின்‌ கண்களிலிருந்து நீர்‌ 
உதிர்வதைக்‌ கண்டு பதட்டமாய்‌ “அழாதே! அழாதே 
பினு. பொண்ணுக்கு அம்மா நீ. யாரும்‌ பாத்துடப்‌ 
போறாங்க, நீ என்ன செய்வே பாவம்‌. உம்மேலே 
எனக்கொண்ணும்‌ வருத்தமில்லே. வருத்தப்பட்டிருந்தா 
இங்கே வந்து உட்கார்ந்திருப்பேனா. ஷகிலாக்குட்டிக்கு 
இது சந்தோஷம்னா எனக்கும்‌ தான்‌” கனிந்து 
குழைந்தது குரல்தொனி. தலை மூடிய துணியை 
இழுத்து பினு கண்களையும்‌ முகத்தையும்‌ துடைத்துக்‌ 
கொண்டாள்‌. 

“பொனாச்சா எப்படியிருக்கான்‌.” 

“கொஞ்சம்‌ நாளானா எல்லாம்‌ சரியாகும்‌.” 

“சின்ன வயசிலேர்ந்து சொல்லிச்சொல்லி 
வளர்த்துவிட்டு இப்போது இப்படி முடியுதுன்னா 
எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்‌. காதலிச்சவனை 
கல்யாணம்‌ பண்ணலேன்னா செத்துப்போவேன்னு 
மிரட்டுகிறாள்‌ அண்ணா இவள்‌. திமிர்‌. ரொம்பப்‌ படிக்க 
வச்சிட்டோம்‌ பாருங்க அந்தக்‌ திமிருதான்‌.” 


“அவளைத்‌ திட்டாதே. அப்போதெல்லாம்‌ ராசையா 
கூடத்தான்‌ ஷகிலாவை பொனாச்சாவிற்காகத்தான்‌ 
பெத்திருக்கேன்னு அடிக்கடி சொல்லிட்டிருப்பான்‌. 
அவனே சம்மதப்பட்டு செய்யும்போது நீ என்ன பண்ண 
முடியும்‌... சரி போகட்டும்‌. மாப்பிள்ளைப்‌ பையன்‌ 
யாருன்னு தெரியலையே. இன்னும்‌ மண்டபத்துக்கு 
அழைத்து வரவில்லையா....” 

வெளியே ஆட்டக்காரர்‌ மத்தியில்‌ மதுப்புட்டியுடன்‌ 
தள்ளாடுபவனை பார்வையில்‌ சுட்டினாள்‌. 

“பெரிய வசதிக்காரனோ...” 

“அவங்கப்பா துணிமில்‌ வச்சிருக்காருண்ணா.” 
“சரிதான்‌! நான்‌ வீட்லேர்ந்து இவ்வளவு தூரம்‌ நடந்தே 
வரேன்‌. என்‌ வீட்டுக்கு வந்தா என்‌ மருமகளும்‌ 
இப்படித்தான்‌ இருக்கணும்‌.... பணக்காரனாக்‌ கெடச்சது 
ஷகிலாவுக்குப்‌ பாக்கியம்‌.” 

மீண்டும்‌ கண்களில்‌ நீர்‌ துளிர்க்க, “என்னை 
மன்னிச்சுடுங்கண்ணா” என்றாள்‌ பினு. 
“மன்னிக்கறதாவது! எங்கேர்ந்து கத்துக்கிட்ட 
இப்படியெல்லாம்‌ பேச, சரி எழுந்துபோ. போய்‌ 
ஆகவேண்டியதைப்‌ பாரு. நான்‌ இருந்து நெறயக்‌ 
குடிச்சிட்டு தின்னுட்டுதான்‌ போவேன்‌. பை கொண்டு 
வந்திருக்கேன்‌ பாத்துக்க...” எடுத்து வைத்திருந்த ரப்பர்‌ 
பிளாடரை வெளியே உருவிக்‌ காண்பித்ததும்‌ 
அமைதியாகச்‌ சிரித்து பினு அகன்றாள்‌. 

உஸ்மானி எழுந்து மறைவாக கழிப்பறைப்‌ பக்கம்‌ 
சென்று ரப்பர்‌ பிளாடரை தொடையிடுக்கில்‌ சரியாகப்‌ 
பொருத்திக்கொண்டு வந்தார்‌. அழகான பெரிய 
டிரேக்களில்‌ விஸ்கி நிரம்பிய கண்ணாடிக்‌ 
குவளைகளைச்‌ சுமந்து வரிசையாக விநியோகித்து 
வந்தார்கள்‌. ததும்பி தரை விரிப்பில்‌ தெறித்தது மது. 
சிறுக சிறுக சுவைத்துப்‌ பருகினார்‌ உஸ்மான்‌. 
பெண்களிடமும்‌ சிறு பிள்ளைகளிடத்தும்‌ விநியோகம்‌ 
கொஞ்சம்‌ தாராளமாகவே. தேவைப்பட்டுக்‌ 
கேட்பவர்களுக்கு மட்டும்‌ சிகரெட்‌. கல்யாணத்திற்காக 


நாற்பதாயிரம்‌ ரூபாய்க்கு மதுவகைகளை பெங்களூரில்‌ 
இருந்து ராசையா வாங்கி வந்திருப்பதாக 
பக்கத்திலிருந்தவர்கள்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. வியப்பு 
மேலீட்டால்‌ உஸ்மானி மேலும்‌ இரண்டு குவளைகள்‌ 
பெற்றுப்‌ பருகினார்‌. சிறிது நேரத்தில்‌ சிறுநீருக்காக 
பொருத்தப்பட்ட பை லேசாக மேடிட்டிருந்தது 
உடைக்குள்‌. 

பிடித்து வைத்திருந்த காவேரியம்மனுக்கு சில பெரிய 
உயர்ரக மதுப்புட்டிகளை வைத்து வணங்கி வாளை 
உயர்த்தி சில சம்பிரதாய வார்த்தைகளை உச்சரித்து 
முடிந்ததும்‌ - மணமக்களை எதிரெதிரே இருந்த இரண்டு 
தனியறைகளுக்கு அலங்கரிப்பதற்காக அழைத்துச்‌ 
சென்றனர்‌. கூட மத்தியில்‌ ஒரு பீப்பாயை வைத்து 
அனைத்துவகை மதுவையும்‌ கலந்து காக்டெயில்‌ 
தயாரிக்கும்‌ வேலை நடந்துகொண்டிருந்தது. குடியில்‌ 
மயங்கி விழுந்த தம்‌ சிறார்களை அம்மாக்கள்‌ தூக்கிச்‌ 
சென்று யாருக்கும்‌ இடையூறு இல்லாதபடி 
சுவரோரங்களில்‌ கிடத்தினர்‌. போதை உந்த 
அனாயாசமாய்‌ நடனமாடும்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
வாத்ஸல்யத்துடன்‌ மகிழ்ந்து பார்த்தனர்‌ சிலர்‌. 
வெளியே இசைத்துக்‌ கொண்டிருந்தவர்களில்‌ ஒருவன்‌ 
பையில்‌ ஐந்து ரூபாய்‌ தாளொன்றைத்‌ திணித்து - 
அவருக்கு இஷ்டமான இசைலயத்தைச்‌ சொல்லிக்‌ 
கொடுத்து அவர்கள்‌ அதை வாசிப்பது கேட்டு 
உஸ்மானியும்‌ நடனமாடினார்‌. தவறாக 
ஆடியவர்களிடம்‌ சொன்னார்‌. “பார்த்துக்‌ 
கொள்ளுங்கள்‌! இதுதான்‌ கூர்க்‌ நடனம்‌, இப்படித்தான்‌ 
ஆட வேண்டும்‌.” உடை வியர்வையில்‌ நனைய ஆட்ட 
முனைப்பிலிருந்தவரை பெண்‌ பிள்ளைக்கு 
மருதாணியிட வேண்டுமென்று ராசையா உள்ளே 
அழைத்துப்‌ போனார்‌. 

அலங்காரம்‌ பூர்த்தியாகி மாப்பிள்ளையும்‌ பெண்ணும்‌ 
அருகருகே அமர்த்தப்பட்டிருந்தார்கள்‌. எதிரே 
வெள்ளித்தட்டில்‌ குழைந்த மருதாணி. கூடவே நிறைய 


ஒடித்த ஈர்க்குச்சிகளும்‌. ஒவ்வொருத்தராக குச்சியில்‌ 
மருதாணியைத்‌ தொட்டெடுத்து மணமக்களின்‌ 
உள்ளங்கைகளில்‌ வாழ்த்துக்களோடு பதித்தார்கள்‌. 
ஷகிலாவின்‌ தோழி குச்சியின்‌ ஒரு முனையை பல்லில்‌ 
கடித்து கூராக்கிக்கொண்டு மருதாணியைத்‌ தொட்டு 
மணமகனின்‌ கையில்‌ கொஞ்சம்‌ பலமாக 
அழுத்தினாள்‌. சுருக்கென்ற வலியில்‌ புன்னகையுடம்‌ 
பார்த்தான்‌ அவன்‌. “இது போதாது, சஷீவ்‌ கிட்டே 
ஹேர்பின்‌ கொடுத்து மருதாணியை வைக்கச்‌ 
சொல்லவா....” காதலன்‌ காதில்‌ சன்னமாகக்‌ 
கிசுகிசுத்தாள்‌ ஷகிலா. இருவருக்கும்‌ 
மருதாணியிடுகையில்‌ “ஒரு கூர்க்‌ தம்பதிகளா 
வாழணும்‌ மக்களே...” என வாழ்த்தி வந்து மீண்டும்‌ 
உஸ்மானி மதுவைத்‌ தொடர்ந்தார்‌. கையை விரித்து 
மணமகன்‌ அமர்ந்திருந்த இடத்தில்‌ ஒரு கணம்‌ 
பொனாச்சா இருந்து மறைந்தான்‌. 

தரையில்‌ ஓங்கி வீசப்பட்ட பாட்டில்‌ உடைந்து சிதறி 
கூடமெங்கும்‌ சிதறல்களாய்க்‌ கீழிறங்கின. 
உறக்கத்திலிருந்த உஸ்மானி பதறியெழுந்து பார்த்தார்‌. 
வியர்த்து மூச்சிரைக்க தரையைப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தான்‌ பொனாச்சா. கண்ணாடிச்‌ 
சில்லுகளின்மீது கால்பட்டுவிடாமல்‌ அணைத்து 
மகனை நாற்காலிக்குள்‌ அழுத்தினார்‌. “கொஞ்சம்‌ 
சாந்தமாயிரு பொனாச்சா! வளர்ந்த பையனில்லே... 
அமைதியாயிரு. இப்படியெல்லாம்‌ செய்யலாமா நீ” 
தரையில்‌ கிடந்த பாதி உடைந்த பாட்டிலை எடுத்து 
ஆவேசங்கொண்டவனாய்‌ எரிந்து கொண்டிருந்த 
கணப்படுப்பிற்க்குள்‌ எறிந்தான்‌. உஸ்மானி இறுக்கமாய்‌ 
அணைத்துக்‌ கொண்டு ஆதரவாய்ப்‌ பேசினார்‌. 
பேச்சிடையில்‌ குரல்‌ கம்மியது. “இப்படிச்‌ 
செய்வதையெல்லாம்‌ நிறுத்திவிடு மகனே. 
சித்ரவதையாயிருக்கு எனக்கு. அவள்‌ மட்டும்தானா 
பெண்‌. அவள்‌ இல்லாவிட்டால்‌ இன்னொருத்தி. 
இவ்வளவுதான்‌ விஷயம்‌. உன்னை 


சிதைத்துக்கொள்வதால்‌ என்ன நடந்துவிடப்போகிறது. 
நான்‌ இன்னும்‌ சாகவில்லையடா பொனாச்சா, 
அவளைவிடவும்‌ அற்புதமான பெண்ணொருத்தியை 
உனக்குக்‌ கொண்டு வருவேன்‌. மனசை அலட்டிக்‌ 
கொள்ளாமல்‌ அவளை மறக்கத்தான்‌ வேணும்‌ நீ.” 
அலமாரியிலிருந்து ஒரு புதிய பாட்டிலை எடுத்துத்‌ 
திறந்து டம்ளரின்‌ விளிம்பு வரை ஊற்றி 
பொனாச்சாவின்‌ அதரத்தில்‌ பதித்தார்‌. 

மாப்பிள்ளை பெண்ணுக்கு கருகமணி கட்டியாயிற்று. 
இருவரையும்‌ ஒன்றாய்‌ உட்காரவைத்து கழுத்திலிருந்து 
முழங்கால்களை மறைக்கும்‌ விதமாக 
பட்டுத்துணியைக்‌ கட்டினார்கள்‌. அருகிலேயே பெரிய 
பாத்திரத்தில்‌ அரிசி. ஆண்களுக்கும்‌ பெண்களுக்கும்‌ 
தனித்தனியே வரிசையமைந்தது. வரிசையில்‌ 
வருபவர்கள்‌ பாத்திரத்திலிருந்து எடுத்த கொஞ்சம்‌ 
அரிசியை மணமக்களின்‌ பட்டு விரிப்பிலிட்ட பிறகு 
அன்பளிப்புகளைக்‌ கொடுத்துச்‌ சென்றனர்‌. 
உஸ்மானியின்‌ முறை வரும்போது தன்‌ மோதிரத்தைக்‌ 
கழற்றி மணமகனுக்கு அணிவித்தார்‌. தன்‌ விரலுக்குப்‌ 
பொருந்தாமல்‌ பெரிதாயிருந்த தங்க மோதிரம்‌ கழன்று 
விழாமலிருக்க மணமகன்‌ கையை மூடிக்கொண்டான்‌. 
விருந்தில்‌ பன்றியிறைச்சியும்‌ காக்டெயில்‌ மதுவும்‌ 
பரிமாறப்பட்டன. கூடுதலாக பருப்பு நீரும்‌ கோதுமை 
ரொட்டியும்‌. எதிர்வரிசையில்‌ அமர்ந்து சாப்பிட்டுக்‌ 
கொண்டிருந்த ஷகிலாவிடம்‌- மணமகனுக்கு இறைச்சி 
ஊட்டிவிடச்‌ சொல்லி ஜாடை செய்து உஸ்மானி 
பலமாகச்‌ சிரித்தார்‌. சிரிப்பின்‌ வேகத்தில்‌ வாயிலிருந்து 
இறைச்சித்‌ துணுக்குகள்‌ வெளிவந்து விழுந்தன. 
பக்கத்தில்‌ சாப்பிட்டுக்‌ கொண்டிருந்தவனை 
உடைக்குள்‌ உப்பிப்‌ பருத்திருந்த தன்‌ சிறுநீர்ப்பையை 
தொட்டுப்‌ பார்க்கச்‌ சொல்லி 
ஆனந்தப்பட்டுக்கொண்டார்‌. குடித்தவர்கள்‌ 
போதையிறங்கி சாப்பிட வேண்டுமென்பதற்காக 
கொண்டுவந்து வைக்கப்பட்ட டிகாக்ஷன்‌ டீயிலும்‌ ஒரு 


குவளை குடித்துவைத்தார்‌ உஸ்மானி. 
தகப்பனிடமிருந்து டம்ளரைப்‌ பெற்று ஒரே மூச்சில்‌ 
காலி செய்து டம்ளரைக்‌ கீழே வைப்பதற்குக்‌ 
குனிந்தவன்‌ - அப்படியே முழங்கால்களிடையில்‌ 
முகத்தை மறைத்துக்கொண்டு குலுங்கியழுதான்‌. 
செய்வதறியாது திகைத்துப்‌ போனார்‌ உஸ்மானி. 
அவரும்‌ கண்கலங்கி வார்த்தைகளற்று 
பொனாச்சாவின்‌ அதிரும்‌ முதுகைத்‌ 
தடவியபடியிருந்தார்‌. இரவுகளில்‌ இதைப்போல 
ஏதாவது நடந்து கொண்டுதான்‌ இருக்கிறது - 
ஷகிலாவின்‌ திருமணம்‌ நிச்சயிக்கப்பட்டதிலிருந்து. 
அவள்‌ உன்னைக்‌ காதலிக்கவில்லையே, நீதானே 
அவளை விரும்பிக்‌ கொண்டிருந்தாய்‌. நீ அழுகின்ற 
பாவம்‌ அவளைத்‌ தொட வேண்டாம்‌. போகட்டும்‌ விடு. 
போகிற இடத்தில்‌ நல்லா இருக்கட்டும்‌....” ஒரு 
பாம்பைப்போல சட்டென்று தலை நிமிர்த்திப்‌ 
பார்த்தான்‌ பொனாச்சா. “இருக்கட்டும்‌. சந்தோஷமா 
இருக்கட்டும்‌. நான்‌ இதே ஊர்லே இருக்க முடியாது. 
இருக்கறதை வித்துட்டு நாம எங்கேயாவது 
போயிடலாம்‌...” ஒரு துணியைச்‌ சுருட்டி கையில்‌ 
வைத்துக்கொண்டு தரையில்‌ கிடந்த பாட்டில்‌ 
சிதறல்களை உஸ்மானி ஒன்று சேர்த்தார்‌. 

“கொஞ்சம்‌ யோசித்துப்‌ பேசுகிறாயா நீ. ஆறு ஏழு 
தலைமுறைகளாக வாழ்ந்த இடத்தைவிட்டு ஒரு 
பெண்ணுக்காகப்‌ போய்விடமுடியும... என்னைப்‌ போல 
இல்லாவிட்டாலும்‌ நீ ஒரு கோழையாக மாறாமல்‌ 
இருக்கணும்‌.” 

“இங்கே யார்‌ இருக்கா உங்களுக்கு. யாருக்கும்‌ நாம 
தேவைப்படலே. எல்லோருக்கும்‌ பணம்‌ இருந்தா 
போதும்‌. எம்மேலே நம்பிக்கையிருந்த என்னோட 
புறப்பட்டு வாங்க. இனிமேலும்‌ நான்‌ இங்கே இருந்தால்‌ 
பைத்தியம்‌ பிடிச்சிதான்‌ சாக வேண்டியிருக்கும்‌.” 
நொடியில்‌ சினம்‌ கவ்விக்கொள்ள நின்றபடி உஸ்மானி 
முறைத்தார்‌. சிவப்பேறின விழிகள்‌. “இது உன்‌ 


பேச்சுதானா பொனாச்சா! பொத்திப்‌ பொத்தி வளர்த்து 
உன்னை ஒரு பெண்‌ பிள்ளையாக்கிட்டனோன்னு 
சந்தேகமா இருக்கு. தேவைக்கதிகமா கவலைப்படுறே 
ஒன்றுமில்லாத காரியத்துக்கெல்லாம்‌. வம்ச 
கெளரவத்தையும்‌ பொருட்படுத்தாம ஒருத்திக்காக 
ஓடிப்போயிடலாம்னு சொல்றவன்‌ “கூர்க்‌'கா இருக்க 
முடியாது. உனக்கு விருப்பமிருந்தா சொல்லு. இந்த 
இரவே செத்துப்‌ போறேன்‌. நான்‌ செத்தபிறகு நீ எங்கே 
வேண்டுமானாலும்‌ போ...” பக்கத்திலமர்ந்து மகன்‌ 
தோளைப்‌ பற்றி மடியில்‌ சாய்த்துக்‌ கொண்டார்‌. 
“இன்னும்‌ குழந்தையாகவே இருக்கிறாயே மகனே. 
உனக்கு ஏன்‌ பைத்தியம்‌ பிடிக்கணும்‌, ஏன்‌ சாகணும்‌. 
உனக்காகத்தானே என்னைக்‌ காப்பாத்திட்டு இருக்கேன்‌. 
மனம்‌ பொறுக்கலைடா எனக்கு, சாகற அளவுக்கா 
துணிஞ்சிருக்கே. போயிடலாம்‌. எங்கே போகலாம்னு 
நெனக்கறயோ அங்கே போயிடலாம்‌. உன்னைவிட 
முக்கியமானது எனக்கு என்ன இருக்கு. போயிட 
வேண்டியதுதான்‌... தூங்கு அமைதியா. தூங்கிடு 
பொனாச்சா. எல்லாம்‌ நல்லபடியாகும்‌.” 
ஆஜானுபாகுவான தன்‌ மகனை வெகுநேரம்‌ 
தட்டிக்கொண்டிருந்துவிட்டு விளக்கை அணைத்தார்‌. 
ஜன்னலைத்‌ திறந்ததும்‌ குப்பென்று முகத்திலறைந்தது 
குளிர்‌. தூரத்து மலைமுகடுகளின்‌ விளிம்புகள்‌ லேசாகத்‌ 
தெரிந்தன. ரேடியோ நிலைய கோபுரத்தின்‌ உச்ச விளக்கு 
பனியில்‌ மறைந்து மங்கலான செம்புள்ளியாயிருந்தது. 
பிரத்தியேகமாக அமைக்கப்பட்ட விளக்குகளின்‌ 
பிரகாசத்திற்கு இருள்‌ சற்றுத்‌ தொலைவே ஒதுங்கிக்‌ 
கொண்டது. மதுமகிமையில்‌ குளிர்‌ உறைக்கவில்லை 
யாருக்கும்‌. இடைவிடாத ஆட்டத்தில்‌ போதை 
விலகியவர்கள்‌ உள்ளே சென்று ஊற்றிக்கொண்டு 
வந்தார்கள்‌. இதற்காக உள்ளே செல்வது 
அசெளகரியமாகப்‌ பட்டதால்‌ வெளியே கொண்டு 
வரப்பட்டது பீப்பாய்‌. விளக்கிலிருந்து தவறி விழுந்த 
வெட்டுக்கிளியொன்று மதுவிற்குள்‌ தத்தளித்தது. 


ஐம்பது அடி தொலைவில்‌ மண்டபத்தைப்‌ பார்த்தபடி 
ஷகிலா நிறுத்தி வைக்கப்பட்டாள்‌. பாதி நிரம்பிய 
பன்னீர்ப்‌ பானையை தலையில்‌ வைத்துப்‌ 
பிடித்திருந்தாள்‌. பானைக்குள்‌ ரோஜா இதழ்கள்‌ 
மிதந்தன. 

அவள்‌ பின்னால்‌ தோழி சஷீவ்‌. ஷகிலாவிற்கு 
எதிர்ப்புறமாய்‌ மூன்றடி தூரத்தில்‌ மணமகனின்‌ தம்பி 
ஆர்ப்பாட்டமாய்‌ ஆடிக்கொண்டிருந்தான்‌. அருகிலேயே 
அவன்‌ அம்மா, மகனுக்கு ஆட்டக்‌ கிளர்ச்சி 
குன்றிவிடாதிருக்க சரியான விகிதத்தில்‌ மது கலந்து 
கொடுத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. வேகம்‌ விஞ்சிப்போய்‌ 
இரண்டொருதரம்‌ ஷகிலாவின்‌ மேல்‌ விழத்தெரியவே 
ஷகிலாவிற்கு முன்னால்‌ சஷீவ்‌ நின்றுகொண்டாள்‌. 
மாப்பிள்ளைத்‌ தம்பியின்‌ பெயரைக்‌ கேட்டுத்‌ 
தெரிந்துகொண்டு, “விடாதே சுகிர்த்‌! ஒரு அடிகூட 
விட்டுக்கொடுக்காதே. அவள்‌ உள்ளே 
நுழைந்துவிட்டால்‌ உன்னையும்‌ உன்‌ அண்ணனையும்‌ 
பிரித்துவிடுவாள்‌. விடாதே” உரக்கச்‌ சத்தமிட்டார்‌ 
உஸ்மானி. நேரம்‌ கடந்துகொண்டிருந்தது. ஒரே இடத்தில்‌ 
- உச்ச வெறியில்‌ களைப்படையாமல்‌ ஆடிக்‌ 
கொண்டிருந்தான்‌. சில தடவைகள்‌ சஷீவின்‌ மேலே 
விழுந்தான்‌. மேலே விழுந்தவனை நகைப்புடன்‌ விலக்கி 
நிற்க வைத்தாள்‌ சஷீவ்‌. சுகிர்த்‌ சீக்கிரம்‌ வீழ்ந்து ஷகிலா 
உள்ளே போவதற்காக காட்டமான மதுவை பெண்‌ 
வீட்டார்‌ கொண்டு வந்து கொடுத்தார்கள்‌. சுகிர்த்‌ அதை 
தட்டிவிட்டு பக்கத்திலிருந்தவனைப்்‌ பிடித்து 
அவனிடத்தில்‌ நிற்க வைத்தான்‌. “இங்கேயே நின்று 
ஆடிக்கொண்டிரு. வந்துவிடுகிறேன்‌” என்று சொல்லி 
அவனுக்குத்‌ தேவையானதை தேவையான கலவையில்‌ 
பருகி வந்து - இடத்தைப்‌ பெற்றுக்கொண்டு ஆடினான்‌. 
தலையில்‌ பானைச்‌ சுமையில்‌ நெளிந்தாள்‌ ஷகிலா. 
சஷீவிடம்‌ கேட்டான்‌ சுகிர்த்‌. “ஒரு முத்தம்‌ தருகிறாயா, 
இரண்டடி வழிவிடுகிறேன்‌.” 

“இரண்டடி வேண்டாம்‌. பத்தடி விட்டுக்‌ கொடுக்கிறாயா?” 


சஷீவிடமிருந்து கன்னத்தில்‌ ஒரு முத்தம்‌ 
பெற்றுக்கொண்டு பின்னால்‌ சென்று ஆடினான்‌. 
பெண்ணும்‌ தோழியும்‌ பத்தடி முன்னேறினார்கள்‌. 
கிண்டலும்‌ சிரிப்புமாய்‌ உஸ்மானி இரைந்தார்‌. “அடே 
சுகிர்த்‌ மடையா ஒரு முத்தத்துக்குப்‌ பத்தடி தூரமா. இது 
அநியாயம்‌...” 

“என்னையும்‌ அண்ணனையும்‌ பிரித்து விடுவாயா நீ? 
மாட்டேன்‌ என்று சொல்‌, ஐந்தடி வழிவிடுகிறேன்‌....” 
ஷகிலா பத்தடி வேண்டுமென்றாள்‌. 

சுகிர்த்‌ ஆட்டத்திலேயே தலையாட்டி மறுத்தான்‌. 
“முடியாது ஐந்தடிதான்‌.” 

“சரி பிரித்துவிடமாட்டேன்‌ உங்களை” என்று ஷகிலா 
ஒத்துக்‌ கொள்ளவும்‌, சுகிர்த்‌ ஐந்தடி பின்னகர்ந்தான்‌. 
சஷீவ்‌, அவள்‌ கன்னத்தைக்‌ கிள்ளிப்‌ பார்க்க 
அனுமதித்ததற்காகவும்‌ - அவன்‌ அழகைப்‌ 
புகழ்ந்ததற்காகவும்‌ மேலும்‌ சில அடிகள்‌ சலுகை 
கொடுத்தான்‌. 

மண்டபத்திற்குச்‌ சுமார்‌ இருபதடி தூரம்‌ நெருங்கிய 
பிறகு எந்த சமரசத்திற்கும்‌ கட்டுப்படாமல்‌ ஆட்டத்தில்‌ 
தீவிரமானான்‌. அவனாக மனமிரங்கி 
வழிகொடுத்தால்தான்‌ ஆயிற்று என்ற நிலையில்‌ - 
அசைவு புலப்படாமல்‌ காற்பெருவிரலால்‌ ஷகிலா 
ரகஸியமாக முன்வந்து கொண்டிருந்தாள்‌. சற்றுத்‌ 
தள்ளி கரகோஷங்கள்‌ நடுவில்‌ ஆடிக்‌ கொண்டிருந்த 
மாப்பிள்ளை அங்கிருந்தபடியே கூச்சலிட்டான்‌. 
“நகர்கிறாள்‌ பார்‌ சுகிர்த்‌! அவ்வளவு சீக்கிரம்‌ 
விட்டுவிடாதே!” பறையோசையால்‌ அவன்‌ சொல்வது 
சரியாகக்‌ கேட்காமல்‌, அண்ணன்‌ விட்டுக்‌ கொடுக்கச்‌ 
சொல்கிறான்‌ எனக்கருதிய சுகிர்த்‌ “முடியாது!” 
என்றலறினான்‌. சுகிர்த்தை விரைவில்‌ படுக்க வைக்க 
பெண்வீட்டாரும்‌ - இன்னும்‌ நீண்ட நேரம்‌ பெண்ணைத்‌ 
தடுத்து வைப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டாரும்‌ 
அவரவர்‌ வழிகளில்‌ முயற்சித்துக்‌ கொண்டிருந்தனர்‌. 
சாக்கடையில்‌ விழுந்துவிட்ட மாப்பிள்ளையின்‌ 


நண்பன்‌ ஒருவனுக்கு போதை தெளிவதற்கான 
சிச்ருஷைகளைச்‌ செய்துவிட்டு சிறுநீர்ப்பை அசைய 
நடந்துவந்த உஸ்மானி “போகட்டும்‌ விடு. எவ்வளவு 
நேரம்தான்‌ தலையில்‌ பானையுடன்‌ நிற்பாள்‌ பாவம்‌” 
என்றார்‌. மேலும்‌ சக்தியேற ஆடிக்கொண்டிருப்பவனின்‌ 
காதுகளில்‌ அவர்‌ சொன்னது விழவில்லை. அவன்‌ 
அம்மாவிடம்‌ அவனுக்கு மிகப்‌ பிடித்த மதுவின்‌ 
பெயரைச்‌ சொல்லி அதைக்‌ கொண்டு வரும்படி 
ஏவினான்‌. சென்று கொண்டிருக்கும்‌ அவளுக்குக்‌ கேட்க 
வேண்டும்‌ என்பதற்காக அவனறியாமல்‌ பக்கவாட்டில்‌ 
ஓரடி விலகி “கிளாஸில்‌ ஊற்ற வேண்டாம்‌ - 
பாட்டிலைத்‌ திறந்து அப்படியே எடுத்து வா” என்று 
சொல்லி முடிப்பதற்குள்‌ பெண்ணும்‌ தோழியும்‌ 
அவனைக்‌ கடந்து பாய்ச்சலாய்‌ உள்ளே ஓடினார்கள்‌. 
அமர்ந்தபடியே பொனாச்சா வெளிக்கிளம்ப 
ஆயத்தமாகிக்‌ கொண்டிருந்த தந்தையை வெறித்துப்‌ 
பார்த்தான்‌. ஸ்வெட்டர்‌ கைகளிலிருந்து கையை 
எடுத்து நெஞ்சோடு சேர்த்திருந்தான்‌. தோளின்‌ 
இருபுறமும்‌ ஸ்வெட்டரின்‌ நீள்‌ கைகள்‌ கூடாய்த்‌ 
தொங்கி அசைந்தன. 

“நீங்கள்‌ போகத்தான்‌ வேண்டுமா?” அந்தப்‌ பலகீனமான 
கேள்வி பதில்‌ கொண்டு வரவில்லை. ஸ்வெட்டருக்குள்‌ 
கைகளைத்‌ திணித்துக்‌ கொண்டு உள்ளங்கைகளைத்‌ 
தேய்த்துக்‌ கன்னத்தில்‌ வைத்துக்கொண்டான்‌. விழி 
சிவந்து வெளுத்திருந்தது முகம்‌. உதட்டில்‌ தோல்‌ 
வெடிப்புகளை நாவால்‌ தடவிக்‌ கொண்டான்‌. 

“அந்தக்‌ கல்யாணத்திற்கு நீங்கள்‌ போக வேண்டாம்‌. 
அது உங்கள்‌ மகனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம்‌” 
மரபான கருப்பு உடை அணிந்து தோற்சங்கிலியைப்‌ 
பொருத்திக்‌ கொண்டிருந்தார்‌ உஸ்மானி. 

“உங்களுக்கு நான்‌ வேண்டுமென்றால்‌ போக 
வேண்டாம்‌. உங்கள்‌ தங்கை மகள்‌ திருமணம்தான்‌ 
முக்கியமென்றால்‌ தாராளமாகப்‌ போய்க்‌ கொள்ளலாம்‌” 
உஸ்மானி அந்த தீர்க்கமான எச்சரிக்கைக்காகப்‌ 


புன்னகைத்தார்‌. கண்ணாடிமுன்‌ நின்று ஏதாவது 
விட்டுப்‌ போயிருக்கிறதாவென சரிபார்த்துக்‌ 
கொண்டார்‌. நீட்டிய சுட்டுவிரல்‌ கோபத்தில்‌ நடுங்க 
கண்ணாடிக்குள்ளிருந்து மகன்‌ பேசினான்‌. “நீங்கள்‌ 
திரும்பி வரும்போது நான்‌ இங்கே இருக்கமாட்டேன்‌...” 
கடைசியாக தன்‌ ரப்பர்‌ பையைத்‌ தேடுவதில்‌ 
முனைந்தார்‌. விழாக்காலங்களில்‌ அதிகம்‌ குடிக்க 
நேரும்போது அது இல்லாமல்‌ முடிவதில்லை. மேசை 
இழுப்பறையிலிருந்ததை உடைக்குள்‌ 
வைத்துக்கொண்டு - முதுகின்‌ பின்னே துளைக்கும்‌ 
பார்வைக்கு எதிர்வினை எதுவும்‌ காட்டாமல்‌ வாசலை 
நோக்கி நடந்தார்‌. கம்பீரமாயிருந்தது நடை. 

உஸ்மானி, முடிந்தவரையில்‌ குடித்தும்‌ - நடனமாடியும்‌ 
அயர்ந்து நின்றிருந்தார்‌. தள்ளாட்டத்தை மறைப்பது 
சிரமமாயிருந்தது. இளவட்டங்களெல்லாம்‌ இன்னும்‌ 
ஆடிக்கொண்டுதானிருந்தனர்‌. எப்படி மிதமாகப்‌ பருகி 
போதையைத்‌ தக்கவைத்துக்‌ கொள்ள 
வேண்டுமென்பதில்‌ பெண்கள்‌ தேர்ந்திருந்தனர்‌. சரிந்த 
ஆண்களைச்‌ சுட்டிக்காட்டி பெண்கள்‌ பேசிச்‌ 
சிரித்தபோது - விழுந்தவர்களின்‌ மனைவிகள்‌ 
வெட்கினார்கள்‌. 

தலைவெட்டப்பட்ட வாழைமரங்கள்‌ போதுமான 
இடைவெளியில்‌ வரிசையாக ஊன்றப்பட்டிருந்தன. 
அன்றுதான்‌ வெட்டப்பட்ட செழுமையான மரங்கள்‌. 
அதன்‌ வட்டமான மேற்தளத்தில்‌ குச்சி செருகி 
சுற்றப்பட்டிருந்தது பூச்சரம்‌. மரங்களைச்‌ சுற்றிலும்‌ நீர்‌ 
தெளித்து தரை துப்புரவாக்கப்பட்டிருந்தது. 
மரங்களைச்‌ சூழ்ந்தது கூட்டம்‌. மாப்பிள்ளையின்‌ 
தாய்மாமன்‌ முறைக்கு ஒருவர்‌ வந்தார்‌. நீளமான 
வாளொன்று கொடுக்கப்படவும்‌ - வாளின்‌ முனையால்‌ 
தாம்‌ வெட்டுவதற்குரிய மரங்களின்‌ உச்சியிலுள்ள 
பூச்சரத்தை அகற்றிப்போட்டார்‌. விளிம்பின்‌ கூர்மையில்‌ 
ஒளிமிளிரும்‌ வாள்‌ மந்திர உச்சாடனங்களுடன்‌ 
பின்னோக்கி உயர்ந்தது. பிறகு அரைவட்டமாய்ச்‌ 


சுழன்று மரத்தைத்‌ துண்டித்தது. பறையோசையும்‌ 
உணர்ச்சிக்‌ கூவலும்‌ கீழே- பள்ளத்தாக்கின்‌ 
வீடுகளையும்‌ தொட்டெழுப்பின. ஒவ்வொரு மரமும்‌ 
வெட்டப்படும்போது மேல்ஸ்தாயிக்குத்‌ தாவியது 
பேரோசை. மரங்களின்‌ அருகிலேயே நின்று - 
தடையில்லாமல்‌ வெட்டுண்டு விழ வேண்டுமென 
மணமகன்‌ பார்த்திருந்தான்‌. மாப்பிள்ளை தரப்பு 
மரங்கள்‌ வெட்டுப்பட்டு முடிவதற்குக்‌ காத்திருந்து 
வாளெள உஸ்மானி பெற்றுக்‌ கொண்டார்‌ 
பெண்ணுக்குத்‌ தாய்மாமனாய்‌. 

இரண்டு கைகளாலும்‌ வாளை உயர்த்தி மந்திரம்‌ 
சொல்வதற்கு அதிக நேரமானது. உச்சிப்பூச்சரத்தை 
நீக்கிய பிறகு அவரது வாள்வீச்சில்‌ துண்டாகி விழுந்தது 
மரம்‌. அவரது வேக அசைவில்‌ அதிர்ந்தாடும்‌ 
சிறுநீர்ப்பந்து எங்கும்‌ சிரிப்பைத்‌ தூவியது. அடக்க 
முடியாமல்‌ வயிற்றைப்‌ பிடித்துக்கொண்டு ஆண்களும்‌ 
பெண்‌அளும்‌ சிரித்தார்கள்‌. உடைத்துக்கொண்டு 
பீறிட்ட சிரிப்பால்‌ பறையடிப்பவர்களாலும்‌ இசைக்க 
முடியவில்லை. குழலூதுபவன்‌ குழலைத்‌ தரையில்‌ 
ஊன்றி அதன்மேல்‌ நெற்றியை முட்டுக்கொடுத்து 
மறைவாகச்‌ சிரித்தான்‌. பினு தர்மசங்கடமாக 
அண்ணனையே பார்த்துக்கொண்டிருந்தாள்‌. 
உஸ்மானியும்‌ சிரித்துக்கொண்டுதான்‌ மரம்‌ வெட்டினார்‌. 
ஒவ்வொரு மரத்தையும்‌ வெட்டி நிமிரும்போது 
மணமகன்‌ நிற்கும்‌ இடத்தை கவனித்துக்‌ கொண்டார்‌. 
இன்னும்‌ ஒரே ஒரு மரம்‌. இதோடு திருமணம்‌ முடிந்தது. 
மணமகன்‌ நிற்கும்‌ பக்கத்தில்‌ வாகாக தள்ளி 
நின்றுகொண்டார்‌. முகத்தில்‌ சிரிப்பில்லை. 
போதையின்‌ அலைக்கழிப்பில்லை. சர்வ கவனமாய்‌ 
கூர்ந்த விழிகளில்‌ வேட்டைக்களை. வாளை 
பக்கவாட்டில்‌ ஓங்கினார்‌ உஸ்மானி. சுவாசம்‌ 
திணறியது. கடைசி மரமும்‌ சாய்ந்தவுடன்‌ தீவிர இசை 
முழக்கத்திற்கு சமிக்ஞை கொடுப்பதற்காக ஒரு கையை 
உயரே தூக்கியிருந்தான்‌ மணமகன்‌. இறுதி முறையாக 


வீசப்பட்ட வாள்‌ மின்னல்‌ தெறிப்பாய்‌ வந்து 
மணமகனின்‌ அடிவயிற்றில்‌ ஆழப்பதிந்து நின்றதை, 
புலன்‌ குவியப்‌ பார்த்துக்கொண்டிருந்தனர்‌ 
அனைவரும்‌. 

38368283% 


94. நீர்விளையாட்டு : 
பெருமாள்‌ முருகன்‌ 


அவனை அவர்கள்‌ அழைத்தபோது மிகுந்த 
தயக்கத்தைக்‌ காட்டினான்‌. “நானா”: என்று 
வாய்க்குள்ளே மெல்ல இழுத்தான்‌. ஆனால்‌, அவன்‌ 
நினைவுப்‌ பாசிகள்‌ துடைக்கப்பட்ட பளிச்சிடலின்‌ 
அடியில்‌ விருப்பமும்‌ ஆர்வமும்‌ புடைத்தெழும்பின. 
குழந்தைகள்‌ அவனை மேலும்‌ வற்புறுத்தலாயினர்‌. 
அங்கே விருந்தாளியாக வந்திருந்தான்‌ அவன்‌. 
ஓரளவுக்கு நெருங்கிய உறவுதான்‌. அடிக்கடி 
வரவில்லை என்பதே இயல்பாக இருக்க 
விடவிறசமாகி_ஙமஜஹால்லை. கொஞ்ச நேரத்தில்‌ அந்தக்‌ 
குழந்தைகள்‌, எட்டிலிருந்து பன்னிரண்டு 
வயதிற்குள்ளான மூவர்‌ - சிறுமி, இரண்டு சிறுவர்கள்‌ - 
அவன்‌ மடிமீது புரளவும்‌ விளையாட்டின்‌ நடுவராக 
அவனைப்‌ பாவிக்கவுமான அளவிற்குத்‌ 
தயாராகிவிட்டிருந்தனர்‌. அதன்‌ உச்சபட்சமாகத்தான்‌ 
இந்த அழைப்பு. மனதில்‌ மெலிந்த குறுகுறுப்பு 
உணர்வைத்‌ தோற்றுவிப்பதாக, மூழ்கிவிட்ட நினைவுப்‌ 
பொருள்‌ ஒன்றைப்‌ பெற்றுவிட்டதாக அவன்‌ கிளர்ச்சி 
அடைந்தான்‌. உடனே எழுந்து சென்றுவிடவும்‌ 
முடியவில்லை. தயக்கத்தின்‌ மெலிந்த நூல்‌ முனைகள்‌ 
அவன்‌ கால்களை இறுகக்‌ கட்டியிருந்தன. பாதம்‌ 
வியர்த்து ஊன்றியிருந்த தரை பிசுபிசுத்தது. அங்கும்‌ 
இங்குமாகக்‌ கண்களை ஆசை நிரப்பி அலைபாய 
விட்டான்‌. குரல்‌ எழும்பாமல்‌ உள்ளடைத்தது. 


குழந்தைகள்‌ கைகளை இடுக்கிக்‌ கொண்டு அவன்‌ 
தாடையில்‌ கைவைத்துக்‌ கெஞ்சவும்‌, கைகளை 
உரிமையுடன்‌ பற்றி இழுக்கவும்‌ தொடங்கினர்‌. அவன்‌ 
அசைவில்‌ கட்டில்‌ கிரீச்சிட்டுக்‌ கத்தியது. ஏதாவது ஒரு 
குரல்‌ 'அவரத்‌ தொந்தரவு பண்ணாதீங்கடா” என்று 
உயர்ந்து இந்தச்‌ சூழலைச்‌ சிதைத்துவிடுமோ என 
அஞ்சினான்‌. அதற்குள்ளாக அவர்களோடு 
எழுந்துவிடுவது நல்லது என்று பட்டது. தன்‌ ஆர்வத்தை 
மனதிற்குள்‌ சுருட்டிக்கொண்டு தயவு செய்யும்‌ 
பாவனையில்‌ “துண்டு இல்லையே” என்றான்‌. அதுதான்‌ 
இப்போது பெரிய பிரச்சினைப்‌ போல. அவர்கள்‌ வெகு 
உற்சாகமாகக்‌ கூவிக்‌ கொண்டு எங்கெங்கோ ஓடி 
ஆளுக்கொரு துண்டை இழுத்து வந்தனர்‌. முகம்‌ 
முழுக்கப்‌ பரவிய வெட்கச்‌ சிரிப்போடு அவனும்‌ எழுந்து 
கொண்டான்‌. 

பசுமை மணம்‌ பரவிய காடுகளுக்கிடையே நிலத்தின்‌ 
பிளந்த வாய்போல சட்டென்று கிணறு தோன்றியது. 
சீரான சுவர்களையோ சமமான வடிவத்தையோ அது 
பெற்றிருக்கவில்லை. அங்கங்கே கதைகள்‌ பிதுங்கி 
குழிப்‌ பொந்துப்‌ புண்கள்‌ நிறைந்து “ஆவென 
இருந்தது. படிகளெனத்‌ தோன்றும்படி சுவடுகள்‌ பதிந்த 
தடமொன்றும்‌ தெரிந்தது. மோட்டாரின்‌ குழாய்‌ 
பாதியளவுக்கு மூழ்கி அசைவற்றிருந்தது. 
தென்னங்கீற்றுகளில்‌ நுழைந்த கதிரொளி கிணற்றைத்‌ 
துளைத்து ஆழ்மண்ணைக்‌ காட்டியது. குதிப்பதற்குக்‌ 
கால்களைத்‌ துறுதுறுக்க வைக்கும்‌ தோற்றமுடைய 
கிணறுதான்‌ இது. குழந்தைகள்‌ யார்‌ முதலில்‌ குதிப்பது 
என்று தர்க்கித்துச்‌ சண்டையிட்டுக்‌ கொண்டிருந்தன. 
குதித்தலில்‌ தொடக்கம்தான்‌ முக்கியம்‌. ஒரு முறை நீர்‌ 
சிதறிக்‌ கிணறலையும்‌ சத்தம்‌ கேட்டுவிட்டால்‌ போதும்‌. 
கிணற்றின்‌ உறைந்த மெளனத்தை முதலில்‌ உடைக்க 
வேண்டும்‌. அதன்‌ பின்‌ உற்சாக வெறி எல்லோரையும்‌ 
தொற்றிக்‌ கொள்ளும்‌. அதைத்‌ தொடங்குவதில்தான்‌ 
அத்தனை சிரமம்‌. முதலில்‌ குதிப்பவரைக்‌ காவு 


கொள்ளவெனக்‌ கிணறு காத்திருப்பதான அச்சம்‌. 
அவர்களின்‌ கவனம்‌ குவிந்திருந்த போது, 
குலையிலிருந்து கழன்று விழும்‌ நெற்றுத்‌ தேங்காயென 
அவன்‌ குதித்திருந்தான்‌. உடனே கிணற்றின்‌ மூலைகள்‌ 
ஒவ்வொன்றிலிருந்தும்‌ அவர்களும்‌ குதித்தனர்‌. 
உறைந்திருந்த கிணறு இப்போது பலவித ஓசைகளில்‌ 
பேசத்‌ தொடங்கிற்று. இடைவிடாமல்‌ நீர்‌ அலைந்து 
சுவர்களில்‌ மோதும்‌ ஒலிகள்‌. குழந்தைகள்‌ அங்கங்கே 
பற்றி ஏறிக்‌ குதிப்பதற்கான வழிகளை வைத்திருந்தன. 
குதிப்பதன்‌ மூலம்‌ நீரைத்‌ துன்புறுத்துவதே அவர்களின்‌ 
லட்சியம்‌ போல தொடர்ந்து குதிக்கும்‌ சத்தம்‌. 

கிணற்றை அவன்‌ வேறுமாதிரி உணர்ந்தான்‌. 
பூங்குழந்தையை அள்ளி அணைக்கும்‌ மென்மையுடன்‌ 
நீரைக்‌ கைகளால்‌ வருடிக்கொண்டு நீந்தினான்‌. 
கிணற்றின்‌ ஒழுங்கற்ற உருவம்‌ பெரும்‌ சந்தோசத்தைக்‌ 
கொடுத்திருந்தது. வெயில்‌ வேளையில்‌ தண்ணீரின்‌ 
ஜில்லிப்பு உடலுக்கு ஒத்தடம்‌. அடிக்கடி தலையை 
முழுகுவதிலும்‌ மல்லாந்து நீச்சலடிப்பதிலும்‌ அவன்‌ 
விருப்பமுற்றான்‌. சிதறி விழுந்திருந்த வெயில்‌ 
ஆழ்பள்ளத்துக்குள்‌ கிடக்கும்‌ அவனைத்‌ தேடி வந்து 
முகத்திலடித்தது. அற்புதத்தைத்‌ தேக்கி 
வைத்திருக்கிறது கிணறு. அதைக்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக அவனுக்கு வழங்குகிறது. கிணற்றின்‌ மீது 
அன்பு வெறி முகிழ்த்தது. அதன்‌ ஒவ்வொரு 
அணுவையும்‌ தொட்டுத்‌ தழுவ ஆசையுற்றான்‌. 
அலைவில்‌ தூசிக்‌ கோல்கள்‌ ஒதுங்கிக்‌ கிடக்கும்‌ அதன்‌ 
மூலைகள்‌ ஒவ்வொன்றையும்‌ நோக்கி வெகுநேரம்‌ 
பயணம்‌ செய்தான்‌. ஒவ்வொரு மூலையும்‌ நின்று 
ஓய்வெடுப்பதற்கான சிறு இடத்தை ஏற்படுத்தி 
வைத்திருந்தது. குறைந்தபட்சம்‌ பற்றி நிற்பதற்கான 
பிடிமானங்களையேனும்‌ கொண்டிருந்தது. கருணை 
மிக்கது கிணறு. மூலைகளில்‌ பனி நீரின்‌ சுகம்‌. பின்‌ 
ஆழத்தை நோக்கிச்‌ சென்று கிணற்றின்‌ அடி மேனியை 
அறிய ஆவல்‌ கொண்டான்‌. நடுக்கிணற்றில்‌ மூழ்கிய 


சில விநாடிகளில்‌ வெகுதூரம்‌ உள்நோக்கி 
அமிழ்ந்துவிட்டதாக உணர்ந்தான்‌. கிணறு இன்னும்‌ 
போய்க்கொண்டிருந்தது. எவ்வளவு தூரம்‌, எவ்வளவு 
நேரம்‌. ஒன்றும்‌ புரிபடாது மூச்சுத்‌ திணறியது. சட்டெனக்‌ 
கைகளை அழுத்தி மேல்நோக்கி வந்தான்‌. கிணற்றுள்‌ 
எத்தனையோ ரகசியங்கள்‌. எல்லாவற்றையும்‌ 
எப்போதோ வரும்‌ ஒருவனுக்குச்‌ சில நிமிடங்களில்‌ 
அவிழ்த்துப்‌ பரப்பிவிடுமா? என்ன மாதிரியான 
முட்டாள்தனத்தில்‌ ஈடுபட்டோம்‌ என்று தன்னைக்‌ 
கடிந்துகொண்டான்‌. படியோரப்‌ பலகைக்கல்லில்‌ 
உட்கார்ந்து ஆசுவாசமானான்‌. தண்ணீரின்‌ அசைவில்‌ 
சுவரைப்‌ பற்றிக்‌ கொள்ளும்‌ தவளையையும்‌, 
மேலிருந்து நீருக்குள்‌ தாவும்‌ தவளையையும்‌ புதிதான 
வியப்போடு கண்டான்‌. சற்றுநேரம்‌ வெறும்‌ 
பார்வையாளன்‌ மட்டுமேதான்‌ என்று தோன்றியது. 
குழந்தைகளோ சற்றும்‌ களைக்கவில்லை. சரியும்‌ 
மண்ணைப்‌ பொருட்படுத்தாமல்‌, சுவர்களைப்‌ 
பற்றியேறி மாறி மாறிக்‌ குதித்துக்‌ கொண்டேயிருந்தனர்‌. 
தவளை களுக்கும்‌ அவர்களுக்கும்‌ எந்த வித்தியாசமும்‌ 
தோன்றவில்லை. கிழவனின்‌ வாயிலிருந்து எழும்‌ 
புன்சிரிப்பைப்‌ போல, மெல்ல நகைத்துக்கொண்டு 
அவர்களைக்‌ கிணறு பார்த்துக்‌ கொண்டிருப்பதாகப்‌ 
பட்டது. குஞ்சம்‌ கலைந்த ரிப்பன்‌ காற்றிலாட அந்தச்‌ 
சிறுமி எட்டிக்‌ குதிக்கையில்‌, வெயில்‌ பட்ட மினுக்கத்தில்‌ 
இறங்கி வரும்‌ குட்டி தேவதையைத்‌ தணிவாகக்‌ கிணறு 
ஏந்திக்‌ கொள்வதாய்‌ இருந்தது. மேலேறுவதும்‌ 
குதிப்பதும்‌ தெரியாமல்‌ பையன்கள்‌ அத்தனை வேகம்‌. 
அவர்களின்‌ பொருளற்ற கூச்சல்களைப்‌ 
பெருமிதத்தோடு கிணறு வாங்கிக்‌ கொண்டது. 
துணையற்ற தனிமையில்‌ வெகுகாலமாக லயித்துச்‌ 
சலிப்புற்றுப்‌ போய்விட்ட மனோபாவத்தோடு 
இவற்றையெல்லாம்‌ கிணறு ரசித்துக்கொண்டிருக்கிறது 
போலும்‌. அவன்‌ உடம்பைத்‌ தழுவிய ரகசியக்‌ காற்று 
குளிரைப்‌ பரப்பியது. மேனியிலிருந்து உருண்டோடிய 


நீர்த்திவலைகள்‌ அனைத்தும்‌ கிணற்றில்‌ 
கலந்துவிட்டன. உடல்‌ காய்ந்து போனது. நடுக்கம்‌ 
பற்றியது. நீருக்குள்‌ இருக்கையில்‌ தெரியாத குளிர்‌, 
சற்று மேலேறியதும்‌ சட்டெனப்‌ பிடித்துக்கொள்கிறது. 
உண்மையில்‌, இது கிணற்றின்‌ தந்திரம்‌. தன்னுள்‌ 
இறங்கச்‌ சொல்லும்‌ அதன்‌ அழைப்பு. ஒரு முறை 
வந்துவிட்டவனை மீண்டும்‌ மீண்டும்‌ தூண்டுவதற்கான 
மந்திரத்தைக்‌ கிணறு தூவிவிடுகிறது. அலையினூடே 
பாய்ந்தான்‌. இப்போது வெதுவெதுப்பான நீர்‌ அவன்‌ 
உடலைத்‌ தடவி அரவணைத்தது. அவனையறியாமலே 
கிணற்றை வட்டமாகப்‌ பாவித்து வலம்‌ வந்தான்‌. 
அவன்‌ காலடிகள்‌ உடனுக்குடன்‌ மறைந்தாலும்‌ 
சுளிவுகள்‌ இருந்தன. மறுபடியும்‌ வலம்‌ வரத்‌ 
தூண்டிற்று. அதற்குள்‌ அந்தச்‌ சிறுமி அவனைப்‌ 
பார்த்துக்‌ கேட்டாள்‌. 

“சித்தப்பா... கெணத்தச்‌ சுத்தி நிக்காம எத்தன ரவுண்டு 
வருவீங்க?” 

அவனால்‌ எண்ணிக்கை சொல்ல முடியவில்லை. 
கிணற்றை அளவிட்டான்‌. அதன்‌ கோணமற்ற பரப்பு 
எந்தத்‌ தீர்மானத்தையும்‌ கொடுக்கவில்லை. பதிலின்றி 
மெலிதாக மழுப்பிச்‌ சிரித்தான்‌. அவள்‌ விடவில்லை. 

“பத்து ரவுண்டு வர முடியுமா?” 

சிறுவன்‌ அதற்குப்‌ பதில்‌ சொன்னான்‌. 

”சித்தப்பாவால ரண்டு ரவுண்டே வரமுடியாது.” 

அவனைக்‌ கிளப்புவதற்காக அந்தச்‌ சிறுவன்‌ 
சொல்கிறான்‌ என்பதை உணர முடிந்தாலும்‌, 
இதையும்தான்‌ பார்ப்போமே என்ற சவால்‌ மனம்‌ 
வந்திருந்தது. படியிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு 
மூலையாக தொட்டு மீண்டும்‌ படிக்கே வருவது ஒரு 
சுற்று. முதல்‌ வட்டம்‌ முடிந்து அடுத்த வட்டத்தின்‌ 
பாதியில்‌ அவன்‌ மூச்சுறுப்புகள்‌ பலகீனமடைந்தன. 
வாய்‌ வழியாக மூச்சு வாங்கினான்‌. கைகள்‌ சோர்ந்து 
கால்கள்‌ ஒத்துழைக்க மறுத்தன. எவ்வளவோ 
முயன்றும்‌ அவனால்‌ முடியவில்லை. மறுபடியும்‌ கிணறு 


அவனைத்‌ தோல்வியுறச்‌ செய்துவிட்டது. ஒரு 
மூலையில்‌ நின்றுகொண்டு உடல்குறுகி மூச்சு 
வாங்கினான்‌. கிணற்றின்‌ எக்களிப்புத்‌ தானோ என 
அஞ்சும்படி அவர்களின்‌ ஆரவாரம்‌ காதடைத்தது. 
அவமானத்தை மிகுவிக்கும்‌ கூச்சல்‌. மேலேறிப்‌ 
போய்விடவேண்டும்‌ போலிருந்தது. கிணறு யாராலும்‌ 
ஜெயிக்க இயலாத பிரம்மாண்டம்‌. இதன்‌ முன்‌ 
தோல்வியை ஒப்புக்‌ கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. 
இதனோடு போட்டியிட்டுத்‌ தோற்பதே தைரியம்தான்‌. 
கர்வத்தோடு பெருமூச்செறிந்தான்‌. படியை நோக்கி 
நீந்தினான்‌. தேர்வடத்தைப்‌ பிடிக்கும்‌ அடக்கத்தோடு 
கை துழாவியது. படியோரம்‌ வந்து இறுதி முழுக்குப்‌ 
போட்டுத்‌ தலையைப்‌ பின்னோக்கி நீர்ச்சீப்பினால்‌ 
சீவிக்கொண்டான்‌. பின்‌ அறிவித்தான்‌. 

“நான்‌ ஏர்றன்‌. நீங்க குதிக்கறதுன்னா குதிச்சுட்டு 
வாங்க.” அவன்‌ அறிவிப்பு குழந்தைகளிடம்‌ 
அதிர்ச்சியைக்‌ கொடுத்திருக்க வேண்டும்‌. சில நொடிகள்‌ 
கிணற்று அலை டிமிக்கிடும்‌ ஓசை. சிறுமியின்‌ முகத்தில்‌ 
துயரத்தின்‌ சாயை முற்றிலுமாகப்‌ படிந்துவிட்டது. 
பையன்கள்‌ சோர்ந்து போயினர்‌. கிணற்றுச்‌ சுகம்‌ 
இத்தனை சீக்கிரம்‌ தீர்ந்து போய்விடுவதை அவர்களால்‌ 
ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அவன்‌ ஏறிவிட்டால்‌ 
அவர்களும்‌ ஏறிவிடவேண்டியதுதான்‌. பெரிய ஆள்‌ 
யாரும்‌ இல்லாமல்‌ கிணற்றுக்குள்‌ இருக்க அவர்களுக்கு 
அனுமதியில்லை. கிணறு எத்தனையோ 
அச்சுறுத்தல்களைத்‌ தன்னுள்‌ கொண்டிருக்கிறது. 
அதன்‌ மேற்பொந்துகளில்‌ விஷமேறிய கிழட்டுப்‌ 
பாம்புகள்‌ அடைகிடக்கலாம்‌. துஷ்டக்கணம்‌ ஒன்றில்‌ 
அவை தலை நீட்டி வெளிவரலாம்‌. நீருக்குள்‌ மூழ்கிச்‌ 
செல்பவர்களை மாட்டி இழுக்கும்‌ கொடங்குகள்‌ 
மறைந்திருக்கலாம்‌. வழுக்கலின்‌ பிடி எந்த நேரத்திலும்‌ 
இறுகலாம்‌. அந்தச்‌ சூழல்களைப்‌ பெரியவர்கள்‌ 
சமாளித்து விட முடியும்‌. சிறுவர்கள்‌? அத்தோடு, 
சுற்றிலும்‌ உயர்ந்த தென்னைகள்‌ நிற்க, நடுவில்‌ 


ஆடிச்செல்லும்‌ கிணரு, அமானுஷ்யமான தன்மை 
வாய்ந்தது. குரல்களின்‌ எதிரொலி எந்தத்‌ 
திசையிலிருந்தும்‌ வரும்‌. பயமூட்டும்‌ மெளனம்‌ நீரின்‌ 
கருமைக்குள்‌ நிரந்தரமாகி இருக்கிறது. 
இவற்றிலிருந்தெல்லாம்‌ பாதுகாக்கும்‌ கவசமான அவன்‌ 
மேலேறிவிட்டால்‌ அவ்வளவுதான்‌. சிறுமி, அவனை 
அழைப்பதற்குக்‌ கெஞ்சியதைப்‌ போன்றே மறுபடியும்‌ 
தொடங்கினாள்‌. இப்போது அவளுடைய கெஞ்சல்‌ 
அவனை எந்தவிதத்திலும்‌ பாதிக்கவில்லை. ஏறிப்‌ 
போய்விடும்‌ முடிவில்‌ தீர்மானமாயிருந்தான்‌. 
அசட்டையான புன்னகையோடு அடி எடுத்தான்‌. கிழக்கு 
மூலையில்‌ நின்றிருந்த சிறுமி நீரில்‌ லாவகமாகப்‌ 
பாய்ந்து அவனருகில்‌ வந்து எங்களைக்‌ கெட்டியாகப்‌ 
பற்றிக்‌ கொண்டாள்‌. நனைந்து படிந்திருந்த சடை ஆட, 
'போவ்‌ வேண்டாஞூ சித்தப்பா” என்று தயவானாள்‌. 
அவன்‌ இதை எதிர்பார்க்கவில்லை. அவள்‌ கைகள்‌ 
முறுக்கிச்‌ சுற்றிய பாம்பெனப்‌ பிடித்திருந்தன. “உடு 
கண்ணு... உடு கண்ணு” என்றான்‌. இந்தச்‌ 
சாதாரணமான சொற்களே அவள்‌ பிமவாதத்தைப்‌ 
போக்கிவிடுமென நினைத்தான்‌. அவள்‌ 
விடுவதாயில்லை. வரம்‌ தரும்வரை விடமாட்டேன்‌ 
என்று இறைஞ்சுவதுபோல அவள்‌ குனிந்திருந்த 
தோற்றம்‌ காட்டியது. அவனுக்கு எதுவும்‌ 
விளங்கவில்லை. தடுமாற்றத்தோடு மெல்லக்‌ குனிந்து 
அவள்‌ விரல்களைப்‌ பிரிக்க முயன்றான்‌. மேலும்‌ 
மேலும்‌ இறுகியதே தவிர நெகிழவில்லை. 

“சித்தப்பாவ உட்ராத பிள்ள” என்னும்‌ குரல்‌ 
எங்கிருந்தோ கேட்டது. அப்போதும்கூட பிள்ளை 
விளையாட்டின்‌ பிடிவாதம்தானே இது என 
சாவதானமாகச்‌ சிரித்தான்‌. எதிர்பார்க்காத நொடியில்‌ 
சிறுமியின்‌ கை அவனை வாரி உள்ளே தள்ளியது. 
சுவரில்‌ துருத்திக்கொண்டிருக்கும்‌ கல்லொன்று 
பெயர்ந்து விழுவதைப்‌ போல நீரில்‌ படாரென 
விழுந்தான்‌. வயிற்றில்‌ நீர்ச்சாட்டை பளீரென 


வெளுத்து வாங்கியது. உடலெங்கும்‌ அச்சத்தின்‌ மின்‌ 
துகள்கள்‌ பாய்ந்தன. சுதாரித்து நீந்தி படிக்கு வந்தான்‌. 
இதுவும்‌ கிணற்றுக்கு எதிரான தோல்விதானோ என்று 
தோன்றியது. அப்படியொன்றுமில்லை என்று 
காட்டிக்கொள்பவனாய்‌ “ஏங்கண்ணு இப்பிடிப்‌ 
பண்ணுன: எனச்‌ சமாதானம்‌ பேசிக்கொண்டு 
ஏறலானான்‌. இப்போது அவனுக்கு மேல்படியில்‌ - அது 
படியில்லை துருத்திக்கொண்டிருந்த பையன்‌ 
அவனைப்‌ பார்த்து கைகளை விரித்து ஆட்டிக்‌ 
கொண்டு “உடமாட்டனே” என்று கூச்சலிட்டான்‌. 
ஏறிவிடும்‌ வைராக்கியத்தோடு கால்தூக்க, பையன்‌ 
குனிந்து அவன்‌ கழுத்தைக்‌ கட்டிக்கொண்டு 
புரண்டான்‌. இரண்டு பேரும்‌ ஒருசேரக்‌ கிணற்றுக்குள்‌ 
விழுந்தனர்‌. பையனை நீருக்குள்‌ இழுத்துக்‌ கால்‌ உந்தி 
ஓர்‌ அழுத்து அழுத்திவிட்டுப்‌ படியை நோக்கி வேகமாக 
நீந்தினான்‌. பையன்‌ அடிமண்ணைத்‌ தொட்டுத்தான்‌ 
திரும்ப முடியும்‌. அவன்‌ கழுத்தைக்‌ கட்டிக்‌ கொள்ள குறி 
வைத்து வந்த சிறுமியைத்‌ தள்ளிவிட்டுப்‌ பாய்ந்து 
படியேறினான்‌. “ஏய்‌' என்று உற்சாகக்‌ கத்தலோடு 
இன்னொரு பையன்‌ அவன்‌ மீது தாவினான்‌. சற்றும்‌ 
அவன்‌ எதிர்பார்க்காத கணம்‌. மீண்டும்‌ நீருக்குள்‌ 
விழுந்திருந்தான்‌. நீரைத்‌ துளைத்து வந்த ஒளி 
கண்களைக்‌ கூசியது. திவலைகளினூடே அவன்‌ 
பார்க்க முயன்றான்‌. புரியாத காட்சிகளே எங்கும்‌ 
நிறைந்தன. பரபரப்பானான்‌. ஏறி ஓடி விடுதலை தவிரத்‌ 
தப்பிக்க வழியேதுமில்லை. ஆனால்‌, படிக்கு மேலே 
இன்னொரு பையன்‌. அவர்களுக்குள்‌ ஓர்‌ ஒழுங்கு 
வந்திருந்தது. நீருக்குள்‌ அவனோடு போராட ஒருவர்‌, 
படியேற விடாமல்‌ காலைக்‌ கவ்வ ஒருவர்‌. கொஞ்சம்‌ 
உயரத்தில்‌ நின்றுகொண்டு மேலே தாவிக்‌ குதிக்க 
ஒருவர்‌. மாற்றி மாற்றி அவர்கள்‌ அந்தந்த இடங்களை 
ஆக்கிரமித்துக்‌ கொண்டனர்‌. அவனைச்‌ சுற்றி உடைக்க 
இயலாத கனத்த விலங்கென அவர்கள்‌ மாறியிருந்தனர்‌. 
இந்த விளையாட்டு எத்தனை நேரம்‌ தொடருவது? இது 


என்ன விளையாட்டு? விளையாட்டெனக்‌ கிணற்றின்‌ 
தந்திரம்‌. விருந்தாளியாக அவன்‌ யார்‌ வீட்டுக்கும்‌ 
வரவில்லை. கிணறு வரவழைத்திருக்கிறது. நீச்சலுக்கு 
அவனை யாரும்‌ அழைக்கவில்லை. தன்‌ தூதுவர்களை 
உருவம்‌ கொடுத்துக்‌ கிணறு அனுப்பியிருக்கிறது. 
அவர்கள்‌ முகங்களை அவனுக்குத்‌ தெரியாது. 
மாயத்தின்‌ பிறப்பிடம்‌ கிணறு, மரணக்குழி. காவு 
கேட்கத்‌ தொடங்கிவிட்டது. கிணற்றின்‌ பகாசுர 
வாய்க்குள்‌ வசமாக வந்து சிக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 
குழந்தைகள்‌ என அவன்‌ நினைத்தது எவ்வளவு தவறு. 
கிணற்றின்‌ ஏவலாளர்களான மூன்று பிசாசுகள்‌. 
கழுத்தைக்‌ குறிவைத்துப்‌ பாய்கிறது ஒன்று. காலை 
வாரி விடுகிறது ஒன்று. நீருக்குள்‌ கட்டிப்புரண்டு 
இழுக்கிறது ஒன்று. அவற்றின்‌ சிரிப்புகள்‌ உயிர்‌ 
உறிஞ்சும்‌ அழைப்பு. குட்டிப்‌ பிசாசுகள்‌ பசி வெறி 
கொண்டுவிட்டன. அவன்‌ எவ்விதம்‌ தப்பிப்‌ போவான்‌? 
கிணற்றின்‌ பொந்துகள்‌ மரணம்‌ ஒளிந்திருக்கும்‌ 
இருட்‌ குகைகளென மாறின. தோல்‌ கருக்கும்‌ அமிலக்‌ 
கரைசல்‌ தண்ணீர்‌. இவற்றை வெற்றி கொள்ளும்‌ நீச்சல்‌ 
பலம்‌ அவனிடம்‌ இருக்கிறதா? சுவர்களின்‌ மீது 
ஏறிக்கொண்டு கழன்ற கண்களோடு வாய்‌ பிளந்து 
நிற்கின்றன தவளைக்‌ குட்டிகள்‌. அவை எந்த 
நேரத்திலும்‌ அவனை வீழ்த்திவிடத்‌ தயாராய்‌ 
இருக்கின்றன. பிசாசுகள்‌ துவண்டு போகையில்‌ அவை 
பாயக்கூடும்‌. அச்சம்‌ அவன்‌ உடல்‌ முழுக்கப்‌ பரவி 
நிலைகொண்டது. எதையும்‌ யோச்கிக்கக்‌ கூடவில்லை. 
ஏறி ஓடிவிடுகிற முன்னமுன்ன, மீண்டும்‌ மீண்டும்‌ 
முயன்று சரிந்தான்‌. தண்ணீரைக்‌ குடித்துக்‌ குடித்து 
வயிறு உப்பிப்‌ போய்விட்டது. உடல்‌ முழுவதும்‌ நடுக்கம்‌ 
வேறோடியிருந்தது. எசகுபிசகாக விழுந்ததில்‌ 
எங்கெங்கோ கற்களின்‌ சிராய்ப்புகளும்‌ காயங்களும்‌ 
எரியத்‌ தொடங்கின. அவன்‌ அதனைப்‌ 
பொருட்படுத்தவில்லை. தப்பிப்பதில்‌ குறியாக 
இருந்தான்‌. அவற்றின்‌ இலக்கு கொஞ்சம்‌ கொஞ்சமாய்ச்‌ 


சிதைத்து ஆள்விழுங்கி விடுவதுதான்‌ போலும்‌. 
மிரண்ட விழிகளோடு சாவுடன்‌ போராடும்‌ மிருகமாய்‌ 
மூர்க்கமானான்‌. கைபற்ற வரும்‌ பிசாசுகளை இழுத்து 
அடித்தான்‌. கால்‌ வைத்துக்‌ கிணற்றின்‌ ஆழம்‌ நோக்கி 
உந்தினான்‌. ஆனால்‌ அவற்றின்‌ மூர்க்கமும்‌ அதற்கேற்ப 
அதிகரித்தன. 

மரணக்குழி வேறு ஏதேனும்‌ வழிகளைக்‌ 
கொண்டிருக்கலாம்‌. மூலையை நோக்கித்‌ தாவினான்‌. 
நிற்க இயலவில்லை. கால்கள்‌ வெடவெடத்தன. 
மேனியில்‌ வழியும்‌ நீரை முந்தி வியர்வை பெருகியது. 
அவையோ அவனின்‌ மூலை நகர்வு தங்களுக்குக்‌ 
கிடைத்த வெற்றியெனக்‌ கும்மாளமிட்டன. துழாவிய 
விழிகளில்‌ மோட்டார்‌ பம்ப்‌ பட்டது. பற்றுக்‌ கிடைத்த 
வேகத்தில்‌ கைகள்‌ தாவின. குழாயைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு சரசரவென மேலேறத்‌ தொடங்கினான்‌. அது 
ஒன்றுதான்‌ அங்கிருந்து வெளியேற 
வைக்கப்பட்டிருக்கும்‌ சூட்சும வழியென ஊகித்தான்‌. 
வழவழத்த அதன்‌ உடலோடு வெகுவாகப்‌ போராடி ஏறிக்‌ 
கொண்டிருந்தான்‌. அப்படியும்‌ இப்படியுமாய்‌ 
அசைந்தாலும்‌ தன்‌ நிலைவிட்டு மாறாமல்‌ கடினமாகவே 
இருந்தது. விளையாட்டின்‌ உச்சவெறி எங்கும்‌ பற்றிக்‌ 
கொண்டது. வெற்றி தோல்விகளைத்‌ தீர்மானிக்கும்‌ 
கடைசி நொடிகள்‌ இதுவாகவே இருக்கலாம்‌. அவன்‌ ஏற 
ஏற கூச்சலிட்டுக்‌ கொண்டே பாகுக்‌ குழம்பென உருவம்‌ 
ஒன்று அதிவேகத்தில்‌ பம்ப்பில்‌ வழுக்கி வந்து அவன்‌ 
மீது மோதிற்று. பிடிப்புத்‌ தளர்ந்து நேராக நீருக்குள்‌ 
போய்‌ விழுந்தான்‌. அவ்வளவுதான்‌. எல்லாம்‌ 
தீர்மானிக்கப்பட்டு விட்டதுபோல. குழறத்‌ 
தொடங்கினான்‌. கைகள்‌ அனிச்சையாக நீந்திக்‌ 
கொண்டிருந்தன. திசை எதுவெனத்‌ தெரியவில்லை. 
எங்கே பிடிப்பென உணர இயலவில்லை. எதை 
எதையோ கை பற்றியது. கால்கள்‌ நடுக்கத்தோடு 
எவற்றின்‌ மீதோ ஏறின. அது கிணற்றின்‌ ஏதோ பக்கச்‌ 
சுவராக இருக்கலாம்‌. நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ கல்‌ 


விளிம்புகளில்‌ கைகள்‌ பதிகின்றன போலும்‌. சிறிது 
தூரம்‌ ஏறிவிட்டதான உணர்வு கொண்டான்‌. அது 
நம்பிக்கை அளித்து ஈர்த்தது. மேலும்‌ மேலும்‌ 
தாவலானான்‌. அப்போது கிணறு குரலெழுப்பி 
எதிரொலித்தது. “பாம்பு பாம்பு”. துவண்டு கைகளின்‌ 
பிடி நெகிழ்ந்தது. வாய்‌ பிளந்து கை கால்கள்‌ விரிய 
மல்லாந்து விழுந்தான்‌ நீருக்குள்‌, தவளை ஒன்றாய்‌. 


KKK 


95.அழகர்சாமியின்‌ குதிரை : 
பாஸ்கர்‌ சக்தி 


கிராமத்தின்‌ லட்சணங்கள்‌ எண்பதாம்‌ 
வருடத்திலிருந்து மாறத்‌ தொடங்கி இருப்பதாக, அதே 
ஊரில்‌ வேலை பார்க்கும்‌ காளமேக வாத்தியார்‌ முப்பது 
வருடங்களாகச்‌ சொல்லி வருகிறார்‌. ஆனால்‌ அவர்‌ 
மட்டும்‌ மாறுவதாக இல்லை! 

வேட்டி நுனியை இடக்கையால்‌ தூக்கிப்‌ பிடித்தபடி 
மூக்குப்பொடியும்‌, ஹவாய்‌ செருப்புமாக ஊருக்குள்‌ 
திரிகிறார்‌. காலம்‌ அவர்‌ தலைமுடியை மாற்றும்‌ 
முயற்சியில்‌ இறங்கிவிட்டது. காளமேகம்‌ அதை 
ஒப்புக்கொள்ளவில்லை. தன்‌ பெயருக்கேற்ப தலையும்‌ 
கருமேகம்‌ போல்‌ இருக்க வேண்டுமென்று மாதம்‌ 
பிறந்தால்‌ பக்கத்து டவுனுக்கு மொபெட்டில்‌ போய்‌ 
முடிவெட்டி, டை அடித்துத்‌ திரும்பி வருகிறார்‌. 
தாமரைக்குளம்‌ மட்டுமில்லை. தமிழ்நாட்டின்‌ 
தொண்ணூற்று ஒன்பது சதவிகித கிராமங்கள்‌ 
காளமேக வாத்தியாரின்‌ மண்டை மாதிரிதான்‌. தங்கள்‌ 
ஓரிஜினல்‌ நிறத்தை இழந்து வெளிறிக்கொண்டு 
இருக்கின்றன. அவற்றை இயல்புப்பம மாறவிடாமல்‌, 
முடிந்தவரை சாயம்‌ பூசிப்‌ பூசிப்‌ பார்த்துக்கொண்டு 
இருக்கிறோம்‌. ஆனால்‌, மாற்றமோ அவ்வப்போது 
வெளிவந்து கண்ணாமூச்சி காட்டுகிறது. 

தாமரைக்குளத்தின்‌ மையம்‌ ஆலமரத்தடிதான்‌. 
அழகர்சாமி கோயிலை அடுத்து வளர்ந்திருந்த 
ஆலமரத்தை அணைத்தாற்போல்‌ ஒரு மண்டபம்‌ கட்டி, 


பிள்ளையாரைக்‌ காவலுக்கு வைத்திருந்தார்கள்‌. 
ஆஸ்பெஸ்டாஸ்‌ போட்ட மண்டபம்‌. தாங்கி நிற்கிற 
கல்தூண்கள்‌, சிவப்புக்‌ காவி பரவிய ஜில்லிடும்‌ தரை. 

அதில்‌ நிரந்தரமாக கிடந்த கோலம்‌, சாய்ந்த கோலம்‌, 
கவிழ்ந்த கோலம்‌ என ஆறேழு கோலங்களில்‌ ஏழெட்டுப்‌ 
பேர்‌ அலங்கோலமாகக்‌ கிடப்பார்கள்‌. பெரும்பாலும்‌ 
ஐம்பதைத்‌ தாண்டிய கிராமத்தின்‌ சீனியர்‌ சிட்டிசன்கள்‌. 
ஊரு தலைப்பிரட்டுப்‌ பயல்களுக்கு பெருசுகள்‌. 
மரியாதையாகச்‌ சொல்வதானால்‌ வயசாளிகள்‌. 
அனுபவஸ்தர்கள்‌. 

பிள்ளையார்தான்‌ பாவம்‌... இந்த வயசாளிகளின்‌ 
புலம்பல்களையும்‌, வெற்றிலை எச்சில்‌ 
துப்பல்களையும்‌, புகையிலைப்‌ பெருமூச்சையும்‌, 
விவஸ்தையின்றி அவர்கள்‌ பேசும்‌ கெட்ட 
வார்த்தைகளையும்‌ பெரிய காதுகளால்‌ கேட்டபடி 
நொந்து போயிருக்கிறார்‌. 

பிள்ளையாருக்குப்‌ பக்கத்து வீட்டுக்காரர்‌ போல 
அழகர்சாமி. அவருக்குச்‌ சின்னதாகக்‌ கோயில்‌ கட்டி 
வைத்திருக்கிறார்கள்‌. பிள்ளையார்‌ மாதிரி முடங்கிக்‌ 
கிடக்கிற அவசியம்‌ அவருக்கு இல்லை. அவர்‌ 
ஐம்பொன்னால்‌ ஆனவர்‌. எனவே ஊர்ப்‌ பெரியகுடியின்‌ 
வீட்டு சாமி ரூமில்‌ இருக்கிறார்‌. 

அவரது வாகனமான குதிரை, ஐந்தாறு கிலோமீட்டர்‌ 
தாண்டி, மலையடிவார மண்டபம்‌ ஒன்றில்‌ 
ஏகாந்தமாக இருக்கிறது. சித்திரை மாதத்‌ திருவிழாவுக்கு 
அழகர்சாமி ஊர்வலமாக மலையடிவாரம்‌ போய்‌ தனது 
வாகனத்தில்‌ ஏறி, மலையடிவாரம்‌ தாண்டிய ஒரு 
காட்டாற்று மணலில்‌ இறங்கி அருள்வார்‌. 

பிறகு ஊர்வலமாக வந்து, கோயிலில்‌ எழுந்தருளி 
பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்‌. 
மூன்று நாட்கள்‌ கோலாகலத்‌ திருவிழா. முதல்‌ நாள்‌ 
கரகாட்டம்‌, மறுநாள்‌ சமூக- சரித்திர நாடகம்‌, மூன்றாம்‌ 
நாள்‌ பாட்டுக்‌ கச்சேரி. 
கேளிக்கைகள்‌ குறைவாக இருந்த கிராமங்களில்‌ 


திருவிழாக்கள்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தவை. 
கடவுளருக்கு மகிழ்வு தந்து மக்களுக்கு மழை தருபவை. 
ஆலமரத்தடி மண்டபத்தில்‌ காளமேக வாத்தியாரது 
மொபெட்‌ வந்து நின்றபோது, வரப்போகும்‌ திருவிழா 
பற்றி மூன்று பேர்‌ பேசிக்‌ கொண்டு இருந்தார்கள்‌. 

“என்ன பேசிட்டு இருக்கீங்க?” 

“திருனா நெருங்குதில்ல வாத்யாரே.. இந்த வருசம்‌ 
எந்த நாடகம்‌ போடறதுன்னுதான்‌!” வாத்தியார்‌ 
சுவாரஸ்யமின்றி, “என்னமோ அம்பது நாடகம்‌ கைல 
இருக்கிற மாதிரிதான்‌. வள்ளித்திருமணம்‌, 
வீரபாண்டியக்‌ கட்ட பொம்மன்‌, கதம்ப காமிக்‌... இந்த 
மூணைத்தான்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ போடறோம்‌. 
அழகர்சாமிக்கே “போர்‌” அடிச்சுப்‌ போயிருக்கும்‌!” 
பேசிக்கொண்டு இருந்த மூவரில்‌ ஒருவர்‌ காரை வீட்டுப்‌ 
பெருமாள்‌. மற்றவர்‌, சின்னச்சாமி. இன்னொருவர்‌ 
கோவிந்தசாமி. மூவரும்‌ வாத்தியாரை எரிச்சலுடன்‌ 
பார்த்தார்கள்‌. 

“ஏன்‌ வாத்யாரே! நீயும்‌ வருசா வருசம்‌ 
சொன்னதையேதான்‌ திருப்பித்‌ திருப்பிச்‌ சொல்லித்‌ 
தாற! நீ சம்பளம்‌ வாங்கலையா? ஏன்யா இப்படிக்‌ கூறு 
கெட்டவன்‌ மாதிரி பேசற...? நீ எல்லாஞ்‌ சொல்லிக்‌ குத்து, 
இந்தூர்ப்‌ புள்ளைக கரை சேரவா?” என்றார்‌ 
கோவிந்தசாமி. 

“நான்‌ கிளம்பறேன்‌!” என்றார்‌ வாத்தியார்‌. 

“அட என்னய்யா... வந்த கையோட போறேங்கறே? 
கோவிச்சுக்கிட்டியா?” 

"அதில்ல... வேலை கிடக்கு!” 

“அடேயப்பா... எங்களுக்குத்‌ தெரியாம, உனக்கு அப்படி 
என்னய்யா வேலை? ஊர்லயே ராசாகணக்கா 
இருக்கிறது நீதான்யா! மாசமானா கவுர்மென்டு 
சம்பளம்‌. நிழல்ல உக்கார்ந்திருந்து வாழ்ற! இதுல, 
வருசத்துல முக்காவாசி நாளு லீவு!” 

அடிக்கடி இவ்வாறான பொறாமைக்‌ குரலை 
கோவிந்தசாமி வெளிப்படுத்துவார்‌. அவருக்கு 


வாத்தியார்‌ மீது லேசானதொரு விரோதம்‌ உண்டு. அவர்‌ 
வாத்தியார்‌ வேலைக்குப்‌ படிக்கப்‌ போய்‌, அது 
பிடிக்காமல்‌ ஓடிவந்து, ஊரில்‌ விவசாயம்‌ பார்த்தவராம்‌. 
தான்‌ இழந்த வாய்ப்பைக்‌ கண்‌ முன்னே அனுபவிக்கிற 
ஜீவனான காளமேகத்தை சமயம்‌ 
கிடைக்கும்போதெல்லாம்‌ இடித்துப்‌ பார்ப்பார்‌. 

வாத்தியார்‌, இந்தப்‌ பாமரர்களை ஒரு பார்வை 
பார்த்தார்‌. அறிவாயுதம்‌ கொண்டு அவர்களை வீழ்த்த 
எண்ணி, “வீட்டுக்குப்‌ போனா நாலஞ்சு புக்ஸைப்‌ 
படிக்கலாம்‌. பசங்களுக்குச்‌ சொல்லித்‌ தர்றதுக்கு 
யூஸ்‌ஃபுல்லா இருக்கும்‌. இங்க உக்காந்து வெட்டிக்‌ கதை 
பேசறதுல என்ன பிரயோஜனம்‌?” 

“வாத்தியார்‌ பேச்சைப்‌ பார்த்தியா? வருசம்‌ பூரா 
இங்கன உக்காந்து, எங்ககூட வெட்டுப்‌ புலி, தாயம்‌ 
ஆடிட்டு, இப்ப திடுதிப்புன்னு மாத்திப்‌ பேசறியே 
வாத்தியாரே... புள்ளைங்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கற ஆளூ.. பேச்சு சுத்தம்‌ வாணாமா?” 

இன்றைக்குத்‌ தனக்கு நேரம்‌ சரியில்லை என்ற 
முடிவுக்கு காளமேகம்‌ வரவேண்டியதாயிற்று. முகத்தை 
இறுக்கமாக வைத்துக்கொண்டு அமர்ந்தார்‌.”ம்‌...! 
சம்சாரிக எல்லாம்‌ இன்னிக்கு ஒரு விதமாகத்தான்‌ 
பேசறீங்க. படிப்பு சொல்லிக்‌ குடுக்கறவன்‌ சாமி மாதிரி! 
அவனை மதிச்சுப்‌ பழகணும்‌. நீங்க பேசறதே இந்த 
லட்சணத்துல இருந்தா, நாலைக்கு உங்க புள்ளைங்க 
வாத்யாரை மதிக்குமா? கலிகாலம்‌ வந்துருச்சு. மழை 
பெய்ய மாட்டேங்குதுன்னா, ஏன்‌? அம்புட்டுப்‌ பேரும்‌ 
இப்படிக்‌ குணங்கெட்டு அலையிறதாலதான்‌!” 
மூவரும்‌ வாயடைத்தனர்‌. என்ன இருந்தாலும்‌ 
படித்தவனின்‌ திறமையே திறமை என்று காளமேகம்‌ 
தன்னை மெச்சிக்‌ கொண்டார்‌. 

அவர்களை அவர்களது ரூட்டிலேயே மடக்கியாயிற்று. 
(மூன்று பேரும்‌ கலி முத்திப்போனது பற்றியும்‌ மழை 
பொய்ப்பது பற்றியுமே தினமும்‌ பேசிக்கொண்டு 
இருப்பார்கள்‌.) 


“சரியாச்‌ சொன்னீங்க வாத்யாரே!” அவர்‌ முகத்தில்‌ 
வருத்தம்‌. 

இரண்டு வருடங்களாக ஊரில்‌ மழை சரியில்லை. 
இயற்கைக்கு வஞ்சகம்‌, சூது எல்லாம்‌ இத்தனை 
வருசமாகக்‌ கிடையாது. அது அப்பாவியாக இருந்தது. 
இப்போது அதுவும்‌ மனுசனைப்‌ போல்‌ மாறிவிட்டதோ? 

பெருமாளின்‌ நெடிய அனுபவத்தில்‌, ஆடி 
மாதமானால்‌ மழை தேடிவரும்‌. ஓடைகளில்‌ தண்ணீர்‌ 
கரை தொட்டுப்‌ போகும்‌. ஊரைச்‌ சுற்றியிருக்கும்‌ எட்டுக்‌ 
கண்மாய்களிலும்‌ நீர்‌ நிறையும்‌. பருத்தியும்‌, நெல்லும்‌, 
கரும்பும்‌ மோட்டார்‌ வைத்து ஒருபுறம்‌ விவசாயம்‌ 
செய்யும்‌ அதே நேரம்‌, காட்டு வெள்ளாமையாக 
சோளமும்‌, மொச்சையும்‌, எள்ளும்‌, கடலையும்‌, 
தட்டாம்பயிறுமாக.. ஊரில்‌ யாரும்‌ எதற்கு ஏமாந்து 
நின்றது கிடையாது.தாகம்‌ எடுத்தால்‌, எந்த வீட்டு 
வாசலிலும்‌ நின்று மோர்‌ கேட்டு வாங்கிக்‌ குடிக்கலாம்‌. 
அது ஒரு காலம்‌.இப்போது அப்படியா இருக்கிறது? 
ஊரில்‌ எல்லார்‌ வீட்டிலும்‌, பாலை 
சொஸைட்டிக்காரனுக்கு விற்கிறார்கள்‌. காலை 
நேரத்தில்‌ சைக்கிளில்‌ வந்து, கேன்களில்‌ 
பிய்ச்சிக்கொண்டு போய்விடுகிறான்‌. 
'மனுசப்பய சனம்‌ எல்லாத்தையும்‌ காசை வெட்டுக்‌ 
கணக்குப்‌ பண்ண ஆரம்பிச்சிடுச்சு!” என்று தனக்குள்‌ 
எண்ணிக்கொண்ட பெருமாள்‌, அழகர்சாமியின்‌ 
கோயிலைப்‌ பார்த்து வணங்கினார்‌. அவருக்கும்‌ வயது 
அறுபதாச்சு. ஒவ்வொரு சித்திரை பவுர்ணமியிலும்‌ 
அழகர்‌ ஆற்றில்‌ இறங்குவதும்‌, அந்த மூன்று 
நாட்களுக்குள்‌ மழை பெய்வதும்‌ தப்பாமல்‌ நடந்து 
வருகிறது. போன வருசம்‌ அப்படி நடக்கவில்லை. சாமி 
கோயிலில்‌ இருந்த போதும்‌ கூட மழை பெய்யவில்லை. 
கோயில்‌ மறுநுழைவு எல்லாம்‌ முடிந்து, சாமி திரும்பிப்‌ 
போன பிறகுதான்‌ கொஞ்சம்‌ மழை பெய்தது. 

“என்ன பெருமாளு, பலமான யோசனை?” என்றார்‌ 
கோவிந்தசாமி. 


“இந்த வருசம்‌ அழகர்‌ ஆத்துல இறங்கும்போது, 
கண்டிப்பா மழை பெய்யணும்டா கோயிந்து. நான்‌ 
மனசுல நினைச்சு வச்சிருக்கேன்‌ !” 

“அண்ணே, அதுக்கு நீ நினைச்சாப்‌ பத்தாது. 
அழகர்சாமியில்ல மனசு வைக்கணும்‌..!” 

இந்த எகடாசிப்‌ பேச்செல்லாம்‌ வேணாம்‌. போன 
தடவை மழை பெய்யலன்னதும்‌, நாங்க கமிட்டி கூடிப்‌ 
பேசி சாமிகிட்ட குறி கேட்டோம்‌. “வர்ற வருசம்‌ 
திருவிழாவைச்‌ சுத்த பத்தமா, விமரிசையா 
பண்ணனும்‌'னு வாக்கு வந்துச்சு. “குதிரையைச்‌ 
செப்பனிடணும்‌. 
வரி வசூலைக்‌ கூட்டிப்‌ போட்டு, ஜாம்‌ ஜாம்னு 
கொண்டாடணும்‌'னு முடிவு பண்ணியிருக்கோம்‌!” 

“அப்படியே... வருசா வருசம்‌ கூட்டிட்டு வர்ற அந்த 
கரகாட்டக்காரியையும்‌, வள்ளித்‌ திருமணம்‌ 
நாடகசெட்டையும்‌ மாத்திருங்க. போன வருசம்‌ 
வந்திருந்த முருகனுக்கு வயது அம்பத்தஞ்சு. வள்ளிக்கு 
நாப்பத்தேழு!” என்றார்‌ வாத்தியார்‌. 

“ப்ச்‌...! நக்கல்‌ பண்ணாத வாத்யாரே... எனக்கு 
சமயத்துல எம்புட்டுச்‌ சங்கடமா இருக்கு, தெரியுமா? 
இப்புடியே போயிட்டு இருந்தா, ஊரு என்னத்துக்கு 
ஆகும்‌? தோட்டத்துல தண்ணி சுத்தமா கீழ போயிருச்சு!” 

வாத்தியாருக்கும்‌ அது தெரியும்‌. பருவநிலைகள்‌ 
மாறித்தான்‌ வருகின்றன. புதுசுபுதுசாகக்‌ காரணங்கள்‌ 
சொல்கிறார்கள்‌. ஒருமுறை டவுனில்‌ ஒரு வேன்‌ 
வைத்து, மழை பெய்யாததற்குக்‌ காரணம்‌ மரங்களை 
வெட்டுவதுதான்‌” என்று சொன்னார்கள்‌. அதை வந்து 
இங்கே சரியாக எடுத்துச்‌ சொல்லத்‌ தெரியவில்லை. 
இவர்களிடம்‌ கேலிப்‌ பேச்சு வாங்கியதுதான்‌ மிச்சம்‌. 

இவர்கள்‌ பேச்சு தொடர்கையில்‌ பெருமாளின்‌ மகன்‌ 
ராமகிருஷ்ணன்‌ தன்‌ கூட்டாளி கனகுவோடு வந்தான்‌. 
இரண்டு பயல்களும்‌ பெருசுகளை சட்டை பண்ணாமல்‌ 
வந்து மண்டபத்தின்‌ வயர்‌, விட்சுபோர்டு மீட்டர்களைப்‌ 
பார்வையிட்டனர்‌. 


“ஏய்‌... இத்தினி பெரிய மனுசங்க இருக்கோம்‌... 
செருப்புக்காலோட அங்கியும்‌ இங்கியும்‌ போறியா?” 

“மன்னிச்சுக்குங்க நைனா!” என்று செருப்பை 
அவிழ்த்தான்‌ கனகு. 

“என்னடா பண்ணப்‌ போறீங்க?” 

“நாளைக்கு இங்கன ஒரு நாடகம்‌ போடலாமின்னு 
இருக்கோம்‌!” 

பெரியவர்கள்‌ முகம்‌ கறுத்தது. பெருமாளின்‌ மகன்‌ 
ராமகிருஷ்ணன்‌ இரணியனுக்குப்‌ பிறந்த பிரகலாதன்‌ 
மாதிரி... ஆனால்‌, நேர்‌ எதிர்‌! கருடனைக்‌ கண்டால்‌ 
விரட்டி விரட்டிக்‌ கும்பிடுகிறவர்‌ பெருமாள்‌. சாமியே 
கும்பிடாத தறுதலைப்‌ பயல்‌ ராமகிருஷ்ணன்‌. கூடச்‌ 
சேர்ந்திருக்கிற கனகு பற்றிப்‌ பேசவே வேண்டாம்‌. 
சரியான அரைக்‌ கிறுக்கன்‌. ரெண்டு பயல்களும்‌ 
இப்போதுதான்‌ காலேஜ்‌ முடித்து கைலி கட்டி, ஊருக்குள்‌ 
வெட்டிப்‌ பொழுது ஓட்டித்‌ திரிகிறார்கள்‌. 

“ஏண்டா... போன தடவை நாடகம்‌ போடுறோம்னு 
சொல்லி எங்களை எல்லாம்‌ நக்கல்‌ பண்ணீங்க. இப்ப 
மறுபடியும்‌ ஆரம்பிக்கிறீங்களா? உதை வேணுமா 
ரெண்டு பேருக்கும்‌?” 

"இல்ல பெரியப்பா... இது விஞ்ஞான விளக்க 
நாடகம்‌!” 

“அடேங்கப்பா... எங்களுக்குத்‌ தெரியாம என்னடா 
விளக்கம்‌?” 

“பூமி எப்படி உருவாச்சுன்னு கதையும்‌ பாட்டுமா 
சொல்லப்‌ போறோம்‌!” 

சின்னச்சாமி மெதுவாகக்‌ கண்காட்டினார்‌. 
கோவிந்தசாமி காதைக்‌ கடித்தார்‌. 
வாத்தியாரையும்‌ கூப்பிட்டார்‌. “இந்தப்‌ பயலுக சிக்கல்‌ 
புடிச்சவனுக. எதையாவது சின்னப்‌ புள்ளைத்தனமா 
இழுத்து விவகாரமாச்சுன்னா வம்பு. பெருமாள்கிட்ட 
சொல்லிப்‌ பயலைத்‌ தட்டி வைக்கணும்‌!” 

“அதாஞ்சரி” என்று தீர்மானம்‌ நிறைவேறியது. 
மூவரும்‌ அறிவித்தார்கள்‌..... “ஏலே இரண்டு பேரும்‌ 


ஆளுக்குப்‌ பத்து ரூபா வாங்கிட்டு டவுனுக்குப்‌ போய்‌ 
சினிமா பாருங்க. அதை விட்டுட்டு இந்தச்‌ சில்லறைச்‌ 
சோலி பார்த்துக்கிட்டுத்‌ திரிஞ்சா நல்லது கிடையாது!” 

“என்ன இப்படிச்‌ சொல்றீங்க?” 

“மேல பேசாதீங்கடா! ஓடிப்போங்க!” 

அவர்கள்‌ இருவரும்‌ தொங்கிப்போன முகத்துடன்‌ 
தமக்குள்‌ குசுகுசு என்று பேசியபடியே, இவர்களைத்‌ 
திரும்பித்‌ திரும்பிப்‌ பார்த்துக்கொண்டு போனார்கள்‌. 

“என்ன, பயலுகளை ரொம்பக்‌ கடுசாப்‌ 
பேசிப்புட்டீங்க,” என்றார்‌ பெருமாள்‌. 

“பின்ன என்னண்ணே... வயசுப்‌ பசக.. என்னமாச்சும்‌ 
ஏழரையைக்‌ கூட்டிப்புட்டா நமக்குத்தானே பிரச்சனை? 
சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க.. இந்தப்‌ பய நீங்க 
பெத்த புள்ளை மாதிரியா இருக்கான்‌? ஒரு மட்டு 
மரியாதை கிடையாது. எதற்கெடுத்தாலும்‌ பதிலுக்குப்‌ 
பதில்‌ பேசிக்கிட்டு...” 

“ப்ச்‌! என்ன பண்றது கோயிந்து! எனக்குப்‌ புத்திர 
பாவத்துல சனீஸ்வரன்‌ இருக்கானாம்‌. அடங்காத 
புள்ளைதான்‌ பொறக்கும்னு எழுதியிருக்கு...” 

அவர்களது பேச்சு, தகப்பன்களுக்கு அடங்காத 
தறுதலைப்‌ பிள்ளைகள்‌ பற்றி வெகுநேரம்‌ நடந்தது. 

மூணு மணி வாக்கில்‌, பெருமாள்‌ எழுந்தார்‌. 
வேட்டியை இறுகக்‌ கட்டிக்கொண்டார்‌. 

“திருவிழாவை நல்லா நடத்தணும்‌. குதிரைக்கு 
பெயிண்ட்‌ அடிக்கணுமில்ல? வாங்க, நாலு பேருமாப்‌ 
போயி கதவைத்‌ திறந்து குதிரைய துடைச்சிட்டு, 
அப்படியே என்ன செலவாகும்னு வெளில விசாரிச்சிட்டு 
வந்துடலாம்‌.” 

பெருமாள்‌, சின்னச்சாமி, கோவிந்தசாமி, காளமேகம்‌ 
நால்வரும்‌ இரண்டு மொபெட்களில்‌ கிளம்பினார்கள்‌. 
வாத்தியாரது மொபெட்டின்‌ பின்னால்‌ பெருமாள்‌ 
இருந்தார்‌. போகையில்‌ வாத்தியார்‌ கேட்டார்‌... “எதுக்குப்‌ 
பெருமாள்‌ திடுதிப்புன்னு கிளம்பினீங்க..குதிரையைப்‌ 
பாக்கறதுக்கு?” 


பெருமாள்‌ கனமான குரலில்‌ சொன்னார்‌... “கொஞ்ச 
நாளா மனசே சரியில்லை... வாத்யாரே! சாமிக்கும்‌ 
பூமிக்கும்‌ நம்ம மேல கோவம்‌ வந்திருச்சுடானு நாலு 
நாள்‌ முன்னாடி எங்க அம்மா சொல்லுச்சு. நூறு வயசு 
ஆச்சு அதுக்கு! அது சொன்னது என்‌ மனசில சாமி 
வாக்கு மாதிரி பட்டுச்சு. எப்படியாச்சும்‌ இந்த வருசம்‌ 
நல்லவிதமா ஊர்‌ கூடி, அந்த அழகர்‌ கால்ல விழுந்து, 
“எங்க தப்பையெல்லாம்‌ மன்னிச்சிரு ஆண்டவா!ன்னு 
சொல்லணும்‌. மழை பிச்சிக்கிட்டுப்‌ பெய்யணும்‌. 
அதுவரைக்கும்‌ நான்‌ திங்கிறது சோறு கிடையாது 
வாத்யாரே!” 

மலையடிவாரத்தை அடைந்தார்கள்‌. மாலை நாலு 
மணி இருக்கும்‌. சாயங்கால வெயில்‌ கண்களைக்‌ 
கூசியது. மலையடிவாரம்‌ ஆதலால்‌ குளிர்ந்த காற்றும்‌, 
லேசான பச்சிலை வாசனையும்‌ அடித்தன. பெருமாள்‌ 
சட்டென்று தோள்‌ துண்டை எடுத்து, இடுப்பில்‌ 
அனிச்சையாகக்‌ கட்டிக்கொண்டு, கன்னத்தில்‌ 
போட்டபடி மண்டபத்தை நோக்கி நடந்தார்‌. 

மண்டபத்தைப்‌ பார்த்த அனைவரும்‌ அதிர்ந்தனர்‌. 
துருப்பிடித்த பூட்டு சங்கிலி ஓரமாகக்‌ கிடக்க, பீடம்‌ 
காலியாக இருந்தது. ஏழெட்டு பீடித்‌ துண்டுகள்‌ ஓரமாகக்‌ 
கிடந்தன. கடவுள்‌ இன்னும்‌ சில தினங்களில்‌ ஏறி வரும்‌ 
வாகனம்‌ இருந்த இடம்‌ வெறுமையாக இருந்தது. 

அழகர்சாமியின்‌ குதிரையைக்‌ காணவில்லை! 

3836383826 
ஊர்‌ அரண்டுபோனது. ஊழிக்காலம்‌ வந்துவிட்டது 
போன்றதொரு பதற்றம்‌ கிளம்பியிருந்தது. 
தாமரைக்குளத்தில்‌ சைக்கிள்கள்‌ திருடு 
போயிருக்கின்றன. அதெல்லாம்‌ மனித வாகனங்கள்‌. 
ஆனால்‌, இப்போது காணாமல்‌ போனதோ கடவுளின்‌ 
குதிரை! இந்த ஊரையே கட்டிக்‌ காத்துக்‌ காவல்‌ புரிகிற 
அழகர்சாமியின்‌ குதிரையைத்‌ திடீரெனக்‌ காணோம்‌ 
என்றால்‌... 
“இப்ப நடந்திருக்கிறது சாதாரண விஷயமில்ல... 


கும்பிடற சாமியோட வாகனத்துல கை வெச்சுட்டானுக.. 
நாம இத்தனை ஊர்‌ சனம்‌ இருந்தும்‌ சாமியோட 
ஒத்தைக்‌ குதிரையைப்‌ பாதுகாக்க முடியலைன்னா 
எப்படி... அசிங்கமால்ல..?” 

ஊர்க்கூட்டத்தில்‌ கோவிந்தசாமி பொருமியபோது 
ராமகிருஷ்ணன்‌ எழுந்தான்‌. “என்ன இப்படிப்‌ பேசறீங்க? 
ஏழு ஊர்‌ சனத்தையும்‌ சாமிதான்‌ பாதுகாக்குதுனு 
இம்புட்டு நாளா சொல்லிட்டு இருந்தீங்க” என்றான்‌. 
“வாயில போடுய்யா அவனை. இவனை மாதிரி 
தலைப்பிரட்டுப்‌ பசங்க பயலுகளாலதான்‌ 
இப்படியெல்லாம்‌ நடக்குது” நாலைந்து பேர்‌ 
ராமகிருஷ்ணனை அடிக்கப்‌ பாய்ந்தனர்‌.சிலர்‌ 
விலக்கினார்கள்‌. சிறிய தள்ளுமுள்ளுக்குப்பின்‌ 
அமைதி நிலவியது. 

“அமைதியா இருங்கப்பா. பிரச்னையாகிப்‌ போச்சு. 
என்ன பண்ணலாம்னு பேசறதுக்குக்‌ கூடி இருக்கோம்‌. 
குழப்பம்‌ பண்ணாதீங்க,” வாத்தியார்‌ 

அமை திப்படுத்தினார்‌. 

“ஊரு கெட்டுப்போச்சு. எந்தக்‌ காட்டுக்‌ களவாணிப்‌ 
பயலோ சாமியையே நடக்க விடணும்னு யோசனை 
பண்ணி இப்படிக்‌ கூத்துப்‌ பண்ணிட்டான்‌. இதுக்கு 
முன்னாடி சாமி வாகனத்துல யாரும்‌ கை வெக்கத்‌ 
துணிஞ்சது கிடையாது.” 

“என்ன வாத்தியாரே சொல்றீங்க? இதுக்கு முன்னால 
நம்மூர்ல ஏழெட்டு எருமைமாடுக காணாமப்‌ 
போகலையா? எமதர்மராஜனோட வாகனத்தையே 
ஓட்டிட்டுப்‌ போயி பாலைப்‌ பீய்ச்சிட்டாங்க. களவாணிப்‌ 
பயக. அழகருக்குப்‌ பயப்படுவாங்களா?” 

“கூறு இல்லாமப்‌ பேசாதய்யா... அதெல்லாம்‌ நிசமான 
எருமை. இப்ப காணாமப்‌ போயிருக்கிறதோட 
மதிப்பென்ன... மரியாதை என்ன?” 
தாமரைக்குளத்திலும்‌ மூலத்தைவிட மாதிரிக்குத்தான்‌ 
மரியாதை. குதிரையை உருவாக்கிய கண்ணு ஆசாரி 
கலங்கிய கண்களுடன்‌ முன்னே வந்தார்‌. “என்‌ உசுரைக்‌ 


குடுத்து செஞ்ச குதிரைய்யா. அதைத்‌ தொட்டவன்‌ கை 
மரக்கட்டை மாதிரி ஆகிப்போகும்‌. இது என்‌ தொழில்‌ 
மேல சத்தியம்‌!” 

“சாபம்‌ விடறதெல்லாம்‌ சரிப்பா..” என்று பெருமாள்‌ 
வாய்‌ திறந்தார்‌. “அடுத்து என்ன செய்யணும்‌? அதைப்‌ 
பத்திப்‌ பேசுவோம்‌. வாத்தியாரே.. விவரமானவரு நீங்க 
சொல்லுங்க...” 

காளமேகம்‌ தனது முக்கியத்துவத்தை உணர்ந்து 
தொண்டையைச்‌ செருமினார்‌. “இல்லாத ஊருக்கு 
இலுப்பைப்‌ பூ சக்கரைங்கிற மாதிரி...” “வாத்தியார்‌ 
தன்னைக்குறித்து ஏன்‌ பேச ஆரம்பிக்கிறார்‌?” என்று 
ராமகிருஷ்ணனும்‌ கனகுவும்‌ நினைத்தார்கள்‌. 

“... குதிரையில்லாட்ட பரவாயில்லை. சாமிய மட்டும்‌ 
வெச்சு இந்த முறை சாமி கும்பிட வேண்டியதுதான்‌...” 
“யோவ்‌... குதிரை காணாமப்‌ போனதுக்கு என்ன மேல்‌ 
நடவடிக்கை?, அப்படிங்கறதை 

பேசுவியா அதை விட்டுட்டு...” 

வாத்தியார்‌ சுதாரித்தார்‌. “மேல்‌ நடவடிக்கை தான... 
போலீஸ்‌ கம்ளைண்ட்‌ குடுத்திருவோம்‌.” 

“சரி, அப்புறம்‌....?” 

“அப்புறம்‌ என்ன, சப்பரம்‌ வெச்சு சாமியத்‌ தூக்க 
வேண்டியதுதான்‌.” 

“கோட்டி புடிச்ச வாத்தி, குதிரையில்லாம ஊர்வலம்‌ 
போனா அது அழகரே கிடையாதுய்யா!” கனகு, 
ராமகிருஷ்ணன்‌ காதைக்‌ கடித்தான்‌. “பாத்தியாடா! 
வாகனத்தை வெச்சிதான்‌ சாமிக்கு மரியாதை. மயில்‌ 
இருந்தாத்தான்‌ முருகன்‌. குதிரை இருந்தாத்தான்‌ 
அழகரு...பனி இல்லாத மார்கழியா.. படை இல்லாத 
மன்னவரா?” என்று மெதுவாகப்‌ 

பாடினான்‌.“ கரெக்ட்தானடா, தொப்பியும்‌ 
கூலிங்கிளாசும்‌ இல்லாம நாம எம்‌.ஜி.ஆரை நினைச்சுப்‌ 
பாக்க முடியுதா?” 

இளைஞர்கள்‌ இருவரும்‌ தமக்குள்‌ பேசிச்‌ சிரிப்பதை 
கோவிந்தசாமியின்‌ கண்கள்‌ கவனித்தன. அவர்‌ 


சின்னசாமியின்‌ காதில்‌ கிசுகிசுத்தார்‌. இருவரும்‌ 
தமக்குள்‌ ஏதோ பேசிக்கொண்டார்கள்‌. 

பெருமாள்‌ இறுதி அறிவிப்புக்காக தொண்டையைச்‌ 
செருமினார்‌. “சரி... போலீஸ்ல கம்ப்ளைண்ட்‌ பண்ணிர 
வேண்டியது. அதுக்கப்புறம்‌ நல்ல நேரம்‌ பாத்து குறி 
கேக்க வேண்டியது. சம்மதந்தானா எல்லாருக்கும்‌?” 

குறி கேட்கிற யோசனை உடனே ஏற்கப்பட்டது. 

“ம்‌.. நம்ம ஊர்‌ கோடாங்கியை வெச்சு அழச்சுக்‌ 
கேட்டுரலாமா?” 

“அது சரியா வராதுங்க. வெளியூர்‌ ஆளைக்‌ கூட்டிட்டு 
வாங்க. மலையாளத்து ஆளுன்னா மையைப்‌ போட்டு 
கரெக்ட்டா சொல்லிருவான்‌.” 

“அதுவும்‌ சரிதான்‌. உள்ளூர்க்‌ கோடாங்கியை இதுல 
சம்மந்தப்‌ படுத்தறது பல வகையிலயுளு சிக்கல்‌. 
அந்தாளு, சரியா சொல்லிட்டாச்‌ சரி. ஒருவேளை தப்பா 
கிப்பா சொல்லிட்டான்னா பேரு கெட்டுப்‌ போயிரும்ல.. 
நாளப்பின்ன பொய்‌ சொல்லிப்‌ பிழைக்க முடியாதில்ல. 
என்ன கோடாங்கி?” ஒரு பெரிய மனுஷன்‌ 
விளையாட்டாகச்‌ சொல்ல, உள்ளூர்‌ கோடாங்கிக்கு 
சட்டென்று கோபம்‌ தலைக்கேறி விட்டது.அவர்‌ எழுந்த 
வேகத்தில்‌ குடுமி அவிழ்ந்து தொங்கியது. அகலக்‌ 
குங்குமப்‌ பொட்டும்‌ அவிழ்ந்த கூந்தலுமாக ஆம்பளை 
பாஞ்சாலி போல்‌ சூளுரைத்தார்‌. 
”அவமானப்படுத்தறீங்களா என்னைய? ஏய்‌... இந்த 
ஊர்லயே எனக்குத்தாண்டா அருள்‌ இறங்கும்‌.... பாரு! 
என்ன நடக்குதுன்னு பாரு. யார்‌ யாரு என்ன ஆகப்‌ 
போறீங்கனு பாரு.. எந்தச்‌ சீமையிலிருந்து எந்தக்‌ 
கொம்பனைக்‌ கொண்டுவந்தாலும்‌ சரி... என்‌ துணை 
இல்லாம வாகனம்‌ கிடைக்காது. எழுதி வெச்சுக்கங்கடா 
மாப்ளைகளா?” போறேன்‌ போறேன்‌ என்று ஒரு 
அன்பார்லிமெண்டரி வார்த்தையைச்‌ சபையில்‌ 
உதிர்த்துவிட்டு, கோடாங்கி வெளியேறினார்‌. 
வருத்தத்திலிருந்த பெருமாளின்‌ முகம்‌ மேலும்‌ கறுத்தது. 
“இத பாருங்கப்பா... ஊருக்கே நேரம்‌ சரியில்லாமதான்‌ 


என்னென்னமோ நடக்குது. சும்மா இருந்த கோடாங்கிய 
இப்படி அசிங்கப்படுத்தி விரட்டி விட்டுட்டீங்களே... 
அவங்கவங்க கொஞ்சம்‌ வாய அடக்குங்க ஏன்யா 
சிக்கலைப்‌ பெருசாக்கிறீங்க?” 

”சரிங்கையா, பெரியவர்‌ சொன்னா பெருமாள்‌ சொன்ன 
மாதிரிம்பாங்க.. பெருமாளே சொல்லிட்டீங்க. 
அப்புறமென்ன?” 

"முதல்‌ வேலையா டேசன்ல போய்‌ ஒரு பிராது 
குடுத்திருவோம்‌. யார்‌ யாரு வர்றீங்க?” துடிப்பாக இருந்த 
கூட்டத்தினர்‌ இதற்குத்‌ தயங்கினார்கள்‌. உள்ளூரில்‌ 
ஆயிரம்‌ வீரம்‌ பேசினாலும்‌ போலீஸென்றால்‌ உள்ளூர 
பயம்தான்‌. 

“என்னப்பா சத்தத்தையே காணம்‌?” 
"முக்கியஸ்தர்கள்லாம்‌ போங்க. எதுக்கு 
கண்டவங்களையும்‌ கூப்பிட்டுக்கிட்டு.” 

“ம்‌.. வாத்தியாரு, நான்‌, சின்னசாமி, கோவிந்தசாமி, 
கண்ணு ஆசாரி அஞ்சு பேரும்‌ போறோம்‌.. என்னா.” 
ஊர்‌ தலையாட்டியது. 

தலைவிரிக்கோலமாக வந்த கோடாங்கியைப்‌ 
பார்த்ததும்‌ சரசம்மாளுக்கு எரிச்சல்‌ மேலிட்டது. “ஏய்‌.. 
கூறுகெட்ட மனுசா! எதுக்கு இப்ப அவுத்துப்‌ 
போட்டுக்கிட்டு வர்ற? பொம்பளைக பாத்தா கேலி 
பண்ணிச்‌ சிரிப்பாளுகளா.. 
மாட்டாளுகளா?”கோடாங்கிக்குச்‌ சுருக்கென்றது. கீழே 
பார்த்தார்‌. வேட்டியெல்லாம்‌ ஒழுங்காய்த்தானிருக்கிறது. 
"என்னடி சொல்ற பொச கெட்டவளே எல்லாம்‌ 
ஒழுங்காய்த்தான இருக்கு?” 

“அடச்சீ. குடுமியைச்‌ சொன்னேன்யா! பொட்டச்சி 
கெணக்கா இப்படி விரிச்சுப்போட்டுட்டு வர்றியே, பெத்த 
பிள்ளை வளந்து முருங்கை மரம்‌ மாதிரி நிக்குது.... நீ 
இன்னும்‌ இப்படி இருக்கியே!” 

கோடாங்கி பெரிய மீசையுடன்‌ இருந்தாலும்‌ சரசம்மா 
அவரைத்‌ தன்‌ வீட்டுக்‌ கன்னுக்குட்டி அளவுக்குத்தான்‌ 
மதிக்கிறாள்‌.கோடாங்கி தட்டி, பாட்டுப்‌ பாடி, குறி 


சொல்லி, மந்திரித்து... வசியம்‌, தாயத்து, பில்லி, ஏவள்‌ 
என்று பல வகையிலும்‌ ஊரையும்‌, ஊருக்குள்‌ திரியும்‌ 
அல்பாயுசு ஆவிகளையும்‌ அச்சுறுத்தி என்ன பயன்‌? 
கட்டின மனைவியை வசியம்‌ பண்ணவோ, வாயைக்‌ 
கட்டவோ இயலாத மனிதனாகத்தான்‌ கோடாங்கி 
இருந்தார்‌. அவர்களுக்கு ஒரே ஒரு பெண்‌. 
அவளுக்கு மாரியம்மா என்று கோடாங்கி பெயர்‌ 
வைத்தார்‌. ஆனால்‌ சரசம்மா தனது “வீட்டோ” 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, அந்தப்‌ பெயரைச்‌ 
செல்லமாக்கிவிட்டு தேவி என்றழைக்க அந்தப்‌ 
பெயர்தான்‌ துலங்கியது என்றாலும்‌ கோடாங்கி மட்டும்‌ 
அவளை வீட்டுக்குள்‌ மாரி என்றுதான்‌ அழைத்து 
வந்தார்‌. 

“மாரி எங்கே?” கோடாங்கி குரலில்‌ எரிச்சல்‌/ 
“அவளை எதுக்குத்‌ தேடுறீங்க?” 
“வெந்நீர்‌ வெக்கச்‌ சொல்லணும்‌. குளிச்சுட்டு பூஜை 
கட்டப்போறேன்‌... காட்டேரி பூஜை!” 
“அது எதுக்கு?” 
“என்னை இளக்காரமாப்‌ பேசுனவங்களை 
நாக்குத்தள்ள வைக்கப்‌ போறேன்‌. சபையில்‌ வெச்சுக்‌ 
கிண்டல்‌ பண்ணிப்புட்டானுக.. அவனுக நாக்கைச்‌ 
சுருட்டி உள்ள இழுக்கிற மாதிரி ஒரு பூஜை போடப்‌ 
போறேன்‌. காட்டேரித்‌ தாயே! அம்மா! காட்டேரி...” 
கோடாங்கியின்‌ உடல்‌ வியர்த்தது. மூச்சு உஸ்ஸென்று 
பாம்பின்‌ சீறலாக வெளிவந்தது. சரசம்மா 
வெகுநிதானமாக கோடாங்கியை ஏற இறங்கப்‌ 
பார்த்தாள்‌. 
“சுடுதண்ணியெல்லாம்‌ வைக்க முடியாது. உனக்கு 
சுடுதண்ணி வெச்சே விறகெல்லாம்‌ தீந்து போகுது. 
அப்புறம்‌ சோறு வடிக்கிறது எப்படி? பேசாம 
பச்சத்தண்ணியில குளி!”“வெந்நீர்லதான்‌ 
குளிக்கணும்‌... நீ போட்டுத்‌ தரவேணாம்‌. எங்க என்‌ 
பொண்ணு? அதுகிட்ட சொன்னா போட்டுக்குடுக்கும்‌. 
பூஜை கட்டணும்னு சொல்றேன்ல?” 


“குடுப்பா குடுப்பா... எதை வெச்சு போட்டுக்‌ குடுப்பா? 
இதோ பாரு. நீ பூஜை கட்டு, கூட இன்னொரு 
பொண்டாட்டியும்‌ வேணா கட்டு. சுடுதண்ணி 
வேணும்னு என்‌ தாலிய மட்டும்‌ அறுக்காத. விறகு 
ஒடிச்சே என்‌ இடுப்பு ஒடிஞ்சு போச்சு!” 

“மாரி எங்கே? அதைச்‌ சொல்லு.” 

“அவ எங்கயோ தோட்டத்துக்குப்‌ போனா, கீரை 
பிடுங்கிட்டு வர்றதுக்கு...” வேறு வழியின்றி கோடாங்கி 
பச்சைத்‌ தண்ணீரை எடுத்துத்‌ தலையில்‌ ஊற்றினார்‌. 
அவர்‌ சர்வீஸில்‌ பார்த்த எல்லா காத்து 
கருப்புகளையும்விட கடுமையான பெண்‌ யாரென்றால்‌, 
அது சரசம்மாதான்‌! 

கோடாங்கியின்‌ மனதில்‌ சரசம்மா, காட்டேரி, சில குறளிப்‌ 
பேய்கள்‌ மற்றும்‌ சில காத்துக்‌ கருப்புகள்‌ ஓடிக்கொண்டு 
இருந்த அதே நேரத்தில்‌, ஊரைத்தாண்டி விலகியிருந்த 
குளத்தின்‌ கரையில்‌ ஒரு சைக்கிள்‌ போய்க்கொண்டு 
இருக்கிறது.பெருமாளின்‌ மகனான ராமகிருஷ்ணன்‌ 
ஓட்டுகிறான்‌. முன்புற பாரில்‌, மாரி அமர்ந்திருக்கிறாள்‌. 
காதல்‌ சிட்டுகள்‌ சைக்கிளில்‌ விரைந்துபோய்‌ 
தோப்புக்குள்‌ மறைகின்றனர்‌. ஆள்‌ காட்டிப்‌ 
பறவைகளான கனகுவும்‌, சீரங்கனும்‌ தோப்பின்‌ 
வேலியோரம்‌ மாங்காய்ப்‌ பிஞ்சுகளைப்‌ பொறுக்கித்‌ 
தின்றபடி காவல்‌ இருக்கின்றனர்‌. ஊரில்‌ என்ன 
களேபரங்கள்‌ இருந்தாலும்‌ இப்படியாகப்பட்ட 
விஷயங்கள்‌ ஒருபுறம்‌ சத்தம்‌ இல்லாமல்‌ 
நடந்துகொண்டுதான்‌ இருக்கின்றன. 

போலீஸ்‌ ஸ்டேஷன்‌, டவுனில்‌ நடுநாயகமாக அமைந்து 
இருந்தது. ஸ்டேஷனுக்குப்‌ போகணும்‌ என்றாலே ஒரு 
பயம்‌ சூழ்ந்து நா வறண்டுவிடுகிறது. ஐந்து பேரும்‌ 
ஸ்டேஷனுக்குள்‌ நுழைந்தபோது ஏட்டய்யா மட்டும்‌ 
இருந்தார்‌. 

“வணக்கங்க...” 

“ம்‌. வாங்க. என்னா சமாசாரம்‌?” 


“தாமரைக்குளத்திலிருந்து வர்றோமுங்க... ஒரு பிராது 


குடுக்கணும்‌...” 

“என்ன... பிராது... எதுவும்‌ கொலை பழி 
ஆயிப்போச்சா?” 

“சேச்சே, அதெல்லாமில்லீங்க.. குதிரை 
காணாமப்போயிருச்சுங்க!” 

ஏட்டு மேலும்‌ கீழுமாகப்‌ பார்த்தார்‌. “ஏன்யா... இதென்ன 
போலீஸ்‌ ஸ்டேஷனா, மாட்டுத்‌ தாவணியா? குதிரை 
காணம்னா தேடிப்பாருங்க. கழுத எங்கயாவது 
மேஞ்சுக்கிட்டு இருக்கும்‌. இங்க எதுக்கய்யா வந்தீங்க?” 
அதட்டினார்‌ ஏட்டய்யா. இவர்களுக்கு உதறியது. 
என்னதான்‌ உள்ளூர்ப்‌ பெரிய மனிதர்கள்‌ என்றாலும்‌ 
காக்கி உடைக்கென்று ஒரு கலவரம்‌ இருக்கிறது. 
“ஏதாச்சும்‌ அடிதடி வெட்டுக்‌ குத்துன்னா பரவாயில்ல. 
ரூவா, நகை திருடுபோனா பரவா இல்ல.. குதிரை 
காணாமப்‌ போச்சு ஆட்டுக்குட்டி காணாமப்‌ போச்சுனு 
இங்க வந்தா எப்பபு...? எங்கள என்ன அதிகாரினு 
நினச்சியா? ஆடு மேய்க்கிறவன்னு நினச்சியா?” 
இவர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ பார்த்துக்‌ கொண்டனர்‌. 
ஏட்டய்யா இடைமறிக்காமல்‌ இருந்தால்‌ ஒட்டுமொத்த 
விவரத்தையும்‌ கொட்டிவிடலாம்‌. நெஞ்சுக்குள்‌ 
இருக்கிறது. கோர்வையாக வரவில்லை. 
“யாருதுய்யா குதிரை?” 

“அழகர்சாமியோடதுங்க!” 

“யாருய்யா உங்கள்ல அழகர்சாமி?” இவர்கள்‌ ஒருவரை 
ஒருவர்‌ பார்த்துக்கொண்டனர்‌. 

”உங்கள்ல யாருமே அழகர்சாமி இல்லையா... 
முழிக்கறீங்க?” 

“இல்லீங்க.” 

“பறிகுடுத்த ஆளு வராம நீங்கள்லாம்‌ எதுக்கு 
வந்திருக்கீங்க?” 

காளமேகம்‌ சுதாரித்து, “சார்‌... அழகர்சாமிங்கறது 
சாமிங்க! சித்திரைத்‌ திருவிழாவுல வருவாரே.. 
அவருங்க.” 

ஏட்டய்யா எரிச்சலுடன்‌ எழுந்து முறைத்தபடி 


காளமேகத்தின்‌ அருகே வந்தார்‌.“ ஊதுய்யா!” 
காளமேகம்‌ திகைப்பாய்‌... “எதுக்குங்க சார்‌?” 
“ஊது சொல்றேன்‌... வரவர ஸ்டேஷனுக்கு 
வர்றோம்ங்கிற மட்டுமரியாதையில்லாம தண்ணி 
அடிச்சிட்டா வர்றீங்க.. ஊது முதல்ல...!” என்றபடி 
மூஞ்சியை வாத்தியாருக்கு நேரே நீட்டினார்‌. 
வேறுவழியின்றி வாத்தியார்‌ ஊதினார்‌. ஊதச்‌ 
சொன்னது பெருந்தவறென்று ஏட்டய்யா உணர்ந்தார்‌. 
மூக்குப்பொடி வாசம்‌, ஒரு விதமாக அடித்து வயிற்றைக்‌ 
குமட்டியது. எனக்குக்‌ குடிக்கிற பழக்கம்‌ இல்லீங்கய்யா.” 
“எழவெடுத்த மனுசா.. குடழச்சவன்கிட்டகூட இம்புட்டு 
வீச்சம்‌ அடிக்காது. ச்சேய்‌!” 
அப்போது எஸ்‌.ஐ. உள்ளே நுழைந்தார்‌. “என்னய்யா 
விஷயம்‌?” 
“அய்யா.. குதிரையக்‌ காணோம்னு பிராது குடுக்க 
வந்திருக்காங்கய்யா, தாமரைக்குளத்திலிருந்து.” 
எஸ்‌.ஐ. சிரித்தார்‌. “ஏங்க.. தேடிப்‌ பாக்கிறதை விட்டுட்டு 
இதுக்கெல்லாமா ஸ்டேஷனுக்கு வர்றது?” 
பெருமாள்‌ தீர்மானித்தார்‌. தடுமாறாமல்‌ பேசும்‌ 
உறுதியுடன்‌ துவங்கினார்‌. “அய்யா, காணாமப்‌ போனது 
குதிரையில்லீங்க!” 
“யோவ்‌! இப்பதான சொன்ன. அதுக்குள்ள மாத்திப்‌ 
பேசற?” ஏட்டய்யா பதறினார்‌. 
“இல்லீங்கய்யா, குதிரைதான்‌ காணாமப்‌ போனது. 
ஆனா, நிஜக்‌ குதிரை இல்லீங்க. குதிரை வாகனம்‌. 
அழகர்சாமியோடது. ஊருக்கு வெளியே மலையடிவார 
மண்டபத்துல இருந்துச்சு. அதைத்தாங்க காணோம்‌.” 
ஏட்டய்யா, “அடடா, சாமி சமாசாரம்‌! இது தெரியாமப்‌ 
பேசிட்டோமே..' என்று மனசுக்குள்‌ பதறியபடியே, 
“ஏன்யா... முதல்லயே விவரமா சொல்ல வேணாமா?” 
என்றார்‌. 
எஸ்‌.ஐ. யோசித்து, “ம்‌... சரி, என்ன நடந்ததுன்னு ஒரு 
புகார்‌ மனு எழுதிக்‌ குடுங்க!” என்று சொல்ல, காளமேகம்‌ 
வாத்தியார்‌ அமர்ந்து மனு எழுதினார்‌.எஸ்‌.ஐ. சற்று 


தீவிரமாக யோசித்தவர்‌ மெதுவாகக்‌ கேட்டார்‌. “ஏங்க... 
குதிரை திருடுதான்‌ போயிருக்கும்னு 
நினைக்கிறீங்களா?” 

“ஆமாங்க! ரெண்டாள்‌ சேர்ந்துதான்‌ அதை நகர்த்தவே 
முடியும்‌. நல்ல வெயிட்டான குதிரை. கெட்டியான 
மரத்துல செஞ்சது.” என்றார்‌ கண்ணு ஆசாரி. 

“ம்‌.. அது சரி! அதை எதுக்குய்யா ஒருத்தன்‌ திருடணும்‌! 
அதை வெச்சு என்ன பண்ண முடியும்‌. என்ன 
பிரயோஜனம்‌ அதனால!” 

ஐவரும்‌ ஒருவரை ஒருவர்‌ பார்த்துக்‌ கொண்டனர்‌. 
உண்மைதான்‌... மரத்தாலான குதிரையால்‌ அந்த 
அழகர்சாமிக்கு மட்டும்தான்‌ பிரயோஜனம்‌. 
மனிதர்களுக்கு அதனால்‌ ஆகக்கூடிய பயன்‌ என்ன? 
“உங்களுக்கு யாரு மேலயாவது சந்தேகம்‌ இருக்கா?” 
வீராச்சாமியும்‌ சின்னச்சாமியும்‌ ஒருவரை ஒருவர்‌ 
பார்த்தனர்‌. வீராச்சாமி பெருமாளைப்‌ பார்த்தார்‌. 

“எங்க மனசுல ஒண்ணு இருக்கு பெருமாளு.. அதை 
அய்யாகிட்ட சொல்லலாமா.” 

“தாராளமா சொல்லுங்க.. இதென்ன கேள்வி?” 

“சரி.. பொது விஷயம்‌.. அதனால நான்‌ தாட்சணியம்‌ 
பார்க்காமச்‌ சொல்றேன்‌. இதோ இருக்காரே பெருமாளு... 
இவர்‌ மகன்‌ இராமகிருஷ்ணன்‌ மேலயும்‌, அவன்‌ 
கூட்டாளிக மேலயும்‌ சந்தேகம்‌ இருக்குங்க...” 

பெருமாள்‌ திடுக்கிட்டார்‌. 'தான்‌ மனுநீதிச்‌ சோழனாக 
மாற வேண்டிவருமோ?” 

சற்று நேரம்‌ அமைதி நிலவியது. கண்ணு ஆசாரி 
தொண்டையைச்‌ செருமினார்‌. “சீச்சீ..இருக்காதுங்க. 
எங்க ஊர்ப்‌ பயலுக இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்யாதுங்க. 
அருமையான மரத்துல செஞ்ச குதுர... வந்த விலைக்கு 
வித்துக்‌ காசு பார்த்துரலாம்னு எவனோ களவாணிப்‌ பய 
செஞ்ச காரியமா இருக்கும்‌?” 

பெருமாளுக்கு சற்று ஆசுவாசம்‌ ஏற்பட்டது. நண்பர்கள்‌ 
சுமத்திய பாவத்திலிருந்து கண்ணு ஆசாரி அவரை 
ரட்சித்துவிட, ஆசாரியை விசுவாசத்துடன்‌ நோக்கினார்‌ 


பெருமாள்‌.எஸ்‌.ஐ. எல்லோரையும்‌ குழப்பத்துடன்‌ 
பார்த்துவிட்டுச்‌ சொன்னார்‌. “ரூமுக்குள்ள இருக்கேன்‌. 
வ்வொருத்தரா உள்ள தனித்தனியா வரணும்‌. வந்து 
அவங்க மனசுல உள்ளதை, 

யாரு மேல சந்தேகம்‌ என்ன விவரம்கிறதை தெளிவா 
சொல்லணும்‌. என்ன?” 

சரிங்க சார்‌!” 

எஸ்‌.ஐ. அறைக்குள்‌ சென்று அமர்ந்தார்‌. 

ஐந்து பேரும்‌ தனித்தனியே உள்ளே போய்‌ பேசிவிட்டு 
வந்தனர்‌. தாமரைக்‌ 

குளத்துக்காரர்களிடம்‌ தான்‌ இந்த யுக்தியைப்‌ 
பயன்படுத்தியது அசல்‌ 

பைத்தியக்காரத்தனம்‌ என்று எஸ்‌.ஐ. புரிந்து 
கொண்டார்‌. ஐவரின்‌ கற்பனைவளமும்‌ எல்லை 
மீறியதாக இருந்தது. அது உள்ளூர்‌ பெருமாள்‌ மகனில்‌ 
துவங்கி, பக்கத்து ஊர்‌, 

பக்கத்து மாநிலம்‌ வரை விரிந்தது. எஸ்‌. ஐ.க்கு தலை 
சுற்றியது. ஏட்டையாவை 

அழைத்தார்‌. 

“அய்யா... ஏதும்‌ க்ளூ கிடைச்சதுங்களா?” 

“நீ வேற... அவனுக உன்னையும்‌, என்னையும்‌ தவிர 
எல்லாரைப்‌ பத்தியும்‌ சந்தேகமாச்‌ 

சொல்றாங்க!” 

“அப்படிங்களா” 

“யோவ்‌ ..இதுல என்ன சிக்கல்னா இந்தப்‌ பிரச்சினைய 
வச்சு இவங்களுக்கும்‌ பக்கத்து 

ஊர்க்காரங்களுக்கும்‌ சண்டை வரதுக்கும்‌ சான்ஸ்‌ 
இருக்கு,பொதுப்‌ பிரச்சினை,கலவரம்‌ 

அப்படி இப்படின்னு சிக்கலாயிரக்‌ கூடாது,அதனால 
நீயும்‌ வேலுவும்‌ பொய்‌ அங்க டூட்டி 

பாருங்க, ஊர்லையே இருக்கணும்‌.அது தவிர மப்டி யில்‌ 
ஒரு ஆளை அங்க 

நிப்பாட்டனும்‌,அப்பத்தான்‌ ஏதாச்சும்‌ துப்பு 
கிடைக்கும்‌!” 


“சரிங்கய்யா.. நம்ம கான்ஸ்டபிள்‌ கைலாசத்துக்கு அந்த 
ஊர்லதாங்க பொண்ணு 

எடுத்திருக்கு. நம்ம சந்திரனை அந்த வீட்டுக்கு 
விருந்தாளி மாதிரி அனுப்பிரலாம்‌. 

யாருக்கும்‌ சந்தேகம்‌ வராதுங்கய்யா!” 

அடுத்த அரைமணி நேரத்தில்‌ ஏட்டும்‌, கான்ஸ்டபிள்‌ 
வேலுவும்‌ உடுப்புடன்‌ ஆலமரத்தடி 

மண்டபத்தில்‌ வந்து அமர்ந்தார்கள்‌. மஃப்டி போலீஸ்‌ 
சந்திரம்‌ மஞ்சள்‌ பையுடன்‌ 

விருந்தாளி போல வந்து ஊருக்குள்‌ இறங்கினார்‌. 
குறி கேட்க ஊர்சனம்‌ கூடி இருந்தது. வெளியூர்‌ ஆள்‌ 
மண்டபத்தில்‌ அமர்ந்திருந்தா. 

அவன்‌ முன்னால்‌ வெள்ளியால்‌ செய்யப்பட்ட நாகமும்‌, 
கறுப்பு நிற வழவழப்பான கல்‌ 

ஒன்றும்‌ இருந்தன. தவிர, இடதுபுறம்‌ நரியின்‌ தலை 
ஒன்று வைத்திருந்தான்‌. 

சிறுவர்கள்‌ அதனை ஆர்வமும்‌ குறுகுறுப்புமாகப்‌ 
பார்த்துக்கொண்டு இருந்தார்கள்‌. 

உள்ளூர்‌ கோடாங்கி அவர்‌ வீட்டுத்‌ திண்ணையில்‌, 
கைவிடப்பட்ட அநாதையாக 

உட்கார்ந்திருந்தார்‌. சரசம்மாவும்‌ மாரியும்‌ கிளம்புகிற 
அவசரத்தில்‌ இருந்தனர்‌. 

சரசம்மா இரண்டாம்‌ முறையாக கண்ணாடி பார்க்க, 
ஏற்கனவே ஃபுல்‌ மேக்கப்பில்‌ இருந்த 

மாரி மீண்டும்‌ ஒரு முறை கண்ணாடியை தாயிடமிருந்து 
பிடுங்கி ஸ்டிக்கர்‌ பொட்டைச்‌ 

சரியாக ஓட்டினாள்‌. 

கோடாங்கி குமுறினார்‌. “ஏலா! இந்த ஊர்ப்‌ பயக 
என்னைய மதிக்காம வெளியூர்ல இருந்து 
குறிகாரனைக்‌ கூட்டிட்டு வந்திருக்காங்களேனு நான்‌ 
வயிறெரிஞ்சு 

உக்கார்ந்திருக்கேன்‌.. நீயும்‌ உன்‌ மகளும்‌ 
சிங்காரிச்சிக்கிட்டு அங்கன 

போறிங்களா?” 


“ஏன்‌ , போனா என்ன? உன்னைய யாரு திண்ணைய 
தேய்ச்சுக்கிட்டு உக்காரச்‌ சொன்னது? 

நீயும்‌ வந்து உன்னையொத்தவன்‌ எப்படி குறி 
சொல்றான்னு பாத்துத்‌ தெரிஞ்சுக்க!” 

“ஏய்‌... எதைப்‌ பத்தி வேணாப்‌ பேசு.. எந்தொழிலைப்‌ 
பத்தி தாழ்ச்சியாப்‌ பேசாதே! 

இந்தக்‌ காலத்துல பகட்டுக்குத்தாண்டி மதிப்பு. என்னை 
மாதிரி தொழில்காரனை 

இருபத்தேழு ஜில்லாவுலயும்‌ பாக்க முடியாது... 
தெரிஞ்சுக்க!” 

மாரி தந்தையைப்‌ பரிதாபத்துடன்‌ பார்த்தாள்‌. இது 
அவரது வழக்கமான வசனம்‌. 

இருபத்தேழு ஜில்லா என்று வருசக்கணக்காக 
சொல்லிக்க்கொண்டு இருக்கிறார்‌, அது 

தப்பான தகவல்‌ என்று தெரியாமலேயே! அவர் குறி 
சொல்லும்‌ லட்சணமும்‌ இப்படித்‌ தான்‌ 

என்று ஊர்‌ மக்கள்‌ அபிப்ராயப்படுகிறார்கள்‌. 
”உங்காத்தாதான்‌ புத்தி கெட்டுப்‌ போறா, நீயுமா மாரி? 
என்‌ மகளா இருந்துக்கிட்டு 

அசலூர்க்காரன்‌ என்ன சொல்றான்னு கேக்கப்‌ 
போலாமா?” 

மாரி திரைப்படங்களின்‌ பாதிப்பில்‌. “உங்களை மாதிரி 
உள்ளவங்க மனசுல போட்டி 

இருக்கலாம்‌. பொறாமை இருக்கக்கூடாதுப்பா” 
என்றாள்‌. அஜீத்திடமோ, விஜய்யிடமோ 

இதைச்‌ சொல்கிற பாவனையில்‌! 

“என்னமோ பண்ணித்‌ தொலைங்க” என்று பெருமூச்சு 
விட்டார்‌ கோடாங்கி. சரசம்மாவும்‌, 

மாரியும்‌ கிளம்பினார்கள்‌. 

கூட்டத்தில்‌ மாரியின்‌ கண்கள்‌ ராமகிருஷ்ணனைத்‌ 
தேடின. கனகு, சீரங்கனுடன்‌ ஓரமாக 

நின்று சிரித்துப்‌ பேசிக்கொண்டு இருந்தவனுக்கு 
மாரியைக்‌ கண்டதும்‌ முகம்‌ 

பிரகாசமடைந்தது. 


“ம்‌... சொல்லுங்க! இப்ப என்ன தெரியணும்‌?” என்றான்‌ 
குறிகாரன்‌. தமிழ்‌ சுத்தமாக 

இருந்தது. 

“சாமிக்கு மலையாளம்தானா?” 

ஏன்‌ கேக்கிற?” 

“பேச்சைப்‌ பாத்தா மலையாளம்‌ மாதிரி தெரியலையே?” 
“நான்‌ எல்லா ஊருக்கும்‌ போறவன்‌. எல்லாப்‌ பேச்சும்‌ 
எம்‌ பேச்சுதான்‌. எல்லா ஊளர்த்‌ 

தண்ணியும்‌ என்‌ தண்ணிதான்‌.. புரியுதா?” 
என்றவனனின்‌ கண்கள்‌ சிவந்திருந்தன. 

இடுப்பைத்‌ தொட்டுப்‌ பார்த்துக்கொண்டான்‌. பாட்டில்‌ 
பத்திரமாயிருந்தது. 

கனகு சொன்னான்‌. “ராமகிருஷ்ணா, இவன்‌ நிச்சயம்‌ 
மலையாளத்து மந்திரவாதி கிடையாது. 

சரியான ஃப்ராடு மாதிரி இருக்கான்‌. இவனைக்‌ 
கூப்பிட்டு வந்த ஆள்‌ யாரு?” 

“முனியாண்டிதான்‌ கூப்பிடப்‌ போனாய்ல” என்றான்‌ 
சீரங்கன்‌. 

“அப்ப சரிதான்‌! வாங்கிட்டுப்‌ போன காசுல 
கொஞ்சத்தை ஒதுக்கிட்டு சீப்‌ ரேட்ல 

இவனைக்‌ கூட்டிட்டு வந்துட்டான்‌ போலருக்கு!” 
குறிகாரன்‌ கண்ணை மூடி தியானித்து, பிறகு கண்‌ 
திறந்தான்‌. 

“சொல்லுங்க... என்ன தெரியணும்‌?” 

“வாகனம்‌ போன திசை... வழி தெரியணும்‌. சாமி குத்தம்‌ 
எதுவும்‌ வந்திரக்கூடாது. 

ஏற்கனவே ஊர்ல மழைத்‌ தண்ணி குறைஞ்சு போயி 
சம்சாரியெல்லாம்‌ சிரமப்படறோம்ங்க!” 

மிடை ” மறுபடி கண்களை மூடினான்‌... திறந்தான்‌. 
“வாகனம்‌ காணாமப்‌ போனது சாமியோட 
விளையாட்டு! நீங்க சரியானபடி சாமியை 
நினைக்கலை. 

அதான்‌ இப்ப இப்படி ஒரு அறிகுறியைக்‌ காமிச்சிருக்கு!” 
பெருமாள்‌ பதறினார்‌, “அய்யோ! இல்லீங்களே... இந்த 


வருசம்‌ சிறப்பா 

கொண்டாடனும்னுதான கமிட்டி கூடி முடிவு 
பண்ணோம்‌.. அதுக்குள்ளாற.” 

"ப்ச்‌! நடுவுல பேசாதீங்க. திருஷ்டிக்கு நடுவுல ஊடாடக்‌ 
கூடாது. யாருப்பா அது? 

சத்தம்‌ போடாதீங்க!” 

சுற்றும்‌ முற்றும்‌ பார்த்த குறிகாரன்‌ ஒரு நபரை 
அழைத்தான்‌. “வா இப்படி!” 

அழைக்கப்பட்ட நபர்‌ மஃப்டியில்‌ இருந்த போலீஸான 
சந்திரன்‌. 

”சாமி.. இவர்‌ வெளியூரு விருந்தாளியா வந்தவரு!” 
“பரவாயில்லை.... அது ரொம்ப விசேஷமாச்சே! இப்படி 
வந்து எதிரே உக்காரு!” 

சந்திரன்‌ குறிகாரன்‌ எதிரே வந்து அமர்ந்தார்‌. குறிகாரன்‌ 
தனது பக்கத்திலிருந்த 

ஒரு பெட்டியைத்‌ திறந்தான்‌. “பயப்படாத! இது 
தலைச்சன்‌ புள்ளை மண்டை ஓடு. இதை 
உள்ளங்கைல அமுத்தினாப்ல புடிச்சுக்க!” 

துணியில்‌ சுற்றப்‌ பட்டிருந்த ஒரு சிறிய உருண்டையான 
வஸ்துவைக்‌ கொடுத்தான்‌. 

சந்திரனுக்கு உதறல்‌ எடுத்தது. 

“ம்‌.. புடி கண்ணை மூடு!” 

சந்திரன்‌ கை நடுங்க அதைப்‌ ப்டித்துக்‌ கொள்வதை 
ஏட்டும்‌, மற்றொரு போலீஸான 

வேலுவும்‌ ஆர்வத்துடன்‌ பார்த்தனர்‌. ஏட்டு அவனிடம்‌ 
கிசுகிசுத்தார்‌. “பாருய்யா! 

நம்ம டிபார்ட்மெண்ட்‌ எல்லாவிதத்துலயும்‌ சிறப்பா 
பணியாற்றுது பாத்தியா...” 

“ஆமாங்கய்யா!” 

குறிகாரன்‌ இடி போல முழங்கும்‌ குரலில்‌ கேட்டான்‌. 
“கண்ணுக்குள்ள என்னா தெரியுது?” 

“இருட்டா இருக்கு! அங்கங்க சிகப்பா தெரியுது!” 

“ம்‌.... அதைத்‌ தவிர, என்ன தெரியுது? மஞ்சளா ஒண்ணு 
அசையுதா?” 


“ம்ஹூம்‌!” 

“நல்லாப்‌ பாரு!” 

”வெள்ளையாத்தாங்க ஏதோ தெரியுது!” 

“ஆஹா!” என்றான்‌ குறிகாரன்‌. “அது அசையுதா?” 
அவன்‌ முகம்‌ மலர்ந்தது “உத்தரவு கிடைச்சிடுச்சு.. ம்‌... 
உத்தரவு 

கிடைச்சிடுச்சு!” என்றபடியே கண்களை மூடி, 
வாய்க்குள்‌ ஆவேசமாக மந்திரங்களை 
முணுமுணுத்தான்‌. உடல்‌ குலுங்கியது. 

ஊர்‌ சனம்‌ வாயடைத்துப்போய்‌ வெளியூர்‌ 
கதாநாயகனைப்‌ பார்த்தது. பருத்த தொந்தியும்‌, 
மார்பு நிறைய விபூதியும்‌, நெற்றியில்‌ ரத்தத்‌ திலகமுமாய்‌ 
இருந்தான்‌. அவன்‌ காதில்‌ 

இருந்த கடுக்கன்‌ கூடியிருந்த அத்தனை பெண்களின்‌ 
கவனத்தையும்‌ ஈர்த்தது. கையில்‌ 

தங்க மோதிரங்கள்‌ செம்புக்காப்பு. 

கண்ணைத்‌ திறக்காமலேயே ஒரு எலுமிச்சை பழத்தை 
எடுத்து சந்திரனிடம்‌ நீட்டினான்‌ 

குறிகாரன்‌. 

“பத்துக்குள்ள நம்பர்‌ ஓண்ணுூ சொல்லு!” 

“ஒண்ணு” என்றார்‌ சந்திரன்‌. 

“ம்‌... சரி, மேலே எறி இதை!” 

சந்திரன்‌ மேலே எறிந்த எலுமிச்சம்‌ பழம்‌ ஓர்‌ இடத்தில்‌ 
விழுந்து உருண்டோடியது. 

”ம்‌.. திசை தெரிஞ்சுபோச்சு!” என்றபடி பெருமாளைப்‌ 
பார்த்தான்‌. 

“அப்படிங்களா... எப்படிங்க?” 

“எலுமிச்சம்‌ பழம்‌ கீழே விழுந்து மேற்கு முகமா 
உருண்டுச்சில்ல... மேற்குத்‌ 

திசையிலதான்‌ குதிரை இருக்குது.” 

“ஓஹோ!” 

“இந்தாளு கண்ணுக்குள்ள வெள்ளையா ஒரு ரூபம்‌ 
அசைஞ்சதுனு சொல்லலே... அது என்னது? 

குதிரை.. வெள்ளைக்‌ குதிரை!” 


”அப்படிங்களா!” எல்லோரும்‌ பிரமிப்பாகப்‌ 
பார்த்தார்கள்‌. 

“நம்பர்‌ கேட்டப்ப இந்தாளு ஒண்ணுனு சொன்னான்ல! 
ஒரே நாள்ல தகவல்‌ வரும்‌. இல்லை 

குதிரையே வந்தாலும்‌ வரும்‌. ஏன்னா, மனசுக்குள்ளயே 
ஒரு மந்திரத்தை சொல்லி 

வருந்தியிருக்கேன்‌. உங்க பிரச்சனை முடிஞ்சாச்சு!” கை 
நிறைய குங்குமத்தை அள்ளி 

சந்திரனின்‌ நெற்றியில்‌ அப்பினான்‌ குறிகாரன்‌. 
“நானும்‌ பல இடங்கள்ல பார்த்திருக்கேன்‌. கேட்டவுடனே 
அருள்‌ இறங்கி துப்பு சொன்னது 

நீதான்‌! என்‌ வாக்குல சக்தி இருக்கா. நாக்குல சூலி 
இருக்கா. இன்னிலேர்ந்து 

இந்தாளோட கடாச்சம்‌ உனக்குப்‌ பரிபூரணமா இருக்கு!” 
மஃப்டி சந்திரனின்‌ வயிற்றுக்குள்‌ பேரலைகள்‌ 
புரண்டன... “சாமி!” அவர்‌ நாக்கு 

குழறியது. அவர்‌ தலையில்‌ கொஞ்சம்‌ நீர்‌ எடுத்துத்‌ 
தெளித்தான்‌ குறிகாரன்‌. 

“இந்த செகண்டுலியிருந்து நீ ஆத்தாளோட புள்ள. எப்ப 
வேணா அவ உன்கிட்ட வருவா. உன்‌ 

மூலமா ஜனங்களுக்கு அருள்‌ வாக்கு தருவா! போ!” 
வரம்‌ போலவும்‌ , சாபம்‌ போலவும்‌ குறிகாரன்‌ சொல்ல, 
சந்திரன்‌ உடல்‌ சிலிர்த்து 

அப்படியே அமர்ந்திருந்தார்‌. கூட்டம்‌ கலைந்தது. 
குறிகாரனை அழைத்துக்கொண்டு பெரிய 

மனிதர்கள்‌ கிளம்பினார்கள்‌. சின்னச்சாமி வீட்டு 
மாடியில்‌ குறிகாரன்‌ தங்க ஏற்பாடு 
செய்யப்பட்டிருந்தது. 

எஸ்‌.ஐ. வந்து இறங்கினார்‌. நெற்றியில்‌ விபூதியும்‌, 
கண்களில்‌ பிரமிப்புமாய்‌ 

ஏட்டும்‌. கான்ஸ்டபிளும்‌ நின்றிருந்தனர்‌. மஃப்டி 
போலீஸ்‌ மந்திரித்து விட்ட கோழி 

மாதிரி நெற்றியில்‌ அப்பிய குங்குமத்துடன்‌ எதிரே வந்து 
நின்று அனிச்சையாய்‌ 


சல்யூட்‌ அடிக்க எத்தனித்தார்‌. 

“அடச்‌ சீ கையைத்‌ தூக்காத! என்னய்யா இது கோலம்‌?” 
ஏட்டய்யா பெருமிதமாக, “சார்‌! பிராப்ளம்‌ சால்வ்ட்‌ சார்‌! 
எந்தக்‌ கேஸ்லயும்‌ 

இம்புட்டு ஈஸியா துப்புக்‌ கிடைச்சது 
கிடையாதுங்கய்யா!” என்றார்‌. 

“என்னய்யா சொல்ற?” 

“அமா சார்‌. பைண்ட்‌ த லொகேஷன்‌ சார்‌! 
மேற்காலதான்‌ குதிரை இருக்கு. ஒரே நாள்ல 
கிடைச்சிடும்‌ சார்‌!” 

“யார்யா சொன்னது?” 

“நம்ம சந்திரன்தான்‌ சார்‌!” 

“என்னய்யா, நிஜமாவா?” 

“அப்படித்தான்‌ சார்‌ மெஸேஜ்‌ வந்திருக்கு!” 
“எங்கேர்ந்து?” 

“ஸோர்ஸ்‌ ஆஃப்‌ இன்‌ஃபர்மேஷன்‌ வந்து... ஆத்தா சார்‌.. 
சூலி!” 

“என்னய்யா உளர்றே.” 

“நான்‌ விவரமா சொல்றேன்‌ சார்‌” என்று நடந்ததை 
விவரித்தார்‌ ஏட்டைய்யா. எஸ்‌.ஐ.க்கு 

முகமெல்லாம்‌ கடுப்பு. “என்னய்யா இது 
பைத்தியக்காரத்தனம்‌? ஊர்க்காரன்‌ அவன்‌ 
மனச்சாந்திக்கு ஆயிரம்‌ பண்ணுவான்‌. கூடச்‌ சேந்து 
நீங்களும்‌ கூத்துப்‌ 

பண்றீங்களா?” 

“சாமி மேட்டரு சார்‌!” 

“பாருங்க, மூணு பேரும்‌ இங்க டூட்டில இருக்கீங்க... 
புரியுதா? ஊருக்குள்ள 

பிரச்சனை வந்திரக்கூடாது. நீங்க அதுல கவனமாக 
இருக்கணும்‌. சந்திரன்‌ அங்கங்க 

பேச்சு குடுத்து திருட்டைப்‌ பத்தி ஏதாச்சும்‌ தகவல்‌ 
கிடைக்குதானு பார்க்கணும்‌. 

அதை விட்டுட்டு இப்படி இருக்கீங்களே!” 

“ஸாரி சார்‌!” 


நாலு திட்டுத்‌ திட்டிவிட்டு, எஸ்‌.ஐ. போய்விட்டார்‌. 
இன்னும்‌ ஒரு வித அரை மயக்க 

நிலையில்‌ இருப்பது போலத்‌ தெரிந்த சந்திரன்‌ 
அவசரமாக ஓடி வந்து ஏட்டையாவைத்‌ 

தேடினார்‌. டீக்கடையில்‌ காராச்சேவு வாங்கித்‌ தின்றபடி 
இருந்த அவரை சைகை செய்து 

கூப்பிட்டார்‌ சந்திரன்‌. 

“என்ன சந்திரா?” 

"கலவரம்‌ வரும்‌ போலத்‌ தெரியுது ஏட்டய்யா.... 
எஸ்‌.ஐ.க்கு மெசேஜ்‌ அனுப்புங்க!” 

“என்ன சொல்ற?” 

“ஆமா... பெருமாள்‌, வாத்தியார்‌, கோவிந்தசாமி... 
இன்னும்‌ ஏமெட்டு பேரு கையில 

டார்ச்‌ லைட்‌, பெட்ரோமாக்ஸ்‌, வேல்கம்பு எல்லாம்‌ 
எடுத்துக்கிட்டுப்‌ போறாங்க!” 

“அப்படியா” என்று பதறினார்‌ ஏட்டய்யா. 

அவரும்‌ வேலுவும்‌ சந்திரனுடன்‌ விரைந்தனர்‌. வழி 
மறித்தனர்‌. 

"எங்கய்யா போறீங்க எல்லாரும்‌... கைல 
வெப்பன்ஸோட?” 

“அது வந்து...” 

“அதிகாரிங்க நாங்க இருக்கும்போதே என்ன தைரியம்‌ 
உங்களுக்கு.... ம்‌? கலவரமா 

பண்ணப்‌ போறீங்க்‌?” 

“அய்யய்யோ... அதில்லீங்க! நாங்க வேற சோலிக்கில்ல 
போறோம்‌!” 

“வேற என்னய்யா சோலி?” 

“முயல்‌ பிடிக்கப்‌ போறோங்க!” 

“முயல்‌ புமக்கவா?” 

“ஆமாங்க! காட்டு முயல்க நிறைய கிளம்பி வந்து 
திரியும்‌. மாசத்துக்க ஒரு தரம்‌ 

இப்படிப்‌ போறது!” 

ஏட்டையாவுக்குச்‌ சபலம்‌ தட்டியது. 

“எங்களுக்கு டவுட்டா இருக்கு! நாங்களும்‌ வர்றோம்‌” 


“தாராளமா வாங்க... நாளைக்கு அதிகாரிகளுக்கு 
முயல்கறி வறுவல்‌ குடுத்துருவோம்‌!” 

“சரி” என்று கிளம்பினார்கள்‌. சந்திரனும்‌ உடன்‌ வந்தார்‌. 
ஏட்டையா காதைக்‌ 

கடித்தார்‌. “துப்புக்‌ குடுக்கிற லட்சணத்தைப்‌ பாரு. நீயே 
சண்டையக்‌ கிளப்பி 

விட்டுருவ போலிருக்கே!” 

“நான்‌ என்னத்தைக்‌ கண்டேன்‌... இவனுக கம்பும்‌, 
லைட்டுமா கிளம்புனா?” 

மேற்கு முகமாக நடந்தார்கள்‌. மலை அடிவாரத்தை 
நோக்கித்‌ தாழ்ந்த குரலில்‌ பேசிக்‌ 

கொண்டு போனார்கள்‌. சற்றுத்‌ தள்ளித்தான்‌ வாகனம்‌ 
காணாமல்‌ போன மண்டபம்‌ இருக்கிறது. 
நான்கைந்து டார்ச்சுகள்‌ முன்புற இருட்டைத்‌ துழாவ 
நடந்தார்கள்‌. பூச்சிகளின்‌ ஓசை 

மட்டும்‌ அச்சம்‌ தரும்‌ விதத்தில்‌ ஒலித்துக்கொண்டு 
இருந்தது. மண்டபத்தில்‌ சற்று 

இளைப்பாறிவிட்டு அதன்‌ பிறகு முயல்களைத்‌ தேடும்‌ 
உத்தேசத்துடன்‌ மண்டபம்‌ நோக்கிப்‌ 

போனார்கள்‌. 

“பெருமாளு.... அது என்ன? என்னமோ அசையற மாதிரி 
இருக்கே?” 

சட்டென்று அனைவரும்‌ நின்றனர்‌. ஒரு வித பீதி 
மின்னலாக அனைவர்‌ மனதிலும்‌ எழுந்தது. 
சந்திரனுக்கு தலைப்பிள்ளை மண்டை ஓடு மனதில்‌ 
வந்து பயமுறுத்தியது. 

“ஆமா, எருமையா இருக்குமா? ஏய்‌ ஒரே ஒரு டார்ச்சை 
மட்டும்‌ அடிங்க. எல்லாரும்‌ 

அப்படியே பம்மி உக்காந்துக்குங்க!” 

அனைவரும்‌ பதுங்க, வாத்தியார்‌ தைரியத்தை 
ஏற்படுத்திக்‌ கொண்டு அந்த அசைவின்‌ மீது 

டார்ச்‌ வெளிச்சத்தைப்‌ பாய்ச்சினார்‌. 

அங்கே ஒரு குதிரை நின்றிருந்தது. நிஜமான குதிரை! 
காலையிலேயே எஸ்‌.ஐ.க்குத்‌ தகவல்‌ வந்துவிட்டது. 


ஊர்‌ தலையாரி போன்‌ பண்ண, எஸ்‌.ஐ. பைக்கில்‌ 
கிளம்பிப்‌ போய்‌ சேர்ந்தபோது, ஊர்‌ 

கலைக்கட்டி விட்டது. ஆலமரத்தடி மண்டபத்தின்‌ 
முன்னே நீளக்‌ கயிற்றில்‌ குதிரை 

கட்டப்பட்டு அப்பிராணியாகப்‌ புல்‌ மேய்ந்துகொண்டு 
இருந்தது. சுற்றிலும்‌ பத்துப்‌ 

பதினைந்து சிறுவர்கள்‌ குத்தவைத்து அமர்ந்து, 
ஆர்வமாக வேடிக்கை பார்த்தபடி 

இருந்தனர்‌. எஸ்‌.ஐ. அவர்களிடம்‌ வந்து நின்றதை 
அவர்கள்‌ சட்டை பண்ணவேயில்லை. 

“டேய்‌ தம்பி!” என்றார்‌ எஸ்‌.ஐ. அதட்டலாக. “என்னங்க 
சார்‌” என்று எழுந்தான்‌ 

ஒருவன்‌. 

“எங்கடா பெரியாளுக எல்லாம்‌?” 

“அந்தா... அங்கன இருக்காங்க சார்‌!” 

பையன்‌ கை காட்டிய சற்றுத்‌ தொலைவில்‌, ஒரு கும்பல்‌ 
கூடியிருந்தது. நட்ட நடுவில்‌ 

ஒரு ஆள்‌ அருள்‌ இறங்கி சவுண்டு கொடுத்துக்கொண்டு 
இருந்தார்‌. மஃப்டி போலீஸ்‌ 

சந்திரன்தான்‌ அது. அவர்‌ மூஞ்சியில்‌ வெளியூர்‌ 
குறிகாரன்‌ விபூதியை விசிறி விசிறி 

அடித்தபடியே கேள்விகளைத்‌ தொடுத்தான்‌. 

“சாமி! இது என்ன அறிகுறி... எங்களுக்கு 


விளங்கலையே?” 

“ஏய்ய்‌... ஏய்ய்‌... ப்ர்ர்ர்ர்‌... ப்ர்ர்ர்‌... “என்று வினோத 
ஒலிகளை சந்திரன்‌ 

எழுப்பினார்‌. பார்வை நிலைக்குத்தி இருக்க... முகம்‌, 
தலையெங்கும்‌ விபூதி. 


தண்ணீரை அவர்‌ மேல்‌ கொட்டி இருக்க வேண்டும்‌. 
ஆளே தொப்பலாக கொச கொச என்று 

இருந்தார்‌. 

இது என்ன சாமி... நாங்க என்ன பண்ண?” 

“என்‌ வாகனம்தான்டி... இது என்‌ வாகனம்தான்‌!” 
குறிகாரன்‌ நிதானித்தான்‌. இடக்கையை நீட்ட, 


அவனிடம்‌ ஒரு குளிர்பானப்‌ பாட்டில்‌ 

நீட்டப்பட்டது. குடித்து விட்டு ஏப்பம்‌ விட்டபடி, “அதான்‌ 
சாமியே சொல்லுதில்ல... 

இனியும்‌ என்ன சம்சயம்‌? இது அவரோட வாகனம்தான்‌!” 
வாத்தியாரும்‌ பெருமாளும்‌ மற்றொரு குழப்பத்துடன்‌ 
தலையைச்‌ சொறிந்தனர்‌. 

“அது எப்படிங்க?” 

“அது அப்படித்தான்யா... கடவுள்கிட்ட கேள்வி 
கேக்கறதுக்கு மனுசப்பயலுக்கு உரிமை 

கிடையாது. என்னா சாமி?” என்றான்‌ சந்திரனிடம்‌. 
“ஆம்மா... கடவுள்வாக்கு... என்‌ வாகனம்‌... மூச்‌... 
திருவிழா கொண்டாடு... போ” 

என்றார்‌ சந்திரன்‌, துண்டு துண்டாய்‌! அவரிடம்‌ இருந்து 
அமானுஷ்ய உச்சரிப்பில்‌ 

வார்த்தைகள்‌ தெறித்தன. 

கண்ணு ஆசாரி மெதுவாகக்‌ கேட்டார்‌... 

“அது நல்ல வாகான மரமுங்க. இப்ப அது எங்க 
இருக்குனு தெரிஞ்சாத்‌ தேவலை.” 

“ஏய்‌... சொன்னபடி வாகனம்‌ கிடைச்சாச்சு! ஆக 
வேண்டியதைப்‌ பாரு” என்றார்‌ சந்திரன்‌ 

அதட்டலாக. 

“த பாருங்க... “ஒரு நாள்ல தெரியும்‌. மேற்கதான்‌ குதிரை 
இருக்கு'னு 

குறிவந்துச்சு. அன்னிக்கு ராத்திரியே, மேற்கால 
போனீங்க... உங்களைத்‌ தேடி வாகனம்‌ 

வந்துச்சா, இல்லையா?” என்றான்‌ குறிகாரன்‌. 
”வாஸ்தவம்தாங்க... ஆனா, இது நிசமான 
குதிரையால்ல இருக்கு!” 

“கடவுள்‌ விளையாட்டுய்யா.. அதை நாம கேள்வி கேக்க 
முடியுமா? வாகனத்தைப்‌ 

பராமரிப்பா வெச்சிருங்க. மேற்கொண்டு என்ன 
நடக்கணும்கிறதைப்‌ பத்தி சீக்கிரமே 

இன்னொரு அறிகுறி வரும்‌. புரியுதா?” என்றான்‌ 
குறிகாரன்‌ முடிவாக. மறுப்பேச்சு பேச 


யாருக்கும்‌ தோன்றவில்லை. 

இரண்டே நாளில்‌, ஊரின்‌ தீர்மானிக்கும்‌ சக்தியாக 
அவன்‌ பரிமாணம்‌ அடைந்திருந்தான்‌. 

எஸ்‌.ஐ. கடுப்புடன்‌ ஓரமாக நின்றிருக்க... நெற்றி 
நிறைய விபூதியுடன்‌ கையில்‌ 

குறிகாரன்‌ கொடுத்த பிரசாதங்களோடு வந்த 
ஏட்டய்யாவும்‌ வேலுவும்‌, எஸ்‌.ஐ. நிற்பதைப்‌ 
பார்த்ததும்‌ பதறி ஓடி வந்தனர்‌. 

“என்னய்யா நடக்குது இங்கே?” 

“சார்‌, அவன்‌ சொன்ன மாதிரியே குதிரை சிக்கிப்‌ போச்சு 
சார்‌! ரொம்ப பவர்‌ஃபுல்‌ 

பார்ட்டியா இருக்கான்‌ சார்‌.” 

“எல்லாக்‌ கூத்தையும்‌ பாத்துட்டுட்தான்யா இருக்கேன்‌. 
மபார்ட்மெண்ட்‌ பேரைக்‌ 

கெடுக்காம விடமாட்டீங்க போலிருக்கே மூணு பேரும்‌!” 
“சார்‌, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. கரெக்டா 
அவன்‌ குறி சொன்ன அன்னிக்கே 

ஆச்சரியமா ஒரு குதிரை வந்து எதிர்க்க நின்னு 
வாலாட்டுது சார்‌!” 

“எதுய்யா ஆச்சர்யம்‌? குதிரை வால்‌ ஆட்டுறதா?” 
“அதில்ல சார்‌.. இந்த ஊர்ல குதிரையே கிடையாதாம்‌ 
சார்‌...!? 

பெருமாளும்‌ வாத்தியாரும்‌ வந்து எஸ்‌.ஐ.க்கு வணக்கம்‌ 
சொன்னார்கள்‌. 

“என்னங்க.. உங்க ஊரு! ஒண்ணு போலீஸை நம்புங்க.. 
இல்ல, குறி சொல்றவனை நம்புங்க! 

எங்கக்கிட்ட கம்ப்ளெயிண்ட்‌ குடுத்துட்டு, குறிகாரன்‌ 
சொல்றான்னு உசிரோட இருக்கிற 

குதிரையைப்‌ புடிச்சு வெச்சிருக்கீங்க. நாளைக்கு இந்தக்‌ 
குதிரை மேல ஊர்வலம்‌ 

விடப்‌ போறீங்களா?” 

எங்கிருந்தோ வந்து பின்னால்‌ நின்றிருந்த உள்ளூர்‌ 
கோடாங்கிக்கு குஷி பிறந்து 

விட்டது. “நல்லா கேளுங்க சார்‌. 


தாமரைக்குளத்தான்களுக்கு புத்தி இல்லேனு 
தெரிஞ்சுகிட்டு, அந்த வெளியூர்காரப்‌ பய நல்ல 
மொளகா அரைக்கிறான்‌.” என்ற உள்ளூர்‌ 
கோடாங்கியையும்‌, அவர்‌ குடுமியையும்‌ ஏற இறங்கப்‌ 
பார்த்தார்‌ எஸ்‌.ஐ. 

“நீ யார்யா?” 

“நான்‌ உள்ளூர்‌ கோடாங்கி சார்‌. நான்‌ ம்‌ ஐ போட்டுப்‌ 
பார்த்திருந்தேன்னா கதையே வேற 

சார்‌!” 

“முதல்ல உங்களை மாதிரி ஃப்ராடுக அம்புட்டுப்‌ 
பயலையும்‌ உள்ள தள்ளணும்யா” 

கோடாங்கிக்கு சப்த நாடியும்‌ ஒடுங்கிவிட்டது. 
பெருமாளையும்‌ வாத்தியாரையும்‌ 

பார்த்த எஸ்‌.ஐ. “இதப்‌ பாருங்க. நீங்க ரெண்டு 
பேரும்தான்‌ ஊர்ல முக்கியமானவங்க. 

நீங்க்‌ சொல்லுங்க. என்ன பண்றதா இருக்கீங்க?” 
வாத்தியார்‌ சொன்னார்‌... “அய்யா காணாமப்‌ போன 
வாகனத்தை நீங்க தேடுங்க.. நாங்களும்‌ 

தேடிப்‌ பார்க்கிறோம்‌. திருவிழாவுக்குள்ள அது 
கிடைச்சுட்டா நல்லதுங்க.” 

“அதை விடுங்கய்யா.. இப்ப ஒண்ணைப்்‌ புடிச்சுக்‌ கட்டி 
வெச்சிருக்கீங்களே.. அதை 

என்ன பண்றதா உத்தேசம்‌? அதோட சொந்தக்காரன்‌ 
தேடி வந்துட்டான்னா...?” 

“அதெப்படி? அது அழகரோட குதிரை. அவரோட 
வாகனம்‌. அதுக்கு உரிமை கொண்டாபயுக்கிட்டு 
எவன்‌ வருவான்‌?” 

தனக்கெதிராக யாரது இவ்வளவு தைரியமாகக்‌ குரல்‌ 
கொடுப்பது என்று திரும்பிய எஸ்‌.ஐ. 

திகைத்தார்‌! மஃப்டி போலீஸ்‌ சந்திரன்தான்‌, சாதாரண 
சந்திரன்‌ எஸ்‌.ஐ.க்கு முன்னால்‌ 

நேராக நிற்கவே தயங்குவார்‌. சாமி இறங்கிய சந்திரனோ 
உலகத்துக்கே அதிபதி போல 

நின்றிருந்தார்‌. கலங்கிய கண்கள்‌, கலைந்த தலை, 


குங்கும நெற்றி. 

“ஏய்‌.... சாமிக்கிட்ட விளையாடாத! என்‌ வாக்குல 
நம்பிக்கை வை. என்கிட்ட 

விளையாண்டேன்னு வை... சர்வ நாசம்‌! குல நாசம்‌!” 
எஸ்‌.ஐ.யின்‌ டென்ஷன்‌ உச்சத்துக்குப்‌ போனது. 
பதறிப்போன ஏட்டய்யாவும்‌, வேலுவும்‌ 

சந்திரனை அழுத்தித்‌ தள்ளிக்கொண்டு போனார்கள்‌. 
“அய்யா! தப்பா எடுத்துக்காதீங்க. அவன்‌ வெளியூர்‌ 
ஆளு. விருந்துக்கு வந்த இடத்துல 

அவன்‌ மேல சூலி இறங்கிட்டா அதான்‌” என்ற 
ஊர்காரரிடம்‌, “ம்‌.. இருக்கட்டும்‌.. 

இருக்கட்டும்‌” என்றப்படி நடந்து ஆலமரத்தடி 
மண்டபத்தருகே வந்தார்‌ எஸ்‌.ஐ. 

குதிரையினருகே நின்று ராமகிருஷ்ணனும்‌ சீரங்கனும்‌ 
ஆராய்ந்துகொண்டு இருந்தனர்‌. 

“என்னப்பா பாக்கறீங்க?” என்றார்‌ எஸ்‌.ஐ. 

“எங்க ஊர்‌ ஆளுங்க பைத்தியக்காரத்தனம்‌ 
பண்றாங்க... இது எப்படி சார்‌ சாமியோட 

வாகனமா இருக்கும்‌? பாருங்க.. முதுகு நடுவுல 
தழும்பேறிப்‌ போயிருக்கு. புட்டத்துல 

நாலஞ்சு புண்ணு... எங்கியோ சுமை சுமந்துட்டு இருந்த 
குதிரை மாதிரி தெரியுது 

சார்‌.” 

எஸ்‌.ஐ.க்கு கடைசியாக இரண்டு விவரமான பயல்களை 
தாமரைக்‌ குளத்தில்‌ சந்தித்ததில்‌ 

மகிழ்ச்சி பொங்கியது. 

“வெரிகுட்‌! படிச்ச பசங்களா நீங்க?” 

“ஆமா சார்‌.” 

“உங்க ஊர்‌ ஆளுகளுக்கு எடுத்துச்‌ சொல்லக்‌ கூடாதா?” 
“எங்கன சார்‌? குறிகாரன்‌, கோடாங்கி பேச்சுதான்‌ இங்க 
எடுபடும்‌. நாங்க பேசினா 

தலைப்பிரட்டு பிடிச்சவங்கன்னு பட்டம்‌ 
குடுத்துருவாங்க.” 

“அதுவும்‌ நிஜம்தான்‌” என்று சிரித்த எஸ்‌.ஐ. “ஏம்பா 


உங்களுக்கு யார்‌ மேயலாயவது 

சந்தேகம்‌ இருக்கா?” என்றார்‌. 

“ஆமா சார்‌.” என்றான்‌ ராமகிருஷ்ணன்‌. “போன மாசம்‌ 
எங்க தோட்டத்து மோட்டார்‌ களவு 

போச்சு. அதைப்‌ பண்ண கோஷ்டிதான்‌ இதையும்‌ 
பண்ணி இருப்பாங்களோன்னு ஒரு டவுட்டு!” 

“ம்‌... உங்கப்பாவும்‌ சொன்னாரு... பெருமாள்தான அவர்‌ 
பேரு?” என்று யோசித்தவர்‌, 

“தம்பி... நீங்க ஒரு காரியம்‌ பண்றீங்களா?” என்றார்‌. 
“சொல்லுங்க சார்‌.” 

“கொஞ்ச நாளைக்கு... நைட்ல தூங்காம ஒரு பத்துப்‌ 
பன்னிரண்டு மணி வாக்குல மலையடிவார 

மண்டபம்‌ பக்கம்‌ அப்படி இப்படி சுத்திப்‌ பாருங்க. நீங்க 
எத்தனை பேர்‌ 

ஃப்ரெண்ட்ஸ்‌?” 

“நாலஞ்சு பேரு சார்‌.” 

“குட்‌. நாலஞ்சு பேருமா போங்க. ஏதாவது வித்தியாசமா 
தட்டுப்படுதான்னு பாருங்க. 

எனக்கென்னவோ... அந்தக்‌ குதிரை அந்த 
ஏரியாவுலதான்‌ எங்கியோ இருக்கணும்னு டவுட்டு.” 
சார்‌... எங்களை ஏன்‌ சார்‌ போகச்‌ சொல்றீங்க?” 
“தம்பி... நீங்க உள்ளூர்‌. அதுலயும்‌ கால நேரமில்லாம 
கண்டபடி சுத்தறவங்கன்னு 

என்கிட்ட சொன்னாங்க. அதனால, உங்க மேல 
யாருக்கும்‌ டவுட்‌ வராஅது. நீங்க 

தோட்டத்துக்கோ காட்டுக்கோ காவலுக்குப்‌ போற மாதிரி 
போங்க. வித்தியாசமா, புதுசா 

எவனாவது அந்தப்‌ பக்கம்‌ வந்தா.. அடையாளம்‌ பாத்து 
எனக்குத்‌ தகவல்‌ சொல்லுங்க. 

புரியுதா?” 

“ஓகே. சார்‌” என்றார்கள்‌ இருவரும்‌ பெருமையாக. 
எதையோ சாதிக்கப்‌ போகிற பரபரப்பு 

இருவரையும்‌ தொற்றிக்கொண்டது. 

இரவு உள்ளூர்க்கடையில்‌ இட்லியும்‌, புரோட்டாவும்‌, 


ஆம்லெட்டும்‌ சாப்பிட்டுவிட்டு, 

ஏட்டய்யாவும்‌, வேலுவும்‌ மண்டபத்தில்‌ வந்து 
அமர்ந்தனர்‌. ஏழெட்டுப்பேர்‌ 

மண்டபத்தில்‌ படுத்திருக்க.. அங்கே கட்டப்பட்டு இருந்த 
குதிரையைப்‌ பார்த்தபடி 

இவர்கள்‌ இருவரும்‌ அமர்ந்தனர்‌. குதிரை அரைத்‌ 
தூக்கத்தில்‌ இருந்தது. வாலை 

அவ்வப்போது சாமரம்போல்‌ வீசியது. ஏட்டய்யா 
பெருமூச்சுவிட்டார்‌. 

“ஏன்யா வேலு... இப்ப நாம இந்தக்‌ குதிரைக்கு வேற 
காவலா இருக்கிற மாதிரி 

ஆயிப்போச்சேய்யா. ம்‌... சாமி சமாச்சாரம்‌? இதை ஒரு 
விரதம்‌ மாதிரி நினைச்சுப்‌ 

பண்ண வேண்டியதுதான்‌! என்னா வேலு...?” என்றவர்‌ 
ஏதோ யோசனையுடன்‌, “அதென்னய்யா நம்ம 

சந்திரன்‌ இப்படி ஆகிப்போனான்‌?” என்றார்‌ 
வருத்தமாக. 

“மதி பிடிச்சிருச்சுங்க அவனுக்கு.” 

“ஏன்‌ வேலு... இது எல்லாம்‌ நிசமா?” 

“எதைக்‌ கேக்குறீங்க?” 

“இந்தக்‌ குறி சொன்னது, அருள்‌ வந்தது, இந்தக்‌ குதிரை 
வந்தது... எஸ்‌.ஐ. அய்யா 

சொன்ன மாதிரி நாம ஒருவேளை 
பைத்தியக்காரத்தன மா இதெல்லாம்‌ நம்பறமோ?” 
வேலுவும்‌ ஒரு விநாடி யோசித்தான்‌. குதிரை கனைத்தது. 
“பார்த்தீங்களா? இது மாதிரி 

நினைக்கிறதே தப்பு... சாமி அதட்டறாரு பாத்தீங்களா!” 
“ஆமா! தப்பு தப்பு” என்று கன்னத்தில்‌ போட்டுக்‌ 
கொண்டார்‌ ஏட்டய்யா. 

பத்து மனிக்கு மேல்‌, ராமகிருஷ்ணன்‌ தலைமையில்‌ 
இளைஞர்கள்‌ ஒன்று சேர்ந்தார்கள்‌. 

மொத்தம்‌ ஏழு பேர்‌. மூன்று நபரை மேற்கே 
மலையடிவாரத்துக்கு அனுப்பிவிட்டு, ஒரு 

மணி நேரம்‌ கழித்து சீரங்கன்‌, கனகு, ரமேஷ்‌ மூவரையும்‌ 


போகச்‌ சொன்னான்‌ 

ராமகிருஷ்ணன்‌. “அப்ப நீயி?” என்ற சீரங்கனிடம்‌, “நீங்க 
போங்க, நான்‌ பின்னால 

வாரேன்‌” என்று ராமகிருஷ்ணன்‌ கண்சிமிட்டினான்‌. 
புரிந்துகொண்டவனாக சீரங்கன்‌ 

மற்றவர்களுடன்‌ கிளம்பினான்‌. 

அவர்கள்‌ போனதும்‌ ராமகிருஷ்ணன்‌ தனியே 
கோடாங்கியின்‌ வீட்டை நோக்கி நடந்தான்‌. 

அங்கே வெளியே கொல்லைப்புற மறைவில்‌, மாரி 
இவனுக்காகக்‌ காத்துக்கொண்டு இருப்பாள்‌! 
சங்கதிகள்‌ நிகழ்ந்தேறி கிட்டத்தட்ட ஒரு வாரம்‌ 
ஆகியிருந்தது. தாமரைக்குளத்தின்‌ 

வழமைகளில்‌ சில புதியவை பழகிவிட்டிருந்தன. 
ஏட்டய்யாவும்‌ வேலுவும்‌, 

குடியுரிமைக்கு விண்ணப்பிக்காமலேயே 
உள்ளூர்வாசிகளாகி இருந்தனர்‌. டீக்கடையில்‌ 
ஏட்டய்யாவுக்கு கணக்குத்‌ துவங்கி, இருநூறு ரூபாய்‌ 
சொச்சம்‌ பாக்கி இருந்தது. 

சமயங்களில்‌ பெருமாள்‌. வாத்தியார்‌ வீடுகளிலிருந்து 
மதிய சாப்பாடு தூக்கில்‌ 

வந்தது. சாப்பிட்டுவிட்டு ஆலமரத்தடி மண்டபத்தில்‌ 
கோடு கிழித்து பதினெட்டாம்‌ 

புள்ளி, தாய விளையாட்டுகளை ஆடித்‌ 
தேர்ந்துகொண்டு இருந்தனர்‌ இருவரும்‌. 

தனது சர்வீஸில்‌ முன்னெப்போதும்‌ இவ்வளவு 
நிம்மதியாக தான்‌ வாழ்ந்ததில்லை என்று 
உணர்ந்தார்‌ ஏட்டய்யா. நேரத்துக்குச்‌ சாப்பாடு, 
சுத்தமான காற்று, பொழுதுபோக்க 

விளையாட்டு, பேச்சுத்‌ துணை என்று ஏட்டய்யாவும்‌ 
வேலுவும்‌ திளைத்து மகிழ்ந்தனர்‌. 

மஃப்டி போலீஸ்‌ சந்திரனோ வேறொரு தளத்தை 
எட்டியிருந்தார்‌. காலமெல்லாம்‌ கையைத்‌ 

தூக்கி சல்யூட்‌ அடித்துக்கொண்டு இருந்தவரை, ஊரே 
பக்தியுடன்‌ பார்ப்பதும்‌ 


வணங்குவதும்‌ புளகாங்கிதமாயிருந்தது. ஊரின்‌ 
பொதுப்‌ பிரச்னையில்‌ துவங்கியவர்‌, 

இப்போது வீட்டுப்‌ பிரச்னை, தீராத வயிற்றுவலி, 
கனவுக்குப்‌ பலன்‌ என்று சகல 

சமாச்சாரங்களையும்‌ டீல்‌ செய்ததில்‌, 
தாமரைக்குளத்தின்‌ பெண்களில்‌ பலர்‌ தங்களது 
பிரச்சனைகளை இப்போதெல்லாம்‌ அவரிடம்தான்‌ 
சொல்கிறார்கள்‌. அதில்‌ கோடாங்கி மனைவி 
சரசம்மாவும்‌ அடக்கம்‌. 

அவரும்‌ வெளியூர்‌ குறிகாரனும்‌ வந்து தனது 
ஸ்தானத்தைக்‌ கவர்ந்துகொண்டதில்‌, 
நொந்துபோய்க்‌ கிடக்கிறார்‌ கோடாங்கி. இரண்டு, மூன்று 
தினங்களாகத்‌ தனது 

கட்டுப்பாட்டில்‌ இருக்கும்‌ குறளி ஒன்றை ஏவி, அவர்கள்‌ 
இருவரையும்‌ காலி பண்ணி 

விடுவதென்கிற முடிவில்‌ இருக்கிறார்‌. 

பெருமாள்‌, வாத்தியார்‌, கோவிந்தசாமி 
வகையறாக்களின்‌ கவலையோ நாளுக்கு நாள்‌ 
அதிகரித்தபடி இருந்ந்தது. திருவிழா நாள்‌ நெருங்கிக்‌ 
கொண்டே வருகிறது. காணாமல்‌ 

போன வாகனம்‌ பற்றி ஏதும்‌ தகவல்‌ தெரியவில்லை. 
குறிகாரனும்‌ ஆத்தா இறங்கினவனும்‌ 

“இதுதான்‌ வாகனம்‌!” என்று நிஜக்‌ குதிரையைக்‌ காட்டி 
சாதிக்கிறார்கள்‌. இதை 

வைத்துக்‌ கொண்டு எப்படித்‌ திருவிழா கொண்டாட 
முடியும்‌... ஊர்வலம்‌ போக முடியும்‌? 

அந்தக்‌ குதிரை இப்போது ஊர்‌ சிறுவர்களுடன்‌ வெகு 
சகஜமாகிவிட்டது. எந்நேரமும்‌ 

பத்து சிறுவர்கள்‌ அதனைச்‌ சுற்றி அமர்ந்து பேச்சுக்‌ 
கொடுத்தபடி, புல்லும்‌ 

கொடுக்கிறார்கள்‌. தத்தம்‌ வீடுகளில்‌ அம்மாவிடம்‌ 
அழுது பிடிவாதம்‌ பண்ணி, கானம்‌ 

(கொள்‌) அவித்து வாங்கி வந்து குதிரைக்கு 
வைக்கிறார்கள்‌. நேற்று எல்லாப்‌ 


பசங்களும்‌ கூடி குதிரையை ஏழெட்டு லைஃபாய்‌ சோப்பு 
போட்டுக்‌ குளிப்பாட்டி, பிடரி 

முடிக்கும்‌ வாலுக்கும்‌ ஸ்பெஷலாக ஷாம்பு போட்டு 
அதன்‌ மேனி எழிலைப்‌ 

பராமரித்தார்கள்‌. 

எஸ்‌.ஐ. அவ்வப்போது வந்து போய்க்கொண்டு 
இருக்கிறார்‌. அவருக்கு வயிற்றெரிச்சல்‌. 

குறிப்பாக சந்திரன்‌ மீது. இந்த பிரச்னையும்‌ 
திருவிழாவும்‌ முடிந்த பின்னர்தான்‌ 

அவர்‌ மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க 
வேண்டுமென்று நினைத்துக்கொண்டு இருந்தார்‌. 
ராமகிருஷ்ணன்‌, சீரங்கன்‌ மூலமாக அவருக்கு இரண்டு 
நாட்களுக்கு முன்புதான்‌ ஒரு 

துப்பு கிடைத்திருந்தது. கரும்புத்‌ தோட்டத்திலிருந்து 
ஆலைக்கொட்டகைக்கு சில 

வெளியூர்‌ ஆட்கள்‌ சந்தேகப்படும்படி வந்து 
போகிறார்கள்‌. அது குறித்து வேறு ஒரு 

திசையில்‌ விசாரித்துக்கொண்டு இருந்தார்‌. 

இவை எல்லாம்‌ இவ்வாறு இருக்க.. ஊருக்குள்‌ ஒரு புது 
ஆள்‌ சைக்கிளில்‌ வந்தான்‌. கைலி 

வேட்டி, அழுக்கேறிய காக்கிச்‌ சட்டை, கலைந்த தலை, 
டயர்‌ செருப்பு... வந்தவன்‌ 

ஆலமரத்தடி மண்டபத்தருகே சைக்கிளை 
நிறுத்திவிட்டு, ஓடிப்போய்‌ ஓரத்தில்‌ 

கட்டியிருந்த குதிரையைப்‌ பார்த்தான்‌. “ஐயோ! என்‌ 
எசமானே... நீ இங்கியா இருக்கே? 

நான்‌ உன்னைத்‌ தேடி ஊர்‌ ஊரா அலையிறனே.” 
கட்டித்‌ தழுவி, தடவிக்‌ கொடுத்து காதல்‌ உணர்வையும்‌ 
செண்டிமெண்ட்டையும்‌ ஓரிரு 

விநாடிகளுக்கு நிகழ்த்தினான்‌. குதிரையின்‌ 
தோழர்களாயிருந்த சின்னப்‌ 

பசங்களெல்லாம்‌ அவனை விநோதமாகப்‌ 
பார்த்தார்கள்‌. அவன்‌ அதோடு நிறுத்தியிருக்கலாம்‌. 
ஏதோ ஒரு விஜயகாந்த்‌ படத்தின்‌ பாதிப்பில்‌ தலை 


சிலிர்த்து திரும்பி, குரலை 

முழக்கினான்‌.... “எந்த களவாணிப்‌ பய மகன்டா என்‌ 
குதிரையைக்‌ கட்டி வச்சவன்‌? என்னா 

தைரியம்‌ இருந்தா குதிரையைக்‌ களவாண்டு கட்டி 
வெச்சிருப்பீங்க?” 

ஊரின்‌ இளவட்டங்கள்‌ ரத்தம்‌ கொதித்து, அவன்‌ 
சட்டையைப்‌ பிடித்தார்கள்‌. குதிரையைத்‌ 

தேடி ஊர்‌ ஊராக சைக்கிளில்‌ அலைந்த கடுப்பில்‌ 
இருந்தவன்‌ தடித்த வார்த்தைகளைப்‌ 

பேச, உள்ளூர்‌ இளவட்டங்கள்‌ இப்படியொரு 
தருணத்துக்காகவே காத்திருந்தது போல 

தங்களது பராக்கிரமத்தைக்‌ காட்டி, அவனைப்‌ 
புரட்டியெடுத்துத்‌ தூணில்‌ 

கட்டினார்கள்‌. 

சம்பவம்‌ நடந்த பிறகே வந்து சேரும்‌ மரபைக்‌ 
காப்பாற்றும்‌ விதமாக ஏட்டய்யாவும்‌ 

வேலுவும்‌ குளிப்பதற்காக மோட்டார்‌ தோட்டத்துக்குப்‌ 
போயிருந்தார்கள்‌... 

தகவலறிந்து ஈரப்பதத்துடன்‌ விரைந்து வந்தார்கள்‌. 
“சேச்சே... என்னப்பா தம்பிகளா! நாங்க அதிகாரிக 
இருக்கோம்‌. எதுவா இருந்தாலும்‌ 

எங்ககிட்ட சொல்ல வேணாமா.. இப்படியா அடிக்கிறது? 
செத்துக்கித்துப்‌ போய்ட்டான்னா 

நாங்களும்‌ சேர்ந்துல்ல பதில்‌ சொல்லணும்‌!” 
“பின்ன ஊர்‌ நடுவுல நின்னுக்கிட்டு பெரிய இவன்‌ 
மாதிரி எல்லாரையும்‌ வையுறான்‌! 

வெட்டுவேன்‌... குத்துவேன்ங்கிறான்‌!” 

“சரி சரி.. சும்மா இருங்கப்பா!” என்று அடக்கின 
வாத்தியார்‌, “சார்‌... நாங்களும்‌ 

இல்லாமப்‌ போயிட்டோம்‌. இந்தாளு வார்த்தையை 
விட்டுருக்கான்‌. இளவட்டப்‌ பசங்க கை 
நீட்டிட்டாங்க. மேற்கொண்டு நீங்க விசாரிங்க” 

ம்‌... என்றபடி ஏட்டய்யா அவனை நெருங்கினார்‌. 
கட்டுகளை அவிழ்த்து விட்டார்‌. 


தூணில்‌ சாய்ந்திருந்தவன்‌ சரிந்தான்‌. அடிபட்ட 
வேதனையில்‌ முகம்‌ சுருங்கியது. 

அங்கங்கே கண்ணிப்போயிருந்தான்‌. 

“எந்த ஊர்றா நீ?” 

“வட்டப்பாறைங்க.” 

"எது... மலைமேல்‌ இருக்குதே அந்த வட்டப்பாறையா?” 
“ஆமாங்க!” 

“ஏண்டா.. அங்க இருந்து இங்க எதுக்கு வந்தே.. எதுக்கு 
அக்குருமாப்‌ பேசினா?” 

”அய்யா.. என்‌ குதிரையைத்‌ தேடி வந்தேங்க. இதப்‌ 
பாருங்க. இது என்னுதுங்க.” 

“குதிரை உன்னுதா?” ஊர்‌ ஜனங்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ 
பார்த்துக்கொண்டனர்‌. 

“ஆமாங்க... மலைல இருந்து பலாக்காய்‌, காப்பி, 
எலுமிச்சை எல்லாம்‌ கீழ கொண்டாந்து 
விக்கிறதுக்கோசரம்‌ மூணு குதிரை வெச்சிருந்தேங்க. 
அதுல ஒண்ணை ஏழெட்டு நாளாக்‌ 

காணோம்‌. மேய்ச்சலுக்கு விட்டிருந்தப்ப நரிக்‌ கூட்டம்‌ 
விரட்டினதுல எங்கியோ திசை 

தப்பிடுச்சு. சரி.. கீழ தரைக்கு இறங்கி வந்திருக்கும்னு 
வந்து ஒவ்வொரு இடமாப்‌ 

பாத்தா கடைசியில இங்க கட்டிப்போட்டுக்‌ கிடக்கு” 
“சரி. வந்தே... குதிரையைப்‌ பாத்தே.. அதுக்கப்புறம்‌ 
என்ன ஏதுனு ஊர்ல விசாரிக்க 

வேணாமா? நீ பாட்டுக்கு மானாங்காணியாப்‌ பேசினா 
எப்படி? சுத்த அறிவு கெட்டவனா 

இருக்கியே!” என்றபடி ஏட்டய்யா ஊர்‌ மக்கள்‌ பக்கம்‌ 
திரும்பினார்‌. “என்ன பெருமாளு, 

குதிரை இந்தாளுதுங்கறான்‌! என்ன பண்ணலாம்‌?” 
மஃப்டி சந்திரன்‌ உரத்த குரலில்‌ சொன்னான்‌. “அந்தப்‌ 
பேச்சே வேணாம்‌. 

அருள்வாக்குப்படி சாமி குறி சொல்லி நம்மகிட்ட 
வந்தது. தெய்வகுத்தம்‌ ஆயிப்‌ 

போகும்‌. யோவ்‌... வெளியூரு! வந்த வழியே திரும்பிப்‌ 


போயிரு.. இல்லேன்னா 

சபிச்சுருவேன்‌ !” 

“சந்திரா... கொஞ்சம்‌ சும்மா இரு! விசாரிக்கிறோம்‌ 
இல்ல?” 

“ஐயா! லெளகீகம்னா நீங்க விசாரிக்கலாம்‌. இது சாமி 
காரியம்‌. ஒண்ணு கிடக்க ஒண்ணு 

ஆயிடக்‌ கூடாது” என்றான்‌ வெளியூர்‌ குறிகாரன்‌. 
அவன்‌ மனதுக்குள்‌ வேறு விதமான 

சிந்தனை. இந்தக்‌ குதிரை, சாமியின்‌ வாகனம்‌ இல்லை 
என்றாகிவிட்டால்‌, தனது வாக்கின்‌ 

மீது ஜனங்களின்‌ நம்பிக்கை குறைந்துவிடும்‌. கொஞ்ச 
நாளாக இந்த ஊர்‌ ஜனங்கள்‌ 

புண்ணியத்தில்‌ வண்டி சொகுசாக ஓடுவது கெட்டுவிடக்‌ 
கூடாது இல்லையா? 

“அதும்‌ சரிதான்‌.. அவசரப்படக்கூடாது. கொஞ்ச நாள்‌ 
பார்ப்போம்‌!” 

“என்னய்யா கொஞ்ச நாள்‌ பாக்கறது? என்‌ பொழைப்பு 
கெட்டுப்போய்‌ ஊர்‌ ஊரா சைக்கிள்ல 

அலைஞ்சு வந்திருக்கேன்‌. ஏழெட்டு நாளா 
கஞ்சியில்லை... என்‌ குதிரையைக்‌ குடுங்க... 

நான்‌ கிளம்பணும்‌.” 

ஏட்டய்யா செருமினார்‌, “தம்பி! அதுல ஒரு சிக்கல்‌ 
என்னான்னா.” என்று நடந்ததை 

விவரித்தார்‌. 

“என்னய்யா! கதையா விடறீங்க.. நான்‌ காசு குடுத்து 
வாங்கி வளர்த்த குதிரையை நோகாம 
அமுக்கலாம்ன்னு பாக்கறானுகளா இந்த ஊர்க்காரப்‌ 
பயக.” 

“ஏலேய்‌! ஊரைப்‌ பத்திப்‌ பேசின, வாயைக்‌ 
கிழிச்சிருவோம்‌.” 

”ஐயா.. இவங்களை விடுங்க. நீங்க போலீஸ்‌.. எனக்கு 
நியாயம்‌ சொல்லுங்க.” 

“ம்‌.. நீ குதிரையைக்‌ காணோம்னு கம்ப்ளைண்ட்‌ 
குடுத்தியா?” 


“இல்லைங்க. அதான்‌ ஊர்‌ ஊரா தேடி அலையுறனே!” 
வாத்தியார்‌ பாயிண்டைப்‌ பிடித்தார்‌. “ஆனா, நாங்க 
கம்ப்ளைண்ட்‌ குடுத்திருக்கோம்‌. 

அதனால குதிரை சட்டப்படி எங்களுக்குத்தான்‌ 
சொந்தம்‌.” 

“அடப்பாவிங்களா! இது என்னா நியாயம்டா? 
இன்னிக்கு வித்தாலும்‌ பத்தாயிரம்‌ 

ரூவாய்க்கு போகும்டா என்‌ குதிரை. அதை 
நம்பித்தாண்டா என்‌ பொழப்பே இருக்கு.. ஊர்‌ 

கூடி வயித்துல அடிக்கிறீங்களே.. இது நியாயமா?” 
ஏட்டய்யாவுக்கு அவனது நியாயம்‌ புரிந்தாலும்‌, ஊர்‌ 
மக்களின்‌ கருத்தை மீறிப்‌ பேச 

முடியவில்லை. ஒரு வார செஞ்சோற்றுக்‌ கடனாக... 
அவரும்‌ அந்த ஊர்‌ நபராகவே தன்னை 
உணர்ந்துகொண்டு பேசினார்‌, “சரி தம்பி, ஒரு ஊரே 
கூடிச்‌ சொல்லும்போது, அதையும்‌ 

நாம பாக்கணுமில்லையா.. வேணா ஒண்ணு செய்யி. 
திருவிழா வரைக்கும்‌ நீயும்‌ இதே ஊர்ல 

இரு.. திருவிழா முடிஞ்சதும்‌ உக்காந்து பேசுவோம்‌.” 
உள்ளூர்‌ கோடாங்கிக்கு பொறுக்க முடியாமல்‌ கேட்டே 
விட்டார்‌. “ஏன்யா.. என்ன 

நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க! இந்த ஊர்ல 
அசலூர்க்காரங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டே 
போகுது. இப்ப இவனையும்‌ இருக்கச்‌ சொல்றீங்க.. 
எல்லாப்‌ பிரச்சனைக்கும்‌ காரணமே 

இந்த வெளியூர்‌ குறிகாரப்‌ பயதான்‌. அவனை 
விரட்டுங்க. எல்லாம்‌ சரியாப்‌ போகும்‌.” 

“சரி.. சரி.. நீங்க எதுக்கு இப்ப சத்தம்‌ போடுறீங்க” என்று 
அடக்கிய ஏட்டய்யா, 

“சரி தம்பி.. நீயும்‌ போய்‌ எங்க ஸ்டேசன்ல எஸ்‌.ஐ.கிட்ட 
தகவல்‌ சொல்லி, ஒரு பிராது 

குடுத்துட்டு வந்துடு. அதான்‌ மொறை. இல்லாட்டி அவரு 
எங்களை வைவாரு.” என்று 

வெளியூர்‌ நபரிடம்‌ சொன்னார்‌. 


“சரிங்க.” 

“உன்‌ பேர்‌ என்ன?” 

அவன்‌ சொன்ன பதிலைக்‌ கேட்டு அனைவரும்‌ 
புல்லரித்தனர்‌. “அழகர்சாமிங்க!” 

வெளியூர்‌ குறிகாரனும்‌, மஃப்டி சந்திரனும்‌ மகிழ்ச்சி 
பொங்கக்‌ குரல்‌ 

கொடுத்தார்கள்‌... “பார்த்தீங்களா... சாமியோட 
விளையாட்டை!” 

“என்னய்யா விளையாட்டைக்‌ கண்டீங்க?” 
குதிரைக்கார அழகர்சாமி டென்ஷன்‌ ஆனான்‌. 
“அந்த அழகர்சாமி... தன்னோட பெயர்‌ கொண்ட 
ஒருத்தனோட குதிரையையே தனக்கு வாகனமா 
தேர்ந்தெடுத்து இங்க வரவழைச்சிருக்காரு. என்னா ஒரு 
மகிமை.. சாமி!” கைகளை உயரத்‌ 

தூக்கி வணங்கினான்‌ வெளியூர்‌ குறிகாரன்‌. “என்னோட 
வாக்கு தப்பாதுன்னு 

நிரூபிச்சிட்ட சாமி.” லேசாக அவன்‌ உடல்‌ ஆடியது. 
அழகர்சாமி தனது குதிரையை ஒரேயடியாக அபகரிக்க 
பெரும்‌ சதிவலை பின்னப்படுவதை 

உணர்ந்து, கண்களில்‌ நீர்‌ வழிய சின்னப்‌ பிள்ளை 
போல அழுதான்‌. “அடப்பாவிகளா! என்‌ 

பொழப்புல மண்ணள்ளிப்‌ போட்டுராதீங்கடா. என்‌ 
குதிரைய விட்ருங்க. நான்‌ 

கூட்டிட்டுப்‌ போறேன்‌!” 

அவன்‌ தனது குதிரையின்‌ அருகே சென்று அதன்‌ 
கழுத்தைத்‌ தடவிக்‌ கொடுக்க, அது 

கனைத்தது. குதிரையைச்‌ சுற்றி நின்ற சிறுவர்கள்‌ 
அவனைப்‌ பரிதாபமாகப்‌ 

பார்த்தார்கள்‌. அவர்களுக்கும்‌ கண்கள்‌ கலங்கின. 
ஒருவன்‌ சொன்னான்‌. “நாங்க டெய்லி இதுக்கு புல்லு, 
கானம்‌ எல்லாம்‌ குடுக்கறோம்ணே.” 

மற்றவன்‌ சொன்னான்‌. “நேத்துக்கூட சோப்பு போட்டு 
குளிப்பாட்டினோம்‌. எங்க கூட இது 

ஃப்ரெண்டு தெரியுமா?” 


அவன்‌ அந்தச்‌ சிறுவர்களை அன்புடன்‌ பார்த்தான்‌. 
பிறகு தனது சைக்கிளை எடுத்தான்‌. 

“என்னப்பா கிளம்பிட்ட?” 

“ஐயா.. நான்‌ உங்க ஸ்டேசன்ல போய்‌ எஸ்‌.ஐ. கால்ல 
விழுந்து கம்ப்ளைண்ட்‌ 

குடுக்கறேன்‌. வேறென்ன பண்றது? அவராவது எனக்கு 
ஒரு நியாயத்தைச்‌ சொல்லட்டும்‌.” 

“வேலு.... நீயும்‌ அந்தாள்கூட போ! எஸ்‌.ஐ.கிட்ட விவரம்‌ 
சொல்லு” என்றார்‌ ஏட்டய்யா. 

வேலுவும்‌ அழகர்சாமியும்‌ கிளம்பிப்‌ போனார்கள்‌. ஊர்‌ 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ நம்பிக்கை, 

அவநம்பிக்கை, குழப்பம்‌ எல்லாமும்‌ இருந்தது. 
ஏட்டய்யா, பெருமாள்‌, வாத்தியார்‌, கோவிந்தசாமி 
நால்வர்‌ மட்டும்‌ மண்டபத்தில்‌ 

இருந்தனர்‌. ஊர்‌ கலைந்து போய்விட்டது. “ரொம்ப 
ஆச்சர்யம்தான்‌ வாத்தியாரே” என்றார்‌ 

ஏட்டய்யா. 

”எதுங்க?” என்றார்‌ வாத்தியார்‌. 

“உங்க ஊர்‌ அழகர்‌ சாமியோட குதிரை காணாமப்‌ 
போச்சு. வட்டப்பாறை அழகர்சாமியோட 

குதிரையும்‌ அதே நேரம்‌ காணாமப்‌ போயி.. இந்த ஊர்‌ 
அழகர்‌ சாமியைத்‌ தேடி வந்துச்சு. 

அந்த அழகர்‌ சாமியோட குதிரைதான்‌ எங்க 
அழகர்சாமியோட வாகனம்னு நீங்க சொல்றீங்க. 
'இல்லையா.. அது என்‌ குதிரைன்னு' அவன்‌ 
சொல்றான்‌” கோர்வையாகப்‌ பேசிவிட்ட 

திருப்தியோடு ஏட்டய்யா சிரிக்க, இவர்கள்‌ 
குழப்பத்தோடு தலையாட்டினர்‌. 

வாத்தியார்‌ நிதானமாகச்‌ சொன்னார்‌. “என்ன ஒண்ணு... 
எங்க ஊர்‌ அழகர்சாமி, குதிரை 

ரெண்டுமே உயிருள்ள ஜீவன்‌ கிடையாது. அவன்‌ 
மனுசன்‌, அவன்‌ குதிரை நிஜமான குதிரை!” 
வாத்தியார்‌ சொன்னதைக்‌ கேட்டு மற்றவர்கள்‌ 
சிந்தனையில்‌ ஆழ்ந்தார்கள்‌. ஏதோ பெரிசாக 


அர்த்தம்‌ இருப்பது போல தோன்றியது. ஆனால்‌, 
புரியவில்லை. யாரும்‌ எதுவும்‌ பேசத்‌ 

தோன்றாமல்‌ இருந்தனர்‌. 

உயரமாக குதிரை நின்றிருக்க, ஒரு பையன்‌ தடவிக்‌ 
கொடுத்தபடி இருந்தான்‌. ஒருவன்‌ 

புல்‌ நீட்டி சாப்பிட வைத்துக்கொண்டு இருந்தான்‌. 
மற்றொருவன்‌ தன்‌ வீட்டில்‌ இருந்த 

பவுடர்‌ டப்பாவை எடுத்து வந்து குதிரையின்‌ பின்புறம்‌ 
இருந்த புண்களின்‌ மீது 

பவுடரைக்‌ கொட்டி வைத்தியம்‌ பார்த்துக்கொண்டு 
இருந்தான்‌. 

சாயந்திரம்‌ ஆகிவிட்டது. சைக்கிளில்‌ போன 
அழகர்சாமியும்‌ வேலுவும்‌ வருவார்கள்‌ 

என்று ஏட்டய்யா எதிர்பார்த்துக்‌ காத்திருக்கையில்‌, 
ஆச்சர்யமான தகவல்‌ வந்தது. 

ராமகிருஷ்ணனும்‌ , சீரங்கனும்‌ மொபெட்டில்‌ சீறி வந்து 
தகவல்‌ சொன்னார்கள்‌. 

காணாமல்‌ போன குதிரை கிடைத்து விட்டதாக! 
ஊர்‌ கூடியிருந்தது! 

கடந்த சில தினங்களாக அடிக்கடி ஊர்‌ கூடுவது 
வழக்கமாகிவிட்டது. இது நல்ல 
பொழுதுபோக்காகவும்‌, அதே சமயம்‌ வேலையைக்‌ 
கெடுக்கிறதாகவும்‌ இருந்தது. என்றாலும்‌ 

சாமி சமாச்சாரம்‌ என்பதால்‌, எல்லோரும்‌ 
கூடிவிட்டார்கள்‌. எஸ்‌.ஐ. வருவதற்காகக்‌ 
காத்திருந்தார்கள்‌. 

௦0௦௦௦௦ 

வட்டப்பாறை அழகர்சாமி ஸ்டேஷனுக்குப்‌ போனபோது 
அங்கே எஸ்‌.ஐ. இல்லை. இரண்டு 

கான்ஸ்டபிள்கள்‌ மட்டும்‌ இருந்தனர்‌. 

”ஐயா வணக்கமுங்க.” 

“என்னய்யா.” 

“ஒரு புகார்‌ குடுக்கணும்ங்க” 

“என்னன்னு?” 


“என்‌ குதிரையை மீட்டுத்தரணும்ங்க.. எஸ்‌.ஐ. ஐயா 
இல்லீங்களா?” 

கான்ஸ்டபிள்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ பார்த்துக்‌ 
கொண்டனர்‌. “என்னய்யாது.. வர்றவன்லாம்‌ 

குதிரை குதிரைன்னே வர்றாய்ங்க. நாட்ல களவாணிப்‌ 
பயலுக காசு பணம்‌ திருடுறதை 

விட்டுட்டு குதிரையா களவாங்குறானுகளா?” 

“எஸ்‌.ஐ. ஐயா இல்லிங்களா?” என்றான்‌ அழகர்சாமி 
மறுபடியும்‌. 

“இத பாருய்யா! எஸ்‌.ஐ. ஐயா. ஏட்டய்யா ரெண்டு பேரும்‌ 
அழகர்சாமியோட குதிரை காணாமல்‌ 

போனது சம்பந்தமா... தாமரைக்குளம்‌ போயிருக்காங்க.” 
“ஐயா! நா அங்கிருந்துதானுங்க வர்றேன்‌... என்‌ 
குதிரையை எப்படியாச்சும்‌ மீட்டுக்‌ 

குடுங்க. என்‌ பொழப்பே அதை வெச்சுத்தானுங்க 
இருக்கு.” 

“உன்‌ பேரென்ன?” 

“அழகர்சாமிங்க.” 

அவருக்கு டென்ஷனாகிவிட்டது. “என்னடா... நக்கலா 
பண்ற? அதான்‌ கம்ப்ளைண்ட்‌ 

குடுத்து.. களவாண்டவன்‌ சிக்கிட்டானே.. மறுபடியும்‌ 
இங்க எங்கடா வந்து நீ புகார்‌ 

குடுக்கற?" 

”அய்யா.. நீங்க வேற மாதிரி நினைச்சுக்கிட்டுப்‌ 
பேசறீங்க... என்ன பிரச்னைன்னா,” 

என்று வட்டப்பாறை அழகர்‌ சாமி விவரிக்க, 
அவர்களுக்குத்‌ தலை சுற்றியது. 

“இத பாருப்பா... எங்களுகுக்‌ கிறுக்குப்‌ புடிச்சிரும்‌ 
போலிருக்கு. எஸ்‌.ஐ. 

தாமரைக்குளம்தான்‌ போயிருக்காரு.. நீ எங்கூட வா, 
யோவ்‌... நான்‌ இவனைக்‌ 

கூட்டிட்டுப்‌ போறேன்‌. ஸ்டேஷனைப்‌ பாத்துக்க.” 
“ஆமாய்யா.. ஒத்தைல விட்டுட்டு நீயும்‌ கெளம்பு... 
ஸ்டேஷனே தாமரைக்குளத்துக்குப்‌ 


போயாச்சு... என்னமோ பண்ணு போ!” 

எஸ்‌.ஐ. வந்து சேர்ந்ததும்‌ கூட்டத்தின்‌ ஆவல்‌ எல்லை 
மீறியது. எஸ்‌.ஐ. நடுநாயகமாக 

சேர்‌ போட்டு அமர்ந்தவாறு, நிதானமாகச்‌ சொன்னார்‌. 
“இதபாருங்க. குதிரை 

சிக்க்ருச்சு. அது வேற எங்கயும்‌ இல்லை. உங்க ஊர்லயே 
ஒரு தோட்டத்துல குதிரையைத்‌ 

திருடிக்‌ கொண்டு போய்‌ வெச்சுட்டு.. அது மேல கரும்புச்‌ 
சோகையை அம்பாரமாப்‌ போட்டு 

ஒளிச்சு வெச்சிருந்தாங்க.” 

ஊர்‌, மூக்கில்‌ விரலை வைத்தது. “அடேயப்பா! 
எமகாதகப்‌ பயலுகளா இருக்கானுகளே.. 

யாருங்க அவனுக...?” 

“அவனுக ஊர்‌ ஊராப்‌ போய்‌ மோட்டாரு, எலெக்ட்ரிக்‌ 
ஒயர்‌ திருடுற கோஷ்டி. மோட்டார்‌ 

திருடத்தான்‌ வந்தானுகளாம்‌. உங்க ஊர்‌ கிணத்துல படி 
எல்லாம்‌ அவனுகளுக்கு வசதியா 

இல்லையாம்‌. இறங்கித்‌ திருடுறதுக்கு தோது இல்லாம 
ஆழமா கிணத்தை வெட்டி 

வெச்சிருக்கீங்களாம்‌.” 

சிலர்‌ மெல்லிய குரலில்‌ சிரித்தனர்‌. 

“அதனால என்ன பண்றதுன்னு பார்க்கறப்ப.. 
பாதுகாப்பேயில்லாம, இத்துப்போன பூட்டைப்‌ 

போட்டு வெறும்‌ கம்பி கேட்‌ மண்டபத்துல சாமியோட 
குதிரையைப்‌ பாத்திருக்கானுக. 

பூட்டையும்‌ உடைச்சு குதிரையைத்‌ தூக்கியிருக்கானுக. 
ரொம்ப கனமா இருந்ததால... 

கரும்புத்‌ தோட்டத்துல கொண்டு போய்‌ மறைச்சு 
வெச்சிருக்கானுக.. இந்த ஊர்ல கிரஷர்‌ 

போடறதுக்கு வந்து தங்கியிருக்கிற ஒரு வெளியூர்‌ 
குடும்பம்‌ இதுக்கு உடந்தை. 

அந்தத்‌ தோட்டத்துலதான்‌ இப்ப குதிரை இருக்கு.” 
“அடடா!” என்று பிரமித்தனர்‌. 

“உங்க ஊர்ல இந்த ராமகிருஷ்ணன்‌. சீரங்கன்னு 


இளவட்டப்‌ பசங்க இருக்கானுகள்ல.. 

அவங்கதான்‌ கவனிச்சுத்‌ துப்பு சொன்னாங்க. அதை 
வெச்சு இப்ப ஆளை மடக்கிட்டோம்‌. 

அவனும்‌ விபரத்தைச்‌ சொல்லிட்டான்‌. உங்க ஊர்ப்‌ 
பசங்க உதவி பண்ணதாலதான்‌ இதைக்‌ 

கண்டுபிடிக்க முடிஞ்சது.” 

எஸ்‌.ஐ. இளைஞர்களை அழைத்துப்‌ பாராட்ட, ஊரில்‌ 
பட்டென்று அவர்களது மரியாதை 

உயர்ந்தது. “பரவால்லிங்க பெருமாளு.. உங்க மகன்‌ சாமி 
கும்புடமாட்டான்னு 

வருத்தப்பட்டிங்க. இப்ப சாமிக்கே உதவி பண்ணி 
இருக்கான்‌ பாத்தீங்களா!” என்று 

வாத்தியார்‌ சொன்னதும்‌, பெருமாள்‌ கண்கள்‌ பனிக்கத்‌ 
தலையாட்டினார்‌. 

எஸ்‌.ஐ. எழுந்தார்‌. “பிரச்ச்னை முடிஞ்சிருச்சு! பெரிய 
மனுஷங்க எல்லாரும்‌ 

இருக்கீங்க. வாங்க போய்‌ குதிரையை எடுத்துட்டு வந்து 
ஊருக்குள்ள வெச்சிருவோம்‌. 

நல்ல விதமா திருவிழா கொண்டாடுங்க... என்ன?” 
”நல்லதுங்க” என்றார்‌ பெருமாள்‌. 

”"திருட்டுப்போன குதிரை. அதை ஊருக்குள்ல கொண்டு 
வரணும்னா சில பரிகார பூஜை 

எல்லாம்‌ பண்ணனும்‌” என்று ஒரு கோரிக்கைக்‌ குரல்‌ 
கேட்டது. 

திரும்பிப்‌ பார்த்தார்‌ எஸ்‌.ஐ. உள்ளூர்க்‌ கோடாங்கிதான்‌ 
இதனைப்‌ பெருமாளைப்‌ 

பார்த்துச்‌ சொன்னார்‌. எஸ்‌.ஐ.க்கு “சுர்‌: என்றது. 
“எங்கய்யா அந்த வெளியூர்‌ குறிகாரன்‌?” 

“அவன்‌ ஆளு எஸ்கேப்‌ ஆய்ட்டாங்க. குதிரை கிடைச்ச 
விஷயம்‌ தெரிஞ்சதும்‌ நைஸா 

கிளம்பிப்‌ போய்ட்டான்‌” என்ற கோடாங்கியின்‌ குரலில்‌, 
இழந்த அந்தஸ்து திரும்பிக்‌ 

கிடைத்த மகிழ்ச்சி புரண்டது. 

எஸ்‌.ஐ. தன்னை கட்டுப்படுத்திக்கொண்டு சொன்னார்‌. 


“இத பாருங்க. குதிரையை மீட்டுக்‌ 

குடுத்தாச்சு. அடுத்து நீங்க என்ன பண்றதுன்னாலும்‌ 
அதைப்பத்தி எனக்கொண்ணுமில்ல. 

பிரச்சனை மட்டும்‌ வரக்கூடாது, ஆமா!” 

அப்போது வட்டப்பாறை அழகர்சாமி வந்து சேர்ந்தான்‌. 
ஏட்டய்யா ஏற்கனவே அவனைப்‌ பற்றி 

எஸ்‌.ஐ.யிடம்‌ சொல்லி இருந்தார்‌. 

“என்ன அழகர்சாமி.. உன்‌ குதிரை வேற நடுவுல வந்து 
குழப்பம்‌ பண்ணிடுச்சு. முதல்ல 

அதை கூட்டிட்டுக்‌ கிளம்பு!” என்றார்‌ எஸ்‌.ஐ. 
புன்னகையுடன்‌. அவன்‌ நன்றிப்‌ 

பெருக்குடன்‌ கை கூப்பிவிட்டு, தனது குதிரையை 
அவிழ்த்தான்‌. சுற்றி நின்றிருந்த 

சிறுவர்களின்‌ முகத்தில்‌ ஒரு ஏக்கம்‌ தென்பட்டது. 
அவன்‌ அவர்களை ஒவ்வொருவராக 

குதிரை மேல்‌ ஏற்றியபடியே கொஞ்ச தூரம்‌ 
நடத்திக்கொண்டே போனான்‌. சோகத்துடன்‌ 
சிறுவர்கள்‌ கூடவே போய்‌ பிறகு திரும்பினார்கள்‌. 
ஒருவழியாக ஊரிலிருந்து ஒரு கும்பல்‌ கிளம்பி 
எஸ்‌.ஐ.யுடன்‌ சென்றது. குதிரையை 

எடுத்துத்‌ துடைத்து தூக்கி வந்தார்கள்‌. உள்ளூர்‌ பூஜை 
என்று எதையோ செய்தார்‌. 

ஊரில்‌ குதிரையைக்‌ கொண்டு வந்து வைத்து 
செப்பனிட்டு, பெயிண்ட்‌ அடிக்கும்‌ வேலை 

கண்ணு ஆசாரி தலைமையில்‌ துவங்கியது. 

எஸ்‌.ஐ எழுந்தார்‌ ... “அப்ப கிளம்பறோம்‌! திருவிழா 
நடந்து முடியற வரைக்கும்‌ 

அப்பப்ப வந்து போவோம்‌” என்றவர்‌ ,ஏட்டய்யா பக்கம்‌ 
திரும்பி , “எங்கய்யா அவன்‌ 

சந்திரன்‌ ஆளையே காணோம்‌.” 

எங்கேயோ மறைவாக உட்கார்ந்திருந்த சந்திரனை வேலு 
அழைத்து வந்தார்‌. 

“என்னய்யா குறி எல்லாம்‌ சொல்லி முடிச்சாச்சா ?” 
தலை குனிந்து நின்றான்‌ சந்திரன்‌. 


“சூலி இன்னும்‌ உன்கிட்டதான்‌ இருக்காளா?” 
சந்திரன்‌, தலை நிமிரவில்லை. 

“நீ ஸ்டேசனுக்கு வா...பேசிக்கறேன்‌” 

எஸ்‌.ஐ., ஏட்டய்யா,வேலுவுடன்‌ பலியாடு போல 
சென்றான்‌ சந்திரன்‌. 

ஊர்‌ களை கட்டத்‌ துவங்கியது. மக்கள்‌ எல்லாம்‌ 
உவப்போடு வரி கொடுத்து சாமி 

கும்பிடத்‌ தயாரானது அந்த வருடத்தில்தான்‌. 
குதிரைக்கு விசேஷ வர்ணங்களைப்்‌ பூசி 

பளபள என்று ஆக்கியிருந்தார்கள்‌. இத்தனை நாள்‌ 
நிஜக்‌ குதிரையைச்‌ சுற்றி 

அமர்ந்திருந்த சிறுவர்கள்‌ இபோதெல்லாம்‌ 
அழகர்சாமியின்‌ வாகனத்தை சுற்றி 
அமர்ந்திருந்தனர்‌. 

பெருமாள்‌ மனதில்‌ லேசான நிம்மதி பூத்திருந்தது, 
ஊரை அடக்கி போடப்பட்டுக்‌ கொண்டு 

இருந்த பந்தல்‌ ஏற்பாடுகளைப்‌ பார்வையிட்டபடி 
நின்றிருந்தார்‌. வெயில்‌ கொளுத்தி 

வியர்வை வழிந்தது. வாத்தியார்‌ அவரிடம்‌ வந்தார்‌. 
“வாங்க வாத்தியாரே!” 

“ஏன்னா பெருமாளு...ஏற்பாடெல்லாம்‌ எந்த அளவுல 
நடக்குது?” 

“எல்லாம்‌ ரொம்ப ஜரூர்தான்‌, இன்னும்‌ கொஞ்ச 
நேரத்துல கொட்டகை போட்டு 

முடிச்சிருவாங்க. பெருமாளின்‌ கண்கள்‌ கவலையோடு 
வெறித்து வானத்தை பார்த்தன. 

“என்ன அமைதியாகிட்டிங்க?” 

“நல்ல வேலையாப்‌ போச்சு வாத்யாரே... இந்த முறை 
எந்தத்‌ தடங்கலும்‌ இல்லாம திருவிழா 

நடக்குமா நடக்காதான்னு நானா ரொம்பப்‌ பதறிட்டு 
இருந்தேன்‌. அன்னிக்குக்‌ கூட 

சொன்னேனே... இந்த முறையாவது மழை தண்ணி 
நல்லாப்‌ பேயனும்‌... அதனால எந்தக்‌ 


குறையும்‌ இல்லாம சாமி கும்பிடனும்னு நினைச்சிட்டு 
இருக்கிறதா...!” 

“ஆமா சொன்னிங்க” 

“குதிரை காணாமப்‌ போனதும்‌ பதறிப்‌ போயிட்டேன்‌. 
திருவிழா தடைப்பட்டுப்‌ போயி ஊரு 

இந்த வருஷமும்‌ காய்ஞ்சு போகுமோனு பயந்தேன்‌. நல்ல 
வேளை... குதிரை திரும்பிக்‌ 

கிடைச்சிருச்சு. திருவிழாவை நல்லபடியா நடத்தி 
முடிச்சு..மழையும்‌ பேய்ஞ்சுட்டா. 

மனசு நிம்மதி ஆயிரும்‌” 

“மழை பேஞ்சிச்சுன்னா சரி ” என்றார்‌ வாத்தியார்‌, 
“என்ன வாத்யாரே இழுக்கறிங்க... சாமியை நம்புவோம்‌. 
நிச்சயமா மழை பேயும்‌” என்றார்‌ 

பெருமாள்‌. கருடன்‌ ஒன்று அந்நேரம்‌ வானில்‌ 
வட்டமடிக்க, படபடவென்று கன்னத்தில்‌ 

போட்டுக்‌ கொண்டார்‌. 

பவுர்ணமி... ஊரே கோலாகலாமாயிருந்தது. 
வாணவேடிக்கைகள்‌ ஸ்பெசலாக வரவழைக்கப்பட்டு, 
மூன்று பேர்‌ ஊர்‌ மந்தையில்‌ வெடித்து தீர்த்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. இரண்டு 

மூன்று செட்டு மேளக்காரர்கள்‌ மாறி மாறி ஊருக்குள்‌ 
வாசித்துக்‌ கொண்டு இருக்க 

மைக்‌ செட்டுகள்‌ கதறின. 

ஊரில்‌ முக்கியஸ்தர்களும்‌, ஜனங்களுமாக நூறு 
நூற்றைம்பது பேர்‌ சென்றனர்‌. 

மலையடிவார மண்டபத்தில்‌ புதுப்‌ பெயின்ட்‌ 
பொலிவுடன்‌ குதிரை காத்திருந்தது. 

அதனைப்‌ பார்த்த பெருமாள்‌, வாத்தியார்‌, கண்ணு 
ஆசாரி ஆகியோர்‌ மனம்‌ நிறைந்து 

கண்கள்‌ கசிந்தன. கீழே விழுந்து வணங்கி தேங்காய்‌ 
உடைத்த பின்‌, குதிரை கிளம்பியது 


வாண வேடிக்கைகள்‌ உயரச்‌ சென்று வெடிப்பதைப்‌ 
பார்த்தபடி நின்ற பெருமாளுக்குள்‌ 


சிறிய சஞ்சலம்‌ தோன்றியது. வானத்தில்‌ ஒரு மேகத்‌ 
துணுக்கு கூட இல்லை... கடவுளே! 

இந்த வருஷமும்‌ ஏமாத்திறாத' என்று தனக்குள்‌ 
தொழுதார்‌. 

ஆத்துல இறங்கின சாமி கோயில்ல 
எழுந்தருளரதுக்குள்ள ரெண்டு தூறலாவது போடணும்‌ 
என்று மனம்‌ இறைஞ்சியது. கொட்டித்‌ தீர்க்கணும்‌ என்று 
இருக்க வேண்டிய வேண்டுதல்‌, 

இப்போது தூறலில்‌ நிற்கிறது. 

எப்போதும்‌ அழகர்‌ ஆற்றில்‌ இறங்குகையில்‌ 
குதூகலித்துப்‌ பரவசத்தில்‌ லயிக்கிற 

மனநிலை இன்றைக்கு அவருக்கு வாய்க்கவில்லை. 
பந்தத்தை எடுத்துக்கொண்டு குரல்‌ 

கொடுத்தபடி ஒருவன்‌ முன்னால்‌ ஆடிச்‌ செல்ல, அந்த 
நள்ளிரவில்‌ அழகர்சாமி தனது 

குதிரை சகிதம்‌ ஆற்றை அடைந்தார்‌. 

அந்த காட்டாற்றின்‌ வறண்ட மணற்பரப்பில்‌ மக்களின்‌ 
குரலொவியும்‌, வாத்திய 

சத்தங்களும்‌ வான வேடிக்கைகளும்‌ உச்சத்தை எட்ட, 
அழகர்‌ ஆற்றில்‌ இறங்கினார்‌. 

வானம்‌ துல்லியமாக இருந்தது. பவுர்ணமியின்‌ பால்‌ 
போன்ற வெளிச்சம்‌, நட்சத்திரங்கள்‌ 

கண்‌ சிமிட்டிக்‌ கொண்டு இருக்க...பெருமாளின்‌ மனதில்‌ 
துயரம்‌ கவிந்தது. 

சாமி சந்நிதியில்‌ குடிகொண்டு விட்டார்‌. இன்னும்‌ ஒரு 
வாரத்துக்கு அவர்‌ 

கோயில்வாசி தான்‌. கரகாட்டம்‌ மும்முரமாக நடந்துக்‌ 
கொண்டிருந்தது. ஊரே கூடி அதை 

வேடிக்கைப்‌ பார்க்க, தனது வீட்டு திண்ணையில்‌ 
சாய்ந்து தனியே அமர்ந்திருந்தார்‌ 

பெருமாள்‌. 

அவரைத்‌ தொட்டு எழுப்பியவன்‌ மப்டி போலீஸ்‌ 
சந்திரன்‌. திடுக்கிட்டு விழித்தார்‌ 

பெருமாள்‌. மணி அதிகாலை ஓந்து இருக்கலாம்‌. 


கரகாட்டம்‌ உச்சத்திலிருந்தது. பந்தல்‌ 

பக்கம்‌ ஜனங்களின்‌ கரவொலி. 

“என்னங்க?” 

“எஸ்‌.ஐ. ஐயா உங்களை கையோட ஸ்டேசனுக்கு கூட்டி 
வரச்‌ சொன்னார்‌!” 

“எதுக்கு ?” என்றார்‌ குழப்பமாக. 

“உங்க பையன்‌ ராம கிருஷ்ணனும்‌,கோடங்கி மக 
மாரியும்‌ ராத்திரியோட ராத்திரியா ஓடிப்‌ 

போய்க்‌ கல்யாணம்‌ பண்ணிகிட்டாங்க. இப்ப 
ஸ்டேசன்ல வந்து என்கிட்டே 
அடைக்கலாமாயிட்டாங்க. கூப்பிட்டுப்‌ பேசணும்னு 
உங்களை எஸ்‌.ஐ. ஐயா வரச்‌ 

சொன்னாரு,” 

உச்சந்தலையில்‌ இடி விழுந்தது போல இருந்தது 
பெருமாளுக்கு. 

எழுந்து நின்றவருக்கு லேசாகத்‌ தலை சுற்றியது. 
பிரச்சினை இல்லாமல்‌ எல்லாம்‌ 

நடந்து விட்டதென்ற சந்தோசம்‌ காணாமல்‌ போக, 
தூணைப்‌ பிடித்து கண்மூடி சற்று 

நின்றார்‌. 

சந்திரன்‌ மொபெட்டில்‌ வந்திருந்தார்‌. “சீக்கிரம்‌ 
இருங்க,போலாம்‌.. விடிஞ்ச பிறகு 

ஊர்ல விவரத்தை சொல்லுவோம்‌” 

என்னென்ன கூத்து நடக்கப்‌ போகிறதோ ஊரில்‌ என்ற 
பீதி பெருமாளின்‌ அடிவயிரைப்‌ 

புரட்டியது. இப்படிப்‌ பண்ணிட்டானே படுபாவி! சாதி 
விட்டு சாதி கல்யாணம்‌! இந்த 

ஊர்ல, அதிலேயும்‌ என்‌ புள்ள, பாவி! படுபாவி! கலி 
முத்திப்‌ போச்சு.. பஞ்சம்‌ வந்து 

அழியப்‌ போகுது ஊரு! 

அப்போது பெருத்ததோர்‌ இடியோசை சடசடத்தது. 
கண்ணைப்‌ பொசுக்குவது போன்றதொரு 
மின்வெட்டு! கணநேரம்‌ அதிர வைத்து அடங்க, வானமே 
கிழிந்தது போல்‌ மழை கொட்டத்‌ 


தொடங்கியது. 
Print Friendly, PDF & Email 


96.கண்ணியத்தின்‌ 
காவலர்கள்‌ : திசேரா 


தங்கள்‌ தங்களுக்கென அவர்களாலேயே 
உருவாக்கப்பட்ட சட்டப்‌ புத்தகங்களுடன்‌ 
ஒவ்வொருவரும்‌ வலம்‌ வந்து கொண்டிருந்தார்கள்‌. 
வீடு, கடை, வீதி, மலசலகூடம்‌, குளியலறை, குசினி, 
வேலைத்தளம்‌ என எல்லா இடங்களிலும்‌ சட்டப்‌ 
புத்தகங்களை இறுக்கி அணைத்தபடி இருந்தார்கள்‌. 
அதில்‌ இடப்பட்டிருந்த ஓட்டையினூடு 
எதிர்ப்படுவோரை நோக்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
இயல்பாகிப்‌ போன நடையும்‌, அசைவுகளும்‌ சட்டப்படி 
இருக்கும்‌ போது மட்டுமே அவர்களது இதயம்‌ சாதாரண 
வேகத்துடன்‌ துடிப்பதுடன்‌, உணவு ஜீரணிக்கும்‌, 
கால்கள்‌ நிலம்பட நடக்கும்‌. 

மீறிய நடை பாவனையைக்‌ காணும்போது 
தண்டனை வழங்க முடியாத கையாலாகாதா தனம்‌ 
மேலோங்கும்‌. ஏனைய நீதிபதிகளுடன்‌ கலந்துரையாடி 
அவர்களின்‌ புத்தகங்களின்‌ படியும்‌ இது குற்றமாகுமோ? 
என விசாரித்து, அது பற்றிய குறிப்பு இல்லாத 
பட்சத்திலும்‌, நடத்தை சரியானது எனக்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ பட்சத்திலும்‌ விவாதித்துக்‌ 
கொள்வார்கள்‌. அவனும்‌, அவனது புத்தகமும்‌ 
அநீதியானதென நிராகரிக்கப்படும்‌ வரை விவாதம்‌ 
தொடரும்‌. பின்‌ தன்‌ சட்டங்களுக்கு ஒப்பான 
புத்தகத்தைக்‌ கொண்டிருப்பவனை நெருங்கி அவனது 
நடை பாவனை சட்டத்தை மீறியதென அறிக்கை 


விடுவார்கள்‌. அது பறக்கும்‌ காற்றுப்‌ போகும்‌ 
திசையெங்கும்‌ செய்திபரப்பும்‌ மரம்‌ - தூண்‌ - கம்பி- 
வேலி - வாகனம்‌ - கட்டிடம்‌ எல்லாவற்றிலும்‌ மோதிக்‌ 
கிழிந்து துண்டு துண்டாகும்‌ வரை அல்லது காய்ந்து 
முறுகி சருகாக நுண்ணிப்போகும்‌ வரை பறக்கும்‌. 

ஒவ்வொருத்தரும்‌ ஒவ்வொரு நீதிபதிகள்தான்‌, 
தாங்களே சட்டங்களை வரையறுத்துக்‌ கொண்டு 
சம்பளமில்லா கடமையிலீடுபட்டிருந்தார்கள்‌. ஏனைய 
தொழிலை விட நீதிபதி பதவி இலகுவானதாகவும்‌ பகுதி 
- முழு நேரக்கடைமைக்குரியதாகவும்‌ இருந்தது. 
வைத்தியனாக - கைமருந்துகளுடன்‌, 
பொறியியலாளனாக - அளவுத்திட்டத்துடனும்‌, 
உயிரியலாளனாக - மரக்கன்றுடனும்‌, ஆசிரியனாக - 
பேனையுடனும்‌, வியாபாரியாக - தொந்தியுடனும்‌, 
அரசியல்வாதியாக - பொய்யுடனும்‌ அலைந்து 
திரிந்தாலும்‌, நீதிபதிகளாக தங்கள்‌ தங்கள்‌ 
சட்டப்புத்தகங்களைப்‌ புரட்டி மற்றவர்களினுடைய 
வாழ்க்கையைத்‌ தோண்டிக்‌ கிளறி கூறுபோட்டு 
குறைகளைக்‌ கண்டுபிடித்து குற்றப்பத்திரிகை 
அனுப்புவது போல இலகுவான, சுவாரசியமான 
தொழில்‌ எதுவுமில்லை. 

தனக்கென உரித்தான சட்டங்களை 
உருவாக்கிக்கொள்ள முடியாமல்‌ நீதிபதிகளாக 
ஆசைப்பட்டவர்கள்‌, கற்காலம்‌ முதல்‌ வழங்கிய 
மதப்புத்தகங்களையும்‌, அட்டவணைகளையும்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ சட்டப்புத்தகங்களாக பிரகடனப்படுத்தி அதில்‌ 
ஓட்டை இட்டு எல்லோரையும்‌ கவனித்தார்கள்‌. 
சட்டப்புத்தகங்களில்‌ இடப்பட்டிருந்த ஓட்டை அவர்கள்‌ 
மட்டும்‌ நுழைந்து கொள்வதற்குப்‌ பயன்பட்டது. 

நீதிபதிகள்‌ பலரினால்‌ குற்றமாகக்‌ குறிப்பிடப்படும்‌ 
சட்டத்தை சமூகச்‌ சட்டமாக அமுல்படுத்தினார்கள்‌. 
அதனூடாகத்‌ தண்டனை வழங்கி விட எத்தனித்ததுடன்‌ 
அவர்கள்‌ தங்களை மேலானவர்களாகக்‌ கருதி 
மதிப்பளிக்கப்பட வேண்டும்‌ எனவும்‌ விரும்பினார்கள்‌. 


முடி நரைத்து, பற்கள்‌ காவியேறிய கிழட்டு நீதிபதிகள்‌ 
சிலர்‌ தூசு படிந்து, கறையான்‌ அரித்துக்‌ கிடந்த தங்கள்‌ 
சட்டப்புத்தகங்களைத்‌ தட்டி, பகல்‌ நீண்டிருந்த அந்தப்‌ 
பின்னிரவுக்‌ காலமொன்றில்‌ அறிக்கையொன்றைத்‌ 
தயாரித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. தூசுகள்‌, மூக்குள்‌ 
நுழைந்து பிசிர்களை ஆட்டி தும்மலை உண்டு பண்ணி 
சட்டப்புத்தகங்கள்‌ மீது எச்சிலைத்‌ தெளித்து 
ஈரப்படுத்தினாலும்‌, குற்றப்பத்திரத்தைத்‌ தயார்‌ பண்ணி 
முடிப்பதில்‌ மும்முரமாய்‌ இருந்தார்கள்‌. களைப்பு, 
வேலைக்காலங்களைத்‌ தின்றுவிடக்‌ கூடாது என்பதில்‌ 
விழிப்பாய்‌ இருந்த, தலைமயிர்‌ பழுத்துப்போன 
கிழவிகள்‌ இஞ்சி கலந்த சாயத்தைப்‌ பகிர்ந்து 
கொண்டோ, சிறிய உரல்களில்‌ வெற்றிலையை இடித்துக்‌ 
கொண்டோ இருந்தார்கள்‌. அவர்களில்‌ பலருக்கு 
பொக்கைவாய்‌ - கன்னங்கள்‌ உட்குழிந்து போயிருந்தது. 
அவர்களெல்லாம்‌ உயர்நீதிமன்ற நீதிபதிகளாகக்‌ கூடிய 
அனுபவம்‌ வாய்ந்தவர்களாம்‌. அக்கிழட்டு 
நீதிபதிகளின்‌ பின்னால்‌ பதவி உயர்வில்‌ 
ஆசைகொண்டு காத்துக்கிடந்த இளைய நீதிபதியின்‌ 
வால்களைப்‌ பிடித்துக்‌ கொண்டு நின்றார்கள்‌. 
அவர்கள்‌ அனைவரதும்‌ அயராத உழைப்பினால்‌ இரவு 
பகலாகத்‌ தயாரிக்கப்பட்ட குற்றப்பத்திரம்‌ இரு 
இடங்களுக்கு அதிகாலையிலேயே அஞ்சல்‌ 
செய்யப்பட்டது. 

குற்றப்பத்திரம்‌ 

இந்து, சமூக, நீதி, நிருவாக வலயத்தின்‌ சமூக 
நீதிமன்றம்‌, சட்டமா அதிபர்‌ இலக்கம்‌: டிகே 77-15-01 

சமூக நீதிமன்றத்தின்‌ குற்றவழக்கு 

இலக்கம்‌ 0027 - 74320 

இந்து சனநாயக சோசலிகக்‌ குடியரசு எதிர்‌ 

பழனியாண்டி சுகுமார்‌: 

சற்குணம்‌ சதீஸ்குமார்‌: 

இந்து சனநாயக சோசலிசக்‌ குடியரசின்‌ சட்டமா அதிபர்‌ 
கதிவேல்‌ கணபதி அவர்களின்‌ கட்டளைப்படி 


உங்களுக்கெதிராகக்‌ குற்றப்பகர்வு செய்யப்பட்டுள்ளது. 
உங்களுக்கெதிரானக்‌ குற்றச்சாட்டுகள்‌ பின்வருமாறு:- 

1) இந்த நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குட்பட்ட 
பிரதேசத்தில்‌ பிறப்பு - இறப்பு - திருமணப்‌ பதிவாளர்‌ 
காரியாலயம்‌ இருந்தும்‌, ஆலயங்கள்‌ இருந்தும்‌ நீங்கள்‌ 
இருவரும்‌ பதிவுத்‌ திருமணமோ, சங்கு முறையான 
திருமணத்தையோ நிகழ்த்திக்‌ கொள்ளாமல்‌, 2001ஆம்‌ 
ஆண்டு மாசி மாதம்‌ 08ம்‌ திகதி முதல்‌ இருவரும்‌ 
இணைந்து, இந்நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட 
பகுதியிலேயே தங்கள்‌ குடியிருப்பையும்‌ 
ஏற்படுத்தியுள்ளீர்கள்‌. நீங்கள்‌ இருவரும்‌ ஆண்களாக 
இருந்தும்‌ கூட்டாக ஒத்தியைந்து சமூகக்‌ 
கட்டுமானத்தை உடைப்பதுடன்‌ எதிர்கால 
சந்ததியினரிடையே கண்ணியம்‌ தொடர்பான எண்ணக்‌ 
கருவில்‌ விரிசலை ஏற்படுத்த முனைவதாகவும்‌ 
உள்ளது. இவைகள்‌ பெண்கள்‌ மீது எதிர்ப்புணர்வை 
ஏற்படுத்துவதுடன்‌, வாத்சாயனரையும்‌ 
அவமதிப்புக்குள்ளாக்குவதாகக்‌ கருதப்படுகின்றது. 
இதன்‌ காரணமாக ஒத்தியைந்த எங்கள்‌ 
சட்டப்புத்தகத்தின்‌ 5(1) (ஆ) பிரிவின்‌ கீழ்‌ தண்டனை 
விதிக்கக்‌ கூடிய குற்றத்தைப்‌ புரிந்துள்ளீர்கள்‌. 

2) இந்‌ நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குட்பட்ட 
பிரதேசத்தில்‌ பிறப்பு - இறப்பு - திருமணப்‌ பதிவாளர்‌ 
காரியாலயம்‌ இருந்தும்‌, ஆலயங்கள்‌ இருந்தும்‌ நீங்கள்‌ 
இருவரும்‌ பதிவுத்‌ திருமணமோ, சடங்கு முறையான 
திருமணத்தையோ நிகழ்த்திக்‌ கொள்ளாமல்‌, 2001ம்‌ 
ஆண்டு மாசி மாதம்‌ 08ம்‌ திகதி முதல்‌, இணைந்து 
வாழ்கின்றீர்கள்‌. நீர்‌ இருவரும்‌ இரு வேறுபட்ட 
சாதியினராகக்‌ காணப்பட்ட போதிலும்‌ ஒருவரை 
ஒருவர்‌ மணம்‌ புரிந்துள்ளீர்கள்‌. இது இரு 
இனக்கூட்டத்தாரிடையே ஒற்றுமையின்மையை, 
அல்லது காழ்ப்புணர்ச்சியை, அல்லது வெறுப்பை 
ஏற்படுத்துவதற்காக எத்தனிக்கப்பட்ட முயற்சியாகும்‌. 
இது இருக்குவேதம்‌ 10ம்‌ மண்டலம்‌ புருஷ சூக்தத்துக்கு 


அமையவும்‌, மனுதர்மச்‌ சட்டத்தின்‌ படியும்‌, அவற்றை 
அடிப்படையாகக்‌ கொண்டு தொகுக்கப்பட்ட 
சட்டப்புத்தகத்தின்‌ 2(1) பிரிவின்‌ கீழ்‌ நீங்கள்‌ இருவரும்‌ 
தண்டனை விதிக்கக்கூடிய குற்றத்தைப்‌ 
புரிந்துள்ளீர்கள்‌. 

கையொப்பம்‌ 

சமூக கூட்டவாதி 

2002ஆம்‌ ஆண்டு 01ம்‌ மாதம்‌ 10ம்‌ திகதி. 

குறிப்பு:- 

இக்குற்றப்‌ பத்திரத்திலடங்கும்‌ குற்றச்‌ சாட்டுகளுக்காக 
இந்து, சமூக, நீதி, நிருவாக வலயத்தின்‌ சமூக 
நீதிமன்றத்தால்‌ குற்றவாளிக்கெதிராக 
வழங்கப்படவுள்ள தண்டனைக்கு உதவும்‌ முகமாக 
கீழ்வரும்‌ தண்டனைகளைப்‌ பரிந்துரை செய்கின்றோம்‌. 

1) மொட்டையடிக்கப்பட்டு, கரும்புள்ளி - செம்புள்ளி 
குத்தி, செருப்பு மாலை அணிவித்து, கழுதை மீது ஊரை 
வலம்‌ வரச்‌ செய்தபின்‌ முச்சந்தியில்‌ கல்லால்‌ அடித்துக்‌ 
கொல்லப்படுதல்‌. 

2) கை, கால்கள்‌ கட்டப்பட்ட நிலையில்‌ மக்கள்‌ 
கூட்டத்தின்‌ முன்‌, எரிந்து கொண்டிருக்கும்‌ நெருப்பில்‌ 
தள்ளுதல்‌, அல்லது இவர்களின்‌ தலை மட்டும்‌ தெரியும்‌ 
வண்ணம்‌ டயர்களுள்‌ இட்டு பெற்றோல்‌ ஊற்றி 
எரியூட்டல்‌. 

3) மக்கள்‌ குழுமி இருக்கும்‌ போது குற்றத்தை 
உணரும்வரை முகமூடி இடப்படாமல்‌ சாகும்வரை 
தூக்கிலிடப்படல்‌. 

மேற்படி இரு நபர்களுக்கும்‌ எவ்வித 
காரணங்கொண்டும்‌ மன்னிப்போ, அல்லது 
தண்டனைக்‌ குறைப்போ மேற்கொள்ளக்‌ 
கூடாதென்பதில்‌ உறுதியாகவுள்ளோம்‌. தவறும்‌ 
பட்சத்தில்‌ இது போன்ற ஓரினச்‌ சேர்க்கையாளர்கள்‌, 
அல்லது சாதியை மீறுபவர்கள்‌ சமூகத்தில்‌ அதிகரித்து 
விடுவார்கள்‌ என்பதையும்‌, சமூகக்‌ கட்டமைப்பு 
சிதைவுறும்‌ என்பதையும்‌ தங்கள்‌ கவனத்தின்‌ கீழ்‌ 


கொண்டு வர விரும்புகின்றோம்‌. 
உண்மையுள்ள, 


சமூக நீதிபதிகள்‌ 


மூலப்பிரதி - உயர்நீதிமன்றம்‌ 
பிரதி - எதிராளிகள்‌. 

RRR IR 

“இன்று அவனால்‌ எப்படியும்‌ வேலை செய்யமுடியாது. 
காலையில்‌ போக விருப்பமில்லாதவனை தள்ளி 
அனுப்பவேண்டி இருந்தது. சிலவேளைகளில்‌ திரும்பி 
வந்துவிடுவானோ என்ற சந்தேகம்‌ இருந்தது. ஆனால்‌ 
வரவில்லை. ஆனாலும்‌ வழமையைப்‌ போல படிப்பிக்க 
முடியாது. இருப்பினும்‌ சமாளிப்பான்‌. எப்போதும்‌ 
இப்படித்தான்‌ குழந்தைத்தனம்‌. எனக்குத்‌ தடிமன்‌ 
என்றால்‌ கூட பக்கத்திலேயே இருந்து கொண்டிருப்பான்‌. 
யாரைக்‌ காட்டிலும்‌ அன்புடையவன்‌. 

இரண்டு நாள்‌ காய்ச்சல்‌, நேற்று 
ஞாயிற்றுக்கிழமையாயிருந்தால்‌ எனை எழும்ப 
விடவில்லை. இன்று கூட சமைக்கவோ, தேனீர்‌ 
ஊற்றவோ வேண்டாமென உனை அனுபுவதாகக்‌ 
கூறினான்‌. எனை கஷ்டப்படுத்தக்‌ கூடாது என்பதில்‌ 
அவனுக்கு எப்போதும்‌ அக்கறையுண்டு.” 
“எங்கள்‌ வாரிசு பற்றிக்‌ கதைத்தோம்‌. வெள்ளி இரவு 
தொடங்கியது. சனி இரவு வரை தொடர்ந்தது. இருவரும்‌ 
பெண்களாய்‌ இருந்திருப்பின்‌ ஆணின்‌ அணுக்களைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டு ஒருவரின்‌ கர்ப்பப்பையில்‌ வளர்த்து 
பிரசவித்திருக்கலாம்‌ என நினைத்தோம்‌. இக்கதை 
ஆரம்பமானது முதல்‌ என்‌ முகம்‌ மாறி, உடல்‌ சூடாகி 
இருந்ததை அவதானித்தானாம்‌. “காய்ச்சலா...” இல்லை. 
அந்த ஏக்கமும்‌, சிந்தனையும்‌ தான்‌ எனது காய்ச்சலுக்கு 
மூலக்காரணம்‌ எனக்‌ கூறினான்‌. என்னால்‌ அதை 
வரையறுக்க முடியவில்லை.” 


குழந்தை எங்களில்‌ ஒருவரின்‌ இரத்தத்தைக்‌ 
கொண்டதாக இருக்க வேண்டுமென்பதில்‌ இருவருக்கும்‌ 
உடன்பாடிருந்தது. கர்ப்பப்பையை யாரு 
வைத்துக்கொள்வதென்பதில்‌ இன்னமும்‌ சிக்குண்டு. 
அதிலுள்ள நடைமுறைச்‌ சிக்கலை உணராமலேயே 
வாதிட்டோம்‌. அவன்‌ குழந்தைத்தன மானவன்‌ 
என்பதும்‌, எதையும்‌ தாங்கிக்‌ கொள்ள முடியாதவன்‌ 
என்பதையும்‌ நான்‌ அறிந்திருந்ததனால்‌ அதை நான்‌ 
பொருந்திக்‌ கொள்கின்றேன்‌ என வாதிட்டேன்‌. அவனது 
சிந்தனை கூரானது எனப்தனால்‌ ஆண்‌ அணுக்கள்‌ 
அவனுடையதாக இருக்கட்டும்‌ எனக்‌ கூறினேன்‌. 
அதைப்‌ பற்றிய முடிவினை எடுத்துக்‌ கொள்ளாமல்‌ 
"முதலில்‌ வைத்தியரை அணுகி வசதி - செலவீனம்‌ 
பற்றிக்‌ கதைத்துக்‌ கொள்வோம்‌.” கண்களை மூடி 
மெளனமானவன்‌. 

“எங்கள்‌ இருவரின்‌ - ஒருவரினுடைய விந்தைக்‌ 
கொடுத்து பெண்‌ ஒருத்தியை அணுகி அதைக்‌ 
கருவாக்கி - குழந்தையாக்கித்‌ தரும்படி கேட்கலாம்‌. 
இதுபற்றியும்‌ வைத்தியரும்‌ ஆராய்ந்தபின்‌ 
முடிவெடுக்கலாம்‌. எதற்கும்‌ முதலில்‌ வைத்தியரை....” 
மீண்டும்‌ கண்களை மூடிக்‌ கொண்டான்‌. உடன்‌ 
உறங்கிப்‌ போய்விட மாட்டான்‌. குறைந்தது அரை மணி 
நேரம்‌ புரண்டபின்பே தூக்கம்‌ தளுவும்‌. அவனால்‌ 
தூக்கத்தை விரட்டியடிக்க முடியாது. உறக்கத்தில்‌ கனவு 
காண்பதென்றால்‌ சரியான பிரியன்‌. அதனால்‌ 
உறக்கத்தில்‌ ஆழ்ந்து போகவிட்டு தொல்லை 
பண்ணாமல்‌ நானும்‌ உறங்கிப்‌ போனேன்‌. 

ஞாயிறு பகலில்‌ இது பற்றிக்‌ கதைக்கவில்லை. 
காலையில்‌ என்‌ நெற்றியில்‌ முத்தமிடும்போது உடல்‌ சூடு 
அதிகரித்திருந்தது கண்டு காய்ச்சல்‌ என்பதைக்கூட 
அவன்‌ தான்‌ உறுதியுடன்‌ கூறினான்‌. காலை உணவு 
விருப்பமில்லாமல்‌ இருந்தது. காய்ச்சலினால்‌ சுவை 
அரும்புகளையும்‌, நுகர்‌ அரும்புகளையும்‌ 
சளியடைத்திருப்பதனால்‌ உனக்கு உணவு 


விருப்பமில்லாமல்‌ போய்‌ இருக்கின்றது. நாக்குக்கு 
உணர்ச்சியைக்‌ கொண்டுவரக்‌ காரமாகக்‌ கறியும்‌, 
மூலிகை ரசமும்‌ வைத்துத்‌ தருவதாயும்‌ கூறி 
சமயலறையுள்‌ மூழ்கிப்‌ போனான்‌. எனது காய்ச்சல்‌ 
பற்றிக்‌ கதைத்துக்‌ கொண்டு பாடக்குறிப்பு எழுதுவதில்‌ 
பின்னேரம்‌ ஓடிப்போனதால்‌ இது பற்றிக்‌ கதைக்க 
முடியாமல்‌ போனது. இன்று எப்படியும்‌ இதுபற்றிக்‌ 
கதைக்க வேண்டும்‌ என நான்‌ எண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. அதனுள்‌ நுழைய அவனால்‌ 
முடியாதிருக்கும்‌. எனைப்பற்றி அதாவது 
உடல்நலக்குறைவைப்‌ பற்றியே இன்று சிந்தித்துக்‌ 
கொண்டிருந்திருப்பான்‌ என்பதும்‌ எனக்குத்‌ தெரியும்‌. 
குழந்தை பற்றிச்‌ சிந்திக்க நேரம்‌ இருந்திருக்காது. 
வேலைகளும்‌ தலைக்கு மேலாக இருந்திருக்கும்‌. “சுகு 
அண்ணன்‌ நீங்கள்‌ ஏன்‌ தத்து எடுத்துக்கொள்ளக்‌ 
கூடாது.” 

“எங்கள்‌ ஒருவரின்‌ இரத்த வாரிசை விரும்புகின்றோம்‌. 
முடியாமல்‌ போனால்‌ இது பற்றி யோசிக்கலாம்‌ 
என்றிருக்கின்றோம்‌.” 

“நீங்களே இன்னமும்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ படாமல்‌ 
தள்ளப்பட்டிருக்கும்‌ போது ..... நீங்கள்‌ 
கல்வெட்டுக்காரர்கள்‌ என்பதைத்‌ தவிர எதுவும்‌ 
தெரியாது. - முன்னர்‌ எனக்கும்‌ கூட -” “உண்மை, காலம்‌ 
யாருக்காகவும்‌ எதையும்‌ தருவதில்லை பெற்றுக்‌ 
கொள்ள இடம்‌ கொடுக்கும்‌ அவ்வளவுதான்‌. ஓட்டைப்‌ 
புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்ட சட்டங்களின்‌ 
அடிப்படையில்‌ குற்றப்பத்திரம்‌ வந்துள்ளது. அதுபற்றி 
அலட்டிக்கொள்ள எதுவுமில்லையாம்‌. அதற்கெதிராக 
எங்களினால்‌ மனுவொன்றும்‌ தயாரிக்கப்பட்டாயிற்று. 
அதன்‌ பிரதியொன்று சட்டத்தரணியிடம்‌ கேட்டு 
ஆலோசனை பெறுவதற்காக அவனிடமுண்டு - 
பையினுள்‌ இருப்பதைக்‌ கூட மறந்து போயிருப்பான்‌. - 
எதற்கும்‌ ஆரம்பம்‌ தடையாய்த்தான்‌ இருக்கும்‌. பின்னர்‌ 
தானே வெளிக்கும்‌.” “இது எங்களின்‌ மனு” - 


சுய உரிமை - மேன்‌ முறையீடு 

ஐயா, 

இந்த சனநாயக சோசலிசக்‌ குடியரசு 
எங்களுக்கெதிராக அனுப்பிய குற்றப்பத்திரம்‌ 
தொடர்பாக (டி.கே. 77-05-01) எங்கள்‌ இணைவின்‌ 
அடிப்படை அம்சங்களை விளக்க வேண்டிய 
நிர்ப்பந்தம்‌ ஏற்பட்டுள்ளது. 

எங்கள்‌ மீது சுமத்தப்பட்ட குற்றங்களாவன, 

1) ஒரே இனத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ (5(1) (அ)) 
2) வேறுபட்ட சாதியினர்‌ (2(1)) 

என்ற வகையில்‌ இருவரும்‌ தண்டனைக்குரிய 
குற்றத்தை ஆற்றியுள்ளதாகவும்‌, இதனால்‌ சமூகக்‌ 
கட்டுமானம்‌ உடைந்து போவதாகவும்‌ கூறப்பட்டுள்ளது. 

திருமணம்‌ என்பது புரிந்துகொண்ட இருவரின்‌ 
இணைவு என்பது எங்களின்‌ கருத்து. ஆனால்‌ 
பெண்ணை ஆண்‌ அடக்கியாள்வதற்காக 
வழங்கப்படும்‌ அனுமதி என்றோ சந்ததியை உற்பத்தி 
செய்யும்‌ நிறுவனம்‌ என்றோ சமூக நீதிபதிகளால்‌ 
கருதப்படுகின்றது. 

ஒத்த இனத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ இணைந்துகொள்வது 
எந்தவகையிலும்‌ பெண்களை அவமதிப்பதாக 
அமையாது. பெண்களைக்‌ கட்டிலில்‌ கிடத்தி கவிழ்ந்து 
கொள்வதாலோ, குழந்தையை - குடும்பப்‌ பாரத்தை 
அவளுக்கென ஒதுக்கிக்‌ கொடுத்து விடுவதாலோ 
அவர்கள்‌ போற்றப்‌ படுகிறார்கள்‌ எனக்கருதிக்கொள்ள 
முடியாது. ஒவ்வொரு திருமணத்தின்‌ போதும்‌ 
ஆணுக்குப்‌ பின்னானவள்‌ என்ற அவமதிப்பை 
சடங்குகள்‌ நடத்திக்‌ காட்டுகின்றன என்பதை சமூக 
நீதிபதிகள்‌ மறந்தது எங்ஙனம்‌ என விளங்கவில்லை. 

ஆண்‌ - பெண்‌ காம உணர்வைப்‌ பகிர்ந்து 
கொள்வதற்காக, அல்லது ஆணின்‌ காமவுணர்வைத்‌ 
தனித்துக்‌ கொள்வதற்காகவென மட்டுமே 
திருமணங்கள்‌ உள்ளன என்ற எண்ணத்தின்‌ 
அடிப்படையிலேயே வாத்சாயனரை அவமதிப்பாகக்‌ 


கூறப்பட்டுள்ளது. 

வேறுபட்ட சாதியினர்‌ என்று, பிற்ப்பை வைத்துக்‌ 
கொண்டு மனுவைத்‌ துணைக்கழைத்தவர்களுக்கு, 
அதிலுள்ள குறிப்பின்படி சாதிகள்‌ பிறப்பை 
கொண்டோ, தொழிலைக்‌ கொண்டோ 
தீர்மானிக்கப்படுவதில்லை - ஒழுக்கத்தின்‌ 
அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுவதாகவும்‌, கூட்டு 
சமபந்தி பற்றியும்‌, அனுலோமம்‌ - பிரதிலோமம்‌ என்ற 
திருமணமுறைகளையும்‌ சுட்டிக்‌ காட்ட 
விரும்புகின்றோம்‌. 

இருப்பினும்‌, எங்கள்‌ கருத்தின்படி ஆண்‌ - பெண்‌ - 
அலி என்ற மூன்று சாதியினரைத்‌ தவிர வேறு சாதியினர்‌ 
இல்லை என்பதே எங்கள்‌ நிலைப்பாடு இது கூட உடலில்‌ 
அடிப்படையில்‌ காட்டப்படும்‌ வேறுபாடுகளே எனக்‌ 
கருதுவதாலும்‌, எண்ணங்கள்‌ செய்கைகளெல்லாம்‌ 
ஒன்றாக இருக்க வேண்டும்‌- இருக்கும்‌ என்பதாலும்‌, 
சாதியின்‌ கொடுமைக்குள்‌ எங்கள்‌ இருவரையும்‌ தள்ளி 
தீ மூட்டிவிட வேண்டாமெனவும்‌ 
கேட்டுக்கொள்கின்றோம்‌. 

கறையான்‌ அரித்த, ஓட்டைப்‌ புத்தகங்களின்‌ 
அடிப்படையில்‌ மனிதாபிமானமற்ற நீதிபதிகள்‌, 
குற்றப்பத்திரத்திலேயே - விசாரணை எதுவுமின்றி 
தண்டனையை சிபாரிசு செய்தது, எந்தவிதத்திலும்‌ 
நியாயமாக இருக்கமுடியாது என்பதைத்‌ தாங்களும்‌ 
அறிவீர்கள்‌. குற்றமே இல்லாத குற்றப்பத்திரத்திலும்‌, 
எங்களின்‌ தாழ்வான மேன்முறையீட்டையிட்டும்‌ 
தங்களின்‌ மேலான கவனத்தைச்‌ செலுத்தி நியாயமான 
தீர்ப்பை வழங்குவீர்களென நிம்மதியடைகின்றோம்‌. 
இவ்வண்ணம்‌, 

உண்மையுள்ள, 

(ஒப்பம்‌) 

பழனியாண்டி சுகுமார்‌ 

(ஒப்பம்‌) 

சற்குணம்‌ சதீஸ்குமார்‌. 


RK 

அவன்‌ போய்விட்டான்‌. சுகு மட்டும்‌ தலையைத்‌ 
தொங்கப்‌ போட்டுக்கொண்டு காலை நீட்டி கதிரையில்‌ 
சாய்ந்திருந்தான்‌. மூடிய கண்ணுள்‌ பின்புற இருளில்‌ 
தோன்றிய ஒளி நிறைந்த மனிதன்‌ முன்னோக்கிக்‌ 
கிடந்த இருளுக்குள்‌ மங்கலாய்‌ ஒளி 
வீசிக்கொண்டிருந்தான்‌. அவன்‌ நெருங்க ஒளி பரப்பை 
விரித்துக்கொண்டே போனது. ஒளிமனிதனுக்கு 
அருகில்‌ சுகு நடந்து வந்து கொண்டிருந்தான்‌. பின்‌ - 
வலது - இடது இருளுக்குள்‌ இருந்து கற்கள்‌ வந்து 
தாக்கியது. 

ஒளி மனிதன்‌ - சதீசின்‌ தலையிலிருந்து இரத்தம்‌ 
கசிந்தது. பச்சை இரத்தம்‌. அவன்‌ வேற்றுச்‌ சாதி 
என்பதால்‌ பச்சை நிற இரத்தம்‌ வடிந்தது. - 
வடிவமில்லாத கற்கள்‌ வந்து விழுந்துகொண்டே 
இருந்தது. இருவரும்‌ கையைப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
ஓடுகின்றார்கள்‌. ஆட்களில்லாத வெறுமைக்குள்‌ - 
காற்றை இருபுறமும்‌ தள்ளி ஓடிக்கொண்டே 
இருக்கிறார்கள்‌. காற்றுச்‌ சிரித்தது - 
“கல்வெட்டுக்காரர்கள்‌” பலமாய்ச்‌ சத்தமிடுகிறது - 
சிரிக்கிறது. சுகு வாய்விட்டுக்‌ கத்துகிறான்‌. “எங்களைப்‌ 
பிரித்து விடாதீர்கள்‌ - எனக்கு இவன்‌ வேண்டும்‌.” 
அழுகிறான்‌. ஓட்டத்தில்‌ கலங்கிய குரல்‌ காற்றில்‌ கலந்து 
அழிவுறுகிறது. ஓட முடியாமல்‌ ஓடுகிறார்கள்‌. 

கதவு தட்டப்படும்‌ ஓசை, சுகு எழுந்து கதவைத்‌ 
திறக்கிறான்‌. தலையில்‌ காயத்துடன்‌ சதீஸ்‌ சிரிக்கிறான்‌. 
தலை வெடிப்பிலிருந்து கண்ணுக்கும்‌, காதுக்கும்‌ 
நடுவால்‌ சிவப்பு ரத்தம்‌ வடிந்து கொண்டிருந்தது. 

- பங்குனி 2002 

நன்றி - பண்புடன்‌ குழுமம்‌ 


97/ஹார்மோனியம்‌ : 
செழியன்‌ 


மதிப்பிற்குரிய திரு. ஹசன்‌ பண்டிட்‌ (வயது 43) 
அவர்களை ஒரு மாலைப்பொழுதில்தான்‌ சந்தித்தேன்‌. 
நெடிய கட்டிடங்களுக்கு இடையிலான குறுகலான 
சந்தில்‌ நடந்து, செங்குத்தான மாடிப்‌ படிகளில்‌ ஏறி அந்த 
மேன்ஷனின்‌ ஏழாவது அறையைக்‌ கண்டுபிடித்தேன்‌. 
“ஹார்மனி இசைப்பள்ளி: என்று எழுதப்பட்ட, காய்ந்த 
கதம்ப மாலையிட்ட விளம்பரப்பலகை இருந்தது. 
வாசலில்‌, இரண்டு தேய்ந்த ரப்பர்‌ செருப்புகள்‌ கிடந்தன. 
அறையின்‌ உள்ளிருந்து ஊதுபத்தி வாசனையோடு 
ஹார்மோனிய இசை கேட்டது. 

“வணக்கம்‌.”5ezhiysn 

பண்டிட்‌ கண்களால்‌ என்னை அமர்த்திவிட்டு, 
ஹார்மோனியத்தில்‌ ஊர்ந்த தன்‌ விரல்களைத்‌ களர்த்தி 
நிறுத்தினார்‌. அறையெங்கும்‌ இசையின்‌ அதிர்வு பரவித்‌ 
தணிந்தது. பத்துக்குப்‌ பனிரெண்டு அறை. சகல 
மதங்களுக்கான தெய்வங்களின்‌ படங்களின்‌ கீழே 
ஊதுபத்தி புகைந்து கொண்டிருந்தது. 

“மியூசிக்‌ கத்துக்கணும்‌...” 

' உட்காருங்க. எங்கெ இருந்து வர்ரீங்க?' 

“சிவசங்கைலயிருந்து..்‌ 

அவரது விரல்கள்‌ சப்தமில்லாது ஹார்மோனியத்தின்‌ 
ஸ்வரக்கட்டைகளின்‌ மேலாக ஏதோ தேடுவதாகப்‌ 
பாவனித்தன. 

“ம்‌.. சொல்லுங்க.. எங்கெருந்து. வர்ரேன்னு 


சொன்னீங்க...' 

“சிவகங்கையில இருந்து வர்ரேன்‌. மியூசிக்‌ 
கத்துக்கணும்னு ஆசை. 

“என்ன பண்ணிட்ருக்கீங்க..' 

“வேல தேமுட்மருந்தேன்‌.” 

நாள மறுநாள்‌....' விரல்களில்‌ ஏதோ கணக்குப்‌ 
பார்த்தார்‌. அஷ்டமி, என உதடுகள்‌ முணுமுணுத்தன. 
'வியாழக்கெழம அமாவாசை... அன்னிக்கே 
சேர்ந்திடுங்க... திங்கள்‌ வியாழன்‌ க்ளாஸ்‌. வாரம்‌ 
ரெண்டு க்ளாஸ்‌. இருநூறு ரூபாய்‌.. சம்பளம்‌ ஏற்கனவே 
மியூசிக்‌ படிச்சிருக்கீங்களா” 

“இல்ல...' 

“வீட்ல யாராவது படிச்சிருக்கீங்களா” 

“இல்ல... நான்‌ தான்‌ முதல்ல...” 

'ஏன்‌ கத்துக்கிடணும்னு நெனைக்கிறீங்க' 

'கத்துக்கணும்னு ஆசை: 

ஹசன்‌ பண்டிட்‌ புன்னகைத்தார்‌. 

வரும்‌ திங்கள்கிழமையிலிருந்து வகுப்புக்கு 
வருவதாகச்‌ சொல்லி விடைபெற்றேன்‌. நான்‌ 
அறையைக்‌ கடந்து மாடிப்படிகளில்‌ இறங்குகையில்‌ 
ஹார்மோனியத்தின்‌ இசை மீண்டும்‌ பரவியது. 
ஹார்மோனியத்தின்‌ கட்டைகளின்‌ ஊடே தயங்கி, தாவி, 
ஊர்ந்து, பின்வாங்கி ஸ்வரங்களைத்‌ தேடும்‌ அவரின்‌ 
விரல்கள்‌ என்‌ நினைவில்‌ வந்தன. 

இருட்டத்‌ துவங்கிவிட்டது. ஹசன்‌ பண்டிட்‌, இருட்டத்‌ 
துவங்குகிற கறுப்பு. பாகவதர்‌ போல தூக்கிச்‌ சீவிய 
தலைமுடி. தீர்க்கமான சிறிய கண்கள்‌. மீசையில்லாமல்‌ 
சுத்தமாக மழித்த முகம்‌. இசைக்‌ கலைஞனுக்குரிய 
தேஜஸ்‌. 

மொட்டை மாடியில்‌ வெறுமனே மேகங்கள்‌ பார்த்துக்‌ 
கலையும்‌ என்‌ மாலைப்‌ பொழுதுகள்‌ இனி ஹசன்‌ 
பண்டிட்டின்‌ ஸ்வரங்களால்‌ நிறையும்‌ என 
நினைக்கையில்‌ உற்சாகமாக இருந்தது. 

திங்களன்று இசைவகுப்புகுப்‌ போகிறோம்‌ என்பதே 


எனக்குள்‌ மிகுந்த பரவசத்தை அளித்தது. இரண்டு நீள 
அன்ரூல்‌ நோட்டுக்கள்‌ வாங்கிக்‌ கொண்டேன்‌. 

அன்று நடுத்தர வயதில்‌ மேலும்‌ இரண்டு பேர்‌ நீள 
நோட்டுக்களுடன்‌ காத்திருந்தனர்‌. ஆசிரியர்‌ 
அவர்களுக்கான வகுப்பு முடியும்வரை என்னைக்‌ 
காத்திருக்கச்‌ சொன்னார்‌. பக்கத்துக்‌ கட்டிடத்திலிருந்த 
பேக்கரியில்‌ இருந்து ரொட்டிகள்‌ முறுகும்‌ வாசனை 
இதமாய்‌ இருந்தது. பச்சை நிற ரெக்ஸின்‌ உறையினால்‌ 
மூடப்பட்டு ஓரத்தில்‌ இருந்த ஹார்மோனியத்தை ஒருவர்‌ 
எடுத்துக்‌ கொண்டார்‌. அப்போதுதான்‌ கவனித்தேன்‌. 
அந்த அறையில்‌ மொத்தம்‌ மூன்று ஹார்மோனியங்கள்‌ 
இருந்தன. ஹசன்‌ பண்டிட்டின்‌ ஹார்மோனியம்‌ மட்டும்‌ 
பெரியது. 

“ஜண்டை வரிசை வாசிங்க...” 

ஸஸ ரிரி ௧௧ மம... எனத்துவங்கி ஹசன்‌ பண்டிட்‌ 
காட்டும்‌ விரல்‌ அசைவிற்கும்‌ கைதட்டுதலுக்கும்‌ ஏற்ப 
வேகம்‌ இயல்பாய்க்‌ கூடி.. சுதந்திர தினக்‌ 
கொண்டாட்டங்களில்‌ சிறுமிகள்‌ நடனமாடுகையில்‌ 
அவர்கள்‌ கையில்‌ இருக்கும்‌ வண்ண வண்ணமான 
ரிப்பன்கள்‌ காற்றில்‌ அலைவதைப்‌ போல... 
ஸ்வரங்களின்‌ நடனம்‌. அலை அலையாய்‌ மின்சாரம்‌ 
போல அறையில்‌ பரவும்‌ இசை அதிர்வில்‌ அந்த இடமே 
எனக்கு அற்புத உலகம்‌ போல இருந்தது. அவர்கள்‌ 
வாசித்து முடித்ததும்‌ அதிர்வுகள்‌ தணிந்து மெளனம்‌ 
கவிந்தது. அவர்களுக்கான பாடக்‌ குறிப்புகளை எழுதச்‌ 
சொல்லிவிட்டு ஆசிரியர்‌ என்னை அழைத்தார்‌. 

எனது நீள நோட்டினை வாங்கி முதல்‌ பக்கத்தைத்‌ 
திறந்து, கண்களை மூடிப்‌ பிரார்த்தித்துவிட்டு, பெரிதாக 
பிள்ளையார்‌ சுழி போட்டு என்‌ பெயரை கொட்டை 
எழுத்தில்‌ எழுதினார்‌. 

அறை நிசப்தமாய்‌ இருந்தது. 

கற்காலத்தில்‌ இடுகாட்டில்‌ கிடந்த எலும்புகளை ஊதி, 
சப்தங்களை எழுப்பிய கதையிலிருந்து துவங்கினார்‌. 
தேர்ந்த கலைஞனின்‌ அடவுகளைப்‌ போல 


முகபாவனைகளாலும்‌, விரல்‌ அசைவுகளாலும்‌ அவர்‌ 
பேசப்‌ பேச ஆதிமனிதனின்‌ புதைமேடுகளில்‌ கிடந்த 
எலும்புகளில்‌ வண்டுகள்‌ துளையிட்டுப்‌ பறக்க.. 
காற்றின்‌ சுழிப்பில்‌, விசிறலில்‌.. இனந்தெரியாத 
சோகத்தோடு ஒரு குழலிசை புகையெனச்‌ சுழல... அறை 
இருட்டிக்‌ கொண்டே வந்தது. ஸ்வரங்களை வாசித்துப்‌ 
பழகிய அவரது கறுத்த விரல்கள்‌, காற்றில்‌ 
கண்ணுக்குத்‌ தெரியாத ஆர்மோனியத்தின்‌ 
கட்டைகளை வாசிப்பது போல அபிநயித்தன. சூனியம்‌ 
இல்லாத இருண்ட வனத்துக்குள்‌ மயில்கள்‌ 
அகவுகின்றன. அதிலிருந்து ஸட்ஜமம்‌. கிரெளஞ்சப்‌ 
பறவைகள்‌ பாடுகின்றன. நிலா வெளிச்சத்தில்‌ மூங்கில்‌ 
துளிர்கள்‌ தேடித்‌ தின்ற களிறுகள்‌ பாறைகளின்‌ ஊடே 
தன்‌ இணையை ஆளும்‌ சுகத்தில்‌ பிளிறுகின்றன. 
ஸ்வரங்கள்‌ உயிர்த்து அசைகின்றன. கைலாயத்தில்‌ 
நடனம்‌ கொள்ளாது சிவனின்‌ ஏழு தலைகளிலிருந்தும்‌ 
ஒவ்வொரு பாடல்‌ ஒவ்வொரு கதியில்‌. இசைமுனி 
நாரதனின்‌ வீணைத்‌ தந்திகள்‌ தாமாக அதிர்கின்றன. 

ஸரிகமபத நி என ஏழு ஸ்வரங்கள்‌. வேங்கட 
மகியின்‌ பனிரெண்டு சக்கரங்கள்‌. மேளகர்த்தாக்கள்‌. 
எழுபத்திரெண்டு தாய்‌. கோடிக்கணக்கான குழந்தைகள்‌. 
திருவையாறின்‌ பிரசன்ன வீதிகளில்‌ தியாகையரின்‌ 
தம்புரா அதிர்கிறது. காவேரியில்‌ உதிர்ந்த நாகலிங்க 
மலர்கள்‌ உயிர்த்துப்‌ பறக்கின்றன. சியாமா 
சாஸ்திரியின்‌ ஆலாபனை. முத்துச்சாமி தீட்சிதரின்‌ 
ஸ்வரக்கட்டு. பனை ஓலைகளில்‌ துளசிதாஸரின்‌ 
எழுத்தாணி கீறி நகர்கிறது. சரளிவரிசை. 
ஹார்மோனியத்தின்‌ கமகக்‌ குழைவும்‌ ஒரு காந்தர்வக்‌ 
குரலுமாக... 

ஸரிகமபாகமபாபா 

கமபம நிதபம கம பக மகரிஸ 

ஸாநிதநீதபதாபமபாபா 

கம பத நித பம கமபக மக ரிஸ 

ஸாஸா நித நீநீதப தாதா பமபாபா 


கமபத நிதபம கமபக மகரிஸ... 

நான்‌ மீண்டபோது எனக்கெதிரே நாற்காலி மட்டுமே 
இருந்தது. ஊதுபத்தியின்‌ புகைவளையங்கள்‌ சுழன்று 
திரிதிரியாய்ப்‌ பிரிந்து மெளன ஆலாபனையாய்க்‌ 
கலைந்தன. 

“ஸ்வரம்‌ மாதா; லயம்‌ பிதா 

ஸ்வரமும்‌ தாளமும்‌ கூடிக்‌ கூடிப்‌ பிணைந்து, விலகி, 
ஸ்பரிசித்து.. தழுவி அணைத்து... துரித காலத்தில்‌, 
விளம்பித காலத்தில்‌ காற்றில்‌... காற்றுக்குள்‌ நிகழும்‌ 
கலவி. சூல்‌ கொண்ட காற்று இசையாகிறது. 
மற்றதெல்லாம்‌ உயிர்பிடிக்காது திரிதிரியாய்க்‌ கலைகிற 
சப்தம்‌. காற்றுதான்‌ இசை. காற்றுதான்‌ பிராணன்‌. 
இசைதான்‌ பிராணன்‌. இசை கூடினால்‌ தியானம்‌. இசை 
கூடினால்‌ ஞானம்‌. ஜெபம்‌ கோடி தியானம்‌. தியானம்‌ 
கோடி லயம்‌. லயம்‌ கொள்‌. த்ருவம்‌, மட்யம்‌, ரூபகம்‌, 
ஜம்பம்‌, த்ருபுடம்‌, அட, ஏகம்‌ என ஏழு ராஜகுமாரர்கள்‌. 
ஸட்ஜமம்‌, ரிஷபம்‌, காந்தாரம்‌, மத்யமம்‌, பஞ்சமம்‌, 
தைவதம்‌, நிஷாதம்‌ என ஏழு தேவ கன்னிகைகள்‌. ஏழு 
ராஜகுமாரர்களின்‌ குதிரைகள்‌ ஒவ்வொன்றும்‌ 
ஒவ்வொரு லயத்தில்‌ குதித்து வருகின்றன. த்ருதம்‌, 
அணுக்ருதம்‌, லகு, புலுதம்‌, காகபாதம்‌ என சப்தக்‌ 
கோவைகள்‌. வண்ண வண்ணமாய்‌ தொடுக்கப்பட்ட 
அட்சர மாலைகள்‌. தக்கத்திமி தக்கத்திமி திமி 
திமியென.. காற்றின்‌ புலனாகாத அரூப வெளியில்‌ 
ராஜகுமாரர்களும்‌ தேவகன்னியரும்‌ மாலை சூழ 
சுயம்வரம்‌ கொண்டு சூடித்‌ திளைக்கிறார்கள்‌. 

ஸ்வரம்‌ மாதா: லயம்‌ பிதா 

கேட்பவை எல்லாம்‌ ஸ்வரம்‌.. கேட்பவை எல்லாம்‌ 
லயம்‌. மேற்கூரையில்‌ மழை பெய்கிறது. சட்டச்‌ சட 
சட்டச்சட வென. திருபுட தாளம்‌. பெய்து களைத்த மழை 
தாழ்வாரச்‌ சருக்கத்தில்‌ துளித்துளியாய்ச்‌ சொட்டுகிறது 
ஏக தாளம்‌. குழந்தை முனகுகிறது. மந்த்ர ஸ்தாயியில்‌ 
கமகம்‌. வீறிட்டு அலறுகிறது. தாரஸ்தாயி சஞ்சாரம்‌. 
மணலைக்‌ கயிறாய்த்‌ திரிக்கிற மாதிரி காற்றை 


இசையாய்‌ நெய்கிற ரச மந்திரம்‌, சித்த மந்திரம்‌. காதுகள்‌ 
உள்ளவன்‌ கேட்கக்‌ கடவன்‌. இயற்ற முடிந்தால்‌ 
அதுதான்‌ ஞானம்‌. காற்றைக்‌ கேள்‌. கேட்கத்‌ துவங்கு.' 

காற்று முகத்தில்‌ விசிற பேருந்தின்‌ சன்னலோரம்‌ 
அமர்ந்து ஊர்‌ திரும்பிக்‌ கொண்டிருந்தேன்‌. காற்றிலும்‌ 
இது பனிக்காற்று. பண்டிட்டைச்‌ சந்தித்ததில்‌ இருந்து 
என்‌ சுவரில்‌ இறுகியிருந்த சன்னல்கள்‌ எல்லாம்‌ 
தாமாகத்‌ திறந்து கொள்வதாக உணர்ந்தேன்‌. எனக்கான 
கிழமைகள்‌ இசையென அதிர்ந்து அடங்குகையில்‌ 
வியாழன்‌ வந்திருந்தது. 

சந்தன ஊதுபத்தியின்‌ வாசனை ஈஸ்ட்டில்‌ முகிழ்த்த 
மென்‌ ரொட்டிகள்‌ ஓவனில்‌ முறுகும்‌ வாசனை. 
ஹார்மனி இசைப்பள்ளி. 

“வணக்கம்‌.” 

தன்‌ ஹார்மோனியத்தின்‌ முன்‌ அமர்ந்து 
இசைக்குறிப்புகள்‌ எழுதிக்‌ கொண்டிருந்த 
ஹசன்பண்டிட்‌ நிமிர்ந்தார்‌. 

“உட்காருங்க... ஒரு நிமிஷம்‌” ஹார்மோனியத்தின்‌ 
ஸ்வரக்கட்டைகளில்‌ ஐந்து விரல்களையும்‌ விரித்து, 
சப்தம்‌ வராமல்‌ தொட்டுத்‌ தொட்டுக்‌ குறிப்புகள்‌ எழுதிக்‌ 
கொண்டு இருந்தார்‌. அவர்‌ தலைக்குப்‌ பின்னால்‌ 
மஞ்சள்‌ சட்டமிட்ட மும்மூர்த்திகளின்‌ படம்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருந்தது. 

“போன வகுப்புல நடத்துன பாடத்தைப்‌ படிச்சுப்‌ 
பார்த்தீங்களா...” 

“படிச்சேன்‌. ரொம்ப நல்லா இருந்துச்சு.” 

“க'ங்கற ஸ்வரத்தோட பெயர்‌ சொல்லுங்க” 

“காந்தாரம்‌” 

“நல்லது. ஸரளி வரிசைல பயிற்சி கொடுத்திருந்தேன்‌. 
பாடம்‌ பண்ணிட்டீங்களா” 

“இன்னும்‌ பண்ணலை...” 

“ஏன்‌... பயிற்சி ரொம்ப முக்கியம்‌ இல்லையா” 

என்னிடம்‌ ஹார்மோனியம்‌ இல்லை என்பதை 
அவரிடம்‌ சொன்னேன்‌. 


“அதனாலென்ன... ஒண்ணு வாங்கிடுங்க. பெட்டி 
கையில இருந்தா சாதகம்‌ பண்ண வசதியா இருக்கும்‌. 
போகப்‌ போக பாடங்கள்‌ நிறையாப்‌ போயிடும்‌. கீ போர்டு 
கூட பெறகு வாங்கிக்கலாம்‌. முதல்ல ஒரு பெட்டி பழசா 
இருந்தாக்கூட பாத்து வாங்கிடுங்க.” 

வேலையில்லாமல்‌ வகுப்புக்கு வருவதே சிரமமான 
நிலையில்‌ பெட்டி வாங்க முடியுமென்று எனக்குத்‌ 
தோணவில்லை. 

சங்கீதத்தை “ஹராம்‌'னு குரான்ல சொல்லியிருக்கும்‌. 
அதனால எங்க வீட்ல என்னைய சங்கீதம்‌ கத்துக்க 
விடல. அப்ப பத்தொன்பது வயசு எனக்கு. சீனிவாஸ்‌ 
சாஸ்திரின்னு ஒரு பண்டிதர்‌. மீனாட்சி அம்மன்‌ கோயில்‌ 
பக்கத்துல இருந்தார்‌. அவருக்கு சகல பணிவிடையும்‌ 
செஞ்சு கத்துக்கிட்டேன்‌. ஏன்‌ சொல்றேன்னா... மனசு 
இருந்தா மார்க்கம்‌ உண்டு. ஞானத்தைக்‌ கொடுத்தவன்‌ 
அதுக்கான கருவியை ஒளிப்பானோ? எல்லாம்‌ 
கெடைக்கும்‌' 

அன்று மாயாமாளவ ராகத்தில்‌ ஸரளிவரிசையின்‌ 
மீதமுள்ள பாடத்தை அவர்‌ சொல்லச்‌ சொல்ல எழுதிக்‌ 
கொண்டேன்‌. அவரது ஹார்மோனியத்தை என்‌ பக்கம்‌ 
திருப்பி வாசிக்கச்‌ சொன்னார்‌. 

“இது ஸட்ஜமம்‌. ஸட்ஜமத்துக்கு கட்டைவிரல்‌. இடது 
கையில்‌ பெல்லோஸ்‌ போட வேண்டும்‌. இதிலிருந்து 
எழும்புகிற காற்று ஹார்மோனியத்தின்‌ உள்ளறைகள்ல 
போய்த்‌ தங்குது. நாம ஒரு கட்டைய அழுத்தும்போது, 
உள்ள அடைபட்ட காற்று துளையின்‌ வழியே 
வெளியேறும்‌. அப்படி வெளியேறும்போது அந்தத்‌ 
துளையில்‌ இருக்கிற ரீடு, நாக்கு மாதிரி இருக்கும்‌. அது 
அதிரும்‌. அதுதான்‌ நாதம்‌. எங்க... ஸட்ஜமம்‌ வாசிங்க” 

இடது கை பெல்லோஸ்‌ அழுத்த, பதட்டத்துடன்‌ 
கட்டைவிரலால்‌ ஸட்ஜமம்‌ தொட்டேன்‌. புதரிலிருந்து 
சாம்பல்‌ குருவிகள்‌ விடுபட்டுப்‌ பறப்பது மாதிரி ஒரு 
சிலிர்ப்பு. அடுத்து சுத்த ரிஷபம்‌, அந்தர காந்தாரம்‌, சுத்த 
மத்யமம்‌, பஞ்சமம்‌ என ஒவ்வொரு விரலாக அழுந்த 


ஹார்மோனியம்‌ விதவிதமான தொனியில்‌ என்னுடன்‌ 
பேச முயல்கிறது. அந்த சந்தோஷத்தை எப்படிச்‌ 
சொல்ல? 

“சப்தங்கள்‌ எல்லாம்‌ ஸ்வரம்‌. ஏற்கனவே 
சொல்லியிருக்கேன்‌. உலகத்தின்‌ சப்தங்கள்‌ எல்லாம்‌ 
ஏழு ஸ்வரத்தில்‌ அடக்கம்‌.' அருகிலிருந்த டீ கிளாஸை 
“ணங்‌'கென்று மேடையில்‌ வைத்தார்‌. “இது ஒரு ஸ்வரம்‌” 
காற்றில்‌ சன்னலின்‌ திரைச்‌ சீலைகள்‌ சரசரத்தன. 
இதுவும்‌ இசை”. 

பேருந்தில்‌ ஊருக்குத்‌ திரும்பும்போது மழை பெய்தது. 
மழை எத்தனை பெரிய இசைக்கருவி. எத்தனை 
தந்திகள்‌ கொண்ட வயலின்‌. சதா சுழன்று கொண்டே 
இருக்கும்‌ பூமி எத்தனை பெரிய இசைத்தட்டு. குளத்து 
நீரில்‌ நிலா வெளிச்சம்‌ வீணைத்‌ தந்தியாய்‌ 
நலுங்குகிறது. அதனதன்‌ இசை. எனக்கு பிரமிப்பாய்‌ 
இருந்தது. கண்களை மூடிக்கொண்டால்‌ பிரமிப்பாய்‌ 
இருந்தது. கண்களை மூடிக்கொண்டால்‌ 
காதுகளுக்கான உலகம்‌. காற்றைக்‌ கேள்‌. இதுதான்‌ 
சப்தங்களின்‌ வாகனம்‌. கேட்கத்‌ துவங்கு. 

திங்கள்‌ - வியாழன்‌, திங்கள்‌ - வியாழன்‌ என 
கிழமைகள்‌ இசைபடக்கழிந்தன. இன்னும்‌ 
ஹார்மோனியம்‌ வாங்க முடியவில்லை. ஸரிகம ரிகஸரி 
என்று ஸ்வரங்கள்‌ தாவித்‌ தாவி நடனமிடும்‌ தாட்டு 
வரிசை வந்துவிட்டது. என்‌ கிழமையில்‌ வகுப்புக்கு 
வரும்‌ ஷங்கர கோடி, நேற்றுதான்‌ பத்தாயிரம்‌ ரூபாய்க்கு 
புது கீ-போர்டு வாங்கி வந்திருந்தார்‌. அதில்‌ கடல்‌ 
அலைகளின்‌ உறுமலையும்‌, பின்னிரவில்‌ எழும்‌ 
சில்வண்டுகளின்‌ ஓசையைக்‌ கூட எழுப்ப முடிந்தது. 
ஆச்சர்யம்‌ ஒரு புறம்‌, இயலாமை ஒரு புறம்‌. 
இசைக்கருவி இல்லாமல்‌ வகுப்பை மேலும்‌ தொடர்வது 
அயற்சியாக இருந்தது. மதுரை, கூலவாணிகன்‌ 
தெருவில்‌ கால்போன போக்கில்‌ நடந்து 
கொண்டிருந்தேன்‌. 

“என்ன சார்‌... எப்படியிருக்கீங்க?' 


'நல்லாயிருக்கேன்‌ ஷாஜகான்‌...” 

“என்ன இந்தப்பக்கம்‌... ஏறுங்க வண்டில...” 

வாகன வேகத்தில்‌ புறந்தலையின்‌ வியர்வை 
உலர்வது இதமாக இருந்தது. டவுன்ஹால்‌ ரோட்டின்‌ 
பழமுதிர்ச்சோலையில்‌ ஆளுக்கொரு ஆப்பிள்சாறு. 

இப்ப... எங்க வொர்க்‌ பண்றீங்க?” 

“வேலையில்ல ஷாஜகான்‌. சும்மாதான்‌ இருக்கேன்‌.” 

'ஜோல்னாப்‌ பையும்‌ அதுவுமா மதுரையில என்ன 
பண்றீங்க: 

“மியூசிக்‌ கிளாஸ்‌. கீ போர்டு கத்துட்டிருக்கேன்‌.' 
வேலையில்லாமல்‌ மியூசிக்‌ கற்றுக்‌ கொள்வதைச்‌ 
சொல்ல சற்றே குற்ற உணர்வாக இருந்தது. 

“ஓ... இன்ட்ரஸ்டிங்‌... பாட்டெல்லாம்‌ வாசிப்பியா' 

“இல்ல. இப்பதான்‌ ஒரு மாசமா... 

“எனக்கும்‌ மியூசிக்ல இன்ட்ரஸ்ட்‌. உனக்குத்‌ தான்‌ 
தெரியுமே. நானும்‌ ஒரு பத்துநாள்‌ மியூசிக்‌ கிளாஸ்‌ 
போனேன்‌. அதோட சரி... எல்லாத்திலேயும்‌ 
பாதிக்கிணறுதான்‌. சரி... இன்ஸ்ட்ருமெண்ட்‌ என்ன 
வச்சிருக்க...” 

' இனிமேதான்‌ வாங்கணும்‌. பழையதா ஆர்மோனியம்‌ 
தேடிட்டருக்கேன்‌” 

ஷாஜகான்‌ சிரித்தார்‌. 

“சரி... வாங்க வீடு வரைக்கும்‌ வந்துட்டுப்‌ போகலாம்‌” 

“இல்ல ஷாஜகான்‌ இன்னொருமுறை...” 

'ஏறுங்க.. புதுவீடு கட்டிட்டு நீங்க வரவேயில்ல' 

என்னை ஹாலில்‌ அமர்த்திவிட்டு உள்ளே போனவர்‌, 
வரும்போது சிறிய மரப்பெட்டி ஒன்றைத்‌ தூக்கி வந்தார்‌. 
ஹார்மோனியம்‌ என்று பார்த்த உடனேயே 
தெரிந்துவிட்டது. என்‌ எதிரில்‌ வைத்து மேலிருந்த 
தூசியைத்‌ துடைத்தார்‌. மரப்‌ பலகையில்‌ கீல்‌ வைத்த 
மூடி இருந்தது. ஹார்மோனியப்‌ பெட்டியின்‌ மூடியைத்‌ 
திறந்ததும்‌, காவியேறிய பல்வரிசையுடன்‌ பாகவதர்‌ 
ஒருவர்‌ சோகமாகச்‌ சிரிப்பது போலிருந்தது. ரொம்பவும்‌ 
பழமையானது. வெள்ளைக்‌ கட்டைகளில்‌ மைக்கா 


ஒட்டப்பட்டிருந்தது. அதன்‌ முனைகள்‌ உடைந்து நிறம்‌ 
பழுப்பேறியிருந்தது. ஹார்மோனியத்தின்‌ இருபுறமும்‌ 
அழகிய வேலைப்பாட்டுடன்‌ கூடிய வெண்கலக்‌ 
கைப்பிடி இருந்தது. முன்பக்கம்‌, காற்றறைகளைத்‌ 
திறந்து ஒலியின்‌ அளவைக்‌ கட்டுப்‌ படுத்தும்‌ இழுவைத்‌ 
திறப்புகள்‌ நான்கு இருந்தன. அவற்றை இழுப்பதற்கு 
வசதியாக நுனியில்‌ வெள்ளைப்‌ பளிங்குக்‌ குமிழ்கள்‌ 
பெரிய பொத்தானைப்‌ போல இருந்தன. பார்த்த 
உடனேயே அது சிங்கிள்ரீட்‌ பெட்டி எனத்‌ தெரிந்தது. கீழே 
ஏதும்‌ பழுதடைந்திருக்கிறதா என்று குழந்தையைப்‌ 
போல இருகைகளாலும்‌ தூக்கிப்‌ பார்த்தேன்‌. நன்றாக 
இருந்தது. கீழே வைக்கும்போதுதான்‌ பார்த்தேன்‌. 
இரண்டு பளிங்குக்‌ குமிழ்களுக்கு இடையில்‌ ஏதோ 
பெயர்‌ பொறிக்கப்‌ பட்டிருப்பதைப்‌ பார்த்து, தூசியைக்‌ 
கைகளால்‌ துடைத்தேன்‌. “எட்டுக்கட்டை 
முருகசிகாமணிப்‌ பாகவதர்‌, கண்டரமாணிக்கம்‌” 
என்றிருந்தது. 

ஹார்மோனியத்தின்‌ மத்திம ஸ்தாயியில்‌ வெள்ளை 
கறுப்பு நோட்டுகளின்‌ மேலே ஸ்வரங்கள்‌ எது என்று 
அறிய, அடையாளத்திற்காக ஸ,ரி,க,ம.ப,த.நி, என்று 
சிறிய சதுரமான காகிதத்தில்‌ எழுதி ஒட்டப்‌ பட்டிருந்தது. 
நல்ல தேக்கு மரத்தால்‌ ஆன ஜெர்மன்‌ ரீட்‌ பெட்டி. 
பெல்லோஸ்‌ காற்றுக்‌ கசியாமல்‌ கச்சிதமாய்‌ இருந்தது. 

“ரொம்பப்‌ பழைய பெட்டி. எல்லா நோட்டும்‌ பேசுமா.” 

புரியல.” 

எல்லா கட்டையும்‌ வாசிச்சா சத்தம்‌ வருமா... பழுது 
இருக்கான்னு” 

“வாசிச்சுப்‌ பாரேன்‌. நான்‌ தொட்டே ரெண்டு வருஷம்‌ 
ஆச்சு. எப்பவாவது எடுத்து துடைச்சு வச்சிடுவேன்‌. ஒரு 
மாசமா அதுவும்‌ இல்ல. பக்கத்துல வீடு எதுவும்‌ 
இல்லையா. வாசிச்சா பாம்பு வரும்னு அம்மா இதைத்‌ 
தொடவே விடறதில்ல. அப்படி என்‌ இசையைக்‌ கேட்டு 
பாம்பாவது வரட்டுமேன்னு மொட்டைமாடிக்கு 
தூக்கிட்டுப்‌ போயி வாசிப்பேன்‌. அந்த முருகசிகாமணி 


பாகவதர்‌ ஒரு பாட்டுத்தான்‌ சொல்லிக்‌ கொடுத்தாரு. 
அதுவும்‌ இப்ப பாதி மறந்துபோச்சு' 

ஷாஜகான்‌ மனைவி கொடுத்த ஏலக்காய்‌ தேநீரை 
அருந்தும்போது வலதுகையால்‌ ஹார்மோனியத்தின்‌ 
கட்டைகளை மெதுவாக வருடிப்‌ பார்த்தேன்‌. கட்டைகள்‌ 
ஒன்றுக்கொன்று பிடிக்காமல்‌ இலகுவாய்த்தான்‌ 
இருந்தன. 

“சும்மா வாசிச்சுப்‌ பாருப்பா. இங்கே குடு. நானே 
வாசிச்சுக்‌ காட்டிர்ரேன்‌' ஷாஜகான்‌ அவர்‌ பக்கம்‌ 
திருப்பி, கீழ்ஸ்தாயியிலிருந்து ஒவ்வொரு கட்டையாக 
அழுத்திக்‌ கொண்டே வந்தார்‌. மணிமணியான 
ஸ்வரங்கள்‌. கொஞ்சமும்‌ பிசிறில்லாமல்‌ காத்திரமாக 
இருந்தது. 

“சவுண்டு சும்மா ஏழு வீட்டுக்குக்‌ கேக்கும்‌. அந்த 
பாகவதர்‌ தன்னோட சொத்துப்‌ போல இதை 
வச்சிருந்தாரு. என்‌ ஆர்வத்தைப்‌ பாத்தாரு. அவருக்கு 
ஆஸ்த்மா. மாத்திரை வாங்கக்கூட காசில்ல. வறுமை. 
கடேசீல நீயே இதை வச்சுக்கன்னு கொடுத்திட்டாரு” 

“எவ்வளவுக்கு வாங்குனீங்க” 

"அதெல்லாம்‌ சொல்ல மாட்டேன்‌. ஆனா 
குடுக்கும்போது ஒண்ணு மட்டும்‌ சொன்னாரு. இது நான்‌ 
பழகுன பெட்டி என்‌ தெய்வம்‌. ஆசைப்பட்டுக்‌ 
கேக்குறியேன்னு குடுக்கிறேன்‌. நூலாம்படை மட்டும்‌ 
அடையவிட்றாத. இது சரஸ்வதி. வச்சிக்க. வாசிச்சுப்‌ 
பெரிய ஆளா வா. அவரு சொன்னதையே நான்‌ 
உனக்கும்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. இந்தா, வச்சிக்க. 
வாசிச்சுப்‌ பெரிய ஆளா வா: 

அவர்‌ சொன்ன விதம்‌ நெகிழ்ச்சியாக இருந்தது. 

“எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா... ஒரு வாரத்துல... 

“சரி நூறு ரூவா குடு. இசைக்கருவியை சும்மா குடுக்கக்‌ 
கூடாது” 

'இல்ல எவ்வளவுன்னு சொல்லுங்க...” 

“நான்‌ வாங்குனதே அவ்வளவுக்குத்தான்‌. போதுமா” 

மகிழ்ச்சியோடு வாங்கிக்‌ கொண்டார்‌. தனக்குத்‌ 


தெரிந்த ஒரே பாடலான -திருப்பரங்குன்றத்தில்‌ நீ 
சிரித்தால்‌ முருகா” என்கிற பாடலின்‌ பல்லவியை 
மட்டும்‌ விரல்களை விறைப்பாக வைத்துக்கொண்டு 
சரளமில்லாமல்‌ வாசித்துக்‌ காண்பித்தார்‌. நியூஸ்‌ 
பேப்பர்‌ போட்டு நைலான்‌ கயிறால்‌ கட்டி, கைகளால்‌ 
தொட்டு வணங்கி, கழுத்து நிற்காத பச்சைக்‌ 
குழந்தையை கையில்‌ தருவது மாதிரி பதமாகத்‌ தந்தார்‌. 
நன்றி சொல்லி விடை பெற்று வெளியே வருகையில்‌ 
நிலா வெளிச்சம்‌ தார்ச்சாலைகளை மெழுகியிருந்தது. 
கையில்‌ ஹார்மோனியத்தின்‌ பாரம்‌. நைலான்‌ கயிறு 
அழுத்த கைமாற்றிக்‌ கொண்டேன்‌. இசைக்‌ கருவியின்‌ 
மெளனம்‌ கனக்கிறது. தன்னை வாசிக்க விரல்கள்‌ 
இல்லாமல்‌ இருட்டறையில்‌ இத்தனை ராகங்களோடும்‌ 
இத்தனை ஸ்வரங்களோடும்‌ மெளனமாய்‌ இருப்பது 
எவ்வளவு பெரிய தியானம்‌. வாசிக்கப்படாதபோது 
இசைக்கருவிகள்‌ என்ன உணர்கின்றன? 

எனக்குப்‌ பிடித்தமான சன்னலோரப்‌ பயணம்‌. 
தூங்குகிற குழந்தையைப்‌ போல அமைதியாக 
மடியிலிருக்க எனக்குள்‌ ஏதோ பொறுப்புணர்வு 
கவிவதாக உணர்கிறேன்‌. பாட்டியின்‌ மந்திரக்‌ 
கதைகளில்‌ வரும்‌ சொர்க்கபுரத்து இளவரனைத்‌ 
திருமணம்‌ செய்ய, தேவதைகள்‌ காற்றும்‌ எனும்‌ பரத 
கணத்தோடு சேர்ந்து சூறாவளியாய்‌ மாறித்‌ துரத்துவது 
போல, முகத்தில்‌ விசிறும்‌ காற்று “என்னை இசையாக 
மாற்று” என்று என்னையும்‌ எனது 
ஹார்மோனியத்தையும்‌ பயண வேகத்தோடு துரத்திக்‌ 
கொண்டே வருவதுபோல்‌ இருந்தது. 

வீட்டுக்குள்‌ ஹார்மோனியத்தைத்‌ தூக்கி வந்தபோது 
எல்லோரும்‌ விநோதமாகப்‌ பார்த்தனர்‌. ஹாலின்‌ 
மையத்தில்‌ வைத்து சுற்றியிருந்த காகிதத்தைப்‌ 
பிரித்தேன்‌. ஹார்மோனியத்தின்‌ வருகை யாருக்கும்‌ 
சந்தோஷத்தையோ, துக்கத்தையோ தரவில்லை. 
தொட்டு வணங்கிவிட்டு ஸரளிவரிசை வாசிக்கலாம்‌ 
என யோசித்தேன்‌. சின்ன வீடு. இந்த இரவு நேரத்தில்‌, 


வேலையில்லாத இளைஞன்‌ நடுவீட்டில்‌ அமர்ந்து 
ஹார்மோனியம்‌ பழகுவது யாருக்குப்‌ பிடிக்கும்‌. தூக்கிக்‌ 
கொண்டு மொட்டை மாடிக்குப்‌ போனேன்‌. 

நாளை பெளர்ணமி. வெளிச்சம்‌ இதமாக இருந்தது. 
அடுத்த இசை வகுப்புக்கு இன்னும்‌ மூன்று நாட்கள்‌ 
இருக்கின்றன. ஹார்மோனியத்தை நெருக்கமாக 
வைத்துக்‌ கொண்டேன்‌. கீழ்ஸ்தாயியின்‌ ஸட்ஜமத்தைத்‌ 
தொட்டேன்‌. இருட்டறையில்‌ நெடுநாள்‌ பூட்டியிருந்த 
கதவு திறப்பது போலிருந்தது. நடுவிரலால்‌ பஞ்சமம்‌. 
சுண்டு விரலால்‌ மத்திமஸ்தாயி ஸட்ஜமம்‌. மூன்று 
ஸ்வரங்களும்‌ சேர்ந்து.. பூவைச்‌ சுற்றும்‌ கதம்ப வண்டு 
மாதிரி காற்றின்‌ அரூப அடுக்குகளில்‌ இருந்த 
ஸ்வரங்கள்‌ ஹார்மோனியத்தைச்‌ சுற்றி 
மொய்க்கின்றன. குரல்‌ சேர்த்துப்‌ பாடி சுதி சேர்த்துப்‌ 
பார்த்தேன்‌. சுதியோடு ஒட்டாது கலைந்த குரல்‌, பிசிறு 
தேய்ந்து தேய்ந்து சுதி சேரும்‌ கணத்தில்‌... மின்சாரம்‌.. 
சட்டென வீசிய காற்றில்‌ என்‌ உடல்‌ சாம்பல்‌ 
குவியலெனக்‌ கலைந்து, குரல்‌ மட்டும்‌ நானாக 
மிஞ்சுகிறது. பிறகு குரலும்‌ என்னுடையதில்லாமல்‌ 
போக வெறும்‌ ஸ்வரங்கள்‌ அந்தரத்தில்‌ இசை கூட்டிக்‌ 
கொண்டு அதிர்கின்றன. ஸா பா ஸா. 

தயங்கித்‌ தயங்கி ஸரளி வரிசை. சவுக்க காலம்‌, 
விளம்பியதம்‌, துரித காலங்கள்‌. ஜண்டை வரிசை. 
ஸ்வரங்களின்‌ அடுக்கு. ஒன்றின்‌ நிழலாய்‌ அதே 
ஸ்வரம்‌. விரல்கள்‌ தளர்ந்து ஓர்‌ இலகு கூடி வருகிறது. 
பூர்வாங்கத்தில்‌ முன்னேறிப்‌ பதுங்கி, உத்தராங்கத்தில்‌ 
தாவி ஒரு ஸ்வரம்‌ தொட்டு ஆரோகணித்து காற்றில்‌ 
துவளும்‌ துணியென மெதுவாய்‌ அவரோகணம்‌. 
ஸட்ஜமத்தில்‌ இளைப்பாறி மேல்ஸ்தாயி வரிசை. தாட்டு 
வரிசை. ஸ்வரங்கள்‌ துரித கதியில்‌ பின்னிப்‌ பின்னி 
பூத்தொடுக்கும்‌ விரல்களின்‌ அனிச்சை கொண்டு, 
ஹார்மோனியத்தின்‌ கட்டைகளும்‌ விரல்களும்‌ ரகசியம்‌ 
பேசி, குழைந்து, விலகிச்‌ சீண்டி, கமகமெனத்‌ தடவி 
ஸ்வரங்கள்‌ அலைந்து மெது மெதுவாய்‌ எழும்பி 


நுரைத்துப்‌ பின்வாங்கி அலைகொண்டு எழும்பி 
அழித்துச்‌ சிதறியது. பாற்கடல்‌. ஹார்மோனியம்‌ 
மிதக்கிறது. கால்கள்‌ கடற்கன்னியின்‌ செதில்களெனக்‌ 
குழைய நான்‌ நீந்துகிறேன்‌. மொட்டை மாடியில்‌ தங்க 
நிற மீன்கள்‌ என்‌ முகம்‌ உரசி இடம்‌ வலமாய்‌ 
நீந்துகின்றன. சமுத்திரம்‌ கொள்ளாத இன்னொரு 
அலை. ஹார்மனி இசைப்பள்ளியின்‌ சாத்திய ஊதா 
நிறக்‌ கதவில்‌ அலைமோதி தண்ணீர்‌ பொரிகளாய்ச்‌ 
சிதறி விழுகிறது. கதவைத்‌ திறந்தால்‌ பாலைவனம்‌. 
கண்ணுக்கெட்டிய தொலைவுவரை மணல்‌. புழுதிக்‌ 
காற்று முகத்தில்‌ அறைகிறது. எங்கோ 
தொலைவிலிருந்து அரபி மொழிப்‌ பிரார்த்தனைப்‌ 
பாடல்‌ மிதக்கிறது. மணல்வெளியெங்கும்‌ அலை 
அலையாகப்‌ பாம்புகள்‌ ஊர்ந்த தடமென காற்றின்‌ 
சுவடுகள்‌. காற்று கானலென நெளிகிறது. வெளியிலும்‌, 
மணலிலும்‌ காற்றின்‌ லிபிகள்‌. சற்றே தொலைவில்‌ 
இரண்டு ஹார்மோனியங்கள்‌ இருக்கின்றன - 

துகள்‌ துகளாக மணல்‌ விசிறுகிறது. மணலுக்குள்‌ கை 
புதைத்துக்‌ கொண்டு ஹசன்‌ பண்டிட்‌ என்ன செய்கிறார்‌. 
காற்று விசிற விசிற புதைந்த மணலிலிருந்து மீள்கிறது 
அவரது ஹார்மோனியம்‌. அவரது விரல்கள்‌ வாசித்துக்‌ 
கொண்டே இருக்கின்றன. 

“பண்டிட்‌ ஐயா... தீபக்‌ என்ற தான்சேனின்‌ ராகத்தை 
தாங்கள்‌ வாசிக்க முடியுமா?” ஹசன்‌ பண்டிட்டின்‌ 
விரல்கள்‌ நின்று தயங்கின. பிறகு விரல்கள்‌ காற்றில்‌ 
தாமாக ஒத்திகையென அசைந்து பார்த்த கணத்தில்‌ 
ஹசன்‌ பண்டிட்‌ வாசிக்கத்‌ துவங்கினார்‌. வாசிக்க 
வாசிக்க... பஞ்சமத்தின்‌ கட்டையிலிருந்து துளிர்‌ 
நெருப்புப்‌ பற்றுகிறது. எரியத்‌ துவங்குகிறது 
ஹார்மோனியம்‌. காற்று சிலிர்க்கிறது. பண்டிட்டின்‌ 
விரல்கள்‌ மெழுகுதிரி போல்‌ பற்றிக்‌ கொள்கின்றன. 
ஹார்மோனியம்‌ முழுதும்‌ எரிந்துவிடுமுன்‌ அதன்‌ 
ஸ்வரக்‌ கட்டைகளைப்‌ பிடுங்கி எடுக்கிறேன்‌. புகை 
வளையங்கள்‌ பெரிது பெரிதாய்ச்‌ சூழ்ந்து 


மறைக்கின்றன. மணல்‌ குன்றுகளில்‌ கால்‌ சறுக்க 
ஓடுகிறேன்‌. கையில்‌ இறுக்கிப்‌ பிடித்திருந்த ஸ்வரக்‌ 
கட்டைகள்‌ உருவி விழ என்னிடம்‌ ஒரே ஒரு வெள்ளைக்‌ 
கட்டை மட்டும்‌ இருக்கிறது. அதன்‌ மேல்‌ சிறிய சதுரமான 
காகிதத்தில்‌ “க” என்று எழுதி ஓட்டப்பட்டிருக்கிறது. 

ஒரு ஸ்வரத்தால்‌ ராகம்‌ இயற்ற முடியுமா பண்டிட்ஜி... 
அதுவும்‌ என்னிடம்‌ இருப்பது அந்தர காந்தாரம்‌ மட்டும்‌. 
முடியுமா பண்டிட்ஜி.” பாலைவனம்‌. முழுக்க நெளியும்‌ 
பாம்புத்‌ தடங்களுக்குள்‌ என்‌ பதட்டமான 
காற்சுவடுகளும்‌ ஹார்மோனியத்தின்‌ 
ஸ்வரக்கட்டைகளும்‌ இறைந்து கிடக்கின்றன. 

பச்சை ரெக்ஸின்‌ போர்த்தி ஒரு உருவம்‌ 
படுத்திருக்கிறது. எழுப்பினேன்‌. ஜடைமுடி வளர்த்த 
பாகவதர்‌. 

“ஐயா.. என்னிடம்‌ அந்தரகாந்தாரம்‌ மட்டும்‌ 
வாசிக்கக்கூடிய ஸ்வரக்கட்டை இருக்கிறது. இதை 
வைத்துக்கொண்டு ஒரு ஹார்மோனியம்‌ தர முடியுமா?' 

“தருவேன்‌...' 

பச்சை ரெக்ஸினை முழுவதுமாக விலக்கியதும்‌, 
உள்ளங்கையில்‌ வைக்கும்‌ அளவுக்கு தந்தத்தால்‌ ஆன 
வெண்மையான குட்டி ஹார்மோனியம்‌ இருந்தது. 

“இது ஆலங்கட்டி மழையோடு சேர்ந்து 
வானத்திலிருந்து தவறி விழுந்தது. உனக்கு 
வேண்டுமா? 

“வேண்டும்‌. ஆனால்‌ ரொம்பவும்‌ சிறிதாக இருக்கிறதே” 

“நீ வாசிக்க வாசிக்கப்‌ பெரிதாகும்‌. தருகிறேன்‌. ஆனால்‌ 
அதற்குப்‌ பதிலாக நீ ஒன்று தர வேண்டும்‌” 

“என்ன..?? 

“உன்‌ கையில்‌ உள்ள பத்துவிரல்களையும்‌ தர 
வேண்டும்‌' சொன்னவனின்‌ கைகள்‌ இரண்டு 
கட்டைகளின்‌ முனையைப்‌ போல விரல்களற்றுத்‌ 
தீய்ந்திருந்தன. முன்‌ புஜத்தில்‌ முருகேசபாகவதர்‌ என்று 
பச்சை குத்தியிருந்தது. 

பண்டிட்ஜி என்று கத்திக்‌ கொண்டே கானல்‌ நீருக்குள்‌ 


ஓடத்‌ துவங்கினேன்‌. கால்கள்‌ பதியும்‌ புதைமணல்‌. 
எதிரே பச்சை நிறத்தில்‌ அலைகள்‌. சுழித்துக்‌ கொண்டு 
ஆக்ரோஷத்துடன்‌ பாலைவனத்தைக்‌ கடல்‌ கொள்ள 
வருகிறது அலை. மணற்பரப்பு குறைந்துகொண்டே 
வருகிறது. என்‌ கையில்‌ உள்ள ஸ்வரக்கட்டையை 
இறுகப்‌ பற்றிக்‌ கொண்டு அலறுகிறேன்‌. அலை 
முகத்தில்‌ அடித்துச்‌ சிதற பிறகு எல்லாம்‌ கடல்‌. 
கடற்குதிரைகளுடன்‌ நீந்துகிறேன்‌. என்னிடமிருந்த 
ஸ்வரக்கட்டை மீனாக மாறிப்‌ பிடியிலிருந்த 
நழுவுகிறது. சமுத்ரத்தின்‌ நீலப்‌ பச்சை வெளியிலிருந்து 
குமிழிகள்‌ பறக்க ஒரு ஹார்மோனியம்‌ மிதந்து 
வருகிறது. இடது கையால்‌ ஹார்மோனியத்தைப்‌ பற்றி 
அணைத்துக்‌ கொண்டு வலது கையால்‌ வாசித்துக்‌ 
கொண்டே வெளிச்சம்‌ புகாத கடலின்‌ அடி ஆழத்தில்‌ 
நீந்திச்‌ செல்கிறேன்‌. நீரில்‌ ஆழ்ந்த 
மலைத்தொடர்ச்சிகளின்‌ படர்ந்த உப்புப்பாறைகளின்‌ 
மேலே வரிவரியாய்‌ மேற்கத்திய இசைக்குறிப்புகள்‌. 
சுரங்கத்‌ தொழிலாளி போல நெற்றியில்‌ விளக்கைக்‌ 
கட்டிக்‌ கொண்டு உப்புப்‌ பாறைகளின்‌ மேல்‌ 
இசைக்குறிப்புகளை ஹசன்‌ பண்டிட்‌ வேகமாக எழுதிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. 

“இன்று திங்கட்கிழமை பண்டிட்ஜி' 

“அதனாலென்ன... இது புதைந்த நகரங்களுக்கான 
இசை வகுப்பு” 

நீந்துவதான பாவனையில்‌ கால்கள்‌ உதறி 
விழிக்கையில்‌, கடல்‌ வற்றிப்‌ போய்‌ தரைதட்டி எழுந்தது 
மாதிரியான உணர்வு. பனிவிழும்‌ மொட்டைமாடியின்‌ 
சிமிண்ட்‌ தரையில்‌ படுத்திருந்தேன்‌. சமுத்ரமாய்‌ 
அலைந்த நீர்‌ எதிரே கண்ணாடி டம்ளரில்‌ 
சலனமில்லாமல்‌ இருந்தது. 

கீழே வீட்டில்‌, எல்லோரும்‌ தூங்கியிருந்தார்கள்‌. 
அயற்சியாக இருந்தது. எனக்கென அடுப்படியில்‌ மூடி 
வைக்கப்பட்டிருந்தது இரவுக்கான உணவு. 

காலையில்‌ திரும்பவும்‌ தாட்டு வரிசை வாசித்துப்‌ 


பார்க்க வேண்டும்‌. ஹார்மோனியத்தின்‌ வெள்ளைக்‌ 
கட்டைகளில்‌ நாள்பட்ட தூசு படிந்து அழுக்கேறிப்‌ 
போயிருக்கிறது. திருகாணிகள்‌ எல்லாம்‌ 
துருவேறியிருக்கின்ற பெல்லோஸ்‌ கொஞ்சம்‌ 
துடைத்துச்‌ சரி செய்ய வேண்டும்‌ என்று நினைத்துக்‌ 
கொண்டே தூங்கிப்‌ போனேன்‌. 

காலையில்‌ ஹார்மோனியத்தைத்‌ தூக்கிக்‌ கொண்டு 
மொட்டை மாடிக்குப்‌ போனேன்‌. முத்துவிநாயகம்‌ 
வந்திருந்தான்‌. 

' என்னப்பா பாகவதர்‌ ஆகப்‌ போறியா? இதெல்லாம்‌ 
வீட்ல இருந்தாலே தரித்திரம்‌' 

அவனை நான்‌ பொருட்படுத்தாது என்‌ அன்பிற்குரிய 
ஹார்மோனியத்தைப்‌ புதுப்பிக்கும்‌ முயற்சியில்‌ 
இறங்கினேன்‌. ஒரு திருப்புளி, பழைய துணி, 
சின்னக்குவளையில்‌ தண்ணீர்‌ எடுத்துக்‌ கொண்டேன்‌. 
தூசியைத்‌ துடைத்ததும்‌ துணியைத்‌ தண்ணீரில்‌ 
நனைத்து வெள்ளைக்‌ கட்டைகளைத்‌ துடைத்தேன்‌. 
விரல்‌ படாமல்‌ குருட்டு அழுக்கு ஏறிப்போய்‌ இருந்தது. 
திட்டுத்‌ திட்டாய்‌ கறை படிந்தது போல அழுக்கு. என்ன 
துடைத்தாலும்‌ அப்படியே இருந்தது. துருப்பிடித்து 
இறுகிப்‌ போன திருகாணிகளைக்‌ கஷ்டப்பட்டுக்‌ 
கழற்றினேன்‌. ஸ்வரக்‌ கட்டைகளின்‌ மேலே அழுத்திக்‌ 
கொண்டிருந்த மரச்சட்டதைக்‌ கழற்றினேன்‌. இப்போது 
ஸ்வரக்‌ கட்டைகளை கழற்றுவது எளிதாக இருந்தது. 
அவற்றின்‌ கீழே சிலந்தி இழைகளும்‌, தூசியும்‌, எள்ளுப்‌ 
போன்ற எச்சங்களும்‌ இருந்தன. வாயால்‌ ஊதிப்‌ 
பார்த்துத்‌ துடைத்தும்‌ தூசி போகவில்லை. 
ஹார்மோனியத்தில்‌ இருந்த கறுப்பு வெள்ளைக்‌ 
கட்டைகள்‌ அனைத்தையும்‌ வரிசைப்படி தரையில்‌ 
அடுக்கி வைத்தேன்‌. தரையில்‌ அந்த வரிசை அழகாக 
இருந்தது. உள்ளிருந்த பித்தளை ரீடுகளில்‌ Made in German 
என்று பொடியான எழுத்தில்‌ பொறிக்கப்பட்டிருந்தது. 
சின்னதிலிருந்து துவங்கி பெரிது பெரிதாக ரீடுகள்‌ 
அழகாக அறையப்பட்டிருந்தன. அஞ்சறைப்‌ 


பெட்டியைப்‌ போலிருந்த ஹார்மோனியத்திலிருந்து ஒலி 
அளவைக்‌ கட்டுப்படுத்தும்‌ குமிழ்களை இழுத்து 
மெதுவாகக்‌ கழற்றினேன்‌. கம்பி மிகவும்‌ துருவேறிப்‌ 
போய்‌ இருந்ததால்‌ இழுப்பது சிரமமாக இருந்தது. 
ஹார்மோனியத்தின்‌ உள்‌ அறையில்‌ இரண்டு அந்துப்‌ 
பூச்சிகள்‌ வெளிறிப்‌ போய்‌ உயிரோடிருந்தன. முருகேச 
பாகவதரின்‌ காத்திரமான இசைகேட்டு இவை 
வளர்ந்திருக்கலாம்‌ அல்லது அவரது இசையின்‌ 
அதிர்வில்‌ உயிர்பிடித்து மிஞ்சிய ராகங்களாக 
இருக்கலாம்‌. எதுவாயினும்‌ ஹார்மோனியத்தின்‌ 
உள்தட்டு அறையின்‌ இருட்டுக்குள்‌ இசையுடன்‌ காதல்‌ 
கொண்டு வாழ்வது எவ்வளவு அற்புதமானது. லேசாகப்‌ 
பக்கவாட்டில்‌ தட்டியதும்‌... மறைந்த இசை குறித்து 
நீண்ட கனவில்‌ இருந்த இரண்டு அந்துப்‌ பூச்சிகளும்‌ 
வெளிச்சம்‌ பொறுக்காது வெளியேறி ஓடின. 

காற்றுத்‌ துருத்திகளின்‌ உள்ளேயிருந்த தூசியினைத்‌ 
துடைத்தேன்‌. ஹார்மோனியம்‌ இப்போது ஸ்வரக்‌ 
கட்டைகள்‌, குமிழ்கள்‌, திருகாணிகள்‌, மரச்சட்டங்கள்‌ 
எனப்‌ பிரிக்கப்பட்டு இருந்தது. ஹார்மோனியத்தின்‌ 
வெளிப்புறமும்‌, உட்புறமும்‌ மரப்பலகையின்‌ 
தன்மையை இழந்து நிறம்‌ வெளிறிப்‌ போயிருந்தது. 
ஸ்வரக்‌ கட்டைகள்‌ திரும்பவும்‌ வெற்றிலைக்‌ 
காவியேறின பல்வரிசையை நினைவுபடுத்தின. அந்த 
நிறமே வெறுக்கத்‌ தக்கதாக இருந்தது. 

அப்போதுதான்‌ திடீரென எனக்கு அந்த யோசனை 
வந்தது. புதிதாக மாற்ற பெயிண்ட்‌ அடித்தால்‌ என்ன? 

ஐம்பது மி.லி. ஆசியன்‌ வெள்ளை, கறுப்பு 
வண்ணமும்‌ வார்னிஷும்‌, கடைக்காரரின்‌ 
ஆலோசனைப்படி மென்மையான உப்புத்தாளும்‌ 
சின்னதாக தூரிகையும்‌ வாங்கிக்‌ கொண்டேன்‌. 

ஸவரக்‌ கட்டைகளை மெதுவாக உப்புத்‌ தாளால்‌ 
தேய்த்து வரிசைப்படி அடுக்கி கிரமம்‌ மாறாமல்‌ இருக்க 
அவற்றின்‌ பின்புறம்‌ பென்சிலால்‌ எண்கள்‌ 
குறித்துக்கொண்டு, அக்கா எனக்கு நெயில்‌ பாலிஷ்‌ 


போட்டுவிடுவது மாதிரி இதமாக கறுப்பு வெள்ளைக்‌ 
கட்டைகளுக்கு வண்ணம்‌ பூசினேன்‌. ஹார்மோனியப்‌ 
பெட்டிக்கு வார்னிஷ்‌ அடித்து நிழலில்‌ காய வைத்தேன்‌. 
திருகாணிகள்‌ புதிதாக வாங்கி விட்டேன்‌. எல்லாம்‌ 
முடிக்க பதினோரு மணியாகி விட்டது. இன்று 
திங்கட்கிழமை. மாலை இசை வகுப்பு. இன்று 
இசைவகுப்புக்கு எடுத்துப்‌ போய்‌ ஹசன்‌ பண்டிட்டிடம்‌ 
என்‌ புது ஹார்மோனியத்தில்‌ ஸரளி வரிசை வாசித்துக்‌ 
காட்ட வேண்டும்‌. 

மதியம்‌ மூன்று மணியளவில்‌ ஸ்வரக்‌ கட்டைகள்‌ 
உலர்ந்திருந்தன. ஹார்மோனியம்‌, வார்னிஷ்‌ அடித்ததும்‌ 
தனது மர வண்ணத்துக்குத்‌ திரும்பி அழகாய்‌ இருந்தது. 
இழுப்புக்‌ குமிழிகளைப்‌ பொருத்தி, ஸ்வரக்‌ 
கட்டைகளை வரிசைப்படி அடுக்கினேன்‌. அடுக்க, 
அடுக்க மெருகு கூடிக்‌ கொண்டே வந்தது. 
ஹார்மோனியம்‌ புத்தம்‌ புதிதாகி விட்டது. என்ன 
அழகாய்‌ இருக்கிறது. ஒருமுறை கீழிருந்து 
உச்சஸ்ஹாயி வரை ஆரோஹணம்‌, அவரோஹணம்‌ 
போய்த்‌ திரும்பலாம்‌ போல இருந்தது. கட்டைகளைத்‌ 
தொடுவதே, மெதுரொட்டியைத்‌ தொடுவது போல்‌ 
இதமாக இருந்தது. மணி ஐந்தாகிவிட்டது. எப்போதும்‌ 
மூன்றரை மணிக்கே மதுரைக்குக்‌ கிளம்பி விடுவேன்‌. 
அவசர அவசரமாக திருகாணிகளைப்‌ பொருத்தினேன்‌. 
வாசிக்கவும்‌ இப்போது நேரமில்லை. முதன்‌ முதலில்‌... 
ஹசன்‌ பண்டிட்டின்‌ ஆசீர்வாதம்‌ பெற்று அவர்‌ 
முன்னிலையில்‌ வாசித்துக்‌ காட்டுவதுதான்‌ 
சாங்கியமானது என்று மனதுக்குள்‌ பட்டது. அவரும்‌ 
சந்தோஷப்படுவார்‌. 

ஆங்கிலத்‌ தினசரியில்‌, ஹார்மோனியத்தைச்‌ சுற்றி 
நைலான்‌ கயிறால்‌ கட்டி எடுத்துக்‌ கொண்டு மதுரைப்‌ 
பேருந்தில்‌ ஏறினேன்‌. 

ஹசன்‌ பண்டிட்டின்‌ அறைக்கு வரும்போது மணி 
ஏழாகி விட்டது. அவர்‌ இசை பற்றிய ஆங்கிலப்‌ 
புத்தகத்தின்‌ நகல்‌ பிரதியை ஆழ்ந்து வாசித்துக்‌ 


கொண்டிருந்தார்‌. என்னைப்‌ பார்த்ததும்‌ மூக்குக்‌ 
கண்ணாடியைக்‌ கழற்றி, புத்தகத்தை மூடிவிட்டுப்‌ 
புன்னகைத்தார்‌. 

அறையில்‌ மென்‌ ரொட்டிகளின்‌ வாசனையும்‌ 
ஊதுபத்தியின்‌ சந்தன வாசனையுமாக ரம்மியமாக 
இருந்தது. 

என்‌ தாமதம்‌ குறித்து அவர்‌ கேட்கத்‌ துவங்குமுன்‌, 
நண்பர்‌ ஒருவரிடமிருந்து ஹார்மோனியம்‌ வாங்கி 
விட்டேன்‌ என்று சந்தோஷம்‌ பொங்கச்‌ சொன்னேன்‌. 
நைலான்‌ கயிற்றின்‌ முடிச்சுகளை அவிழ்க்க ஹசன்‌ 
பண்டிட்‌ உதவினார்‌. நான்‌ மூடியிருந்த தாள்களைப்‌ 
பிரித்தேன்‌. 

“ஜெர்மன்‌ ரீடு பெட்டி. ரொம்பப்‌ பழசா இருந்துச்சு... 
அதான: 

ஹசன்‌ பண்டிட்‌ புரிந்து கொண்டு சிரித்தார்‌. நான்‌ 
அவரது ஆசீர்வாதம்‌ கோரினேன்‌. ஸ்வரங்களைக்‌ 
குறிக்கும்‌ கறுப்பு விரல்களால்‌ ஹசன்‌ பண்டிட்‌ என்‌ 
தலையைத்‌ தொட்டார்‌. 

சார்‌... உங்களுக்குப்‌ போன்‌: கீழே மேன்ஷன்‌ 
மேலாளரிடமிருந்து அழைப்பு வர “வாசிங்க 
வந்துர்ரேன்‌' என்று சொல்லிவிட்டு ஹசன்‌ பண்டிட்‌ 
படிக்கட்டுகள்‌ நோக்கி நடந்தார்‌. 

எதிரே இருக்கும்‌ மும்மூர்த்திகளின்‌ படத்தைப்‌ 
பார்த்தேன்‌. இசை தவழும்‌ அறையின்‌ தியானத்‌ 
தன்மையை மனதில்‌ நினைந்து கண்கள்‌ மூடி 
வணங்கினேன்‌. ஹார்மோனியத்தைத்‌ தொட்டு 
வணங்கிவிட்டு இடது கையால்‌ பெல்லோஸ்‌ அழுத்தி 
வலது கை கட்டை விரலால்‌ மத்திமஸ்தாயியின்‌ 
ஸட்ஜமம்‌ தொட்டேன்‌. சப்தமே இல்லை. பெல்லோஸ்‌ 
கொஞ்சம்‌ அழுத்திப்‌ போட்டு ஸட்ஜமத்தோடு 
நடுவிரலால்‌ பஞ்சமத்தையும்‌ சுண்டு விரலால்‌ மேல்‌ 
ஸட்ஜமத்தையும்‌ சேர்த்து அழுத்தினேன்‌. ஸ்வரங்கள்‌ 
ஊமையாய்‌ இருந்தன. ஒலிக்கவே இல்லை. 
பதட்டத்தோடு பெல்லோஸை வேகவேகமாக அழுத்தி 


சுத்த ரிஷபம்‌, அந்தர காந்தாரம்‌, சுத்த மத்யமம்‌ 
வாசிக்க... மாயமாளவ கெளளைக்குப்‌ பதில்‌ புஸ்புஸ்‌ 
என்று காற்றுதான்‌ வந்தது. பெல்லோஸை இன்னும்‌ 
லாவகமாக அழுத்தி கீழ்ஸ்தாயி, உச்சஸ்தாயி என்று 
மேலும்‌ கீழும்‌ உள்ள கறுப்பு வெள்ளைக்‌ கட்டைகளை 
அழுத்தினேன்‌. ஸ்வரங்கள்‌ பேசவே இல்லை. 
கொஞ்சங்கூட ஒலி எழவில்லை. என்‌ ஹார்மோனியமே 
எங்கே உன்‌ மணிமணியான காத்திரமான ஸ்வரங்கள்‌. 
ஆஸ்துமாவில்‌, மரணப்படுக்கையில்‌ கிடக்கும்‌ 
முருகசிகாமணிப்‌ பாகவதரின்‌ கடைசி மூச்சு போல 
ஹார்மோனியத்திலிருந்து காற்றுதான்‌ வந்து 
கொண்டிருந்தது. எனக்குக்‌ கண்கள்‌ இருட்டிக்‌ கொண்டு 
வந்தன. ஊதுபத்தியின்‌ புகை வளையம்‌ சுழித்துப்‌ 
பெரிதாகி என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. 

- செப்டம்பர்‌ 2002, கணையாழி 


98.தம்பி : கெளதம 
சித்தார்த்தன்‌ 


என்‌ யு.கே.ஜி பையன்‌ ஆத்மார்த்தன்‌ அன்றும்‌ வழக்கம்‌ 
போல தன்‌ தம்பியைப்‌ பற்றியே கதைத்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. நான்‌ உற்சாகம்‌ முகத்தில்‌ ததும்ப 
மெதுவாக ரசித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. தம்பி ஸ்டூலில்‌ 
அமர்ந்து வெட்கத்துடன்‌ நகம்‌ கடித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. அங்கு வந்த என்‌ மனைவி எங்கள்‌ 
பேச்சை அலட்சியம்‌ செய்தவளாய்‌ அனாயசத்துடன்‌ 
ஸ்டூலைத்‌ தூக்கினாள்‌. உடனே. “அய்யய்யோ... அம்மா 
அம்மா, அதில தம்பி உக்காந்திருக்காம்மா...” என்று 
அலறியடித்துக்‌ கொண்டு வந்து அவள்‌ கைகளைப்‌ 
பிடித்தான்‌ ஆத்மா. “வேற வேலையே கெடையாதா 
அப்பனும்‌ மகனுக்கும்‌... போடா அந்தப்பக்கம்‌...” என்று 
ஆத்மாவை நெட்டித்‌ தள்ளி விட்டு ஸ்டூலைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு போய்‌ விட்டாள்‌. 

ஆத்மா கீழே விழுந்து கிடந்த தம்பியைப்‌ 
பதட்டத்துடன்‌ தூக்கி நிறுத்தி என்‌ மடியில்‌ 
உட்காரஹீஙகan-5நபகொha வைத்தான்‌. நான்‌ பதனத்துடன்‌ 
வாங்கி வைத்துக்‌ கொண்டேன்‌. “தம்பி, அடிபட்டுச்சா... 
வலிக்குதா...?” ஏன்று கனிவாகக்‌ கேட்டபடி தோளை 
உடம்பை எல்லாம்‌ நீவி விட்டான்‌. “அழுகாகே... இனிமே 
அம்மாவோட டூ... பேசவே கூடாது... அழுவாத ஸாமீ....” 
என்று ஆறுதல்‌ கூறினான்‌. 

நானும்‌, “ராஜா அழுவாதே கண்ணா... இனிமே அம்மா 
இங்கே வரட்டும்‌... அடி பின்னி எடுத்தறலாம்‌... இங்கே 


வா உன்னைப்‌ பேசிக்கறோம்‌...” என்று சுட்டுவிரலை 
ஆட்டிக்‌ கொண்டு கறுவிய மாத்திரத்தில்‌ என்‌ மனைவி 
வந்து விட்டாள்‌. “கதை பேசியது போதும்‌, இந்தாங்க... 
இது மளிகைசாமான்‌ லிஸ்ட்‌... மார்க்கெட்‌ வரைக்கும்‌ 
போயிட்டு வந்திருங்க போங்க... சீக்கிரமா 
போயிட்டுவந்திடுங்க...” என்று விரட்டியபடி என்‌ 
கையில்‌ பையை ஒப்படைத்து விட்டு உள்ளே போய்‌ 
விட்டாள்‌. 

நான்‌ ஆத்மாவைப்‌ பார்த்தேன்‌. கன்னங்கள்‌ 
சாரமிழந்து போய்‌ மஹா பரிதாபமான சோகம்‌ 
முகமெங்கும்‌ அடர நிராதரவான நிலையை 
அடைந்தவன்‌, “வா நாம நம்ம எடத்துக்குப்‌ போலாம்‌... 
நம்மளோட சேராதவங்களோட நாமும்‌ சேரக்கூடாது...” 
என்று தம்பியை அழைத்துக்‌ கொண்டு போனான்‌. 

ஆரம்பகாலங்களில்‌ என்‌ மனைவியும்‌ மிக்க 
ஆர்வத்துடன்‌ தான்‌ இந்த விளையாட்டில்‌ கலந்து 
கொண்டிருந்தாள்‌. தம்பிக்குப்‌ பாலூட்டுவாள்‌. 
தொட்டிலில்‌ போட்டுத்‌ தாலாட்டுவாள்‌. தம்பியைத்‌ 
தூக்கி எடுத்து அந்தரத்தில்‌ போட்டுப்‌ போட்டு 
பிடிப்பாள்‌. தம்பியுடன்‌ தொட்டு விளையாட்டில்‌ கலந்து 
கொள்வாள்‌. கிண்ணத்தில்‌ சாதம்‌ பிசைந்து ஊட்டும்‌ 
போது தம்பிக்கு ஒரு வாய்‌, ஆத்மாவுக்கு ஒரு வாய்‌, 
என்று மிக உற்சாகமாக பங்கெடுத்துக்‌ 
கொண்டிருந்தவள்‌, நாளாக நாளாக இது சலித்துப்‌ 
போய்‌ அலட்சியம்‌ செய்ய ஆரம்பித்தாள்‌. எனக்கும்‌ 
ஆத்மாவுக்கும்‌ சலிக்கவேயில்லை. 

தம்பி பிறந்த கதை அற்புதமான ககை. 

என்‌ மனைவி தம்பியை வயிற்றுக்குள்‌ வைத்துக்‌ 
கொண்டிருந்த ஒரு நாள்‌. 

இருள்‌ மெல்ல கவிந்து கொண்டிருந்த வேளையில்‌ 
என்‌ மனைவி கட்டிலில்‌ படுத்திருந்தாள்‌. ஆத்மாவுக்குத்‌ 
தூக்கம்‌ பிடிக்காமல்‌ கட்டிலைச்‌ சுற்றிச்‌ சுற்றி 
விளையாடிக்‌ கொண்டிருந்தான்‌. ஏதேதோ 
நினைவுகளில்‌ சூரல்‌ நாற்காலியில்‌ சாய்ந்து 


கொண்டிருந்த என்னை அவர்களின்‌ சம்பாஷணை 
ஈர்த்தது. 

“வயித்துமேலே ஏறதடான்னா பாரு. மறுபடியும்‌ 
மறுபடியும்‌ வந்து ஏர்ரே... அடி வேணுமா?” 

“ஏ... வயித்துமேல ஏறினா என்னவாம்‌? நான்‌ 
அப்பிடித்தான்‌ ஏறுவே...” என்றபடி வயிற்றில்‌ கால்‌ 
வைக்க, என்‌ மனைவி சட்டென காலைப்‌ பிடித்து தூக்க, 
அவன்‌ பொத்தென்று கட்டிலில்‌ விழுந்து அழ 
ஆரம்பித்தான்‌. 

அவனைத்‌ தூக்கி எடுத்துப்‌ பக்கத்தில்‌ படுக்க வைத்து 
“என்‌ கண்ணில்லே என்‌ தங்கமில்லே செரிசெரி 
போச்சாது, அப்பாவை அடிச்சி போடலாம்‌ அழுவாதே 
சாமி” என்றாள்‌. ஆத்மா டக்கென்று “அப்பாவா 
அடிச்சா..? நீதானே தள்ளி உட்டே.” என்று 
அழுகையினூடே தலையைச்‌ சிலுப்பிக்‌ கொண்டு 
சொன்னதும்‌ எனக்குச்‌ சிரிப்பு வந்து விட்டது. 

நான்‌ எழுந்து போய்‌ அவர்களருகில்‌ உட்கார்ந்து 
கொண்டு, ராஜா, அம்மா வவுத்துக்குள்ளே 
குட்டிப்பாப்பா இருக்கிறா... நீ மிதிச்சா அவளுக்கு 
வலிக்கமா இல்லியா...?” என்று அவன்‌ முகத்தருகில்‌ 
செல்லமாகச்‌ சொல்லி கன்னத்தை நிமிண்மனேன்‌. என்‌ 
மனைவி சட்டென அவன்‌ முகத்தை தன்பால்‌ திருப்பி, 
“குட்டிப்பாப்பா இல்லடா... குட்டித்தம்பி...” என்றாள்‌. 
இது குறித்து இருவருக்கும்‌ தினமும்‌ வாக்குவாதம்‌ 
நடந்து கொண்டிருக்கிறது. 

தம்பி மெல்ல அழுகையை நிறுத்தியவாய்‌ 
ஆர்வத்துடன்‌ கேட்டான்‌. “அம்மா தம்பி எப்பிடிம்மா 
இருப்பான்‌, உம்மாதிரியா எம்மாதிரியா அப்பா 
மாதிரியா?” 

“உம்மாதிரிதான்‌ என்‌ ராசா...” 

“ஏம்மா தம்பி ஸ்கூலுக்கு வருவானா?” 

“ம்‌... வருவான்‌” 

“தம்பி சரவணம்‌ மாதிரி கிரிக்கெட்‌ 
வெளையாடுவானா?” 


“ம்‌ வெளையாடுவான்‌” 

“கொய்யா மரம்‌ ஏறுவானா?” 

அவள்‌ சுத்தில்லாமல்‌ யந்திரம்‌ போல பதில்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தது என்னுள்‌ ஏதோ ஒரு உணர்வை 
ஏற்படுத்த இடையில்‌ புகுந்தேன்‌. 

“எந்த மரம்‌ வேணாலும்‌ ஏறுவான்‌... ஒரே ஜம்ப்ல 
கொய்யா மரம்‌ ஏறி கொய்யாப்‌ பழம்‌ உனக்கொண்ணு 
அம்மாவுக்கொண்ணு எனக்கொண்ணு பறிச்சிட்டு 
வந்து கொடுப்பான்‌...” 

ஆத்மாவுக்கு என்‌ பதில்‌ பிடித்துப்‌ போகவே என்‌ பக்கம்‌ 
சாய்ந்தான்‌. 

“ஏம்பா, தம்பி சைக்கிள்‌ ஓட்டுவானா?” 

“ஓ... உன்னைப்‌ பின்னாடி வெச்சிட்டு சைக்கிளை 
அப்படியே வேகமா ஓட்டுவான்‌... பஸ்‌ லாரியெல்லாம்‌ 
சைடு வாங்கீட்டு பயங்கரமா ஓட்டுவான்‌...” 

“பெரிய சைக்கிள்லயா?” 

“பெரிய சைக்கிள்‌ சின்ன சைக்கிள்‌ எல்லாத்திலயும்‌...” 

“அப்பா தம்பியை சாமிநாதன்‌ அடிச்சிப்‌ 
போடுவானா?” இதுவரை கம்பீரமாய்‌ வந்து 
கொண்டிருந்த குரல்‌ கம்மிப்‌ போயிற்று. 

“தம்பியை யாராலும்‌ அடிக்க முடியாது... அவன்தான்‌ 
எல்லாரையும்‌ அடிப்பான்‌. டிஷும்‌ டுஷும்‌...” என்று 
அவன்‌ வயிற்றில்‌ குத்தினேன்‌. 

நெளிந்து கொண்டே என்‌ நம்பிக்கையில்‌ 
சமாதானமாகாமல்‌ கேட்டான்‌. 

“ராஜாமணியை?” 

“எல்லோரையுமே...” 

“அடேங்கப்பா... எங்க மிஸ்ஸை கூடவா?” 

நானும்‌ என்‌ மனைவியும்‌ பக்கென்று சிரித்து 
விட்டோம்‌. அதில்‌ ஊடுருவியிருந்த பலஹீனத்தைப்‌ 
புரிந்து கொண்டவன்‌ போல, “அதானே பாத்தேன்‌... எங்க 
மிஸ்ஸை யாராலும்‌ அடிக்க முடியாது... அதுதான்‌ 
எல்லோரையும்‌ அடிக்கும்‌...” என்று தீர்மானமாகச்‌ 
சொன்னான்‌. 


“ஆனா தம்பியை யாரும்‌ அடிக்க முடியாது...” 
என்றேன்‌. 

திடீரென ஞாபகம்‌ வந்தவனாய்‌, “தம்பிக்கு 
என்னென்ன வெளையாட்டு தெரியும்‌..?” என்று ஆர்வம்‌ 
முகத்தில்‌ கொப்புளிக்கக்‌ கேட்டான்‌. 

“எல்லா வெளையாட்டும்‌ தெரியும்‌” ஆனாயசமாய்‌ 
சொன்னேன்‌. 

“அம்மா அம்மா... தம்பியை எறக்கிஉடும்மா... நாங்க 
வெளையாடறோம்‌...” என்று எழுந்து உட்கார்ந்து 
கொண்டான்‌. 

என்னிடமிருந்து குபீரென்று வெடித்துச்‌ சிதறிய 
சிரிப்பால்‌ என்‌ மனைவி சங்கடத்துக்குள்ளாகி 
நெளிந்து கொண்டு சிரித்தாள்‌. 

“அம்மா அம்மா, எறக்கி உடுமா...” என்று காலைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு சிணுங்கினான்‌ ஆத்மா. 

நான்‌ அவனை அனைத்துக்‌ கொண்டு “ராஜா... தம்பி 
எறங்கறதுக்கு இன்னும்‌...” மனசுக்குள்‌ கணக்குப்‌ 
போட்டுப்‌ பார்த்து, “ஏழுமாசம்‌ ஆகும்‌... அப்பறமா 
வெளையாடலாம்‌...” என்றேன்‌. 

அவன்‌ அழ ஆரம்பித்தான்‌. என்‌ மனைவி அவனைக்‌ 
கட்டிலில்‌ படுக்க வைத்து கதை சொல்லிப்‌ பார்த்தாள்‌. 
பயங்காட்டினாள்‌. எழுந்து விளையாட்டுச்‌ 
சாமான்களை எடுத்து விளையாட்டுக்‌ காட்டினாள்‌. 
தின்பண்டங்கள்‌ எடுத்துக்‌ கொடுத்தாள்‌. அழுகை 
நிற்பதாகத்‌ தெரியவில்லை. என்மனைவி அடிக்கக்‌ 
கையை ஓங்கியதும்‌ அழுகை பலமானதேயொழிய 
குறைந்த பாடில்லை. நான்‌ வாங்கி சமாதானப்படுத்த 
ஏதேதோ வித்தைகள்‌ காட்டியும்‌ பயனில்லாமல்‌ எரிச்சல்‌ 
வந்தது. 

“கண்ணா, தம்பி தூங்கீட்டிருக்கான்‌.. 
நாளைக்குத்தான்‌ எந்திரிப்பான்‌... நாளைக்கு 
எந்திரிச்சதும்‌ அப்பறமா தம்பியோட 
வெளையாடலாம்‌... என்ன செரி தானா...?” என்றேன்‌. 
அவன்‌ உடனே அழுகையை நிறுத்திக்கொண்டு 


அம்மாவின்‌ அடிவயிற்றில்‌ காதை வைத்து உற்றுக்‌ 
கேட்டான்‌. “ஆமாப்பா தம்பி தூங்கறாப்பா...” என்றான்‌ 
கிசுகிசுப்புடன்‌. அவன்‌ முகம்‌ மகிழ்ச்சியில்‌ பிரகாசித்தது. 

நான்‌, “பாத்தியா, தம்பியெல்லா தூங்கறான்‌... நீயும்‌ 
படுத்துத்தூங்கு ராசா... எங்கே கண்ண மூடிட்டு தூங்கு 
பாக்கலாம்‌...” என்று ஒருவாறாய்‌ 
சமாதானப்படுத்தினேன்‌. அவனுள்‌ ஏமாற்றம்‌ 
நிறைந்திருந்தாலும்‌ மகிழ்ச்சி அதை மறைத்துவிட 
அம்மாவோடு படுத்து கண்களை மூடிக்கொண்டான்‌. 
கையால்‌ தம்பியை அணைத்தவாறு தூங்கினான்‌. 

அடுத்த நாள்‌ செண்டிமெண்டாய்‌ தம்பி இறங்கி 
விட்டான்‌. என்‌ மனைவிக்கு கருச்சிதைவு ஆகிவிட்டது. 
அவள்‌ காலையில்‌ விஷயத்தை வருத்தத்துடன்‌ 
தெரிவித்த போது எனக்கு அதிர்ச்சியில்‌ ஊடலெங்கும்‌ 
அதிர்ந்தது. கனவுகள்‌ கனவுகளாகவே போய்‌ விட்ட 
துயரம்‌ உள்ளமெங்கும்‌ விரவி உஷ்ணத்தைப்‌ 
பாய்ச்சியது மனசு வரண்டுபோய்‌ சோகத்தின்‌ துயர 
வலைக்குள்‌ உழன்று கிடந்தநேரம்‌ வந்து காலைக்‌ 
கட்டிக்‌ கொண்டான்‌ ஆத்மா. 

“அப்பா அப்பா... தம்பி எங்கப்பா?” 

கண்களில்‌ நீர்‌ விசுக்கென தளும்பி நின்றது. முகத்தை 
வேறு பக்கம்‌ திருப்பி மறைத்துக்‌ கொண்டு அவனைப்‌ 
பார்த்தேன்‌. அவனைப்‌ பார்த்தால்‌ தூங்கி எழுந்து 
வந்தவன்‌ போல முகம்‌ சோபை இழந்து சோம்பல்‌ 
முறித்துக்கொண்டு இல்லாமல்‌, முகமெங்கும்‌ 
ஆர்வத்தின்‌ தேஜஸ்‌ வழிந்துகிடக்க கைகால்களை துரு 
துருவென்று உற்சாகம்‌ கலந்த பதட்டத்துடன்‌ 
நின்றிருந்தான்‌. என்‌ மெளனம்‌ அவன்‌ பரபரப்பை 
அதிகப்படுத்தவே அம்மாவிடம்‌ தாவினான்‌. 

“அம்மா அம்மா, தம்பியை ஏறக்கி உட்டியா? எங்கம்மா 
தம்பி?” அவள்‌ காலைக்‌ கட்டிக்கொண்டு குதித்தான்‌. 
என்‌ மனைவியின்‌ அழுகை ஆத்திரமாக மாறிற்று. 

“போடா சனியனே... நீவாய்‌ வெச்சதிலே தான்‌ 
இப்படியாய்டிச்சி...” என்று அவனை இழுத்துத்‌ தள்ளி 


விட்டாள்‌. 

அவன்‌ தடுமாறி விழுந்து திக்‌ பிரமை பிடித்தவனாய்‌ 
அழ ஆரம்பித்தான்‌. 

“ஏய்‌, அவனையேண்டி அடிக்கறே? ஏதோ 
நடந்துடுச்சின்னா அதுக்கு அவன்‌ என்னடி 
பண்ணுவான்‌... நீவாடா ராஜா...” என்று அவனை 
மார்போடு தழுவிக்‌ கொண்டேன்‌. அவன்‌ 
அழுகையினூடே விக்கி விக்கி “அப்பா... தம்பி 
ஏங்கப்பா... நான்‌ அவனோடே வெளையாடணும்‌...” 
என்றான்‌. எனக்கு அழுகை உடைத்துக்‌ கொண்டு வந்து 
விடும்‌ போலிருந்தது. ஏமாற்றத்தின்‌ இடியை அந்தப்‌ 
பிஞ்சு மனசு தாங்குமா? அவன்‌ ஆசைகளை அடித்து 
நொறுக்கி துவம்சம்‌ செய்ய விரும்பவில்லை. 

“தம்பி வெளையாடப்‌ போயிருக்காம்பா... அவன்‌ 
வந்ததும்‌ நாம மூனு பேரும்‌ வெளையாடுவோமா...ம்‌..?” 
என்றேன்‌. 

அதுதான்‌ நான்‌ செய்த பெரிய தப்பு. 

“தம்பி வெளையாடற எடத்துக்கு என்னையும்‌ கூட்டிப்‌ 
போ...” என்று அழுகையை உச்சஸ்தாயிக்கு 
உயர்த்தினான்‌. நானும்‌ பேச்சை மாற்ற 
என்னென்னவோ தகிடுதத்தங்கள்‌ செய்து பார்த்தேன்‌. 
நான்‌ அவனைக்‌ கூட்டிக்‌ கொண்டு வெளியே 
போனாலொழிய அழுகை நிற்பதாகத்‌ தெரியவில்லை. 
“உன்பாடு உங்கப்பாபாடு” என்று அவள்‌ 
சமையலறைக்குப்‌ போய்‌ விட்டாள்‌. நான்‌ அவனைக்‌ 
கூட்டிக்‌ கொண்டு வெளியே கிளம்பும்போது என்னுள்‌ 
ஒரு ஐடியா பளீரிட்டது. 

“இதபாரு தம்பி வந்துட்டாம்பாரு....”என்றேன்‌ 
கண்களில்‌ அற்புதம்‌ விரிய. 

ஆத்மா ஆர்வமாக “எங்கே எங்கே” என்று கேட்டபடி 
சுற்று முற்றும்‌ பார்த்தான்‌. 

“இதபாரு. அட இங்கே பாரு...” என்று 
வெற்றுவெளியில்‌ கைகளைத்‌ துழாவி பையனைத்‌ 
தூக்குவது போல பாவனை செய்து அந்தரத்தில்‌ தூக்கிப்‌ 


பிடித்துக்‌ கொஞ்சினான்‌. 

“டேய்‌ தம்பி... ஆதுக்குள்ளே வெளையாடிட்டி 
வந்துட்டியா? திருட்டுப்பயலே, கிரிக்கெட்‌ 
வெளையாடினயா? இதென்னடா தலையெல்லா ஒரே 
மண்ணு புழுதி... ப்பூ..ப்பூ..” என்று காற்றுக்‌ கூட்டி 
ஊதிவிட்டேன்‌. “என்ன சாமிநாதனை அடிச்சிப்‌ 
போட்டியா? ஹ்ஹ்ஹ்ஹா ஆமா ஆத்மாவை உட்டு நீ 
மட்டும்‌ எப்பட்றா வெளையாடப்‌ போனே...? பாரு...நீ 
உட்டு வெளையாடப்‌ போயிட்டேன்னு ஆத்மா 
அழுதிட்டிருக்காம்‌ பாரு... இனிமேல்‌ அவனை உட்டு 
வெளையாடப்‌ போகாதே...” என்றபடி முகத்தில்‌ 
பல்வேறு விதமான பாவனைகளுடன்‌ கொஞ்சி... 
“எங்கே அப்பாவுக்கு ஒரு முத்தம்‌ குடு...ம்‌... 
ஆத்மாவுக்கு...” என்று அவன்‌ பக்கம்‌ திருப்ப, அவன்‌ 
வினோதமான ஆர்வத்துடன்‌ முகத்தை நீட்டி 
முத்தத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்டான்‌. 

“ம்‌. செரிசெரி, ரண்டு பேரும்‌ போயி வெளையாடுங்க... 
ஆத்மா, இந்தா தம்பியைக்‌ கூட்டிப்போ” என்று 
ஆத்மாவிடம்‌ கொடுத்தேன்‌. அவன்‌ மெல்ல தயங்கிக்‌ 
கொண்டு கைகளை நீட்ம விசித்திரமாக வாங்கிக்‌ 
கொண்டான்‌. 

பின்வந்த நாட்களில்‌ தம்பியை அழைத்துக்கொண்டு 
ஸ்கூலுக்குப்‌ போனான்‌. தம்பி பறித்துக்‌ கொடுத்ததாக 
கொய்யாப்பழங்கள்‌ கொண்டு வந்து கொடுத்தான்‌. 
தம்பியை சின்ன சைக்கிளிலே வைத்துக்‌ கொண்டு 
தெரு முழுக்கச்‌ சுற்றினான்‌. “தம்பி வீணாக 
சண்டைக்குப்‌ போகமாட்டான்‌ என்றும்‌, வந்த 
சண்டையை விடமாட்டான்‌ என்றும்‌, தன்னோடு 
மல்லுக்கு நின்ற சாமிநாதனையும்‌ மற்ற 
எதிராளிகளையும்‌ அடித்து விரட்டி விட்டதாகவும்‌” 
பெருமை பிடிபடக்‌ கூறினான்‌. “ஸ்கூவில்‌ யாரும்‌ 
தம்பியோடு சேருவதில்லை என்றும்‌, தன்‌ சகாக்களிடம்‌ 
தம்பியைப்‌ பற்றிக்‌ கூறினால்‌ கேலியும்‌ கிண்டலும்‌ 
செய்து சிரிக்கவே தம்பியை யாருக்கும்‌ 


அறிமுகப்படுத்தாமல்‌ தானும்‌ தம்பியும்‌ மட்டுமே 
விளையாடிக்‌ கொள்வதாய்‌ சொன்னான்‌. தம்பியும்‌ 
அவனும்‌ வினோதமாய்‌ பேசிக்கொள்வதைக்‌ கண்டு 
என்‌ மனைவி, “நீங்க கெட்டது போதாதா? பையனையும்‌ 
பைத்தியக்காரனாக்கனுமா?” என்று சத்தம்‌ போட்டாள்‌. 
ஆத்மா அடம்‌ பிடிக்காமல்‌ சோறு தின்ன. பாடம்‌ படிக்க 
தம்பி உபயோகப்பட்டதால்‌ அவளும்‌ சகித்துக்‌ 
கொண்டாள்‌. 

நாளாக நாளாக விசித்திரமான 
நிகழ்ச்சிகளையெல்லாம்‌ கூற ஆரம்பித்தான்‌. ஸ்கூலில்‌ 
மிஸ்‌, குருவி ஓவியம்‌ எப்பட போடுவது என்று கிளாஸ்‌ 
எடுத்துக்‌ கொண்டிருந்திருக்கிறாள்‌. முதல்‌ நிலையில்‌ 
“ந: என்ற உயிர்மெய்யெழுத்தைப்‌ போட வேண்டும்‌; 
இரண்டாவது நிலையில்‌ அதன்‌ மூக்கை கூராகக்‌ 
செதுக்கி பின்‌ பக்கம்‌ வளைவு செய்து கழுத்து அமைக்க 
வேண்டும்‌, என்று கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ விரிவாக்கி 
கண்‌, மூக்கு, இறக்கை, கால்கள்‌ என்று பத்தாவது 
நிலையில்‌ ஒரு அழகான குருவி காட்சியளிக்கும்‌. 
ஆனால்‌, தம்பியோ, “முதல்‌ நிலையில்‌ போட்ட “ந: வே 
போதும்‌ என்றும்‌, அதை பத்தாவது நிலைவரை 
நீட்டவேண்டிய அவசியமில்லை” என்றும்‌ 
வாதாடியிருக்கிறான்‌. மிஸ்‌ மூக்கின்‌ மேல்‌ விரல்‌ வைத்து 
நிற்கும்‌ வியப்பின்‌ உச்சியில்‌ போய்‌ நின்று கொண்டு 
பேயறைந்தது போல முழித்திருக்கிறாள்‌. 

எனக்குக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக பயம்‌ ஏற்பட 
ஆரம்பித்தது. என்‌ அறைக்குள்‌ நுழைந்து என்னுடைய 
புஸ்தகங்களையோ, மற்ற விஷயங்களையோ தொடக்‌ 
கூடாது என்றும்‌ ஒழுக்கமாக பாடப்‌ புத்தகங்களை 
மட்டுமே படிக்க வேண்டும்‌ என்றும்‌ எச்சரித்து விட்டேன்‌. 
அவன்‌ உடனே பழைய சமையலறையைச்‌ சுத்தம்‌ 
செய்து தன்‌ அறை என்றான்‌. அவனுடைய 
சமாச்சாரங்களையெல்லாம்‌ அதில்‌ ரொப்பிக்‌ 
கொண்டான்‌. அவ்வப்போது வினோதமான 
சம்பவங்கள்‌ விசித்திரமான சமாச்சாரங்கள்‌ நிறைய 


அவனிடமிருந்து வெளிப்படும்போது இது எங்கு போய்‌ 
முடியும்‌ என்று பயம்‌ மண்டையை உலுக்கும்‌. 

நான்‌ அவன்‌ அறைக்குள்‌ பிரவேசித்தபோது இன்னும்‌ 
தம்பியை சமாதானப்‌ படுத்திக்‌ கொண்டிருந்தான்‌. 
“ஆத்மா, மார்க்கெட்‌ வர்ரியா?” என்றேன்‌. அவன்‌ 
ஒன்றும்‌ பேசாமல்‌ முகத்தைத்‌ திருப்பிக்‌ கொண்டான்‌. 
நான்‌ பக்கத்தில்‌ போய்‌ அவன்‌ முகத்தைத்‌ திருப்பி 
கைவிரல்களால்‌ கேசத்தைக்‌ கோதி தாஜா செய்தேன்‌. 

“அட அவகெடக்கறா... நாம மார்க்கெட்‌ போலாம்‌ வா... 
போ போயி டரஸ்சேஞ்ச்‌ பண்ணீட்டு ரண்டு பேரும்‌ 
வாங்க போங்க...” 

தம்பியையும்‌ சேர்த்துக்‌ கொண்டதில்‌ ஆத்மாவுக்கு 
ஒரே குஷி. “இருப்பா வந்திடறோம்‌...” என்று வீட்டுக்குள்‌ 
ஓடினான்‌. 

அறையைப்‌ பார்வை விட்டேன்‌. சுவரில்‌ ஆணியடித்து 
தோள்‌ பை மாட்டப்பட்டிருந்தது. அதற்குக்‌ கீழே பாடப்‌ 
புத்தகங்கள்‌ அழகாக அடுக்கப்பட்டிருந்தன. அதன்‌ 
ஓரத்தில்‌ விளையாட்டுச்‌ சாமான்கள்‌. மூலையோரத்தில்‌ 
சின்ன சைக்கிள்‌ கம்பீரமாக நிறுத்தப்பட்டிருந்தது. 
வலது பக்க ஓரத்தில்‌ களிமண்‌ கொட்டியிருக்க 
பக்கத்திலிருந்த சின்ன பிளாஸ்டிக்‌ டப்பாவில்‌ இருந்த 
தண்ணீர்‌ மரக்கலரிலிருந்தது. அதன்‌ ஓரத்தில்‌ 
சதுரவாக்கில்‌ பலகையாக ஒரு கருங்கல்‌... அதில்‌ 
களிமண்‌ படிந்திருக்க அதனடியில்‌ முடிந்தும்‌ 
முடிக்காமலும்‌ களிமண்‌ பொம்மைகள்‌ சிதறியிருந்தன. 
ஆத்மா வந்து சேர்ந்தான்‌. 

“ஏப்பா போலாமா?” 

“ஆத்மா, பொம்மையெல்லாம்‌ செய்வியா? எனக்குக்‌ 
காட்டவேயில்லே...” 

“இல்லப்பா இதெல்லாம்‌ தம்பி செஞ்சது...” 

“ஓ... செரி எங்கே பாக்கலாமே...” பொம்மைகளை 
நோட்டம்‌ விட்டுக்‌ கொண்டே வந்தவன்‌ ஒரு பொம்மை 
வித்தியாசமாய்த்‌ தெரியவே எடுத்துப்‌ பார்த்தேன்‌. 

“இமா இதென்ன பொம்மை?” 


“அது ஒத்தக்‌ கண்ணுப்‌ பிச்சைக்காரன்‌” 

குச்சி குச்சியான இரண்டு கால்கள்‌; கால்களுக்கு மேல்‌ 
ஒரு மனிதத்தலை: முகத்தில்‌ தாடியும்‌ மீசையும்‌ 
கீறப்பட்டடிருந்தது; ஒரு கண்‌ இருந்த இடத்தில்‌ வெறும்‌ 
குழி. தலைப்பகுதியிலிருந்து இரண்டு கைகள்‌ 
குச்சிகளைப்‌ போல முன்னால்‌ நீட்டிக்‌ கொண்டிருக்க 
கைகளின்‌ மணிக்கட்டுப்‌ பகுதியிலிருந்து... 
கமண்டலம்தானே அது...? முளைத்திருந்தது. ஹா... 
உடலெங்கும்‌ புல்லரித்தது. பிரமித்துப்‌ போனேன்‌. 

ஓரிரு நிமிஷங்கள்‌ வெறித்தபடி நின்றிருந்தவன்‌, 

“இந்த பொம்மைக்கு மட்டும்‌ வயிறு மட்டும்‌ 
வெச்சிருந்தா அற்புதமா இருந்திருக்கும்‌...” என்றேன்‌. 

“அதுவா... அவன்‌ கையில கழட்டி வெச்சிருக்கானே... 
அதான்‌ வயிறு” 

என்‌ மண்டைக்குள்‌ சம்மட்டி அடி விழுந்தது. 
அவனைப்‌ பற்றி ஏதேதோ விவரிக்க முடியாத ரூபங்கள்‌ 
மனமெங்கும்‌ வியாபித்துத்‌ திரிந்தன. ஜீனியஸ்‌ ஆஃப்‌ தி 
9. 

“தினமும்‌ இந்தப்‌ பிச்சைக்காரனை ஸ்கூலுக்கு 
போரப்ப வாரப்ப பாப்பம்‌. “வயித்துக்கு ஏதாச்சும்‌ 
போடுங்க தரும தொரே...' ம்பான்‌; அவனோட பேச்சு 
வயித்தையே கழட்டி கைல புடிச்சிருக்கிற மாதிரி 
தெரியும்‌...” 

எனக்கு உடனே அவனுடைய எல்லாப்‌ 
பொம்மைகளையும்‌ பார்க்கவேண்டும்‌ போல ஆர்வம்‌ 
பரபரத்தது, சம்மணமிட்டு நிலத்தில்‌ உட்கார்ந்து 
கொண்டேன்‌. 

அவனைத்‌ தினம்‌ ஸ்கூலுக்கு சுமந்துபோகும்‌ 
சைக்கிள்‌ ரிக்ஷாவும்‌, ரிக்ஷாக்காரனும்‌; கிரிக்கெட்‌ 
மட்டையுடன்‌ ஒரு பையன்‌: மாடுகள்‌ இல்லாமல்‌ 
அவிழ்த்த விடப்பட்ட வண்டி; மிட்டாய்‌ விற்கும்‌ 
கூடைக்காரக்‌ கிழவி; மனிதத்‌ தலைகள்‌, கைகள்‌, 
வண்டிச்‌ சக்கரங்கள்‌... ஒரு மனிதத்‌ தலையை கையில்‌ 
எடுத்து, “இதுதான்‌ தம்பி...” என்றான்‌ ஆத்மா. 


முகம்‌ மொழு மொழுவென்று உருண்டையாக 
கொஞ்சம்‌ கூர்மையான மூக்குடன்‌ அகலமான 
நெற்றியை சிகை மறைக்காமல்‌ மேலே தூக்கி 
சீவியிருந்தது. இதழ்களில்‌ குறுநகை இழையோட ஒரு 
கம்பீரத்துடனான அலட்சியம்‌ பொதிய அந்தத்‌ தலை 
காட்சியளித்தது, என்னுள்‌ இன்னும்‌ ஏதேதோ விரிந்தது 
“அப்பா, அம்மா சத்தம்‌ போடறதுக்குள்ளே போயிட்டு 
வந்திடலாம்‌ வாப்பா...” 

இருப்பினும்‌ எனக்கு அந்த அறையை விட்டு 
வருவதற்கு மனசில்லை. துருவித்துருவி ஆராய்ந்தேன்‌. 
எத்தனையோ அற்புதங்களை தன்னுள்‌ அடக்கிக்‌ 
கொண்டு அமைதியாக இருப்பது போல்‌ பட்டது. “அப்பா 
போலாமா?” என்று கையைப்‌ பிடித்து இழுத்தான்‌ 
ஆத்மா. 

போகும்‌ வழியில்‌ ஆத்மாவுடன்‌ ஏதும்‌ பேசவில்லை. 
அவனும்‌ தம்பியும்‌ உரையாடிக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 
எனக்குள்‌ அவனைப்‌ பற்றிய சூட்சும ரூபங்கள்‌ 
தனக்குள்‌ பயங்கரத்தை புதைத்துக்‌ கொண்டு 
பிரம்மாண்டமாய்‌ விரிந்து படர்ந்தன. அவனை 
நினைத்துப்‌ பெருமைப்‌ படுவதா அல்லது கவலை 
கொள்வதா என்று விளங்காமல்‌ உள்ளுக்குள்‌ ஒரு 
போராட்டம்‌ நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆயாசத்துடன்‌ 
நீண்டதொரு பெருமூச்சு கிளம்ப அதிலிருந்து 
மீண்டபோது வேறொரு பயம்‌ சேர்ந்து கொண்டது. 
“இவன்‌ ஸ்கூல்‌ வாழ்க்கை எப்படி இருக்கிறது?” 

“ஆத்மா, நேத்திக்கு உங்க மிஸ்‌ என்ன பாடம்‌ 
நடத்தினாங்க...” 

“தெரியலேப்பா, நான்‌ ஸ்கூல்‌ போய்‌ ஒரு வாரமாகுது” 

சாட்டையின்‌ நீண்டநாவுகள்‌ உடம்பெங்கும்‌ சொடுக்கி 
எடுத்தன. ரோட்டில்‌ ஸ்தம்பித்துப்‌ போய்‌ நின்று 
விட்டேன்‌. 

“என்ன... என்ன சொன்னே? ஸ்கூலுக்குப்‌ 
போறதில்லையா அடப்பாவி... பின்னெங்கடா போறே?” 

எனக்கு வந்த கோபத்தில்‌ அவனை அடித்து உதைத்து 


நொறுக்கலாம்‌ போல ஆத்திரம்‌ பொங்கிப்‌ பீறிட்டுக்‌ 
கொண்டு வந்தாலும்‌, இதற்கு அவன்‌ ஏன்ன 
வினோதமான பதில்‌ சொல்லப்‌ போகிறானோ என்று 
ஆர்வத்துடனான கவலையுடன்‌ அவன்‌ முகத்தை 
ஊற்று நோக்கினேன்‌. 

ஸ்கூலில்‌ ஒரே மாதிரி தினமும்‌ போய்‌ உட்கார்வதும்‌, 
டங்‌ டங்கென்று மிஸ்‌ வந்து ஏ.பி,சி,டி சொல்லச்‌ 
சொல்வதும்‌ அவர்கள்‌ ஒப்பிப்பதும்‌ ரைம்‌ மனப்பாடம்‌ 
செய்து ஒப்பிப்பதும்‌ எழுதிக்‌ காட்டச்‌ சொன்னால்‌ 
எழுதிக்‌ காட்டுவதும்‌ மறுபடியும்‌ மறுபடியும்‌ இதேதானா 
என்று தம்பிக்கு ஒரேயடியாய்‌ சலித்துப்‌ போய்விட்டது. 
“உனக்கு சலிப்பாக இல்லையா” என்று ஆத்மாவைக்‌ 
கேட்டேன்‌. அப்பொழுது தான்‌ அவனுக்கும்‌ உறைத்தது. 
தனக்கும்‌ சலிப்பாகிக்‌ கொண்டு வருகிறதென்று. அடுத்த 
நாள்‌ ஆத்மா அம்மாவிடம்‌ சொன்னான்‌. “தம்பி 
கிம்பியெல்லாம்‌ பறந்துடுவீங்க... ஏண்டா அவ்வளவு 
திமிரா? ஸ்கூல்‌ பிடிக்காம போய்டிச்சா? ஒழுங்கா 
ஸ்கூலுக்குப்‌ போகாட்டி சூடு போட்ருவேன்‌... கழுதை...” 
என்று கோரத்தாண்டவமாடவே தம்பி ஆத்மாவை 
அடக்கி விட்டான்‌. இருவரும்‌ ஒழுங்காக நல்ல 
பிள்ளையாய்‌ ஸ்கூல்‌ போனார்கள்‌. ஸ்கூல்‌ வாசவில்‌ 
ரிக்ஷா இறக்கி விட்டதும்‌ எல்லாப்‌ பிள்ளைகளும்‌ 
ஹோவென்று சப்தம்‌ போட்டுக்கொண்டு ஸ்கூலுக்குள்‌ 
போக ஆத்மாவும்‌ தம்பியும்‌ மட்டும்‌ வெளியே கால்போன 
போக்கில்‌ நடந்தார்கள்‌. சற்று தூரத்தில்‌ பூங்கா 
ஏதிர்ப்பட்டது. அதன்‌ அமானுஷ்ய தோற்றமும்‌, 
பறவைகளின்‌ சீச்சொலியும்‌ பச்சைப்‌ பசேலைப்‌ 
போர்த்திக்‌ கொண்டு ஆகாயத்தை நோக்கி 
சரேலித்திருந்த மரங்களின்‌ கிளைகளும்‌ அசைந்து 
அசைந்து வரவேற்றன. நிலமெங்கும்‌ செடி கொடிகளும்‌ 
புல்‌ வெளியும்‌ படர்ந்திருந்தது. சில்வண்டுகளின்‌ 
ரீங்காரமும்‌ பறவைகளின்‌ பாஷையும்‌ கவிந்திருந்த 
அமைதிக்கு மேலும்‌ அழகூட்ட, உதிர்ந்திருந்த பூக்களும்‌ 
சருகுகளும்‌ சப்திக்க நடந்து உள்ளே போனார்கள்‌. எங்கு 


பார்த்தாலும்‌ அழுக்கு மூட்டைகளாய்‌ சோம்பேறி 
ஜனங்கள்‌. அந்த இடத்தின்‌ அற்புதத்தை ரசிக்காமல்‌ 
அழகியல்‌ உணர்ச்சியே இல்லாத ஜடங்கள்‌ போல படுத்து 
தூங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. தம்பிக்கும்‌ 
ஆத்மாவுக்கும்‌ இந்தக்‌ காட்சியைப்‌ பார்த்ததும்‌ 
அழுகையே வந்து விட்டது. அந்தக்‌ கோரத்தை காணச்‌ 
சகியாமல்‌, சட்டென்று அந்த இடத்தை விட்டு அகன்று, 
யாருமேயில்லாத ஒரு இடம்‌ தேடி புல்வெளியில்‌ 
அமர்ந்து அந்த இடத்தின்‌ அற்புதத்தை ரசித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. வகுப்பறையின்‌ தூங்குமூஞ்சி 
சுவர்களைப்‌ பார்த்து அலுத்துப்‌ போன கண்களுக்கு 
அந்த இடம்‌ கிடைத்ததற்கரிய அற்புதமாய்த்‌ தெரிந்தது. 

“எவ்வளவு அற்புதங்களை இழக்க இருந்தோம்‌” 
என்றான்‌ கம்பி. 

“ஆமாம்‌ இன்னும்‌ எவ்வளவோ அற்புதங்கள்‌ 
வெளியே இருக்கக்‌ கூடும்‌” என்றான்‌ ஆத்மா. 

அப்பொழுது ஆத்மாவின்‌ தோளில்‌ ஒரு கரம்‌ 
மெல்லிய பீலியாய்‌ விழுந்தது. திரும்பிப்‌ பார்த்தால்‌, 
எதிரே தும்பைப்‌ பூவைப்போல நரைத்த தலையுடன்‌ 
ஒரு பெரியவர்‌ பளீரிட்ட பற்களைக்‌ காட்டி குறுநகை 
புரிந்தார்‌. அப்பொழுதுதான்‌ குளித்துவிட்டு வந்தவர்‌ 
போலிருந்தது. கேசத்தில்‌ நீர்‌ ஸ்படிகத்துளிகளாய்‌ 
மின்னியது. கேசத்தை மேலே தூக்கி வாரி நடு 
நெற்றியில்‌ குங்குமப்‌ பொட்டு வைத்திருந்தார்‌. முகம்‌ 
மொழு மொழுவென்று உருண்டையாய்‌ தேஜஸ்‌ 
மின்னியது. கைவரை மூடிய ஜிப்பாவும்‌ கால்வரை 
வேஷ்டியுமாய்‌ தூாயவெண்மையாடை தரித்து மின்னற்‌ 
குமாரன்‌ போல காட்சியளித்தார்‌. அழுக்கு 
மனிதர்களைப்‌ பார்த்து அருவருப்படைந்த 
கண்களுக்கு அவரை ஒற்றிக்கொள்ள வேண்டும்‌ 
போலிருந்தது. 

“என்ன தம்பி, ஸ்கூலுக்கு போகலியா...?” என்றார்‌ 
பெரியவர்‌. “என்ன டீச்சர்‌ அடிச்சிட்டாங்களா?” 

ஆத்மா இல்லை என்று தலையாட்டினான்‌. 


“ஏன்‌ ஸ்கூலுக்குப்‌ போகலே?” 

“ஸ்கூல்ல எங்களுக்குப்‌ பிடிக்கலே” 

பெரியவர்‌ ஆத்மாவைத்‌ தூக்கி மார்போடு தழுவிக்‌ 
கொண்டார்‌. தம்பி சொன்னான்‌. 

“ஸ்கூல்ல எங்களுக்குப்‌ படிக்கறதுக்கு 
ஒண்ணுமேயில்லே...” 

பெரியவர்‌ அதிசயத்துடன்‌ கண்களை அகல 
விரித்தார்‌. அவர்‌ இதழ்களின்‌ கடைக்‌ கோடியில்‌ 
புன்முறுவலொன்று நழுவி ஓடியது. 

“வாஸ்தவம்தான்‌... நீ ஸ்கூல்ல படிக்கறதுக்கு 
ஒண்ணுமேயில்லே... வெளியில படி சூரியனுக்குக்‌ 
கீழேயிருக்கிற இந்த உலகத்தில படிக்கறதுக்கு நிறைய 
இருக்கு... அந்த கிளாஸ்‌ ரூம்ல நேரத்தை வீணாக்கிட்டு 
இருக்காதே...” 

ஆத்மாவின்‌ கேசத்தைக்‌ கோதி உச்சி முகர்ந்து 
மெல்லிய ஒரு முத்தம்‌ கொடுத்து விட்டு எழுந்து, 
தலையை ஆட்டி விட்டு, மெல்ல நடந்து கொஞ்சம்‌ 
கொஞ்சமாய்‌ மறைந்து போனார்‌. 

அவர்‌ போனபிறகு ஆத்மாவும்‌ தம்பியும்‌ அவருடைய 
கூற்றில்‌ கவரப்பட்டு அதைப்பற்றியே பேசிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. தினமும்‌ வெளியே 
எங்கெல்லாமோ அலைவது, மனசுக்கு பிடித்த 
சம்பவங்களில்‌ கிறங்கிப்போய்‌ நிறபது, 
புரிபடாதவைகளைக்‌ குடைந்து குடைந்து யோசிப்பது, 
ஒவ்வொரு நாளையும்‌ புதிய புதிய கோணத்தில்‌ 
அனுபவிப்பது, சாயங்காலம்‌ ஸ்கூல்‌ விடும்‌ நேரத்தில்‌ 
வந்து ரிக்ஷாவில்‌ ஏறிக்கொண்டு வீட்டுக்கு வந்து 
தங்கள்‌ அறைக்குப்‌ போய்‌ ஓவியங்கள்‌ வரைவது, 
களிமண்‌ பொம்மைகள்‌ செய்வது... என்றெல்லாம்‌ 
தினமும்‌ அவன்‌ சந்தித்த நிகழ்வுகள்‌, மனிதர்கள்‌, 
நூலகத்தில்‌ போய்‌ படித்த - படம்‌ பார்த்த - புத்தகங்கள்‌ 
என்று என்னென்னவோ சொல்லிக்‌ கொண்டே 
போனான்‌. 

எனக்கு பயம்‌, கோபம்‌, ஆத்திரம்‌ அத்தனையும்‌ 


ஒருசேர வெடித்தது. “வாயை மூட்றா கழுதை... 
தம்பியுமில்லே மண்ணாங்கட்டியுமில்லே... ஏண்டா 
ஸ்கூலுக்குப்‌ போகச்‌ சொன்னா ஊர்‌ சுத்திட்டு 
வர்ரியாடா ராஸ்கல்‌” 

நான்‌ ஒருநாளும்‌ அவ்வாறு 
கண்டித்ததில்லையாதலாலும்‌, தம்பி இல்லை என்று 
அதிர்ச்சியடைய வைத்தாலும்‌ ஆத்மா ஒரேயடியாய்‌ 
பயந்து போய்‌ கண்கள்‌ சொருகிப்‌ போய்‌ கீழே 
விழுந்தான்‌. நான்‌ பதறிப்‌ போனவனாய்‌ அவனைத்‌ 
தூக்கி “ஆத்மா, ஆத்மா,” என்று கூவினேன்‌. யைன்‌ 
மயங்கிக்‌ கிடந்தான்‌. என்‌ சப்தநாடியும்‌ பதறிப்போக, 
அவனைத்‌ தூக்கி மார்போடணைத்துக்‌ கொண்டு 
அருகிலிருந்த கடைக்குக்‌ கொண்டு போய்‌ தண்ணீர்‌ 
வாங்கி முகத்தில்‌ தெளித்தேன்‌. அக்கம்‌ 
பக்கத்திலிருந்தவர்கள்‌ கூட்டம்‌ கூடி விசாரித்தார்கள்‌. 

“ஒண்ணில்லீங்க... வெயில்‌ பாருங்க கொளுத்தது... 
108 டிகிரி நமக்கே ஒருமாதிரி இருக்குது... சின்னக்‌ 
குழந்தைக்கு கேக்க வேணுமா... மயக்கம்‌ போட்டான்‌ 
போல...” 

ஆத்மா கண்‌ விழித்ததும்‌ “தம்பி தம்பி' என்று 
என்னென்னவோ உளறினான்‌. “தம்பி இருக்காம்பா... 
இதபாரு நின்னிட்டிருக்காம்‌ பாரு...” என்று அவனுக்குத்‌ 
தண்ணீர்‌ காட்டினேன்‌. “நீ தம்பி இல்லேன்னு 
சொன்னேயில்லே... நீ என்னோட பேச வேண்டாம்‌ 
போ...” 

“இல்லைடா ராஜா... நான்‌ சும்மா வெளையாட்டுக்குச்‌ 
சொன்னேன்‌. இதபாரு தம்பி... நீ மயங்கி 
விழந்துட்டேன்னு அழுவுறாம்பாரு... வா எந்திரி 
போலாம்‌...” சட்டென்று அவனை கூட்டிக்‌ கொண்டு 
நடந்தேன்‌. 

அவன்‌ ஏன்னென்னவோ பேசிக்‌ கொண்டு வந்தான்‌. 
அவனுடைய பேச்சு எதுவும்‌ நான்‌ வாங்கிக்‌ 
கொள்ளவில்லை. என்‌ உள்ளமெங்கும்‌ கவலையின்‌ 
ஊசிகள்‌ சுருக்‌ சுருக்கென்று குத்தி வதைத்தன. 


இவனை ஞானி என்பதா பைத்தியக்காரன்‌ என்பதா 
இந்தச்‌ சின்ன வயசிலேயே நடைமுறை 
வாழ்க்கையிலிருந்து அந்நியப்பட்டு வெகுதூரம்‌ 
போய்விட்டானே... இன்னும்‌ வாழ வேண்டியகாலம்‌ 
நீண்டு கிடக்கிறதே... எனக்குள்‌ என்னென்னவோ 
குழப்பங்களும்‌ வெளிச்சக்‌ கசிவுகளும்‌ புலனாகிய 
வண்ணமிருந்தன. தலை முழுவதும்‌ கும்மென்று 
வலித்தது. நினைவுகளின்‌ அதிர்வலைகள்‌ 
உள்ளமெங்கும்‌ பாய்ந்து ஸ்மரணை தப்பி 
எண்ணங்களின்‌ இருட்குகையில்‌ பாசம்‌ படிந்த 
பாதைகளில்‌ இழுத்துப்போயின. குழம்பிய இதயத்துடன்‌ 
கட்டுக்கடங்கா எண்ண ஓட்டங்களோடு நடந்தேன்‌. 
மார்க்கெட்டில்‌ பொருட்கள்‌ வாங்கும்‌ போதும்‌, பணம்‌ 
செலுத்தும்‌ போதும்‌ நான்‌ என்‌ வசம்‌ இல்லை. வீடு 
திரும்பும்‌ போது ஓயாமல்‌ உழலவைக்கும்‌ 
குழப்பங்களைப்‌ போக்க டக்கென்று ஒருயோசனை 
தோன்றியது. அந்த நிமிஷத்தில்‌ உடலெங்கும்‌ பதட்டமும்‌ 
பரபரப்பும்‌ ஊர்ந்து நெளிந்தது. 

எதிரில்‌ பஸ்‌ வந்தது. சாலையின்‌ ஓரத்தில்‌ 
ஒதுங்கினோம்‌. 

அடுத்த கணம்‌, “ஆ... அய்யய்யோ தம்பி பஸ்ல 
உழுந்திட்டானே...” என்று கத்தினேன்‌. ஆத்மா சற்று 
தாமதித்து அந்த பயங்கரத்தைப்‌ புரிந்து கொண்டு 
“ஐயோ ஐயோ” என்று அலறினான்‌. 

பஸ்‌ தம்பியின்‌ மீதேறிப்‌ போயேபோய்விட்டது. நான்‌ 
ஓடிப்‌ போய்‌ நடுரோட்டில்‌ மண்டியிட்டு அமர்ந்து, 
“ஆத்மா, தம்பி செத்துப்போயிட்டானே... ஐயோ, ஐயோ...” 
என்று அழுதேன்‌. 

ஆத்மா ஓ வென்று அழ ஆரம்பித்தான்‌. 


99.ஆண்களின்‌ படித்துறை. 
ஜே.பி.சாணக்யா 


ரசாக்கின்‌ வீட்டில்‌ பூனைகள்‌ மிகுந்துவிட்டன. கூடத்தில்‌ 
மல்லாந்து படுத்தபடி சமையல்‌ புகையில்‌ 
கறுப்பாகிவிட்ட உள்‌ கூரையை வெறித்துக்‌ கிடந்தான்‌ 
அப்பூனைகள்‌ பெருகுவதற்கு அவன்‌ மனைவி 
அமராவதிதான்‌ காரணம்‌. அவள்‌ தான்‌ மிகப்‌ பிரியமாக 
ஒரு பூனையை வளர்த்து வந்தாள்‌. அதன்‌ பிள்ளைகள்‌ 
தான்‌ தற்போது அவன்‌ வீட்டில்‌ பெருகிக்‌ கிடப்பது. 
அவன்‌ ஒருநாள்‌ மேல்‌ சுவரில்‌ எட்டிப்பார்த்து 
எண்ணியும்கூட அவனால்‌ அப்பூனைக்குட்டிகளை 
எண்ணிக்கையோ அடையாளமோ வைத்துக்கொள்ள 
முடியவில்லை. 

தனிமை அவனைச்‌ சூழ்ந்து கிடந்தது. அமராவதி 
இருக்கும்‌ வரை அவ்வீடு அவனுக்குப்‌ பிடித்திருந்தது. 
அவள்‌ தங்கை ஆதியம்மாளைக்‌ கொண்டுவந்து 
குடித்தனம்‌ செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகு வீடே 
அவனுக்கு அலுப்பான ஒரு பொருள்‌ போல்‌ 
ஆகிவிட்டது. ஆதியம்மாள்‌ வெளி வேலைக்குப்‌ 
போயிருக்கிறாள்‌ அவனைவிடப்‌ பருத்த கெட்டியான 
கறுப்பு உருவம்‌. அவள்‌ அவனை மரியாதை 
கெட்டத்தனமாக நடத்துவதாக ரசாக்‌ 
எண்ணிக்கொண்டிருந்தான்‌. மிகவும்‌ தட்டமான 
உடலமைப்பைப்‌ பெற்றிருந்தவன்தான்‌ ரசாக்‌. பிற்பாடு 
அவனுடல்‌ நிறைய விசனங்களில்‌ விழுந்து மெலிந்து 
போய்விட்டது. 


எழுந்து தட்டில்‌ சோறுபோட்டு நீரூற்றி வெங்காயம்‌ 
உரித்துக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தான்‌ அதற்காகவே 
காத்திருந்தது போல்‌ சுவரின்‌ மேலிருந்து பூனைகள்‌ 
ஒவ்வொன்றாய்‌ அவனருகில்‌ வந்தன. அப்பூனைகளில்‌ 
ஒன்றை அவனுக்கு மிகவும்‌ பிடிக்கும்‌. செம்பழுப்பும்‌ 
வெண்மையும்‌ கலந்து பூனை. 
மொழுமொழுவென்றிருந்தது. மென்‌ நரம்புகள்‌ போல்‌ 
பிற மீசை இரு பக்கமும்‌ அந்தரத்தில்‌ கோடு 
போட்டுக்கொண்டிருக்கின்றன. அவை அனைத்திற்கும்‌ 
சோற்றுக்‌ கவளங்களை உருட்டி வைத்தான்‌. அந்தச்‌ 
செம்பழுப்புப்‌ பூனை அவன்‌ பக்கவாட்டை உரசிக்‌ 
குரலெழுப்பி அவனைப்‌ பார்த்தது. அவன்‌ அதை 
விசாரித்துப்‌ பேசியபடி அதற்குத்‌ தனியாகச்‌ சோறு 
உருட்டி வைத்தான்‌. அது நாவால்‌ தீண்டிப்‌ 
பருக்கைகளைச்‌ சுவைக்கத்‌ தொடங்கியது. அவன்‌ 
வாசலை வெறித்தபடி சோறுண்டான்‌. வெண்ணிற 
வெயில்‌ வாசலுக்கு வெளியே அடைத்துக்கொண்டது 
போலிருந்தது. எங்கோ மரம்‌ வெட்டும்‌ ஓசையும்‌ 
கோழிகள்‌ சண்டை பிடித்துக்கொண்டு 
இட்டிக்கொள்வதும்‌ கேட்டுக்கொண்டிருந்தன. சில 
குட்டிகள்‌ எழுந்து போய்விட்டிருந்தன. செம்பழுப்புப்‌ 
பூனை மீண்டும்‌ அவனைக்‌ குரல்‌ கொடுத்து 
அழைத்தது. அதற்கு வைத்த சோறு சாப்பிடப்பட்டு, 
மண்‌ தரையில்‌ ஈரம்‌ மட்டுமே இருந்தது. அப்பூனை 
மட்டும்‌ அவன்‌ சாப்பிடும்‌ நேரம்‌ வரை அவனுடன்‌ 
அமர்ந்து சாப்பிட்டுக்கொண்டிருப்பது அவனுக்கு 
ஆச்சரியமாக இருக்கும்‌. சாப்பிட்டபின்‌ அதை, “போ போ” 
என்பான்‌. அது அவன்‌ காலை உரசிக்கொண்டு இடமும்‌ 
வலமும்‌ நுழைந்து வரும்‌. லேசாகக்‌ காலால்‌ எத்துவான்‌. 
ஓடிவிடும்‌. பின்பு படுக்கையிலோ அல்லது 
சோறுண்ணும்‌ நேரத்திலேயோ மீண்டும்‌ அவனோடு 
இருக்கும்‌. 

ஆதியம்மாளுக்கு இந்தப்‌ பூனைகளைக்‌ கொஞ்சமும்‌ 
பிடிப்பதில்லை. பூனை குத்த வரும்‌ குறவன்களிடம்‌ 


இப்பூனைகள்‌ அனைத்தையும்‌ பிடித்துக்கொடுத்து 
விடப்‌ போவதாகச்‌ சொல்லிக்கொண்மருந்தாள்‌. 
இடையிடையே அவள்‌ அக்காள்‌ எப்படித்தான்‌ இதைப்‌ 
பிரியமாக வளர்த்தாளோ என்று வேறு 
அங்கலாய்த்துக்கொண்டாள்‌. 

வெயில்‌ தாழ ஆதியம்மாள்‌ விறகு 
பொறுக்கிக்கொண்டு வீட்டை அடைந்தபோது ரசாக்‌ 
நன்றாகத்‌ தூங்கிக்கொண்டிருந்தான்‌. அவள்‌ விறகைப்‌ 
பொத்தென்று சாய்த்துவிட்டு உள்ளே வந்து அவனைப்‌ 
பார்த்தாள்‌. நடந்து வந்த களைப்பும்‌ அன்றைய 
வெயிலும்‌ அவன்‌ தூக்கமும்‌ அவளுக்கு எரிச்சலாக 
இருந்தது. வியர்வையைத்‌ துடைத்தபடி உள்ளே வந்து 
பாத்திரங்களை உருட்டியபடி ஏச ஆரம்பித்தாள்‌. அவள்‌ 
குரலில்‌ அவனும்‌ அவன்‌ தலைமாட்டில்‌ படுத்திருந்த 
செம்பழுப்பு பூனையும்‌ விழித்துக்கொண்டார்கள்‌. 
அவன்‌ எழுந்தவுடன்‌ அவளை நன்றாக உதைக்க 
வேண்டுமென்று நினைத்தான்‌. அவள்‌ ஒரு குச்சியை 
எடுத்து அந்தப்‌ பூனையை அடிக்க வந்தாள்‌. அது 
சட்டென சன்னவில்‌ தாவி ஏறிச்‌ சுவருக்கு மேல்‌ ஒளிந்து 
கொண்டது. “அந்தப்‌ பூனை உன்‌ என்ன செய்கிறது” 
என்று அலுத்தபடி எழுந்து வெளியே வந்தான்‌. 
தெருப்பிள்ளைகளும்‌ பெண்களும்‌ வெளிச்‌ செல்லும்‌ 
ஆண்களுமான நடமாட்டத்துடன்‌ இருந்தது தெரு. 
ஆகாயத்திலிருந்து இதமான சாயங்கால வெளிச்சம்‌ 
ஊரின்மேல்‌ கவிழ்ந்து கிடந்தது மனதுக்கு இதமாக 
இருந்ததுது. இந்நேரத்தில்‌ கத்திக்கொண்டிருப்பதுதான்‌ 
அவனுக்கு மிக எரிச்சலாக இருந்தது. அது அவள்‌ 
சுபாவம்‌ என்று விட்டிருந்தான்‌. சில நாள்‌ அவள்‌ 
எல்லை மீறித்‌ திட்டிக்கொண்டிருக்கும்போது கழியைத்‌ 
தூக்கிக்கொண்டு வந்து தட்டியையும்‌ வெறும்‌ 
இடத்தையும்‌ அடித்துச்‌ சப்தம்‌ காட்டி அவளை 
மிரட்டுவான்‌ ஆரம்பத்தில்‌ அவளும்‌ அச்செயலுக்குப்‌ 
பயந்தாள்‌. பிறகு அவள்‌ நன்றாகத்‌ தெரிந்து 
கொண்டாள்‌. அவன்‌ தன்னை அடிக்க மாட்டான்‌ என்று. 


அவனுக்கு டீ குடிக்க வேண்டும்‌ போலிருந்தது. எதிரில்‌ 
அவன்‌ சேக்காளி வந்து கொண்டிருந்‌ தான்‌. இருவரும்‌ 
பேசிக்கொண்டபடி ரோட்டுக்குச்‌ செல்ல 
ஆரம்பித்தார்கள்‌. அப்போது எதிர்ச்சாரியிலிருக்கும்‌ 
காசி வாசலில்‌ நின்றபடி ரசாக்கைப்‌ பார்த்துச்‌ சிரித்தான்‌. 
ரசாக்கும்‌ சிரித்தான்‌. ரசாக்கிற்கு அவனைக்‌ கொலை 
செய்ய வேண்டும்‌ போலிருந்தது. காசி தனது தொங்கு 
மீசையை உருவிக்‌ கொண்டான்‌. இருவருக்குமான 
சங்கேதம்‌ இச்செயலில்‌ ஒளிந்து கொண்டிருந்தது. ரசாக்‌ 
அவனிடம்‌ ரோட்டுக்கு டீ குடிக்கப்‌ போவதாகச்‌ 
சொல்லிக்கொண்டு சென்றான்‌. காசியும்‌ அவர்களை 
மரியாதையுடன்‌ பேசி அனுப்பினான்‌. 

காசி அருகிலுள்ள டூரிங்‌ டாக்கீஸில்‌ டிக்கெட்‌ 
கிழிக்கிறான்‌. சில சமயங்களில்‌ பையன்‌ வராத 
சமயத்தில்‌ இரும்பு வாளியில்‌ பசை நிரப்பிக்கொண்டு 
சைக்கிள்‌ ஹாண்டில்‌ பாரில்‌ மாட்டியபடி ஊர்‌ ஊராகச்‌ 
சென்று போஸ்டரும்‌ ஓட்டுவான்‌. வழி நெடுக, பார்க்கும்‌ 
நபர்களெல்லாம்‌ மாறிய படத்தின்‌ பெயரைக்‌ கேட்டு 
அவனை அரித்தெடுத்து விடுவார்கள்‌. அவனால்‌ 
சொல்லாமல்‌ செல்ல முடியாது. சிலர்‌ படம்‌ எப்படி 
என்பார்கள்‌. அவன்‌ பார்த்திருக்காவிட்டாலும்‌ 
சணடைகளும்‌ நல்ல பாடல்களும்‌ அமைந்த படம்‌ 
எனது பொய்‌ சொல்லிச்‌ செல்வான்‌. பல சமயங்களில்‌ 
பல ஊர்களில்‌ அதுதான்‌ அவனது அடையாளமாகவும்‌ 
இருந்தது. எப்படியாவது ஆபரேட்டராக ஆகிவிட 
வேண்டுமென்ற துடிப்பு அவனிடம்‌ முன்பு இருந்தது. 
கிழவன்‌ செத்தால்‌ உண்டு என்றிருந்தான்‌. கிழவன்‌ தன்‌ 
மகனைக்‌ கூட்டிக்கொண்டுவந்து தொழில்‌ 
கற்றுக்கொடுக்க ஆரம்பித்தவுடன்‌ மனசு விட்டுப்‌ 
போய்விட்டது. 

அதிகமும்‌ வேலை எதுவும்‌ இருக்காது. சாயங்காலம்‌ 
சென்றால்‌ போதும்‌. சிறுநீர்‌ கழிப்பிடம்‌ மட்டும்தான்‌. 
மண்‌ தரையிலேயே கீற்றுத்‌ தட்டி கட்டி 
இருபக்கங்களிலும்‌ பிரித்து விட்டிருந்தார்கள்‌. பிளீச்சிங்‌ 


பெளடர்‌ மட்டும்‌ விசிறிவிட்டு வந்தால்‌ வேலை விட்டது. 
கேன்டீனில்‌ ஆளில்லாதபோது கடையில்‌ நின்று வேலை 
செய்வான்‌. சிறு வயதில்‌ தூக்கிய முறுக்குத்‌ தட்டுதான்‌ 
என்றாலும்‌ தற்போது தொடுவதில்லை. தட்டியில்‌ 
சாய்ந்து கொண்டு பாக்கு மென்றபடி டிக்கெட்‌ கிழித்துக்‌ 
கொண்டும்‌ அங்குமிங்கும்‌ பேச்சுக்‌ கொடுத்து 
நகர்ந்தபடியும்‌ சில ரீல்கள்‌ ஓடும்‌ வரை நிற்பான்‌. 
இரண்டாம்‌ காட்சி முடிந்தபின்‌ ஓனர்‌ கிளம்பும்‌ வரை 
இருந்து விட்டு சைக்கிளில்‌ ஏறி வீடு வந்து சேர 
வேண்டியதுதான்‌. பகல்‌ நேரங்களில்‌ அதிகமும்‌ 
விவசாய வேலைக்குச்‌ சென்று விடுவான்‌. 

அன்றிரவு அவன்‌ வேலை முடிந்து வரும்வரை தந்திக்‌ 
கம்ப நிழலில்‌ செம்பழுப்புப்‌ பூனை அவனுக்காகக்‌ 
காத்துக்‌ கொண்டிருந்தது. இருளில்‌ ஒளிந்தபடி அவன்‌ 
சைக்கிள்‌ சப்தத்தைக்‌ கேட்டபடி இருளில்‌ பதுங்கிப்‌ 
பதுங்கி அவன்‌ வீட்டைக்‌ குறுக்காகக்‌ கடந்து உள்ளே 
சென்று நின்றுகொண்டது. பூனையின்‌ தொடர்‌ 
இருப்பை அவன்‌ அறிவான்‌. அவனுக்குத்‌ தினமும்‌ இது 
வாடிக்கை. அவன்‌ எத்தனை தாமதமாக வீடு 
திரும்பினாலும்‌ அப்பூனையைப்‌ பார்க்கத்‌ 
தவறியதில்லை. அவன்‌ சோறுண்ணும்போது அவனை 
முன்னும்‌ பின்னும்‌ உரசும்‌. சோறிடுவான்‌. 
சப்தமெழுப்பாமல்‌ சாப்பிட்டு அவன்‌ பின்‌ பக்கத்தில்‌ 
வந்து மெத்தென்று சரிந்து அமரும்‌. அவனுக்குப்‌ 
பிடித்தமானதாக இருக்கும்‌. அவனுக்குத்‌ தெரியும்‌ அது 
ரசாக்கின்‌ பூனையென்று. அப்படியே அள்ளி சில சமயம்‌ 
மடியில்‌ வைத்துக்கொள்வான்‌. உயிருள்ள பூப்பந்து 
போல்‌ அவனின்‌ கதகதப்பான மடியில்‌ பேசிக்‌ கொஞ்சும்‌. 
அவன்‌ அதற்கு முத்தமிடுவான்‌. கிழவி சகிக்க 
முடியாமல்‌ அவனைத்‌ திட்டுவாள்‌. 

RK 

ரசாக்‌ ஒரு மிகச்‌ சிறந்த சிலம்ப விளையாட்டு வீரனாக 
இருந்தான்‌. கோவில்‌ திருவிழாக்கள்‌ அவன்‌ சிலம்ப 
வீச்சை அறியும்‌. காற்றை வெட்டி வீசிப்‌ பறக்கும்‌ 


அவனது சிலம்பம்‌ எண்ணற்ற விளையாட்டு 
வீரர்களைத்‌ தோற்கடித்திருக்கிறது. 

அந்நேரத்தில்‌ அவனுடலும்‌ ஒரு ஈவிரக்கமற்ற சிலம்பக்‌ 
கோல்‌ போலவே தோன்றும்‌. 

திருமணம்‌ செய்துகொண்டு வந்தபோது 
அமராவதிக்கு அவனைப்‌ பிடிக்கவில்லை . தன்‌ 
அழகுக்கு ரசாக்‌ பொருத்தமில்லாதவன்‌ என அவள்‌ 
எண்ணிக்கொண்டிருந்தாள்‌. முதல்‌ வழி வரும்போது 
அவன்‌ முன்னேயும்‌ அவள்‌ இரு பின்னேயும்தான்‌ 
நடந்து வந்தாள்‌. இரண்டாம்‌ வழி வந்தபோது அவனை 
விடுத்து விளைந்த பயிர்களில்‌ ஒளிந்து கொண்டாள்‌ 
அவன்‌ தனியாகவே வீடு வந்து சேர்ந்தான்‌. மூன்றாவது 
வழி ரசாக்‌ மறுத்துவிடவே பெரியவர்கள்‌ அவளைச்‌ 
சமாதானம்‌ செய்து அனுப்பினார்கள்‌. 

அமராவதியை அவனுக்கு மிகவும்‌ பிடித்திருந்தது. 
அவள்‌ உடல்‌ வனப்பும்‌ பூனைமயிர்‌ பளபளக்கும்‌ 
கன்னத்துச்‌ சருமமும்‌ மேலுதடும்‌ அவனுக்கு மிகக்‌ 
கவர்ச்சியாக இருந்தன. அவள்‌ மேலாடையற்று முதுகு 
காட்டிப்‌ படுத்துறங்கும்போது அவளுடல்‌ ஒரு 
வாலிபனுடைய உடல்‌ போலவே தோற்றம்‌ தரும்‌. 
ஆவலுடன்‌ சில சமயங்களில்‌ அவள்‌ இயக்கத்தில்‌ 
லயித்து உயிர்த்தொடுகையே வேறாயிருக்கும்‌ 
தருணங்களில்‌ ஒருக்களித்த முகத்துடன்‌ இருப்பாள்‌. 
அப்போது ஒரு ஆணைப்‌ புணருவது போலவும்‌ 
ரசாக்குக்குத்‌ தோற்றம்‌ தந்திருப்பதை அவளிடம்‌ 
கூறியிருக்கிறான்‌. அவள்‌ வெறுமனே சிரித்தாள்‌. 

ஊர்‌ மக்கள்‌ புடை சூழ மேளதாளத்துடன்‌ மாரியம்மன்‌ 
கோவில்‌ திடலில்‌ அவன்‌ தார்பாய்ச்சி இறங்கி சலா 
வரிசை எடுத்துத்‌ தொடை தட்டிச்‌ சிரித்தபடி 
களமிறங்கும்போது இளைஞர்கள்‌ விசிலடித்துக்‌ 
கரகோஷித்தார்கள்‌. ரசாக்கிற்கு ரசிகர்கள்‌ அதிகம்‌. 
அவனைவிடப்‌ பன்மடங்கு பருத்தும்‌ மார்புகளை 
விரித்தும்‌ தசைகள்‌ புடைக்கக்‌ கோல்‌ வீசுபவர்களும்‌, 
இறங்கும்‌ வரைதான்‌ ஹீரோக்களாக இருந்தார்கள்‌. 


நான்கு வீச்சுகளில்‌ மேள ஒலிக்கரகோஷத்துடன்‌ 
பிடுங்கப்பட்ட எதிராளியின்‌ கம்பு ரசாக்கின்‌ கைகளில்‌ 
சேர்ந்திருக்கும்‌. இரு கரங்களிலும்‌ இரு கம்புகள்‌ இரு 
கைச்‌ சுற்றில்‌ திளைத்து, காற்றைக்‌ 
கிழித்துக்கொண்டிருக்கும்‌. முந்தியும்‌ பிந்தியுமான கால 
எடுப்புகளும்‌ மண்‌ சீய்ப்புகளும்‌ அவனை 
வெறிகொண்ட மிருகம்போல்‌ காட்டும்‌. அருகிலுள்ள 
பெண்கள்‌ அமராவதியை இடித்தார்கள்‌. ரசாக்கிற்குப்‌ 
போகுமிடமெல்லாம்‌ பெண்கள்‌ சகவாசம்‌ என்றார்கள்‌. 
அமராவதிக்கு மெல்லத்‌ தாழ்வுணர்ச்சி மேலேறத்‌ 
தொடங்கிவிட்டது அப்போது. 

அவனது சிலம்பத்தின்‌ முன்‌ தான்‌ மிகச்‌ சாதாரணம்‌ 
என்று நினைத்தாள்‌. மைய இரவுவரை அவனை வீழ்த்த 
முடியாத சிலம்ப விளையாட்டுகள்‌ பெட்ரோமாக்ஸ்‌ 
வெளிச்சத்தில்‌ இறைந்து வந்து கிடந்தன. எல்லோர்‌ 
சிலம்பமும்‌ பிளவுபட்டு அவனது வீச்சில்‌ கிழிந்து 
சப்தமிட்டன. நடுத்தெரு வரும்‌ போது தெரு மையத்தை 
வலம்‌ வந்து மைதானத்தை அகலப்படுத்தினான்‌. 
தாகத்திற்குத்‌ தண்ணீர்‌ கேட்டபோது யார்‌ யாரோ ரசாக்‌ 
தண்ணீர்‌ கேட்டதாக ஆர்வத்துடன்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. அவன்‌ இரண்டு மூன்று வீட்டுச்‌ 
செம்புத்‌ தண்ணீரைத்‌ தொடர்ச்சியாக வாங்கிக்‌ 
குடித்தான்‌. மேலெல்லாம்‌ வியர்வை மினுங்க இரும்பு 
போன்ற உடம்பை ஆறப்‌ போட்டபடி பிரம்புச்‌ சிலம்பை 
இடது கரத்தில்‌ ஊன்றிப்ப்‌ பிடித்து வானைப்‌ பார்த்துக்‌ 
குடித்தான்‌. எல்லோரும்‌ ரசாக்கைப்‌ பார்த்தார்கள்‌. 
சிறுபிள்ளைகள்‌ அவன்‌ சிலம்பைத்‌ தொட்டுப்‌ பார்த்து 
ஓடின. குமராகப்‌ போகும்‌ பெண்களும்‌ கன்னிப்‌ 
பெண்களும்‌ ரசாக்கைப்‌ பெயர்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டுக்‌ 
கும்பலில்‌ ஒளிந்தார்கள்‌. நட்சத்திரங்கள்‌ மினுத்திருக்க 
ஆகாயத்திற்கும்‌ பூமிக்குமாய்‌ வீசியடித்தான்‌ தனது 
சிலம்பாட்டத்தை. வெளியூரிலிருந்து வந்த 
சிலம்பக்காரர்கள்‌ இறுமாப்புடன்‌ 
புகைபிடித்துக்கொண்டிருந்தார்கள்‌. மேலத்தெரு 


வளைவில்‌ வெளியூர்க்காரர்கள்‌ சுற்றி இறங்கி 
வளைத்தார்கள்‌ ரசாக்கை, ரசாக்‌ சிரித்தபடி உற்சாகமாய்‌ 
“ம்ஹூம்‌: எனக்‌ குரலெழுப்பி முன்னேறி ஆடினான்‌. 
ஊர்‌ மக்கள்‌ கரகோஷித்துச்‌ சிரித்தார்கள்‌. ரசாக்‌ 
விட்டுக்கொடுத்து ஆடினான்‌. விடையாட்டைத்‌ 
தெரிவிக்கவே விளையாடுவது போல்‌ அந்த நேர 
விளையாட்டில்‌ புன்னகை அவன்‌ முகத்தில்‌ 
பிரியாதிருந்தது. 'வெளியூர்‌ காரங்கல்ல! அதான்‌ 
விட்டுப்புடிக்கிறான்‌. விரோதம்‌ தட்டிறக்‌ கூடாது பாரு” 
என்றார்கள்‌. ஒரு கரத்தில்‌ சிலம்பமும்‌ மறு கரத்தில்‌ 
ரகசியமும்‌ வைத்தவனைப்போல்‌ புஜத்தில்‌ நேர்க்‌ 
கோட்டில்‌ கைகளை விரித்து எட்டி வைத்துச்‌ சுற்றியபடி 
“வா ராஜா” என்றான்‌ எதிரியை. ரசாக்‌ காற்றில்‌ எழும்பிச்‌ 
சுழன்று வீசும்‌ ஏதோ ஒரு வீச்சுக்காக ஜனக்கூட்டம்‌ 
காத்துக்‌ கிடந்தது கண்களைப்‌ பரக்கப்‌ போட்டபடி. 
அப்படித்தான்‌ செய்தான்‌ ரசாக்கும்‌. இமைக்கும்‌ 
கணத்தில்‌ புரியாத பாஷை போல்‌ அவன்‌ மன 
வேகத்தின்‌ குரலும்‌ ஆவேசமும்‌ வெடித்துச்‌ சிதற, 
எதிராளியின்‌ கம்பு எகிற எதிரியின்‌ நெற்றிப்‌ பொட்டில்‌ 
நிறுத்தியிருந்தான்‌ தன்‌ சிலம்பு நுனியை . 

விளையாட ஆட்கள்‌ இல்லாமல்‌ தேர்‌ நகர்ந்து ஊர்‌ 
சுற்றி வரும்போது ஆட்டங்கள்‌ சூழ்ந்து கொண்டன. 
பலபேர்‌ ரசாக்கின்‌ சிலம்பாட்டத்திற்காகக்‌ 
கண்விழித்துக்‌ களைத்து ஏமாந்தார்கள்‌. மேலத்தெரு 
வளைவிலேயே அவன்‌ வெளியூர்க்காரர்களைச்‌ 
சந்தித்துவிட்டதாகப்‌ பார்த்தவர்கள்‌ பார்க்காதகளுக்குச்‌ 
சொன்னார்கள்‌. ரசாக்‌ நினைத்தபடியே அமராவதி 
வியந்து போயிருந்தாள்‌. ஒருவகையில்‌ ரசாக்கின்‌ 
சிலம்பாட்டத்தின்‌ முதல்‌ தூண்டுகோலே 
அமராவதிதான்‌. அவள்‌ முன்‌ தனது வீரத்தைச்‌ 
சொல்லிவிடும்‌ ஆவேசமாகத்தான்‌ அவனது 
துள்ளல்கள்‌ இருந்தன. ஊர்‌ மெச்சும்‌ 
விளையாட்டுக்காரனை அவள்‌ பிடிக்கவில்லை 
என்பதைத்‌ தனக்கு நேர்‌ அவமானமாகத்தான்‌ அவன்‌ 


கருதினான்‌. என்‌ திறமைதான்‌ “நான்‌” என்று இவன்‌ 
சொல்வதாக இருந்தது, அதன்‌ பின்னான அவளுடன்‌ 
கலந்த முதல்‌ சிரிப்பு. 

அமராவதி எதுவும்‌ பேசவில்லை . மறுநாள்‌ 
அவனுக்குக்‌ கோழிக்‌ குழம்பு செய்து எண்ணெய்‌ 
சூடேற்றிக்‌ கொடுத்தாள்‌ ரசாக்‌ எதிர்பார்த்ததுதான்‌ 
என்றாலும்‌ தெரு மணக்க அவள்‌ அப்படிக்‌ குழம்பு 
செய்வாள்‌ என்று நினைத்துப்‌ பார்க்கவில்லை. 
சிலம்பம்‌ வீசத்‌ தொடங்கிய காலத்திலிருந்தே தசை 
இறுகிப்‌ போன உடலைத்‌ தொட்டுத்‌ தடவி எண்ணெய்‌ 
விட்டாள்‌. அவன்‌ மூர்க்கமான காமத்துடன்‌ அவள்‌ 
கரம்பற்றி நெரித்தான்‌. அது மிகவும்‌ வலியாக இருந்தது. 
வீட்டுக்குள்‌ வரும்போது கைகளை உதறி நெட்டி 
முறித்துக்கொண்டாள்‌ சிரித்துக்‌ கொண்டபடி அவன்‌ 
காமத்தின்‌ ஆவேசம்‌ அந்நொடிகளில்‌ 
சொல்லப்பட்டுவிட்டபோது அவள்‌ மனம்‌ அத்தீவிரமான 
கணங்களை நாடியபடி காத்திருந்தது. 

அன்றிரவு தன்னைத்‌ திறந்து போட்டு அவனுக்குப்‌ 
பருகக்‌ கொடுத்தாள்‌. ஒரு மிருகத்தின்‌ ஆவேசம்‌ 
போல்தான்‌ இருந்தது அவனது இயக்கம்‌. தன்னை 
அப்புள்ளியில்‌ மெய்ப்பிக்கும்‌ வெறி அவனுள்‌ கூடி 
எழுந்து கொண்டிருந்தது. அவளும்‌ 
அம்முரட்டுத்தனத்தில்‌ தன்னைக்‌ கொடுத்தபடி 
புடைத்தெழுந்த காமத்தோடு முறுக்கேறிக்‌ கிடந்தாள்‌. 
அவள்‌ கற்பனைக்கான ஆண்‌ உருவைக்‌ கொடுத்தது 
போல்‌ அவன்‌ இயங்கினான்‌. நகக்கீறலும்‌ பல்பதியும்‌ 
கடியுமாய்‌ இயக்கத்தில்‌ லயித்தபடி கீறலாய்த்‌ திறந்த 
விழிகளால்‌ அவன்‌ முகத்தைப்‌ பார்த்துக்‌ கிடந்தாள்‌. 
உச்சம்‌ எழுந்தபோது அவனை ஒரு விலங்கினமாகவே 
பார்க்க முடிந்தது. முலைகளைக்‌ கைவிட்டு 
முதுகினடியில்‌ இரு தோள்பட்டை வழியாயும்‌ கைகளை 
நீட்டித்‌ தலையில்‌ கோர்த்துப்‌ பற்றிக்கொண்டு அவளை 
ஒரு கைக்கு அடக்கமான ஒரு பொருளைப்‌ போல்‌ 
பாவித்து இயங்கினான்‌. கன்னங்களைப்‌ பற்கள்‌ 


கரண்டி அழுத்த முத்தினான்‌. அவள்‌ அத்தனையும்‌ 
ஏற்றுக்கொண்டவளாய்க்‌ கால்களை அந்தரத்தில்‌ 
மடித்து நீந்தவிட்டுக்‌ கரங்களால்‌ அவன்‌ பிருட்டத்தைப்‌ 
பிடித்தழுத்தி வேகம்‌ காட்டினாள்‌. ஆவேசமாக மூச்சு 
காற்றும்‌ உடலியக்கமும்‌ ஏறுமாறான மூச்சுக்காற்றும்‌ 
சுரந்து பெருகும்‌ வியர்வைகளுமாய்‌ அறையைப்‌ 
புணர்ந்தன. பீய்ச்சப்பட்ட இந்திரியம்‌ முடிந்தும்‌ விலக்க 
முடியாத கோர்ப்பால்‌ பிணைந்து கிடந்தார்கள்‌. அவன்‌ 
இதோடு இறங்கிவிடுவான்‌ என்று நினைத்தாள்‌ சில 
நிமிடங்கள்‌ மூச்சுக்‌ காற்றும்‌ வெப்பமும்‌ தணியக்‌ 
கிடந்தவன்‌ அவள்‌ முகத்தை ஆசுவாசமாகக்‌ கடித்தான்‌. 
அவள்‌ சிரித்தாள்‌. உதடுகளைச்‌ சப்பி மென்றான்‌. மிக 
மெதுவாய்‌ இயக்கம்‌ காட்டினான்‌. அவளுக்கு சவால்‌ 
போல்‌ இருந்தது. அவள்‌ இடைவெளி 
எதிர்பார்த்திருந்தாள்‌. சட்டென விறைத்த குறியுடன்‌ 
அவன்‌ மீண்டும்‌ இயங்க ஆரம்பித்தான்‌. அவள்‌ மீண்டும்‌ 
வழிவிட்டபடி வகுத்துக்கொடுத்தாள்‌. முன்பைவிட 
அதிவேகமாக இயங்கினான்‌. அவளுக்கு அவன்‌ மேல்‌ 
ஆசை சுரந்தது. அவனது இயக்கத்தினூடே 
இயக்கத்திற்கப்பாற்பட்டு வளமான கரும்‌ புற்கள்‌ போல்‌ 
விளைந்து சென்று கன்னத்தில்‌ வட்டமடித்து வீரமான 
மீசையை உருவி அழகு பார்த்தாள்‌. அவனுக்கு 
மரியாதையாக இருந்தது. மறுநாளான பகல்களில்‌ 
அவன்‌ உறங்கினான்‌. அவள்‌ கறியும்‌ மீனும்‌ ஆக்கிப்‌ 
போட்டு இரவுகளில்‌ பால்‌ காய்ச்சி வைத்தாள்‌. அவன்‌ 
ஒருபோதும்‌ சளைக்காதவன்‌ போலவும்‌ விருப்பமான 
நாய்க்குட்டி போலவும்‌ அவளையே சுற்றிச்‌ சுற்றி 
வந்தான்‌. அவள்‌ தனது குறியில்‌ எரிச்சல்‌ 
மிகுந்திருப்பதாக அவனிடம்‌ ரகசியக்‌ கெஞ்சலுடன்‌ 
வெட்கத்துடன்‌ கூறியபோதுதான்‌ அவன்‌ 
கம்மென்றிருந்தான்‌. 

சாப்பிடும்‌ வேளை முடிந்த இரவில்‌ ரசாக்‌ வீட்டுக்கு 
வந்தான்‌. சில வாசல்களில்‌ உறக்கம்‌ வராதவர்கள்‌ 
உதிரிகளாய்‌ மங்கலான நிலவொளியில்‌ அமர்ந்து 


பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. உள்‌ கூடத்தில்‌ 
ஆதியம்மாள்‌ மல்லாந்து படுத்திருப்பது நிழல்வாட்டில்‌ 
தெரிந்தது. மறுபுறத்தில்‌ அவளின்‌ நிழல்‌ சிம்மனியின்‌ 
வெளிச்சத்தில்‌ அசைந்தசைந்து உறங்கிக்கொண்டி 
ருந்தது. கதவைச்‌ சாத்திவிட்டுச்‌ சாப்பாட்டை எடுத்து 
வைத்துச்‌ சாப்பிடத்‌ தொடங்கினான்‌. பூனைகள்‌ 
மேலிருந்து கீழிறங்கி வந்தன. அக்குரல்களைக்‌ 
கேட்டதும்‌ தூக்கம்‌ விலகிப்‌ பூனை களைத்‌ திட்டியபடி 
அவள்‌ புரண்டு படுப்பதைப்‌ பார்த்தான்‌. 
ஆதியம்மாளின்‌ சமையல்‌ ரசாக்குக்குப்‌ 
பிடிப்பதில்லை. உப்பும்‌ உறைப்பும்‌ இருந்தால்‌ 
குழம்பாகிவிடுமா என்று எடை பிடித்துப்‌ பார்த்தான்‌. 
அவளும்‌ ஏதேதோ முயற்சி செய்து பார்த்தாள்‌. 
கூடுதலாக எண்ணெய்‌ விட்டுச்‌ செய்தால்‌ ருசி 
கூடுமெனச்‌ செய்து திட்டு வாங்கியும்‌ தெருக்களில்‌ 
பணிக்கை கேட்டும்‌ அலைந்தாள்‌. அவளுக்கு 
அப்படித்தான்‌ சமைக்க வந்தது. மீண்டும்‌ மீண்டும்‌ 
அவன்‌ சத்தம்‌ போட்டே ஒரு நாளில்‌ சமையல்‌ 
சட்டிகளைக்‌ குழம்போடு தெருவில்‌ போட்டு 
உடைத்தான்‌. ரசாக்‌ அதோடு நிறுத்திக்கொண்டான்‌. 
அமராவதியின்‌ குழம்புப்‌ பக்குவமும்‌ உடல்‌ பக்குவமும்‌ 
அவனை ஏக்கத்தின்‌ ஆழத்தில்‌ தள்ள மூடின. 
வெளியூர்களில்‌ இருக்கும்‌ தனது பழைய காதலிகள்‌ 
பலரின்‌ வீட்டுக்கும்‌ செல்லத்‌ தொடங்கினான்‌. மீசையை 
வீரமாக உருவிவிட்டபடி தன்‌ வீரமும்‌ குணமும்‌ 
அறியாதவள்‌ ஆதியம்மாள்‌ என அவர்களிடம்‌ குறை 
கூறி முடித்தான்‌. அவர்களும்‌ ரசாக்‌ சொல்வது 
உண்மைதான்‌ என்றார்கள்‌ அமராவதியின்‌ சுத்தமான 
குளியலுக்கு முன்னும்‌ சுவையான சமையலுக்கு 
முன்னம்‌ எந்த ஊர்ப்‌ பெண்ணும்‌ இணையல்ல 
என்றான்‌ தற்போது அவன்‌ காதலிகள்‌ யாவரும்‌ 
பிள்ளை குட்டிகள்‌ ஈன்று வாழ்வின்‌ பாதாளத்தில்‌ 
வீழ்ந்து போயிருந்தார்கள்‌. அங்கு சென்று 
அவர்களுக்குக்‌ கைச்‌ செலவுக்கு கூடப்‌ பணம்‌ கொடுக்க 


முடியாமல்‌ பார்த்து வருவது அவனுக்கு அசிங்கமாக 
இருந்தது. 

சாப்பிட்டு முடித்துக்‌ கூடத்தில்‌ தனது பாயையும்‌ 
தலையணையையும்‌ எடுக்கச்‌ சென்றவன்‌ அவளைப்‌ 
பார்த்தான்‌. ஆடை மறைப்பற்ற அவளது பருத்த 
தனங்கள்‌ வட்டமான சதைப்‌ பந்தைப்‌ போல அவள்‌ 
நெஞ்சில்‌ மிதந்திருந்தன. அங்கேயே தனது 
படுக்கையைச்‌ சரிசெய்து போட்டவனைத்‌ தூக்கக்‌ 
கலக்கத்தோடு பார்த்தவள்‌ அவனை வெளியில்‌ சென்று 
படுக்கச்‌ சொன்னாள்‌. அவன்‌ இன்னும்‌ சிறிது நேரத்தில்‌ 
சென்று படுப்பதாகக்‌ கூறி அமர்ந்தான்‌. சட்டென அவள்‌ 
புடவையை வாரி எடுத்து மேலில்‌ சுற்றிக்கொண்டு 
வெளிவாசலுக்கு வந்து வெறுந்தரையில்‌ சுருண்டு 
கொண்டாள்‌. அவன்‌ அவளுக்கு மட்டும்‌ கேட்கும்‌ 
தொனியில்‌ அவளை உள்ளே அழைத்தான்‌. அவள்‌ 
தெருவே கேட்கும்படி அவனை வெளியே வந்து படுக்கச்‌ 
சொன்னாள்‌. பிறகு அவன்‌ எழுந்து வெளி வாசலுக்கு 
வந்தபோது அவளது முதுகில்‌ காலால்‌ ஒரு எத்து 
எத்திவிட்டுப்‌ போனான்‌ ஆத்திரத்துடன்‌. அதன்பின்‌ 
உள்ளே சென்று படுத்துக்கொண்ட அவள்‌ அவன்‌ 
தூங்கிய பிறகும்‌ அவனைத்‌ திட்டிக்கொண்டிருந்தாள்‌.! 

RK 

அமராவதிக்கும்‌ பூனைகள்‌ மிகவும்‌ பிடிக்கும்‌. அவள்‌ 
மணியக்காரர்‌ வீட்டிலிருந்து ஒரு சாம்பல்‌ நிறப்‌ 
பூனையைக்‌ கொண்டு வந்தாள்‌. அவன்‌ ஒரு 
பூனைக்குட்டியைக்‌ கொண்டு கொடுத்தான்‌. அது ஒரு 
புலிக்குட்டி போலவே இருந்தது. அவைள்‌ இரண்டும்‌ 
அவள்‌ பிள்ளைகள்‌ போல்‌ வலம்‌ வந்தன. அமராவதி 
அதற்கு அதிகமும்‌ கவிச்சிக்‌ குழம்புகள்‌ பழக்கி வந்தாள்‌. 
அவை கவிச்சிகளற்ற நாட்களில்கூட கவிச்சிக்‌ சோறு 
கேட்டு பசியோடு படுத்துக்‌ கொண்டன. அவைகளை 
பழக்கிவிட்டால்‌ அப்படித்தான்‌ என்று ரசாக்‌ 
அலுத்துக்கொண்டான்‌. மறுநாளும்‌ மறுநாளும்‌ ரசாக்‌ 
வேண்டுமென்றே பால்‌ சாதம்‌ வைத்தான்‌. அவை 


எங்கோ சென்று வயிற்றை ரொப்பிக்கொண்டு வந்து 
பிடிவாக அவற்றைப்‌ புறக்கணித்தன. கடைசியில்‌ 
அச்சாதத்தில்‌ கவிச்சி சேர்த்துப்‌ போட முடிவு 
செய்திருந்தான்‌. அவை மீண்டும்‌ இழைந்து கிடந்தன. 
ரசாக்‌ சிலம்பம்‌ கற்றுக்கொடுக்க ஊர்‌ ஊராகச்‌ சென்று 
கொண்டிருந்தான்‌. வாக்கும்‌ ராசியும்‌ அவனுக்கு 
இருக்கிறதென்றார்கள்‌. நிறைய இளைஞர்கள்‌ 
அவனிடம்‌ தொழில்‌ கற்றுக்கொள்ளக்‌ காத்துக்‌ 
கிடந்தார்கள்‌. ரசாக்கும்‌ நேக்காகக்‌ கற்றுக்கொடுத்தான்‌. 
சிறுபிள்ளைகள்‌ கூட அவனது பக்குவமான போதிப்பில்‌ 
படுசுத்தமாக சலா வரிசை வைத்தார்கள்‌. 
கடைத்தெருவில்‌ தழையவிட்ட சலவை வேட்டியும்‌ கைக்‌ 
கொண்டையில்‌ சிறுமடிப்பாய்‌ உருட்டிவிடப்பட்ட 
முழுக்கைச்‌ சட்டையுமாய்‌ வலம்‌ வந்து 
கொண்டிருந்தான்‌. கடைத்‌ தெருக்களில்‌ அவன்‌ 
நடப்புக்கு மரியாதை இருந்தது. பெரும்‌ மளிகைக்‌ 
கடைகளிலும்‌ டீக்கடைகளிலும்‌ அவனுக்குக்‌ கடன்‌ 
வசதிக்கான கணக்குகள்‌ இருந்தன. ஒவ்வொரு வாரமும்‌ 
ஊர்‌ திரும்பும்‌ நாட்களில்‌ அவளுக்குப்‌ பிரத்யேக 
மஞ்சள்‌ குளியலும்‌ அவனுக்குச்‌ சுடு எண்ணெய்க்‌ 
குளியலும்‌ கறிக்‌ குழம்புமாய்‌ வீடு மணத்தது. அறைச்‌ 
சுவர்கள்‌ அவர்களைப்‌ பார்த்துக்‌ கூச்சப்பட்டன. 
அமராவதிக்கு இரண்டு ஜதை கொலுசுகளும்‌ 
மூக்குத்தியும்‌ வாங்கிப்‌ போட்‌ டான்‌. அவன்‌ வீரத்தின்‌ 
அடையாளங்கள்‌ என்பதாக மீசையைப்‌ புறங்கையால்‌ 
மேவியபடி சொல்லிக்‌ கொண்டான்‌. அவளுக்கும்‌ 
பெருமையாக இருந்தது. தெரு திரண்டு 
வெள்ளிக்கிழமைகளிலோ சனிக்கிழமைகளிலோ 
சம்பிரதாயம்போல்‌ அருகிலுள்ள டூரிங்‌ டாக்கீஸுக்கு 
சினிமாவுக்குச்‌ செல்லும்‌ வழக்கம்‌. ஆரம்பத்தில்‌ 
அமராவதி பின்தங்கினாலும்‌ மறுநாள்‌ பகலில்‌ 
சினிமாவின்‌ கதை எழும்பிப்‌ பைப்படிகளிலும்‌ வயல்‌ 
வெளிகளிலும்‌ கரைவதை அவள்‌ தனித்திருந்து கேட்க 
விரும்பாதவளாய்‌ அவர்களோடு கூடிக்கொண்டாள்‌. 


காசி சினிமா கொட்டகையில்‌ அவளுக்கு நிறையச்‌ 
சலுகைகள்‌ செய்து கொடுத்தான்‌. மணல்‌ குமித்து 
அமரும்‌ உயரத்திற்கு மணப்பலகை கொண்டு வந்து 
தருவதிலிருந்து உடன்‌ வரும்‌ அனைவருக்கும்‌ நான்கு 
இடைவேளைகளில்‌ முறுக்கும்‌ தேநீரும்‌ மாறி மாறி 
வந்தன. சினிமாவுக்குப்‌ போனால்‌ அமராவுடன்‌ போக 
வேண்டும்‌ என்றார்கள்‌. நாளடைவில்‌ டிக்கெட்‌ கூட 
இல்லாமல்‌ அவளை உள்ளே அனுப்பினான்‌ காசி. 
அவள்‌ அதையும்‌ விரும்பினாள்‌. ரீல்‌ பெட்டிகள்‌ 
சுழல்வதையும்‌ சதுரத்தின்‌ வழி பாயும்‌ ஒளியை 
அங்கிருந்து பார்க்கவும்‌ காசி ஏற்பாடு செய்தான்‌. 
சின்னதான ஒரு விரற்கடை அளவு அவள்‌ விரலைப்‌ 
பிடித்துப்‌ பாயும்‌ ஒளியில்‌ நீட்டினான்‌ திரை முழுவதும்‌ 
ஓடும்‌ அப்படத்தில்‌ அவள்‌ விரல்‌ நுனி பூதாகாரமாய்‌ 
எட்டிப்‌ பார்ப்பதை அறிந்து இன்பமாய்த்‌ திடுக்கிட்டாள்‌. 
கொட்டகையுள்‌ திட்டி விசிலடித்தார்கள்‌. இருவரும்‌ 
கமுக்கமாகச்‌ சிரித்துக்கொண்டார்கள்‌. பின்னாளில்‌ 
சினிமாக்‌ கொட்டகையே அவளுடையது போலானது. 

ஊருக்குத்‌ திரும்பி வந்த ஒரு நாளில்‌ ரசாக்‌ தன்‌ 
வீட்டில்‌ பூனைகளைக்‌ காணாமல்‌ பக்கத்து வீடுகளில்‌ 
கேட்டான்‌. அவர்கள்‌ தயக்கமற்று காசிநாதனின்‌ 
வீட்டைச்‌ சுட்டினார்கள்‌. தன்‌ வீட்டை விட்டு அவை 
அங்கு சோறுண்ணச்‌ செல்வது பெரும்‌ கலக்கத்தை 
ஏற்படுத்தியது. என்ன செய்வது என்று பலமாக 
யோசித்துக்கொண்டிருந்தான்‌. அவன்‌ வந்த வாசனை 
அறிந்ததும்‌ பூனைகள்‌ வீடு திரும்பி அவனைக்‌ 
கொஞ்சின. அதன்‌ வாஞ்சையில்‌ அவன்‌ கோபம்‌ மெல்ல 
உள்ளே தள்ளப்‌ பட்டது. ஊடலாகக்‌ 
கோபித்துக்கொண்டான்‌. அவைகளுக்கு இன்னும்‌ 
நன்றாகப்‌ பராமரிப்பும்‌ உணவும்‌ வழங்கப்பட வேண்டும்‌ 
என்று நினைத்துக்கொண்டான்‌. அப்பூனைகளின்‌ 
அழகில்‌ வேறு வழியின்றி மீண்டும்‌ மயங்க 
ஆரம்பித்தான்‌. 

அன்றிரவு அவன்‌ அமராவதியைப்‌ புணர்ந்து 


மயக்குவதில்‌ ஈடுபட்டான்‌. அவள்‌ அத்தனை நாள்‌ 
காத்திருப்பின்‌ தாபம்‌ மிதப்பதாய்ப்‌ பிருட்டத்தைப்‌ 
பிடித்து வேகம்‌ காட்டினாள்‌. சில வினாடிகளின்‌ 
இயக்கத்திலேயே அவளை வெல்ல முடியாத ஒரு 
தூரத்தில்‌ தடுக்கி விழுந்துவிட்டது போல்‌ ஒரு பொறி 
தட்டிப்‌ பறந்தது அவனுக்கு. தனக்கெதுவும்‌ உடல்‌ 
குறையில்லை வெறும்‌ மனப்பயம்தான்‌ என்றுணர்ந்து 
இயங்கினான்‌. இருவருக்குமான ஒரே உச்சம்தான்‌. 
அவன்‌ விலகிப்‌ படுத்தான்‌. அவள்‌ புணர்ந்த 
நிலையிலேயே ஆடைகள்‌ கிடக்க, கீறிப்பிளந்த 
விழியோடு துயில ஆரம்பித்தாள்‌. புரண்டு படுத்தபோது 
அவளுடைய ஆடைகளைச்‌ சரிசெய்துவிட்டுப்‌ 
படுத்தான்‌. பயம்‌ கண்களைத்‌ திறந்து தூக்கத்தை 
விலக்க உருட்டியது. எப்போது தூங்கினோம்‌ 
என்றறியாத கலை போன்ற துயிலில்‌ விழுந்தான்‌. 
அமராவதியின்‌ தொடைவரை தொங்கும்‌ நீண்ட 
கூந்தலும்‌ மலர்ந்த உடலும்‌ அவனைத்‌ தூக்கத்திலிருந்து 
எழுப்பின. அவன்‌ அதிகப்படியான கனத்தை 
உணரும்படியான அசைவில்‌ மேலேறிப்‌ படுத்தாள்‌. 
அவள்‌ உடல்‌ சருகு என்று அவனுக்குத்‌ தெரியும்‌. கூந்தல்‌ 
இரண்டாக முன்பக்கத்‌ தோள்கள்‌ வழி வழிந்து இறங்க, 
துவண்டு விட்ட அவனது குறியைப்‌ பிடிவாதமாகத்‌ 
தொட்டெழுப்பித்‌ தனக்குள்‌ நிரப்பிக்கொண்டு இயங்க 
ஆரம்பித்தாள்‌. வலி உயிர்‌ போவது போலிருந்தது 
அவனுக்கு. அவனைப்‌ போலவே அவன்‌ கால்களைத்‌ 
தூக்கிப்‌ பிடித்து அந்தரத்தில்‌ நீந்தவிட்டாள்‌. 
அப்படியான கோணத்தில்‌ இல்லாமலேயே அவள்‌ 
இயங்குவதற்குத்‌ தடையெதுவும்‌ இல்லாதபோதும்‌ 
அவன்‌ கீழிருக்க அவள்‌ இயங்கும்‌ உடலுறவு 
பிடித்திருந்தது. வலி மிகும்‌ இடுப்பசைவும்‌ கடினத்‌ 
தசையால்‌ படர்ந்த ஆண்‌ மார்பைப்‌ பிசைவதுமாய்‌ 
அவள்‌ இயக்கம்‌ இருந்தது. அவனால்‌ ஒன்றும்‌ செய்ய 
இயலவில்லை. அவளைக்‌ கெஞ்சுவது போலி தந்தது 
அவன்‌ முகம்‌. அவளுக்காகப்‌ பொறுத்துக்கொண்டான்‌. 


அவள்‌ முகம்‌ மறைக்க வந்து விழும்‌ கேசத்தை 
விலக்கியபடி வியர்வைத்‌ துளிகள்‌ பூக்கப்‌ பூக்க 
அசைந்து கொண்டிருந்தாள்‌. பிடிவாதமான 
அசைவுகளின்‌ மூலம்‌ அவள்‌ உணர்த்தும்‌ செய்தி 
அவனுக்கு உறைத்தது. தன்னை ஒரு உறுப்பாகவும்‌ 
அதன்‌ வீர்யங்களுக்கான கவனிப்பாகவுமே பாவிப்பது 
போன்ற உணர்வு அவனை வெட்கமுறச்‌ செய்தது. 
அவனது பயம்‌ அவள்‌ மேல்‌ கோபத்தைக்‌ கொண்டு 
வந்தது. வலி தாளாது அவளை அப்படியே அந்தரத்தில்‌ 
உருவித்‌ தள்ளி மேலெழுந்தான்‌. அவள்‌ ஒதுங்கி 
விழுந்து அவமானப்பட்டாள்‌. அவன்‌ தனது ஆடையை 
எடுத்தான்‌. அவள்‌ அவனைக்‌ குற்றத்துடன்‌ பார்த்தாள்‌. 
அவன்‌ முனகியபடி வெளிவாசலுக்கு வந்தான்‌. 
இதமான காற்று வெற்றுடம்பைத்‌ தழுவியது 
நிம்மதியாக இருந்தது. உடல்‌ பதறிக்கொண்டிருந்தது. 
முகப்பில்‌ படுத்திருந்த பூனையைக்‌ காலால்‌ எத்தித்‌ 
தள்ளினான்‌. எஜமானனின்‌ வெறுப்புப்‌ புரியாத பூனை 
மெல்ல நழுவ ஆரம்பித்தது. 

கயிற்றுக்‌ கட்டிலை வாசவில்‌ எடுத்துப்‌ போட்டுத்‌ 
துண்டைத்‌ தலைக்கு வைத்துப்‌ படுத்தான்‌. 
நட்சத்திரங்களும்‌ பிறை நிலவும்‌ பார்க்கக்‌ கிடைத்தன. 
அவை அவனை வரவேற்பது போலிருந்தது மனதுக்குச்‌ 
சற்று இதமாக இருந்தது. பின்‌ தவறு செய்து 
விட்டோமென உறுத்திக்கொண்டிருந்தது. அவளைத்‌ 
தண்ணீர்‌ கொண்டுவரச்‌ சொன்னான்‌. அவள வெளியே 
வரவில்லை. பிறகு அவனே எழுந்து சென்று மண்‌ 
குடத்தில்‌ நீர்‌ சாய்த்து வயிறு முட்டக்‌ குடித்தான்‌. 
குளிர்ந்த நீர்‌ குடலில்‌ சேகரமாகி உடலே ஜில்லென்று 
ஆனது போலிருந்தது. 
அமைதியைத்‌ தேடி மனம்‌ பரபரத்தது. முகம்‌ தெரியாத 
மன அழுத்தமும்‌ பெருமூச்சுக்குப்‌ பின்‌ சிறு விடுதலை 
உணர்வும்‌ வந்தன. அவளைப்‌ பார்த்தான்‌. அவள்‌ 
புடவை குறுக்கும்‌ மறுக்குமாய்‌ மேலில்‌ மூடி அடிபட்ட 
பறவையாய்‌ மருண்டு கிடந்தாள்‌. 


சிறிது நேரத்திற்குப்பின்‌ அவன்‌ உள்ளே வந்து 
அவளருகில்‌ படுத்தான்‌. அவள்‌ தன்னை 
மூடிக்கொண்டு அவனை விலக்கித்‌ தள்ளினாள்‌. 
அவன்‌ பொறுத்துக்கொண்டான்‌. குழந்தையை தூக்கிக்‌ 
கொஞ்ச விழைவது போலவும்‌ குழந்தை அவனிடம்‌ 
ஒட்டாது ஓடி ஒளிவது போலவும்‌ இருந்தது. அவன்‌ வாய்‌ 
விட்டுக்‌ கெஞ்சினான்‌. அவன்‌ பொறுமையாய்ப்‌ பேசும்‌ 
அத்தனை வார்த்தைகளையும்‌ கேட்டாள்‌. 
கட்டியணைக்க முற்பட்டபோது தட்டிவிட்டாள்‌. அவன்‌ 
அப்படித்‌ தொடர்ந்து தன்னிடம்‌ கெஞ்சிக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌ போலிருந்தது. அவனுக்குக்‌ கண்களில்‌ நீர்‌ 
திரண்டது. அவள்‌ அப்போது அவனை ஆச்சர்யத்துடன்‌ 
பார்த்தாள்‌. முறுக்கு மீசை வைத்த குழந்தை 
போலிருந்தான்‌. திருவிழாவில்‌ அசுரகதியில்‌ வீசிப்‌ 
பறக்கும்‌ சிலம்பமும்‌ அவன்‌ மீசை உருவிக்கொண்டு 
தொடை தட்டிச்‌ சிலம்பத்தை உயர்த்திக்‌ கர்ஜிப்பதும்‌ 
அவன்‌ நினைவைத்‌ தொட்டுத்‌ திரும்பின. அவளுக்குள்‌ 
சிறு மகிழ்ச்சி தொட்டு ஓடியது. அவள்‌ நிலம்‌ பார்க்கத்‌ 
தொடங்கினாள்‌. எதிர்பார்த்தவன்போல்‌ அருகில்‌ வந்து 
அணைத்தான்‌. காதல்‌ வார்த்தைகளை முத்தமிட்டபடி 
கிசுகிசுத்தான்‌. அவள்‌ அவனைச்‌ செல்லமாகத்‌ 
தோளிலும்‌ நெஞ்சிலும்‌ அடித்தாள்‌. முதுகில்‌ குத்திப்‌ 
பிருட்டத்தைக்‌ கிள்ளினாள்‌. அவன்‌ மெல்ல அவளை 
மலர்த்தி, குனிந்து ஆடை விலக்கி அவள்‌ யோனியில்‌ 
உதடு பதித்தான்‌. அவன்‌ அப்படிச்‌ செய்வான்‌ என்று 
அவள்‌ நினைத்துப்‌ பார்த்திருக்கவில்லை . அவனும்‌ 
அது தன்‌ வீரத்திற்கு அழகல்ல என்று கருதியிருந்தான்‌. 
அதுதான்‌ அவளை வசியப்படுத்த அவன்‌ வைத்திருந்த 
கடைசி ரகசியமாய்‌ அவனுக்குப்‌ பட்டது. அவள்‌ 
கூசினாள்‌. தலையைப்‌ பற்றி முகத்திற்கு இழுத்தாள்‌. 
விருப்பமாக முலை பருகும்‌ உணர்ச்சியோடு சுவைக்க 
ஆரம்பித்தான்‌. சில நிமிடங்களில்‌ அவள்‌ கால்களை 
அகட்டியபடி கூத்துக்காரனைப்‌ போன்ற அவனது 
நீண்ட சுருள்‌ கேசத்தைச்‌ சுரக்கும்‌ தினவுடன்‌ கோதிவிட 


ஆரம்பித்தாள்‌. 

பல நாட்கள்‌ பூனைகள்‌ அவன்‌ வீட்டை விட்டு 
வெளியேறாதிருந்தன. அவைகளுக்குப்‌ பராமரிப்பும்‌ 
சம்பாத்தியமுமாய்‌ ஊருக்கு ஊர்‌ சிலம்பம்‌ 
கற்றுக்கொடுப்பதை மேலும்‌ 
அதிகப்படுத்திக்கொண்டான்‌. அவனது சிலம்ப வீச்சில்‌ 
அவன்‌ காதலும்‌ குடும்ப விசனமும்‌ இருந்தது. சிலம்பம்‌ 
கோலி எடுக்கும்போது கெண்டைக்காலில்‌ 
தட்டிக்கொண்டிருந்தது மனப்பிசகு என்று 
சமாதானப்படுத்திப்‌ பார்த்தான்‌. பாடத்தில்‌ சிறு 
பிள்ளைகள்‌ சுற்றத்‌ தெரியாமல்‌ இடித்துக்‌ காள்ளும்‌ 
நிகழ்வு தனக்கு நேர்வது அபசகுனம்தான்‌. விசனம்‌ 
விழத்‌ தொடங்கிய காலத்தில்‌ ஊர்‌ 
தொலைவாகிக்கொண்டுவந்தது. 

அவன்‌ தொழில்‌ செய்து கொடுத்த ஊர்களில்‌ 
அவனை விசாரித்தவர்கள்‌ அமராவதியின்‌ பூனை 
மீண்டும்‌ மீண்டும்‌ வீட்டில்‌ தங்காதது பற்றியும்‌ 
பேசிவிட்டுச்‌ சென்றார்‌. அந்நேரங்களில்‌ ரசாக்‌ மிகவும்‌ 
மனமொழிந்து போனான்‌. பூனைகளுக்குக்‌ காசி 
என்னென்ன உணவு வகைகளைக்‌ கொடுக்கிறான்‌ 
என்று ரசாக்‌ யோசித்துப்‌ பார்த்தான்‌. இந்தப்‌ 
பூனைகளுக்குக்‌ கொஞ்சமும்‌ விசுவாசம்‌ இடையாது 
என்றெண்ணினான்‌ அதன்‌ முடிவில்‌, சலிக்காமல்‌ 
கொள்ளாமல்‌ எப்படி ஒரே விதமான அல்லது அதைவிட 
அதிகமான ர௬ுசியோடும்‌ அளவோடும்‌ தினமும்‌ 
பரிமாறுவது. அது ஒரு மனிதனால்‌ முடிகிற 
காரியம்தானா என்றும்‌ நினைத்தான்‌. இதுவரை 
ரசாக்கின்‌ பூனை சாப்பாடு போதுமென்று எழுந்து 
போனதாகவே தெரியவில்லை என்று நினைத்தபோது 
திடுக்கிடலான பயம்‌ வந்தது. கொஞ்சம்‌ முயற்சித்தால்‌ 
இன்னும்‌ சிறிது நேரத்திற்குப்‌ பிறகு என்பது போல்‌ 
சுற்றிவந்து பருக்கைகளை நாவால்‌ தீண்ட ஆரம்பித்து 
விடுகிறது என்பதை யூகித்து மலைத்தான்‌. அதை 
எப்படி எவ்வகையில்‌ பராமரித்து வந்தால்‌ நம்‌ காலைச்‌ 


சுற்றிக்கொண்டு கிடக்கும்‌ என்பதுதான்‌ அவனுக்குப்‌ 
பிரச்சினையாக இருந்தது. சோறிடுவதற்கு முன்பு 
அவைகளுக்கு விசுவாசத்தைக்‌ கற்றுக்கொடுக்க 
வேண்டுமென்று நினைத்தான்‌. அவன்‌ வீட்டுப்‌ 
பூனைக்கு அது புரியுமா என்றும்‌ எண்ணினான்‌. 
நிறையப்‌ பூனைகள்‌ வீட்டுக்குள்ளே முடங்கிக்‌ 
கிடப்பதைப்‌ பார்த்திருக்கிறான்‌. அவைகளெல்லாம்‌ 
வீட்டுக்குள்‌ தான்‌ இருக்கின்றனவா என்று 
சந்தேகித்தான்‌. இவன்‌ வீட்டுக்கு எதேச்சையாக வந்த சில 
பூனைகளுக்கும்‌ இவன்‌ சோறிட்டுப்‌ பார்த்திருக்கிறான்‌. 
சிலதுகள்‌ உணவைப்‌ பொருட்படுத்தாது சட்டெனத்‌ 
துள்ளி ஏறி ஓடிவிட்டிருக்கின்றன. சிலதுகள்‌ அவன்‌ 
வீட்டைப்‌ பூட்டிவிட்டு வெளியே செல்லும்போது 
பதுங்கியபடி எதிர்ச்‌ சாரியில்‌ நின்று குரல்‌ 
கொடுத்திருக்கின்றன. அவன்‌ அலட்சியம்‌ செய்து 
கடந்துவிடுவான்‌. அது போல்‌ தன்‌ வீட்டுப்‌ பூனை ஏன்‌ 
இங்கேயே தன்‌ வீட்டிலே மட்டும்‌ இருந்துவிடக்‌ கூடாது 
என ஏங்கினான்‌. 

ஒரு வெள்ளிக்கிழமையில்‌ டூரிங்‌ டாக்கீஸில்‌ 
வேற்றூரிலிருந்து தனியாளாக வெறுப்பும்‌ 
அலைக்கழியும்‌ மனச்சுமையுமாய்‌ வந்து காத்துக்‌ 
கிடந்தான்‌ ரசாக்‌. டிக்கெட்‌ கிழிப்பவன்‌ அமராவதியின்‌ 
பூனையைக்‌ கொஞ்சிக்‌ கொஞ்சிப்பேசுவதை கீற்றுப்‌ 
பொத்தல்கள்‌ வழி பார்த்துக்கொண்டிருந்தான்‌. அவள்‌ 
அப்போது அப்போது தன்‌ பூனையை எல்லோருக்கும்‌ 
தெரியம்படியாகவே காட்டிக்கொண்டிருந்தாள்‌. 
அவளுக்கு அது பற்றி பயம்‌ போய்விட்டிருந்தது. 
அன்றிரவு அவளுக்காக இனிப்புகளும்‌ 
மலர்ச்சரங்களும்‌ வாங்கிச்‌ சென்று அவளுக்கு முன்‌ 
வீட்டில்‌ காத்திருந்தான்‌. அன்றிரவு அவனுக்கு 
நெருக்கமான தோழியுடன்‌ தாமதமாக வீடு வந்தாள்‌. 
அவனைக்‌ கண்ட அவளுக்குள்‌ குறுகுறுத்தது. ரசாக்‌ 
எதுவும்‌ பேசாது அவலை சோறு போடச்‌ சொல்லிப்‌ 
பார்த்தான்‌. அவள்‌ முகம்‌ கைகால்‌ அலம்பிக்கொண்டு 


வந்து சோறு போடத்‌ தொடங்கியபோது வாசல்‌ கதவைச்‌ 
சாத்திவிட்டு ஆடைகளைக்‌ கழற்றச்‌ சொன்னான்‌. 
அவளுக்குப்‌ பயமும்‌ உதறலும்‌ எழும்பத்‌ தொடங்கின 
பிறகு அவனே வந்து ஆடை களைந்தான்‌. உடலுறவு 
கொள்வான்‌ என்று எதிர்பார்த்தாள்‌. அவன்‌ 
சோறுபோடச்‌ சொன்னான்‌ அவள்‌ துணியை எடுத்து 
மேலில்‌ போர்த்த முனைந்தபோது அவன்‌ உள்ளே 
சென்று சிலம்பக்‌ கழியைக்‌ கொண்டு வந்து வலது 
கையைக்‌ கழிமேல்‌ ஊன்றி வைத்து ஒரு பைத்தியக்‌ 
காரனைப்‌ போல்‌ அவளைப்‌ பார்த்தான்‌. அவள்‌ மிரள 
ஆரம்பித்தாள்‌. அவளைப்‌ பயப்பட வேண்டாமெனக்‌ 
கூறி நான்‌ சொல்கிறபடி நடந்து கொண்டால்‌ போதும்‌ 
என்றான்‌. அவள்‌ துணியைப்‌ பிரம்பால்‌ ஒதுக்கித்‌ 
தள்ளினான்‌. மீண்டும்‌ அவளைச்‌ சோறு போடச்‌ 
சொன்னான்‌. அவளுக்கு மிகுந்த கூச்சமாக இருந்தது. 
தனக்குள்‌ ஒடுங்கியபடி நடந்து சென்று பானை திறந்து 
தட்டில்‌ சோறும்‌ கிண்ணத்தில்‌ குழம்பும்‌ ஊற்றி எடுத்து 
வந்தாள்‌. அவன்‌ எதிரில்‌ நிற்க முடியாமல்‌ நகரச்‌ 
சென்றவளை நீட்டிய பிரம்பால்‌ தொட்டுத்‌ தனக்குப்‌ 
பிசைந்து ஊட்டுமாறு சொன்னான்‌. அவள்‌ தான்‌ 
துணியை உடுத்திக்கொள்வதாக மெதுவாகக்‌ 
கெஞ்சினாள்‌. இமைக்கும்‌ நேரத்தில்‌ பிரம்பு காற்றைக்‌ 
கிழித்து அவள்‌ தோளையும்‌ தொடையையும்‌ தட்டி 
மீண்டது நுட்பமான அடியாக இருந்தது. வலியுடன்‌ 
கூடிய விர்ரென்ற பயம்‌ அவள்‌ உடல்‌ முழுதும்‌ பரவி 
அழுத்தியது. அவள்‌ அவன்‌ முன்‌ அமர்ந்து 
சாப்பாட்டைப்‌ பிசைந்து அவனுக்கு ஊட்டினாள்‌. 
அவளுடலை வெறித்துப்‌ பருகியபடியும்‌ மீசையை 
உருவிவிட்டுக்கொண்ட படியும்‌ அகல வாய்‌ திறந்து 
உருண்டைகளை வாங்கி மென்றான அவளுக்கு 
அழுகை வந்தது. அடக்கிக்கொண்டாள்‌. மலர்களை 
எடுத்துச்‌ சூடிக்கொள்ளச்‌ சொன்னான்‌ எடுத்துக்‌ கூந்தல்‌ 
சுற்றி வைத்துக்கொண்டாள்‌. கூந்தலை அவிழ்த்துவது 
சொன்னான்‌. இனிப்புகளை எடுத்துச்‌ சுவைக்கச்‌ 


சொன்ன அவனும்‌ வாய்‌ திறந்து பெற்றுக்கொண்டான்‌. 
அவளை சோறுண்ணச்‌ சொன்னான்‌. இவை யாவும்‌ ஒரு 
நிதானித்த லயத்திலேயே சொல்வதுதான்‌ அவளுக்கு 
பேரச்சமாக இருந்தது. அவள்‌ சாப்பாடு 
வேண்டாமென்று கூறிப்பார்த்தாள்‌. அவன்‌ சாப்பாடு 
போட்டுவந்து அவளுக்கு ஊட்டினான்‌. அவளுக்கு 
எதுவோ முழுதும்‌ புரிந்தது போலிருந்தது. இனிப்புக்குள்‌ 
விஷமிருந்திருக்கும்‌ எனக்‌ கருதி அழ ஆரம்பித்தாள்‌. 
அவனும்‌ இனிப்பு உண்டது அவளுக்கு அதிர்ச்சியாக 
இருந்தது. பிறகு அவளை அலக்காகத்‌ தூக்கிச்‌ சென்று 
படுக்கையில்‌ கிடத்தினான்‌. படுக்கை முழுதும்‌ 
மல்லிகை மலர்களைச்‌ சிதறப்‌ போட்டு 
வைத்திருந்ததைப்‌ பார்த்தாள்‌. அவளுக்கு மிகவும்‌ 
துக்கமாக இருந்தது. இது ஒரு இன்பமான நாளாகவே 
முடிந்து அவன்‌ கோபம்‌ தீர்ந்துவிட வேண்டிக்‌ 
கொண்டாள்‌. அவன்‌ முத்தங்களோ 
கட்டியணைப்புகளோ எதுவுமின்றிப்‌ புணர 
ஆரம்பித்தான்‌. அவள்‌ எந்தப்‌ பிணக்குமில்லாமல்‌ 
உடலை வகுத்துக்‌ கொடுத்தாள்‌. அவனுடைய உச்சம்‌ 
முடிந்து சிறிது நேர ஓய்வுக்குப்‌ பின்‌ அவளைப்‌ புணரக்‌ 
கோரி மேலேற்றினான்‌. அச்சிறிது நேர ஓய்வில்‌ அவன்‌ 
மேல்‌ வழிந்த வியர்வையை அவள்‌ மெல்லத்‌ துடைக்க 
முற்பட்டபோது அவள்‌ விரல்களைக்‌ கெட்டியாகப்‌ 
பிடித்தழுத்தித்‌ தூர வீசினான்‌. அவனாய்த்‌ 
தணிந்தால்தான்‌ உண்டு என்றுணர்ந்தவளாய்‌ 
அவனுடலின்‌ மேலே சாய்ந்து லேசான குரலில்‌ 
வேண்டாம்‌ என்றாள்‌. பிடிவாதமாக நிமிர்த்தி இயங்கச்‌ 
செய்தான்‌. அவள்‌ மெல்ல இயங்க ஆரம்பித்தாள்‌. 
உடலுறவுக்கெதிரான முகத்துடன்‌ வேகம்‌ கூட்டச்‌ 
சொன்னான்‌. காட்டினாள்‌. இன்னும்‌ இன்னும்‌ என்று 
துரிதப்படுத்தினான்‌. தடுமாறினாள்‌. உறுப்பு கழன்று 
விலகியது. கைகளைத்‌ தலைப்பிணைப்பாய்‌ 
வைத்துக்கொண்டு வேடிக்கை பார்க்கும்‌ தோரணையில்‌ 
அவளையே எடுத்துப்‌ பொருத்தச்‌ சொன்னான்‌. 


மீண்டும்‌ இயக்கம்‌ துரிதம்‌. அவளுக்கு மிக எரிச்சலாக 
இருந்தது. சிறிது நேரத்தில்‌ அவள்‌ சோர்வுற்றுப்‌ 
படுத்தாள்‌ அவன்‌ மேலேயே. சட்டென அவளைப்‌ புரட்டி 
அவன்‌ மேலேறிப்‌ புணர ஆரம்பித்தான்‌. புணர்ந்து 
கொல்லும்‌ ஆவேசம்‌ அவன்‌ கண்களில்‌ அலைந்தது. 
அவளுடல்‌ ஓரிடத்தில்‌ நில்லாமல்‌ நகரத்‌ தொடங்கிய 
போது தரையில்‌ ஊன்றியங்கிய தன்‌ கரங்களை 
அவளது இரு கைகளிலும்‌ பற்றியழுத்திப்‌ 
பிடித்துக்கொண்டு இயங்கத்‌ தொடங்கினான்‌. மிருக 
வெறி அவன்‌ உறுமலில்‌ கசிந்து கொண்டிருந்தது. 
அவளுக்கு அவனது சிலம்பாட்டத்தின்போது எழும்‌ 
ஆவேசம்தான்‌ நினைவுக்கு வந்தது. அவளுடல்‌ 
பயங்கரமான களைப்பில்‌ பிசுபிசுத்தது. சில 
நிமிடங்களில்‌ விலகிக்‌ கவிழ்ந்தான்‌. மூச்சற்ற மெளன 
வெளி அவள்‌ அறையை அடைத்துக்கொண்டிருந்தது. 
அவள்‌ தன்‌ ஆடைகளை எடுக்க முனைந்தபோது 
காலால்‌ -லாவகமாகத்‌ தன்‌ பக்கம்‌ 
தள்ளிக்கொண்டான்‌. அவள்‌ ஆடைகளைக்‌ கேட்டாள்‌. 
அப்படியே படுத்துக்கொள்ளுமாறு கூறினான்‌. 
உடலைக்‌ குறுக்கி மூலையில்‌ அமர்ந்த அழத்‌ 
தொடங்கினாள்‌. ரசாக்கிற்குச்‌ சற்று நிம்மதியாக 
இருந்தது. அவன்‌ எதையும்‌ கண்டுகொள்ளாதவன்பே 
கூரையை வெறித்துக்‌ கிடந்தான்‌. பிறகு துணிகளைச்‌ 
சுருட்டி அவள்‌ மேல்‌ விட்டெறிந்துவிட்டு வாசலுக்கு 
எழுந்து போனான்‌ அவனுக்குச்‌ சற்று நிம்மதியாக 
இருந்தது. வாரிக்கொண்ட ஆடைகளில்‌ 
புதைந்தழுதாள்‌. நிதானமாக அழுகை முடித்து 
ஒவ்வொன்றாய்ப்‌ பூட்டிக்கொண்டாள்‌. எங்காவது 
ஓடிவிட வேண்டும்‌ போலிருந்தது. காசியின்‌ 
ஞாபகம்தான்‌ வந்தது. சட்டென அவள்‌ மனம்‌ 
தீவிரமான காத்திருப்பில்‌ வலிக்கத்‌ தொடங்கியது. ஒரே 
ஒரு அசமந்த கணம்தான்‌ தேவையென்று பட்டது. 
ரசாக்கை நினைப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. ரசாக்‌ 
இனித்‌ தன்னுடன்‌ பழையபடி கொஞ்சிப்‌ பேசவோ 


விளையாடிக்‌ களிக்கவோ மாட்டான்‌ என்பதாக 
உறுத்திக்‌ கொண்டிருந்தது. இது இனிமேல்‌ தினம்‌ தினம்‌ 
தொடரும்‌ என அவள்‌ மனம்‌ 
பயமுறுத்திக்கொண்டிருந்தது. காசி கடைசிவரை 
தன்னை வைத்துக்‌ காப்பாற்றுவானா என யோசித்துக்‌ 
குழம்பினாள்‌. வாசலில்‌ கட்டிலில்‌ ரசாக்‌ படுத்திருப்பான்‌ 
என எண்ணினாள்‌. அவளும்‌ தரையில்‌ படுத்துருண்டு 
கொண்டாள்‌. இனிப்பில்‌ எதுவும்‌ விஷமில்லை என்று 
விடியுமுன்பான உறக்கத்தின்போதுதான்‌ அவள்‌ 
முற்றாக உணர்ந்து கொண்டாள்‌. இருவரும்‌ பிரிந்து 
படுத்திருப்பதும்‌ முன்‌ இரவின்‌ பயங்கரம்‌ இனி 
எப்போதுமில்லை என்பதுபோல்‌ மனம்‌ நினைத்தது. 
ரசாக்கிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்டு அழ வேண்டுமென்று 
நினைத்தாள்‌. 

அப்போதைய இருளின்போது தன்‌ பாதங்களை 
வருடும்‌ உணர்வும்‌ மெத்தென்ற தொடுகையுணர்வும்‌ 
ரசாக்கிற்கு வந்தது. பூனை அவனை வாஞ்சையுடன்‌ 
பார்த்துச்‌ சப்தமிட்டது. அதை அலட்சியமாகத்‌ 
தட்டிவிட்டுத்‌ தூங்க எத்தனித்தான்‌. அதன்‌ மென்மையும்‌ 
அழகும்‌ அவனை வதைத்தன. ஆயினும்‌ அதன்‌ குணம்‌ 
அவனுக்குப்‌ பிடிக்கவில்லை . இவ்வுலகிலேயே 
நாய்தான்‌ நன்றியுள்ளது என்று நினைத்தான்‌. 
அப்பூனை அவனருகில்‌ நெருங்கி நின்று தன்‌ 
விருப்பத்தை உணர்த்தியது. அவனுக்கு அது 
தேவையாக இருந்தது. அவனும்‌ அதைத்‌ தடவிக்‌ 
கொடுத்தான்‌. கண்களைத்‌ திறவாமலேயே கட்டித்‌ 
தழுவினான்‌. அவன்‌ விரல்‌ மேவிக்‌ கலைவதில்‌ 
பூனையின்‌ உடல்‌ விருப்பமாக நடுங்கியது. அவன்‌ 
அதன்‌ உயிர்‌ அழுத்தத்தை உணர்ந்தான்‌. அதன்‌ 
கழுத்துப்‌ பகுதி வந்தவுடன்‌ காத்திருந்தவன்‌ போல்‌ 
அவன்‌ காலைச்‌ சுற்றி இழைந்தபடி வந்து 
கொண்டிருந்தது. சிலம்பக்‌ கோலை உள்ளே சென்று 
எடுத்துவந்து பூனையின்‌ நடுமுதுகில்‌ வைத்து நீவி 
விளையாடினான்‌. அது அவனைப்‌ பழைய 


மிரட்சியுடன்‌ பார்த்துக்‌ கெஞ்சியது. காலால்‌ மிக 
நுட்பமாகப்‌ பூனையைப்‌ புரட்ட சிலம்பக்கோலை உள்‌ 
கழுத்தில்‌ வைத்தான்‌. அதன்‌ நாடி துடிப்பதைக்‌ கம்பின்‌ 
வழி உணர்ந்தான்‌. மிக லாவகமாகவும்‌ நுட்பமாகவும்‌ 
கம்பைத்‌ தூக்கி வீசி முடித்தான்‌. ஒரே ஒரு வீச்சுதான்‌. 
அவன்‌ எதிர்பார்த்ததுதான்‌. எந்தச்‌ சப்தமுமில்லாது அது 
மல்லாந்து படுத்துக்‌ கிடந்தது. பிறகு நிதானமாக 
உள்ளே சென்று கத்தி எடுத்து வந்து சிலம்பக்‌ கோலை 
இரண்டாக வெட்டி முறித்துப்‌ பூனைமேல்‌ வீசினான்‌. 
நிதானமாக எழுந்து சென்று அமராவதியின்‌ புடவை 
ஒன்றைக்‌ கொண்டுவந்து தூக்கை ஏற்றிப்‌ பூனையை 
மாட்டினான்‌. அந்தரத்தில்‌ நின்று கொண்டு தரையைக்‌ 
குனிந்து பார்க்கும்‌ ஒரு ஜீவனைப்‌ போல அது தொங்கத்‌ 
தொடங்கியது. 

RK 

காசி அகாலத்தில்‌ வீடு திரும்பிக்கொண்டிருந்தான்‌. 
அவன்‌ சைக்கிள்‌ சப்தத்தைக்‌ கேட்டபடி தந்திக்‌ கம்ப 
இருளில்‌ பஞ்சுப்‌ பாதங்களுடன்‌ காத்து நின்றது 
செம்பழுப்பு நிறப்‌ பூனை. யாருமற்ற அத்தெருவின்‌ 
குறுக்கே இடமும்‌ வலமும்‌ பயந்தபடி பார்த்துக்கொண்டு 
அவன்‌ வீட்டுக்குள்‌ நுழைந்தது. அவன்‌ வீட்டுக்‌ கிழவி 
போ போவென விரட்டினாள்‌. அவள்‌ மேல்‌ 
பாய்ந்துவிடுவது போல்‌ கத்தி முன்னங்கால்களை 
முன்னும்‌ பின்னுமாய்‌ அசைத்துப்‌ பார்த்தது. அவன்‌ 
கிழவியைச்‌ சமாதானப்படுத்தி விட்டுப்‌ பூனையை 
வாரிக்கொண்டு சாப்பாட்டில்‌ அமர்ந்தான்‌. அவனுடன்‌ 
வெவ்வேறு விதமாய்‌ முனகியும்‌ கத்தியும்‌ 
பேசிக்கொண்டிருந்தது. அதற்குத்‌ தரையில்‌ உணவு 
உருட்டி வைத்தான்‌. அவனை விட்டு நழுவியோடி 
நாவால்‌ தீண்டித்‌ தின்னத்‌ தொடங்கியது. பிறகு அவன்‌ 
பின்புறத்தில்‌ மெத்தென்று சாய்ந்து உரசி அமர்ந்தது. 
அவனுக்கு விருப்பமான குறுகுறுப்பாக இருந்தது. 

அதிகாலை இருளில்‌ ரசாக்‌ தன்‌ படுக்கைக்குள்‌ 
நுழையும்‌ பூனையை உணர்ந்தவனாய்‌ கண்‌ திறவாத 


விழிப்பில்‌ வாரி மார்பில்‌ போட்டுக்கொண்டு 
தடவிக்கொண்டிருந்தான்‌. தன்‌ பூப்பாதங்களை அவன்‌ 
வெற்றுடல்‌ மீது நடை பழகிக்‌ காட்டியது. அவன்‌ 
கட்டியணைத்தான்‌. அது விருப்பமாகக்‌ கத்தியது. 

விடிந்தபின்‌ ஆதியம்மாளின்‌ குரலில்‌ அது எழுந்து 
சுவரில்‌ ஏறி அமர்ந்து கொண்டு கீழே நிகழும்‌ 
குடும்பத்தை பார்த்துக்கொண்டிருந்தது. 

- உயிர்மை (நவம்பர்‌ 2003) 


100.பூனைகள்‌ இல்லாத வீடு : 
சந்திரா 


Poonaikal+lIllatha+Veedu.jpg 

எங்கள்‌ தெருமுழுக்கத்‌ தோரணம்‌ கட்டியிருந்தார்கள்‌. 
மாவிலை 

மணத்துக்கொண்டிருந்தது. அண்ணனும்‌ நானும்‌ 
ஒலிநாடாவின்‌ இசையை 
அதிகப்படுத்திக்கொண்டிருந்தோம்‌. ஒலி பெருத்து, 
தெப்பங்குளம்‌ தாண்டி மீனாட்சி 

அம்மன்‌ கோவில்‌ வரை கேட்டிருக்கும்‌ போலிருக்கிறது. 
எங்கள்‌ தெரு முழுக்க கூட்டம்‌ 

நிரம்பி வழிந்திருந்தது. நான்‌ புதிதாய்ப்‌ போட்டிருந்த 
பச்சை கலர்‌ கோடு போட்ட 

வெள்ளைச்‌ சட்டையும்‌, கால்களை 
மூழ்கிக்கொண்டிருந்த நீல பேண்ட்டுமாய்‌ வாசலில்‌ 
நின்ற கூட்டத்தை கர்வத்துடன்‌ பார்த்தேன்‌. அம்மாவின்‌ 
பட்டுப்புடவையைப்‌ போன்று 

அக்காவும்‌ கத்தரிப்பூ நிறத்தில்‌ பட்டுப்புடவை 
உடுத்தியிருந்தாள்‌. இன்று அவள்‌ 

கூந்தல்‌ நீளமாகி சிவப்பு கலர்‌ குஞ்சத்துடன்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருந்தது. தலையில்‌ 

நிறைய பூ வைத்திருந்தாள்‌. தெருவில்‌ வெள்ளை நிற 
அம்பாசிடர்‌ கார்‌ நின்றிருந்தது. 

நான்‌ ஒரு மகாராஜனைப்‌ போல வீறுநடை போட்டு 
படியில்‌ இறங்கினேன்‌. பேண்ட்‌ பாதம்‌ 

முழுதும்‌ நிரப்பி என்னைத்‌ தடுக்கி விழ வைத்தது. 


உடனே பிரபுவையும்‌ 
சிவக்குமாரையும்‌ பார்த்தேன்‌. அவர்கள்‌ சிரிக்கவில்லை. 
ஒரு கையில்‌ பேண்ட்டை 
நன்றாக தூக்கிப்‌ பிடித்தபடி காரின்‌ முன்சீட்டில்‌ 
உட்கார்ந்தேன்‌. பேன்ட்டின்‌ 
நீளத்தின்‌ குறைக்கவாவது நான்‌ வளர வேண்டும்‌ 
என்று நினைத்தேன்‌. பிரபுவும்‌, 
சிவக்குமாரும்‌ நாங்களும்‌ காரில்‌ வருகிறோம்‌ 
என்றார்கள்‌. எனக்கும்‌ அவர்களை என்‌ 
பக்கத்தில்‌ உட்கார வைத்துக்கொள்ள ஆசைதான்‌. 
அப்போது என்‌ அண்ணன்‌ வில்லனைப்‌ போல்‌ 
அவர்களை ஒரு முறை முறைத்து ஸ்டைலாக கார்‌ 
கதவை திறக்க முயன்றான்‌. அவனின்‌ 
ஒல்லியான கைகளுக்கு கதவு அசைந்துகூட 
கொடுக்கவில்லை. பிரபு ஓடி வந்து ஒரு 
சேவகனைப்‌ போல கதவைத்‌ திறந்துவிட்டான்‌. 
அப்பவும்‌ அண்ணன்‌ அவனை முறைத்தான்‌. அவன்‌ 
தள்ளிப்போய்‌ நின்று கொண்டான்‌. 

காரில்‌ உட்கார்ந்திருப்பதற்கான அனைத்து 
பந்தாக்களையும்‌ செய்தேன்‌. காரில்‌ இருந்த 
கண்ணாடியில்‌ தலையைச்‌ சீவிக்‌ கொண்டேன்‌. 
அடம்பிடித்து அழுது தைத்த முழுக்கைச்‌ 
சட்டையை அப்பாவைப்‌ போல்‌ மடக்கிவிட்டு 
அண்ணனின்‌ அரைக்கைச்‌ சட்டையைப்‌ பார்த்துச்‌ 
சிரித்தேன்‌. சாந்தி அக்காவும்‌ அவளது தோழிகளும்‌ 
சிரித்தபடி காரில்‌ பின்சீட்டில்‌ 
உட்கார்ந்தார்கள்‌. செல்வி அக்கா வழக்கம்போல்‌ சாந்தி 
அக்காவுடன்‌ சண்டை 
போட்டிருப்பாள்‌ போல, அவள்‌ காரில்‌ ஏறாமல்‌ 
பழத்தட்டை கையில்‌ ஏந்தியபடி சித்தி, 
பெரியம்மா, அத்தை கோஷ்டிகளுடன்‌ நடந்துவர 
தயாரானாள்‌. “சின்னவளே இன்னைக்குமா 
வீம்பு புடிக்கணும்‌ நீயும்‌ கார்ல உட்கார்ந்துக்கடி' என்ற 
அம்மாவை 


முறைத்துவிட்டு, தட்டை படிக்கட்டில்‌ வைத்துவிட்டு 
வீட்டுக்குள்‌ ஓடிப்போய்‌ 
உட்கார்ந்துகொண்டாள்‌. செல்வி அக்காள்‌, சாந்தி 
அக்காவைப்‌ போல்‌ இன்று தாவணி 
போட்டிருந்தது அழகாயிருந்தது. மேளக்காரர்கள்‌ 
காருக்கு முன்னால்‌ நின்று வாசிப்பை 
ஆரம்பித்தார்கள்‌. “செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா” 
பாட்டு ஒலிபெருக்கியில்‌ 
வாசிப்பை மீறி கேட்டுக்‌ கொண்டிருந்தது. திடீரென்று 
ஒலிபெருக்கியின்‌ சத்தம்‌ 
நின்றுவிட்டது. 

புது வெள்ளை வேட்டியை மடக்கி கட்டியிருந்த 
அப்பா விடுவிடுவென்று காருக்குப்‌ 
பக்கத்தில்‌ வந்தார்‌. எல்லோரையும்‌ இறங்கச்‌ சொன்னார்‌. 
சாந்தி அக்காவை தரதரவென்று 
வீட்டுக்குள்‌ இழுத்துப்‌ போனார்‌. ஒலிபெருக்கி, பாட்டு, 
கார்‌, மேளம்‌ எல்லா 
சந்தோசமும்‌ போச்சு. எனக்கு அவமானம்‌ பிய்த்துத்‌ 
தின்றது. அவர்‌ எங்களை பார்த்த 
ஒரு பார்வையிலேயே பிரபு, சிவக்குமாரு, கூட்டம்‌ 
யாரையும்‌ திரும்பிப்‌ பார்க்காமல்‌ 
அவர்‌ பின்னால்‌ ஒடுங்கிக்கொண்டு போனோம்‌. 
முற்றத்திலிருந்த மர நாற்காலியில்‌ 
அக்காவை உட்கார வைத்து அறிவியல்‌ புத்தகத்தை 
கையில்‌ கொடுத்தார்‌ அப்பா. அக்காவும்‌ 
அதுவரை படித்துக்கொண்டிருந்துவிட்டு 
சமையலறையில்‌ தண்ணீர்‌ குடிக்கப்‌ போனவளைப்‌ 
போல இயல்பாக படிக்க வேண்டிய பக்கத்தை எடுத்துப்‌ 
படித்தாள்‌. நீர்மூழ்கிக்‌ 
கப்பலின்‌ செயல்பாடுகளை கண்ணை மூடிக்கொண்டு 
ஒவ்வொரு வரியாக மனப்பாடம்‌ செய்தாள்‌. 
அப்பா எங்களிடம்‌ அதிகாரத்தைக்‌ கட்டவிழ்க்கும்‌ 
முன்னே நான்‌ முற்றத்தின்‌ தெற்கு 
மூலையிலும்‌ அண்ணன்‌ வடக்கு மூலையிலும்‌ 


உட்கார்ந்து படித்துக்‌ கொண்டிருந்தோம்‌. 
செல்வி அக்கா கோவிலை தாண்டியிருந்த கொய்யா 
மரத்தருகில்‌ நடந்தபடி படித்தாள்‌. 
அம்மா, கல்யாணம்‌ நின்று போனதில்‌ பெரும்‌ வருத்தம்‌ 
அடைந்தவளாக சித்தி 
பெரியம்மாவுடன்‌ சமையலறையில்‌ உட்கார்ந்து 
அழுதாள்‌. அப்பா வாத்தியாரைப்‌ போல்‌ 
கைகளைப்‌ பின்னால்‌ கட்டி எங்களையெல்லாம்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 

எல்லாத்துக்கும்‌ காரணம்‌ செல்வி அக்காதான்‌. 
அவள்தான்‌ முதலில்‌ கோபித்துக்கொண்டு 
வந்தாள்‌. மாப்பிள்ளையையும்‌ பார்க்கவில்லை. கார்‌ 
ஊர்வலமும்‌ போச்சு. கோபத்துடன்‌ 
எழுந்துபோய்‌ அவளை என்‌ கை ஓயுமட்டும்‌ அடித்தேன்‌. 
“டேய்‌ செந்திலு எந்திரிடா 
எதுக்கடா இப்படி கையைத்‌ தூக்கி காத்துல 
அடிச்சுகிருக்க. ராத்திரி பேய்க்கதை 
கேட்காத. கெட்ட கெட்ட கனவா வரும்ன்னு சொன்னா 
கேட்குறியா?” 

“எம்மா ராத்திரி கல்யாணக்கதைதானம்மா சொன்ன” 
என்றேன்‌ கண்களைக்‌ கசக்கியபடி. 
“உனக்கு தெனமும்‌ இதே வேலையாப்‌ போச்சுடா ராத்திரி 
கதை கேக்கிறது. காலையில கனவு 
கண்டுட்டே எந்திரிக்கிறது? சரி எந்திரி காப்பியை 
குடிச்சிட்டு பெரியப்பா 
வீட்டுக்கு போயிட்டு வா. சீக்கிரம்‌ சோறாக்கணுமில்ல” 
என்ற அம்மாவிடம்‌ “சீனி 
அண்ணனை போகச்‌ சொல்லு. தெனைக்கும்‌ நானே 
போக முடியாது. பெரியப்பா 
முறைக்கிறாரும்மா.” “அண்ணன்‌ பெரிய 
பையனாயிட்டான்ல வெட்கப்படுறாண்டா. நீ 
போயிட்டு வாடா.” “நான்‌ ஆறாவது படிக்கிறேன்‌ அவன்‌ 
எட்டாவது படிக்கிறான்‌ 
அதுக்குள்ள அவன்‌ பெரிய பையனாயிட்டானா! 


நானும்‌ டவுசர்‌ போட்டிருக்கேன்‌. அவனும்‌ 
டவுசர்‌ போட்டிருக்கான்‌. அவன்‌ பேண்ட்‌ போடட்டும்‌ 
அப்பதான்‌ பெரியவனாவான்‌.” அம்மா 
என்‌ நாடியை பிடித்து கெஞ்ச ஆரம்பித்துவிட்டது. 
செல்வி அக்கா அதற்குள்‌ குளித்து 
முடித்து யூனிபார்ம்‌ போட்டிருந்தாள்‌. அவள்‌ ஆம்பளப்‌ 
பையன்‌ சட்டை போட்டிருந்தது 
எனக்கு எரிச்சலாக இருந்தது. இப்படி இவள்‌ சட்டை 
போட்டுக்கொண்டு அலைந்தால்‌, ஊரில்‌ 
யார்தான்‌ என்னை ஆம்பளையாக மதிப்பார்கள்‌. 
அதுவும்‌ கூடப்படிக்கும்‌ இந்துமதி நான்‌ 
ஆம்பளப்‌ பையன்‌ என்பதை கொஞ்சம்கூட மதிக்காமல்‌ 
சண்டை வரும்போதெல்லாம்‌ என்‌ மேல்‌ 
உட்கார்ந்து முதுகில்‌ குத்துகிறாள்‌. அவளுடன்‌ சண்டை 
போட தினமும்‌ கொஞ்சம்‌ அதிகமாக 
சாப்பிட வேண்டியிருக்கிறது. அதற்கும்‌ கொஞ்ச 
காலமாக வீட்டில்‌ வழியில்லாமல்‌ 
போய்விட்டது. ராத்திரி விளையாடும்போது அவள்‌ 
என்னை அடித்ததும்‌ வீட்டுக்கு வந்து 
சாப்பிட்டு விட்டு வீரமாகிப்‌ போய்‌ அடிக்கலாம்‌ என்றால்‌ 
அம்மா சோத்து 
பாத்திரத்தையெல்லாம்‌ கழுவி வைத்திருக்கிறது. 
பெரியப்பா வீட்டுக்குப்‌ போய்‌ 
அரிசியும்‌ பருப்பும்‌ வாங்கும்‌ நாளிலிருந்து 
இப்படித்தான்‌ வீட்டில்‌ மறுசோறு 
சாப்பிட முடியாமல்‌ போய்விடுகிறது. தினமும்‌ ஒரு படி 
அரிசி என்று கணக்கு 
வைத்துதான்‌ கொடுக்கிறார்‌ பெரியப்பா. 

அம்மா எப்படியோ கெஞ்சிக்‌ கூத்தாடி தினமும்‌ 
என்னை பெரியப்பா வீட்டிற்கு காலையில்‌ 
அனுப்பி விடுகிறது. நானும்‌ சாந்தி அக்கா தையல்‌ 
பீரியடில்‌ பின்னிய சிவப்பும்‌ 
வெள்ளையும்‌ கலந்த வயர்‌ பைக்குள்‌ ஒரு மஞ்சள்‌ 
துணிப்பையை எடுத்து வைத்துக்கொண்டு 


அடுத்த தெருவில்‌ இருக்கும்‌ பெரியப்பா வீட்டுக்குப்‌ 
போகிறேன்‌. பெரியம்மா நான்‌ 

போவதற்கு முன்பே அரிசி பருப்பு காய்‌ 
எல்லாவற்றையும்‌ ரெடியாக வைத்திருக்கும்‌. 
முன்னெல்லாம்‌ சாப்பாட்டுச்‌ செலவுக்கு மாதம்‌ ஒரு 
முறை என்று பணமாகத்தான்‌ 

கொடுத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. பாதி மாதத்திலேயே 
பணத்தை செலவழித்துவிட்டு 

சாப்பாட்டுக்கு வழியில்லை என்று அவர்கள்‌ வீட்டுப்‌ 
பக்கம்‌ போய்‌ நின்றதும்‌, 

இப்படி தினமும்‌ அரிசியாக கொடுப்பதை 
வழக்கமாக்கிவிட்டார்கள்‌. பெரியம்மா 

அரிசியைத்‌ துணிப்பையில்‌ கொட்டி வயர்பைக்குள்‌ 
வைக்கும்‌. காகிதத்திலிருக்கும்‌ 

பருப்பு, காய்கறிகளை மேலாக்க போட்டு “சூதானமா 
கொண்டு போ செந்திலு”. இந்த 

வார்த்தையை பெரியம்மா தினமும்‌ சொல்வதைப்‌ போல 
பெரியப்பாவும்‌ ஒரு விசயத்தை 

தினமும்‌ சொல்லிக்கொண்டிருந்தார்‌. “உங்கப்பா 
கடைப்பக்கம்‌ வரமாட்டாராமா? வேலை 

பார்த்தா கிரீடம்‌ இறங்கிப்‌ போகும்‌, ரெண்டு பொம்பளப்‌ 
பிள்ளைக வளர்ந்து 

கல்யாணத்துக்கு நிக்கப்‌ போகுதுக, இவரு சாமிய 
கட்டிக்கிட்டு அழுகுறாரு. வயலை 

வித்தாச்சு, வடக்குத்தெரு வீட்டை வித்தாச்சு இன்னும்‌ 
எதை விக்கப்‌ போறாரோ? 

விக்கிறதுக்கு இன்னும்‌ என்னயிருக்கு, உங்க 
அத்தகாரிகதான்‌ சொத்தில பங்கு 

வேணுமின்னு எல்லாத்தையும்‌ கோர்ட்டுல கொண்டு 
நிறுத்திட்டாளுகளே” எங்கப்பா 

காலையில்‌ கந்தசஷ்டி கவசத்தை பயபக்தியுடன்‌ 
சொல்வதைப்‌ போல, பெரியப்பாவும்‌ 

சிரத்தையுடன்‌ இதை என்னிடம்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்‌. “சின்னப்பையன்‌ அவங்கிட்ட 


போய்த்‌ தெனமும்‌ இதையே சொல்லிக்கிட்டிருந்தா 
நல்லாவாயிருக்கு” என்று சொல்லும்‌ 
பெரியம்மாவை, “எல்லாம்‌ உன்‌ தங்கச்சியை 
சொல்லணும்‌ புருசன வீட்டுக்குள்ள பொத்தி 
பொத்தி வச்சிகிட்டு, புருசனை லட்சணமா வேலைக்கு 
போகச்‌ சொல்ல துப்பில்ல” என்று 
பெரியப்பா பேசிக்கொண்டிருக்கும்போதே அவர்கள்‌ 
வீட்டின்‌ நீளமான படியைத்‌ தாண்டி 
குறுக்குச்‌ சந்து வழியாக எங்க வீட்டின்‌ பின்பக்கம்‌ 
நுழைந்து வீட்டுக்குள்‌ 
வந்திருப்பேன்‌. 

ஊரில்‌ எங்கள்‌ வீட்டை “கோவில்‌ வீடு: என்றுதான்‌ 
கூப்பிடுவார்கள்‌. துட்டு 
பெருத்திருந்த காலத்தில்‌ என்னோட தாத்தா வீட்டோடு 
சிவன்‌ கோயிலை கட்டி 
வைத்திருந்தார்‌. கோவில்‌ வாசல்‌ வடக்குத்‌ தெருவிலும்‌ 
வீட்டு வாசல்‌ கிழக்குத்‌ 
தெருவிலும்‌ இருக்கும்‌. இப்படி இரண்டு தெருக்களைக்‌ 
கொண்ட ஒரு செவ்வக 
வடிவமைப்பில்‌ இருந்தது எங்கள்‌ வீடு. வீட்டின்‌ நடுவில்‌ 
நான்கு பக்கமும்‌ ஓடுகள்‌ 
மேய்ந்த முற்றம்‌ இருந்தது. முற்றத்தின்‌ மேற்கு பக்கம்‌ 
இரண்டு அறைகளும்‌, 
முற்றத்தின்‌ கிழக்குப்‌ பக்கம்‌ இரண்டு அறைகளும்‌ 
இருந்தன. ஒவ்வொரு அறைக்கு 
முன்னால்‌ வராண்டாவைப்‌ போன்று கொஞ்சம்‌ இடம்‌ 
காலியாக இருக்கும்‌. ஒவ்வொரு 
முற்றமும்‌ தனித்தனி வீடு போலிருக்கும்‌. தெற்கு 
முற்றத்தினை தொடர்ந்து ஒரு 
படுக்கை அறையும்‌. ஒரு நீண்ட வராண்டாவும்‌, 
தானியங்களை அடைத்து வைக்க மரத்தால்‌ ஆன 
சேந்தியும்‌, அதனைத்தாண்டி கடைசியாக 
சமையலறையும்‌ இருக்கும்‌. வடக்கு முற்றம்‌ 
அறைகளற்று வாசலைக்‌ கொண்டிருந்தது. இதிலிருந்து 


இருபதடி தூரத்தில்‌ சிவன்‌ 

கோவிலும்‌ கிணறும்‌ இருந்தது. சிவன்தான்‌ பிரதான 

கடவுள்‌ என்றாலும்‌ பிள்ளையார்‌, 

நந்தி, முருகன்‌ எல்லாமே சேர்ந்திருந்தது. வீட்டு கோவில்‌ 

என்பதால்‌ எப்போதாவது 

வரும்‌ ஒன்றிரண்டு ஊர்க்காரர்களைத்‌ தவிர யாரும்‌ 

எங்கள்‌ கோவிலுக்கு வருவதில்லை. 

வீட்டில்‌ கோவில்‌ கட்டியிருந்ததுதான்‌ எங்களின்‌ எல்லா 

துன்பத்திற்கும்‌ காரணம்‌ 

என்று ஊர்க்காரர்கள்‌ பேசிக்கொண்டார்கள்‌. எங்கள்‌ 

கோவிவில்‌ நந்தி மட்டும்‌ எனக்கு 

விருப்பமானதாக இருந்தது. வீட்டில்‌ அப்பா இல்லாத 

நேரத்தில்‌ அம்மா வீட்டுக்குள்‌ 

வேலை பார்த்துக்கொண்டிருக்கும்‌ போது யாருக்கும்‌ 

தெரியாமல்‌ நந்தியில்‌ சவாரி 

செய்வேன்‌. அப்பாவோடு பூஜை செய்துகொண்டிருக்கும்‌ 

போது “என்‌ மேல்‌ சவாரி செஞ்சதை 

உங்கப்பாகிட்ட சொல்லிடவா” என்பதைப்‌ போல்‌ நந்தி 

பார்ப்பதாகத்‌ தோன்றும்‌. பார்வையை 

நந்தி பக்கத்திலிருந்து திருப்பிக்‌ கொள்வேன்‌. 

அதுமட்டும்‌ அப்பாவுக்கு 

தெரிந்தால்‌ என்னைக்‌ கொன்றே விடுவார்‌. 
சாப்பிடுவது தூங்குவதைப்‌ போல தினமும்‌ 

திருவாசகமும்‌ கந்தசஷ்டி கவசமும்‌ படிக்க 

வேண்டும்‌ என்பது எழுதப்படாத சட்டமாகயிருந்தது. 

அண்ணன்‌ எட்டாம்‌ வகுப்பு 

போனதிலிருந்து “பள்ளிக்கூடத்தில நெறையா படிக்கச்‌ 

சொல்றாங்க” என்று காலையில்‌ 

புத்தகத்தை தூக்கி உட்காந்து கொள்கிறான்‌. இன்னும்‌ 

இரண்டு முழுபரீட்சை லீவு 

முடிந்தால்தான்‌ நான்‌ திருவாசகத்திலிருந்தும்‌ 

கந்தசஷ்டி கவசத்திலிருந்தும்‌ 

விடுபட முடியும்‌. ஆனால்‌ தமிழ்ப்‌ பாடத்தில்‌ நான்‌ தான்‌ 

முதல்‌ மதிப்பெண்‌ 


வாங்கினேன்‌. திருக்குறளை அப்பா தினமும்‌ 
தலைகீழாக மனப்பாடம்‌ பண்ண 
வைத்துவிட்டார்‌. 

நாங்கள்‌ சாப்பிடும்போதே அப்பாவும்‌ எங்களோடு 
சேர்ந்து சாப்பிட்டு, வேலைக்கு 
போகிறவரைப்‌ போல நாங்கள்‌ கிளம்பும்போது அவரும்‌ 
வெளியே கிளம்பிவிடுவார்‌. அப்புறம்‌ 
அனுப்பானடியிலிருக்கிற அத்தனை வீட்டுப்‌ 
பிரச்னைகளுக்கும்‌ சோனையா கோவிலில்‌ 
இருக்கும்‌ புங்கைமரத்தடியில்‌ உட்கார்ந்து பஞ்சாயத்து 
பேச ஆரம்பித்து விடுவார்‌. 
அந்தக்‌ கூட்டத்தில்‌ இவர்‌ வயதுள்ளவர்கள்‌ கொஞ்ச 
பேர்தான்‌ இருப்பார்கள்‌ வேலை 
வெட்டி செய்து ஓய்ந்து போய்‌ வீட்டில்‌ பொழுதைக்‌ 
கழிக்க முடியாமல்‌ இருக்கும்‌ 
கிழடுகள்‌ அந்தக்‌ கூட்டத்தில்‌ அதிகமாக இருக்கும்‌. 
ராத்திரி கூட்டத்தில்‌ 
வேலைக்குப்‌ போய்விட்டு வீடு திரும்பியிருக்கும்‌ இவர்‌ 
வயதுக்குக்‌ கீழே உள்ள 
இளைஞர்களோடு தெப்பக்குளத்துப்‌ படிக்கட்டில்‌ 
உட்கார்ந்து கதைப்‌ 
பேசிக்கொண்டிருப்பார்‌. வாரத்திற்கு இரண்டு நாள்‌ இவர்‌ 
வக்கிலைப்‌ போய்‌ பார்க்கும்‌ 
நாளில்‌ ஏதோ மிகப்பெரும்‌ பிரச்னை முடிக்கப்படாமல்‌ 
கெட்டுப்போய்‌ கிடப்பில்‌ 
கிடக்கிறது என்பதைப்‌ போல ராத்திரி பதினொரு 
மணிவரை அவசரமாகப்‌ 
பேசிக்கொண்டிருப்பார்கள்‌. அப்பா பேசிப்‌ பேசி ஓய்ந்து 
கொண்டிருந்தார்‌. பீடி, 
சிகரெட்‌, சீட்டு இப்படி எந்த கெட்ட பழக்கமும்‌ இல்லை. 
நிறையப்‌ பேசுவார்‌. நிறைய 
டீ சாப்பிடுவார்‌. அதுவும்‌ ஓசி டீ என்ற பேச்சுக்கே 
இடமில்லை. நான்‌ எப்படிப்பட்ட 
குடும்பத்து ஆளு ஒருத்தன்கிட்ட ஓசி டீ குடிக்கிறதா 


என்று குடும்பப்‌ பெருமை பேசி 

அடுத்தவனுக்க்கு டீ வாங்கித்‌ தருவாரே தவிர அவர்‌ 
யாரிடமும்‌ ஓசி டீ 

குடிக்கமாட்டார்‌. பெரியப்பாவிற்குத்‌ தெரியாமல்‌ 
பெரியம்மா கொடுக்கும்‌ சில்லறைப்‌ 

பணத்தை வீட்டு மேற்செலவுக்குப்‌ போக மிச்சத்தை 
அம்மா அப்பாவுக்கு கொடுக்கும்‌. 

அப்பா வீட்டுக்கு லேட்டாக வரும்‌ ராத்திரிகளில்‌ 
நாங்கள்‌ முற்றத்தில்‌ பாயை 
விரித்து வரிசையாகப்‌ படுத்திருப்போம்‌. 
அப்போதெல்லாம்‌ யாருடையதோ போல அம்மா 
தன்னுடைய கதையை எங்களிடம்‌ சொல்லும்‌. 
அம்மாவின்‌ ஜாக்கெட்‌ பின்னை நோண்டியபடி 
வயிற்றுச்‌ சூட்டின்‌ வெதுவெதுப்பில்‌ படுத்தபடி 
கதையைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருப்பேன்‌. 
அம்மாவின்‌ ஜாக்கெட்‌ பின்னை நோண்டும்‌ பழக்கம்‌ 
வெகு நாட்களாக என்னைவிட்டுப்‌ 
போகவில்லை. அக்காக்களும்‌ அண்ணனும்‌ என்னை 
ஓயாமல்‌ கிண்டல்‌ செய்த பின்புதான்‌ 
அதனைக்‌ கைவிட்டேன்‌. 

அம்மாவிடம்‌ கதை கேட்டுக்கொண்டே அதற்கு 
இணையாக கற்பனையிலும்‌ மூழ்கிவிடுவேன்‌. 
செல்வி அக்கா, சாந்தி அக்கா, சீனி அண்ணன்‌ 
எல்லோரும்‌ கதையைக்‌ 
கேட்டுக்கொண்டிருந்தாலும்‌ அம்மா என்னைப்‌ 
பார்த்துதான்‌ கதையைச்‌ சொல்லிக்‌ 
கொண்டுருக்கும்‌. 

“என்னடா செந்திலு கதையை கேக்குறியா” என்று என்‌ 
கற்பனையை அறிந்ததுபோல அவ்வப்போது 
கடிவாளத்தைப்‌ போட்டு கதையைத்‌ தொடர்ந்து 
சொல்லும்‌. உலகத்தில்‌ மிக 
சுவாரசியமானதும்‌ நெகிழ்வானதும்‌ எங்கம்மா வாழ்ந்த 
கதைதான்‌ என்று 
நினைத்துக்கொள்வேன்‌. வாழ்க்கையைச்‌ சொல்லி 


தீர்ந்துபோன அம்மா ஒரே கதையை வேறு 
வேறு வடிவங்களில்‌ மாற்றிச்‌ சொல்லும்‌. ராஜா ராணி 
கதை சொல்லும்போதும்‌ முதல்ல ராணி 
சந்தோசமாக இருப்பாள்‌ அப்புறம்‌ ராணியோட 
வாழ்க்கை அலைபுரண்டு சோகமாயிடும்‌. 
இல்லையென்றால்‌ கொடுமைப்பட்டு வேலைக்காரியாக 
இருக்கும்‌ இளவரசி ஏஞ்சலாக 
மாறிவிடுவாள்‌. அம்மா சொல்லும்‌ எல்லாக்‌ கதைகளும்‌ 
சந்தோசமும்‌ துக்கமும்‌ 
சேர்ந்ததாகத்தான்‌ இருக்கும்‌. முன்பு சொன்ன கதையின்‌ 
ஜாடையில்‌ இன்னொரு கதை 
இல்லாமல்‌ இருந்தாலும்‌ அம்மாவைத்தான்‌ எல்லாக்‌ 
கதைகளிலும்‌ கதாநாயகியாக 
நினைத்துக்கொள்வேன்‌. 

எங்கள்‌ வீட்டில்‌ வறுமை இருந்தாலும்‌ அம்மாவும்‌ 
நாங்களும்‌ நண்பர்களைப்‌ போல்‌ 
விளையாடிக்கொண்டிருந்தோம்‌. எது வாங்கிச்‌ 
சாப்பிட்டாலும்‌ அம்மாவுக்கும்‌ சேர்த்து 
ஐந்து பங்காக்கி சாப்பிடுவோம்‌. நான்‌ என்னோட 
பங்கைச்‌ சீக்கிரம்‌ சாப்பிட்டு 
விடுவேன்‌. அம்மா எப்போதும்‌ தன்‌ பங்கை 
கடைசியில்தான்‌ சாப்பிடும்‌. அது எனக்கு 
கொடுப்பதற்காகத்தான்‌. “சீக்கிரம்‌ சாப்பிடும்மா. இவன்‌ 
உன்‌ பங்கை 
பிடுங்கிக்குவான்‌” என்று அண்ணன்‌ என்‌ பங்கு 
இருக்கும்‌ கையை பிடித்துக்கொள்வான்‌. 
“சின்ன பையன்‌ அவனுக்கு ஆசையா இருக்கும்ல, 
இனிமேல்‌ நான்‌ சாப்பிட்டு என்ன 
ஆகப்போகுது” என்று தன்‌ பங்கில்‌ பாதியை அம்மா 
கொடுத்துவிடும்‌. எனக்கு விவரம்‌ 
தெரியத்‌ தெரிய என்‌ பங்கை கடைசியாக சாப்பிட்டேன்‌. 
திருடன்‌ போலீஸ்‌ விளையாட்டு, 
தாயம்‌, ஒளிந்து விளையாடுவது என்று விளையாடித்‌ 
தீர்க்காத தனது இளமைக்‌ 


காலத்தையெல்லாம்‌ அம்மா சரிக்குச்‌ சமமாக 
எங்களோடு பகிர்ந்து கொண்டது. 

கையில்‌ பணம்‌ புழங்கவில்லை என்றாலும்‌ வீட்டில்‌ 
இருந்த பல பொருள்கள்‌ நாங்கள்‌ 
வசதிபடைத்தவர்கள்‌ என்பதை எங்களையறியாமல்‌ 
எங்களுக்குள்‌ ஞாபகப்படுத்திக்கொண்டே 
இருந்தது. சுவருக்குள்‌ புதைந்து இருக்கும்‌ மர 
அலமாரிகள்‌, நீளமான சமையலறை 
முற்றத்து பெரிய மரத்தூண்கள்‌, இப்போது காலியாகக்‌ 
கிடக்கும்‌ தானிய சேந்தி 
இன்னும்‌ இன்னும்‌... சிதிலமடைந்து கரையான்‌ 
ஏறிக்கிடந்த மரச்சாமான்கள்‌ ஏழ்மையை 
மீறிய ஒரு கர்வத்தை ஏற்படுத்தியிருந்தது. 
புங்கைமரத்தடியில்‌ விளையாடும்போது 
உடன்‌ விளையாடும்‌ சிநேகிதர்கள்‌ சாப்பிடக்‌ 
கொடுக்கும்‌ பண்டங்களை வாங்க மறுத்து 
நாங்கள்‌ அறியாத எங்கள்‌ வீட்டின்‌ பழைய 
செழுமையை அவர்களுக்கு உணர்த்தினோம்‌. ஆனால்‌ 
இந்துமதி காக்காகடி கடித்துக்‌ கொடுக்கும்‌ 
தின்பண்டங்களை வாங்காமல்‌ இருக்க 
முடியவில்லை. 

எங்கள்‌ வீட்டில்‌ இருக்கும்‌ பழங்காலத்துப்‌ 
பொருள்களில்‌ எனக்குப்‌ பிடித்தமானது 
வெண்கல அன்னபட்சி விளக்குதான்‌. பம்பரம்‌ 
மாதிரியான குடுவை அமைப்பில்‌ இருக்கும்‌ 
நடுப்பகுதி. கீழ்பகுதியில்‌ இருக்கும்‌ திரிபோட்ட விளக்கு 
நடுப்பகுதியோடு திருகு 
போட்டு இணைந்திருக்கும்‌. வெண்கலத்தின்‌ 
அன்னபட்சி உருவம்‌ செய்யப்பட்டு அது 
குடுவையின்‌ மேல்பகுதியில்‌ அழகுக்காக 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. இதுவும்‌ 
நடுப்பகுதியோடு திருகு போட்டு இணைந்திருக்கும்‌. 
அன்ன பட்சியையும்‌, விளக்கையும்‌ 
நடுப்பகுதியிலிருந்து தனித்தனியே கழற்றி 


எடுத்துவிடலாம்‌. விளக்குப்‌ பகுதியைத்‌ 
திருகி எடுத்துக்‌ குடுவையில்‌ எண்ணைய்‌ ஊற்றி, பின்‌ 
விளக்கை மாட்டினால்‌, 
குடுவையிலிருந்து எண்ணைய்‌ வழிந்து விளக்கில்‌ 
விழும்‌. அன்னப்பட்சிக்கு மேலே 
கொக்கியை அரை அடி நீளத்திற்கு செயின்‌ போல 
செய்து முற்றத்துச்‌ சுவரில்‌ 
மாட்டியிருப்பார்கள்‌. 

குடுவையில்‌ ஒரு படி எண்ணைய்‌ நிறையுமாம்‌. 
கார்த்திகை மாதங்களில்‌ நாளெல்லாம்‌ 
விளக்கு எரிந்து கொண்டிருக்குமாம்‌. எங்களுக்கு 
விவரம்‌ தெரிந்த நாளிலிருந்து 
குடுவை முழுமையாக நிறைந்ததில்லை. விளக்கின்‌ 
கீழ்ப்பகுதியில்‌ மட்டும்‌ எண்ணெய்‌ 
ஊற்றி விளக்கு ஏற்றினோம்‌. குடுவை முழுவதும்‌ 
எண்ணெய்‌ ஊற்றி விளக்கேற்ற 
வேண்டுமென்று செல்வி அக்காவும்‌, சாந்தி அக்காவும்‌ 
தீராத ஆசை கொண்டிருந்தார்கள்‌. 

வீட்டில்‌ யாரும்‌ இல்லாத நாட்களில்‌ எங்களுக்கு 
விளையாட ஏதாவது பழங்காலத்துப்‌ 
பொருள்கள்‌ ஒளிந்து கிடக்கின்றதா என்று வீட்டை 
நானும்‌ அண்ணனும்‌ சல்லடை போட்டுத்‌ 
தேடிக்கொண்டிருப்போம்‌. அப்படித்தான்‌ தானிய 
சேந்திக்குப்‌ போகும்‌ மெச்சு 
படிக்குக்‌ கீழே தூசி படிந்து கிடந்த பழைய தொட்டில்‌, 
துருப்பிடித்த இரும்புச்‌ 
சாமான்களை வெளியே எடுத்துவிட்டு அங்கே 
தேடியபோது மரப்பலகை ஒன்று தரையோடு தரையாக 
சேர்ந்திருந்தது. மரப்பலகையை தனியே எடுத்துப்‌ 
பார்த்தால்‌ சதுரமான குழி ஒன்று 
தரைக்கு அடியில்‌ ஓடியது. யாருக்கும்‌ தெரியாத வீட்டின்‌ 
பாதாள அறையை 
கண்டுபிடித்துவிட்டதாக நானும்‌ அண்ணனும்‌ 
குதியாட்டம்‌ போட்டோம்‌. இருண்ட குழி 


ஆழமாகி உள்ளே இழுத்துக்கொண்டால்‌ என்ன 
செய்வது என்று யோசித்துக்‌ 

கொண்டிருக்கும்போதே அப்பா வரும்‌ அரவம்‌ கேட்க 
எல்லாவற்றையும்‌ பழையபடி 

மூடிவிட்டோம்‌. ராத்திரி வீட்டில்‌ எல்லோரும்‌ தூங்கிய 
பின்‌ நானும்‌ அண்ணனும்‌ 

குசுகுசுவென்று இதைப்பற்றியே 
பேசிக்கொண்டிருந்தோம்‌. ஆளரவமற்ற 
இன்னொருநாள்‌ 

அண்ணன்‌ பேட்டரிலைட்டை உள்ளே அடிக்க நான்‌ 
குழிக்குள்‌ இறங்கினேன்‌. அது என்‌ 

உயரத்திற்கும்‌ கொஞ்சம்‌ குறைவாகவே இருந்தது. அந்த 
குழிக்குள்‌ ஒரு பழங்காலத்து 

இரும்பு பெட்டி புதைக்கப்பட்டிருந்தது. அதை 
முழுவதுமாக துழாவித்‌ தேடினேன்‌. ஒரு 

பித்தளை செம்பு, குழந்தைக்கு பால்‌ புகட்டும்‌ சங்கு, 
களிமண்ணில்‌ செய்யப்பட்ட ஏதோ 

சாமியின்‌ உருவம்‌ தவிர காலியாகத்தான்‌ கிடந்தது 
பெட்டி. ஏமாற்றம்‌ பொங்க பித்தளைச்‌ 

செம்பை மட்டும்‌ எடுத்துக்கொண்டு வெளியேறினேன்‌. 
கடகடவென்று செம்புக்குள்‌ ஏதோ 

சத்தம்‌ வந்தது. செம்பை கவிழ்த்துப்‌ பார்த்தால்‌ பழைய 
தாயத்து, பழைய நாணயம்‌, 

அப்புறம்‌ முடிந்த துணி ஒன்றும்‌ இருந்தது. முடிச்சை 
அவிழ்த்துப்‌ பார்த்தால்‌ 

சரஸ்வதி படம்‌ போட்ட ஒரு வெள்ளிக்காசும்‌ ஒரு 
தங்கக்காசு மின்னிக்‌ கொண்டிருந்தது. 

ஓடிப்போய்‌ அம்மாவிடம்‌ கொடுத்தோம்‌. எல்லாச்‌ 
சொத்தும்‌ திரும்பி வந்ததைப்‌ போல 

அம்மா சந்தோசப்பட்டது. தங்கக்காசும்‌ கிடைத்தபின்‌ 
எல்லோருக்கும்‌ தெரியும்படியே 

வீட்டை நோண்ட ஆர்மபித்தோம்‌. அதற்குபின்‌ ஒரு 
பித்தளைக்காசு கூட எங்கள்‌ கைக்குச்‌ 

சிக்கவில்லை. ஆனால்‌ அம்மா மறுபடியும்‌ தாத்தாவின்‌ 


செல்வச்‌ செழிப்பைப்‌ பற்றி கதை 
சொல்ல அது ஆதாரமாய்‌ அமைந்துவிட்டது. 
அப்போதெல்லாம்‌ தாத்தாவிடம்‌ பெட்டி 
பெட்டியாக வெள்ளிக்காசு இருக்குமாம்‌. மாதம்‌ ஒரு 
முறை பெளர்ணமி வெளிச்சத்தில்‌ 
வெள்ளிக்காசையெல்லாம்‌ காயப்போடுவாராம்‌. 
பளீரென்று மின்னும்‌ நிலா வெளிச்சம்‌ 
பட்டால்‌ வெள்ளி கறுத்துப்போகாமல்‌ பளபளவென்று 
அப்படியே இருக்குமாம்‌. அம்மா 
இப்படி கதை சொல்லியே தன்னைத்தானே 
திருப்திப்படுத்திக்கொண்டது. 

நல்லா படிக்காமச்‌ சொத்தை நம்பி இருந்ததாலதானே 
எந்த வேலைக்கும்‌ போக முடியாமப்‌ 
போச்சு, படிக்காததால கோர்ட்டு கேஸுன்னு ஏமாந்து 
போயாச்சு. நாங்களாவது படித்து 
பேங்க்‌ ஆபிஸர்‌, கலெக்டர்‌, டாக்டர்‌ என்று பெரிய 
வேலையில்‌ இருக்க வேண்டுமென்று 
அப்பா ஆசைப்பட்டார்‌. சர்வாதிகாரியைப்‌ போல 
வீட்டில்‌ அமர்ந்துகொண்டு எங்களை 
அட்டம்‌ பிசகவிடாமல்‌ படிக்கச்‌ சொல்லுவார்‌. 
எப்போதும்‌ புத்தகமும்‌ கையுமாக இருக்க 
வேண்டும்‌ என்று வெறி கொண்டு அடக்கினார்‌. 
அக்காக்களை சமையலறை பக்கம்‌ கூட எட்டிப்‌ 
பார்க்க விடமாட்டார்‌. வீட்டுக்குத்‌ தேவையான 
தண்ணீரையும்‌ கிணத்திலிருந்து அவரே 
எடுத்தார்‌. எங்களுக்கு கிடைத்த குறைந்தபட்ச வீட்டு 
வாடகையிலும்‌, ஒத்தி கிடைத்த 
வரன்கட்டை வயலை அம்மா அப்படி இப்படி என்று 
பணத்தைச்‌ சேர்த்து வைத்து திருப்பி 
அதை வாரத்திற்கு விட்டதில்‌ கிடைத்த நெல்லும்‌ 
எங்களின்‌ வருச சாப்பாட்டுக்குச்‌ 
சரியாகப்‌ போய்விட்டது. 

சாந்தி அக்கா எம்‌.எஸ்‌.சி. முதல்‌ வருசம்‌ படித்துக்‌ 
கொண்டிருந்தது. அது 


காலேஜுக்கு போய்க்கொண்டே பிள்ளைகளுக்கு 
டியூஷன்‌ சொல்லிக்‌ கொடுத்தது. சின்ன 
அக்கா பி.ஏ. மூன்றாம்‌ வருசமும்‌, சீனி அண்ணன்‌ 
பி.எஸ்‌.ஸியும்‌ படித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. அப்பா இப்போதெல்லாம்‌ 
பேச்சையும்‌ டீயையும்‌ 
குறைத்துக்கொண்டார்‌. குடும்பத்துப்‌ 
பெருமைகளையெல்லாம்‌ பிள்ளைகளின்‌ படிப்பில்‌ 
மீட்டெடுத்துவிடலாம்‌ என்று அவர்‌ மனதில்‌ புது 
நம்பிக்கை விட்டிருந்தது. அக்கா 
படிப்பிற்குத்‌ தேவையான புத்தகங்களை விலைக்கி 
வாங்க முடியாதென்பதால்‌ அப்பா 
மதுரையில்‌ இருக்கும்‌ சென்ட்ரல்‌ நூலகத்திலும்‌, 
யுனிவர்சிட்டி நூலகத்திலும்‌ 
உறுப்பினரானார்‌. அக்காக்கள்‌, அண்ணன்‌ எழுதிக்‌ 
கொடுக்கும்‌ புத்தகங்களை பகலெல்லாம்‌ 
நூலகத்தில்‌ தேடி அலைந்தார்‌. தேவையான 
பக்கங்களை ஜெராக்ஸ்‌ எடுத்து வைத்துக்கொண்டு 
அவர்கள்‌ படித்தார்கள்‌. 

“சொத்தில்லாம, வேலைக்கு போகாம பிள்ளைகளப்‌ 
படிக்க வைச்சிட்டாருப்பா” என்று 
ஊர்க்காரர்கள்‌ அப்பாவை பெருமையாகச்‌ 
சொன்னார்கள்‌. “வீட்ல கஞ்சிக்கில்ல, அதுல 
பிள்ளைகளுக்கு படிப்பு என்ன வேண்டி கிடக்குன்னு” 
பெரியப்பா பொறுமிக்‌ 
கொண்டிருந்தார்‌. நான்‌ இப்போது பேண்ட்‌ போட்டு 
ப்ளஸ்‌ ஒன்‌ போய்க்கொண்டிருந்தேன்‌. 
இப்போதெல்லாம்‌ பெரியப்பா வீட்டுக்குப்‌ பையை 
எடுத்துப்‌ போவதில்லை. ஆனால்‌ அக்கா 
கல்லூரியில்‌ ஏதாவது ஃபங்ஷன்‌ என்றால்‌ பெரியம்மா 
மகள்‌ சுமதி அக்காவிடம்‌ போய்‌ நல்ல 
பூப்‌ போட்ட சேலை வாங்கி வா என்று அனுப்பி 
விடுகிறது. “நல்ல சேலையை குடுடி” 
என்று பெரியம்மா சொல்வதைக்‌ காதில்‌ வாங்காமல்‌, 


சிறிதும்‌ விருப்பமின்றி தன்னிடம்‌ 

இருக்கும்‌ மிக மோசமான சேலையைத்‌ தூக்கிக்‌ 

கொடுக்கும்‌ சுமதி அக்கா. அதுவே சாந்தி 

அக்காவிற்கு சந்தோசமாகத்தான்‌ இருக்கும்‌. எப்போதும்‌ 

கட்டும்‌ மூன்று சேலையைத்‌ 

தவிர்த்து, இன்னொரு சேலை கட்டிக்கொண்டு போவதே 

திருப்தி தந்தது, அக்கா முகம்‌ 

சந்தோசமாகிவிடும்‌. அக்காவிற்கு எந்தச்‌ சேலையைக்‌ 

கட்டினாலும்‌ அழகாக இருப்பது 

வேறு சுமதி அக்காவிற்கு எரிச்சலாக இருந்தது. 
படிப்புச்‌ செலவு கட்டுக்கடங்காமல்‌ போய்க்‌ 

கொண்டிருந்தது. ஆனால்‌ அவருடைய 

சந்தோசமெல்லாம்‌ மிகப்பக்கத்தில்‌ இருந்தது. இன்னும்‌ 

ஒன்றிரண்டு வருடங்களில்‌ 

எல்லாம்‌ சம்பாதிக்கப்‌ போகிறார்கள்‌ என்பதே அவர்‌ 

வாழ்வதற்கான புது உத்வேகமாக 

இருந்தது. பிள்ளைகள்‌ படிப்பை முடிக்கும்‌ நேரத்தில்‌ 

காரியத்தை கெடுத்து 

விடக்கூடாதென்று அவர்‌ ஒரு போதும்‌ செய்யத்‌ 

துணியாத காரியத்தைச்‌ செய்தார்‌. 

ஏற்கனவே நாங்கள்‌ வாடகைக்கு விட்மருந்த தெற்கு 

தெரு வீட்டில்‌ இருந்து கொண்டு 

இந்த வீட்டை வாடகைக்கு விடலாமென்று அம்மா 

சொன்ன போதெல்லாம்‌. “எங்கப்பா வாழ்ந்த 

பூர்வீக வீட்ல வேறெவனும்‌ காலடி எடுத்து வைக்கிறதா? 

என்‌ உயிரே போனாலும்‌ அதைச்‌ 

செய்யமாட்டேன்‌” என்றவர்‌ எங்கள்‌ கோவில்‌ வீட்டு 

முற்றத்தை வாடகைக்கு விட முடிவு 

செய்தார்‌. இரண்டு சமையலறையைக்‌ கட்டி இரண்டு 

குடும்பங்களை வாடகைக்கு 

அமர்த்தினார்‌. ஒவ்வொரு வீட்டுக்கும்‌ நானுறு, நானுறு 

என்று எந்நூறு கிடைத்தது. 

வீட்டின்‌ நிதிநிலைமைக்கு அது 

உதவியாகத்தானிருந்தது. ஆனால்‌ நாங்கள்‌ எங்கள்‌ 


முற்றத்தை இழந்திருந்தோம்‌. அதற்குப்‌ பின்‌ எங்கள்‌ 
முற்றத்து விளையாட்டுகளும்‌ 
பேச்சுக்களும்‌ அம்மா சொல்லும்‌ கதைகளும்‌ எங்களை 
விட்டுப்‌ போயிருந்தது. தெற்கு 
முற்றத்தினைத்‌ தாண்டியிருக்கும்‌ பகுதியில்‌ நாங்கள்‌ 
குடியிருந்தோம்‌. செல்வி 
அக்காவும்‌ சாந்தி அக்காவும்‌ அறையினுள்‌ போய்‌ 
ஓயாமல்‌ படித்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
அண்ணன்‌ வராண்டாவில்‌ உட்கார்ந்து 
படித்துக்கொண்டிருந்தான்‌. எல்லோரும்‌ தனித்தனி 
தீவுகளாக படிப்பில்‌ மூழ்கிவிட்டார்கள்‌. நான்‌ நன்றாகப்‌ 
படிக்கவில்லை உருப்படாமல்‌ 
போகப்‌ போகிறேன்‌ என்று அப்பா வழக்கம்போல 
என்னைத்‌ திட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. 

வாடகைக்கு விடப்பட்ட மேற்கு பக்க முற்றத்தில்‌ ஒரு 
கணவன்‌, மனைவி அவர்களின்‌ 
குழந்தை மூவரும்‌ குடியிருந்தனர்‌. ராத்திரியில்‌ 
குழந்தையின்‌ அழுகை முற்றம்‌ 
முழுதும்‌ நிரம்பி கனத்துக்‌ கிடந்தது. பகல்‌ முழுக்க 
முற்றத்தில்‌ எப்போதும்‌ 
ஆட்கள்‌ நடமாடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அப்பளம்‌ 
போடும்‌ சிறுகம்பெனிக்கு கிழக்கு 
முற்றத்தினை வாடகைக்கு விட்டிருந்தோம்‌. சாயம்‌ 
மங்கிய சேலையும்‌ உடைந்து 
கொண்டிருக்கும்‌ கண்ணாடி வளையல்களை 
அணிந்திருந்த பெண்களும்‌, சேலை கட்டும்‌ பருவம்‌ 
வந்தும்‌ தாவணி உடுத்தியிருந்த பெண்களும்‌ செல்வி 
அக்காவையும்‌ சாந்தி அக்காவையும்‌ 
ஞாபகமூட்டி கலக்கமடையச்‌ செய்தார்கள்‌. அவர்களும்‌ 
எங்களைப்‌ போல்‌ சிரிப்பை 
மறந்தவர்களாகவோ அல்லது முற்றத்தை 
இழந்தவர்களாகவோ இருக்கலாம்‌. ஏக்கங்களின்‌ 
பெருமூச்சுகளை சுமந்திருக்கும்‌ முற்றத்தினை நான்‌ 
முழுவதுமாக துறக்கத்‌ 


தொடங்கினேன்‌. 

முற்றத்து ஓடு நனைந்து கிடக்கும்‌ ஐப்பசி மாத 
மமைக்காலத்தில்‌, என்னோடு எப்போதும்‌ 
சண்டைபோடும்‌ இந்துமதியை அவங்க மாமாவிற்கு 
கல்யாணம்‌ பண்ணிக்கொடுத்தார்கள்‌. 
அவளும்‌ நானும்‌ ஒரே வயதில்‌ இருந்தோம்‌. அவள்‌ 
கல்யாணம்‌ பண்ணிப்போனதும்‌ நான்‌ என்னை 
ஒரு இளைஞனைப்‌ போல உணர்ந்தேன்‌. எனக்கான 
காதலியை நான்‌ கண்டுபிடிக்கவில்லை 
என்றாலும்‌ காதல்‌ உணர்வு மனதிற்குள்‌ 
துருத்திக்கொண்டு நின்றது. வறுமையை மீறி ஒரு 
சந்தோசம்‌ புதிதாய்‌ வேர்‌ கொண்டிருந்தது. 

தண்ணீரில்லாமல்‌ வற்றிக்‌ கிடக்கும்‌ காலங்களில்‌ 
நண்பர்களோடு சேர்ந்து 
தெப்பக்குளத்திற்குள்‌ கிரிக்கெட்‌ 
விளையாடிக்கொண்டும்‌, தண்ணீர்‌ நிறைந்திருக்கும்‌ 
காலங்களில்‌ படிக்கட்டில்‌ உட்கார்ந்து கதை 
பேசிக்கொண்டும்‌ இருந்தபோது எங்கள்‌ 
வீட்டுக்கு ஒரு சாம்பல்‌ பூனை வந்தது. எங்கள்‌ பக்கத்து 
வீட்டுக்கு 
குடிவந்திருந்த சாம்வேல்‌ பாதிரியார்‌ வீட்டு பூனைதான்‌ 
அது. சாயங்கால வேலையில்‌ 
ஜெபக்‌ கூட்டம்‌ நடந்தது அந்த வீட்டில்‌. ஜெபக்கூட்டம்‌ 
நடக்கும்‌ போது உருகி உருகி 
மன்னிப்பு கேட்கும்‌ வயிறு கனத்த மனிதரின்‌ 
கால்களுக்கிடையே பூனை ஓடி அவரை ரத்தம்‌ 
பரிய பிராண்டி விட்டது. பாதிரியாருக்கு கோபம்‌ 
பொத்துக்கொண்டுவர சாம்பல்‌ பூனையை 
கையிலிருந்த ஜெபக்கட்டையால்‌ அடித்து விலகி ஓடச்‌ 
செய்தார்‌. பூனை பெருங்கத்தலாக 
தன்‌ எதிர்ப்பை தெரிவித்துவிட்டு எங்கள்‌ வீட்டு 
மதில்களில்‌ நடக்க ஆரம்பித்தது. 
பாதிரியாரின்‌ ஜெபக்கூட்டதிலிருந்து தப்பி வந்த 
பூனைக்கு அப்பாவின்‌ கந்தசஷ்டி 


கவசம்‌ பாடாய்படுத்தியது. முற்றத்தின்‌ ஆள்‌ நடமாட்டம்‌ 
பூனைக்கு மிகவும்‌ வேதனையைத்‌ 
தந்து சுதந்திரமற்ற ஒரு இருப்பிடத்தில்‌ 
அல்லாடிக்கொண்டிருந்தது. 

வீட்டில்‌ கிடந்த சிதிலமடைந்த பொருள்களால்‌ விடு 
பூச்சி பல்லி பாம்பு பூரான்‌ 
எலிகளின்‌ வசிப்பிடமாகிப்‌ போனது. முற்றத்தில்‌ 
அப்பளக்‌ கம்பெனிக்காரர்கள்‌ தினம்‌ 
ஒரு பாம்பை அடித்துக்‌ கொன்றார்கள்‌. நான்‌ 
படுத்திருந்த பாய்க்கு கீழே பாம்பை 
பார்த்தபின்‌ வீடெல்லாம்‌ பாம்பாகி எங்கள்‌ காலடியில்‌ 
ஊர்வதாகத்‌ தோன்றியது. 
வெளியாட்களை வீட்டுக்கு குடிவைத்து வீடு 
சுத்தமில்லாமல்‌ போனது சாமிக்குப்‌ 
பிடிக்காமல்‌ இப்படி பாம்பாக வீட்டில்‌ நெளிகிறது 
என்று, அப்பா முற்றத்தில்‌ 
குடியேறிய வாடகைக்காரர்களை வெளியேற்றினார்‌. 
வீட்டில்‌ தேவையில்லாமல்‌ கிடந்த 
பொருள்களையெல்லாம்‌ தூக்கி வீசியெறிந்தார்‌. 
வீட்டைச்‌ சுத்தம்‌ செய்யும்போது 
இரண்டு பாம்புகள்‌ அப்பாவின்‌ கைக்குச்‌ சிக்காமல்‌ 
கோவில்‌ பக்கம்‌ ஊர்ந்து 
ஒளிந்துகொண்டது. எங்கள்‌ முற்றம்‌ திரும்ப 
கிடைத்தது. ஆனால்‌ அதில்‌ பழைய சந்தோசம்‌ 
இல்லை. அம்மா கதை சொல்வதை நிறுத்திவிட்டது. 
முன்புபோல்‌ முற்றத்தில்‌ 
பாய்விரித்து வரிசையாக படுத்துறங்குவதில்லை. 
அக்காக்கள்‌ கல்லூரிப்‌ படிப்பினை 
முடித்து விட்டு உள்‌ அறையே கதியென்று ஏதாவது 
கவர்மெண்ட்‌ பரிட்சைக்கு 
படித்துக்கொண்டிருந்தார்கள்‌. நானும்‌ கல்லூரியில்‌ 
முதல்‌ வருடம்‌ 
சேர்ந்துவிட்டாலும்‌ இன்னும்‌ மனதளவில்‌ அன்பைத்‌ 
தேடும்‌ சிறுவனாகவே இருந்தேன்‌. 


வீட்டில்‌ எல்லோரும்‌ என்னை ஒரு இளைஞனைப்‌ 
போலவே நடத்தினார்கள்‌. அப்பா இப்போது 
எதற்காகவும்‌ கை ஓங்குவதில்லை. மடியில்‌ 
சாய்த்துக்கொள்ளும்‌ அம்மாவின்‌ ஸ்பரிசத்தை 
இழந்தேன்‌. எல்லோரும்‌ என்னிலிருந்து தூரமாகிப்‌ 
போனார்கள்‌. பிடி நழுவிப்போன 
அம்மாவின்‌ கைகளை இறுகப்‌ பற்றிக்கொண்டேன்‌. 
சமைக்கும்போதெல்லாம்‌ அம்மாவுக்கு 
உதவிசெய்து சிநேகிதத்தை 
வளர்த்துக்கொண்டிருந்தேன்‌. அம்மாவின்‌ பார்வையில்‌ 
படவென்றே ஓயாமல்‌ தடுக்கி தடுக்கி விழுந்தேன்‌. நான்‌ 
ஒவ்வொரு முறையும்‌ தடுக்கி 
விழப்போகும்‌ வேளையில்‌ “டேய்‌ செந்திலு பாத்துடா” 
என்று அம்மா பதறித்‌ 
துடிக்கும்போது அம்மாவிற்கு என்‌ மேல்தான்‌ அதிக 
பாசம்‌ என்று நினைத்துக்கொள்வேன்‌. 
ஒரு நாளும்‌ அம்மாவைவிட்டு பிரிந்திருக்க முடியாது 
என்று தோன்றியது. “ஏண்டா 
எப்பப்பாரு அம்மாவை பயமுறுத்துற: என்று சீனி 
அண்ணன்‌ என்னைத்‌ திட்டியது. 
அண்ணனும்‌ என்னைப்‌ போலவே அம்மாவின்‌ மேல்‌ 
யாரும்‌ அறியாத தனிப்‌ பிரியத்தை 
வைத்திருந்தது. 

தினம்‌ தினம்‌ தொடரும்‌ தனது பால்யகால கனவினை 
அம்மா மறந்துவிட்டது. மகள்களின்‌ 
திருமணத்தைப்‌ பற்றி யோசிக்கும்‌ போது 
பெருமலையைத்‌ தலையில்‌ தூக்கி வைத்திருக்கும்‌ 
சுமையுடன்‌ மருகிப்‌ போனது. சாந்தி அக்காவிற்கு 
மாப்பிள்ளை பார்த்தார்கள்‌. 
மாப்பிள்ளை நல்ல வேலையில்‌ இருந்தார்‌. ஓரளவுக்கு 
வசதியும்‌ இருந்தது. அக்கா 
படித்திருப்பதால்‌ பத்து பவுன்‌ நகை போட்டால்‌ போதும்‌ 
என்றார்கள்‌. வீட்டில்‌ ஒரு 
பொட்டுத்‌ தங்கமில்லை. இந்தக்‌ கல்யாணம்‌ 


நடக்குமென்று யாருக்குமே 

நம்பிக்கையில்லை. சாந்தி அக்கா மூலையில்‌ 
உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தது. 

கட்டிக்‌ கொள்வதற்கு நல்ல சேலைகூட இல்லை 
அப்புறம்‌ நகைக்கு எங்கே போவது. இப்போது 

அம்மா பெரியப்பா வீட்டிற்குப்‌ போனது. நகையோடு 
திரும்பி வந்து சாந்தி அக்கா 

கழுத்தில்‌ பத்துபவுன்‌ பெருமானமுள்ள நகையும்‌ மீதி 
நகையை செல்வி அக்கா 

கழுத்திலும்‌ போட்டது. பெரியப்பாவிற்கு கோவில்‌ கட்டி 
கும்பிடலாம்‌ என்று செல்வி 

அக்காவும்‌ நானும்‌ பேசிக்‌ கொண்டோம்‌. எல்லாம்‌ 
தெரிந்ததைப்‌ போல சீனி அண்ணன்‌ 

பேசாமல்‌ இருந்தது. என்னைவிட அண்ணனிடம்தான்‌ 
அம்மா இன்னும்‌ ரகசியப்‌ பகிர்வினை 
கொண்டிருந்தது. அம்மா வாய்திறந்து “இது நம்மளோட 
நகைதாண்டா” என்றது. ஒன்றும்‌ 

புரியாமல்‌ அம்மாவையே பார்த்துக்கொண்டிருந்தேன்‌. 
“நம்ம சொத்து கோர்ட்டு கேஸுன்னு 
போயிட்டிருந்தப்ப பெரியப்பா ஜவுளிக்கடையிலும்‌ 
பெருத்த நஷ்டமா போச்சு. தன்னோட 

நகைகளை குடுத்தும்‌ பணம்‌ பத்தலன்னு அக்கா 
எங்கிட்ட வந்து நகையை கொடு தொழில்‌ 
விருத்தியானதும்‌ திருப்பி தந்திர்றேன்னு கேட்டுச்சு. 
நம்ம வீட்லயும்‌ இருக்கிற 

பொருளெல்லாம்‌ அழிஞ்சுகிட்டே போகுது அதாவது 
மிஞ்சட்டுமேன்னுதான்‌ அதை கணக்குல 

வைக்காம விட்டுட்டேன்‌. பெரியப்பா நகையை திருப்பி 
குடுக்கிறேனு சொன்னப்பல்லாம்‌ 

வேணான்னுட்டேன்‌. அதுக்கு வட்டி மாதிரிதான்‌ தினம்‌ 
தினம்‌ சாப்பாட்டுக்கு அரிசி 

கொடுத்தாங்க” என்றதும்‌ எனக்கு கண்ணீர்‌ மிதந்து 
கொண்டு அம்மாவின்‌ மேல்‌ கோபமாக 

வந்தது. ஒவ்வொரு நாளும்‌ ஒரு பிச்சைக்காரனைப்‌ 


போல அவங்க வீட்டு வாசற்படியில்‌ 
வெட்கம்‌ பிய்த்து தின்னக்‌ கூனிக்‌ குறுகி நின்று 
அரிசியை வாங்கி 
வந்திருக்கிறேன்‌. அதுவும்‌ பெரியப்பா பையனுடன்‌ கூட 
விளையாடும்போது நான்‌ 
ஜெயித்தாலும்‌ அவனுக்கு விட்டுக்‌ கொடுக்க 
வேண்டியிருந்தது. இல்லையென்றால்‌ 
“நாளைக்கு எங்க வீட்டுக்கு அரிசி வாங்க வாடி 
எங்கப்பாகிட்ட சொல்லிக்‌ குடுக்க 
விடாம செய்யிறேன்‌: என்பான்‌. அம்மா என்னைப்‌ 
பழிவாங்கிவிட்டதாக மொட்டை மாடியில்‌ 
தனிமையில்‌ அழுதுகிடந்தேன்‌. “டேய்‌ இதைப்‌ போய்‌ 
பெரிய விசயமா நெனைச்சுக்கிட்டு” 
என்று எல்லோரும்‌ என்னை சமாதானம்‌ செய்தார்கள்‌. 
அம்மாவைத்‌ தவிர யாரும்‌ என்‌ வலி 
அறியாதவர்களாக இருந்தார்கள்‌. அம்மா மட்டும்‌ என்‌ 
கைகளை பிடித்துக்‌ கெஞ்சியது. 

சாந்தி அக்காவிற்கு கல்யாணம்‌ முடிந்து இரண்டு 
மூன்று மாதங்களிலேயே செல்வி 
அக்காவிற்கு கல்யாணம்‌ முடிந்தது. அப்பா ஒத்திக்கு 
கிடந்த தெற்குத்‌ தெரு வீட்டை 
விற்று கல்யாணச்‌ செலவுக்கு 
பயன்படுத்திக்கொண்டார்‌. அக்கா பற்றிய என்‌ 
கல்யாணக்‌ 
கனவில்‌ வந்தது போல அப்பா நடந்துகொள்ளவில்லை. 
எல்லா வேலையும்‌ உற்சாகமாக அவரே 
செய்து முடித்தார்‌. அக்காக்களை வீட்டில்‌ இருக்காமல்‌ 
வேலைக்கு போகச்‌ சொன்னார்‌. 
சீனி அண்ணனுக்கு சிவகங்கையில்‌ புரொஃபஸர்‌ 
வேலை கிடைத்தது. நானும்‌ அம்மாவும்‌ 
அப்பாவும்‌ வீட்டில்‌ தனித்திருந்தோம்‌. 
எங்களுக்கிடையேயான பேச்சு வார்த்தை 
குறைந்து போயிருந்தது. மசக்கையில்‌ மயங்கிக்‌ 
கொண்டிருந்த சாம்பல்‌ பூனை 


மதிலிலிருந்து இறங்கி மெச்சில்‌ தானிய அறையில்‌ 

ஒதுங்கிக்‌ கொண்டது. ஐந்து பூனைக்‌ 

குட்டிகளை பிரசவித்தது சாம்பல்‌ பூனை. அம்மா 

தானிய அறையில்‌ ஒரு வட்டியில்‌ பாலை 

ஊற்றி வைத்தது. சாம்பல்‌ பூனை குட்டிப்பூனையை 

வாயில்‌ கவ்வி ஒரு இடத்திலிருந்து 

இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லும்‌ அழகைப்‌ 

பார்த்து அம்மா மகிழ்ச்சி கொண்டது. 

சாம்பல்‌ பூனை பாதிரியார்‌ வீட்டை முழுவதுமாக 

மறந்து அதன்‌ குட்டிகளுடன்‌ எங்கள்‌ 

முற்றத்து வெளியில்‌ நடந்து திரிந்தது. பூனையின்‌ 

பொருட்டு நானும்‌ அம்மாவும்‌ 

பழையபடி சிநேகிதமானோம்‌. சாம்பல்‌ பூனையையும்‌ 

அதன்‌ குட்டிகளையும்‌ பற்றி வாய்‌ 

ஓயாது அம்மா பேசிக்‌ கொண்டிருந்தது. இரண்டு 

பூனைகளை நாய்‌ கவ்விக்கொண்டு போனதும்‌ 

சாம்பல்‌ பூனை வெறிகொண்டு, என்ன செய்தும்‌ வீட்டில்‌ 

பெருகிக்கிடந்த எலிகளை 

துப்புரவாக வீட்டிலிருந்து அடித்துத்‌ துரத்தியது. 
கறுப்பி, சிவப்பி, பொன்னி, என்று ஒவ்வொரு 

பூனைக்கும்‌ ஒரு பெயர்‌ வைத்து நானும்‌ 

அம்மாவும்‌ கூப்பிட்டோம்‌. சாம்பல்‌ பூனையை மட்டும்‌ 

பெரிய பூனை என்றோம்‌. “டேய்‌ 

இந்த கறுப்பிக்கு எவ்வளவு திமிரு பாருடா நான்‌ வச்ச 

சோறை சாப்பிடாம அப்படியே 

வச்சிருக்கு, கறுப்பியும்‌ சிவப்பியும்‌ சண்டை 

போட்டுச்சுடா...” தினமும்‌ நான்‌ 

கல்லூரியிலிருந்து திரும்பும்போது இப்படி 

பூனைகளைப்‌ பற்றிய கதைகளை மட்டுமே 

சொல்லிக்கொண்டிருந்தது அம்மா. நானும்‌ பதிலுக்கு 

“இந்த கறுப்பி அப்படியா 

செஞ்சுச்சு? நான்‌ கவனிச்சிக்கிறேன்‌” என்பேன்‌. 

பொன்னி யாருக்கும்‌ தெரியாமல்‌ 

காணாமல்‌ போன அன்று அம்மா சாப்பிடாமல்‌ 


தூங்கியது. பிள்ளைப்‌ பாசம்‌ போல பூனை 
பாசமும்‌ அம்மாவிற்கு ஒட்டிக்‌ கொண்டது. சேட்டை 
செய்யும்‌ சிறுவனை கண்ணெதிரிலேயே 
வைத்திருப்பது போல கறுப்பி பின்னாடியும்‌ சிவப்பி 
பின்னாடியும்‌ அம்மா 
அலைந்துகொண்டிருந்தது. எங்கம்மாவின்‌ 
குழந்தைகளைப்‌ போல கறுப்பியும்‌, சிவப்பியும்‌ 
அம்மா மடியில்‌ படுத்துறங்கியது. கறுப்பி பாலை மட்டும்‌ 
விரும்பி சாப்பிடும்‌. 
மற்ற பொருள்களை மோந்து கூட பார்க்காது. சிவப்பி 
எது கொடுத்தாலும்‌ சாப்பிட்டுக்‌ 
கொள்ளும்‌. சாந்தி அக்கா பிரசவத்துக்கு அம்மா 
போயிருந்த நேரத்தில்‌ கறுப்பியும்‌ 
ஒரு நாள்‌ காணாமல்‌ போனாள்‌. அக்கா வீட்டில்‌ இருந்த 
அம்மாவிடம்‌ இதை நான்‌ 
தெரியப்படுத்தவில்லை. வீட்டுக்குத்‌ திரும்பிய அம்மா 
நான்‌ கறுப்பிக்கு பால்‌ 
ஊற்றாததால்தான்‌ அது வீட்டைவிட்டு ஓடிப்போனது 
என்று என்மேல்‌ 
குறைப்பட்டுக்கொண்டது. தான்‌ ஆசைப்படும்‌ 
அனைத்தும்‌ இப்படி பாதியிலேயே முறிந்து 
போகும்‌ துரதிருஷ்டத்தை நினைத்துப்‌ பெருங்‌ கவலை 
கொண்டது அம்மா. 

அண்ணன்‌ தனியாகச்‌ சமைக்க சாப்பிடக்‌ 
கஷ்டப்படுகிறது என்று அம்மா அண்ணனோடு 
சிவகங்கையில்‌ ஒரு வீடெடுத்து தங்கியது. சிவப்பியை 
மட்டும்‌ தன்னோடு எடுத்துப்‌ 
போகலாம்‌ என்ற ஆசை இருந்தாலும்‌ பெரிய பூனை 
தனியாகக்‌ கஷ்டப்படுமென்று அதை 
விட்டுப்‌ போனது. அப்பா எனக்குத்‌ துணையாக வீட்டில்‌ 
இருந்தார்‌. நானும்‌ அப்பாவும்‌ 
சமைத்துச்‌ சாப்பிட்டோம்‌. சிவப்பி ஒரு குழந்தையின்‌ 
சிணுங்கலைப்‌ போல கத்திக்‌ 
கொண்டு வீடெங்கு அம்மாவை தேடியலைந்து 


துரும்பாகிப்‌ போனது. கடைசி செமஸ்டர்‌ 
முடிந்ததும்‌ சிவகங்கைக்கு உடனே வரச்சொல்லி 
அம்மாவும்‌ அண்ணனும்‌ கடிதம்‌ 
எழுதினார்கள்‌. “சிவப்பி எப்படியிருக்கு” என்று அம்மா 
விசாரித்து எழுதிய 
கடிதத்திற்கு, தெருவில்‌ அடிபட்டு சிவப்பி 
செத்துப்போனது என்று சொல்லாமல்‌ 
சிவப்பியும்‌ எங்கேயோ போய்க்‌ காணாமல்‌ போனது 
என்றேன்‌. அதற்குப்‌ பின்‌ வந்த 
கடிதங்களில்‌ மீதமிருந்த பெரிய பூனையைப்‌ பற்றி ஒரு 
வார்த்தையைக்‌ கூட அம்மா 
குறிப்பிடவில்லை. 

எலிகளை வேட்டையாடி ஓய்ந்த பெரிய பூனை 
தானிய சேந்தியில்‌ செத்து கிடந்தது 
பற்றியும்‌ அதை புதைத்த அன்று என்‌ மேல்‌ வீசிய பூனை 
வாசனைப்‌ பற்றியும்‌ அம்மாவிடம்‌ 
சொல்லவில்லை. முற்றத்து வீட்டை அடைத்து 
போட்டுவிட்டு நானும்‌ அப்பாவும்‌ 
சிவகங்கைக்கு போன பின்பும்‌ அம்மா “பெரிய பூனை 
எப்படியிருக்கு” என்று 
கேட்கவில்லை. அதற்கு மேல்‌ பூனையின்‌ தொடர்பாக 
எந்த கெட்ட செய்தியையும்‌ அம்மா 
அறிய விரும்பாமல்‌ இருந்தது. அப்பாதான்‌ போகிற 
போக்கில்‌ “நம்ம பெரிய பூனையும்‌ 
செத்து போச்சில்ல” என்றார்‌. அம்மா எதுவுமே காதில்‌ 
விழாதது மாதிரி நடந்து 
கொண்டது. நானும்‌, அம்மாவும்‌, செல்வி அக்காவும்‌, 
சாந்தி அக்காவும்‌, சீனி 
அண்ணனும்‌ சேர்ந்து படுத்துறங்கிய முற்றம்‌ இன்று 
பூனைகளும்‌ இல்லாமல்‌ யாருமற்று 
வெறுமையாகி தனித்துக்‌ கிடக்கிறது என்பதை 
அம்மாவுக்கு எப்படிச்‌ சொல்வது. 


அழியாச்‌ சுடர்கள்‌ 
நவீன இலக்கிய கர்த்தாக்களின்‌ படைப்புப்‌ பெட்டகம்‌ 
முகப்பு 
* 
Oct 10, 2021 
சிறந்த தமிழ்ச்‌ சிறுகதைகள்‌ - ஒரு தொகுப்புக்கான சில 
குறிப்புகள்‌ - ௧. நா. சுப்ரமண்யம்‌ 
சிறுகதை என்கிற நவீன இலக்கியத்‌ துறையில்‌ 
தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியாசிரியர்கள்‌ ஓரளவுக்கு 
முன்னேறியிருக்கிறார்கள்‌; கணிசமான அளவில்‌ 
இத்துறையில்‌ ஒரு வளம்‌ காணக்கிடக்கிறது என்று 
சாதாரணமாக எல்லோருமே ஒப்புக்கொள்ளுகிறோம்‌. 
ஆனால்‌ இந்த வளத்தைச்‌ சீர்தூக்கிப்‌ பார்ப்பதிலே, எது 
வளம்‌, எது வளமின்மை, என்று பார்ப்பதிலே, 
நமக்குள்ளே பலதரப்பட்ட அபிப்பிராயங்கள்‌ 
நிலவுகின்றன. சிறுகதை என்பது முதலில்‌ 
கதையாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌ என்கிற ஒரு 
அடிப்படையை வைத்துக்கொண்டு, ராஜாஜி, 
சாமிநாதய்யர்‌ போன்றவர்களையும்‌. கல்கி, கி. வா. 
ஜகந்நாதன்‌ போன்றவர்களையும்‌, புதுமைப்பித்தன்‌, 
கு.ப.ரா. மெளனி போன்ற சிறுகதை ஆசிரியர்களுக்குச்‌ 
சமானமானவர்களாக மதிப்பிட்டுச்‌ சொல்லும்‌ பழக்கம்‌ 
இன்று நமக்கு இருக்கிறது. தமிழில்‌ இதுவரை 
வெளிவந்துள்ள ஒரே ஒரு “தரத்தொகுப்பு' நூலான 
“சிறுகதை மஞ்சரி'யிலே, கதைகளும்‌ சிறுகதைகளும்‌ 
(சோமு, சங்கர்‌, அகிலன்‌, ஜகந்நாதன்‌, தாரன்‌ 
முதலியவர்களுடையவை வெறும்‌ கதைகள்‌, 
புதுமைப்பித்தன்‌, கு.ப.ரா., பிச்சமூர்த்தி, ஜானகிராமன்‌ 
இவர்களுடையவை சிறுகதைகள்‌) 
இடம்பெற்றிருக்கின்றன. தொகுப்பாசிரியருக்கு 
கதைக்கும்‌ சிறுகதைக்கும்‌ உள்ள தாரதம்மியம்‌ 


தெரியவில்லை என்பது வெளிப்படை. 

கதை என்பது எத்தனையோ காலமாக, வழிவழி வந்த 
ஒரு சொத்து. (ஆனால்‌ 

அதற்கு இலக்கிய அந்தஸ்து சிறுகதையான 
பிறகுதான்‌ ஏற்படும்‌). மஹாபாரதத்துக்கும்‌, 
ராமாயணத்துக்கும்‌ கதைதான்‌ அடிப்படை. 
ஷேக்ஸ்பியரின்‌ கவிதை நாடகங்களுக்கும்‌ கதைதான்‌ 
அடிப்படை. புறநானூறிலுள்ள பல செய்யுள்களுக்கும்‌ 
கதைகள்தான்‌ அடிப்படை. இது தவிர புத்தர்‌ ஜாதகக்‌ 
கதைகள்‌, பஞ்சதந்திரக்‌ கதைகள்‌, பரமார்த்த குரு 
கதைகள்‌, விக்கிரமாதித்தன்‌ கதைகள்‌ இவையெல்லாம்‌ 
கதைகள்‌. இந்தக்‌ கதைகளில்‌ பலவும்‌ ஆரம்பத்தில்‌, ஆதி 
காலத்தில்‌, இந்தியாவிலே தோன்றித்தான்‌ உலகெங்கும்‌ 
பரவின என்று சொல்லிப்‌ பெருமைப்படுபவர்கள்‌ 
உண்டு. 
கதை என்பது “பொய்யை அடிப்படையாகக்‌ கொண்ட 
ஒரு சித்திரம்‌ - அல்லது பல சித்திரங்கள்‌” என்று 
சொல்லலாம்‌. பொய்யே கலக்காத கதைகளும்‌ 
இருக்கலாம்தான்‌. ஆனால்‌ உலகத்தில்‌ எந்த ஆதி 
இலக்கியத்திலும்‌ பொய்‌ சிறிதும்‌ கலவாத கதை 
இருந்ததாகத்‌ தெரியவில்லை. சத்தியத்தை 
நிலைநிறுத்தத்‌ தோன்றிய அரிச்சந்திரன்‌ கதையும்கூடப்‌ 
பொய்யை அடிப்படையில்‌ அடக்கிய கதைதான்‌. 
தொல்காப்பியத்தில்‌ தமிழ்ச்‌ சிறுகதை பற்றிக்‌ கூறுகிற 
ஆதாரம்‌ இருப்பதாகக்‌ கூறிப்‌ பெருமைப்படுகிற 
(படுத்துகிற) பண்டிதர்களும்கூட இந்தப்‌ “பொய்ச்‌” 
சூத்திரத்தைத்தான்‌ சொல்லுகிறார்கள்‌. அது கதையின்‌ 
இலக்கணம்‌; இலக்கிய அந்தஸ்தை எட்டாத எல்லாக்‌ 
கதைகளுக்கும்‌ லக்ஷணம்‌ அது. 

கதை என்பது இலக்கியத்தில்‌ ஒரு தனித்துறையல்ல 
என்பது வெளிப்படை. அது எல்லாப்‌ பகுதிகளுக்கும்‌ 
பொதுவான ஒரு அம்சம்‌. அதிலே இலக்கியத்தரம்‌, 
மனிதத்தன்மைத்தரம்‌ இரண்டும்‌ சொல்ல இயலாது. 
நீதிக்கதை, உபயோகமானது, அசுவாரசியமானது, 


சுவாரசியமானது என்று பிரிவுகள்‌ வேண்டுமானால்‌ 
சொல்லலாமே தவிர, இலக்கியபூர்வமான தராதரம்‌ 
சொல்ல இயலாது. கதை என்பது பொதுப்பட கவிதை, 
நாடகம்‌, காவியம்‌, வசன நூல்கள்‌ பல, 
இவற்றிற்கெல்லாம்‌ ஆதாரமாக இயங்குகிற ஒரு 
அடிப்படைக்‌ கோப்பு. ஆனால்‌ சிறுகதை 
என்பதோவெனில்‌ இலக்கியத்தில்‌ ஒரு தனித்துறை - 
அதாவது பரணி போல, உலா போல, குறவஞ்சி போல, 
காவியம்‌ போல, நாவல்‌ போல ஒரு தனித்துறை. இந்தச்‌ 
சிறுகதை என்கிற இலக்கியத்‌ தனித்துறை உலக 
இலக்கியத்திலேயே தலையெடுத்துச்‌ சுமார்‌ 
நூற்றிமுப்பது வருஷங்கள்தான்‌ ஆகின்றன. எட்கார்‌ 
ஆலன்‌ போ என்கிற அமெரிக்க இலக்கியாசிரியர்‌ 
தோற்றுவித்த இலக்கியத்‌ தனித்துறை இது. (ஆனால்‌ 
ஆங்கில, மேலை நாட்டுப்‌ பண்டிதர்களில்‌ சிலரும்கூட 
இதை இவ்வளவு தெளிவாக ஏற்றுக்கொண்டுவிடுவது 
கிடையாது. பைபிளில்‌ இருக்கிறது சிறுகதை, கிரேக்க 
இலக்கியத்தில்‌ உண்டு என்று பண்டிதர்களுக்கே உரிய 
பாணியில்‌ அங்கும்‌ சண்டைகள்‌ உண்டு). இத்துறையில்‌ 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ ப்ரெட்‌ ஹார்ட்டி, 
ஹாதார்ண்‌ போன்ற அமெரிக்க ஆசிரியர்களும்‌ 
ப்ரான்ஸ்வா காப்பி, மெண்டெஸ்‌, மோபாஸான்‌ போன்ற 
பிரெஞ்சு ஆசிரியர்களும்‌ செக்காவ்‌ போன்ற ௬ுஷ்ய 
ஆசிரியர்களும்‌ போற்றி வளர்த்து வளம்‌ செய்தார்கள்‌. 
இருபதாம்‌ நூற்றாண்டிலே ஆம்பிரோஸ்‌ பியர்ஸ்‌, 
ஷெர்வுட்‌ ஆண்டர்ஸன்‌, ஹெமிங்வே, பாக்னர்‌, 
வில்லியம்‌ ஸரோயன்‌ போன்ற அமெரிக்கர்களும்‌ 
லாகர்லெவ்‌, வான்‌ ஹெய்டன்ஸ்டாம்‌, டாபெர்‌ 
ஹால்ஸ்டிராம்‌ போன்ற ஸ்வீடிஷ்காரர்களும்‌ 
பிராண்டெல்‌ லோ, பாலஸெக்கி போன்ற 
இத்தாலியர்களும்‌, கார்க்கி, ப்யூனின்‌ போன்ற 
ருஷ்யர்களும்‌, ஜாய்ஸ்‌, ஓகானர்‌ போன்ற 
ஜரிஷ்காரர்களும்‌, காப்கா, தாமஸ்‌ மான்‌ போன்ற 
ஜர்மானியர்களும்‌ அந்டோல்‌ பிரான்ஸ்‌ போன்ற 


பிரஞ்சுக்காரர்களும்‌ இலக்கிய அடிப்படையில்‌ வளர்த்து 
வந்திருக்கிறார்கள்‌. மேலை நாட்டு அவசர யுகத்தின்‌ 
தேவைகள்‌ பலவற்றால்‌ ஆங்கிலத்திலும்‌, வேறு 
ஐரோப்பிய மொழிகளிலும்‌ பத்திரிகைகள்‌ யுகமும்‌ 
அவசர யுகமும்‌ தோன்றிய பின்‌, கதை, சிறுகதை என்கிற 
இலக்கிய உருவம்‌ பெற்றுப்‌ பின்னர்‌ பத்திரிகைக்‌ கதை 
என்று ஒரு தேய்வும்‌ பெற்றது. இந்தப்‌ பத்திரிகைக்‌ 
கதைகளுக்குச்‌ சிறந்த உதாரணங்களாக, ஸாமர்ஸெட்‌ 
மாம்‌, ஏ. இ. கோப்பார்டு, இர்வின்‌ ஷா முதலியவர்களைச்‌ 
சொல்லலாம்‌. 

மேலை நாட்டில்‌ தோன்றிய இச்சிறுகதை இலக்கிய 
வளம்‌ இருபதாம்‌ நூற்றாண்டிலே, இந்தியாவிலும்‌ 
சீனாவிலும்‌ ஜப்பானிலும்‌ புது இலக்கியத்தில்‌ இந்திய 
உருவமும்‌, சீன உருவமும்‌, ஜப்பானிய உருவமும்‌ 
எடுத்தது. சென்ற முப்பது வருஷங்களில்‌ ஜப்பானியச்‌ 
சிறுகதை பிரமாதமாக வளர்ச்சி பெற்றுள்ளது. சீனத்துச்‌ 
சிறுகதை ஆரம்பத்தில்‌ பிரமாதமான வளர்ச்சி பெற்று, 
அரசியல்‌ காரணங்களினால்‌, சோஷலிஸ 
யதார்த்தவாதம்‌ என்கிற குட்டையிலே (இலக்கிய 
உத்தியிலே) வந்து தேங்கிவிட்டது. சிறுகதைக்கு இந்திய 
உருவம்‌ தருகிற முயற்சியை ரவீந்திரநாத தாகுர்‌ 
சிறப்பாகச்‌ செய்தார்‌. 

தாகுரின்‌ சிறுகதை முயற்சியை வ. வே. சு. ஐயரும்‌, கவி 
சுப்ரமணிய பாரதியாரும்‌ பின்பற்றினார்கள்‌. வ. வே. சு. 
ஐயர்‌ “குளத்தங்கரை அரசமர:த்தில்‌ தாகுர்‌ செய்த 
காரியத்தையே ஓரளவு தமிழில்‌ வெற்றியுடன்‌ 
திரும்பவும்‌ செய்து பார்த்தார்‌. அவர்‌ எழுதிய மற்ற 
கதைகளிலும்‌ அவர்‌ ஓரளவுக்குப்‌ பிறர்‌ செய்ததையே 
பின்பற்றினார்‌ - எனினும்‌ ஓரளவு வெற்றிபெற்றார்‌ 
என்பதனால்‌ தமிழில்‌ சிறுகதைக்கு வ. வெ. சு. 
ஐயரைத்தான்‌ தந்தையென்று சொல்லுவது 
வழக்கமாகிவிட்டது. கவி பாரதியாரின்‌ கதைகளைச்‌ 
சிறுகதைகள்‌ என்று சொல்லமுடியாது. வெறும்‌ 
கதைகளாகவே சொன்னார்‌ அவர்‌. ஆங்கில, பிரெஞ்சு 


மொழிச்‌ சிறுகதைகளையும்‌, தாகுர்‌ சிறுகதைகளையும்‌ 
அறிந்தேதான்‌ பாரதியார்‌ தன்‌ கதைகளை எழுதினார்‌. 
ஆனாலும்‌ உருவத்தைவிட அவருக்குச்‌ சீர்திருத்தக்‌ 
கருத்திலே மோகம்‌ அதிகமான படியினாலே, அவர்‌ 
கதைகள்‌ சிறுகதைகளாக அமையவில்லை. பல 
கதைகள்‌ கதைகளாகவும்கூட அமைதி பெறவில்லை. 
உதாரணமாக பாரதியாரின்‌ :பூலோகரம்பை'யைச்‌ 
சொல்லலாம்‌. அற்புதமான ஒரு கதையை உருவம்‌, 
அல்லது ஒரு உருவமல்லாத பிரக்ஞையுடன்‌ செய்யாமல்‌ 
வழிந்தோட விட்டுவிடுகிறார்‌ பாரதியார்‌. இந்தக்‌ குறை 
மாதவையாவின்‌ :குசிகர்‌ குட்டிக்‌ கதைகளிலும்‌ உண்டு 
என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌. 

சிறுகதை என்பதற்கு அடிப்படையாக அதை 
எழுதுகிறவனுடைய இலக்கிய உருவப்‌ பிரக்ஞை 
அமைய வேண்டும்‌. மேலெழுந்தவாரியாகப்‌ 
பார்க்கும்போது, அல்லது அதிகமாக ஆழ்ந்து 
பார்க்கும்போதும்கூட, இவ்விஷயம்‌ ஒரு உருவமல்லாத 
உருவமாகவே இருக்கலாம்‌. ஆனால்‌ அந்த 
உருவமல்லாத உருவத்தையும்கூட, குணத்தையும்‌ 
விசேஷத்தையும்கூட, உணர்ந்தே, இலக்கியப்‌ 
பிரக்ஞையுடன்‌ செய்திருக்கிறான்‌ ஆசிரியன்‌ 
என்பதுதான்‌ அதைச்‌ சிறுகதையாக்குகிறது. 
சிறுகதையின்‌ ஆரம்பம்‌, நடு, முடிவு என்பதைப்‌ பற்றிச்‌ 
சொல்வது இப்போது விளையாட்டுக்கும்‌ கேலிக்கும்‌ 
இடமாகத்‌ தோன்றலாம்‌. ஆனால்‌ அதுதான்‌ சிறுகதை 
என்கிற இலக்கியத்‌ துறையில்‌ அடிப்படையான 
விஷயம்‌. இந்த ஆரம்பம்‌, இந்த நடு, இந்த முடிவுதான்‌ 
வேண்டும்‌ என்பது முன்கூட்டி நிச்சயமானதல்ல - 
ஆனால்‌ அது ஏற்பட்ட பின்‌, அது தவிர்க்கமுடியாதது 
என்கிற உணர்வு விமர்சகர்களுக்கும்‌ வாசகனுக்கும்‌ 
ஏற்பட வேண்டும்‌. இந்த உணர்வை ஏற்படச்‌ 
செய்பவனைத்தான்‌ இலக்கியத்தில்‌ சிறுகதாசிரியன்‌ 
என்று நாம்‌ கொண்டாட முடியும்‌. நடை அழகு, 
விஷயத்தெளிவு, அமைதி முதலியனவெல்லாம்‌ 


இலக்கியப்‌ பரப்பில்‌ எல்லாத்‌ துறைகளுக்குமே 
பொதுவானவை. ஆனால்‌ சிறுகதை உருவமும்‌, உருவ 
அமைதியும்‌. தவிர்க்கமுடியாத தன்மையும்‌ (பி்‌), 
ஒருமைப்பாடும்‌ சிறுகதைக்கு மட்டும்‌ உரியது. இதை 
எப்படி விமர்சகன்‌ முதலில்‌ தேர்ந்து 
புரிந்துகொள்ளுகிறான்‌ என்பதும்‌, வாசகர்கள்‌ எப்படித்‌ 
தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வகையாக இனங்கண்டு 
கொள்ளுகிறார்கள்‌ என்பதும்‌, இலக்கிய விமர்சனம்‌ 
சரியாக வளராத இக்காலத்தில்‌, தமிழில்‌ 
தெளிவாக்குவது சற்று சிரமமான காரியம்தான்‌. 
இலக்கிய விமர்சகன்‌ என்று, என்னைப்போல்‌ 
சொல்லிக்கொண்டு வருபவன்‌, இதைத்‌ தன்‌ 
படிப்பையும்‌, பிறமொழிச்‌ சிறுகதை அறிவையும்‌ 
வைத்துக்‌ கணித்துக்கொள்ளுகிறான்‌ என்று மட்டும்‌ 
சொல்லிவிட்டு, அதற்கு உதாரணமாக இன்று 
பழக்கமான ஆசிரியர்கள்‌ சிலருடைய சிறுகதை 
உருவங்கள்‌ பற்றிய குறிப்புகள்‌ மட்டும்‌ இங்கு தர 
முயலுகிறேன்‌. உருவமேயல்லாத பலவித சிறுகதை 
உருவங்களை நமக்குச்‌ சமைத்துத்‌ தந்திருப்பவர்‌ என்று 
வில்லியம்‌ ஸரோயனைச்‌ சொல்லலாம்‌; பாதரஸத்தைப்‌ 
போலக்‌ கைக்கடியிலிருந்து நழுவிவிடும்‌ உருவம்‌ 
பெற்றவை அவர்‌ கதைகள்‌. உருவமில்லாதது போன்ற, 
ஆனால்‌ அலசிப்‌ பார்த்தால்‌ நல்முத்துப்‌ போன்ற உருவம்‌ 
படைத்த சிறுகதைகள்‌ செக்காவினுடையவை. 
மழமழவென்று பூசி மெழுகிய களிமண்‌ உருண்டைகள்‌ 
மோபாஸானின்‌ சிறுகதைகள்‌. ஓ ஹென்ரியின்‌ 
சிறுகதைகள்‌ அழுத்தி விட்டுவிட்டால்‌ மேலெழும்பி நம்‌ 
கையையே பின்பற்றும்‌ விசை ஐர்தபோன்றவை. 
குதித்துக்‌ கொம்மாளமிட்டுக்கொண்டு நம்மை முட்டித்‌ 
தாக்க வரும்‌ காளைகள்‌ போன்ற சிறுகதைகள்‌ 
ஹெமிங்வேயினுடையவை. ராக்ஷஸ எட்டுக்கால்‌ பூச்சி 
போல்‌ நின்று நிலைத்து நம்மை மயக்கி 
அருவருப்பையும்‌ கவர்ச்சியையும்‌ ஒருங்கே தந்து வலை 
வீசும்‌ உருவம்‌ படைத்தவை வில்லியம்‌ பாக்னரின்‌ 


சிறுகதைகள்‌. நகாசு வேலையை அதிஅற்புதமாகச்‌ 
செய்த பொன்‌ அணிகள்‌ அந்டோல்‌ பிரான்சின்‌ 
கதைகள்‌. கார்க்கியின்‌ கதைகளோ கனமான காட்டு 
மரத்தால்‌ செய்யப்பட்ட உபயோகமான சாமான்கள்‌... 

நம்‌ வளர்ச்சி 

பொதுவாக இத்தனையும்‌ சொன்ன பிறகு தமிழில்‌ 
சிறந்த சிறுகதைகள்‌ என்கிற விஷயத்துக்கு வருவோம்‌. 

வ. வெ. சு. ஐயருக்குப்‌ பிறகு தமிழில்‌ சிறுகதை 
வளர்ந்த சரித்திரம்‌ அநேகமாக நம்மில்‌ எல்லோருக்குமே 
தெரியும்‌. மூன்று பிரிவுகளாகத்‌ தற்காலத்திய கதை 
வளர்ச்சியை நாம்‌ கணிக்கலாம்‌. (ஒன்று) 
இலக்கியத்துறை என்று எதிலும்‌ அடங்காத கதை 
முயற்சிகள்‌. இம்முயற்சியில்‌ தலைசிறந்தவர்கள்‌ என்று 
அ. மாதவையா, டாக்டர்‌ சாமிநாதய்யர்‌ (நினைவுக்‌ 
கதைகள்‌), எஸ்‌. வி. வி., ராஜாஜி முதலியவர்களைச்‌ 
சொல்லாம்‌. இந்தக்‌ கதைகளில்‌ கருத்தால்‌, விஷயத்தால்‌, 
அவரவர்கள்‌ மனோதர்மப்படி முக்கியத்துவம்‌ 
தந்துகொள்ளலாம்‌. இலக்கிய ரீதியாக முக்கியத்துவம்‌ 
கிடையாது என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌. அதாவது 
உதாரணமாக விதவைகளை உயர்த்துவதற்காகப்‌ 
பயன்படக்கூடியன மாதவையாவின்‌ கதைகள்‌: கள்‌ 
குடிப்பதை ஒழிக்க உபயோகப்படக்கூடியவை ராஜாஜி 
கதைகள்‌ என்றும்‌, பழைய தலைமுறை சரித்திரங்களை 
அறிந்துகொள்ள ௨ .. வெ. சாமிநாதய்யரின்‌ கதைகள்‌ 
உதவும்‌ என்றும்‌, வெறும்‌ பொழுதுபோக்காக எஸ்‌. வி. 
வி.யின்‌ கதைகள்‌ உதவும்‌ என்றும்‌ பொதுவாகச்‌ 
சொல்லலாம்‌. இவற்றிலே இலக்கியத்தரம்‌ 
ஏற்றிவைப்பதற்கில்லை. இந்தப்‌ பழைய 
கதாசிரியர்களுக்கு வாரிசுகளாக இன்று கதைகள்‌ 
எழுதுபவர்களில்‌ கி. வா. ஜகந்நாதனையும்‌, பெ. 
தூரனையும்‌ சொல்லலாம்‌. சந்தர்ப்ப விசேஷத்தால்‌ 
மணிக்கொடி கோஷ்டியினருக்குத்‌ தலைவராக 
ஒருசிலரால்‌ கருதப்படும்‌ பி. எஸ்‌. ராமையாவின்‌ 
கதைகளும்‌ (பொதுவாக) இந்த ரகத்தைச்‌ சேர்ந்தவையே 


என்பது எனது அபிப்பிராயம்‌. 

இரண்டாவதாகச்‌ சொல்லவேண்டியது பத்திரிகைக்‌ 
கதைகள்‌, 1930-ம்‌ ஆண்டு தொடக்கத்திலிருந்து தமிழில்‌ 
பத்திரிகைகள்‌ யுகம்‌ தொடங்கியது என்றும்‌, இன்று 
பத்திரிகை யுகம்‌ அதன்‌ உச்சியை எட்டியிருக்கிறது 
என்றும்‌ சொல்லலாம்‌. இப்படிச்‌ சொல்லுகிறபோது 
பத்திரிகை அவசரம்‌, நெருக்கடி, எல்லாமாகச்‌ சேர்ந்து 
அமைந்த கதைகளைச்‌ சொல்லலாம்‌. கல்கி 
இத்துறையில்‌ வழிகாட்டியாக அமைந்தார்‌. இந்தப்‌ 
பத்திரிகைக்‌ கதைகளுக்கு பல்லாயிரக்கணக்கான 
வாசகர்களைச்‌ சம்பாதித்துக்‌ கொடுத்தவரும்‌ 
கல்கிதான்‌. கல்கியின்‌ கதைகளில்‌ அநேகமாக எல்லாமே 
பிறர்‌ கதை அஸ்திவாரத்தில்‌ தோன்றியவைதான்‌. சற்றே 
மாற்றியோ திருத்தியோ, தமிழில்‌ உருவம்‌ என்று 
அவருக்கு எட்டாததொன்றைக்‌ கற்பனை 
செய்துகொண்டு உருமாற்றி வைக்கப்பட்டவைதான்‌. 
அவரைப்‌ பின்பற்றிப்‌ பலரும்‌ பத்திரிகைக்‌ கதை எழுதி 
வெற்றி பெற்றிருக்கிறார்கள்‌. அதாவது கதைக்கும்‌ 
சிறுகதைக்கும்‌ இடையில்‌ ஒரு உருவம்‌ இது. இலக்கிய 
ரீதியில்‌ கவனித்தால்‌ ஒருவிதமான குண விசேஷமும்‌ 
இல்லாதது. எத்தனையோ பேர்‌ சாதாரணமாகக்‌ 
கையாண்ட விஷயங்களை மறுபடியும்‌ ஒருதரம்‌ 
படிக்கக்கூடிய பாஷையிலே, சிரமப்படுத்தாத 
வகையிலே எழுதியிருக்கிறார்கள்‌. இந்த ரகத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ என்று நூற்றுக்கணக்கான இன்றைய 
ஆசிரியர்களைச்‌ சொல்லலாம்‌. வாசகர்களை 
நினைவில்‌ வைத்துக்கொண்டு கதைகள்‌ 
எழுதுபவர்கள்‌ இவர்கள்‌: பத்திரிகைத்‌ தேவைகளைப்‌ 
பூர்த்தி செய்வதற்காகவே எழுதுபவர்கள்‌. தமிழ்நாட்டில்‌ 
சிறுகதைப்‌ பரிசுகள்‌ பலவற்றையும்‌ தட்டிக்கொண்டு 
போகிறவர்கள்‌ இவர்களாகத்தான்‌ இருக்கமுடியும்‌; 
குறிப்பிட்ட பஞ்சாயத்தார்‌ ஐந்து பேரைத்‌ திருப்தி 
செய்யக்கூடியவர்கள்‌ இவர்கள்‌. இங்கு பட்டியல்‌ 
தருவதென்று ஆரம்பித்தால்‌ இடம்‌ போதாது. ஆனால்‌ 


இந்தப்‌ பத்திரிகை ரகத்திலே, குறிப்பாக 
வெற்றிபெற்றவர்கள்‌ என்று அகிலன்‌, பூவாளூர்‌ 
சுந்தரராமன்‌, சிரஞ்சீவி முதலியவர்களைச்‌ 
சொல்லவேண்டும்‌. இந்தப்‌ பட்டியலில்‌ 
இடம்பெறுபவர்கள்‌ என்று சுகி, ரஸவாதி, ரா. கி. 
ரங்கராஜன்‌, எல்லார்வி, மாயாவி போன்ற பலரைச்‌ 
சொல்லலாம்‌. 

தமிழில்‌ சிறந்த சிறுகதைத்‌ தொகுப்பு என்று ஒன்று 
வெளியிட வேண்டும்‌ என்று எனக்குப்‌ 
பணியளிக்கப்பட்டால்‌ இவர்களையும்‌, இவர்களுக்கு 
முந்திய வகுப்பில்‌ சேர்ந்தவர்களாகச்‌ சொல்லிய 
கதாசிரியர்களையும்‌ நான்‌ சேர்க்கமாட்டேன்‌ என்பது 
தெளிவு. இப்போது அப்படிப்பட்ட தொகுப்பு நூலில்‌ யார்‌ 
யாரைச்‌ சேர்க்கலாம்‌ என்பது பற்றி இலக்கிய விமர்சன 
ரீதியில்‌ பார்க்கலாம்‌. 

இலக்கிய ரீதியில்‌ சிறுகதைக்கு இலக்கியப்‌ 
பிரக்ஞையுடன்‌ அமைந்த உருவம்‌ வேண்டும்‌. அதுதான்‌ 
ஒரு குறிப்பிட்ட சிறுகதையை, கதை, பத்திரிகைக்‌ கதை 
என்கிற தரத்திலிருந்து உயர்த்தி இலக்கியப்பூர்வமான 
சிறுகதையாக்குகிறது என்று சொன்னேன்‌. தமிழுக்கு 
மட்டுமல்ல. உலக இலக்கியப்‌ பரப்புக்கே 
சிறுகதைத்துறை புதுத்துறைதான்‌. ஆகவே 
பெரும்பாலும்‌ நல்ல சிறுகதாசிரியர்கள்‌ என்று உலக 
இலக்கியத்தில்‌ இடம்பெறுபவர்கள்‌ எல்லோருமே 
இலக்கிய சோதனைக்காரர்கள்தான்‌. சுவடு தெரிகிற 
தடத்திலே செல்ல மறுத்து, புதுத்தடம்‌ 
போட்டுக்கொண்டு, இலக்கியத்தின்‌ எல்லைகளைச்‌ 
சற்று விரிவடையச்‌ செய்ய முயன்றவர்களைத்தான்‌ 
சாதனைக்காரர்கள்‌ என்று சொல்லலாம்‌. இதிலே 
ஓரளவேணும்‌ வெற்றி பெற்றவர்களைத்தான்‌ சிறந்த 
சிறுகதாசிரியர்கள்‌ என்று சொல்ல வேண்டும்‌. இப்படி 
வெற்றி பெற்ற முதல்‌ தமிழ்ச்‌ சிறுகதாசிரியர்களில்‌ பலர்‌, 
அந்தக்‌ காலத்தில்‌ “மணிக்கொடி” என்கிற அல்பாயுஸுப்‌ 
பத்திரிகையில்‌ தங்கள்‌ சிரஞ்சீவிக்‌ கதைகளை 


எழுதினார்கள்‌. அதற்கு மணிக்கொழுக்குச்‌ சிறிதும்‌ 
பொறுப்பில்லை என்றாலும்கூட, “மணிக்கொடி 
கோஷ்டி' என்கிற ஒரு பெயர்‌ நிலைத்துவிட்டது. 
அதனால்‌ நஷ்டம்‌ ஒன்றுமில்லையே! 

மணிக்கொடியில்‌ எழுதிய நல்ல சிறுகதாசிரியர்கள்‌ 
இருவர்‌ இன்று நம்மிடையே இல்லை. ஒருவர்‌ 
புதுமைப்பித்தன்‌. மற்றவர்‌ கு. ப. ராஜகோபாலன்‌. 
இவர்கள்‌ இருவருமே இலக்கியத்தில்‌, குறிப்பாகச்‌ 
சிறுகதைத்‌ துறையில்‌, சோதனைகள்‌ செய்து பார்க்கும்‌ 
திறனும்‌, செய்த சோதனைகள்‌ சிலவற்றில்‌ இலக்கிய 
வெற்றியும்‌ பெற்றவர்கள்‌. புதுமைப்பித்தன்‌ செய்த 
சோதனைகள்‌ அதிகம்‌; வெற்றி தோல்விகளும்‌ அதிகம்‌. 
ஆனால்‌ பெற்ற வெற்றிகள்‌ கணிசமானவை. கு.ப.ரா. 
செய்த சோதனைகள்‌ குறைவு. அந்த அளவில்‌ வெற்றி 
அதிகம்‌. எண்ணிக்கையளவில்‌ கணக்கெடுத்தால்‌ கு. ப. 
ரா.வின்‌ வெற்றி பெற்ற சிறுகதைகள்‌ 
புதுமைப்பித்தனுடைய வெற்றி பெற்ற சிறுகதை 
எண்ணிக்கையைவிட அதிகமானாலும்கூட, 
புதுமைப்பித்தனுடைய சோதனை ஆழம்‌, பரப்பு 
இரண்டும்‌ அதிகம்‌ என்பதனால்‌ அது தமிழில்‌ சிறுகதை 
வளத்தை அதிகமாக்கியது. பிற்காலச்‌ 
சோதனையாளருக்குச்‌ சிறப்பான வழிகாட்டியது 
என்றும்‌ சொல்ல வேண்டும்‌. 

இன்னும்‌ நம்மிடையே இருந்தும்‌, அதிகமாக எழுதாமல்‌ 
மணிக்கொடியில்‌ மட்டும்‌ சிறப்பாக எழுதிய 
ஆசிரியர்களிலே மெளனி என்பவரைத்‌ தனியாகச்‌ 
சொல்லவேண்டும்‌. இவருடைய பதினைந்து பதினாறு 
சிறுகதைகளிலே, சிறப்பாக “அழியாச்சுடர்‌”, 
“பிரபஞ்சகானம்‌” என்கிற சிறுகதைகளில்‌ இதுவரை 
தமிழில்‌ காணக்கிடைக்காத ஆழம்‌ காணப்படுகிறது. 
சொல்வதற்கு மிகவும்‌ சிரமமான பல விஷயங்களை, 
ஒரு லக்ஷியக்‌ காதல்‌ நோக்கிலிருந்து, romantic melancholy 
என்கிற ரீதியில்‌, அழுத்தம்‌ தந்து அற்புதமான சிறுகதை 
உருவம்‌ படைத்திருக்கிறார்‌ மெளனி. தமிழில்‌ 


இன்றுவரை வெளிவந்துள்ள சிறுகதைகளிலே 
மெளனியின்‌ இந்த இரண்டு சிறுகதைகளும்‌ ஒரு சிகரம்‌ 
என்பது என்‌ அபிப்பிராயம்‌. 

ந. பிச்சமூர்த்தி ஆரம்ப காலத்தில்‌ கவிதை நிரம்பிய 
பல சோதனைகள்‌ நடத்தினார்‌. அவற்றிலே வானம்பாடி, 
மோஹினி, தாய்‌ முதலியவை சிறப்பான வெற்றிகள்‌. 
ஒரு இருபது வருஷ மெளனத்துக்குப்‌ பிறகு அவர்‌ 
மறுபடியும்‌ சிறுகதைகள்‌ எழுத இரண்டொரு 
வருஷமாகத்‌ தொடங்கியிருக்கிறார்‌. அந்தக்‌ கதைகள்‌ 
அற்புத உருவம்‌ பெற்று, ஆழமும்‌ அர்த்தமும்‌ கூடித்‌ 
திகழ்கின்றன. 

ந. சிதம்பர சுப்ரமணியன்‌ என்பவருக்குச்‌ 
சிறுகதையில்‌ உருவம்‌ என்கிறதில்‌ நம்பிக்கை 
கிடையாது. ஆகவே அவருடைய சிறுகதைகளைச்‌ 
சோதனைகளாகக்‌ கருதமுடியாது. ஆனால்‌ அவற்றிலே 
ஒரு அற்புதமான உருவம்‌, ஆரம்பமும்‌ நடுவும்‌ முடிவும்‌ 
அமைகின்றன என்பது படிப்பவர்களுக்குத்‌ தெரியும்‌. 
இதுபோல சிறந்த தமிழ்ச்‌ சிறுகதைத்‌ தொகுதியில்‌ 
இடம்பெறக்கூடிய ஆசிரியர்கள்‌ என்று மணிக்கொடி 
கோஷ்டியினரில்‌ வேறு பலரையும்‌ சொல்லலாம்‌. 
அவரவர்கள்‌ திறமைக்கேற்ப சோதனைகள்‌ செய்து 
பார்த்தவர்கள்‌. சி. சு. செல்லப்பா, ௧. நா. சுப்ரமண்யம்‌, 
சுந்தா, கி.ரா., எம்‌. வி. வெங்கடராமன்‌, முதலானோர்‌. 
செல்லப்பாவின்‌ ஆரம்ப காலக்‌ கதைகள்‌ 
ஒருவிதமானவை, பிற்காலத்தில்‌ அவர்‌ எழுதியுள்ள 
சிறுகதைகளில்‌ கொஞ்சம்‌ கனமான பகைப்புலமும்‌ 
லேசான விஷயமும்‌ அடங்கியிருக்கின்றன என்று 
சொல்லவேண்டும்‌. கி.ரா.வின்‌ சிறுகதைகளைப்‌ பாட 
புஸ்தகச்‌ சிறுகதைகள்‌ என்றே சொல்லலாம்‌. அவற்றில்‌ 
ஆழமோ கனமோ அதிகம்‌ கிடையாது; ஆனால்‌ உருவம்‌ 
உண்டு. சற்றேறக்குறைய பத்திரிகைத்‌ தரத்தைத்‌ 
தொடுகிற மாதிரிக்‌ கதைகள்‌ அவருடையவை 
என்றாலும்‌ இலக்கிய முயற்சிகள்தான்‌. சுந்தா 
மணிக்கொடி கோஷ்டியில்‌ இலக்கியாசிரியராகத்‌ 


தொடங்கி பத்தரிகை எழுத்தாளராக முடிந்தவர்‌. 
இவருடைய ஆரம்ப காலக்‌ கதைகளில்‌ சில நல்ல 
சோதனைகள்‌. ௧. நா. சுப்ரமண்யத்தின்‌ மணிக்கொடிக்‌ 
கதைகளில்‌ உருவப்‌ பிரக்ஞையுடன்‌, ஆழந்தெரியச்‌ 
செய்யப்படும்‌ முயற்சிகள்‌ அதிகம்‌. வெற்றி பெற்ற ஒரே 
கதை என்று “சாவித்திரி என்பதைச்‌ சொல்லலாம்‌. 
இவருடைய பிற்காலத்துச்‌ சிறுகதைகளில்‌ சோதனை 
அம்சம்‌ அதிகம்‌. எம்‌. வி. வெங்கடராமன்‌ பல 
பழங்கதைகளை அற்புதமான புதுமெருகுடன்‌ 
எழுதியிருக்கிறார்‌. சிறுகதைகளாக அவற்றிற்கு ஒரு 
இலக்கியத்தரம்‌ உண்டென்றாலும்கூட, அவை 
பழங்கதைகளின்‌ புதுமெருகுதான்‌. 

மணிக்கொடி கோஷ்டியைச்‌ சேராத 
சிறுகதாசிரியர்களும்‌ சிலர்‌ அந்தக்‌ காலத்தில்‌ 
எழுதத்தான்‌ எழுதினார்கள்‌. இவர்களில்‌ தி. ஜ. 
ரங்கநாதனையும்‌, த. நா. குமாரஸ்வாமியையும்‌, 
சங்கரராமையும்‌ சிறப்பாகச்‌ சொல்லலாம்‌. முன்னிருவர்‌ 
சிறுகதைகளிலும்‌ சோதனை அம்சங்கள்‌ மிகக்‌ குறைவு. 
ஒரு சாதாரண நிலையில்‌ நின்று கதை சொல்வதை, 
இலக்கிய அந்தஸ்தைத்‌ தொட்டும்‌ தொடாமலும்‌ 
செய்பவர்‌ தி.ஜ.ர.. குமாரஸ்வாமியின்‌ சிறுகதைகளிலே 
ஒரு romantic melancholy யும்‌ காதல்‌ கட்டமும்‌ சிறப்புகள்‌. 
சங்கரராம்‌ வேட்டைக்‌ கதைகள்‌, மாட்டுக்‌ கதைகள்‌, 
நாட்டுக்‌ கதைகள்‌ பல எழுதியுள்ளார்‌. இவை 
பத்திரிகைக்‌ கதைகளின்‌ அம்சங்கள்‌ பூராவும்‌ 
பொருந்தி, ஓரளவு இலக்கிய நயமும்‌ உள்ளவை. 

1940க்குப்‌ பிறகு தோன்றிய சிறுகதாசிரியர்களிலே 
சிறப்பாக மூன்று பேர்களைச்‌ சொல்லவேண்டும்‌. 
இலக்கிய ரீதியில்‌ லா. ௪. ராமாம்ருதம்‌ ஒரு சோதனைச்‌ 
சிறுகதாசிரியர்‌. அவர்‌ ஒரே மாதிரியான சோதனைதான்‌ 
செய்கிறார்‌. சோதனைகளைப்‌ புதுமைப்பித்தன்‌ மாதிரி 
மாற்றாமல்‌, மெளனி மாதிரி, ஒரே ரீதியில்‌ செய்பவர்‌. 
இதில்‌ அவர்‌ நல்ல வெற்றி பெற்றிருக்கிறார்‌- கொட்டு 
மேளம்‌, இதழ்கள்‌ போன்ற கதைகளில்‌. இரண்டாவதாகச்‌ 


சொல்லவேண்டியவர்‌ தி. ஜானகிராமன்‌. இவருடைய 
சிறுகதைகளிலும்‌ சோதனைப்‌ பரப்பு குறைவு. ஆனால்‌ 
இவர்‌ சிறுகதைகளிலே தனித்வமும்‌, ஒரு கிண்டலும்‌, 
பேச்சு நடையும்‌, உருவமற்ற ஒரு உருவமும்‌ 
தெரிகின்றன. மூன்றாவதாகச்‌ சொல்லவேண்டிய கு. 
அழகிரிசாமி குரலை உயர்த்தாமல்‌ தன்‌ சிறுகதைகளில்‌ 
பலவிதமான விந்தைகளைச்‌ செய்து காட்டுகிறார்‌. 
நடை வேகத்தை முடுக்காமல்‌ அவர்‌ செய்துள்ள 
சோதனைகளில்‌ பல சிறப்பானவை என்றும்‌, பல 
சோதனைகளை வெற்றிகரமாக அவர்‌ செய்திருக்கிறார்‌ 
என்றும்‌ சொல்லலாம்‌. 

1948க்குப்‌ பிறகு தமிழ்ச்‌ சிறுகதைகளிலே சோதனை 
வேகமும்‌ இலக்கிய நோக்கமும்‌ தேய்ந்துவிட்ட மாதிரித்‌ 
தோன்றுகிறது. சமீப காலத்தில்‌ அதாவது இப்போது 
இரண்டொரு வருஷங்களாகத்தான்‌ மீண்டும்‌ உயிர்‌ 
வந்த மாதிரி இருக்கிறது. இதற்குப்‌ பல காரணங்கள்‌ 
சொல்லலாம்‌. முக்கியமாக அதுவரை செய்யப்பட்ட 
இலக்கிய முயற்சிகளைச்‌ சரிவரத்‌ தராதரம்‌ அறிந்து 
கணிக்க யாரும்‌ முயற்சி செய்யாததையும்‌, பத்திரிகை 
ஆதிக்கம்‌ எழுத்திலே அதிகமாகிவிட்டதையும்‌ 
சொல்லலாம்‌. இந்தப்‌ பத்து வருஷங்களில்‌ 
நூற்றுக்கணக்கான கதாசிரியர்கள்‌ தோன்றினாலும்‌, 
அவர்களில்‌ பெரும்பாலானவர்கள்‌ பத்திரிகைக்‌ 
கதைகள்‌ எழுதத்தான்‌ முற்பட்டார்கள்‌. அதுதான்‌ 
லாபகரமாக இருந்தது. இந்த மோசமான நிலையிலே 
பழைய மணிக்கொடி கோஷ்டியினர்‌ சிலரும்‌, பின்‌ வந்த 
மூவரும்‌ தவிர வேறு யாரும்‌ சிறப்பான சிறுகதைகள்‌ 
என்று சொல்லும்படி எதுவும்‌ எழுதவில்லை. ஆனால்‌ 
சென்ற நாலைந்து வருஷங்களில்‌ வந்த எழுத்துகளில்‌ 
பலவற்றைச்‌ சலித்துப்‌ பார்க்கும்போது இரண்டு புதுப்‌ 
பெயர்கள்‌ கிடைக்கின்றன. ஒன்று சுந்தர ராமஸ்வாமி - 
இவருடைய சிறுகதைகளில்‌ ஒரு லேசான கிண்டலும்‌ 
கேலியும்‌, ஒரு தனித்துவ நோக்கும்‌ காணக்‌ 
கிடக்கின்றன. அவர்‌ கடைசியில்‌ எழுதியுள்ள 


நாலைந்து கதைகளில்‌ அதிஅற்புதமான உருவம்‌ 
அமைந்திருக்கிறது. அதேபோல ஜெயகாந்தன்‌ என்ற 
ஒரு இளைஞர்‌ எழுதுகிற சிறுகதைகளிலே சில 
நன்றாகவும்‌ பல சிறுபிள்ளைத்தனமாகவும்‌ 
இருக்கின்றன என்று சொல்லலாம்‌. கிழவன்‌ கிழவி 
பிணக்குக்‌ கதை ஒன்றும்‌, நந்தவனத்திலோராண்டி 
என்கிற சிறுகதையையும்‌ நல்ல சிறுகதைகளாகச்‌ 
சொல்லலாம்‌. 

பழைய சிறுகதை ஆசிரியர்களில்‌ ந. பிச்சமூர்த்தியின்‌ 
சமீப காலத்திய சிறுகதைகள்‌ பலவற்றில்‌ உருவமும்‌ 
அழகும்‌ கூடியுள்ளன. செல்லப்பாவின்‌ 
சிறுகதைகளிலே பகைப்புலம்‌, பின்னனி அதிகமாகவும்‌, 
விஷயத்‌ தெளிவு குறைந்தும்‌ காணப்படுகிறது. ௧. நா. 
சு.வின்‌ சிறுகதைகளிலே சோதனை அம்சங்களும்‌ 
தத்துவ அம்சங்களும்‌ அதிகரித்துள்ளன. லா.ச.ரா.வின்‌ 
கதைகளில்‌ ஒரு உருவ அமைதி காணக்கிடைக்கிறது. 
சமீப காலத்திய தி. ஜானகிராமனின்‌ சிறுகதைகளில்‌ 
உருவம்‌ தேய்ந்து பழங்கதைகளின்‌ விஷயத்தின்‌ 
நிழல்தான்‌ ஆடுகிறது. கு. அழகிரிசாமி இந்த ஐந்தாறு 
வருஷங்களில்‌ ஒரு சிறுகதைகூட எழுதியதாகத்‌ 
தெரியவில்லை. சிறுகதை என்கிற இலக்கிய 
அந்தஸ்தை எட்டாத பத்திரிகைக்‌ கதைகள்‌ கூட 
பெரும்பாலும்‌ இந்தக்‌ காலத்தில்‌ தரம்‌ மிகக்‌ குறைந்து 
1948-க்கு முன்‌ பத்திரிகைக்‌ கதை எட்டிய தரத்தை 
எட்டவில்லை. 

என்‌ கண்ணில்‌ படாத நல்ல சிறுகதைகள்‌ தமிழில்‌ 
இருக்கலாம்‌ என்பதை நான்‌ விவாத அளவில்‌ 
ஒப்புக்கொண்டாலும்கூட, கூடிய வரையில்‌ யாராவது 
நன்றாயிருக்கிறது என்று சொன்னாலும்‌ கதையைத்‌ 
தேடிப்‌ படிக்கிறேன்‌ என்பதனால்‌, அப்படிப்பட்ட ஒரு 
கதாசிரியன்‌ பெயரையும்‌ நான்‌ விட்டுவிடவில்லை 
என்றே எனக்குத்‌ தோன்றுகிறது. 

ஆனால்‌ இந்த இருபத்தைந்து முப்பது வருஷங்களில்‌ 
தமிழ்‌ இலக்கியத்தில்‌ சிறுகதைத்‌ துறையில்‌ ஒரு வளம்‌ 


ஏற்பட்டிருக்கிறது. அந்த வளத்தைச்‌ சொல்லுகிற 
அளவில்‌ சிறுகதைத்‌ தொகுதி ஒன்று 
வெளியிடுவதானால்‌ அதில்‌ கட்டாயமாக 
புதுமைப்பித்தன்‌, மெளனி, கு. ப. ராஜகோபாலன்‌, ந. 
பிச்சமூர்த்தி, சிதம்பரசுப்ரமணியன்‌, லா. ச. ராமாம்ருதம்‌, 
தி. ஜானகிராமன்‌, கு. அழகிரிசாமி இந்த எட்டுப்‌ 
பேருடைய சிறுகதைகளும்‌ சேரும்‌. இவை தவிர சி. சு. 
செல்லப்பா, ௧. நா. சுப்ரமண்யம்‌, தி. ஜ. ரங்கநாதன்‌, 
கி.ரா., த. நா. குமாரஸ்வாமி, சங்கரராம்‌ 
முதலியவர்களுடைய சிறுகதைகள்‌ இரண்டாம்‌ 
பக்ஷமாக இடம்பெறலாம்‌. இதிலே சுந்தர ராமஸ்வாமி, 
ஜெயகாந்தன்‌ இருவருடைய சிறுகதைகளையும்‌ 
சேர்த்துக்கொள்ளலாம்‌. தமிழ்ச்‌ சிறுகதையில்‌ இலக்கிய 
வளத்தைக்‌ காட்ட இப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு 
பிரயோசனப்படலாம்‌. 

குறிப்பிட்ட ஆசிரியர்களுடைய எந்தெந்தக்‌ 
கதைகளைச்‌ சேர்த்துக்கொள்வது என்பது பற்றி 
விசாரிக்க வேண்டியது அவசியம்‌. அதையும்‌ பின்னர்‌ 
செய்து பார்க்கலாம்‌. 

எழுத்து, ஜனவரி 1959 

அனுப்பியவர்‌: “அழிசி” ஸ்ரீனி 

Ramprasath at 4:30 PM 1 comment: 
Share 
புது எழுத்து- கு. ப. ரா. 
சென்ற மகா யுத்தத்தின்‌ பிறகு ஐரோப்பிய நாடுகளில்‌ 
இலக்கிய சம்பந்தமாகப்‌ புதிய பிரச்னைகளும்‌ 
பாதைகளும்‌ கிளம்பின. பல புது எழுத்தாளர்கள்‌ 
இலக்கியமே புரட்சி உருவம்‌ கொள்ளவேண்டுமென்றும்‌, 
யுத்தத்தின்‌ காரணமாக ஏற்பட்ட சமூக- பொருளாதார 
மாறுதல்களை இலக்கியம்‌ அலசி ஆராய்ந்து புது 
வழிகளையும்‌ போக்குகளையும்‌ நிர்ணயிக்க 
வேண்டுமென்றும்‌ வாதாடினார்கள்‌. அந்தக்‌ 
கிளர்ச்சியின்‌ பயனாகத்‌ தோன்றிய எழுத்துகள்‌ எல்லாம்‌ 
ஐரோப்பிய சமூகத்தைப்‌ படம்‌ பிடிப்பவைகளாகவே 


அமைந்தன. 
இங்கிலாந்தில்‌ ஏற்பட்ட அதிர்ச்சியின்‌ அறிகுறிகளைத்‌ 
தொகுத்து “புது 

எழுத்து' என்ற வெளியீடு ஒன்றும்‌ தோன்றிற்று. அதன்‌ 
இரண்டு பாகங்கள்‌ இப்பொழுது “பெங்குவின்‌” 
பிரசுரத்தில்‌ வெளியாகியிருக்கின்றன. “ஐரோப்பாவின்‌ 
புது எழுத்து” என்ற புத்தகம்‌ ஒன்றும்‌ புது எழுத்தின்‌ 
ஆசிரியர்‌ ஜான்‌ லேமன்‌ என்பவரால்‌ எழுதப்பட்டு 
வெளியாகிறது. 
அவை மூன்றையும்‌ சமீபத்தில்‌ படித்தேன்‌. படித்து 
முடித்தபின்‌ மனதில்‌ இதுதான்‌ தோன்றிற்று; 
அப்பேர்ப்பட்ட பிரமாதமான அதிர்ச்சிகளின்‌ பலனாக 
இந்த மாதிரியான எழுத்துத்தானா புதிதாக 
வெளிவந்தது? “மலையைக்‌ கெல்லி” என்பார்களே 
அந்தமாதிரிதானா இந்த இயக்கம்‌ பரிணமித்தது? அந்தப்‌ 
புத்தகங்களில்‌ ஒன்றும்‌ அவ்வளவு புதிய வாசனைக்‌ 
கொண்டதாகக்‌ காணோமே! புதுத்‌ தேர்ச்சியோ 
புதுக்கருத்தோ அப்படியாக ஒன்றும்‌ 
புலப்படவில்லையே? 

யுத்தத்தின்‌ கோரங்களைப்‌ பற்றியும்‌ வாழ்வின்‌ 
சிதைவைப்‌ பற்றியும்‌ சில வர்ணனைகள்‌ இருக்கத்தான்‌ 
இருக்கின்றன. மார்க்ஸைப்‌ பற்றிக்கூட ஓரிருவர்‌ ஓரிரு 
வரிகள்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. எழுத்தில்‌ வேதனை 
நிரம்ப இருக்கிறது: திகைப்பு தெளிவாகத்‌ 
தென்படுகிறது: ஆனால்‌ வழியைக்‌ காணோம்‌. 
கடைத்தேறுவதற்கான சூசனைகளைக்‌ காணோம்‌. 

புது எழுத்து என்பதற்கான அத்தாட்சி ஒன்றையும்‌ 
அவற்றில்‌ காணோம்‌. இலக்கணம்‌ 
தவிடுபொடியாகியிருக்கிறது. என்னதான்‌ எழுதுவது 
என்ற விவஸ்தை இல்லை என்பது தெரிகிறது. 
பச்சையாக வேசைகளின்‌ சாகஸங்களைப்‌ பற்றிய 
வர்ணனைகள்‌ பதேஷ்டமாக இருக்கின்றன - 
அவ்வளவுதான்‌. இதுதானா புது எழுத்தின்‌ சின்னம்‌? 

தமிழ்நாட்டிலும்‌ கொஞ்சகாலமாகப்‌ புது எழுத்துக்‌ 


கிளர்ச்சி நடைபெறுகிறது. சில எழுத்தாளர்கள்‌ 
இலக்கணத்தைக்‌ கட்டித்‌ தூர வைத்துவிட்டார்கள்‌. சிலர்‌ 
பச்சை எழுத்தில்‌ புகுந்துவிட்டார்கள்‌. மனோதத்துவ 
ஆராய்ச்சி என்ற போர்வையில்‌ வாய்க்கு வந்ததெல்லாம்‌ 
- கைக்கு வந்ததெல்லாம்‌ எழுதுகிறார்கள்‌. 

அவர்களுக்கு நேர்‌ எதிரிடையாகச்‌ சிலர்‌ இன்றும்‌ 
“பத்தாம்‌ பசலி'த்‌ தமிழ்‌ எழுதுகிறார்கள்‌. 
கவைக்குதவாத விஷயங்களைப்‌ பற்றி எழுதிக்‌ காதைத்‌ 
துளைக்கிறார்கள்‌. நமது சமூக நிலைக்கோ உலகப்‌ 
போக்கிற்கோ ஒவ்வாத பழங்கதைகளைப்‌ போற்றிப்‌ 
போற்றிப்‌ பொழுதைக்‌ கழிக்கிறார்கள்‌. 

இன்று தமிழ்நாட்டில்‌ பண்டிதர்கள்‌ ஒருபுறமாகவும்‌ 
புது எழுத்தாளர்கள்‌ ஒருபுறமாகவும்‌ ஒருவரை ஒருவர்‌ 
கலக்காமல்‌ தனித்தனியாக எழுதுகிறார்கள்‌. ஒரு 
கூட்டம்‌ மற்றதை மதிப்பதில்லை. புதுரக 
எழுத்தாளர்களை, “பழமை அறியாதவர்கள்‌: என்று 
பண்டிதர்கள்‌ அலட்சியமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
“பண்டிதர்களுக்குப்‌ புது வாழ்க்கை நினைப்பே 
இல்லை” என்று நவீன எழுத்தாளர்கள்‌ குறை 
கூறுகிறார்கள்‌. 

புதுமுறை எழுத்தாளர்களுக்கு ஏதோ ஒரு லட்சியம்‌ 
இருப்பது போலவாவது தென்படுகிறது. அவர்கள்‌ 
தற்கால வாழ்வையாவது ஆதாரமாக 
எடுத்துக்கொள்ளுகிறார்கள்‌. பழைய 
எழுத்துக்காரர்களுக்கு ஒன்றும்‌ இருப்பதாகவே 
தெரியவில்லை. எல்லாம்‌ பழைய தமிழில்‌ இருக்கிறது 
என்பதுதான்‌ அவர்கள்‌ வாதம்‌, லட்சியம்‌. புதுமையைக்‌ 
கண்டு. அவர்கள்‌ மஞ்சுவிரட்டுக்காளை போல 
மிரளுகிறார்கள்‌; தமிழுக்கே ஆபத்து வந்துவிட்டது 
என்று கலங்குகிறார்கள்‌. இந்த நிலைமையில்‌ 
இப்பொழுது ஒரு முட்டுக்கட்டையே ஏற்பட்டிருக்கிறது 
என்று சொல்லாம்‌. 

புது எழுத்து என்பது என்ன? அதில்‌ என்ன மாறுபாடு 
இருக்கிறது? என்ன இருக்கவேண்டும்‌? 


புது எழுத்து என்பது உண்மையில்‌ பழைய 
எழுத்துத்தான்‌. மிக மிகப்‌ பழையது. அதைப்‌ 
பண்டிதர்கள்‌ எதிர்த்தால்‌ உண்மையாகவே 
அவர்களுக்கு சரித்திர வாசனையோ உண்மையான 
பழைய எழுத்து அறிவோ இல்லையென்றுதான்‌ 
சொல்லவேண்டும்‌. 

நான்‌ சொன்னபடி புது எழுத்து இன்னும்‌ சரியான 
புதை பூமியில்‌ கட்டிடம்‌ பெறாமல்‌ இருக்கலாம்‌. 
தற்சமயம்‌ ஓரளவு மேல்நாட்டு நவீன இலக்கியச்‌ 
சார்புகூடக்‌ கொண்டிருக்கலாம்‌. ஆனால்‌ அதன்‌ பிறப்பு 
அத்தாட்சி பெற்றது. நமது தற்கால வாழ்வின்‌ 
சுற்றுப்புலனின்‌ மூச்சுக்காற்று பெற்றது. இதே 
காரணத்தால்தான்‌ நான்‌ அதை உண்மையான பழைய 
எழுத்து என்கிறேன்‌. 

நமது பழைய எழுத்துக்‌ காலம்‌ சங்ககாலம்‌. 
அப்பொழுது எழுத்து வாழ்க்கையின்‌ 
பிரதிபலிப்பாகவும்‌ அதன்‌ லட்சியக்‌ கருவியாகவும்‌ 
இருந்தது. தலைவனும்‌ தலைவியும்‌ தமிழ்க்‌ காதல்‌ 
புரிந்த காலத்தில்‌ உதித்தது அது. இடைக்காலத்தில்‌ 
தமிழ்‌ எழுத்து வாழ்க்கைக்குச்‌ சம்பந்தமற்றுப்‌ போயிற்று; 
ஏதோ ஒரு விபரீதமான கற்பனையாக மாறிற்று. அந்தக்‌ 
காலத்துக்கு ஒவ்வாத கருத்துகளும்‌ வார்த்தைகளும்‌ 
இலக்கியத்தில்‌ புகுந்து அதை வாழ்க்கையிலிருந்து 
பிரித்துவிட்டன. பிறகு ஆழ்வார்கள்‌ முதலியவர்கள்‌ 
தோன்றின பொழுதுதான்‌ மனநிகழ்ச்சிகள்‌ மூலமாவது 
இலக்கியம்‌ வாழ்க்கையுடன்‌ பிணைப்புக்‌ கொண்டது. 

சென்ற நூறு வருஷங்களாக தமிழ்‌ எழுத்து அதற்கு 
முன்‌ இருந்த விபரீதத்தைத்‌ துறந்து நடை முதலுக்கு வர 
ஆரம்பித்துவிட்டது. வாழ்க்கையில்‌ அடிபடாது 
செந்தமிழ்‌ நீங்கித்‌ தமிழன்‌ பேசும்‌ பாஷை இலக்கியத்தில்‌ 
இடம்பெற்றுவிட்டது. அந்த ஆதிக்கத்தைப்‌ பரப்பத்தான்‌ 
இன்று புதுமை எழுத்தாளர்கள்‌ எழுதுகிறார்கள்‌. பேச்சு 
நடை இலக்கியத்தில்‌ ஸ்தானம்‌ பெறுவது அவர்கள்‌ 
முதல்‌ லட்சியம்‌. கருவியைச்‌ செப்பனிடுவதுதானே 


எல்லா ஆக்க வேலைகளிலும்‌ முதற்காரியம்‌? 

எனவே புது எழுத்து என்றால்‌, முதலில்‌ புது பாஷை - 
நடைமுறையில்‌ இருக்கும்‌ பாஷை - இலக்கியத்தில்‌ 
கையாளப்படுவது. அதற்குப்‌ பிறகு புதுக்‌ கருத்து. 

இந்தப்‌ புதுக்‌ கருத்து விஷயத்தில்‌ புது 
எழுத்தாளர்களிடையேகூட அபிப்பிராய பேதம்‌ 
இருக்கிறது. நடை விஷயத்தில்‌ ஒன்று சேர்ந்து 
பண்டிதர்களை எதிர்க்கும்‌ பேர்வழிகள்‌ கருத்து 
விஷயத்தில்‌ தங்களுக்குள்ளேயே வித்தியாசம்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. பண்டிதர்களுக்கும்‌ 
கருத்துகளுக்கும்‌ சம்பந்தமே இல்லை. அவர்கள்‌ 
போராடுவதெல்லாம்‌ எலும்புக்காகத்தான்‌ - 
சதைக்காகவல்ல. சதையென்று ஒன்று இருப்பதையே 
அவர்கள்‌ அறியவில்லை - பாவம்‌! 

புதுக்‌ கருத்து விஷயமாக புதிய 
எழுத்தாளர்களிடையே அபிப்பிராய பேதம்‌ இருக்கிறது 
என்று நான்‌ சொல்லும்போது அதற்கேற்றவாறு 
தீவிரமாகக்‌ கொள்கை நிர்ணயமாகிவிட்டதென்றோ, 
அதையொட்டிப்‌ போர்‌ நடக்கிறதென்றோ எண்ணிவிடக்‌ 
கூடாது. அப்படித்‌ தீவிரமாகத்‌ தத்துவ ஆராய்ச்சி 
செய்பவர்கள்‌ ஏராளமாக இருக்கிறார்கள்‌ என்றோ 
சொல்லிவிட முடியாது. ஏன்‌? சில புது 
எழுத்தாளர்களுக்குத்‌ தத்துவ ஆராய்ச்சியிலேயே 
நம்பிக்கை கிடையாது! 

ஆமாம்‌. இந்த “வபை'யான இடத்திலிருந்தே 
நிலைமையை விளக்க முயலாம்‌. சிலருக்குத்‌ 
தத்துவத்தில்‌ நம்பிக்கை கிடையாது: சிலர்‌ 
தத்துவமின்றி ஒன்றும்‌ செய்ய முடியாது என்ற 
கொள்கை கொண்டவர்கள்‌. முன்னவர்களைப்‌ 
பொதுவாக பெளதிகவாத மனப்பான்மை 
கொண்டவர்கள்‌ என்று சொல்லலாம்‌; பின்னவர்களை 
ஆத்மீக சார்பு கொண்டவர்கள்‌ என்று சொல்லலாம்‌. 
யாரும்‌ எந்த இடத்திலும்‌ தங்கள்‌ மனப்பான்மையை 
நிர்ணயித்து இதுவரையிலும்‌ சொல்லவில்லை. 


பொதுவாக எழுத்துகளையெல்லாம்‌ படிப்பதிலிருந்து 
இந்த மேலெழுந்த வித்தியாசம்‌ தென்படுகிறது. எந்தக்‌ 
கட்சி சரியானது, எது தவறு என்ற பிரச்னையே இங்கு 
எழவில்லை. இப்படி இரண்டு கூறுகள்‌ இருக்கின்றன 
என்பதுதான்‌ விஷயம்‌. எழுத்தின்‌ போக்கிலே இது 
தெரிகிறது. குறித்த மனப்பான்மை தங்களுக்கு இல்லவே 
இல்லை என்று சில எழுத்தாளர்கள்‌ மறுக்கக்கூடச்‌ 
செய்யலாம்‌. அதிலும்‌ ஆச்சரியமில்லை. ஏனெனில்‌ 
எதுவும்‌ இன்னும்‌ நிர்ணயமாகவில்லை. 

இந்தக்‌ கட்டுரையில்‌ எனக்குத்‌ தோன்றியதை நான்‌ 
சொல்லிவைத்தால்‌ அதன்‌ மூலமாகவாவது ஒரு 
நிர்ணயம்‌ ஏற்படலாமோ என்பது என்‌ எண்ணம்‌. 
ஆனால்‌ நிர்ணயம்‌ ஒன்றுமே கூடாது; எந்த நிர்ணயமும்‌ 
முற்றிலும்‌ நிலைக்காது என்று சில எழுத்தாளர்கள்‌ 
ஆட்சேபிப்பார்கள்‌ - எனக்குத்‌ தெரியும்‌. 

எந்த நிர்ணயமும்‌ நிரந்தரமல்ல என்பதை நானும்‌ 
ஒப்புக்கொள்ளுகிறேன்‌. வெள்ளப்‌ பெருக்கு ஆறாக 
வேண்டுமானால்‌ இரண்டு கரைக்குள்‌ நிர்ணயம்‌ 
ஆகவேண்டும்‌. வெள்ளப்‌ பெருக்கு ஆறு ஆவானேன்‌? 
நீர்தானே? இரண்டு நிலைகளிலும்‌ எப்படியிருந்தால்‌ 
என்ன? 

வெள்ளப்‌ பெருக்கு போக்கு வழியற்றது; அழிக்கும்‌ 
தன்மை கொண்டது. ஆறு குறித்த பாதை கொண்டது. 
சிருஷ்டி சக்தி கொண்டது. 

இலக்கியத்திற்கு லட்சியம்‌ உண்டா? அல்லது அது 
காரியமற்ற கதைப்பா? அது மலரிலிருந்து பிறக்கும்‌ 
மணம்‌ போன்ற உயர்த்தும்‌ சக்தியா? அல்லது 

வியர்வை போன்ற வெளியீடா? இதெல்லாம்‌ தனிப்‌ 
பிரச்னைகள்‌. ஆனால்‌ தற்காலிகமாகவாவது 
இலக்கியப்‌ போக்கிற்கு ஒரு பாதை வேண்டுமென்பதை 
அராஜகர்களைத்‌ தவிர வேறு யாரும்‌ ஆட்சேபிக்க 
முடியாது. 

“எழுத்துக்காகத்தான்‌ எழுத்து அல்லது 
கலைக்காகத்தான்‌ கலை” என்று எப்பொழுதும்‌ ஒரு 


கட்சி உண்டு. இலக்கியத்திற்கு வேறொரு வேலையும்‌ 
கிடையாது. வேறொரு இயக்கத்திற்கும்‌ காரணமாகாது. 
தன்‌ நெகிழ்ச்சியிலேயே நிலைபெறுவது என்பது அந்தக்‌ 
கட்சியின்‌ சித்தாந்தம்‌. அதாவது கலை என்பது, 
கலைஞனின்‌ ஆத்மா வெளியே விரிவு கொள்வது - 
அவ்வளவுதான்‌. அஃது ஒரு நிகழ்ச்சி, அனுபவம்‌. 
அதற்கு மேல்‌ போன யாதொரு தத்துவமும்‌ அதில்‌ 
கிடையாது என்பது அதன்‌ கொள்கை. 

இலக்கியம்‌ இதயத்தின்‌ ஒலிபரப்புத்தான்‌ - 
சந்தேகமில்லை. ஆனால்‌ அந்த ஒலி உள்ளே இருக்கும்‌ 
வரையில்‌ அது ஆத்மானுபவம்தான்‌ - கலைஞனின்‌ 
உள்ள நெகிழ்ச்சி. எந்த நிமிஷம்‌ எழுத்து, வாத்தியம்‌, 
வர்ணம்‌, கல்‌ முதலிய கருவிகள்‌ மூலம்‌ அது 
வெளியேறிப்‌ பரவுகிறதோ, அதே நிமிஷம்‌ அது 
வெளியுலகத்தை எந்த முறையிலாவது பாதிக்கும்‌ 
தன்மை பெற்றுவிடுகிறது. அப்பொழுது அது வெறும்‌ 
அனுபவம்‌ என்ற கர்ப்ப நிலையைத்‌ தாண்டிவிடுகிறது - 
பிறந்த குழந்தையாகிவிடுகிறது. பிறகு பிறர்‌ சூட்டும்‌ 
பெயரும்‌ பிறர்‌ சுமற்றும்‌ சுமையும்தானே அதன்‌ 
வாழ்க்கை? 

கலைஞன்‌ தன்‌ அனுபவங்களைக்‌ சிதைத்துத்‌ தத்துவ 
ஆராய்ச்சி செய்யச்‌ சக்தியற்றவனாக இருக்கலாம்‌; 
ஆனால்‌ பிறர்‌ விடமாட்டார்கள்‌ அல்லவா? அவர்கள்‌ 
“என்ன பெயர்‌ குழந்தைக்கு? இன்னார்‌ போலவே 
இருக்கிறது, அழகாக இருக்கிறது, நன்றாக இல்லை” 
என்றெல்லாம்‌ சொல்லத்தான்‌ சொல்லுவார்கள்‌. “உன்‌ 
கொள்கை என்ன?” என்று கேட்டால்‌ கலைஞன்‌, “எழுதி 
இருக்கிறேன்‌, பார்த்துக்கொள்ளுங்கள்‌!” என்று 
வேண்டுமானால்‌ சொல்லலாம்‌; “கொள்கையே 
கிடையாது எனக்கு!” என்று சொல்லித்‌ தப்ப முடியாது. 
“என்‌ குழந்தைக்குப்‌ பெயர்‌ கிடையாது” என்று 
கலைஞன்‌ சாதித்தாலும்‌ ஊரார்‌ “இன்னான்‌ மகன்‌” 
என்றாவது ஒரு பெயர்‌ வைக்கத்தான்‌ செய்வார்கள்‌. 

“பெயரில்‌ என்ன இருக்கிறது?” என்று ஆங்கிலக்‌ கவி 


எழுதியதைச்‌ சிலர்‌ தப்பாக அர்த்தம்‌ 
செய்துகொண்டுவிட்டார்கள்‌. பெயர்‌ எப்படியிருந்தால்‌ 
என்ன என்பதுதான்‌ அதன்‌ பொருளே தவிர, பெயரே 
தேவை இல்லை என்று அர்த்தமல்ல. 
நடைமுறைக்காவது நிச்சயம்‌ பெயர்‌ இருந்தே தீர 
வேண்டும்‌. 

ஒவ்வொரு கலைஞனுடைய எழுத்துக்கும்‌ கொள்கை 
என்ற பெயர்‌ இருந்தே தீரவேண்டும்‌. இந்த முறையில்‌ 
தமிழ்நாட்டில்‌ தற்காலம்‌ எழுதிவரும்‌ ஒவ்வொரு 
எழுத்தாளருக்கும்‌ ஒரு கொள்கை இருப்பது 
தென்படுகிறது. பொதுவாக அவர்களுடைய 
எழுத்துக்களைச்‌ சில முக்கியமான பிரிவுகளின்‌ கீழ்‌ 
கொண்டுவந்துவிடலாம்‌. 

சென்ற பத்து வருஷங்களுக்குள்தான்‌ அநேகமாக 
இந்தப்‌ புது எழுத்து பூராவும்‌ தோன்றியிருக்கிறது என்று 
பொதுவாகக்‌ கொள்ளலாம்‌. பாரதியும்‌ வ. வே. சு. 
அய்யரும்‌ இந்தக்‌ காலத்திற்கு முன்‌ எழுதினவர்கள்‌. 
அவர்களை இந்த ஆராய்ச்சியில்‌ சேர்க்கத்‌ தேவை 
இல்லை. 

ஆனந்த விகடன்‌, கலைமகள்‌, மணிக்கொடி - இந்த 
மூன்று பத்திரிகைகளும்‌ இந்தப்‌ புது எழுத்திற்கு முதல்‌ 
ஆதாரமாக இருந்தனவென்பது சென்ற பத்து வருஷ 
இலக்கிய நிகழ்ச்சிகளைக்‌ கவனித்து வரும்‌ எல்லோரும்‌ 
அறிந்த விஷயம்‌. புது எழுத்து முழுவதும்‌ அநேகமாக 
அவற்றில்‌ அடக்கமாகியிருக்கிறது என்றே 
சொல்லிவிடலாம்‌. 

இந்த மூன்று பத்திரிகைகளுமே ஒரு விதத்தில்‌ மூன்று 
மனப்பான்மைகளின்‌ வாக்காக அமைந்துவிட்டன. 
ஆனந்த விகடன்‌ நுனிப்புல்‌ மேயும்‌ மனப்பான்மை 
கொண்டது. ஆழ்ந்து எதையும்‌ ஆராய அதற்கு விருப்பம்‌ 
இல்லை. வாழ்க்கையின்‌ கஷ்டங்களைக்‌ கண்டு சகிக்க 
அதற்கு வெறுப்பு. எனவே வாழ்க்கையில்‌ 
மேலெழுந்தவாரியாகத்‌ தென்படும்‌ சுக 
செளகரியங்களை மட்டும்தான்‌ அது வாழ்க்கையில்‌ 


கண்டறியவேண்டியவை என்று கொள்கிறது. 
ஹாஸ்யம்‌, கிண்டல்‌. அதிலும்‌ ஆழம்‌ கிடையாது. 
சிக்கல்களை வெகு லேசாக ஒதுக்கிவிட்டு முகம்‌ 
கோணாதபடி வாழ்க்கையின்‌ செளகரியமான 
அம்சங்களை மிகைப்படுத்திச்‌ சித்தரிப்பது, 
துக்கத்தையும்‌ வீழ்ச்சியையும்‌ மகத்தான 
சோகங்களையும்‌ கண்டு கண்மூடிக்கொண்டுவிடுவது. 
இவைதான்‌ இந்த மனப்பான்மையின்‌ சாரம்‌. “கல்கி: 
என்ற ரா. கிருஷ்ணமூர்த்தியும்‌, எஸ்‌. வி. வி.யுமே இத்த 
மனப்பான்மையின்‌ முதன்மையான எழுத்தாளர்கள்‌. 
சிதம்பரநாத முதலியாரும்‌ “பி. ஸ்ரீயும்‌ இதன்‌ 
விமரிசகர்கள்‌. 

கலைமகள்‌ முக்கியமாகப்‌ பெருவாழ்வின்‌ மிதப்பைப்‌ 
போற்றும்‌ மனப்பான்மை கொண்டது. கற்பனையிலும்‌ 
வாழ்க்கையிலும்‌ பெருமையையும்‌ பேறையும்‌ 
அந்தஸ்தையும்‌ கெளரவத்தையும்‌ போற்றுவது இதன்‌ 
இயற்கை. வாழ்க்கைப்‌ போர்‌ அலட்சியம்‌ 
செய்யவேண்டிய விஷயம்‌. அது நிரந்தரமல்ல, 
முக்கியமல்ல. சீரும்‌ செல்வமும்தான்‌ வாழ்க்கையின்‌ 
லட்சியங்களை நிறைவேறச்‌ செய்யும்‌ கருவிகள்‌. 
அவைதான்‌ போற்றுதற்குரியவை. வாழ்க்கையின்‌ 
லட்சியம்‌ - பெயர்‌, பதவி, சுகம்‌, கலாரசனை, 
லட்சியத்திற்கொத்த கலை. சாமிநாதையர்‌ அவர்களும்‌ 
'குமுதினி:யும்‌ இதன்‌ எழுத்தாளர்கள்‌ என்று 
சொல்லலாம்‌. 

மணிக்கொடியின்‌ மனப்பான்மை புரட்சி. 
வாழ்க்கையிலும்‌ சமூகத்திலும்‌ ரசனையிலும்‌ புரட்சி; 
“புராணமித்யேவ நசாதுசர்வம்‌ பழையது என்பதாலேயே 
எல்லாம்‌ சிறந்தது அல்ல) என்று காளிதாசன்‌ 
சொன்னதுதான்‌ அதன்‌ கொள்கை. 
போராட்டத்தில்தான்‌ அதன்‌ உயிர்‌. துக்கத்திலும்‌ 
வீழ்ச்சியிலும்‌ வறுமையிலும்தான்‌ உணர்ச்சிகள்‌ சிறந்து 
ஒளிகொண்டு ஜ்வலிக்கின்றன என்பது அதன்‌ 
கொள்கை. சுகம்‌, ஏமாற்றம்‌, துக்கம்தான்‌ உண்மை 


என்பது அதன்‌ தீர்மானம்‌. சர்வஜன ஓட்டின்‌ தீர்ப்புப்படி 
உலகத்தில்‌ பெருவாரியான மக்கள்‌ அனுபவிப்பது 
இன்பமா? செல்வமா? பதவியா? இல்லை. அதனால்‌ 
மணிக்கொடி மனப்பான்மை எங்கும்‌ தென்படும்‌ 
வறுமையையும்‌ நோயையும்தான்‌ ஆராய்ச்சி செய்கிறது. 
எதையும்‌ அது புறக்கணிப்பதில்லை. எல்லாம்‌ இயல்பு, 
எல்லாம்‌ பலவீனம்‌ என்று தெளிவு கொள்ளுகிறது. 
போராட்டம்தான்‌ அதன்‌ லட்சியம்‌, போரின்‌ முடிவுகூட 
அவ்வளவு இல்லை. 

முதல்‌ இரண்டு மனப்பான்மைகளும்‌ கொஞ்சம்‌ 
நிதான புத்தி கொண்டவை: மூன்றாம்‌ மனப்பான்மை 
தீவிரப்‌ போக்குடையது. இதற்குள்ளேயே பல போக்குகள்‌ 
இருக்கின்றன. உதாரணமாக வ. ரா. ஒரு போக்கு; 
பிச்சமூர்த்தி ஒரு போக்கு; “புதுமைப்பித்தன்‌” என்ற 
விருத்தாசலம்‌ ஒரு போக்கு. 

மேலே குறித்தவர்களைத்‌ தவிர வேறு சிறந்த 
எழுத்தாளர்கள்‌ இல்லை என்பதல்ல; அந்த 
மனப்பான்மையை எழுத்தில்‌ பூரணமாகக்‌ காட்டும்‌ 
சிலரை மட்டும்‌ உதாரணமாகக்‌ காட்டியிருக்கிறேன்‌. 
மேலும்‌ ஒரு மனப்பான்மையுடையவர்‌ மற்றொரு 
பத்திரிகைக்கு அதிகமாக எழுதுவதில்லை என்பதும்‌ 
கிடையாது. ஆனந்த விகடன்‌ எழுத்தாளர்களும்‌ 
மணிக்கொடி எழுத்தாளர்களும்‌ பரஸ்பரம்‌ மாறி 
எழுதுவது அதிகமாகத்‌ தென்படவில்லையே தவிர, இரு 
கோஷ்டியினரும்‌ கலைமகளுக்கு வெகுவாக 
எழுதியிருக்கிறார்கள்‌. இந்த முறையில்‌ கலைமகள்‌ ஒரு 
பொதுக்கருவி என்றுகூடச்‌ சொல்லலாம்‌. 

ஆனால்‌ இதெல்லாம்‌ செளகரியத்திற்காகச்‌ 
செய்துகொள்ளும்‌ பிரிவுகளே தவிர 
வெட்டிவிட்டாற்போல்‌ ஒன்றுமே நிர்ணயிக்க முடியாது. 
வளர்ச்சி எந்த இடத்தில்‌ எந்த தருணத்தில்‌ 
நடைபெறுகிறது என்று எங்காவது சொல்ல முடியுமா? 
பொதுப்படையாக அடையாளம்‌ கண்டுகொள்ளும்‌ 
பொருட்டுதான்‌ பிரிவுகள்‌ எல்லாமே. அதற்கு மேல்‌ 


அவற்றிற்கு நாம்‌ முக்கியத்துவம்‌ அளிப்பது 
ஆபத்தாகும்‌. நான்‌ பெயர்களைக்‌ குறிப்பிடுவதிலும்‌ ஒரு 
விஷயம்‌ சொல்லவிரும்புகிறேன்‌. எனக்குத்‌ தென்பட்ட 
குணங்களைச்‌ சொல்லுகிறேனே தவிர யாரையும்‌ நான்‌ 
மதிப்புக்‌ குறைவாகவோ கீழாகவோ கருதவே இல்லை. 

இந்த மூன்றிலும்‌ ஒன்று தாழ்ந்தது. மற்றொன்று 
உயர்ந்தது என்று நான்‌ சொல்ல முன்வரவே முடியாது. 
எதுவும்‌ குறைந்ததல்ல: இகழத்தக்கதல்ல. மனித 
சுபாவத்தின்‌ மூன்று போக்குகள்‌ இவ்வாறு, 
யதேச்சையாக, வேண்டுமென்று யாரும்‌ வகுக்காமல்‌ 
பிரிவு கொண்டு பரிமளிக்கின்றன. ஒவ்வொரு 
மனப்பான்மைக்கும்‌ நிச்சயம்‌ தர்க்க ரீதியாகவே ஓரளவு 
சித்தாந்தமாக விளங்க இடமிருக்கிறது. எல்லாவற்றிலும்‌ 
உண்மை இருக்கிறது. விகிதத்தில்தான்‌ வித்தியாசம்‌. 
அதிலும்‌ அபிப்பிராய பேதத்திற்கும்‌ ஏராளமாக ஆதரவு 
இருக்கிறது. 

தமிழ்நாட்டில்‌ சென்ற பத்து வருஷங்களுக்குள்‌ 
உள்ளத்தின்‌ ஒலிபரப்பு இவ்விதமாக இவ்வளவு 
தெளிவுடன்‌, சிற்றலை, நீட்டலை, நடுத்தர அலை என்று 
ரேடியோவில்‌ சொல்லுவது போலப்‌ பாகுபாடு பெற்றதே 
ஒரு பெரிய நிகழ்ச்சியாகும்‌. இந்தப்‌ பொதுவான 
பாகுபாடுகளைப்‌ பற்றியும்‌ அவற்றின்‌ கீழிருக்கும்‌ பல 
சிறு உட்பிரிவுகளைப்‌ பற்றியும்‌ இன்னும்‌ கொஞ்சம்‌ 
விஸ்தாரமாக ஆராய்ச்சி செய்வது உபயோகமாக 
விருக்கும்‌. அப்பொழுது எழுத்தாளர்களுடைய 
கொள்கைகளைப்‌ பற்றிய நிர்ணயத்தையும்‌ ஒருவாறு 
சொல்லவேண்டிவரும்‌. 

(நவசக்தி) 

மறுபிரசுரம்‌: எழுத்து, மே 1959 

அனுப்பியவர்‌: “அழிசி” ஸ்ரீனி 

Ramprasath at 4:13 PM No comments: 
Share 


> 


Home 
View web version 
Powered by Blogger. 


